Shri Kanchi Maha Periyava Thiruvadigal Charanam 


தெய்வத்தின்‌ ல்‌ 
(e Book) 


Compiled by: திரு.ரா. கணபதி 


E book form by K.Raman 
(kramansmail@gmail.com) 


CONTENTS 
1 குரு (நம்மை நாமாக்குகிறவர்‌) 
1.1 ஒரு ராஜா ராணி கதை 
1.2 குரு பரம்பரை 
1.3 திராவிட விஷயம்‌ 


1.4 வேடனே ராஜா; ஜீவனே பிரம்மம்‌ 


1.6 குருகுல வாஸம்‌ 
1.7 சரணாகதியே முக்கியம்‌ 
2 வேத மதம்‌ 
2.1 மதத்தின்‌ மூலாதாரம்‌ வேதமே 
2.2 அநாதி - அபெளருஷ்யம்‌ 
2.3 ஒலியும்‌ படைப்பும்‌ 
2.4 வெள்ளையர்‌ ஆராய்ச்சி - நல்லதும்‌ கெட்டதும்‌ 
2.5 கால ஆராய்ச்சி சரியல்ல 
2.6 அத்யயன முறைகள்‌ 
2.7 தெய்வ வாக்கு 
2.8 வேதங்கள்‌ அனந்தம்‌ 


2.9 மந்திர யோகமும்‌ மந்திர ஸித்தியும்‌ 


2.10 ஒலியின்‌ பயனும்‌ பொருளின்‌ பயனும்‌ 


2.11 வேதத்தின்‌ மகிமை 

2.12 யக்ஞம்‌ 

2.13 மற்ற மதங்கள்களில்‌ இல்லாதது 

2.14 வேள்வியின்‌ மூன்று பயன்கள்‌ 

2.15 தேவகுல - மனிதகுல பரஸ்பர சகாயம்‌ 

2.16 காரிய சக்தியும்‌ காப்புச்‌ சக்தியும்‌ 

2.17 தேவகாரியமும்‌ பித்ரு காரியமும்‌ 

2.18 வேள்வியின்‌ தாத்பரியம்‌ 

2.19 ஜீவஹிம்ஸை செய்யலாமா?......ஃ...../ 2222 nS 130 
2.20 முறை வேறாயினும்‌ முடிவு ஒன்றே 

2.21 கலியில்‌ ஜீவபலி உண்டா?.......ஃஃ4422 222 பககக ககக கக ககக ககக ககக கக கக கக கககககககககககக 137 
2.22 யாகம்‌ செய்பவர்கள்‌ 

2.23 ரிக்‌-யஜுஸ்‌-ஸாமம்‌-அதர்வம்‌ 

2.24 பொதுவான பெருங்‌ கருத்து 

2.25 பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌ 

2.26 உபநிஷதங்கள்‌ 

2.27 பிரம்ம ஸூத்ரம்‌ 


2.28 வேதமும்‌ வேதாந்தமும்‌ முரணானவையா? ககக 160 


2.29 தசோபநிஷத்துக்கள்‌ 


2.30 வேதங்களின்‌ முக்கிய தாத்பர்யம்‌ என்ன? ககக 201 


2.31 வேதமும்‌ தமிழ்நாடும்‌ 
2.32 பிராம்மணரல்லாதார்‌ விஷயம்‌ 
2.33 சாகைகளின்‌ பிரிவினையும்‌ வழக்கில்‌ உள்ளவையும்‌ 
2.34 பிராம்மணர்‌ கடமை 
2.35 வேத பாஷ்யம்‌ 
3 ஷடங்கங்கள்‌ 
3.1 கல்வெட்டும்‌ செப்பேடும்‌ 
3.2 ஆறு அங்கங்கள்‌ 
4 சீக்ஷா சாஸ்திரத்தின்‌ மற்ற சிறப்புகள்‌ 


4.1 மூச்சு அவயவம்‌ 


4.2 விஞ்ஞான பூர்வமான யோகம்‌ 


4.3 மூல பாஷையில்‌ ஸம்ஸ்கிருதமே 

4.4 உச்சரிப்பு விதிகள்‌ 

4.5 பல மொழிகளின்‌ லிபிகள்‌ 

4.6 சுதேச-விதேச மொழிகளும்‌, லிபிகளும்‌ 
4.7 சில சிறிய வித்யாஸங்கள்‌ 

4.8 வேத சப்தமும்‌ பிரதேச மொழிச்‌ சிறப்பும்‌ 


4.9 வேத உச்சரிப்பால்‌ பிரதேச மொழி விசேஷமா ? பிரதேச மொழியை 
வைத்து வேத உச்சரிப்பா ?.....44//4 44 ககக ககக ககக கசக்க கக ககக ககக கக கக ககக ககக ககக 307 


4.10 மாதப்‌ பெயர்கள்‌ 


4-11 சீக்ஷா சாஸ்திரத்தின்‌ மற்ற சிறப்புகள்‌ 
3 


4.12 இலக்கணத்தின்‌ பெருமை 

4.13 எம௫சனாத்‌ ஸூத்ரம்‌ | 

4.14 இலக்கண நூல்கள்‌ 

4.15 வடமொழி வியாகரணமும்‌ தமிழிலக்கணமும்‌ 
4.16 ஸம்ஸ்கிருதம்‌ சர்வதேச மொழி 

4.17 மொழி ஆராய்ச்சியும்‌ சமய சாஸ்திரமும்‌ 

4.18 செய்யுளிலக்கணம்‌ 

4.19 பாதம்‌ - அடி - FOOT 

4.20 கணக்கிடுவது எப்படி? ........4//444 பககக ககக கக ககக கக கசக்க ககக ககக கக ககக ககக ககக 337 
4.21 காவிய சந்தம்‌ பிறந்த கதை 

4.22 சில சந்த வகைகள்‌ 

4.23 சந்தஸ்‌ சாஸ்திரத்தின்‌ உபயோகம்‌ 


4.24 வேதத்தின்‌ பாதம்‌, மந்திரத்தின்‌ மூக்கு 


4.25 நிருக்தம்‌ : வேதத்தின்‌ காது 


5 ஜ்யோதிஷம்‌ : வேதத்தின்‌ கண்‌ 
5.1 கண்‌ என்பது ஏன்‌?2......ஃ.ஃ..22 444 கசக்க ககக கக கசக்க ககக கக ககக ககக ககக ககக ககக கக 350 
5.2 வான சாஸ்திரமும்‌ ஜோஸ்யமும்‌ 
5.3 புராதன கணித நூல்கள்‌ 
5.4 கிரஹமும்‌, நக்ஷத்திரமும்‌ 


5.5 கிரஹங்களும்‌ மனித வாழ்வும்‌ 


5.6 சகுனம்‌, நிமித்தம்‌ 


5.7 புராதன நூல்களில்‌ நவீனக்‌ கண்டுபிடிப்புக்கள்‌ 


5.8 மூடநம்பிக்கையல்ல; ஆதார பூர்வமான உண்மைகளே!.............. 369 
5.9 ப்ரத்யக்ஷ நிரூபணம்‌ 
5.10 கல்பம்‌ : வேதத்தின்‌ கை 
6 மீமாம்ஸை : கர்ம மார்க்கம்‌ 
6.1 வேதத்தின்‌ சட்ட விளக்கம்‌ 
6.2 கடவுட்‌ கொள்கை இல்லை 
6.3 பெளத்தத்தை வென்ற நியாமும்‌ மீமாம்ஸையும்‌ 
6.4 பெளத்தமும்‌ பாரத ஸமுதாயமும்‌ 
6.5 சங்கரரும்‌ இதர ஸித்தாந்தங்களும்‌ 
6.6 ஸாங்கியம்‌ 
6.7 மீமாம்ஸையும்‌ ஆதிசங்கரரும்‌ 
6.8 அர்த்த நிர்ணயம்‌ எப்படி? ............// பககக கக ககக கக ககக ககக ககக ககக கக ககக ககக கக ககக ககக ககக ககக 407 
6.9 மீமாம்ஸைக்‌ கொள்கைகள்‌ 
6.10 சங்கரர்‌ தரும்‌ பதில்‌ 
6.11 வேதாந்த மதங்களும்‌ மீமாம்ஸையும்‌ 
6.12 பண்டிதருலகில்‌ மீமாம்ஸையின்‌ மதிப்பு 
7 நியாயம்‌ : யுக்தி சாஸ்திரம்‌ 


7.1 அநுமானம்‌ முக்யமான பிரமாணம்‌ 


7.2 பதார்த்தம்‌ 
7.3 பிரமாணங்கள்‌ 
7.4 எல்லாவித அறிவும்‌ வேண்டும்‌ 
7-5 தர்க்க சாஸ்திர நூல்கள்‌ 
7-6 உலகப்‌ படைப்பின்‌ காரணம்‌ 
7.7 சில கதைகளும்‌ வாதங்களும்‌ 
8 புராணம்‌ 
8.1 வேதத்தின்‌ பூதக்‌ கண்ணாடி 
8.2 புராணமும்‌, சரித்திரமும்‌ 
8.3 புராணங்கள்‌ பொய்யா, உருவகமா? ......ஃ 44.2 222 பககக கக ககக ககக ககக கக ககக சசககக 459 
8.4 கற்பனையேயானாலும்‌ கருத்துள்ளதே!........444ஃ4// பககக ககக சசககக கக சசககக 469 
8.5 வியாஸர்‌ தந்த செல்வம்‌ 
8.6 உப-புராணங்களும்‌ பிற புராணங்களும்‌ 
8.7 " இதிஹாஸம்‌ " - " புராணம்‌ ": பெயர்‌ விவரம்‌ 
8.8 இதிஹாஸங்களின்‌ பெருமை 
8.9 தெய்வங்களுள்‌ பேதம்‌ ஏன்‌? sss 481 
8.10 ஒன்றே பலவாக 
8.11 வழிகள்‌ பல ; குறிக்கோள்‌ ஒன்றே 


8.12 புராணத்தை போதித்தவர்‌ 


8.13 நண்பனாகப்‌ பேசுவது 


8.14 உபந்யாஸமும்‌ திரைப்படமும்‌ 
8.15 ஸ்தல புராணங்கள்‌ 
8.16 ஸ்தல புராணங்களின்‌ ஸத்தியத்வம்‌ 
8.17 பல வரலாறுகளிடை தொடர்பு 
8.18 ஸ்தலபுராணங்களின்‌ சிறப்பு 
8.19 காத்துத்தருவது நம்‌ கடமை 
8.20 சுவடிகள்‌, நூலகங்கள்‌ 

9 தர்ம சாஸ்திரம்‌ (ஸ்மிருதி) 
9.1 புராண லக்ஷியத்துக்கு நடைமுறை வழி 
9.2 ஸ்மிருதிகளும்‌, துணை நூல்களும்‌ 
9.3 வைத்யநாத தீக்ஷிதீயம்‌ 
9.4 சுயச்சையும்‌ கட்டுப்பாடும்‌ 
9.5 சின்னங்கள்‌ 
9.6 ஸ்மிருதிகள்‌ சுதந்திர நூல்கள்‌ அல்ல 
9.7 வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை 
9.8 ச்ருதி-ஸ்மிருதி;ச்ரெளதம்‌-ஸ்மார்த்தம்‌ 


9.9 ஸம்ஸ்காரம்‌ 


10 நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ 


10.1 தேவலோகம்‌ அல்லது ஆத்ம ஞானத்துக்கு வழி 


10.2 மூன்றுவிதமான லோகங்கள்‌ 


10.3 ஸம்ஸ்காரம்‌ என்பதன்‌ பொருள்‌ 

10.4 அஷ்ட குணங்கள்‌ 

10.5 குணமும்‌ காரியமும்‌ 

10.6 அக்னியின்‌ முக்யத்வம்‌ 

10.7 ஸம்ஸ்காரங்களின்‌ பெயர்கள்‌ 

10.8 பெற்றோர்‌ செய்யும்‌ ஸம்ஸ்காரங்கள்‌ 

10.9 சிலருக்கு ஏன்‌ இல்லை? ........ 44/2 22 பவ வவ வக க ககக க கக ககக கக கக ககக க கக SSNS 575 
11 பிரம்மசரியம்‌ 

11.1 பிரம்மசரிய ஆசிரமம்‌ 


11.2 சாஸ்திர விதியும்‌, பொது வழக்கும்‌ 


11.3 மூலாதாரம்‌ வீணாகக்‌ கூடாது 


11.4 பிரம்மச்சாரியன்‌ லக்ஷணம்‌ 

11.5 நைஷ்டிக பிரம்மசரியம்‌;இல்லற வாழ்க்கை 
11.6 உபநயன காலம்‌ 

11.7 உபநயன உதாரண புருஷர்கள்‌ 

11.8 வயசு நிர்ணயத்துக்குக்‌ காரணம்‌ 

11.9 இயற்கையை மதிக்கும்‌ இல்லறம்‌ 

11.10 காயத்ரீ 

11.11 வேதியரின்‌ தேகத்தூய்மை 


11.12 காயத்ரீ மந்திர மகிமை 


11.13 எ௦ந்தியாவந்தனத்தின்‌ இதர அம்சங்கள்‌ 


11.14 பெண்கள்‌ விஷயம்‌ என்ன?....ஃ..ஃஃ22/ 2 பககக கக்க ககக கக ககக கக ககக சசககக க ககக க ககககக கக 610 


12.1 தர்மத்துக்காகவே ஏற்பட்டது 

12.2 குடும்பக்‌ கட்டுப்பாடும்‌ பெண்‌ தொகைப்‌ பெருக்கமும்‌ 

12.3 விவாஹமே பெண்டிருக்கு உபநயனம்‌ 

12.4 விவாஹ வயதும்‌ சட்டமும்‌ 

12.5 விவாஹ வயது குறித்த விவாதம்‌ 

12.6 எட்டு வித விவாஹங்கள்‌ 

12.7 ஏன்‌ பாலிய விவாஹம்‌? வைவவச்்சளைவ்வ்ச்வம ளகக தசங் வளமக கள ககள்ளுல்‌ 636 
12.8 நாம்‌ இப்போதே செய்ய வேண்டியது 

12.9 விவாஹத்தில்‌ எளிமை 

12.10 தாய்குலத்தின்‌ பெருமை 


12.11 மணப்பிள்ளையின்‌ கடமை 


12.12 மடத்தில்‌ செய்துள்ள ஏற்பாடு 


12.13 வாஸ்தவமான சீர்திருத்தம்‌ 

12.14 பெண்கள்‌ உத்தியோகம்‌ பார்ப்பது 

12.15 எடுத்துச்‌ சொல்லிப்‌ பயணுண்டா? .....ஃ.ஃ.ஃ. 222 பயக்க ககக 660 
12.16 செலவில்‌ சாஸ்திரோக்தம்‌ 


12.17 உற்றமும்‌ சுற்றமும்‌ செய்யவேண்டியது 


12.18 சிக்கனத்துக்கு மூன்று உபாயம்‌ 
12.19 விவாஹத்தின்‌ உத்தேசங்கள்‌ 
13 கிருஹஸ்தாச்ரமம்‌ (இல்லறம்‌) 
13.1 இல்லறத்தான்‌;இல்லாள்‌ 
13.2 ஒளபாஸனம்‌ 
13.3 புது பிராம்மண ஜாதி உண்டாக்கலாமா? .......ஃ 4/4 பபகவ ககக ககக ககக 677 
13.4 ஸ்திரீகளின்‌ ஒரே வைதிகச்‌ சொத்து 
13.5 அக்னியின்‌ சிறப்பு 
13.6 அக்னி காரியங்கள்‌ 
13.7 மற்ற ஸம்ஸ்காரங்கள்‌ 
13.8 உடன்கட்டை ஏறுதல்‌ 
13.9 ஸம்ஸ்கார லக்ஷியம்‌ 
13.10 அந்தணனின்‌ அன்றாடம்‌ 
14 வித்யாஸ்தானம்‌:முடிவுரை 
14.1 உபவேதங்கள்‌ 
14.2 சுதேசம்‌-விதேசம்‌/;பழசு-புதிசு 
14.3 பிறகு போகவே முதலில்‌ வேண்டும்‌ 


15 ஜாதிமுறை 


15.1 நவீனர்களின்‌ கருத்து 


15.2 வேதம்‌, கீதை இவற்றின்‌ கருத்து 


15.3 பிறப்பாலேயே குணமும்‌ தொழிலும்‌ 
15.4 குணப்படித்‌ தொழில்‌ தேர்வு நடைமுறையில்‌ இல்லை 
15.5 அதிக ஸெளகர்யம்‌ கூடாது 


15.6 ஒரு பெரிய தப்பிப்ராயம்‌ 


15.13 நாலாம்‌ வர்ணத்தவரின்‌ அநுகூல நிலை 
15.14 மரியாதைக்‌ குறைவல்ல;அஹம்பாவ நீக்கமே!............/2 22/2 ககக 763 
15.15 நான்‌ சொல்வதன்‌ நோக்கம்‌ 


15.16 ஸர்வரோக நிவாரணி 


15.17 'ஒழியணும்‌'மறைந்து 'வளரணும்‌' வளரட்டுூம்‌!................ 771 


16 மங்களாரத்தி 


16.1 முதலுக்கு முதல்‌ : முடிவுக்கு முடிவு 


1 குரு ( நம்மை நாமாக்குகிறவர்‌) 


1.1 ஒரு ராஜா ராணி கதை 
ராஜா ஒருத்தன்‌. ராஜா என்றிருந்தால்‌ சத்ரு ராஜா, யுத்தம்‌ எல்லாமும்‌ 
இருக்கத்தானே செய்யும்‌? இந்த ராஜாவை எதிர்த்து எதிரி ராஜா வந்தான்‌. 
இவனுடைய துரதிருஷ்டம்‌, யுத்தத்தில்‌ இவன்‌ தோற்றுப்‌ போனான்‌. 
“வெற்றி; இல்லாவிட்டால்‌ வீர ஸ்வர்க்கம்‌! என்று சில ராஜாக்கள்‌ யுத்த 
பூமியிலேயே உயிரை விட்டு விடுவார்கள்‌. இன்னும்‌ சில ராஜாக்கள்‌ 
தோற்றுப்‌ போனால்‌ ஓடி ஒதுங்கிப்‌ பதுங்கிக்‌ கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே வீரத்திலோ மானத்திலோ குறைந்தவர்கள்‌ என்று அர்த்தம்‌ 
இல்லை. பாய்கிற புலி பதுங்கும்‌ என்கிற மாதிரி இவர்கள்‌ பதுங்குவது 
பிற்பாடு படையெடுத்துப்‌ பழி வாங்குவதற்காகத்தான்‌. மகாசூரர்களும்‌, 
மானஸ்தர்களுமான ராஜபுத்ர ராஜாக்கள்‌ கூட, இப்படி முஸ்லீம்களின்‌ 
படையெடுப்பின்‌ போது ஓடிப்போய்‌, பிறகு பெரிய சைனியம்‌ திரட்டிக்‌ 
கொண்டு வந்து சண்டை போட்டிருக்கிருக்கிறார்கள்‌. 
என்‌ 'கதை- ராஜாவும்‌ தோற்றுப்‌ போனவுடன்‌ பிராணஹத்தி பண்ணிக்‌ 
கொள்ளாமல்‌ ஓடிப்போய்விட்டான்‌. 
அவன்‌ மட்டுமாக ஓடவில்லை. 
அவனது பத்தினியையும்‌ குதிரை மேல்‌ வைத்துக்‌ கொண்டு ஓடினான்‌. 
அப்போது அவள்‌ நிறை கர்ப்பிணி. 
இந்த நாளில்‌ “அண்டர்‌ க்ரவுண்ட்‌ டாகப்‌ போவது என்ற மாதிரி அப்போதும்‌ 
உண்டு. இந்த ராஜாவுக்கு ரொம்பவும்‌ அபிமான மந்திரி இப்படித்தான்‌ 
தலைமறைவாகிவிட்டான்‌. ராஜாவும்‌ ராணியும்‌ தப்பித்து ஓடியது அவனுக்கு 
மட்டும்‌ அப்போதே தெரியும்‌. 
ராஜாவின்‌ குதிரை வனப்‌ பிரதேசத்தில்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. 
அவனைத்‌ தேடிப்‌ பிடித்து வர, சத்ரு ராஜா நாலாபக்கமும்‌ குதிரைப்‌ படையை 
அனுப்பியிருந்தான்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ இந்தக்‌ காட்டுக்கே வந்துவிட்டார்கள்‌. ராஜா போவதைத்‌ 
தூரத்தில்‌ பார்த்து அவனைப்‌ பின்‌ தொடர்ந்து துரத்தி வந்தார்கள்‌. 


12 


இவனைத்‌ துரதிருஷ்டமும்‌ துரத்திக்‌ கொண்டு வந்தது. சத்ருக்கள்‌ கிட்டே 
கிட்டே வந்து விட்டார்கள்‌. 

பக்கத்திலே ஒரு வேடன்‌ குடிசை இருந்தது. அதைப்‌ பார்த்ததும்‌ ராஜாவுக்கு 
ஒரு யோசனை தோன்றிற்று. குதிரையை நிறுத்தி, அதிலிருந்து இறங்கினான்‌. 
ராணியையும்‌ இறக்கினான்‌. 

“சத்ருக்கள்‌ என்னை விடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஏராளமான பேர்கள்‌ 
இருப்பதால்‌ நான்‌ எதிர்த்து எதுவும்‌ பண்ணுவதற்கில்லை. என்‌ முடிவு 
நிச்சயம்‌. ஆனால்‌ என்னோடு நீயும்‌ போய்விடக்கூடாது. ஏன்‌ சொல்கிறேன்‌ 


என்றால்‌, என்னால்‌ பழி வாங்கமுடியாவிட்டாலும்‌, இப்போது நீ கர்ப்பவதியாக 


இருக்கிறாயல்லவா? உனக்கு நம்‌ குலம்‌ விளங்க ஒரு புத்திரன்‌ பிறந்தாலும்‌ 
பிறக்கலாம்‌; பிறக்கப்‌ போகும்‌ பிள்ளையாவது சத்ருவை ஜயித்து ராஜ்யத்தை 
மறுபடியும்‌ நம்‌ பரம்பரையின்‌ கைக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. ஆகையால்‌ 
நீ பதிவிரதை என்பதற்காக என்னோடு செத்துப்‌ போவதை விட, என்‌ 
மனோரதத்தைப்‌ பூர்த்தி பண்ணுவதற்காகவே உயிரோடிருந்து பிள்ளையைப்‌ 
பெற்று வளர்க்கவேண்டும்‌. இந்த வேடன்‌ குடிசையில்‌ அடைக்கலம்‌ புகுந்து 
பிழைத்துக்‌ கொள்‌” என்று ராணியிடம்‌ ராஜா சொன்னான்‌. 

அவளுக்கு அது தாங்க முடியாத கஷ்டமாகத்தான்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
ராஜதர்மம்‌ என்ற ஒன்று, அதற்கென்றே மானம்‌, கெளரவம்‌ என்றெல்லாம்‌ 
இருந்ததால்‌, பதியின்‌ வார்த்தையை அவளால்‌ தட்டமுடியவில்லை. புருஷன்‌ 
சொல்வதுதானே நமக்கு வேதம்‌? அவன்‌ சா என்றால்‌ செத்துப்‌ போகத்‌ 
தயாராக இருக்கிற மாதிரியே, செத்துப்‌ போவதுதான்‌ சந்தோஷம்‌ என்கிற 
ஸ்திதியில்‌ அவன்‌, 'சாகாதே. நீ உயிரோடுதான்‌ இருக்கவேண்டும்‌: என்றால்‌ 
அதையும்‌ நாம்‌ கேட்டுத்தானாக வேண்டும்‌ என்று தன்னைத்‌ தானே ஒரு 
மாதிரி தேற்றிக்‌ கொண்டு குடிசைக்குள்‌ போய்‌ மறைந்து கொண்டு விட்டாள்‌. 

சத்ரு வீரர்கள்‌ வந்து ராஜாவைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. 

அவன்‌ கதை அதோடு முடிந்தது. 

அவர்களுக்கு ராணியையும்‌ இவன்‌ கூட அழைத்து வந்தது தெரியாது. 'தனக்கு 
என்ன ஆபத்து வந்தாலும்‌ வரட்டும்‌;அவளுக்கு வரக்கூடாது என்று தான்‌ 
இவன்‌ குதிரையில்‌ அவளை முன்னே உட்கார வைத்து மறைத்துக்‌ கொண்டு 


ஓட்டினான்‌. பின்னாலிருந்து வந்த எதிரிகளுக்குக்‌ குதிரை மேல்‌ இவனுக்கு 
முன்னால்‌ அவள்‌ உட்கார்ந்த்திருந்தது தெரியவில்லை. 

அதனால்‌ ராணியைத்‌ தேடிப்‌ பார்க்காமலே அவர்கள்‌, வந்த காரியம்‌ முடிந்தது 
என்று சந்தோஷமாகப்‌ போய்விட்டார்கள்‌. 


வேடன்‌ குடிசையில்‌ வேடனின்‌ அம்மாக்‌ கிழவி இருந்தாள்‌. பூர்ண 


கர்ப்பினியாகத்‌ தஞ்சம்‌ என்று வந்த ராணியை மனஸார வரவேற்று வைத்துக்‌ 

கொண்டாள்‌. 

படித்தவர்கள்‌, நாகரிகக்காரர்கள்‌ என்கிற நம்மை விட,பாமரமான ஏழை 

ஜனங்களிடம்‌ உபகாரம்‌ செய்கிற ஸ்வபாவம்‌, விஸ்வாசப்‌ பண்பு எல்லாம்‌ 

எக்காலத்திலும்‌ ஜாஸ்திதான்‌. 

ராஜ ஸ்திரீயை வேட ஸ்திரீ தன்‌ வயிற்றில்‌ பிறந்த மகளைப்‌ போல்‌ 

வைத்துப்‌ பராமரித்தாள்‌. 

ராணி வயிற்றில்‌ ஒரு பிள்ளை பிறந்தது. 

அதோடூ தன்‌ கடமை ஆகிவிட்டது என்கிற மாதிரி பிரஸவத்திலேயே ராணி 

மரணம்‌ அடைந்து விட்டாள்‌. 

பத்துப்‌ பன்னிரண்டு வருஷங்கள்‌ ஆகிவிட்டது. 

சத்ரு ராஜாவே பரிபாலனம்‌ பண்ணிக்கொண்டிருந்தான்‌. 

ஆனாலும்‌ ஜனங்களுக்கு அதில்‌ திருப்தியில்லை. ஒரு ராஜ்யம்‌ தோற்றுப்‌ 

போனால்கூட ஜனங்களுக்குத்‌ தங்கள்‌ பழைய பாரம்பரிய ராஜா இல்லையே 

என்று தாபம்‌ இருந்து கொண்டே தான்‌ இருக்கும்‌. 

இந்த 'கதை-ராஜ்யத்திலிருந்த ஜனங்களுக்கு ராஜாவோடு ராணியும்‌ தப்பித்துப்‌ 

போனதோ, காட்டிலே அவளுக்குக்‌ குழந்தை பிறந்ததோ தெரியாது. அதனால்‌ 

தங்கள்‌ கஷ்டத்தை யெல்லாம்‌ அடக்கிக்‌ கொண்டு பொறுமையோடு 

இருந்தார்கள்‌. 

மந்திரிக்கு மட்டும்‌ ராஜ தம்பதி இரண்டு பேருமே ஓடியது 

தெரியுமல்லவா?அதனால்‌ அவன்‌ யோசித்தான்‌. ஈச்வர கிருபையில்‌ 

ராணிக்குப்‌ பிள்ளைக்‌ குழந்தையாகவே பிறந்திருந்த, அது இப்போது 

எங்கேனும்‌ வளர்ந்துவந்தால்‌ பன்னிரண்டு வயசு இருக்கும்‌ அல்லவா? 

பாரம்பரியமான யுவராஜா என்றால்‌ சைன்யத்தை நடத்தி யுத்தம்‌ பண்ணவும்‌, 

மந்திரிகளின்‌ ஆலோசனையோடு ராஜ்ய பாரம்‌ பண்ணவும்‌ பன்னிரண்டு வயசு 
14 


போதுமே! அதனால்‌, ராஜகுமாரன்‌ கிடைக்கிறானா என்று தேடிக்‌ கண்டுபிடித்து 
அவனை கொஞ்சம்‌ தநுர்வேதத்தில்‌ [போர்ப்பயிற்சியில்‌] தேற்றிவிட்டால்‌, 


ஜனங்கள்‌ ஒரு மனஸாக அவன்‌ கீழ்‌ சேர்ந்து சத்ரு ராஜாவை 


அப்புறப்படுத்துவார்களே! என்று நினைத்தான்‌. 

ரகசியமாக கோஷ்டி சேர்த்து, அவன்‌ பழைய ராஜாவின்‌ சந்ததி இருக்கிறதா 

என்று தேடினான்‌. 

வேடனின்‌ குடிசைக்கு வந்து சேர்ந்தான்‌. 

அங்கே அநேக வேடப்‌ பசங்களோடு ராஜாவின்‌ பிள்ளையும்‌ ஒரு 

கோவணத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டு, தலையை முடிந்து இறக்கை சொருகிக்‌ 

கொண்டு, குந்துமணி மாலையும்‌ புலிநகமும்‌ போட்டுக்கொண்டு அணில்‌ 

குத்தி விளையாடிக்‌ கொண்டிருந்தான்‌. ஆனாலும்‌ வம்சவாரியான ராஜ களை, 

பழைய ராஜாவின்‌ ஜாடையெல்லாம்‌ அவனுக்கு இருந்ததால்‌, புத்திசாலியான 

மந்திரிக்கு ஊகமாகப்‌ புரிந்தது. 

அந்த கிழவி இப்போதும்‌ உயிரோடு இருந்தாள்‌. 

அவளிடம்‌ கேட்டான்‌. 

காட்டு ஜனங்களுக்கு சூது, வாது, பொய்‌, புரட்டு தெரியாது. அதனால்‌ அவள்‌ 

உள்ளபடி சொன்னாள்‌. ரொம்ப வருஷம்‌ முந்தி ஒரு கர்ப்பிணி இங்கே வந்து 

அடைக்கலம்‌ கேட்டாள்‌. அவளை நான்‌ என்‌ மகள்‌ மாதிரி வளர்த்தேன்‌. 

ஆனாலும்‌ அவள்‌, தான்‌ யார்‌, என்ன என்று சொல்லிக்கொள்ளாமலே இந்தப்‌ 

பிள்ளையை பெற்றுப்‌ போட்டுவிட்டுக்‌ கண்ணை மூடிக்கொண்டு 

போய்விட்டாள்‌. அதற்கப்புறம்‌ இந்தப்‌ பிள்ளைக்கு நானே அம்மாவாக இருந்து 

வளர்த்து வருகிறேன்‌. ராஜகுடும்பம்‌ மாதிரியான பெரிய இடத்து வாரிசு என்று 

ஊகிக்க முடிந்தாலும்‌ இன்னார்‌ என்று எங்களுக்கு நிச்சயமாகத்‌ தெரியாது. 

எங்களில்‌ ஒருத்தனாக எங்களோடேயே வைத்துப்‌ பராமரித்துக்‌ 

கொண்டிருக்கிறோம்‌” என்றாள்‌. 

மந்திரிக்கு உடனே இரண்டும்‌ இரண்டும்‌ நாலு என்கிற மாதிரி நம்‌ 

ராஜகுமாரன்தான்‌ இங்கே வளர்வது என்று புரிந்து விட்டது. 

அதை அவன்‌ சொல்லி, பிள்ளையை அழைத்துப்‌ போக முன்வந்தவுடன்‌, 

கிழவி, வேடன்‌ எல்லோருக்கும்‌ ரொம்பவும்‌ கஷ்டமாகி விட்டது. வளர்த்த 

பாசம்‌! ஆனானப்பட்ட கண்வ மஹரிஷி, ஜட பரதர்‌ மாதிரியானவர்களையே 
15 


வளர்த்த பாசம்‌ ஆட்டி வைத்திருக்கிறதே ஆனாலும்‌ ராஜ்யகாரியம்‌ 
என்பதால்‌, இந்த வேடர்கள்‌ தியாக புத்தியோடு ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
ஆனால்‌ வேடப்பிள்ளைகளோடு விளையாடிக்‌ கொண்டிருந்த ராஜகுமாரனை 
மந்திரி கூப்பிட்டதும்‌, அவன்‌ விழுந்தடித்துக்‌ கொண்டு ஓடப்‌ பார்த்தான்‌. 
அவனுக்கு வேட சகவாசம்தான்‌ பிடித்ததே தவிர, இந்தப்‌ பெரிய மநுஷ 
சம்பந்தம்‌ பிடிக்கவேயில்லை. 

வேடப்பிள்ளை மாதிரியே, “இவங்கள்ளாந்தான்‌ என்‌ ஜாதி ஜனங்க, 
இவங்களைவிட்டு வரமாட்டேன்‌” என்று ஓடினான்‌. 

அப்புறம்‌ அவனைப்‌ பிடித்து வந்து மந்திரி அவனுக்கு 
வாஸ்தவத்தையெல்லாம்‌ விளக்கிச்‌ சொன்னான்‌. “நீ ராஜகுமாரன்‌. நீ பிறக்கும்‌ 
முன்பே, சத்ருக்களிடமிருந்து தப்பி இங்கே ஓடிவந்த உன்‌ தகப்பனார்‌ 
கொல்லப்பட்டார்‌.அதற்கப்புறம்‌ வேடர்‌ குடிசையில்‌ உன்னைப்‌ பிரஸவித்து 
விட்டு உன்‌ அம்மாவும்‌ போய்விட்டாள்‌. அதிலிருந்து நீ இங்கே வளர்ந்து 
வருகிறாய்‌. ஆனாலும்‌ நீ ராஜ்யத்தையெல்லாம்‌ ஆள வேண்டியவன்‌. 
உன்னைத்‌ தலைவனாக வைத்துக்‌ கொண்டு தான்‌ நாங்கள்‌ அதை 
சத்ருவிடமிருந்து மீண்டும்‌ ஜயிக்க ஆலோசனை செய்திருக்கிறோம்‌. இப்போது 
நீ இருப்பதைவிடக்‌ கோடி மடங்கு உயர்ந்த ஸ்திதியில்‌ இருக்க 
வேண்டியவன்‌. 'மாட்டேன்‌' என்று சொல்லலாமா?” என்று எடுத்துச்‌ சொல்லி 
விளக்கினான்‌. 

அந்தப்‌ பிள்ளைக்கு வீரம்‌, பித்ருபாசம்‌, அதற்காக எதிர்‌ நடவடிக்கை 
எடுக்கவேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ எல்லாவற்றையும்‌ மூட்டி விட்டான்‌. 


தான்‌ ராஜகுமாரன்‌ என்று தெரிந்தவுடனேயே, அந்தப்‌ பிள்ளைக்கு ரொம்ப 


சக்தி, தேஜஸ்‌, காம்பீர்யம்‌ எல்லாம்‌ உண்டாகிவிட்டது. அப்புறம்‌ அவனுக்கு 
அஸ்திர சஸ்திர அப்பியாஸம்‌, கொஞ்சம்‌ சொல்லிக்‌ கொடுத்தவுடனேயே 
அவற்றை நன்றாகப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 

வேட ஜனங்களை விட்டுப்‌ போனான்‌. மந்திரியின்‌ சகாயத்துடன்‌ நாட்டில்‌ 
சைனியம்‌ திரட்டினான்‌. ராஜ விச்வாஸம்‌ கொண்ட ஜனங்கள்‌, தங்கள்‌ பழைய 
பாரம்பரிய வாரிசு வந்திருக்கிறான்‌ என்றவுடன்‌ உத்ஸாகமாக அவன்‌ கீழ்‌ 
ஒன்று சேர்ந்தார்கள்‌. 


இப்போதெல்லாம்‌ குடியரசு யுகத்தில்‌ ஒருத்தரைத்‌ தலைவர்‌ என்று 
ஸ்தோத்திரம்‌ பண்ணி ஊரையெல்லாம்‌ இரண்டு படுத்துகிற மாதிரி 
டெமான்ஸ்டரேஷன்கள்‌ பண்ணிவிட்டு, கொஞ்ச காலமானால்‌ அவரை 
எவரும்‌ சீந்தாமல்‌ தூக்கிப்‌ போடுகிற மாதிரி இல்லை, ராஜ விஸ்வாசம்‌ 
என்பது. அது நின்று நிலைத்து ஹ்ருதயபூர்வமாக இருந்து வந்த விஷயம்‌. 
ராஜாக்களும்‌ இந்த விஸ்வாசத்தைப்‌ பெறுவதற்குப்‌ பாத்திரர்களாகவே 
ரொம்பவும்‌ ஒழுக்கத்தோடு குடிஜனங்களைத்‌ தம்‌ பெற்ற குழந்தைகளைப்‌ 
போலப்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. திடீரென்று அதிகாரம்‌ 


வந்து, அந்த ருசியில்‌ கண்டது காணாதது போல்‌ ஒழுங்கு தப்பிப போகிற 


மாதிரி இல்லை, பாரம்பரிய ராஜயாதிகாரம்‌ என்பது. இந்தக்‌ கதையில்‌ வரும்‌ 
பையன்‌ மாதிரி திடீர்‌ அதிகாரம்‌ வந்தால்கூட பாரம்பரியப்‌ பண்பு அவர்கள்‌ 
தலைதெறிக்கப்‌ போகாமலே கட்டுப்படுத்தும்‌. புராணங்களைப்‌ பார்த்தால்‌ 
வேனனையும்‌ அஸமஞ்ஜனையும்‌ போல்‌ எங்கேயாவது நூற்றிலே ஒரு 
ராஜாவோ ராஜகுமாரனோ முறை தப்பிப்‌ போனால்‌ அப்போது ஜனங்களே 
அவனைத்‌ தொலைத்து முழுகியிருக்கிறார்கள்‌. மொத்தத்தில்‌ யதா ராஜா ததா 
ப்ரஜா [அரசன்‌ எவ்வழி; மக்கள்‌ அவ்வழி] என்ற மாதிரி, அப்போது இரண்டு 
பக்கத்திலும்‌ தர்மத்துக்குப்‌ பயந்தவர்களாக இருந்தார்கள்‌. சட்டம்‌ என்று 
வெறும்‌ ராஜாங்க ரீ தியில்‌ போடுகிறபோது, முதலில்‌ அதைப்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ சரியாகயிருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. இந்த 
சட்டங்களுக்கெல்லாம்‌ மேலான த்ரிலோக ராஜாவான பரமேச்வரனின்‌ 
சட்டமான தர்மசாஸ்திரத்துக்கு அடங்கியே ஆளுகிறவர்கள்‌, 
ஆளப்படுகிறவர்கள்‌ ஆகிய இருவரும்‌ இருந்தால்தான்‌ லோகம்‌ 
நன்றாயிருக்கும்‌. பூர்வகாலங்களில்‌ ஆளப்படுகிறவர்களுக்கும்‌ 
ஆளுகிறவர்களே இப்படி தர்மத்துக்கு அடங்கியிருந்து வழி 
காட்டியிருக்கிறார்கள்‌. இதனால்தான்‌ ஜனங்களுக்கு ஸ்வபாவமாக, 
ராஜவிஸ்வாசம்‌ என்ற ஆழ்ந்த, நிஜமான பற்று இருந்து வந்திருக்கிறது. 
“இவர்கள்‌ தன்‌ ஜனங்கள்‌ என்ற பாந்தவ்யம்‌ ராஜாவுக்கும்‌, 'இவன்‌ நம்ராஜா' 
என்ற அன்பு ஜனங்களுக்கும்‌ இருந்து வந்தது. 


கதையில்‌ சொன்ன பையன்‌, சத்ருவை ஜயிக்க மந்திரியின்‌ ஏற்பாட்டில்‌ 
ஆயத்தம்‌ பண்ணுகிறான்‌ என்றவுடன்‌ ஜனங்களெல்லாம்‌ அவன்‌ கட்சியில்‌ 
சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்பிவிட்டார்கள்‌. 

சுலபத்தில்‌ சத்ருவை ஜயித்தும்‌ விட்டார்கள்‌. 

பையனுக்கு பட்டாபிஷேகம்‌ பண்ணி ராஜா ஆக்கினார்கள்‌. 

அவனுக்குத்‌ தான்‌ வேடனாக இருந்த எண்ணமே அடியோடு மறந்து 
போய்விட்டது. பூர்ண ராஜாவாகவே இருந்தான்‌. 

இந்தக்கதையை நான்‌ சொல்லவில்லை. பெரிய ஆசார்யர்‌ ஒருத்தர்‌, அத்வைத 
ஸம்பிரதாயத்தின்‌ ஆதிகாலப்‌ பிரவர்த்தகர்களில்‌ ஒருத்தர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. குரு தத்வத்தைச்‌ சொல்லும்போது இப்படிக்‌ கதை 
சொல்லியிருக்கிறார்‌. நான்‌ கொஞ்சம்‌ காது,மூக்கு வைத்தேன்‌. 


1.2 குரு பரம்பரை 


அத்வைத ஆசார்யர்‌ என்றால்‌ உடனே எல்லோரும்‌ நம்முடைய ஸ்ரீ சங்கர 
பகவத்‌ பாதாளைத்‌ தான்‌ நினைத்துக்‌ கொள்வீர்கள்‌. அவர்‌ தான்‌ 
பரமேச்வராவதாரமாக வந்து அத்வைதத்தை நன்றாக விளக்கி, 
என்றைக்கும்‌ பெயர்க்க முடியாமல்‌ ஸ்தாபனம்‌ செய்துவிட்டுப்‌ போனவர்‌. 
ஆனால்‌ அவர்தான்‌ அத்வைத ஸித்தாந்தத்தை முதலில்‌ கண்டுபிடித்தார்‌ 
என்றில்லை. அவருக்கு ரொம்ப முன்னாடி லோகத்தின்‌ முதல்‌ கிரந்தமான 
வேதத்திலேயே - இப்படிச்‌ சொல்வதுகூட தப்பு. லோகத்தையே பிரம்மா 
வேதத்தை guide ஆக வைத்துக்‌ கொண்டுதான்‌ சிருஷ்டி 
பண்ணியிருக்கிறார்‌. அதனால்‌ அதை லோகத்தின்‌ முதல்‌ கிரந்தம்‌ 
என்கிறது கூட சரியில்லைதான்‌. அப்படிப்பட்ட, லோக சிருஷ்டிக்கும்‌ 
முந்தியதான வேதத்திலேயே - அத்வைத தத்துவம்‌ சொல்லியிருக்கிறது. 
வேத சிரஸ்‌ மறைமுடி) என்கிற உபநிஷத்துகளிலெல்லாம்‌ இந்தத்‌ 
தத்துவம்‌ நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பகவத்‌ 
கீதையில்‌ முடிவாக இதைத்தான்‌ சொல்லியிருக்கிறார்‌. 'கீதை' என்றால்‌ 
'பகவத்‌ கீதை'என்றே இப்போது பிரஸித்தமா- யிருந்தாலும்‌, ஒவ்வொரு 
18 


ஸ்வாமிக்குமான புராணத்தைப்‌ பார்த்தால்‌ 'தேவி கீதை', 'சிவ கீதை 
என்றெல்லாம்‌ வரும்‌. அந்த தெய்வங்களும்‌ முடிவாக அத்வைத 
உபதேசமே செய்திருக்கின்றன. அப்புறம்‌ ஆசார்யாள்‌ (ஆதிசங்கரர்‌) 
வரையில்‌ அநேக குருக்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌. தக்ஷிணாமூர்த்தி, 
தத்தாத்ரேயர்‌, நாராயணன்‌, பிரம்மா ஆகியவர்களை அத்வைத சம்பிரதாய 
ஆசாரிய வரிசையில்‌ முதலில்‌ சொல்வது வழக்கம்‌. இந்தத்‌ 
தெய்வக்குருக்களுக்கு அப்புறம்‌ வசிஷ்டர்‌,சக்தி, பராசரர்‌, வியாஸர்‌ என்ற 
ரிஷிகள்‌ அத்வைதத்தை அப்பாவிடமிருந்து பிள்ளையாகப்‌ பெற்று 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ ரிஷிகள்‌. ரிஷிகளை மநுஷ்ய 
ஆசார்யர்களோடூ சேர்க்கக்‌ கூடாது. மநுஷ்யர்கள்‌ அறிய முடியாததை 
அறிகிற, மநுஷ்யர்கள்‌ கேட்காததைக்‌ கேட்கிற , மநுஷ்யர்களால்‌ 
செய்ய்முடியாததைச்‌ செய்கிற அதிந்திரிய சக்திகள்‌ உள்ளவர்களே 
ரிஷிகள்‌. ஆகாசத்தில்‌ பரவியுள்ள பரமாத்மாவின்‌ சுவாஸ்‌ சலனங்களான 
சப்தங்களை மந்திரங்களாகப்‌ பிடித்துத்‌ தரக்கூடிய மகாசக்தி 
படைத்தவர்கள்‌. அதனால்‌ இவர்களை சாதாரணமாக மநுஷ்ய 
இனத்தோடே சேர்ப்பதில்லை. 


உதாரணமாக, கோவில்களில்‌ பிரதிஷ்டையாகியிருக்கிற மூர்த்தி- களை 
நாலைந்து தினுசாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌ - ஸ்வயம்‌- வியக்தம்‌, 
தைவிகம்‌, மாநுஷம்‌, ஆஸுரம்‌, ஆர்ஷம்‌ என்று ஸ்வாமி தானாகவே ஒரு 
இடத்தில்‌ லிங்கமாகவோ, விக்ரஹமாகவோ ஆவிர்பவிப்பதற்கு "ஸ்வயம்‌ 
வியக்தம்‌"என்று பெயர்‌. "ஸ்வயம்பு, "சுயம்பு "தான்தோன்றி " ( 
"தாந்தோணியம்மன்‌ "என்கிறதில்‌ வரும்‌ "தாந்தோணி ” என்பதெல்லாம்‌ 
அதைத்தான்‌. சிவ ஸ்தலங்கள்‌ பலவற்றில்‌ ஸ்வயம்பு லிங்கம்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. வைஷ்ணவர்கள்‌ ஸ்ரீரங்கம்‌, திருப்பதி, 
பத்ரிநாத்‌, ஸ்ரீமுஷ்ணம்‌, நைமிசாரண்யம்‌, புஷ்கரம்‌, ஸாலக்ராமம்‌, 
நான்குநேரி என்று எட்டை ஸ்வயம்வியக்த க்ஷேத்ரங்களாகச்‌ 
சொல்கிறார்கள்‌. தேவர்கள்‌ பிரதிஷ்டை பண்ணினது தைவிகம்‌. 
காஞ்சீபுரத்தில்‌ அம்பாளே மண்ணை லிங்கமாகப்‌ பிடித்துவைத்தாள்‌. 
திருவீழிமிழலையில்‌ மஹாவிஷ்ணுவே லிங்கப்‌ பிரதிஷ்டை செய்தார்‌. 


19 


அநேக ஸ்தலங்களில்‌ இந்திரன்‌ தோஷம்‌ நீங்குவதற்காக ஈச்வரனையோ, 
விஷ்ணுவையோ பூஜை பண்ணினதாகச்‌ சொல்வார்கள்‌. இதெல்லாம்‌ " 
தைவிகம்‌ ". இதற்கு நேர்‌ எதிர்‌ வெட்டாக திரிசரன்‌, ஒணன்‌ மாதிரியான 
அசுரர்கள்‌ ஸ்வாமியைப்‌ பிரதிஷ்டை செய்த இடங்கள்தான்‌ திரிசிரபுரம்‌ 
என்ற திருச்சினாப்பள்ளி, காஞ்சீபுரத்தில்‌ உள்ள ஒணகாந்தன்‌ தளி 
முதலிய இடங்கள்‌. அஸுரர்‌ பிரதிஷ்டை செய்ததுதான்‌ "ஆஸுரம்‌ 

மநுஷ்யர்கள்‌ - அநேக ராஜாக்களும்‌ பக்தர்களும்‌ - பிரதிஷ்டை 
பண்ணினதுதான்‌ "மாநுஷம்‌ "என்று நீங்களே புரிந்துகொண்டிப்‌- பீர்கள்‌. 


இன்னொன்று "ஆர்ஷம்‌" என்று சொன்னேனல்லவா? "ஆர்ஷம்‌ "என்றால்‌ 
"ரிஷிகள்‌ பண்ணினது" என்று அர்த்தம்‌. குற்றாலத்தில்‌ அகஸ்திய 
மஹரிஷி மூர்த்திப்‌ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்‌. சிக்கலில்‌ வஸிஷ்ட 
மஹரிஷி, திருக்களரில்‌ துர்வாஸர்‌, ஐம்புகேச்வரம்‌ என்ற 
திருவானைக்காவலில்‌ ஜம்பு மஹரிஷி என்றிப்படி அநேக 
க்ஷேத்திரங்களில்‌ ஆர்ஷப்‌ பிரதிஷ்டைதான்‌. ஏதோ, இப்போது நினைவில்‌ 
வருவது, வாயில்‌ வருவதை மட்டூம்‌ சொன்னேன்‌. 


இதை எதற்கு சொல்ல வந்தேன்‌ என்றால்‌ பொதுவாக தேவ ஜாதி, அஸர 
ஜாதி, மநுஷ்ய ஜாதி என்ற மூன்றைத்தான்‌ நாம்‌ சொன்னாலும்‌, இங்கே 
ஆர்ஷம்‌ என்று ரிஷிகளை மநுஷ்யர்களோடூ சேர்க்காமல்‌ தனி இனமாக 
வைத்திருக்கிறது என்று காட்டத்தான்‌. மாநுஷ லிங்கம்‌ என்று ராஜ ராஜ 
சோழன்‌ பிருஹதீச்வரப்‌ பிரதிஷ்டை பண்ணும்‌ போதுகூட நேராக அவனே 
பண்ணாமல்‌ கருவூர்ச்‌ சித்தரைத்தான்‌ பிராணப்‌ பிரதிஷ்டை செய்ய 
வைத்திருக்கிறான்‌. இதே மாதிரி "ரிஷிகள்‌" என்று சொல்லுகிற அளவுக்கு 
திவ்ய சக்தி இல்லாதவர்களானாலும்‌ அந்தந்தக்‌ காலத்தில்‌ உள்ள 
மஹான்களை, ஸித்த புருஷர்களைக்‌ கொண்டே மாநுஷ லிங்கங்கள்‌ 
பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போதுகூட காலனிக்குக்‌ காலனி 
புதுக்கோயில்‌ கட்டுகிறபோது யாராவது ஒரு ஸ்வாமிகளைக்‌ கூப்பிட்டு 
வைத்துக்‌ கொண்டுதானே கும்பாபிஷேகம்‌ பண்ணுகிறீர்கள்‌ 2ஆனால்‌ 
பிராணப்‌ பிரதிஷ்டை முதலானதுகளை சிவாச்சாரியர்களோ, 


20 


பட்டர்களேதான்‌ செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ நியமத்தோடு செய்தால்‌, 
மந்திரங்களுக்கே ஸ்வயமான வீர்யம்‌ உண்டாதலால்‌, மந்திரவத்தாக 
இவர்கள்‌ செய்யும்‌ பிரதிஷ்டையிலும்‌ தெய்வ சாந்நித்யம்‌ உண்டாகி 
லோகத்துக்கு க்ஷேமம்‌ உண்டாகும்‌. 


ரிஷிகள்‌ தனி இனம்‌ மாதிரி என்று சொல்ல வந்தேன்‌. தேவ தர்ப்பணம்‌ 
என்னும்‌ போதும்‌ ரிஷிகளைத்‌ தனி இனமாகத்தான்‌ வைத்திருக்கிறது. 
அத்வைத ஸம்பிராயத்தில்‌ தக்ஷிணாமூர்த்தி, தத்தர்‌, நாராயணர்‌, பிரம்மா 
ஆகிய தேவர்களுக்கு அப்புறம்‌, வஸிஷ்டர்‌, சக்தி, பராசரர்‌, வியாஸர்‌ என்ற 
ரிஷிகள்‌ குருமார்களாக வந்தார்கள்‌. வியாஸரின்‌ பிள்ளை சுகர்‌. அவர்‌ 
மநுஷ்யர்‌, 65 தேவர்‌ எல்லாரையும்விடப்‌ பெரியவர்‌. சுகப்பிரம்மம்‌ என்று 


சொல்லப்பட்டவர்‌. பிரம்மமாக இருந்த சுகர்‌ பிரம்மச்சாரி. அதனால்‌ 
அவருக்கப்புறம்‌ பிள்ளை வழியில்‌ சம்பிரதாயம்‌ போகவில்லை. சிஷ்யர்‌ 
வழியில்‌ போயிற்று. சுகருக்கு அப்புரம்தான்‌, ரிஷிகள்‌ என்று சொல்ல 
முடியாத ஸந்நியாஸிகளான கெளடபாதரும்‌, அவருக்கப்புறம்‌ அவருடைய 
சிஷ்யரான கோவிந்த பகவத்பாதரும்‌ அத்வைத அஆசார்யர்களாக 
வந்தார்கள்‌. ரிஷிகள்‌ எல்லோரும்‌ ஸந்நியாஸிகள்‌ அல்ல. அவர்கள்‌ 
பத்னிகளோடு இருந்திருக்கிறார்கள்‌. அருந்ததி வஸிஷ்ட மஹரிஷிக்கு 
பத்தினி, அநுஸுயை அத்ரி மஹரிஷிக்கு பத்தினி என்றெல்லாம்‌ 
படிக்கிறோமல்லவா?யக்ஞம்‌, யக்ஞோபவீதம்‌ பூணூல்‌ முதலியவை 
ரிஷிகளுக்கு உண்டு. ஸந்நியாஸிகளுக்கு இவை இல்லை. 
ஸந்நியாஸிகளான கெளடபாதருக்கும்‌ கோவிந்த பகவத்பாதர்‌- களுக்கும்‌ 
அப்புறம்தான்‌ "ஆசார்யாள்‌" என்ற மாத்திரத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ ஸ்ரீ சங்கர 
பகவத்பாதர்கள்‌ வந்தார்கள்‌. சுகர்‌ முதல்‌ வருகிற துறவிகளான 
ஆசார்யர்களுக்குப்‌ "பரிவ்ராஜகர்கள்‌"என்று பெயர்‌. "பரமஹம்ஸ 
பரிவ்ராஜக"என்பது வழக்கம்‌. பரமேச்வர னானாலும்‌ மநுஷ்ய 
ரூபத்திலேயே இருந்து கொண்டு, மநுஷ்யர்‌ மாதிரியே காரியம்‌ செய்து 
காட்டினவர்‌ நம்‌ ஆசார்யாள்‌. மநுஷ்யராக இருந்து கொண்டே ரொம்பவும்‌ 
சக்தியோடு வைதீக தர்மத்தை, அத்வைதத்தை நிலை நாட்டியதுதான்‌ 
அவர்‌ பெருமை. 


ஆசார்யாளுடைய நேர்‌ குரு என்பதால்‌ கோவிந்த பகவத்பாதருக்குப்‌ 
பெருமை. ஆசார்யாளே "பஜ கோவிந்தம்‌, பஜ கோவிந்தம்‌, பஜ கோவிந்தம்‌" 
என்று மூன்று தரம்‌ சொல்லும்போது, கிருஷ்ணனோடூ கூடத்‌ தம்‌ 
குருவையும்‌ நினைத்துக்‌ கொண்டுதான்‌ சொல்லியிருக்கிறார்‌. பகவானுக்கு 
எத்தனையோ நாமாக்கள்‌ இருந்தாலும்‌, ஆசார்யாள்‌ 'கோவிந்த' 
நாமத்தையே 'ஸெலக்ட்‌'பண்ணினதற்குக்‌ காரணம்‌, அது தம்‌ குருவின்‌ 
பெயராகவும்‌ இருக்கிறது என்பதுதான்‌. 

நாராயணம்‌, பத்மபுவம்‌, வஸிஷ்டம்‌ 

சக்திம்‌ ௪ தத்புத்ர பராசரம்‌ ௪ | 

வ்யாஸம்‌ சுகம்‌ கெளடபதம்‌ மஹாரந்தம்‌ 

கோவிந்த யோகீந்த்ரம்‌ அதாஸ்ய சியம்‌ | 

்ரீ சங்கராச்சார்யம்‌ அதாஸ்ய பத்ம 

பாதம்‌ ச ஹஸ்தாமலகம்‌ ச சிஸ்யம்‌| 

தம்‌ தோடகம்‌ வார்த்திககாரம்‌ அன்யான்‌ 

அஸ்மத்‌ குரூன்‌ ஸந்ததம்‌ ஆனதோஸ்யி। | 


என்கிற ச்லோகத்தில்‌, அத்வைத ஆசார்ய பரம்பரையை முழுக்க சொல்லி, 
"இப்படிப்‌ பட்ட எல்லோரையும்‌ நமஸ்காரம்‌ பண்ணுகிறேன்‌" என்று 
முடித்திருக்கிறது. அத்வைத குரு பரம்பரையை பிரம்ம வித்யா 
ஸம்பிரதாய கர்ததாக்கள்‌ என்றே சொல்வார்கள்‌. இதில்‌ முதலில்‌ 
நாராயணன்‌. அதாவது மஹாவிஷ்ணு. அப்புறம்‌ " பத்மபுவன்‌" என்றது 
பிரம்மா;தாமரையில்‌ உண்டானவர்‌ என்று அர்த்தம்‌. அதற்கப்புறம்‌ 
வஸிஷ்டர்‌, சக்தி, பராசரர்‌, வியாஸர்‌, சுகர்‌, கெளடர்‌, கோவிந்த பகவத்‌ 
பாதர்‌ இவர்களைச்‌ சொல்லி , இப்படிச்‌ சொல்லும்போதே கெளடபாதருக்கு 
மஹான்‌ (மஹாந்தம்‌) என்றும்‌ கோவிந்தருக்கு யோகீந்திரர்‌ என்றும்‌ 
சிறப்புக்‌ கொடுத்திருக்கிறது. ஆசார்யாளுக்கு மட்டும்‌ "ஸ்ரீ£போட்டுத்‌ தனி 
மரியாதை கொடுத்து கெளரவம்‌ சொல்லியிருக்கிறது. அதற்கப்புறம்‌, 
ஆசார்யாளின்‌ முக்கியமான சிஷ்யர்களாக இருக்கப்பட்ட பத்மபாதர்‌, 
ஹஸ்தாமலகர்‌, தோடகர்‌, எுரேச்வரர்‌ ஆகியோர்களை 


சொல்லியிருக்கிறது. ஸுரேச்வரர்‌ என்று சொல்லாமல்‌ "வார்த்திககாரர்‌" 
என்று சொல்லியிருக்கிறது. "வார்த்திகம்‌” என்ற விளக்கவுரை எழுதியவர்‌ 
எப்‌ு£ரேச்வரர்‌. அதனால்‌ இப்படிச்‌ சொல்லியிருக்கிறது. "வார்த்திகம்‌" 
என்றால்‌ பாஷ்யம்‌, வியாக்யானம்‌, விரிவுரை என்ற மாதிரியான விளக்கம்‌. 


உபநிஷதங்களை விளக்கி ஆசார்யாள்‌ பாஷ்யம்‌ எழுதினாரென்றால்‌, 


அவற்றில்‌ பிருஹதாரண்யம்‌, தைத்திரீயம்‌ இவற்றுக்கான 
பாஷ்யங்களையும்‌ இன்னும்‌ விரிவாக விளக்கி "வார்த்திகம்‌" எழுதினவர்‌ 
ஸூரேச்வராச்சாரியாள்‌. இவர்‌ வரையில்‌ பேரைச்‌- சொல்லி, அப்புறம்‌ 
தனியாகப்‌ பேர்‌ சொல்லாமலே, "அவர்களுக்கப்புறம்‌ இன்றுள்ள எங்கள்‌ 
குருவரைக்கும்‌ வந்துள்ள எல்லா ஆசார்யார்களுக்கும்‌ நமஸ்காரம்‌ 
பண்ணுகிறேன்‌"என்று ச்லோகம்‌ முடிகிறது. 


இங்கே சொன்னது ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதர்களை ஆசார்யராகக்‌ 
கொண்டவர்களின்‌ குரு பரம்பரா ச்லோகம்‌. மற்ற ஸம்பிரதாயத்‌- 
தவர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ குரு பரம்பரையைத்‌ தெரிந்து 
கொண்டு,அவர்கள்‌ பெயரைச்‌ சொல்லி நமஸ்காரம்‌ பண்ண வேண்டும்‌. 


ஆத்ம ஜ்யோதிஸை (ஜோதியை, ப்‌ பூர்ணமாகப்‌ பிரகாசிக்கக்‌ செய்யவும்‌, 
துக்கமில்லாமல்‌ இருப்பதற்குரிய ஸாதனங்களைச்‌ சொல்லவும்‌ நமக்கு 
ஆசாரிய பரம்பரை வேண்டும்‌. ஒரு ஆசாரியர்‌ தமக்குப்‌ பிற்காலத்தில்‌ தம்‌ 
காரியத்தைச்‌ செய்ய மற்றொருவருக்கு அதிகாரம்‌ கொடுக்கிறார்‌. இப்படி 
வருபவர்களின்‌ வரிசைதான்‌ ஆசாரிய பரம்பரை. அந்தப்‌ பரம்பரை 
விஷயத்தில்‌ நாம்‌ நிரம்ப நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்‌. 
ஆத்ம ஸ்யோதிஸை அடையவேண்டிய மார்க்கமாகிய நிதியைக்‌ 
காப்பாற்றித்‌ தந்தவர்கள்‌ அவர்களேயார்‌ யார்‌ மூலமாக இந்த நிதியானது 
லோகத்தில்‌ இன்றுவரையில்‌ அநுக்கிரஹம்‌ உண்டாகும்‌. ஆகவே குரு 
பரம்பரா ஞானமானது ஆத்ம தத்வத்தில்‌ நாட்டமுடையவர்களுக்கு 
அவசியம்‌ இருக்க வேண்டும்‌. 


சாச்வத ஐச்வர்யமான ஆத்ம ஸாம்ராஜ்யத்தை நமக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்த 
இந்த எல்லா ஆசார்யர்களின்‌ பெயரையும்‌ தினமும்‌ சொல்லி, இந்த 
23 


ச்லோகத்தால்‌ அவர்களையெல்லாம்‌ அனைவரும்‌ நமஸ்கரிக்க வேண்டும்‌. 
இங்கே ஆத்ம ஸாம்ராஜ்யம்‌ என்று சொன்னேன்‌. முதலில்‌ ஒரு வேடப்‌ 
பையனுக்கு ஸாம்ராஜ்யம்‌ கிடைத்த கதையில்‌ ஆரம்பித்தேன்‌. அப்புறம்‌ 
எங்கேயோ அத்வைத குரு பரம்பரை என்று கொண்டு 
போய்விட்டேன்‌!அதற்கும்‌ இதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌? சொல்கிறேன்‌: 


ஆசார்யாளுக்கு முந்தி மநுஷ்ய ரூபத்தில்‌ இருந்து கொண்டு 
அத்வைதோபதேசம்‌ செய்தவர்களில்‌ அவருடைய குருவான கோவிந்தர்‌, 
குருவுக்கு குருவான பரமகுரு கெளடபாதர்‌ ஆகிய இரண்டு பேரை மட்டும்‌ 
ச்லோகத்தில்‌ சொல்லியிருந்தாலும்‌, லோகத்திலும்‌ பொதுவாக இந்த 
இருவரின்‌ பேர்‌ மட்டும்‌ கொஞ்சம்‌ தெரிந்திருந்தாலும்‌ வேறு சில மநுஷ்ய 
ரூப அத்வைத ஆசார்யர்‌- களும்‌ நம்‌ பகவத்பாதாளுக்கு முந்தியே, 
சுகருக்கு அப்புறம்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 


நாராயணணிலிருந்து சுகர்‌ வரையிலானவர்களை, அத்வைதிகளைப்‌ 
போலவே மற்ற ஸித்தாந்திகளும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கொள்கை களுக்கு 


மூல புருஜர்களாக வைத்துக்‌ கொண்டு நமஸ்காரம்‌ செய்கிறார்கள்‌. 


ஆனால்‌ கெளடபாதர்‌, கோவிந்த பகவத்பாதர்‌ இருவரும்‌ அத்வைதந்தான்‌ 
தத்வம்‌ என்று, மற்ற ஸித்தாந்தங்களை நிராகரித்துத்‌ தீர்மானம்‌ 
பண்ணியிருப்பதால்‌, இவர்கள்‌ அத்வைதிகளுக்கு மட்டுமே ஆசார்யர்கள்‌ 
ஆவர்‌. இப்படி ஃிப5மe- ஆக அத்வைதத்துக்கு மட்டுமே கிரந்தங்கள்‌ 
உபகரித்தவர்களில்‌ ஆசார்யாளுக்குப்‌ பூர்வத்தில்‌ வேறு சிலரும்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பேரையாவது உங்கள்‌ காதில்‌ போட்டு 
வைக்கிறேன்‌. ஆத்ரேய பிரம்மநந்தி என்பவர்‌ ஒருத்தர்‌; ஸுந்தர 
பாண்டியர்கள்‌ என்று ஒருவர்‌ (ஏதோ தெற்கத்தி ராஜா பேர்‌ மாதிரி 
இருக்கிறது) ;பர்த்ரு ப்ரபஞ்சர்‌ என்று இன்னொருவர்‌; பர்த்தருஹரியும்‌ 
ஒருவர்‌. ப்ரம்மதத்தர்‌ என்று ஒருத்தர்‌ ஸூத்ர பாஷ்யமே 
பண்ணியிருப்பதாகத்‌ தெரிகிறது. இந்த த்ரவிடாசாரியரை 
விசிஷ்டாத்வைதிகளும்‌ தங்கள்‌ ஸித்தாந்தத்தை ஆதரிப்பவர்‌ என்று 
சொல்லிக்‌ கொள்வதுண்டு. 


இவர்களுடைய கிரந்தம்‌ எதுவும்‌ இப்போது பூர்ணமாக நமக்குக்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌, ஸாக்ஷ£த்‌ நம்‌ சங்கர பகவத்பாதாள்‌ உள்படப்‌ 
பிற்கால அத்வைத கிரந்த கர்த்தாக்கள்‌ இவர்களை மேற்கோள்‌ 
காட்டியிருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ த்ரவிடாசார்யார்தான்‌ நம்‌ கதைக்கு 
சம்பந்தப்பட்டவர்‌. 


1.3 திராவிட விஷயம்‌ 


தமிழ்‌ என்பதுதான்‌ 'த்ரவிட' ('திராவிடம்‌'என்பது) . முதல்‌ எழுத்தான 
'த'என்பது 'த்ர' என்று இருக்கிறது. இப்படி 'ர' காரம்‌ சேருவது ஸம்ஸ்க்ருத 
வழக்கு. மேலே சொன்ன ச்லோகத்தில்‌ வருகிற 'தோடகர்‌'என்ற 
பேரைக்கூட 'த்ரோடகர்‌' என்ற சொல்லுகிற வழக்கம்‌ இருக்கிறது. 
இதனால்‌ சிலபேர்‌ ஸம்ஸ்க்ருதத்தையே "ரொம்ப' ஸம்ஸ்கிருதமாக்கி 
'தேகம்‌' என்பதைக்‌ கூட 'த்ரேகம்‌'என்று சொல்கிறார்கள்‌! 


த - 1 - ழ்‌ என்பதில்‌ 'த' 'த்ர' வாயிருக்கிறது. '1' என்பது 
'வி'என்றாயிருக்கிறது. 'ம'வும்‌ ஒன்றுக்கொன்று மாறுவதற்கு 
ஃபைலாஜிக்காரர்கள்‌ [மொழி ஒப்பு இயல்‌ நிபுணர்கள்‌நிறைய உதாரணம்‌ 
கொடுப்பார்கள்‌. ஸம்ஸ்கிருதத்துக்குள்ளையே இதில்‌ ஒன்று மற்றதாகும்‌. 
உதாரணமாக 'சாளக்ராவம்‌' என்பதுதான்‌ 'சாளக்ராமம்‌' என்றாயிருக்கிறது 

சம்ஸ்க்ருதத்தில்‌ 'மண்டோதரி'என்பதைத்‌ தமிழ்‌ 'வணடோதரி' 
என்கிறோம்‌. 'த்ரவிட' என்பதையே 'த்ரமிட' 


என்றும்‌ சொல்வதுண்டு. டழ' வும்‌ 'ள' வும்‌ மாறுவது சகஜம்‌. மதுரை, 
ராமநாதபுரம்‌ ஜில்லாக்களில்‌ போனால்‌ 'வாளைப்பளத்தில்‌ வளுக்கி 
விளுந்திடப்போறே'என்று சொல்வார்கள்‌. 'ழ'வுக்கும்‌ 'ள' வுக்கும்‌ ரொம்பக்‌ 
கிட்டத்தில்‌ உள்ளதுதான்‌ 'ட' வும்‌. வேதத்திலேயே 'அக்னிமீடே'என்று 
வருவது 'அக்னிமீளே'என்றும்‌ மாறுகிறது. இப்படித்தான்‌ 'தமிழ்‌'என்பதில்‌ 
உள்ள 'ழ்‌' 'த்ரவிட்‌'என்பதன்‌ 'ட்‌' ஆக இருக்கிறது. 


த - 'த்ரவாகவும்‌, 1 - 'வி'யாகவும்‌, - ழ்‌ - 'ட்‌'டாகவும்‌ - மொத்தத்தில்‌ 
'தமிழ்‌'என்பது 'த்ரவிட்‌' என்றிருக்கிறது. 


இப்போது எல்லாவற்றிலும்‌ தமிழ்‌ சம்பந்தம்‌ காட்டினால்‌ ஒரு 
ஸந்தோஷம்‌ உண்டாவதால்‌, த்ரவிடாசார்யாரைச்‌ சொல்லும்போது 
அவருக்குத்‌ தமிழ்‌ சம்பந்தம்‌ காட்டி நாமுந்தான்‌ ஸந்தோஷப்படுவோமே 
என்று தோன்றிற்று;சொன்னேன்‌. 


பகவத்பாதாளே 'ஸெளந்தர்யலஹரி'யில்‌ 'அம்மா, 6௦ தமிழ்க்‌ குழந்தைக்குப்‌ 
பால்‌ கொடூத்தாயே?""என்கிறபோது, "த்ரவிட சிசு என்று பதப்‌ ப்ரயோகம்‌ 
செய்திருக்கிறார்‌. 


'தமிழ்‌'தான்‌ 'த்ரவிட்‌'என்றால்‌, ஆர்யன்‌ - திராவிடன்‌ 'ரேஸ்தியரி' 
(இனக்கொள்கை) யை வைத்துக்‌ கொண்டு தப்பர்த்தங்கள்‌ 
பண்ணிக்கொள்ளக்‌ கூடாது. 


வேத சாஸ்திரங்களைப்‌ பார்த்தால்‌ ஆரிய, திராவிட என்று இரண்டூ வேறு 
வேறு 'ரேஸ்‌' (இனம்‌) என்பதற்குக்‌ கொஞ்சம்‌ கூட ஆதாரம்‌ இல்லை. 
ஆனால்‌ வெள்ளைக்காரர்களின்‌ பர்‌ - ௮ - ரயி (பிரித்து ஆள்கிற) 
கொள்கைப்படி, அவன்‌ இந்த ரேஸ்‌ - தியரியைக்‌ கட்டி விட்டு விட்டான்‌. 


சாஸ்திரப்‌ பிரகாரம்‌ என்ன சொல்லியிருக்கிறது?ஆரிய இனம்‌ என்று 
ஒன்றைச்‌ சொல்லவேயில்லை. 'ஆர்ய' என்றால்‌ மதிப்புக்குரிய என்று 
அர்த்தம்‌. அவ்வளவுதான்‌. இன்றைய ரேஸ்‌ கொள்கைப்படி, ஆரியனான 
அர்ஜுனனைப்‌ பார்த்தே பகவான்‌ கீதையிலே, "௦ என்ன இப்படி பேடி மாதிரி 
மனத்தளர்ச்சி அடைந்து அநார்யனாகி விட்டாயே !'என்கிறார்‌. அநார்யன்‌ 
என்றால்‌ ஆர்யன்‌ அல்லாதவன்‌ என்று அர்த்தம்‌. (முன்னே அன்‌ சேர்த்தால்‌ 
எதிர்ப்பதமாகிவிடும்‌. இதையே இங்கிலீஷிலும்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஹாப்பிக்கு எதிர்ப்பதம்‌ அன்‌-ஹாப்பி) 


மதிப்பிற்குரியவனாக்‌ அல்லாமற்‌ போய்விட்டாயே!என்பதுதான்‌ இங்கு 
பகவான்‌ சொல்வதன்‌ அர்த்தமே ஒழிய, இனரீதியில்‌ இங்கே அர்த்தம்‌ 


26 


பண்ணமுடியாது. பழங்காலக்‌ காவியங்களை நாடகங்களைப்பார்த்தால்‌ 
ராணிகள்‌ அதற்கு மாறாக திராவிட புத்ரிகளாக அல்லவா இருக்க 
வேண்டும்‌? ஐயர்‌ ஜாதிப்‌ பெண்ணொருத்தி ஒரு ஐயங்கார்ப்‌ பையனைக்‌ 
கல்யாணம்‌ செய்து கொண்டால்‌ தான்‌ அவனை ஐயங்கார்‌ வீட்டுப்‌ 
பிள்ளையே! என்று கூப்பிடலாம்‌. இவளும்‌ ஐயங்காரானால்‌ அப்படிக்‌ 


கூப்பிடுவாளோ? மாட்டாள்‌. ஸீதை ராமரை ஆர்ய புத்ர என்று 


கூப்பிட்டபோது ஆர்ய வுக்கு ரேஸ்‌ அர்த்தம்‌ கொடுத்தாள்‌ அவள்‌ திராவிட 
ஜாதி என்றாகிவிடும்‌. இது அபத்தம்‌. இதனால்‌ என்ன ஏற்படுகிறது 
இங்கேயும்‌ ஆர்ய என்றால்‌ மதிப்புக்குகந்த என்றுதான்‌ அர்த்தம்‌. 
ஆர்யபுத்ர என்றால்‌ மதிப்புகுகந்த குடிமகனே என்று அர்த்தம்‌. 


ஆர்ய என்பது ஒரு இனத்தைக்‌ குறிப்பிடுவதாக சாஸ்திரங்களில்‌ எங்குமே 
சொல்லவில்லை. 


த்ரவிட என்பதும்‌ இனப்பெயராக வரவில்லை. 


ஒரே இனத்தைச்‌ சேர்ந்த பாரத ஜனங்களைத்‌ தான்‌ விந்தியத்துக்கு 
வடக்கே உள்ளவர்களை கெளடர்கள்‌ என்றும்‌ தெற்கே உள்ளவர்களை 
திராவிடர்கள்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறது. ஆர்ய-திராவிட இன 
வேற்றுமை இல்லை., கெளடர்‌- திராவிடர்‌ என்பதாக, இனத்தை வைத்துப்‌ 
பிரிக்காமல்‌, ஒரே இனக்காரர்களைப்‌ பிரதேச ரீதியில்‌ 
பிரித்திருக்கிறார்கள்‌. ஆதியில்‌ விந்திய மலைக்கு வடக்கே உள்ள தேசம்‌ 
முழுதும்‌ கெளட தேசம்‌;அதற்குத்‌ தெற்கில்‌ உள்ளது முழுவதும்‌ திராவிட 
தேசம்‌ என்றிருந்தது. கெளட தேசத்தில்‌ வசித்த கெளடர்களை மேலும்‌ 
பிரதேச ரீதியில்‌ ஐந்தாகப்‌ பிரித்தார்கள்‌. அப்படியே திராவிடத்தில்‌ 
வசித்தவர்களையும்‌ ஐந்தாகப்‌ பிரித்திருக்கிறது. இவர்களைப்‌ பஞ்ச 
கெளடர்‌, பஞ்ச த்ரவிடர்‌ என்பார்கள்‌. பஞ்ச கெளடர்களில்‌ ரொம்பவும்‌ 
வடக்கே காச்மீரத்தில்‌ இருந்தவர்களை ஸாரஸ்வதர்கள்‌ என்றும்‌ அதற்கு 
தெற்கே பஞ்சாபில்‌ இருந்தவர்களை கான்யகுப்ஜர்கள்‌ என்றும்‌, பிறகு 
கிழக்குவாக்காக உத்தரப்ரதேஷ்‌, பிஹாரில்‌ உள்ளவர்களை மைதிலர்கள்‌ 
என்றும்‌ அப்புறம்‌ தெற்கே ஒரிஸாவில்‌ இருப்பவர்களை உத்கலர்‌ என்ரும்‌ 
27 


பிரித்துவிட்டு கடைசியாகக்‌ கிழக்குக்கோடியில்‌ வங்காளத்தில்‌ 
இருப்பவர்களுக்கு தனியாகப்‌ பெயர்‌ தராமல்‌ கெளடர்கள்‌ என்றே விட்டு 
விட்டார்கள்‌. ஆக, ஸாரஸ்வதர்‌, கான்யகுப்ஜர்‌, மைதிலர்‌, உத்கலர்‌, கெளடர்‌ 
ஆகிய ஐவரும்‌ பஞ்ச கெளடர்கள்‌. இப்படியே விந்தியத்திற்குத்‌ தெற்கே 
ஐந்தாகப்‌ பிரிக்கப்பட்ட பிரிவுகள்‌, கூர்ஜரர்‌ (குஜராத்தி) , மஹாராஷ்ட்ரர்‌, 
ஆந்திரர்‌, கர்நாடகர்‌, கடைசியில்‌ தெற்குக்‌ கோடியில்‌ வேறு பேர்‌ 
இல்லாமல்‌ திராவிடர்‌ என்றே வைக்கபட்ட தமிழ்‌ தேசத்தவர்‌. இதிலே 
கேரளீயர்களான மலையாளிகளைச்‌ சொல்லாததற்குக்‌ காரணம்‌, 
மலையாள பாஷை ஆயிரம்‌ வருஷங்களுக்கு உள்ளாகத்தான்‌ தனி ரூபம்‌ 
கொண்டிருக்கிறது. அதற்கு முந்தி அதுவும்‌ தமிழ்‌ தேசமாகத்‌ தான்‌ 
இருந்தது. 


இரண்டு வெவ்வேறு இனமில்லை; பிரதேச ரீதியில்‌ ஒரே இனத்தில்‌ 
பத்துப்பிரிவுகள்‌. இரண்டூ பாதிகளுக்குப்‌ பேராக இருந்த கெளடம்‌, 
திராவிடம்‌ என்பன குறிப்பாக கிழக்குக்கோடி, தெற்குக்‌ கோடிப்‌ 
பிரதேசங்களுக்கு மட்டூம்‌ பேர்‌ ஆகிவிட்டது. இன்று கெளடர்கள்‌ என்றாலே 
வங்காளிகள்‌ என்றாகி விட்டது. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர்‌ அந்தத்‌ 
தேசத்தவர்தான்‌. அதனால்‌ தான்‌ அவர்களுடைய மடத்தை கெளடீய மடம்‌ 
என்றாகிறார்கள்‌. அப்படியே திராவிடர்கள்‌ என்றால்‌ முக்கியமாகத்‌ 
தமிழர்கள்தான்‌ என்று ஆகிவிட்டது. இதிலே ஒரு வேடிக்கை. 
வங்காளத்திலும்‌, தமிழ்த்‌ தேசத்திலும்‌ தான்‌ வெள்ளைக்கார நாகரிகமும்‌ 
இங்கலீஷ்‌ படிப்பும்‌ முதலிலேயே வேகமாகப்‌ பரவிற்று;பிரிட்டிஷ்‌ 
ராஜ்யத்தில்‌ எங்கே பார்த்தாலும்‌ குமாஸ்தாக்களாகப்‌ போனவர்களும்‌ 
இந்த இருவர்தான்‌. 


ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொன்றுக்குப்‌ போனவர்களை அந்தப்‌ 
பிரதேசப்‌ பேரை வைத்தே குறிப்பிடுவார்கள்‌. மஹாராஷ்டிரத்தில்‌ 
இப்போது பலருக்கு டிலாங்‌ என்று (இயற்‌) பெயருக்குப்‌ பின்னால்‌ 
வருகிறதைப்‌ பார்க்கிறோம்‌. இவர்களுடைய முன்னோர்கள்‌ தெலுங்கு 
தேசத்திலிருந்து மஹாராஷ்டிராவிற்குப்‌ போய்‌ அங்கேயே ஸெட்டில்‌ 


28 


ஆகிவிட்டார்கள்‌. தெலுங்கு என்பதன்‌ திரிபுதான்‌ டிலாங்‌. இதேமாதிரி காசி 
முதலான அநேக உத்தரதேச ஸ்தலங்களில்‌ இருக்கிற சில 
பிராம்மணர்களுக்கு த்ரவிட்‌ என்று வம்சப்‌ பெயர்‌ இருக்கிறது. 
ஆதிகாலத்தில்‌ தமிழ்‌ தேசத்திலிருந்து அங்கே போய்‌ குடியேறினவர்களின்‌ 
வம்சத்தில்‌ வந்தவர்களே இந்த த்ரவிட்கள்‌. இப்படி திராவிடர்‌ என்று பெயர்‌ 
கொண்ட வடக்கத்தியார்‌ எல்லாரும்‌ பிராம்மணர்களே என்பதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. ரேஸ்‌ தியரிப்படி பிராம்மணர்கள்‌ திராவிடர்களுக்கு 
மாறானவர்கள்‌, விரோதிகள்‌, எதிரிகள்‌ என்று கூடச்‌ சொல்கிறார்கள்‌. 
ஆனால்‌ வாஸ்தவத்திலோ இன்றைக்கு வடதேசத்தில்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ 
பிராமண வம்சத்தவர்களுக்கே தான்‌ த்ரவிட்‌ அடைமொழி இருக்கிறது. 
இதிலிருந்தே திராவிட என்பது பிரதேசத்தைக்‌ குறிப்பதேயன்றி இனத்தைக்‌ 
குறிக்கவேயில்லை என்று தெரிகிறதல்லவா? 


தமிழ்‌ தேசத்தின்‌ உச்சாரண வழக்குப்படி த்ரவிட்‌ என்பது தமிழ்‌ என்று 
இருக்கிறது. த்ர என்பது போல ஸம்ஸ்க்ருதத்தில்‌ ஒற்றெழுத்தோடு 
சேர்ந்து வருகிற 'ர'காரம்‌ தமிழில்‌ உதிர்ந்து விடும்‌. ஸம்ஸ்கிருத ச்ரமண 
தமிழில்‌ சமண ஆகிறது;ப்ரவாள என்பது பவளமாகிறது. இப்படியே த்ர 
என்பது த என்று இருக்கிறது. திரவிடாச்சார்யாரைப்‌ பற்றிச்‌ சொல்ல 
ஆரம்பித்ததில்‌ இத்தனை ஊர்க்கதை வந்து சேர்ந்து விட்டது. அவர்‌ 
ஆசார்யாளுக்கு முன்னால்‌ நாழ்ந்த அத்வைத ஸித்தாந்தி என்று 
சொன்னேன்‌. 


1.4 வேடனே ராஜா; ஜீவனே பிரம்மம்‌ 


ஆசார்யாளும்‌ பின்னால்‌ வந்தவர்களும்‌ சாந்தோக்ய உபநிஷத்துக்கு 
பாஷ்யம்‌ பண்ணும்போது, அதில்‌ மூன்றாவது, நாலாவது 
அத்தியாயங்களில்‌ வரும்‌ மதுவித்யை, ஸம்வர்க வித்யை 
முதலானவற்றை விளக்கும்‌ போது த்ரவிடாச்சார்யாளை 9ப௦1௦ 
செய்திருக்கிறார்கள்‌. 


இந்த சாந்தோக்ய உபநிஷத்தில்தான்‌ தத்‌-த்வமஸி என்ற மஹாவாக்கியம்‌ 
வருகிறது. நீயேதானப்பா அந்த பிரம்மமாயிருக்கிறாய்‌ என்று 
ச்வேதகேதுவுக்கு அவனுடைய பிதாவும்‌ கருவுமான உத்தாலக ஆருணி 
திரும்ப திரும்ப ஒன்பது தடவை செய்த உபதேசம்‌ அது. 


தத்‌-த்வம்‌-அஸி என்பதில்‌ தத்‌ என்பது பரமாத்மாவான பிரம்மம்‌; த்வம்‌ 
என்பது ஜீவாத்மா;அதற்கு பெர்ஸானிபிகேஷனாக உள்ள ச்வேதகேது; 
அஸி என்றால்‌ இருக்கிறாய்‌. ௦ பிரம்மமாக இருக்கிறாய்‌ என்று தகப்பனார்‌ 
உபதேசிக்கிறார்‌ - ஸாதனைகளெைல்லாம்‌ செய்து என்றைக்கோ ஒருநாள்‌ 
பிரம்மமாக ஆகப்‌ போகிறாய்‌ என்று அல்ல! எதிர்காலத்தில்‌ இல்லை; 
இப்போதும்‌ எப்போதும்‌ எல்லோரும்‌ எல்லாமும்‌ பிரம்மம்தான்‌. 
இனிமேலேதான்‌ பிரம்மமாக வேண்டும்‌ என்பதில்லை. 


அப்படியானால்‌ எாதனை எதற்கு2என்றால்‌ பிரம்மமாக இருந்தாலும்‌ 
அதை நாம்‌ தெரிந்து கொள்ளவில்லையே! தெரிந்து 
கொண்டிருந்தோமானால்‌ இத்தனை அழுகை, இத்தனை காமம்‌, கோபம்‌, 


இத்தனை பயம்‌ நமக்கு இருக்கவே இருக்காதே அலையே எழும்ப 
முடியாமல்‌ ஆகாசம்‌ வரை முட்டிக்‌ கொண்டு நிற்கிற ஆனந்த 
சமுத்திரமாக அல்லவா பிரசாந்த நிலையில்‌ இருந்து கொண்டிருப்போம்‌? 
இப்படிப்பட்ட நம்மிடம்‌, ௨ எப்போதும்‌ பிரம்மம்‌ தானப்பா என்றால்‌ எப்படி 
ஒப்புக்‌ கொள்வது? 


இதை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காகத்தான்‌ த்ரவிடாச்சார்யாள்‌ 
வேடப்பையன்‌ மாதிரி இருந்த ராஜகுமாரனின்‌ கதையைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ப்ருஹதாரண்யக உபநிஷத்‌ பாஷ்யத்தின்‌ நடுவிலே 
(11-1-20) சங்கர பகவத்பாதாள்‌, சிலந்தி தன்னிலிருந்தே நூலை இழுத்து 
வலை பின்னுகிற மாதிரியும்‌, அக்னி தன்னிலிருந்தே பொறிகளை 
உதிர்க்கிற மாதிரியும்‌, ஆத்மாவிலிருந்தே அத்தனை பிரபஞ்சமும்‌ 
தோன்றியிருக்கிறது என்ற மந்திரத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தம்‌ 
பண்ணிக்கொண்டு போகிறபோது, இந்தக்‌ கதையை மேற்கோள்‌ 
காட்டுகறார்‌. இது திரவிடாச்சார்யாள்‌ சொன்னது என்று பேரைச்‌ 
30 


சொல்லாமல்‌ ரொம்பவும்‌ மரியாதையுடன்‌, ஸம்பிரதாயமறிந்த 
பெரியவர்களின்‌ கதை இப்படியன்று இருக்கிறது. - அத்ர ச ஸம்ப்ரதாயவித 
ஆக்யாயிகாம்‌ ஸம்ப்ரசக்ஷதே - என்கிறார்‌. ஆசார்யாளின்‌ பாஷ்யத்தை 
மேலும்‌ விரித்து உரை எழுதின ஆனந்தகிரி என்பவரே இது 
திராவிடாசார்யார்கள்‌ சொன்ன கதை என்று பேரை வெளியிட்டிருக்கிறார்‌. 


கதையிலே வேடப்பையனாக இருந்தவன்‌ ராஜகுமாரனாக உருமாறவா 
மாறினான்‌? ராவாக ஆனானா என்ன? வேடப்‌ பையனாகவே தன்னை 
நினைத்துக்‌ கொண்டிருந்த காலத்திலும்‌ அவன்‌ ராஜா பிள்ளைதானே? 
இதை முதலில்‌ தெரிந்து கொள்ளாதிருந்தான்‌. அதனால்‌ வேடன்‌ மாதிரி 
வாழ்க்கை நடத்தினான்‌. உண்மையைத்‌ தெரிந்து கொண்டு விட்டவுடன்‌, 
ராஜகுமாரனாகவே எப்போதும்‌ இருந்தவன்‌ ராஜகுமாரனாகவே 
அநுபவத்தில்‌ வாழ்ந்து காட்டினான்‌. இரண்டுபேர்‌ இல்லை. ஒருத்தன்‌ 
இன்னொருத்தனாக மாறவில்லை. ஒரே பேர்வழிதான்‌ முதலில்‌ தன்னைத்‌ 
தானே புரிந்து கொள்ளாமல்‌ இருந்தான்‌. அப்புறம்‌ புரிந்துகொண்டு 
விட்டான்‌. புரியாத நிலையில்‌ வேடனாக எங்கேயோ கீழ்நிலையில்‌ 
கிடந்தவன்‌ புரிந்து கொண்டவுடன்‌ ராஜகுமாரனாக உயர்வு 
பெற்றுவிட்டான்‌. அப்புறம்‌ சண்டை போட்டு ஸாம்ராஜ்யாதிபதியாகவே 
ஆகிவிட்டான்‌. 


வேட வேஷத்தில்‌ (வேட வேடத்தில்‌: வேஷம்‌ என்பது தமிழில்‌ வேடம்‌ 
என்றாகும்‌) இருந்த ராஜகுமாரன்‌ மாதிரித்‌ தான்‌ நாமெல்லாம்‌ ஜீவாத்மா 
என்ற வேஷத்தில்‌ ஸம்ஸாரிகளாகவே நம்மை நினைத்துக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ வாஸ்தவத்தில்‌ நாமும்‌ பரமாத்மாவேதான்‌. வேஷம்‌ 
இப்படியானாலும்‌ நமக்கு உள்ளே இருக்கிற வஸ்து இப்போதும்‌ 
பரமாத்மாதான்‌. இந்திரியங்கள்‌ இழுக்கிற வழியில்‌ ஒடி வேட்டையாடிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. நாம்‌ பிரம்மம்‌ என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
தெரிந்து கொண்டாலும்‌ அதை அநுபவத்தில்‌ கொண்டுவர முடியாதபடி 
இந்திரியங்கள்‌ இழுத்துக்‌ கொண்டே இருக்கும்‌. ராஜகுமாரனாகவே 
இருந்தாலும்‌ வாஸ்தவத்தில்‌ அரசத்தன்மையை அடைவதற்காக அவன்‌ 


31 


அஸ்திர சஸ்திர அப்பியாஸம்‌ பண்ணி எதிரிகளை ஜயித்து 
ஸாம்ராஜ்யாதிபதியான மாதிரி, நாமும்‌ பிரம்மமாகவே எப்போதும்‌ 
இருந்தாலும்‌ அதை உணராமலிருப்பதால்‌ கர்மத்தில்‌ ஆரம்பித்து பக்தி 
வழியாக, ஞான சாதனைகளைச்‌ செய்து, உட்பகைகளையெல்லாம்‌ 
ஜயித்து, ஆத்ம ஸாம்ராஜ்யத்தில்‌ ராஜாவாக ஆகவேண்டும்‌. 'ஸாம்ராட்‌'- 
அதாவது ராஜா - என்றே உபநிஷத்தில்‌ ஆத்ம ஞானியைச்‌ 
சொல்லியிருக்கிறது. 


ஜும்‌ ஸ்படிகமும்‌ ஒரே மாதிரித்தான்‌ வெளிப்பார்வைக்கு இருக்கின்றன. 
ஆனால்‌ ஐஸ்தான்‌ உருகி ஜலமாகுமே தவிர, ஸ்படிகம்‌ ஜலமாகாது. 
ஏனென்றால்‌ எது ஜலமாகவே இருந்து அப்புறம்‌ உறைந்து வேறே வேஷம்‌ 
போட்டுக்‌ கொண்டிருக்கிறதோ அதுதான்‌ உருகி மறுபடியும்‌ தன்‌ 
ஸ்வயமான பூர்வ ரூபத்தை அடைய முடியும்‌. பிரம்மமே ஜீவனாக 
உறைந்து போயிருப்பதால்தான்‌, இந்த ஜீவாத்மாவும்‌ உருகிப்‌ போனால்‌ 
மறுபடியும்‌ பிரம்மமாகவே அநுபவத்தில்‌ ஆக முடிகிறது. ஜஸ்‌ தானாக 
கரைகிறது. நாம்‌ கரைய மட்டோம்‌ என்கிறோம்‌. 


கல்லேனும்‌ ஐய ஒரு காலத்தில்‌ உருகும்‌ 
என்‌ கல்நெஞ்சம்‌ உருகவில்லையே! 


என்று தாயுமான ஸ்வாமிகள்‌ நம்‌ நிலைக்கு இறங்கி வந்து 
நமக்காகத்தான்‌ பாடியிருக்கிறார்‌. நம்மை உருக வைக்க ஒன்று 
தேவைப்படுகிறது. கதையில்‌ ராஜகுமாரனை Practical- ஆக 
ராஜகுமாரனாக்குவதற்காக ஒரு மந்திரி வந்த மாதிரி, நம்மை உருக்கி நிஜ 
நாமாகப்‌ பண்ண ஒருத்தர்‌ வேண்டும்‌. அவன்‌ வரமாட்டேன்‌ என்று 
முரண்டு செய்தாலும்‌ வலிய இழுத்த மந்திரி மாதிரி, பாரமார்த்திகத்தின்‌ 
பக்கமே போகமாட்டேன்‌ என்ற அடம்பிடிக்கிற நம்மைக்‌ கட்டி இழுக்க 
ஒருத்தர்‌ வேண்டும்‌. அப்படி ஒருத்தர்‌ இருக்கிறாரா?நம்மை நம்முடைய 
நிஜ நாமாக ஆக்கக்கூடிய ஒருத்தர இருக்கிறாரா? 


இருக்கத்தான்‌ செய்கிறார்‌. வேடப்பையனுக்கு நீதானப்பா ராஜகுமாரன்‌ 
என்று சொல்லிப்புரியவைத்து, அவனுக்கு அஸ்திரப்‌ பயிற்சி தொடுத்து, 
அவனை ராஜாவாக்குவதற்காகஅவனை விட ஜாஸ்தி உழைத்த மந்திரி 
இந்த ஒருத்தருக்குத்தான்‌ ரூபகம்‌. (உருவகம்‌ . நமக்கு நம்‌ 
பரமாத்மத்வத்தை எடுத்துச்‌ சொல்லி, அதை நாம்‌ அநுபவமாக்கி 
கொள்வதற்கான ஸாதனைகளைச்‌ செய்ய வைத்து, நம்‌ கர்மா பாக்கி 
தீருவதற்காக தாமே தபஸைச்‌ செலவு செய்து உபகாரம்‌ பண்ணும்‌ அந்த 
ஒருத்தர்‌ தான்‌ குரு என்பவர்‌. 


1.5 


ஈச்வரனைக்‌ காட்டிலும்‌, குரு பெரியவர்‌;ஈசுவர பக்தியைக்‌ காட்டிலும்‌ 
குருபக்தி விசேஷம்‌ என்கிறார்களே, ஏன்‌?என்று கேட்டால்‌: ஈசுவரனை 
யாரும்‌ பார்க்கவில்லை. பிரத்தியக்ஷமாக நாம்‌ பார்க்ககடிய ஒரு மனிதர்‌ 
எப்போதும்‌ சுத்தமாய்‌, ஞானம்‌ உடையவராய்‌, அசைவு இல்லாத சித்தம்‌ 


உடையவராய்‌, அப்பழுக்கு இல்லாமல்‌ நமக்குக்‌ கிடைத்து விட்டால்‌ நாம்‌ 
எந்த மனச்சாந்திக்காக ஈசுவரனிடத்தில்‌ போகிறோமோ அந்த சாந்தி 
இவரிடம்‌ பக்தி செலுத்தினாலே கிடைத்து விடுகிறது. அதனால்‌ தான்‌, 


குருர்‌ ப்ரஹ்மா குருர்‌ விஸ்ணு:குரு. ர்‌ தேவோ மஹேச்வர:| 


என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. இந்த ச்லோகத்தில்‌ குருவுக்கும்‌ 
பரமாத்மாவுக்கும்‌ அபேதம்‌ சொல்லியிருப்பது ஒரு விசேஷம்‌. 1ncidental - 
ஆக இதிலேயே இன்னொரு விசேஷம்‌, இதில்‌ விஷ்ணு, சிவன்‌ 
இருவரையும்‌ சொல்லியிருப்பதால்‌ இந்த ச்லோகத்தைச்‌ சொல்லி நாம்‌ 
குருவந்தனம்‌ பண்ணினால்‌ நமக்கு சிவ- விஷ்ணு அபேத பாவமும்‌ 
உண்டாகி விடும்‌. ஜகத்தை ஸ்ருஷ்டிப்பது, பரிபாலிப்பது போன்ற பல 
காரியங்கள்‌ ஈசுவரனுக்கு இருக்கின்றன. அவை எல்லாம்‌ குருவுக்கு 
இல்லை. அவனுக்கு ஆப்ஸ்‌ உண்டு;இவருக்கு ஆபீஸ்‌ இல்லை. ஆபீஸ்‌ 
இருக்கிறவனிடம்‌ போய்த்‌ தொந்தரவு கொடுப்பதைவிட ஆப்ஸ்‌ இல்லாமல்‌ 


33 


சும்மா இருக்கிறவரிடம்‌ நம்‌ காரியத்தை மிக எளிதாக முடித்துக்‌ கொண்டு 
விடலாம்‌. ஈச்வரனுக்கு என்ன என்ன உத்தமமான குணங்கள்‌ எல்லாம்‌ 
இருக்கின்றனவோ அவை எல்லாம்‌ இந்த குருவிடத்தில்‌ இருக்கின்றன. 
இவர்‌ சுத்தமானவர்‌, பொய்‌ சொல்லாதவர்‌; வஞ்சனை 
தெரியாதவர்‌; இந்திரியங்களை எல்லாம்‌ வென்றவர்‌;கருணை 
நிறைந்தவர்‌; மகா ஞானி. இவரைப்‌ பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம்‌. 
பகவானையோ பிரத்யக்ஷத்தில்‌ பார்க்கிறோம்‌. பகவானையோ 
பிரத்யக்ஷத்தில்‌ பார்க்க முடியவில்லை. ஆகவே குருவின்‌ திருவடிக்‌ 
கரங்களைப்‌ பற்றிக்கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்துவிட்டால்‌, ஈசுவர 
பக்தியினால்‌ நமக்கு என்ன அனுகூலங்கள்‌ உண்டாகின்றனவோ 
அத்தனையும்‌ சுலபமாக உண்டாகிவிடும்‌. அதனால்‌ தான்‌ குருபக்தி 
(உயர்ந்தது என்ற சொன்னார்கள்‌. 


ஆனால்‌ தெய்வ பக்தியை மறக்கக்கூடாது. இந்த குருவை இவனோடு 
சேர்த்து வைப்பதே தெய்வந்தானே? தெய்வ அநுக்ரகம்‌ இல்லாவிட்டால்‌ 
இந்த குருவை இவன்‌ எப்படி அடைவான்‌? துர்லபம்‌ த்ரயமேவைதத்‌ 
தேவாநுக்ரஹ ஹேதுகம்‌| மநுஷ்யத்வம்‌ முமுக்ஷ$த்வம்‌ 
மஹாபுருஷஸம்ச்ரய:।| '' தெய்வாநுக்ரஹத்தாலேயே ஒருத்தனுக்குக்‌ 
கிடைக்கிற மூன்று பெரிய வாய்ப்புகள்‌: ஒன்று, மநுஷ்ய ஜன்மா 
கிடைப்பது. இரண்டு, ஸத்ய தத்துவத்தைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்ற ஆசை பிறப்பது; மூன்று, மஹா புருஷனான ஒரு குரு 
கிடைப்பது''என்று ஆசார்யாள்‌ 'விவேக சூடாமணி' ஆரம்பத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. எல்லோருக்கும்‌ எக்காலத்திலும்‌ குரு ஈச்வரன்தான்‌: 
தக்ஷிணாமூர்த்தி தான்‌. ஸு பூர்வேஷாமபி குரு:காலேநாநவச்சேதாத்‌|| நம்‌ 
குருவுக்கும்‌ அந்த குருவுடைய குருவுக்கும்‌ அவருடைய குருவுக்கும்‌ 
ஞானம்‌ எப்படிப்‌ பூர்ணமாக ஏற்பட்டிருக்கும்‌?இப்படி ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒரு குருவைச்‌ சொல்லிக்கொண்டே போனால்‌ கடைசியில்‌ ஒருத்தருக்கு 
ஸாக்ஷ£த்‌ ஈசுவரனேதான்‌ குருவாக இருந்து ஞானத்தை தந்திருக்க 
வேண்டும்‌ என்று தெரியும்‌. அதனால்தான்‌ தெய்வத்தை மறக்கக்‌ கூடாது 
என்றார்கள்‌. இதையே வேறு விதமாகவும்‌ சொல்வதுண்டு. குரு, ஈசுவரன்‌ 


34 


என்ற இரண்டூ பேர்‌ என்று வைத்துக்‌ கொள்ளாமல்‌ ஈசுவரனே குருவாக 
வந்திருக்கிறான்‌ என்று வைத்துக்‌ கொண்டூ விட்டோமானால்‌ குரு பக்தி, 
ஈசுவர பக்தி என்ற இரண்டு தனித்தனியாகப்‌ பண்ணவேண்டாம்‌. குருவே 
ஈசுவரன்‌ என்று கருதி அந்த குருவான ஈசுவரன்‌ ஒருத்தனிடத்திலேயே 
பூர்ண் சரணாகதி பண்ணிவிடலாம்‌. குரு பரம சுத்தமானவராக, 
உத்தமமானவராக இல்லாவிட்டாலும்கூட, இவர்‌ மூலமாக நாம்‌ நித்திய 
சுத்தனும்‌ உத்தமோத்தமனுமான ஈசுவரனையே பக்தி பண்ணுவதால்‌, அந்த 
ஈச்வரனே இவர்‌ மூலமாக நமக்கு அநுக்கிரஹம்‌ பண்ணிவிடுவான்‌. 
இதனால்‌ தான்‌ குருவையே ப்ரம்மா, விஷ்ணு, சிவன்‌, இந்த மூன்றுக்கும்‌ 
ஆதாரமான பரப்பிரம்மம்‌ என்று எடுத்த எடுப்பில்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


குருர்‌ ப்ரஹ்மா குருர்‌ விஸ்ணு : குருர்‌ தேவோ மஹேச்வர :| 
குருஸ்‌ ஸாக்ஷ£த்‌ பரப்ரஹ்ம தஸ்மை ்ரீகுரவே நம | 


பிரம்ம வித்யா ஆசார்யர்களில்‌ முக்கியமான வியாஸரைப்‌ பற்றிச்‌ 


சொல்கிறபோது குருர்‌ ப்ரம்மா சுலோகத்தின்‌ தாத்பரியத்தையே இன்னும்‌ 
ரஸமாகச்‌ சொல்வதுண்டு. அசதுர்வதநோ ப்ரஹ்மா த்விபாஹ8ரபரோ 
ஹரி :| அபாலலோசந சம்பு : பகவாந்‌ பாதராயண :|| என்பார்கள்‌. 


பாதராயணர்‌ என்று வியாஸருக்குப்‌ பெயர்‌. அவர்‌ 'அசதுர்வதநோ 
ப்ரஹ்மா', அதாவது நான்கு முகம்‌ இல்லாத ஒரு முக பிரம்மா; 
த்விபாஹ$:அபரோ ஹரி:',நாலு கையில்லாமல்‌ இரண்டு கையுள்ள ஹரி, 
அதாவது விஷ்ணு, அபால லோசந:சம்பு:', நெற்றிக்‌ கண்‌ இல்லாத 
போதிலும்‌ சிவன்‌! குருவைவிட சிரேஷ்டமானவர்‌ இல்லை. நமக்கு 
அவரிடத்தில்‌ பூர்ணமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும்‌. அது நிஜமான 
நம்பிக்கையாக இருக்க வேண்டும்‌. நமக்கு அவரிடத்தில்‌ ஈசுவரனே இப்படி 
வந்திருக்கிறான்‌ என்ற நம்பிக்கை வந்துவிட்டால்‌, அப்புறம்‌ தனியாக v 
£மிகூட வேண்டாம்‌. இந்த நம்பிக்கையே, அவரிடத்தில்‌ நாம்‌ வைக்கிற 
பக்தியே நம்மைக்‌ கடைத்தேறச்‌ செய்து விடும்‌. வைஷ்ணவர்களுக்கு 
ஆசார்ய பக்திதான்‌ மிகவும்‌ பிரதானம்‌. ஈசுவர அபராதம்‌ பண்ணினால்‌ 


35 


ஈசுவரனிடத்திலேயே போய்‌ மன்னிப்புக்‌ கேட்க வேண்டுமென்பது 
இல்லை; ஆசார்யன்‌ மன்னித்து விட்டாலே போதும்‌. ஈசுவரனுடைய கோபம்‌ 
தணிந்து விடும்‌. ஆனால்‌ குருவினிடத்தில்‌ அபசாரம்‌ பண்ணிவிட்டு 
ஈசுவரனிடத்தில்‌ போனாலும்‌ ஒன்றும்‌ நடக்காது. குருவிடத்திலேயே 
போய்த்தான்‌ அந்த அபசாரத்துக்கும்‌ நிவிருத்தி தேடிக்கொள்ள வேண்டும்‌ 
என்று ஸ்வாமியே சொல்லி விடூவார்‌. சிஷ்யனுக்காக குருவே 
பரமாத்மாவிடம்‌ சிபாரிசு பண்ணினால்‌ அவருக்குக்‌ கோபம்‌ போய்‌ 
இவனுக்கு அநுக்கிரஹம்‌ பண்ணிவிடூவார்‌. ஆனால்‌ குருவுக்கே கோபம்‌ 
வந்து விட்டால்‌ ரக்ஷிக்கிறவர்‌ எவருமே இல்லை. இப்படி ஒரு ச்லோகம்‌ 
கூட இருக்கிறது. அதனால்தான்‌ குரு பக்தியை மிகவும்‌ விசேஷமாக 
சாஸ்திரங்கள்‌ சொல்கின்றன. உத்தமமான குரு கிடைக்கவில்லை 
என்றால்‌, அறைகுறையாக ஒரு குரு இருந்தாலும்‌ அவரை வழிகாட்டியாக 
வைத்துக்கொண்டு ஈசுவர பக்தி செய்ய வேண்டும்‌. நாம்‌ பக்தி செய்வதால்‌ 
ஈசுவரனுக்கோ குருவுக்கோ ஒரு லாபமும்‌ இல்லை. நமக்கேதான்‌ பெரிய 
லாபம்‌, என்ன லாபம்‌ என்றால்‌ : நாம்‌ அழுக்கு உடையவர்களாக 
இருக்கிறோம்‌;சஞ்சலம்‌ உடையவர்களாக இருக்கிறோம்‌. மனஸை ஒரு 
நிமிஷங்கூட ஒர்‌ இடத்தில்‌ நிறுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம்‌. 
எப்போதும்‌ சுத்தமாக, நிரம்பிய ஞானம்‌ உடையவனாக, அசங்காமல்‌, 
ஆடாமல்‌, பட்ட கட்டை மாதிரியாக இருக்கிறவனை நாம்‌ 
நினைத்தால்தான்‌, நாம்‌ நினைக்கிற அவனது நிச்சலமான நிலை நமக்கும்‌ 
வரும்‌. நாமே அவனாக ஆகிவிடுவோம்‌. ஈசுவரனைத்தான்‌ அப்படி 
நினைக்க வேண்டும்‌ என்பது இல்லை. இப்படிப்பட்ட குணங்கள்‌ 
உடையதாக எதை எடுத்துக்கொண்டாலும்‌, நம்மைப்‌ போன்ற ஒரு 
மனிதரையே இவ்வளவு குணங்கள்‌ உடையவராகக்‌ கருதி அவரையே 
குருவாக நினைத்து பக்தி செய்தாலும்‌ நாம்‌ அப்படியே ஆகிவிடுவோம்‌. 
மனஸ்‌ நின்றால்தான்‌ ஆத்மா பிரகாசிக்கும்‌; அதாவது நமது நிஜமான 
ஆனந்த நிலை தெரியும்‌. மனஸை நிறுத்துவதற்காகத்தான்‌ குரு பக்தி 
வேண்டும்‌, ஈசுவர பக்தி வேண்டும்‌ என்று நம்‌ சாஸ்திரங்கள்‌ 
சொல்கின்றன. 


குருவின்‌ அநுக்கிரஹத்தில்தான்‌ ஞானம்‌ கிடைக்கும்‌ என்ற விஷயம்‌ 
சாந்தோக்ய உபநிஷத்‌ சொல்லியிருக்கிறது. ஆசார்யவான்‌ புருஷோ வேத - 
ஆசார்யனைப்‌ பெற்ற புருஷன்‌ தான்‌ ஞானத்தை அடைகிறான்‌ - என்று 
அதில்‌ இருக்கிறது. ஒரு சின்னக்‌ கதை போல இதைச்‌ 
சொல்லியிருக்கிறது. கந்தார தேசத்தை ( இந்த நாள்‌ காண்டஹார்‌ என்பது 
அதுதான்‌) சேர்ந்த ஒருத்தனின்‌ கண்ணைக்‌ கட்டிக்‌ கொண்டு போய்‌ 
ஜனசஞ்சாரமில்லாத ஒரு இடத்தில்‌ விட்டு விட்டால்‌ எப்படி 

யிருக்கும்‌?அவன்‌ எப்படித்‌ தன்‌ ஊருக்குத்‌ திரும்புவான்‌?கிழக்கா, மேற்கா, 
தெற்கா, வடக்கா என்று தெரியாமல்தானே தவித்துக்கொண்டிருப்பான்‌? 
இந்த மாதிரிதான்‌ மாயை நம்‌ கண்ணைக்‌ கட்டி இந்த லோகத்தில்‌ 
விட்டிருக்கிறது. அப்புறம்‌ கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விடப்பட்டவனிடம்‌ 
ஒருவன்‌ வருகிறான்‌. கட்டை அவிழ்த்து விடுகிறான்‌. கந்தார தேசத்துக்குப்‌ 
போகிற வழியையும்‌ சொல்லிக்கொடுக்கிறான்‌. அதற்கப்புறம்‌ இவன்‌ 
அழவில்லை. பயப்படவில்லை. அவன்‌ சொன்ன மாதிரியே போய்த்‌ தன்‌ 
ஊரை அடைகிறான்‌. இந்த மாதிரிதான்‌ 64ஆசார்யனின்‌ உபதேசத்தால்‌, நாம்‌ 
எங்கேயிருந்து வந்தோமோ அந்தப்‌ பரமாத்ம ஸ்தானத்துக்கு வழியைத்‌ 
தெரிந்து கொண்டு அங்கே போய்ச்‌ சேருகிறோம்‌ என்று சாந்தோக்யம்‌ 
சொல்கிறது. ஜகத்குரு என்று பிரஸித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள்‌ 
எங்கு பார்த்தாலும்‌ குருவின்‌ பெருமையைச்‌ சொல்கிறார்‌. ''ஒருவனுக்கு 
எத்தனைதான்‌ பெருமை இருந்தால்‌ என்ன?குருவின்‌ சரணாரவிந்தங்களில்‌ 
அவன்‌ தன்‌ மனஸைக்‌ கட்டிப்‌ போட்டிருக்காவிட்டால்‌ என்ன 
பிரயோஜனம்‌?'என்று ஒரே ஒரு தரம்‌ தரம்‌ கேட்கவில்லை. நாலு தரம்‌, '' 
தத:கிம்‌? தத:கிம்‌?தத:கிம்‌? தத:கிம்‌?''என்று கேட்கிறார்‌. '"குர்வஷ்டகம்‌"" 
(அதாவது குரு ஸ்துதியான எட்டூ ச்லோகங்கள்‌) என்ற ஸ்தோத்தரத்தில்‌, 
ஒவ்வொரு அடி முடிவிலும்‌ இப்படி நான்கு தரம்‌, மொத்தம்‌ முப்பத்திரண்டு 
தடவை கேட்கிறார்‌. முடிவில்‌, தம்‌ சரீரத்தைவிட்டு அவர்‌ புறப்படுவதற்கு 
முந்திப்‌ பண்ணின உபதேசத்திலும்‌, ஸத்‌ வித்வான்‌ உபஸ்ருப்யதாம்‌ 
ப்ரதிதினம்‌ தத்பாதுகா ஸேவ்யதாம்‌ ப்ரஹ்மைகாக்ஷரம்‌ அர்த்யதாம்‌ 
ச்ருதிசிரோவாக்யம்‌ ஸமாகர்ணயதாம்‌ என்கிறார்‌. "ஸத்தான வித்வானை 


ஆசார்யனாக வரிப்பாயாக! தின்தோறும்‌ அவருக்குப்‌ பாத பூஜை 


37 


பண்ணுவாயாக!அவரிடமிருந்து உபதேசம்‌, பிரணவ உபதேசம்‌, உபநிஷத 
மஹாவாக்ய உபதேசம்‌ எல்லாம்‌ வாங்கிக்‌ கொள்வாயாக!'' என்கிறார்‌. 
("ப்ரதி தினம்‌ தத்பாதுகா ஸேவ்யதாம்‌''என்று சொன்ன பகவத்‌ பாதாளின்‌ 
பாதுகைக்கு, இன்றைக்கும்‌, ஒரு நாள்‌ விடாமல்‌ பிரதி தினமும்‌ மடத்தில்‌ 
பாத பூஜை நடந்து கொண்டிருக்கிறது) இங்கே சொன்னது ஸந்நியாஸம்‌ 
தருகிற ஸந்நியாஸ குருவைப்‌ பற்றி ஆகும்‌. அந்த ஆசிரமத்தில்தான்‌ 
பிரணவோபாஸனை, மஹாவாக்ய அநுஸந்தானம்‌ இவற்றின்‌ மூலம்‌ 
மோக்ஷத்தைத்‌ தேடுவது. இது நாலு ஆச்ரமங்களில்‌ கடைசி. முதலில்‌ 
பிரம்மச்சரிய ஆச்ரமத்தில்‌ ஒரு கிருஹஸ்த குருவை அடைந்து 
வேதாத்யயனமும்‌, வேதகர்மாநுஷ்டானமும்‌ பண்ணுவதிலிருந்து 
ஆரம்பித்து, கடைசியில்‌ இந்த ஸந்நியாஸ நிலைக்கு வருமாறு 
ஆசார்யாள்‌ உபசேசித்திருக்கிறார்‌. முதலில்‌ வேத கர்மா 
எதற்கு?மனமுடங்கிப்‌ பரமசாந்தமாக இருந்து கொண்டு கேட்டால்தான்‌ 
குருமூலமாகப்‌ பெறுகிற பிரணவமும்‌ மஹாவாக்யமும்‌ பரம 
புருஷார்த்தமான மோகு்ஷத்தைக்‌ கொடுக்கும்‌. மனம்‌ 


ஒருமைப்பாட்டூகேட்காவிட்டால்‌ பிரயோஜனம்‌ இராது. உழுத இடத்தில்‌ 
ஊன்றினால்‌ தான்‌ விதை பிரயோஜனப்படும்‌. நாம்‌ எவ்வளவோ 


உபந்நியாஸம்‌ கேட்கிறோம்‌; கீதை முதலானதுகளை நிறைய 
வாசிக்கிறோம்‌. ஆனாலும்‌ நமக்கு ஏன்‌ துக்கம்‌ போக வில்லை? ஞானம்‌ 
உண்டாகவில்லை 2நாம்‌ சித்த சுத்தி பண்ணிக்கொள்ளாமலே கேட்பதாலும்‌ 
படிப்பதாலும்தான்‌ அது நிரந்தரமாக நின்று பலன்‌ தருவதில்லை. ''வைதிக 
கர்மாக்களை நிறையப்‌ பண்ணி ஈச்வரார்ப்பணம்‌ செய்‌. பலனை 
எதிர்பார்க்காமல்‌, அதை பகவத்‌ ஆராதனமாக நினைத்துக்‌ கொள்‌''என்று 
ஆசார்யாள்‌ இந்த உபதேசத்தின்‌ ஆரம்பத்தில்‌ சொன்னது, சித்த சுத்தியை, 
மனஸை உழுதாக வேண்டும்‌. அது முதல்‌ காரியம்‌. அப்புறம்‌ ஜலம்‌ 
பாய்ச்ச வேண்டூமல்லவா?அதுதான்‌ பக்தி. நம்‌ ஹ்ருதயத்தில்‌ ஜலம்‌ 
பாய்ச்சுவது பக்திதான்‌.ஈச்வரனிடமும்‌, ஆசார்யனிடமும்‌ பக்தி செலுத்த 
வேண்டும்‌. குரு பக்தி இருந்தால்‌ மனது தானாக சாந்தத்தை அடைகிறது. 
பெரியவர்களுக்கு, மஹான்களுக்கு முன்‌ ஒன்றை வாசித்தாலும்‌ 
கேட்டாலும்‌ அல்லது அவர்களே ஒன்றைச்‌ சொன்னாலும்‌, அது நன்றாகப்‌ 
38 


பதிகிறது. ஏனென்றால்‌ அவர்கள்‌ ஸந்நிதானத்தில்‌ நம்‌ மனஸ்‌ ஒரு 
விதமான சாந்தத்தோடு இருக்கிறது. கிளப்பலும்‌, லைப்ரரியிலும்‌ இப்படி 
இருக்கவில்லை. அதனால்தான்‌ அங்கெல்லாம்‌ படிப்பதும்‌, கேட்பதும்‌ 
நிற்காமல்‌ ஒடிப்போய்விடுகிறது. மனஸ்‌ குரு பக்தியில்‌ நனைத்தால்‌ 
உடனே பலன்‌ உண்டாகும்‌. அதனால்தான்‌ மஹான்களாக 
இருக்கிறவர்களிடமும்‌ உபதேசம்‌ கேட்க வேண்டும்‌, எதையும்‌ குருமுகமாக 
கற்க வேண்டும்‌ என்பது. நாம்‌ எவ்வளவோ படித்திருக்கிறோம்‌. ஆனாலும்‌ 
நமக்குள்ள அஞ்ஞான தடிப்பு கொஞ்சம்‌ கூட குறையவில்லை. அது எந்த 
இடத்தில்‌ குறையுமோ அங்கே போய்ச்‌ சேர்ந்தால்‌ அஞ்ஞானத்தடிப்புத்‌ 
தேய்ந்து போய்‌, ஞானம்‌ உதயமாகத்‌ தொடங்கும்‌. அப்படிப்பட்ட இடம்‌ 
தான்‌ ஆசார்யனின்‌ சந்நிதி. பிரம்மசரிய ஆசிரமத்தில்‌ இப்படிச்‌ சித்த 
சுத்திக்காக ஒரு குருவிடமிருந்து வேதங்களைத்‌ தெரிந்து கொண்டபின்‌, 
கிருஹஸ்தாச்ரமத்தில்‌ அந்த வேதத்தில்‌ சொன்ன கர்மாக்களைப்‌ பண்ணி 
மனஸின்‌ அழுக்குக்களையெல்லாம்‌ போக்கடித்துக்‌ கொண்டபின்‌, 
ஸந்நியாஸ ஆசிரம குருவிடம்‌ மஹாவாக்ய உபதேசத்தை வாங்கிக்‌ 
கொண்டால்‌ அது பயிராக விளைகிறது. அதாவது ஜீவன்‌ பிரம்மத்தோடு 
ஐக்கியத்தைப்‌ பெறுகிறான்‌. அதற்கு வழி பண்ணுவது, ஆரம்பித்திலும்‌ சரி, 
முடிவிலும்‌ சரி குரு தான்‌. இதனால்‌ தான்‌ குருபக்தியை எங்கு 
பார்த்தாலும்‌ சிறப்பித்துச்‌ சொல்லியிருக்கிறது. 


1.6 குருகுல வாஸம்‌ 


ராஜாங்கம்‌ என்பது இந்த லோகத்தில்‌ இருக்கும்‌ பொழுது நாம்‌ நன்றாக 
இருப்பதற்காக ஏற்பட்டது. துஷ்டர்களால்‌ ஸாதுகளுக்குக்‌ கஷ்டம்‌ 
ஏற்படக்கூடாது, பலிஷ்டர்கள்‌ ஸாதுக்களுக்குக்‌ கஷ்டம்‌ உண்டாகக்‌ 
கூடாது. இந்த ரக்ஷணையைத்‌ தருவதற்கும்‌, ஜனங்களுடைய மற்ற 
இகலோக ஸெளக்கியங்களை ஏற்படுத்தி தருவதற்காகவும்‌, ராஜா என்று 
ஒருத்தனை வைத்தார்கள்‌. இப்போது மந்திரி சபை என்று வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. எதுவானாலும்‌ நமக்கு இந்த ரக்ஷணையையும்‌ 
வசதிகளையும்‌ தருகிற ராஜாங்கத்துக்குப்‌ பிரதியாக நாம்‌ சேவை 
செய்கிறோம்‌; பலவிதமான வரிகள்‌ செலுத்துகிறோம்‌. 
39 


இந்த லோகம்‌ சாச்வதமல்ல. சாச்வதமான இன்னொரு லோகத்தில்‌ நாம்‌ 
இடம்‌ பிடித்தாக வேண்டும்‌. அதற்கு நாம்‌ போக வொட்டாமல்‌ உட்பகை 
என்று சொல்லுகிற ஆறு துஷ்டர்கள்‌, பலிஷ்டர்கள்‌ நம்மைத்‌ 
தடுக்கிறார்கள்‌. இவர்களிடமிருந்து நம்மைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு, பக்தி, 
த்யான ஞானாதிகளில்‌ நாம்‌ முன்னேறினால்தான்‌ அந்த சாச்வத 
லோகத்துக்கு போய்‌ சேரலாம்‌. இப்போதும்‌ எப்போதும்‌ நமக்குள்ளையே 
இருப்பதுதான்‌ அந்த சாச்வத லோகம்‌ என்றால்கூட, அதற்குப்போய்ச்‌ 
சேருவதுதான்‌ பிரம்மபிரயத்தனமாக இருக்கிறது. அங்கே போவதற்கு 
நமக்கு ராஜாவாக, ராஜாங்கமாக ஸஹாயம்‌ செய்கிறவரைத்தான்‌ 
ஆசார்யர்‌ என்பது. இந்த லோகத்தில்‌ சுகமாக இருப்பதற்காக ராஜா 
(அல்லது மந்திரிஸபை வேண்டியிருக்கிறது போலப்‌ பரலோகம்‌ (என்கிற 
உள்ளுலகமான ஆத்ம லோகம்‌) போகும்‌ படியான காரியத்துக்கு ஆசார்யர்‌ 
வேண்டும்‌. இந்த லோகத்தில்‌ மட்டும்‌ நன்றாக இருந்தால்‌ போதாது. இந்த 
லோகத்தில்‌ நன்றாக இல்லாமலே போனால்கூட பரவாயில்லை. ஆனால்‌ 
இங்கேயிருந்து போன பிறகு மறுபடி திரும்பி வராமல்‌ அந்த சாச்வத 


லோகத்தில்‌ சேர வேண்டியது ரொம்பவும்‌ அவசியம்‌. 


இந்த நச்வரமான (அழியும்‌ தன்மை வாய்ந்துலோக வாழ்க்கையின்‌ போதே 
தான்‌ நாம்‌ அந்த சாச்வத வாழ்க்கைக்கு வழி பண்ணிக்கொள்ள 
வேண்டும்‌. 


வாழ்க்கையைத்‌ தொடங்குகிற போதே இந்த முக்கியமான காரியத்துக்கு 
ஏற்பாடு பண்ணிவிடவேண்டும்‌. அதற்காகத்தான்‌ பாலப்‌ பருவத்திலேயே 
பிரம்மச்சரிய ஆச்ரமம்‌ என்று ஆரம்பித்து குருகுல வாஸம்‌ 
பண்ணவைத்தார்கள்‌. இப்படி வைத்ததால்‌, அந்தச்‌ சின்ன வயசிலேயே 
இந்த லோகம்‌ பொய்‌, பரமாத்மா தான்‌ நிஜம்‌ என்று அதனிடமே ஒரு 
ஜீவனைத்‌ திரும்பி விட்டார்கள்‌ என்று அர்த்தமில்லை. 


குருகுலத்தில்‌ ஆத்ம வித்யா சாஸ்திரங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுத்தது 
வாஸ்தவம்‌. ஆனால்‌ அதற்காக அப்போதே மாணாக்கணை லோக 


40 


வாழ்க்கையை விட்டு ஒட்டி விடுவதாக அர்த்தமில்லை. மற்ற ஸகல 
வித்தைகளையும்‌, சாஸ்திரங்களையும்‌ (இவற்றில்‌ இக்காலத்திய 
ஸயன்ஸ்களில்‌ அநேகம்‌ வந்துவிடும்‌) த காவியங்களையும்‌ 
நாடகங்களையும்‌ கூட குருகுலத்தில்‌ கற்றுக்‌ கொடுத்தார்கள்‌. இந்தப்‌ 
பெரிய லோக நாடகத்தில்‌ அரும்பு பூவாகி, பூ பிஞ்சாகி, பிஞ்சு காயாகி, 
அந்தக்‌ காய்தான்‌ கனிந்து பழமாகும்‌ என்ற நியாயம்‌ நம்‌ பூர்விகர்களுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. அபூர்வமாக எங்கேயோ எவரோ பால்யத்திலேயே 
பரம ஞானியாக வைராக்யத்தோடு மூக்கைப்‌ பிடித்துக்கொண்டு 
உட்காரலாமே ஒழிய, மற்றவர்கள்‌ படிப்படியாகத்தான்‌ ஏற வேண்டும்‌ 
என்று அவர்களுக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ இது படிப்படியாகத்தான்‌ 
இருந்தாலும்‌ ஏற்றி விடுவதாக இருக்க வேண்டும்‌. இறக்கி விடுவதாக 
விட்டுவிடக்கூடாது என்றுதான்‌ பிரம்மசரியத்துக்கு அப்புறம்‌ 
கிருஹஸ்தாச்ரமமும்‌, அதிலே தாம்பத்யம்‌, சந்ததி விருத்தி 
எல்லாவற்றையும்‌ வைத்து அப்புறம்‌ ஒரளவு வைராக்யத்தோடூ 
குடும்பத்தைவிட்டு, ஆனாலும்‌ வைதீக கர்மாவை விடாமல்‌ நடத்துகிற 
வானப்ரஸ்த ஆச்ரமத்தை விதித்து, கடைசியில்‌ பூவை இயற்கையாக 
முதிரவிட்டுக்‌ காயாகிக்‌ கனிகிற நிலையில்‌ ஸந்நியாஸத்தை 
வைத்தார்கள்‌. லோக வாழ்க்கையை எடுத்த எடுப்பிலே விட்டுவிட 
முடியாது. அதனாலே அப்படிச்‌ செய்ய வேண்டாம்‌. ஆனால்‌ அதே 
சமயத்தில்‌ சாச்வதமான பரலோக வாழ்க்கையையும்‌ மறக்கக்கூடாது. 
இவன்‌ ஒரேடியாக ஏறாவிட்டால்‌ பரவாயில்லை; ஆனால்‌, ஒரே 
உருளலாக உருண்டு கீழேயும்‌ போய்‌ விடக்கூடாது - என்று தான்‌ தர்ம 
சாஸ்திரங்களை இவனுக்கு வழிகாட்டியாக வைத்து, இவன்‌ எந்த 
ஸ்டேஜில்‌, எந்த ஆசிரமத்திலிருந்தாலும்‌, எப்போதும்‌ இவனுக்குக்‌ 
கொஞ்சம்‌ ஆத்ம சிந்தனை, தெய்வ பக்தி, நல்லொழுக்கம்‌, பரோபகார 
பண்பு எல்லாம்‌ இருக்கும்படி சீர்படுத்திக்‌ கொடுத்தார்கள்‌. 
ஆரம்பித்திலேயே வாழ்க்கையின்‌ லக்ஷயமான பரம தத்வத்துக்கு 
விதையைப்‌ போட்டுவிட வேண்டும்‌; அப்போதுதான்‌, ஒருவன்‌ உடனே 
அதற்கென்று தன்னை அர்ப்பணம்‌ பண்ணிக்கொள்ளாவிட்டாலும்‌, அவன்‌ 
லோக வாழ்க்கை நடத்துகிற போதுகூடக்‌ கெட்டுப்போய்விடாமல்‌, 
41 


இருக்கிற நிலையிலிருந்து இறங்கி விடாமல்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
மேலே போவான்‌ என்று தான்‌ அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே 
வேத உபநிஷத்துகளை உபதேசித்து விட்டார்கள்‌. அதை உடனே 
உபயோகித்துக்‌ கொண்டு [ pா௮ctical -ஆக ௮றply பண்ணிக்கொண்டு]ஆத்ம 
விசாரம்‌ பண்ணி ஜீவன்‌ முக்தனாகிவிட வேண்டும்‌ என்றில்லை. அது 
பாங்கில்‌ போட்ட டிபாஸிட்‌ மாதிரி. இவன்‌ பக்குவம்‌ அடைகிற வரையில்‌ 
அதிலிருந்து கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ வட்டி மாதிரி வந்து கொண்டிருந்தால்‌ 
போதும்‌. அப்புறம்‌ உரிய பருவத்தில்‌ அதைப்‌ பூராவாக பால பண்ணி 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ அந்த டிபாஸிட்டை வாழ்க்கை 
ஆரம்பிக்கிறபோதே போட்டு இந்த வட்டி கிடைக்கிற மாதிரியாகப்‌ 
பண்ணிவிடவேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ இவன்‌ யெளவனத்தின்‌ 
வேகத்திலும்‌, நடுத்தர வயசின்‌ உணர்ச்சி விகாரங்களிலும்‌, ஏற்ற 
தாழ்வுகளிலும்‌, விருத்தாப்பியத்தின்‌ அசக்தத்திலும்‌ [பலவீனத்திலும்‌] 
வீணாகவே போய்விடுவான்‌. 


தற்போது பள்ளிக்கூடங்களிலும்‌ காலேஜ்களிலும்‌ ஒருத்தனின்‌ 
ஜீவனோபாயத்துக்காக உதவுகிற படிப்பைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பது போல, 
ஆதி காலத்திலும்‌ இவனுக்குத்‌ தொழிலைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கிறபோதே 
அதோடூ நிறுத்திக்‌ கொள்ளாமல்‌ அத்யாத்ம சாஸ்திரங்களையும்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தார்கள்‌. இதனால்‌ இப்போது நடக்கிறமாதிரி 
வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும்‌ வழி செய்து விட்டூ, ஜனங்களின்‌ நன்னடத்தை 
(மொராலிடி) , ஆத்மாபிவிருத்தி இவற்றுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி 
அப்போது இல்லை. பரலோக லக்ஷயம்‌, தர்மம்‌- மொராலிடி இவற்றைக்‌ 
கெட்டியான அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டே ஜீவன விருத்தி நடக்க 
வழி செய்தார்கள்‌. ஒரேடியாக மநுஷ்ய ஸ்வபாவத்தைக்‌ கவனிக்காமல்‌ 
இவனை அத்யாத்ம மார்க்கம்‌, வைராக்யம்‌ என்று சின்ன வயசிலேயே 
கட்டுப்படுத்தவுமில்லை; ஒரேடியாக இவனைத்‌ தறுதலையாக 
அறுத்துவிட்டிருக்கவும்‌ இல்லை. 


ரொம்பவும்‌ sympathy, undersatnding என்று சொல்கிறார்களே அப்படி 
மநுஷ்ய இயல்பை ஆத்மா வீணாகப்‌ போகாதபடி, அதை ஹிதமாகப்‌ 
பக்குவம்‌ பண்ணுகிற தினுசில்‌, ஆச்ரம தர்மங்களை விபாகம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ [வகுத்துக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌] காளிதாசன்‌ 
வாக்கிலே இது தெரிகிறது. முதலில்‌ 'சைசவே அப்யஸ்த வித்யானாம்‌' 
என்கிறான்‌. அப்படியென்றால்‌, பாலப்‌ பிராயத்திலேயே சகல 
வித்தைகளையும்‌ கற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிடவேண்டும்‌. வேதம்‌, 
உபநிஷத்துக்களைக்‌ கூட அப்போதே தெரிந்து கொண்டுவிட வேண்டும்‌. 
எதுவும்‌ மனஸில்‌ பதிந்து ஏறுகிற காலம்‌ அதுதான்‌. ஆனால்‌ இதற்காக 
உடனே ஆத்மவிசாரம்‌ என்று ஒடிப்போய்‌ மூக்கைப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வேண்டுமா என்றால்‌, அப்படி இல்லை. அடுத்தபடியாக 'யெளவனே 
விஷயைஷிணாம்‌' என்கிறான்‌. யெளவனத்தில்‌ கிருஹஸ்த தர்மத்தை 
மேற்கொண்டு இல்லற ஸுகங்களை (துக்கங்களையும்தான்‌) அநுபவிக்க 
வேண்டும்‌. இந்த ஸுகமும்‌ உண்மையில்‌ துக்கம்‌ தான்‌ என்ற பேச்சு இந்த 
ஸ்டேஜில்‌ எடூபடாது. ஆனாலும்‌ இவன்‌ குருகுலவாஸத்தின்‌ போது 
அநுஷ்டித்த பிரம்மச்சரிய நியமமும்‌, படித்த வேத உபநிஷத்துகளும்‌ 
இவனை ஒரேடியாக விஷய ஸுகங்களில்‌ தலைதெறித்துப்‌ போகாதபடி 
கட்டுப்படுத்தும்‌. இது இவன்‌ ஒரளவுக்கு பொருள்‌ சேர்த்து ஸம்பாத்தியம்‌ 
செய்கிற சமயமும்‌ ஆகும்‌. ஆனாலும்‌ பொருளாசையே பேராசையாகி 
விடாது. இவன்‌ தர்மத்தை ஒருக்காலும்‌ மீறாதபடி, முன்னே செய்த 
வித்யாப்யாஸம்‌ இவனை ரக்ஷிக்கும்‌. அதோடு இவனுக்கு இருக்கிற 
கர்மாநுஷ்டானம்‌, அத்யாபனாதிகள்‌, ஏராளமான யாகங்கள்‌, யக்ஞங்கள்‌ 
இவை யாவும்‌ இவனை ஒரு நெறியில்‌ ( /க௦ற!1ஈ௨ --ல்‌) வைத்துச்‌ சித்தம்‌ 
ரொம்பவும்‌ விகாரப்பட்டுப்‌ போகாமல்‌ காப்பாற்றும்‌. 


இது பிராம்மணனுக்குச்‌ சொன்னது. எந்த ஜாதியாரானாலும்‌ 
அவரவர்களுக்கேற்பட்ட தொழிலைச்‌ செய்து, பேராசையும்‌ பொறாமையும்‌ 
இல்லாமல்‌ செய்து, ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணினால்‌ அதுவே சித்த சுத்தி 
தந்துவிடும்‌. 


தர்மாவிருத்தோ பூதேஷ$ காமோஸ்மி என்று பகவானே சொன்னதுபோல்‌, 
தர்மம்‌ தப்பாமலே சில இயற்கையான ஆசைகளைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்வது யெளவனத்துக்கென்று சாஸ்திரமே அங்கீகரித்தது. 
நாளடைவில்‌ கர்மாநுஷ்டானங்களின்‌ பலம்‌ ஏறி ஏறி ஆசை, கோபம்‌ 
முதலான வேகங்களெல்லாம்‌ தாமாகக்‌ குறைந்து கொண்டு வர 
ஆரம்பிக்கும்‌. இப்போது கொஞ்சம்‌ கிழத்தனமான வயசும்‌ வந்திருக்கும்‌. 
இந்த ஸமயத்தில்‌ "வார்த்தகே முனிவருத்தீனாம்‌" என்கிறானாம்‌ 
காளிதாஸன்‌. கிழப்பருவம்‌ ஆரம்பிக்கிற காலத்தில்‌ முனிவர்களை, 
தபஸ்விகளை அடுத்து உபதேசங்களைப்‌ பெற்று ஆசைகளைப்‌ 
போக்கிக்கொண்டு, (விராகம்‌, வீதராடிப்பட்டகம்‌ என்று சொல்வார்கள்‌ - 
ஆசை போன நிலையை, அப்படிப்பட்ட விரக்தியுடன்‌) நிறைய பகவத்‌ 
த்யானம்‌, தபஸ்‌, ஆத்ம சிந்தனையென்று ஈடுபடவேண்டும்‌ வானப்ரஸ்தம்‌ 
என்ற இந்த ஆச்ரமத்தில்‌ வீடு வாசலையும்‌, பிள்ளை 
குட்டிகளையும்விட்டுவிட்டுப்‌ பத்தினியை மட்டும்‌ கூட அழைத்துக்‌ 
கொண்டுபோய்க்‌ காட்டிலே வைதீக கர்மாக்களை அநுஷ்டானம்‌ பண்ண 
வேண்டும்‌. அந்த அநுஷ்டானத்துக்கு ஸஹாயம்‌ செய்வதற்காகத்தான்‌ 
பத்தினி வேண்டும்‌; விஷய ஸுகத்துக்காக அல்ல. அப்புறம்‌ கடைசி 
ஸ்டேஜ்‌. "யோகேனாந்தே தநுத்யஜாம்‌" - அதாவது வைதீக 
கர்மாக்களையும்‌ விட்டு விட்டு ஸந்நியாஸியாகி, சரீரத்தை விடுகிறபோது 
கொஞ்சம்‌ கூட அழுகையில்லாமல்‌ பேரானந்தமாக பரமாத்மாவுடன்‌ 
இரண்டறச்‌ சேர்ந்து விடுகிற யோகமாக மரணத்தை ஆக்கிக்‌ 
கொண்டுவிடவேண்டும்‌. 


அந்தப்‌ பேரானந்த மோக்ஷத்துக்கு எங்கே அஸ்திவாரம்‌ போட்டிருக்கிறது 
என்றால்‌ ''சைசவே அப்யஸ்தவித்யானாம்‌''என்று பாலபருவத்தில்‌ 
படிக்கிறபோதே போட்டிருக்கிறது. அப்பொழுது போட்டுக்‌ கொடுத்த ஈ௦வ! 


fீ௦யாகtion (தர்ம நெறி அடிப்படை) தான்‌ அப்புறம்‌ ஜன்மா முழுக்க கை 
கொடுத்துக்‌ கொண்டே வந்து, குழந்தையாக இவன்‌ படித்த உபநிஷத்தின்‌ 
லக்ஷயமான ஜீவப்‌ பிரம்ம ஐக்கியத்தை இவன்‌ முடிவிலே சாதிக்கத்‌ 
துணை செய்கிறது. குழந்தை பருவத்திலேயே ஒழுங்கில்‌ கொண்டு வந்து 


44 


விடவேண்டும்‌. ஒழுக்கத்திற்கு முதல்‌ அங்கமாக என்ன வேண்டும்‌? 
பணிவு ; அடக்கம்‌; விநயம்‌; கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம்‌ முதலில்‌ 
வேண்டும்‌. அஹங்காரம்‌ போனால்‌ தான்‌ அடக்கம்‌ வரும்‌. ஸகல 
சீலங்களுக்கும்‌ அடிப்படையாக இருக்கவேண்டியது விநயம்தான்‌. 


மருந்தைவிட பத்தியம்‌ முக்கியம்‌. கல்வி என்கிற மருந்தைவிட விநயம்‌ 


என்ற பத்தியம்‌ முக்கியமானது. இந்த விநயத்தைத்தான்‌ பழைய 
காலத்தில்‌ மாணாக்கனின்‌ பிரதான லக்ஷணமாக வைத்தார்கள்‌. 


'விநயமுடையவன்‌' என்ற பொருள்‌ கொண்டதான 'விநேயன்‌'என்றே 
மாணாக்கனுக்குப்‌ பேர்‌. இந்த விநயகுணம்‌ வருவதற்காகவேதான்‌ 
முக்கியமாக அவனை குருகுலவாஸம்‌ என்று ஒரு ஆசார்யனிடத்திலேயே 
வாழும்படியாகக்‌ கொண்டு விட்டார்கள்‌. எட்டு வயசுக்குள்‌ உபநயனம்‌ 


பூணூல்‌ கல்யாணம்‌) பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பினார்கள்‌. 


உபநயனம்‌ என்றால்‌ என்ன?'நயனம்‌'என்றால்‌ 'அழைத்துப்‌ போவது'. 
கண்ணில்லாதவனை இன்னொருத்தன்‌ தான்‌ அழைத்துப்போக 
வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து கண்தான்‌ நம்மை அழைத்துப்‌ 
போகிறதென்று தெரிகிறது. எனவேதான்‌ அதற்கு நயனம்‌ என்று பேர்‌. 'உப' 
என்றால்‌ 'ஸமீபத்தில்‌' என்று ஒரு அர்த்தம்‌. 'உபநயனம்‌'என்றால்‌ 
'ஸமீபத்தில்‌ அழைத்துப்‌ போகிறது'. எதற்கு, அல்லது யாருக்கு 
ஸமீபத்தில்‌?குருவுக்கு ஸமீபத்தில்தான்‌. அதாவது, குருகுலத்தில்‌ கொண்டு 
விடூவதற்குப்‌ பூர்வங்கம்தான்‌ உபநயனம்‌. 


இதுவரை குழந்தையாக மனம்‌ போனபடி விளையாடிக்‌ கொண்டு 
இருந்தவன்‌ இப்போதுதான்‌ ஒரு ஆச்ரமத்தை ஏற்கிறான்‌. இங்கே ஆச்ரமம்‌ 
என்றால்‌ பர்ணசாலை என்று அர்த்தமில்லை. வாழ்க்கையில்‌ ஒரு நிலை - 
stage of life - என்று அர்த்தம்‌. இந்த முதல்‌ ஆச்ரமத்துக்கு பிரம்மசர்ய 
ஆச்ரமம்‌ என்று பெயர்‌. இங்கே குருதான்‌ முக்கியம்‌. முதல்‌ ஆச்ரமத்தில்‌ 
இவனுக்கு ஸகலமுமாக இருப்பது குருதான்‌. கடைசியில்‌ ஸந்நியாஸ 
ஆச்ரமத்திலும்‌ இன்னொரு குரு வருகிறார்‌. இப்போது போட்ட பூணூலைக்‌ 


கத்தரித்துப்‌ போடுவதற்கு அந்த குரு வந்தாக வேண்டும்‌. முதல்‌ குரு 
45 


சொல்லிக்‌ கொடுத்த உபநிஷத்‌ லக்ஷயமான பிரம்மத்தை இவன்‌ 
ஸாக்ஷ£த்காரம்‌ பண்ணுவதற்கு ஸஹாயம்‌ செய்வதற்காக அந்தத்‌ 
துறவியான குரு வருகிறார்‌. "குரு பரம்பரை''என்று நாம்‌ நமஸ்காரம்‌ 
பண்ணுவதெல்லாம்‌ அந்த ஸந்நியாஸி குருமார்களைத்‌ தான்‌. 


ஆனால்‌, அந்த குருவிடம்‌ அந்தியத்திலாவது நாம்‌ போகிறதற்கு 
யோக்யதையை உண்டாக்கித்‌ தருபவர்‌ யாரென்றால்‌ பிரம்மச்சரிய 
ஆச்ரமத்தில்‌ நமக்கு ஸகல வித்தைகளையும்‌ தரும்‌ இந்த குரு தான்‌. 
இவர்‌ அவரைப்‌ போல சந்நியாஸி அல்ல. கிருஹஸ்தர்தான்‌. கடைசி குரு 
பிரம்மவித்‌ (பிரம்மத்தை அறிந்தவர்‌) என்றும்‌ முதல்‌ குரு வேதவித்‌ 
(வேதத்தை அறிந்தவர்‌) என்றும்‌ சொல்வதுண்டு. இந்த வேதவித்துக்கு 
பிரம்மத்தைப்‌ பற்றிப்‌ படிப்பறிவு நிறைய உண்டே தவிர ஞானம்‌ அநுபவ 
ஞானம்‌ இருக்கும்‌ என்று சொல்லமுடியாது. இவரும்‌ ஒரு பிரம்மவித்திடம்‌ 
போய்‌ இனிமேல்தான்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்கொண்டு பிரம்மத்தை 
அநுஸந்தானம்‌ பண்ணவேண்டும்‌. 


இதனால்‌ இவர்‌ மட்டம்‌ என்று இல்லை. ஆச்ரம தர்மப்படி வாழ்க்கையின்‌ 
எந்த ஸ்டேஜில்‌ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அப்படியிருப்பவர்‌ 
இவர்‌. மாணாக்கண்‌ விநேயனாக இருக்க வேண்டும்‌ என்றால்‌ 
அப்படிப்பட்ட விநயத்தை அவனுக்கு ஊட்டுபவராக, அவனது இயல்பான 
மரியாதைக்கு பாத்திரராக இவர்‌ வாழ்ந்தாக வேண்டும்‌. நல்ல 
கர்மாநுஷ்டாதாவாக இருக்கவேண்டும்‌. தர்மிஷ்டராக இருக்க வேண்டும்‌. 
மாணாக்கணிடம்‌ கண்டிப்பாக இருந்து திருத்தும்‌ போதே, மாதா 
பிதாக்களை விட்டுத்‌ தன்னிடம்‌ வாஸம்‌ செய்ய வந்திருக்கிற அந்தக்‌ 
குழந்தையிடம்‌ பரிவுள்ளவராக இருக்க வேண்டும்‌. 'விநேயன்‌' என்பது 
போலவே மாணாக்கனுக்கு 'அந்தேவாஸி' என்றால்‌, ('உடன்‌ 
வஸிக்கிறவன்‌') என்று அர்த்தம்‌ சொல்கிறார்கள்‌. உபநயனம்‌ என்னும்‌ 
போது ஸமீபத்தில்‌ அழைத்துப்‌ போகிறது என்பதை குருவுக்கு ஸமீபத்தில்‌ 
அழைத்துப்‌ போகிறது என்று பொருள்‌ கொண்டது போலவே அந்தேவாஸி 
(உடன்‌ வஸிக்கிறவன்‌) என்றாலும்‌ குருவுடன்‌ வஸிக்கிறவன்‌' அர்த்தம்‌ 


46 


செய்து கொள்ள வேண்டும்‌. வாஸ்தவத்தில்‌ 'அந்தே'என்றால்‌ 
உள்ளுக்குள்ளே என்றுதான்‌ அர்த்தம்‌. அந்தரங்கம்‌, அந்தராத்மா, 
அந்தர்யாமி என்றெல்லாம்‌ சொல்லும்போது "அந்த என்றால்‌ 
'ஹ்ருதயத்துக்குள்ளே' என்றே அர்த்தம்‌. அம்மாதிரி ஆச்சார்யன்‌ தன்‌ 
ஹ்ருதயத்துக்கு உள்ளேயே சீஷப்பிள்ளைகளை அழைத்து வைத்துக்‌ 
கொண்டு விட வேண்டும்‌. அத்தனை அன்பு காட்ட வேண்டும்‌. 


சிஷ்யனிடம்‌ இவருக்குப்‌ பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை 
ஆற்றாவிட்டால்‌ இவருக்கே பெரிய ஹானி உண்டாகும்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
உபாத்தியாயர்கள்‌, 'பையன்‌ உருப்பட்டால்‌ என்ன?நம்‌ சம்பளம்‌ எப்படியும்‌ 
வருகிறது'என்று இருக்கலாம்‌. அந்த மாதிரி குருகுலம்‌ நடத்துகிறவர்‌ 
இருக்க முடியாது. ஏனென்றால்‌ அங்கே குரு-சிஷ்ய உறவு வெறும்‌ 
வியாபார ஒப்பந்தம்‌ (பிஸினெஸ்‌ கான்ட்ராக்ட்‌ மாதிரி இல்லை. 
இப்போதுள்ள படிப்புமுறை பிஸிநெஸ்‌ காண்ட்ராக்டுக்கும்‌ ஒரு படி 
கீழேபிஸினஸ்கூட ஒரு விலை கொடுத்தால்‌ அதற்கான ஒரு 
வஸ்துவைத்‌ தரத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌ இங்கேயோ சம்பளம்‌ (விலை) 
கொடுத்த ஒரு மாணாக்கன்‌ ஃபயில்‌ ஆனால்‌ கூட அது உபாத்தியாரைப்‌ 
பாதிப்பதில்லை. குருகுலம்‌ நடத்துகிற பழைய கால குருவோ ஒரு 
மகத்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்‌. அது என்ன?" சிஷ்ய 
பாபம்‌ குரும்‌ வ்ரஜேத்‌'' என்று ௨ சாஸ்திரம்‌ சொல்கிறது. அதாவது 
சிஷ்யன்‌ பண்ணபகிற பாபம்‌ குருவையே போய்ச்‌ சேருகிறது. இவனுக்கு 
வெறும்‌ படிப்பை மட்டும்‌ சொல்லித்‌ தராமல்‌, இவனை 


ஒழுக்கமுள்ளவனாக்கவும்‌ அவர்‌ பொறுப்பு எடுத்துக்‌ கொள்கிறார்‌. 
எடுத்துக்‌ கொண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றாவிட்டால்‌, அதற்கு 
தண்டனை உண்டு. சிஷ்யனை இவர்‌ யோக்கியனாக்க முடியவில்லை, 
அவன்‌ ஒரு பாபம்‌ செய்கிறான்‌ என்றால்‌, அந்தப்‌ பாபம்‌ சிஷ்யனைத்‌ 
தாக்காது;அவனைச்‌ சீர்திருத்தத்‌ தவறிய குருவையே சென்றடையும்‌. 


ஒரு குடும்பத்தில்‌ பத்தினி ஒழுங்கு தப்பி நடந்தால்‌ அதன்‌ பாப பலன்‌ 
அவளைத்‌ தாக்காது;அவளை நல்வழிபடுத்தத்‌ தவறிய புருஷனைத்தான்‌ 


47 


சேரும்‌. தேச காரியத்திலே ஒரு பிரஜை தப்பு பண்ணினால்‌, அதற்கான 
பாபம்‌ அவனைத்‌ திருத்தி வைக்காத ராஜாவைத்‌ தான்‌ சேரும்‌. அந்த 
ராஜாவே பண்ணும்படியான பாபம்‌, அவனை நல்வழிப்படுத்தத்‌ தவறிய 
ராஜப்‌ புரோஹிதரைச்‌ சேரும்‌. 6 சாஸ்திரத்தில்‌ இப்படியாக ஒரு 
பர்த்தாவுக்கும்‌, ராஜாங்கம்‌ நடத்துகிறவனுக்கும்‌, ஆசார்யனுக்கும்‌ ரொம்பப்‌ 
பெரிய பொறுப்பைத்‌ தந்திருக்கிறது. 


ராஜா ராஸ்ட்ர க்ருதம்‌ பாபம்‌ ராஜபாபம்‌ புரோகிதம்‌ | 
பர்த்தார.ம்‌ ஸ்த்ரீக்ருதம்‌ பாபம்‌ சிஷ்ய பாபம்‌ குரும்‌ வ்ரஜேத்‌ | | 


ஒரு பர்த்தா என்றால்‌ மனைவியும்‌, ராஜாவானவன்‌ குடிமக்களையும்‌, குரு 
என்கிறவன்‌ சிஷ்யனையும்‌ அதட்டி அதிகாரம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருப்பதற்காக ஏற்பட்டவர்கள்‌ அல்ல. இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌ ஆதீனத்தில்‌ உள்ளவர்களை நல்வழிப்படுத்தக்‌ கடமைப்பட்டவர்கள்‌ 
ஆவார்கள்‌. அந்த கடமையை நிறைவேற்றத்‌ தவறினால்‌ தங்கள்‌ 
ஆதீனத்தில்‌ இருக்கிறவர்களின்‌ பாபத்தைத்‌ தாங்களே வாங்கிக்கொள்ள 
வேண்டியவர்கள்‌ ஆவார்கள்‌. 


சிஷ்ய பாபம்‌ குரும்‌ வ்ரஜேத்‌ என்று தெரிந்து கொண்டிருந்த பழையகால 
குரு எப்படியிருந்திருப்பார்‌?சிஷ்யனை நல்வழிப்படுத்துவதற்கான ஆத்ம 
சக்தி பெற்றவராகத்‌ தம்மைப்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்பார்‌. அதாவது தாமே 
முன்னுதாரணமாக (EXAMPLE ஆக) அந்த நல்வழியில்‌ நடந்து காட்டிக்‌ 
கொண்டிருப்பார்‌. "எங்களிடத்திலுள்ள நல்ல நடத்தைகளை (அஸ்மாகம்‌ 
ஸுசரிதானி) 6௦ பின்பற்று"என்று தைத்திரீய உபநிஷத்தில்‌ குரு சிஷ்யனிடம்‌ 
சொன்னது இதைத்தான்‌. 


அப்படிப்பட்டவரிடத்தில்‌ ஒரு ஜீவனை பால்யத்திலேயே கொண்டுூ சேர்த்து 
விடவேண்டும்‌. அந்தக்காலத்தில்‌ ஒவ்வொரு பிதாவுக்கும்‌ வேத 
சாஸ்திரங்கள்‌ நன்றாகத்‌ தெரிந்துதான்‌ இருந்தது. இருந்தாலும்‌ அவரவரும்‌ 
தம்‌ பிள்ளைகளுக்குத்‌ தாங்களே கற்றுக்கொடுக்காமல்‌ இன்னொரு 


குருவிடம்‌ கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. ஏன்‌?அப்பா- பிள்ளையும்‌ 


48 


ஸ்வாதீனத்தினால்‌ அவருக்கு ரொம்பவும்‌ அடங்கி நடக்காமல்‌ 
ஸ்வாதந்திரியமாக இருக்கப்‌ பார்ப்பான்‌. அடக்கம்‌ (விநயம்‌) என்பதான 
வித்யையின்‌ ஆதாரப்‌ பண்பே இல்லாவிட்டால்‌ இவன்‌ என்ன படித்துதான்‌ 
என்ன பிரயோஜனம்‌? 


உபநிஷத்துகளைப்‌ பார்த்தால்‌ இது தெரியும்‌. பாரத்வாஜர்‌ மஹா பெரியவர்‌. 
ஆனாலும்‌ அவருடைய புத்ரரான ஸுகேசர்‌ என்பவர்‌ ஸமித்தும்‌ கையுமாக 
குருவைத்‌ தேடிப்போய்‌ பிப்பலாதரை அடைந்தார்‌ என்று 
"பிரச்சனோபநிஷத்‌"ஆரம்பிக்கிறது. (ஸமித்து என்றால்‌ சுள்ளி. எளிதில்‌ பரா 
அடைந்துவிடும்‌ அந்தக்கால குருமாருக்கு இதுதான்‌ பெரிய காணிக்கை. 
அவருடைய யக்ஞ அநுஷ்டானத்துக்கு சுள்ளி தானே முக்கியம்‌?) இப்படி 
இன்னம்‌ பல பேரையும்‌ சொல்லியிருக்கிறது. ச்வேதகேது என்ற 
பிரம்மச்சாரியைப்‌ பற்றி சாந்தோக்ய உபநிஷத்தில்‌ சொல்லியிருக்கிறது. 
இவன்‌ தகப்பனாரிடமே வித்யாப்யாஸம்‌ பண்ணிவிட்டு ராஜ சபைக்குப்‌ 
போகிறான்‌. அங்கே ராஜாவாயிருந்த ஸத்வித்வானான ப்ரவாஹணர்‌ 
இவனைக்‌ கேள்விகள்‌ கேட்கிறார்‌. இவனுக்கு ஒரு கேள்விக்குக்‌ கூட 
பதில்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. பிதாவிடமே வித்யாப்யாஸம்‌ 
பண்ணினால்‌ பிரயோஜனமில்லை என்று இங்கே 1 direct ஆக 
(மறைமுகமாக) சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. 


அடக்க குணம்‌ வருகிறது ரொம்பவும்‌ கஷ்டம்‌. அதுவும்‌ கல்வி கற்கத்‌ 
"தான்‌ அறிவாளி" என்ற அஹங்காரமும்‌ ஏறிக்கொண்டே தான்‌ வரும்‌ 
என்பது இந்த ச்வேதகேதுவின்‌ இன்னொரு கதையிலிருந்து தெரிகிறது. 
இதுவும்‌ சாந்தோக்கியத்திலேயேதான்‌ வருகிறது. இவன்‌ பன்னிரண்டூ 
வருஷங்கள்‌ பிதாவைவிட்டு வெளி ஆசார்யர்களிடம்‌ படித்துவிட்டுத்‌ 
திரும்புகிறான்‌. தனக்கு எல்லாம்‌ தெரிந்துவிட்டது என்ற கர்வத்துடன்‌ 
திரும்புகிறான்‌. அப்போது இவனுடைய பிதாவே கர்வத்தை ஒடுக்குகிறார்‌. 
பிரம்மத்தைப்‌ பற்றி அவனிடம்‌ கேட்டு, அவனுக்கு அது அடியோடு 
தெரியவில்லை என்று அவனே உணர்ந்து, தலைகுனிந்து, தம்மிடம்‌ 


உபதேசம்‌ வேண்டும்படி பண்ணுகிறார்‌. 


49 


அடக்கம்‌ வேண்டும்‌ என்பதற்காகவேதான்‌ "குருகுல வாஸம்‌"என்று 
வைத்து, வீட்டைவிட்டுப்‌ பிள்ளைகளை அங்கே அனுப்பி வைத்தார்கள்‌. 


இப்போது வீட்டை விட்டு ஹாஸ்டல்‌ என்று வெளியே போகிறபோது, 


வீட்டில்‌ வளருவதைவிட இவன்‌ இன்னம்‌ ஒழுங்கு 
தப்பிப்போகிறதைத்தான்‌ அதிகம்‌ பார்க்கிறோம்‌. அந்த நாளில்‌ இப்படி 
இல்லாமலிருந்ததற்கு முதல்‌ காரணம்‌ ஆசார்யனாக இருக்கப்பட்டவனின்‌ 
வாழ்க்கை உதாரணம்‌. இரண்டாவதாக, பிரம்மசாரிக்கு வைத்த அநேக 
நியமங்கள்‌. குறிப்பாக பிக்ஷ£சர்யம்‌. பிக்ஷ£சர்யம்‌ என்றால்‌ பி-க்ஷ 
எடூப்பது என்று அர்த்தம்‌. பூணூல்‌ போட்டவுடன்‌ பாலனைப்‌ பார்த்துத்‌ 
தகப்பனார்‌ "பிக்ஷ£சர்யம்‌ சர"என்கிறார்‌. 'பிச்சை வாங்கி குருவிடம்‌ 
கொடுத்து, அதில்‌ அவர்‌ கொடுப்பதைச்‌ சாப்பிடும்‌ நியமத்தை 
மேற்கொள்ளு" என்று அர்த்தம்‌. 


நாற்பது வேலி ஐம்பது வேலி நிலக்‌ குடித்தனக்காரனாலும்‌, தன்‌ 
புத்திரனை இப்படி பிக்ஷ£சர்யம்‌ பண்ணும்படி குருகுலத்தில்‌ கொண்டு 
விட்டுவிட வேண்டும்‌. 


பிதா "பிக்ஷ£சர்யம்‌ சர "என்றவுடன்‌ "பாடம்‌" என்று இதற்குப்‌ பாடம்‌ ( 885 
ham) என்றால்‌ "அப்படியே செய்கிறேன்‌"என்று அர்த்தம்‌. 


எத்தனை பணக்காரன்‌ வீட்டுப்பிள்ளையானாலும்‌ குருகுல வாஸத்தின்‌ 
போது ஒரு கோவணத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டு வீடுவீடாகப்‌ போய்‌ "பவதி 
பிக்ஷ£ம்‌ தேஹி பிச்சை வாங்க வேண்டும்‌. ஏன்‌ இப்படி 
வைத்தார்கள்‌?இவனுடைய அஹங்காரத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌. 
இவனுக்குப்‌ படிப்பாளி என்ற கர்வம்‌ வந்துவிடக்‌ கூடாது. படிப்பின்‌ 
வாஸ்தவமான பயனை இவன்‌ அடைய வேண்டுமானால்‌ இவனை 
விநயமுள்ளவனாக்க வேண்டும்‌ என்பதற்கே இப்படி பிக்ஷ£சர்யம்‌ 
என்பதை வைத்திருக்கிறது. 


சிஷ்யன்‌ பி-க்ஷ வாங்கி வந்ததை குருவிடம்‌ சேர்த்து விடுவான்‌. அவர்‌ 
பத்தினியிடம்‌ கொடுத்துப்‌ போடச்‌ செய்வார்‌. அதாவது சிஷ்யர்களுக்கு குரு 


50 


போட்டுத்தான்‌ சாப்பாடு கிடைத்ததாக வேண்டும்‌. இவன்‌ அகத்திலே 
சாப்பிட்டுக்‌ கொண்டு, ஸ்கூலிலோ, காலேஜிலோ போய்ப்‌ படிக்கிறபோது, 
"வாத்தியார்‌ கிடக்கிறார்‌ என்று அலக்ஷய புத்தியோடு நினைக்கிறான்‌. 
அவர்‌ போட்டுத்தான்‌ இவனஅ சாப்பிட்டாக வேண்டும்‌ என்கிற போது 
இப்படி நினைக்க மாட்டான்‌. அவருக்கு அடங்கித்தான்‌ நடப்பான்‌. 


சிஷ்யர்கள்‌ வாங்கிவரும்‌ பி-க்ஷ இவர்களுக்கு மட்டுமின்றி குருவின்‌ 
குடும்பத்துக்கும்‌ போதுமானதாக இருக்கும்‌. ஆனாலும்‌ அப்போதிருந்த 
ஏற்பாட்டில்‌ சிஷ்யன்‌ குருவுக்குச்‌ சோறு போடுகிறான்‌ என்கிற மாதிரித்‌ 
தெரியாமல்‌, 


குருவே சிஷ்யனுக்குப்‌ போடுகிறார்‌ என்கிற மாதிரியாகத்தான்‌ ஒழுங்கு 
செய்திருந்தது. 


பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்குக்‌ கணக்கு இல்லை. வயிறு நிறைய 
சாப்பிடலாம்‌. ஆனாலும்‌ நாக்கு ருசிக்காக ஆத்மாபிவிருத்தியைப்‌ 


பாதிக்கும்படியான பதார்த்தங்களை தின்னக்கூடாது. இப்போது 
ஹாஸ்டலில்‌ சுதந்திரமாக இருக்கிற மாணாக்கண்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ தின்கிறான்‌. அதனால்‌ மனோவ்ருத்தி (மனத்தின்‌ 
போக்கு) கெட்டுப்‌ போகிறது. குருகுல வாஸத்தில்‌ குரு இப்படிப்பட்ட 
அபக்ஷயங்களை (உண்ணக்‌ கூடாதவற்றை) சிஷ்யனுக்குப்‌ போடமாட்டார்‌. 


சாதாரணமாக ஒரு வேதத்தையும்‌ அதன்‌ அங்கங்களையும்‌ மற்ற 
வித்யைகளையும்‌ கற்பதற்குப்‌ பன்னிரண்டு வருஷங்கள்‌ பிடிக்கும்‌. 
அதாவது எட்டூ வயசுக்கு குருவிடம்‌ வந்த பையன்‌ சுமார்‌ இருபது வயசு 
வரையில்‌ குருகுலவாஸம்‌ பண்ணியாக வேண்டும்‌. பதினாலு பதினைந்து 
வயசுக்கு மேல்‌ மனஸில்‌ விகாரங்கள்‌ ஏற்படக்கூடிய பருவம்‌ "காளைப்‌ 
பருவம்‌"என்று சொல்கிறபடி காளை மாதிரி இஷ்டப்படி ஒடவேண்டும்‌ 
என்று வேகம்‌ ஏற்படுகிற சமயம்‌. இப்படிப்பட்ட சமயத்திலே சாந்தராகவும்‌, 
பிரியராகவும்‌, நல்ல சீலமுள்ளவராகவும்‌ இருக்கிற குருவிடத்திலே 
படித்துக்‌ கொண்டூ பிக்ஷ£சர்யம்‌ பண்ணி வருவதானது பிரம்மசாரியின்‌ 


51 


இந்திரியங்களைக்‌ கட்டுப்படுத்தி, அவனை நல்ல பிரம்ம தேஜஸ்‌ 
உள்ளவனாக ஆக்குகிறது. சரியாக இந்த விகாரங்கள்‌, வேகங்கள்‌ 
தோன்றுகிற காலத்திலேயே இவனுக்கு குருகுல வாஸத்தையும்‌, 
பிக்ஷ£சர்யத்தையும்‌ ஏற்படுத்தினால்‌ அது விபரீதமாகத்தான்‌ ஆகும்‌. 
பெரிதாக வெள்ளம்‌ வருகிறபோது கரைபோடப்‌ பார்த்தால்‌, கரையையும்‌ 
கரைபோட வருகிறவர்களையும்கூட அது அடித்துக்‌ கொண்டு போய்‌ 
விடும்‌. அந்த மாதிரி தான்‌ இதுவும்‌. அதனால்தான்‌ இவனை 
இதற்கெல்லாம்‌ ரொம்பவும்‌ முந்தி, ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு 
முந்தியே, எட்டு வயசுக்‌ குழந்தையாக இருக்கிறபோதே, குருகுல 
வாஸத்துக்கும்‌, பிக்ஷ£சர்யத்துக்கும்‌ பழக்கப்படுத்திவிடச்‌ சொல்கிறது நம்‌ 
சாஸ்திரம்‌. காமம்‌ உள்ளே புகுமுன்பே காயத்ரி புகுந்து இவனைச்‌ 
சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது. அதுவும்‌ இதரப்‌ பிரம்மசர்ய ஆசிரம 
நியமங்களும்‌, எல்லாவற்றுக்கும்‌ மேல்‌ உண்டாக்கி விடுகின்றன. இதில்‌ 
இந்திரிய அடக்கமும்‌ சேர்ந்து விடுகிறது. பிரம்மசாரி என்பவன்‌, பேருக்கு 
அப்படியில்லாமல்‌, வாஸ்தவமாகவே அப்படி இருப்பான்‌. 


இகலோகத்துக்கு ராஜா (ராஜாங்கம்‌) மாதிரிப்‌ பரலோகத்துக்குக்‌ குரு 
என்று சொன்னேன்‌. நேராகப்‌ பரலோகத்தைக்‌ காட்டிக்‌ கொடுக்கிற 
ஸந்நியாஸ ஆசிரம குருவைப்‌ போலவே,இதற்கு ஆதியில்‌ அஸ்திவாரம்‌ 
போட்ட வித்யாப்யாஸ குருவும்‌ முக்கயமானவர்‌ என்று சொன்னேன்‌. 
ராஜாங்கத்துக்கு சேவை செய்கிறோமல்லவா?இப்படியே ஆரம்ப ஆசார்யர்‌, 
அந்திம ஆசார்யர்‌ இரண்டு பேருக்கும்‌ பண்ணவேண்டும்‌. பணிவிடை புரிய 
வேண்டும்‌. தக்ஷிணை தர வேண்டும்‌. நாம்‌ ஒருத்தருக்கு ஒன்றைத்‌ 
தராமல்‌, அவரிடமிருந்து மட்டும்‌ பிரயோஜனத்தை அடைந்துவிட 
முடியாது. எந்த  வஸ்துவானாலும்‌ அதற்கு விலை கொடுத்து 
வாங்கினால்தான்‌ நம்மிடம்‌ நிலைத்து நிற்கும்‌. ஸந்நியாஸ குருவுக்கு 


தகஷ்ணை என்று அதிகம்‌ வேண்டாம்‌. பணிவிடையே முக்கியம்‌ 
வித்யாப்பாஸ குருவுக்கு இரண்டும்‌ வேண்டும்‌. அவருக்குக்‌ குடும்பம்‌ 
உண்டு. அதற்கு பிக்ஷ£சர்யம்‌ செய்து பெற்றுவந்த அன்னம்‌ மட்டும்‌ 


52 


போதாது. இந்தக்குரு யக்ஞாதி கர்மாநுஷ்டங்கள்‌ பண்ணவேண்டியவர்‌. 
எனவே இதற்கு வேண்டிய திரவியத்தை அவருக்கு தக்ஷிணையாகத்‌ 
தரவேண்டும்‌. இப்போது படிக்கிற காலத்திலேயே ஃப்ஸ்‌ கட்டுகிற மாதிரி 
தக்ஷிணை கொடுத்தால்‌," நாம்‌ கொடுத்துதான்‌ வாத்தியார்‌ 
பிழைக்கிறார்‌'என்ற திமிர்‌ வந்து, குரு பக்தி போய்விடும்‌. இதனால்தான்‌, 
ஒருவன்‌ கல்வியை முடித்துவிட்டு குருகுல வாஸத்தைப்‌ பூர்த்தி 
பண்ணிவிட்டுத்‌ திரும்புகிறபோதுதான்‌, அவர்‌ கேட்கிற தக்ஷிணையைத்‌ தர 
வேண்டும்‌ என்று சாஸ்திரத்தில்‌ வைத்திருக்கிறது. குரு 
செய்ததற்கெல்லாம்‌ பிரதி செய்யவே முடியாது என்றாலும்‌, முடிந்த 
மட்டும்‌ சேவை செய்து காணிக்கை கொடுக்க வேண்டும்‌. 


சாந்தமும்‌ விநயமும்‌ இருந்த வரையில்‌ வித்யை வளர்ந்தது. இப்போது 
சாந்தத்தைக்‌ கெடுத்து சலனத்தைக்‌ கொடுத்துத்‌ தடுமாற வைக்க 
எத்தனை உண்டோ அத்தனை ஸினிமாவும்‌ கதைப்‌ புஸ்தகங்களும்‌, 
ஸ்கூலில்‌ படிக்கிற நாளிலேயே வந்து சேர்ந்து விடுகிறது. காமம்‌ புகுந்து 
விகாரப்‌ படுத்தாத பிரம்மச்சரியம்‌ என்பது படிக்கிறவனுக்கு இல்லை. 
சாந்தத்தைக்‌ கெடுத்துச்‌ சலனத்தைப்‌ பெரிதாகக்கொடுக்கிற இன்னொரு 
சத்ரு குரோதம்‌. அதைத்தான்‌ பள்ளிக்கூட நாளிலிருந்தே இன்றைய 
அரசியல்‌ கட்சிகள்‌ பசங்களுக்கு ஊட்டி வருகிறது. சாந்தம்‌ போய்‌, விநயம்‌ 
போய்‌, அகம்பாவமும்‌ கர்வமும்‌ வந்தபின்‌ அவற்றோடுகூட உண்மையான 
வித்யையும்‌ போய்விட்டது. 


பையன்‌ வீட்டிலேயே ட்யூஷன்‌ கற்றுக்‌ கொண்டால்‌ பையன்‌ யஜமான்‌, 


வாத்தியார்‌ சேவகன்‌ என்றே அர்த்தம்‌. ஹாஸ்டலிலும்‌, காலேஜிலும்கூடத்‌ 
'தான்‌ யஜமான்‌' என்பதால்‌ தான்‌ ஸ்டிரைக்‌ பண்ணுகிறான்‌. வார்டனையும்‌ 
ப்ரொபஸரையும்‌ அடிக்கப்‌ போகிறான்‌. ஏனென்றால்‌ இங்கெல்லாமும்‌ 
முதலில்‌ பையனிடம்‌ கையை நீட்டிப்‌ பணத்தை வாங்கிக்‌ கொண்டு 
விடுகிறார்கள்‌ குருகுலத்திலோ கடைசியாகத்‌ தான்‌ தக்ஷிணை. இம்மாதிரி 
விஷயங்களில்‌ நம்‌ பூர்விகர்களின்‌ ஸைகாலஜி - நுட்பம்‌ 
ஆச்சரியமாயிருக்கிறதுபல வருஷம்‌ 


53 


அவரோடு சேர்ந்து அன்பாகப்‌ பழகினபின்‌ சிஷ்யனுக்கே "எதைத்‌ 
தருவோம்‌, எதைத்தான்‌ தரக்கூடாது?" என்று நன்றியும்‌ ஆர்வமுமாக 
இருக்கும்‌. இம்மாதிரி சந்தர்ப்பத்தில்‌ "இந்திராணியின்‌ குண்டலத்தைக்‌ 
கொண்டு வாநாகரத்தினத்தைக்‌ கொண்டு வாஎன்று கேட்ட குருமாரும்‌ 
உண்டு. ஆனால்‌ இப்படிக்‌ கேட்டவர்கள்‌ அபூர்வமே. சிஷ்யனால்‌ இம்மாதிரி 
அஸாத்யத்தையும்‌ சாதிக்க முடிகிறது என்று காட்டி அவனைப்‌ 
பெருமைப்படுத்தவே இவர்கள்‌ இப்படிக்‌ கேட்பார்கள்‌. பொதுவில்‌ எந்த 
குருவும்‌ துராசை பிடித்து எதுவும்‌ கேட்கமாட்டார்‌. அல்ப ஸந்தோஷியாக 
எதிலும்‌ த்ருப்த்ப்‌ பட்டு விடுவார்‌. 


த்தவித்தி ப்ரணிபாதேன பரிப்ரச்னேன ஸேவயா| 
உபதேக்மயற்தி தே ஞானம்‌ ஞானின:தத்வதர்சின: || 


என்று பகவான்‌ கீதையில்‌ சொல்கிறார்‌. "பரமாத்மா தத்வத்தைத்‌ தெரிந்து 


கொள்ள வேண்டுமானால்‌, அப்படித்‌ தெரிந்து கொண்டவர்களான 
ஞானிகளிடம்‌ போ. அவர்களிடம்‌ வணக்கத்தோடு, பணிவோடு 
(ப்ரணிபாதேன) நடந்து கொள்‌்;அவர்களுக்கு சேவை பண்ணு (ஸேவயா) 
கவனமாகக்‌ கேட்டுக்‌ கேட்டு யரிப்ரச்னேன) உபதேசங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்‌. இப்படியெல்லாம்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ நிச்சயம்‌ ஞானாபதேசம்‌ 
தருவார்கள்‌"என்கிறார்‌. 


"இஷ்டப்பட்ட தகஷிணையைக்‌ கேள்‌"என்றதால்‌, அந்த குருவானவன்‌ 
துராசை பிடித்துப்‌ பெரிதாக எதுவும்‌ கேட்டு விடமாட்டான்‌. சிஷ்ய 
லக்ஷணம்‌ மாதிரியே குரு லக்ஷணமும்‌ உண்டல்லவா? 


தைத்திரியோபநிஷத்தில்‌ ஒரு ஆசார்யரானவர்‌ சிஷ்யன்‌ படிப்பை 
முடித்துவிட்டு அகத்துக்குத்‌ திரும்பும்‌ போது அவனுக்குப்‌ பண்ணும்‌ 
உபதேசத்தைச்‌ சொல்லியிருக்கிறது. இதை உபநிஷத்‌ காலத்திய 
கான்வகேஷன்‌ அட்ரஸ்‌ [பட்டமளிப்பு விழா உரை என்று வேடிக்கையாகச்‌ 
சொல்கிறார்கள்‌!அதில்‌ "ஸத்யம்‌ பேசு; தர்மப்படி நட;வேத அத்யயனத்தை 
ஒரு நாளும்‌ விட்டுவிடாதே ( அவரவரும்‌ ஸவதர்மப்படியான தொழிலை 


54 


விடக்கூடாது என்று அர்த்தம்‌ ) ;இந்த வேத தர்மம்‌ என்றைக்கும்‌ நடக்க 
வேண்டியதாதலால்‌ கிருஹஸ்தாச்ரமம்‌ ஏற்று, ஸந்ததியை உண்டாக்கி, 
அதற்கு இந்த வேதச செல்வத்தை ( அல்லது வேத விதிப்படி 
அவரவருக்கும்‌ லோக கேஷேமார்த்தமாக ஏற்பட்ட கர்மாவைக்‌) கொடு. 
தேவ, பித்ரு காரியங்களை ஒரு நாளும்‌ விடாதே. தாயை தெய்வமாகக்‌ 
கொள்ளு:ஆசார்யனை தெய்வமாகக்‌ கொள்ளு :அதிதியை தெய்வமாக 
கொள்ளு: வேதவிதி மீறாத கர்மாக்களையே பண்ணு” என்றெல்லாம்‌ 
சொல்லி விட்டு குருவானவர்‌, "எங்களிடம்‌ எப்பேர்ப்பட்ட நல்ல 
நடத்தையை (ஸுசரித்தைப்‌ பார்த்திருக்கிறாயோ அதன்படியே 
நீயும்கூட;வேறு விதமாகப்‌ போகாதே"என்று சொல்கிறார்‌. 


இதிலிருந்து குருவாகப்பட்டவர்‌ மிகுந்த நல்லொழுக்கத்துடன்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ என்று ஏற்படுகிறது. 


இப்படி தங்களுடைய நன்னடத்தையைத்‌ தாங்களே சொல்லிக்‌ 
கொள்வதும்‌ கூட அஹங்காரமாகிவிடும்‌ என்பதால்‌ உடனேயே, 
"எங்களைவிட சிரேஷ்டமான பிராமணர்கள்‌ எவர்களோ" அப்படிப்பட்ட 
பெரியவர்களிடம்‌ நடந்து கொள்ள வேண்டிய விதத்தைச்‌ சொல்கிறார்‌. 
சிஷ்யன்‌ மாதிரியே ஆசார்யனுக்கும்‌ விநயம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதால்‌ 
சொன்ன வார்த்தைதான்‌ இது;உபதேசம்‌ பண்ணுகிற ஆசார்யனுக்கும்‌ 
விநயம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதால்‌ சொன்ன வார்த்தைதான்‌ 
இது;உபதேசம்‌ பண்ணுகிற ஆசார்யரும்‌ வாஸ்தவத்தில்‌ ரொம்ப சிரேஷ்டர்‌ 
தான்‌ என்றே வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


என்ன செய்வது, எப்படிச்‌ செய்வது என்கிற விஷயங்களில்‌ சிஷ்யனுக்கு 
சந்தேகம்‌ வந்தால்‌, அவன்‌ யாருடைய உதாரணத்தைப்‌ பார்த்து அதன்படி 
செய்யவேண்டும்‌ என்பதைச்‌ சொல்கிறார்‌. "தீர விசாரித்துத்‌ தெளிவு பெறும்‌ 
திறமை வாய்ந்தவர்களும்‌, சாஸ்திர முறைப்படியே ஒழுகுபவர்களும்‌, 
பிறத்தியார்‌ ஏவுதலுக்குக்‌ கட்டுப்படாதவர்களும்‌, குரூர ஸ்வமாவம்‌ 
இல்லாதவர்களுக்கும்‌ அதாவது அன்புள்ளம்‌ படைத்தவர்களும்‌ வெறும்‌ 
விஷயகாமிகளாக இல்லாமல்‌ தர்மகாமிகளாக, அதாவது 
55 


அறவழியிலேயே பற்றுள்ளவர்களுமான வேத வித்துக்கள்‌ எப்படி 
நடப்பார்களோ அப்படி நட" என்கிறார்‌. இங்கே சொன்ன 
யோக்கியதாம்சங்கள்‌ எல்லாம்‌, உபதேசிக்கிற ஆசார்யருக்கும்‌ இருப்பவை, 
இருக்க வேண்டியவை என்று அர்த்தம்‌ பண்ணிக்கொள்ள வேண்டும்‌. 
இத்தனைக்‌ காலம்‌ இவன்‌ குருகுலவாஸம்‌ பண்ணி ஆசார்யரோடேயே 
இருந்து, அவர்‌ நடக்கிற முறைகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டுவிட்டான்‌. 
இப்போது அவரைவிட்டு, வீட்டுக்குத்‌ திரும்புகிறான்‌. இனிமேலும்‌ அவன்‌ 
இதே ஒழுக்கங்களையே பின்பற்ற வேண்டும்‌ என்பதைத்தான்‌ 
உபநிஷத்தில்‌ ஆசார்யரானவர்‌ எடுத்துச்‌ சொல்கிறார்‌. 


இப்படி நல்ல சீலங்களுடன்‌ இருக்கிற குருவிடம்‌ சிஷ்டயனுக்கு ஏற்படுகிற 
பக்திதான்‌ குருகுல வாஸத்தின்‌ உயிர்‌ நிலை.சிஷ்யனுடைய 
விநயம்‌,இந்திரிய நிக்ரஹம்‌,பிற்பாடு இவன்‌ படிப்படியாகப்‌ பெறப்போகிற 
ஈசுவர பக்தி, ஆத்மாபிவிருத்தி எல்லாவற்றுக்கும்‌ மூலதனம்‌ இந்த குரு 
மூலதனம்‌ இந்த குரு பக்திதான்‌. 


இம்மாதிரி பக்தியைத்‌ தாமாகப்‌ பெறக்கூடிய ஸ்வயயோக்யதை இல்லாத 
குருவாக இருந்தாலும்‌ சரி, சின்ன வயசில்‌, "இவர்தான்‌ உனக்கு தெய்வம்‌ 
மாதிரி" என்று ஒரு குருவிடம்‌ சேர்த்துவிட்டு, இவனை பிக்ஷ£சர்யம்‌ 
பண்ண வைத்து, பிக்ஷ£ன்னத்தை அந்த குரு போட்டுத்தான்‌ இவன்‌ 
சாப்பிட்டாக வேண்டும்‌ என்று ஒரு ஏற்பாட்டையும்‌ பண்ணி விட்டால்‌ 
இதுவே ஒரு பக்தியை உண்டாக்கிவிடும்‌. இப்படி குருபக்தியோடு கல்வி 
கற்றால்‌, இப்போது பார்க்கிற மாதிரி அடங்காமை யல தினுசிலும்‌ 
அடங்காமை) இல்லாமல்‌, ஒருத்தன்‌ கற்ற கல்வி அவனுக்கும்‌ 
வாஸ்தவமாக க்ஷமத்தைத்‌ தரும்‌;லோகத்துக்கும்‌ அவனால்‌ 
க்ஷமத்தைத்‌ தரும்‌; 


லோகத்துக்கும்‌ அவனால்‌ க்ஷேமத்தை உண்டு பண்ணும்‌. 


இதனால்தான்‌, தற்போது போய்க்‌ கொண்டிருக்கிற போக்கு என்‌ ஆசைக்கு 
முற்றிலும்‌ எதிரிதிசையில்‌ இருந்துங்‌ கூட, குருகுல வாஸக்‌ கல்வி 
56 


முறையை எப்படியாவது உயிர்ப்பிக்க முடியுமா என்பதில்‌ நான்‌ 
ரொம்பவும்‌ விசாரமாயிருக்கிறேன்‌. 


என்‌ ஆசை - பள்ளிக்கூடத்தில்‌ ஒரு வருஷம்‌ ஈகாட - ஆகி 
விட்டதாகவாவது நினைத்துக்‌ கொண்டு ஒவ்வொருத்தரும்‌ தங்கள்‌ 
குழந்தைகளை ஒரே ஒரு வருஷமாவது குருகுல வாஸம்‌, பிக்ஷ£சர்யம்‌ 
பண்ண வைக்க வேண்டும்‌. 


பன்னிரண்டு வருஷம்‌ என்றால்‌ அடியோடு ஒருத்தரும்‌ கேட்கமாட்டீர்கள்‌. 
அதனால்தான்‌ ஒரு வருஷம்‌ என்று கேட்கிறேன்‌. சின்ன வயஸில்‌ ஒரு 
வருஷம்‌ இந்தப்‌ பழக்கம்‌ இருந்தாலும்கூட அதற்கு ஒரளவு நல்ல பலன்‌ 
ஏற்படும்‌. ஃபெயில்‌ ஆன மாதிரி என்று நான்‌ சொன்னாலும்‌ 
வாஸ்தவத்தில்‌ இது 'வேஸ்ட்‌' டாகப்‌ போகாது. ஒரு வருஷ பிக்ஷ£சர்ய 
குருகுலவாஸத்தில்‌ மாணாக்கனுக்கு மூன்று வருஷத்து புத்தி தீக்ஷண்யம்‌ 
உண்டாகும்‌. அடுத்த வருஷமே பள்ளிக்கூடத்தில்‌ ஒரு "டபுள்‌ 
பிரமோஷன்‌'வாங்கி ஈடுபண்ணிவிடுவான்‌. அதோடு குருவிடம்‌ ஒரு 
வருஷம்‌ தங்கியதில்‌ பிராதஸ்நானம்‌ (விடியற்காலக்‌ குளியல்‌) , 
ஸந்தியாவந்தனம்‌ முதலான வழக்கங்கள்‌ படிந்து ஆயுள்‌ பூராவும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


இப்போது ஸ்கெளட்‌ காம்ப்‌ (சாரண முகாம்‌) என்று, குழந்தைகளை ஒரு 
மாஸம்‌, அரை மாஸம்‌ வெளியூருக்கு அனுப்புகிறீர்கள்‌ அல்லவா? 
இதையே கொஞ்சம்‌ விஸ்தரித்து ஒரு ஆசார்யனிடத்தில்‌ ஒரு 
வருஷமாவது கூட வஸித்து, பிக்ஷ£சர்யம்‌ பண்ணி வரும்படியாக ஏற்பாடு 
பண்ணுங்கள்‌ என்று சொல்கிறேன்‌. இதனால்‌ அநேக நல்ல பழக்கங்கள்‌, 
கட்டுப்பாடுகள்‌ உண்டாகும்‌;குரு பக்தி என்பதன்‌ த்வாரா (வழியாக) 
இத்தனையும்‌ ஏற்படும்‌. 


குழந்தைகளைத்‌ தங்களோடு வைத்துக்கொண்டு பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கப்‌ பிரியப்படுகிற குருமார்களையும்‌, அவர்களிடம்‌ குழந்தைகளை 
அநுப்பி வைக்கக்‌ கூடிய பெற்றோர்களையும்‌ சமூக உணர்ச்சியின்‌ 


57 


மூலம்தான்‌ உண்டாக்க வேண்டும்‌.இந்த ஸஹாயத்தைச்‌ செய்யும்படியாக 
உங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. படிப்பு முடிந்தபின்‌ தக்ஷிணை தர 
முடியாத ஏழைக்‌ குடும்பத்தினருக்காகவும்‌ மற்றவர்கள்‌ தரவேண்டும்‌. 
அநேகமாக இப்படிப்பட்ட வசதியில்லதவரர்கள்தான்‌ குழந்தைகளைக்‌ 
குருகுல வாஸத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள்‌. அவர்களுக்கான 
எஹாயத்தை அங்கங்கே பத்துப்பேர்‌ சேர்ந்து பண்ணினாலும்‌ போதும்‌. 
தனியாகப்‌ பெரிய ஸ்தாபனம்‌ என்று ஏற்படுத்தக்‌ கூட வேண்டாம்‌. 
ஸ்தாபனம்‌ கூடவே கூடாது என்று சொல்வதாக அர்த்தமில்லை. ஆனால்‌ 
அப்படி பெரிய ஸ்கேலில்‌ நடப்பதற்காக நாம்‌ காத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டாம்‌ என்கிறேன்‌. இப்போது நம்மளவில்‌ சாத்யமான அளவுக்கு 
ஆரம்பித்துவிடவேண்டும்‌ என்கிறேன்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ சொந்த 
அக்கறை 


(Personal Interest) காட்டி, தன்னாலானதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதே 
முக்கியம்‌ இந்த மனோபாவம்‌ வருவது தான்‌ அவசியம்‌. 


ஜாஸ்தி படிக்க படிக்கத்தான்‌ ஜாஸ்தி நாஸ்திகம்‌, ஜாஸ்தி அடங்காமை, 
ஜாஸ்தி அநாசாரம்‌ என்று இப்பொழுது கொண்டுவிட்டிருக்கிறது. இந்த 
நிலைமை மாற வேண்டுமானால்‌ அதற்கு வழி - ஒரு உதாரணத்துக்குக்‌ 
காட்டவாவது, என்பதை ஏற்படுத்திக்‌ காட்ட வேண்டும்‌. 
குருகுலவாஸப்படிப்பு முறையில்தான்‌ குருபக்தி இருந்திருக்கிறது. 


போன தலைமுறை வரையில்‌ ஸங்கீதம்‌ ஒன்றிலாவது குருகுலவாஸம்‌ 
இருந்தது. இப்போது அங்கேயும்‌ போய்விட்டது. எனவே நாம்‌ இதில்‌ 
முயற்சி எடுக்கவேண்டும்‌. யார்‌ வருவார்கள்‌ என்று முயற்சி பண்ணாமலே 
இருந்து விடக்கூடாது. மனப்பூர்வமாக முயற்சி பண்ணினால்‌ பத்துப்‌ 
பேராவது பலன்‌ அடையாமல்‌ போகமாட்டார்கள்‌. ஈசுவர பக்தியும்‌, அந்த 
ஈசுவர பக்தி வாஸ்தவமாக ஏற்பட்டு நிலைத்து நிற்பதற்கு வழி செய்கிற 
குருபக்தியும்‌ அழிந்து போகாமல்‌ இருப்பது லோக கே்ஷேமத்துக்கு ரொம்ப 
அவசியம்‌. 


1.7 சரணாககியே முக்கியம்‌ 


குருவுடைய யோக்யதாம்சங்களை (ப=eவlரீic௮ஙions) பற்றி நிறையச்‌ 
சொன்னேன்‌. ஆரம்பகால வித்யா குருவான வேதவித்தானாலும்‌ சரி, நம்‌ 
ஆத்மாவைப்‌ பரமாத்மாவிடம்‌ சேர்க்கிற ஞான குருவான 
பிரம்மவித்தானாலும்‌ சரி, இரண்டு பேருக்கும்‌ ஒழுக்கம்‌, பக்தி இரண்டும்‌ 
முக்கியம்‌ என்று சொன்னேன்‌. பரலோகத்துக்கு வழி காட்டுகிற குரு 
பிரத்யக்ஷ ஈச்வரன்‌ மாதிரிச்‌ சித்தம்‌ கொஞ்சம்‌ கூடச்‌ சலிக்காதவராக, 
மஹா ஞானியாக, கிருபா மூர்த்தியாக, பரம சுத்தராக இருக்க வேண்டும்‌ 
என்றேன்‌. இப்படிப்பட்ட குரு கிடைத்துவிட்டால்‌ ஈசுவரனே கூட 


வேண்டாம்‌ என்றேன்‌. ஆனால்‌ இந்த மாதிரி ஒழுக்கமுள்ள வித்யாப்யாஸ 
குருவோ, ஈசுவரத்வம்‌ நிறைந்த ஆத்ம உபதேச குருவோ எல்லோருக்கும்‌ 
கிடைக்க முடியுமா என்று ஒரு யோஜனை பிறக்கிறது. சுத்தியாக 
வேண்டூமென்று நிஜமான தாபம்‌ இருந்தால்‌, அப்படித்‌ 
தாபப்படுகிறவர்களிடம்‌ பகவானே குருவை அனுப்பித்‌ தீருவான்‌ 


என்றுதான்‌ சாஸ்திரங்கள்‌ சொல்கின்றன. மாணிக்கவாசகருக்கு ஈசுவரனே 
குருவாக வந்து குருந்த மரத்தடியின்‌ கீழே இருந்து கொண்டு உபதேசம்‌ 
பண்ணினான்‌. திருவாசகத்தில்‌ அநேக இடங்களில்‌ மாணிக்கவாசகரே 
இதைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. இதெல்லாம்‌ நமக்குத்‌ தெரிந்தாலும்‌ 
சஞ்சலம்‌ உண்டாகின்றது. குரு என்று நாம்‌ தேடிப்‌ போகிறவர்‌ 
வாஸ்தவத்தில்‌ ஒரு போலியாக இருந்துவிட்டால்‌ என்ன 
பண்ணுவது?அவர்‌ சுத்தரா இல்லையா என்று நமக்கு எப்படி நிச்சயமாகத்‌ 
தெரியும்‌? சுத்தர்‌ என்றே போகிறோம்‌, அப்புறம்‌ நேறு தினுஸாகத்‌ 
தோன்றுகிறது என்றால்‌ என்ன பண்ணுவது? இன்னோரிடத்துக்குப்‌ 
போகலாம்‌ என்றால்‌, அங்கேயும்‌ இதே மாதிரி ஏமாந்து போகமாட்டோம்‌ 
என்று என்ன நிச்சயம்‌? இப்படி குழப்பமாயிருக்கிறது. லோகம்‌ 
பொல்லாதது. நாலு தினுஸாகப்‌ பேசும்‌. ஒரு சுத்தரைப்‌ பற்றியே 
அபவாதமாக சொல்லிவிடுகிறது. அது நிஜமாக இருந்துவிட்டால்‌ நம்‌ கதி 
என்ன ஆவது என்று அவரை ஆச்ரயித்தவர்களுக்கு பயம்‌ உண்டாகிறது. 
இதற்கு என்ன பண்ணலாம்‌?வித்யாப்யாஸ குரு விஷயத்தில்‌ இது பெரிய 
59 


பிரச்சனை இல்லை. அவரிடம்‌ மநுஷ்யர்களுக்குள்‌ நல்ல சிஷ்டர்களால்‌ 
முடியக்கூடிய ஒழுக்கங்களைத்‌ தான்‌ எதிர்ப்பார்க்கிறோம்‌. இதை 
அநேகமாக அவர்‌ பூர்த்தி பண்ணிவிடுவார்‌. அவர்‌ கிருஹஸ்தாச்ரமிதான்‌ 
என்பதாலேயே ஸந்நியாஸ குருவுக்கு ரொம்பவும்‌ களங்கமாகிற 
தப்புக்கள்‌ இவருக்கு ஏற்படுவதற்கே இடமில்லாமல்‌ போகிறது. அதுவும்‌ 
தவிர இவரிடம்‌ சிஷ்யனாக இருப்பது பால்யத்தில்தான்‌. அப்போது மனஸ்‌ 
தோண்டி எதையும்‌ ஜட்ஜ்‌ பண்ணாது. அதனால்‌ இவரையும்‌ ஜட்ஜ்‌ 
பண்ணாது. இவர்தான்‌ தெய்வம்‌ மாதிரி என்று ரொம்பவும்‌ இளமனஸில்‌ 
ஏற்றி விட்டதால்‌, அது அப்படியே நினைத்துக்‌ கொண்டு பக்தியோடு 
இருந்துவிடும்‌. ஆத்ம சுத்திக்கும்‌, மோக்ஷத்துக்கும்‌ என்றே ஏற்பட்ட 
இன்னொரு குருவைப்‌ பற்றித்தான்‌ பிரச்சனை (Problem) அவர்‌ 
பூர்ணமானவர்‌ என்று நாம்‌ எப்படி நம்புவது?அவரிடம்‌ தோஷம்‌ 
தெரிந்தால்‌ என்ன பண்ணுவது?குரு என்று வந்தோம்‌. தப்பானவர்‌ என்று 
விட்டுப்போனால்‌, அது குருத்ரோஹமா, பாவமா?தப்பானவர்‌ என்று 
நினைத்ததே தப்பாக இருந்துவிட்டால்‌? இந்த மாதிரி சங்கட நிலையில்‌ 
என்ன செய்யலாம்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறதைச்‌ சொல்கிறேன்‌. 
குருவின்‌ யோக்யதாம்சம்‌ பற்றி முன்னே சொன்னதையெல்லாம்‌ இப்போது 
நானே வாபஸ்‌ வாங்கிக்‌ கொண்டுவிடப்போகிறேன்‌. அதாவது! குருவுடைய 
யோக்யதாம்‌- சத்தையே பார்க்காதீர்கள்‌ என்கிறேன்‌. வித்யாப்யாஸ 
குருவிடம்‌ குழந்தை சிஷ்யன்‌ இருக்கிற மாதிரியே, மோக்ஷ மார்க்கத்தைக்‌ 
காட்ட வேண்டிய இவரிடம்‌ வயதான சிஷ்யர்களும்‌ இருந்துவிட வேண்டும்‌ 
என்கிறேன்‌. அதாவது அவரிடத்தில்‌ முழு நம்பிக்கை வைத்து விட 
வேண்டும்‌. அது கண்மூடித்தனம்‌ என்று மற்றவர்கள்‌ சொன்னாலும்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போகட்டும்‌. குரு வேண்டும்‌ என்று தேடினோம்‌. 
சுத்தமானவர்‌, பூர்ணமானவர்‌ என்று நம்பித்தான்‌ இவரை ஆச்ரயித்தோம்‌. 
இவரிடம்‌ வந்தபோது இவர்‌ அசுத்தமானவர்‌, அபூர்ணமானவர்‌ என்று நாம்‌ 
நினைக்கவில்லை. அப்படி நினைத்தால்‌ வந்தேயிருக்க மாட்டோம்‌. 
வந்தபின்‌ இப்போது சந்தேகம்‌ ஏற்பட்டு விட்டதென்றால்‌ என்ன 
செய்யலாம்‌? இன்னொருவரிடம்‌ போவதென்றால்‌ அவர்‌ கதையும்‌ பிறகு 
எப்படியாகுமோ என்று ஒரு பயம்‌. இன்னொரு பயம்‌, குரு என்று இவரை 
60 


வரித்துவிட்டு, இன்னொருவரிடம்‌ போனால்‌ பாதிவ்ரத்ய தோஷம்‌ [கற்பில்‌ 
தவறுவதுபோல்‌, குருத்ரோஹம்‌ என்ற பாபம்‌ ஸம்பவிக்குமோ என்பது. 
இந்த நிலையில்‌ ஒரே 'ஸொல்யூஷன்‌'[தீர்வு, யோக்யதாம்சத்தைப்‌ 
பார்க்காமல்பா பார்க்காமலிருந்து விடுவதுதான்‌ என்று தோன்றுகிறது. 
நாம்‌ குருவைத்‌ தேடினபோது, இவர்தான்‌ கிடைத்து, இவரைத்தான்‌ 
வரணம்‌ செய்ய வேண்டியிருந்தது என்றால்‌, ஈச்வரனே இவரைத்தான்‌ 
நமக்கு குருவாக அனுப்பி வைத்திருக்கிறான்‌ என்றுதானே அதற்கு 
அர்த்தம்‌?அப்படியே வைத்துக்‌ கொள்வோம்‌. குருவை ஈச்வரன்‌ 
அனுப்பினான்‌ என்று மட்டுமில்லாமல்‌ ஈச்வரனே குருவாக 
வந்திருக்கிறான்‌ என்று பாவிக்கும்‌ படி தானே சாஸ்திரத்தில்‌ 
சொல்லியிருக்கிறது! இவர்‌ மநுஷ்ய குரு என்கிற வரையில்தான்‌ இவர்‌ 
நிர்தோஷமானவரா, தோஷமானவரா என்ற கேள்வி வருகிறது. இவரே 
ஈச்வரன்‌ என்று நம்பிவிட்டால்‌, இந்தக்‌ கேள்விக்கே இடமில்லை. 
தோஷமுள்ள ஈச்வரன்‌ என்று உண்டா என்ன?ஈச்வரனிடத்தில்‌ தோஷம்‌ 
மாதிரி ஏதாவது தெரிந்தால்கூட, 6இதுவும்‌ நம்‌ திருஷ்டி தோஷம்‌ 


தானே?இப்படியே குருவைப்‌ பற்றியும்‌ நினைத்துவிட்டால்‌ போகிறது. இவர்‌ 
ஈச்வரனே என்று வைத்துவிட்டால்‌ இவரைவிட்டு இன்னொருவரிடம்‌ 


போவதற்கும்‌ இடமில்லை. ஈச்வரன்‌ ஒருத்தன்தானே2ஒரு ஈச்வரனை 
விட்டு இன்னொரு ஈச்வரனிடத்தில்‌ போவது என்பது பரிஹாஸமான 
விஷயமல்லவா? அதனால்‌ குரு என்று ஒருத்தரை அடைந்த பிறகு, அவர்‌ 
எப்படியானாலும்‌ இருக்கட்டும்‌ என்று நாம்‌ நம்‌ பக்தியில்‌ இறங்காமல்‌, 
சலிக்காமல்‌ அவரையே உபாஸித்து வரவேண்டும்‌, இப்படிப்‌ பண்ணினால்‌ 
கடைசியில்‌ ஈச்வரன்‌ அவர்‌ மூலமே நமக்கு சுத்தியை, ஞானத்தைக்‌ 
கொடுத்துவிடுவான்‌. அவர்‌ மோக்ஷத்துக்குப்‌ போனாலும்‌ 
போகாவிட்டாலும்‌ நாம்‌ போய்விடுவோம்‌! தூர்த்த குணம்‌, கெட்ட 
பழக்கமுள்ள குருவை உபாஸிக்கிறோம்‌ என்று உலகம்‌ பரிஹாஸம்தான்‌ 
செய்யும்‌. செய்துவிட்டுப்‌ போகட்டும்‌. இதனால்‌ நமக்கு எந்த அளவுக்கு 
நஷ்டம்‌ வந்தாலும்‌ வந்துவிட்டுப்‌ போகட்டும்‌. முடிவில்‌ இதற்கெல்லாம்‌ 
ஈடு செய்வதான லாப-நஷ்டம்‌, மானாவமானம்‌ பார்க்காமல்‌ ஒரிடத்தில்‌ 


நம்பி சரணாகதி பண்ணிவிட்டால்‌, முடிவில்‌ அதற்காக ஈச்வரன்‌ பரம 
லாபமான ஆத்ம ஞானத்தைக்‌ கொடுத்து விடூவான்‌. 


லோகத்தில்‌ லாப நஷ்டம்‌ என்பவை உண்மையில்‌ நிரந்தரமாக இல்லை. 
அவை கொஞ்ச நாள்‌ இருப்பதுபோலத்‌ தோன்றுவதுதாம்‌. ஆதலால்‌ பாக்கி 
இடங்களில்‌ தான்‌ லாபநஷ்டம்‌ பாரத்தாலும்‌ பார்க்கலாம்‌. குருவிடத்தில்‌ 
மட்டும்‌ லாப நஷ்டம்‌ பாராமல்‌ சரணாகதி பண்ணிவிடவேண்டும்‌. 


பூமெள ஸ்கலித பாதானாம்‌ பூமிரேவ (அ) வலம்பனம்‌| 
த்வயி ஜாத (௮) பராதானாம்‌ த்வமேவ (ஆ) ல.ம்பனம்‌ குரோ! | 


மாடியிலிருந்து விழுந்தால்‌ பூமி தாங்கும்‌.மரத்திலிலுந்து விழுந்தாலும்‌ 
தாங்கும்‌. பூமியிலேயே தடுக்கி விழுந்தால்‌?அப்போதும்‌ பூமிதான்‌ 
தாங்கும்‌. ஈச்வராபசாரத்தை குருவினிடம்‌ சொல்லித்‌ 
தீர்த்துக்கொள்ளலாம்‌. குருவிடம்‌ அபசாரம்‌ பண்ணினால்‌, எங்கே அபசாரம்‌ 
பண்ணினோமோ அங்கேயே தான்‌ நிவர்த்திக்கும்‌ போகவேண்டும்‌. 


குரு ஒருவரைத்‌ தேடவேண்டுவது நம்‌ கடமை. மனம்‌ மாறாமல்‌ 
இருக்கவேண்டுமென்று பெரியவர்களை நாம்‌ தேடுகிறோம்‌. மனஸை 
அர்ப்பணம்‌ பண்ணுவதைப்‌ பிரதானமாக வைத்துக்‌ கொண்டால்‌ 
யாராயிருந்தாலும்‌ சரி;போதும்‌. இன்னம்‌ சொல்லப்போனால்‌, குரு 
நல்லவராக இருந்தால்‌ அவரிடம்‌ பக்தியாய்‌ இருப்பதில்‌ நமக்கு என்ன 
பெருமை?யோக்கியதை இல்லாத ஒருவர்‌ குருவாக இருந்தும்‌ அவரிடம்‌ 
அடங்கியிருந்தாலே மனது நல்ல பக்குவமடையும்‌. 'ஈச்வரன்‌ நம்மைப்‌ 
பரீக்ஷித்து மனஸின்‌ பக்குவத்தைத்‌ திடப்படுத்தவே இப்படி 
ஏற்பட்டிருக்கிறது;இதனால்தான்‌ அதிகப்‌ புண்ணியம்‌ உண்டு'என்று 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌.மகாமகக்‌ குளத்தில்‌ ஊற்றுப்‌ போட்டு ஜலம்‌ 
இறைத்தால்‌ அதில்‌ வெள்ளைக்காரன்‌ கூட ஸ்நானம்‌ பண்ணுவான்‌. 
எவ்வளவு சேறானாலும்‌ “இது புண்ணிய தீர்த்தம்‌” என்று முழுகினால்தான்‌ 
உண்மையான பக்தி இருக்கிறதென்று அர்த்தம்‌. இப்படி நம்மையே 
பரீக்ஷித்துக்‌ கொள்ளலாம்‌. மஹான்களை அடைகிறது நம்முடைய 


62 


மனோபக்குவத்தைப்‌ பரீக்ஷிக்க விரும்பாத சோம்பலால்தான்‌. அவர்கள்‌ 
பெரியவர்களாக இருந்தால்‌ நமக்கு ஒரு பெருமையும்‌ இல்லை. 
நம்முடைய பக்தியும்‌ பிரயோஜனப்‌ படவேண்டும்‌. ஒரு 
மஹாகேஷேத்திரத்தின்‌ கோயிலி அர்ச்சகர்‌ மிகவும்‌ அசுத்தியாக 
இருக்கிறாரென்று வைத்துக்கொள்ளுவோம்‌. அதற்காக நாம்‌ தரிசனம்‌ 
செய்யாமலிருக்கிறோமா?நாம்‌ அர்ப்பணம்‌ பண்ணுவதுதான்‌ லாபம்‌. குரு 
மஹானாக இல்லாவிட்டாலும்‌ நாம்‌ பக்தியில்‌ திடமாக இருந்தால்‌ அதிகப்‌ 
பண்ணியம்‌ உண்டாகிறது. 


நம்‌ மனம்‌ போகிற வழியில்‌ விடாமல்‌ எங்கேயோ ஒரிடத்தில்‌ அதை 
அடக்கிப்‌ போட்டு சரணாகதி பண்ணிவிட்டால்‌ போதும்‌. நம்மைக்‌ 
காப்பாற்றப்‌ போகிறவர்‌ என்று முதலில்‌ ஒருத்தரை நம்பினபோது 
அவரிடம்‌ பண்ணின சரணாகதியை எக்காலத்திலும்‌ 
மாற்றிக்கொள்ளாமலிருந்து விட்டால்‌ எந்த ப்ரயோஜனத்துக்காக இந்த 
குருவிடம்‌ நாம்‌ வந்தோமோ அது ஈச்வர ப்ரஸாதமாகக்‌ கிடைத்துவிடும்‌. 


2 வேத மதம்‌ 


2.1 மகக்கின்‌ லாகாரம்‌ வேகமே 


தர்ம பிரமாணங்கள்‌ பதிநான்கில்‌ பிரதானமானது வேதம்‌. ரிக்‌-யஜுஸ்‌- 
ஸாமம்‌-அதர்வம்‌ என்ற நாலு வேதங்களுந்தான்‌ பதினான்கில்‌ முதல்‌ 
நாலாகும்‌. 


பாக்கியுள்ள பத்தில்‌ ஆறை வேதத்தின்‌ அங்கம்‌ என்றும்‌, மிகுதியுள்ள 
நாலை உபாங்கம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. 


ஒரு மனிதன்‌ என்றால்‌, பல அங்கங்கள்‌ இருக்கின்றன 
அல்லவா?இப்படியே வேதத்தை வேத புருஷன்‌ (வேதமாதா என்றும்‌ 
சொல்வதுண்டு) என்று உருவகப்படுத்தினால்‌, அந்த புருஷனுக்கு ஆறு 
அங்கங்கள்‌. இப்படி அங்கம்‌ மாதிரி நேராக வேதத்தில்‌ இருப்பவை என்று 


63 


இல்லாவிடினும்‌, வேத புருஷனுக்குத்‌ துணை அங்கமாக இருக்கிற நாலும்‌ 
உபாங்கங்கள்‌. நேர்‌ அங்கம்‌ ஆறை ஷடங்கம்‌ (ஷட்‌-ஆறு) என்பார்கள்‌. 
இவை சி-க்ஷ, வியாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌ (ஜோதிடம்‌) , 
கல்பம்‌ என்பவை. உபாங்கம்‌ நாலு. மீமாம்ஸை, நியாயம்‌, புராணம்‌, தர்ம 


சாஸ்திரம்‌ என்பவை. 


ஆகக்கூடிய வேதம்தான்‌ முக்கியம்‌. வேதத்துக்கு அங்கம்‌, வேதத்துக்கு 
உபாங்கம்‌ என்பதால்தான்‌ மற்றப்‌ பத்தும்‌ வித்தைகளாக, சாஸ்திரங்களாக 
அந்தஸ்துப்‌ பெறுகின்றன. பதினெட்டு வித்தைகள்‌ என்கிறபோது 
மிச்சமிருக்கிற ஆயுர்வேதம்‌, அர்த்த சாஸ்திரம்‌, தநுர்வேதம்‌, கந்தர்வ 
வேதம்‌ இவற்றுக்கும்‌ உப-வேதங்கள்‌ என்றே பெயர்‌ இருப்பதிலிருந்து, 
வேத அடிப்படையில்தான்‌ இவையும்‌ உண்டானவை என்று தெரிகிறது. 


அங்கம்‌, உபாங்கம்‌ இவற்றோடுகூட வேதத்தைக்‌ கற்க வேண்டும்‌. அதற்கு 
'ஸு"அங்க உபாங்க அத்யயனம்‌ என்று பெயர்‌. இதுவே 
"ஸாங்கோபாங்கம்‌"என்பது. இப்போது எந்த விஷயமாயினும்‌, அரசியல்‌ 
கட்சி விஷயமானாலுங்‌ கூட, ஒருத்தர்‌ அந்த விஷயத்தை அடியிலிருந்து 
நுனி வரை எல்லாப்‌ பாயின்டுகளையும்‌ எடுத்துக்‌ காட்டிப்‌ பேசினால்‌ 
'ஸாங்கோபாங்கமாகப்‌ பேசினார்‌' என்கிறோம்‌ அல்லவா?இந்த 
ஸாங்கோபாங்கம்‌ என்ற சொல்‌ பழைய சதுர்தச வித்யையைக்‌ 
குறிப்பதுதான்‌. அந்த வித்யாப்யாஸத்தை நாம்‌ இப்போது அடியோடு 
மறந்துவிட்டாலும்‌, வழிவழியாக அந்த பயிற்சிமுறை நம்‌ நாகரிகத்தோடு 
கரைந்து விட்டதால்‌ இன்றைக்கும்‌ பூர்த்தியாக ஒரு விஷயத்தை 
விளக்குவதனால்‌ "ஸாங்கோபாங்கமாக"என்று சொல்கிறோம்‌. 
இதிலிருந்தே வேதம்‌, அதன்‌ ஆறு அங்ங்கள்‌, நாலு உபாங்கங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ அப்பியாஸமானது ஸாதாரண ஜனங்களுக்கும்‌ தெரிகிற 
அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இருந்திருக்கிறது என்று 
புரிந்து கொள்ளலாம்‌. அப்படியெல்லாம்‌ இருந்தும்‌, இன்று அவற்றின்‌ பேர்‌ 
கூடத்‌ தெரியாத நிலைக்கு வந்துவிட்டதுதான்‌ இன்னம்‌ ஜாஸ்தி 
துக்கத்தைத்‌ தருகிறது. இது இருக்கட்டும்‌. 


64 


வேதந்தான்‌ பிரதானம்‌;மையமானது. அதை வைத்துத்தான்‌ மற்றவை. 
நேரான தர்மப்‌ பிரமாணம்‌ நம்‌ மதத்துக்கு எது என்றால்‌ வேதம்தான்‌. 
அதுதான்‌ நம்‌ பைபிள்‌, குரான்‌, கிரந்தஸாஹேப்‌. இப்போது நான்‌ இப்படி 
அந்த மற்ற மத நூல்களின்‌ பெயர்களை வேதத்துக்குச்‌ கூட்டினாலும்‌ 
வேதம்தான்‌ அவை யாவற்றிலும்‌ முந்தையது. அவை எல்லாமுங்கூட 
வேதத்தின்‌ ஒரு சில தத்வங்களிலிருந்து உண்டானவை தான்‌. எனவே 
வேதம்‌ என்றால்தான்‌ பிரமாணநூல்‌ என்றே அர்த்தமாகி விட்டது. நான்‌ 
இப்போது மாற்றிச்‌ சொன்னாலும்‌ பைபிளையும்‌, குரானையும்‌ - மற்ற 
மதங்களின்‌ ஆதார நூல்களையும்தான்‌ - கிறிஸ்துவ வேதம்‌, 
முஹம்மதியர்‌ வேதம்‌, ஸீக்கியர்‌ வேதம்‌, பார்ஸியர்‌ வேதம்‌ என்று 
சொல்கிற வழக்கம்‌ இருக்கிறது. கிறிஸ்துவர்கள்‌ நம்‌ ஊரில்‌ தங்கள்‌ 
பைபிளை "ஸத்ய வேதம்‌" என்றே சொல்கிறார்கள்‌. 


வேதத்தைப்‌ பற்றிச்‌ சொல்வதென்றால்‌, எங்கே ஆரம்பிப்பது, எங்கே 
முடிப்பது என்று மலைப்பாக இருக்கிறது. அத்தனை விஸ்தாரமான 
மகிமை வாய்ந்தது அது. 


ப்ரமாணம்‌ வேதாச்ச என்று ஆபஸ்தம்ப தர்ம ஸூத்திரத்தில்‌ 
சொல்லியிருக்கிற மாதிரி, எல்லாத்‌ தர்மங்களுக்கும்‌ மூலமான 
பிரமாணம்‌ நாலு வேதங்களும்தான்‌. 


மநு தர்ம நூல்‌, மநு தர்ம நூல்‌ என்று ஒன்றைத்‌ தமிழ்‌ தேசத்து 
மஹான்கள்‌ ஆதிகாலத்திலிருந்து போற்றி வந்திருக்கிறார்கள்‌. பாரத 
தேசம்‌ முழுவதிலுமே நீதிகளை எடுத்துச்‌ சொல்வதில்‌ மநுவின்‌ தர்ம 
சாஸ்திரம்தான்‌ முதல்‌ ஸ்தானம்‌ பெற்றிருக்கிறது. தமிழ்‌ நாட்டில்‌ மநுநீதிச்‌ 
சோழன்‌ என்றே ஒருவன்‌ மஹா நீதிமானாக இருந்து கொண்டு, தன்‌ 
பிள்ளையின்‌ தேர்ச்‌ சக்கரத்தில்‌ மாட்டிக்‌ கொண்டு உயிரை விட்ட ஒரு 
கன்றின்‌ தாய்ப்பசுவுக்கு நியாயம்‌ வழங்குவதற்காக, அந்த பிள்ளையையே 
தேர்க்காலில்‌ பலி கொடுத்தான்‌ என்று கதை இருக்கிறது. தர்ம 
விஷயங்களுக்கு மநுநீதி சாஸ்திரந்தான்‌ பிரமாணம்‌ என்றே வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ இந்த மநு தர்மசாஸ்திரத்தில்‌ என்ன 
65 


சொல்லியிருக்கிறது?இந்த நால்தான்‌ தர்மத்துக்கெல்லாம்‌ மூலாதாரம்‌ 
என்றா சொல்லியிருக்கிறது?இல்லை. "வேதோ (அ) கிலோ தர்ம மூலம்‌” - 
ஸகல தர்மங்களுக்கும்‌ மூலம்‌ வேதம்தான்‌ - என்றே மநு 
சொல்லியிருக்கிறார்‌. எல்லாக்‌ காலத்துக்கும்‌ பொதுவான சாச்வத 
தர்மங்களைச்‌ சொல்வது வேதம்தான்‌ என்றஏ அவ்ர்‌ சொல்லிவிட்டார்‌. 


வேதம்‌ எப்படி சொல்கிறதோ அப்படித்தான்‌ செய்யவேண்டும்‌. அது 
சொல்வதை மீறக்‌ கூடாது. ஏனென்றால்‌, அதுதான்‌ தர்மமூலம்‌. யாராவது 
ஒன்றைச்‌ சொல்லி அதை நாம்‌ துளிக்கூட ஆக்ேபிக்காமல்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்றால்‌, "அது என்ன வேதவாக்கோ?" என்று 
கேட்கிற வழக்கம்‌ இன்றும்‌ நம்மிடம்‌ இருக்கிறது. அதாவது, வேத வாக்கு 
என்றால்‌ எதிர்க்‌ கேள்வி கேட்காமல்‌ அதன்படி செய்துதான்‌ ஆக 
வேண்டும்‌ என்று அத்தனை பொது ஜனங்களும்‌ நம்பி வந்ததைத்‌ தான்‌ 
வேத வாக்கோ2என்று கேட்கிற வழக்கு நிரூபிக்கிறது. இப்படி 
எத்தனையோ ஆயிரம்‌ வருஷங்களாக அதுதான்‌ நமக்கு பெரிய சட்டமாக 
இருந்திருக்கிறது. அதனாலேயே, வைரம்‌ பாய்ந்த மரம்‌ என்கிறோமே, அது 
மாதிரி, வேதம்‌ வைரம்‌ பாய்ந்தததாக இருக்கிறது. அநாதியாக வந்து 
கொண்டிருக்கும்படியாந சட்டப்‌ புஸ்தகம்‌ அது. 


2.2 அநாதி - அபெளருஷ்யம்‌ 


அநாதியாக என்றால்‌ என்ன அர்த்தம்‌?வேதத்துக்குக்‌ காலமே சொல்ல 
முடியாது;அதற்கு முந்தையதாக, அதற்கு ஆதியாக எதுவும்‌ இல்லை 
என்பதுதான்‌ 'அநாதி'என்ற வார்த்தைக்கு அர்த்தம்‌. அப்படியானால்‌ அது 
என்றுமே இருந்திருக்கிறது என்று அல்லவா அர்த்தமாகும்‌?இப்படிச்‌ 
சொன்னால்‌ எப்படிப்‌ பொருந்தும்‌?ஒரு புஸ்தகம்‌ என்றால்‌ அதை 
ஒருவரோ பல பேரோதான்‌ எழுதியிருப்பார்கள்‌. "ஓல்ட்‌ 
டெஸ்ய்மென்டில்‌"பல ப்ராபெட்கள்‌ சொன்னதைச்‌ சேர்த்துப்‌ 


போட்டிருக்கிறது. "நியூ டெஸ்ட்மென்டி"ல்‌ கிறிஸ்துவின்‌ உபதேசங்களைச்‌ 
சொல்லியிருக்கிறது. முகமது நபி சொன்னதை குரான்‌ தெரிவிக்கிறது. 


66 


இவர்கள்‌ யாவரும்‌ ஏதோ ஒரு காலத்தில்‌ இருந்தவர்கள்தான்‌. 
அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம்‌ இல்லை. இப்படியே வேதத்தையும்‌ 
யாரோ ஒருத்தரோ, பல பேரோ எழுதியிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொரு காலத்தில்‌ இருந்திருப்பார்கள்‌. அது ரொம்ப ரொம்ப முந்தைய 
காலம்‌, பதினாயிரம்‌ வருஷத்துக்கு முந்தயை காலம்‌, அல்லது லக்ஷம்‌ 
வருஷத்துக்கு முந்தயை காலம்‌ என்று வேண்டுமானாலும்‌ இருக்கட்டும்‌. 
ஆனாலும்‌ 'அநாதி'என்று சொல்லிவிட்டால்‌ தப்புத்தானே?அந்தப்‌ பத்து 
லக்ஷம்‌ வருஷத்துக்கு முந்தி வேதம்‌ இல்லாமல்தானே இருந்திருக்க 
வேண்டும்‌? 


இந்த மாதிரி கேள்விகள்‌ எழும்புகின்றன. வேதங்களை யாரோ 
மநுஷ்யர்கள்‌ எழுதினார்கள்‌ என்றால்‌ இப்படிக்‌ கேட்பது நியாயம்தான்‌. 
அதை அநாதி - ஆதியற்றது - என்பது தப்புத்தான்‌. ஆனால்‌ இது சரிதானா? 
சரியாகத்தானே இருக்கவேண்டும்‌2ஒரு புஸ்தகம்‌ என்றால்‌ அதை யாரோ 


மநுஷ்யர்கள்‌ தான்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. அதனால்‌ அநாதி என்பது 
சரியில்லைதான்‌ - இப்படித்‌ தோன்றுகிறது. 


வேதத்தை ரிஷிகள்‌ என்ற மநுஷ்யர்கள்‌ பண்ணினார்கள்‌ என்றுதான்‌ நாம்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. நாம்‌ படித்த சரித்திர புஸ்தகத்தில்‌ 
அப்படித்தான்‌ போட்டிருக்கிறது. அதில்‌ போட்டிருப்பது மட்டுமில்லை. 


வேதம்‌ என்பது பல ஸூக்தங்களைக்‌ கொண்டது. ஞானஸம்பந்தரின்‌ 
தேவாரம்‌ என்றால்‌ அதில்‌ பல ஸு”க்தங்கள்‌ இருக்கின்றன. ஒவ்வொரு 
பதிகத்திலும்‌ பத்துச்‌ செய்யுள்கள்‌ இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு 
ஸுக்தத்திலும்‌ பல மந்திரங்கள்‌ இருக்கின்றன. எபு+உக்தம்‌ என்பதே 
'ஸுக்தம்‌'. ஸு என்றால்‌ 'நல்ல'என்று அர்த்தம்‌. 'ஸுகுணம்‌' , 
'ஸுலோசனா'என்றெல்லாம்‌ சொல்லுகிறோம்‌ அல்லவா?'உக்தம்‌'என்றால்‌ 
'சொல்லப்படுவது', அதாவது வாக்கு. ஸூக்தம்‌ என்றால்‌ நல்வாக்கு என்று 
அர்த்தம்‌. 


சாஸ்திரோக்தமாக வேதத்தைச்‌ சொல்கிறபோது, அதிலிருக்கிற 
ஒவ்வொரு ஸு”த்தத்துக்கும்‌ இன்னார்‌ 165, அது இன்ன மீட்டரில்‌ (சந்தஸ்‌) 
இருக்கிறது, அது இன்ன தேவதையைக்‌ குறித்தது என்று 
சொல்லிவிட்டுத்தான்‌ ஆரம்பிக்கிறோம்‌. இப்படி அநேகம்‌ ரிஷிகளின்‌ 
பெயர்களிலேயே வேத மந்திரங்கள்‌ இருப்பதால்‌, இந்த ரிஷிகள்தான்‌ 
இவற்றைப்‌ பண்ணியிருக்க வேண்டும்‌ என்று நினைக்கிறோம்‌. ஒவ்வொரு 
ரிஷியும்‌ இன்னார்‌ பிள்ளை, இன்ன கோத்திரம்‌ என்று அவர்களுடைய 
மூதாதைகளைக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லியிருக்கிறது. "அகஸ்த்யோ 
மைத்ராவருணி:"என்றால்‌, மித்ரா வருணர்களின்‌ பிள்ளையான அகஸ்தியர்‌ 
என்று அர்த்தம்‌. இப்படி ஒவ்வொரு ரிஷியின்‌ பேரில்‌ மந்திரங்கள்‌ 
இருக்கின்றன என்றால்‌, அகஸ்தியர்‌ பேரில்‌ இருப்பது அவரது 
தகப்பனாரான மித்ரா வருணர்கள்‌ காலத்தில்‌ இல்லை என்று தானே 
அர்த்தமாகும்‌?அப்படியானால்‌ அநாதி என்பது சரியில்லைதானே? 
இப்படியெல்லாம்‌ கேட்கிறபோது, ஒவ்வொரு ரிஷியின்‌ பேரில்‌ வேத 
மந்திரங்கள்‌ இருப்பதால்‌ அந்த ரிஷியே அதைச்‌ செய்தார்‌, இயற்றினால்‌, 
compose பண்ணினார்‌ என்று தப்பாக நினைத்து விடுகிறோம்‌. 
உண்மையில்‌ அந்த ரிஷிகள்‌ மந்திரங்களைத்‌ தாங்களே இயற்ற வில்லை. 


வேதத்துக்கு "அபெளருஷேயம்‌"என்றுதான்‌ லக்ஷணம்‌ சொல்லியிருக்கிறது. 
ஒரு புருஷன்‌ அல்லது மநுஷ்யன்‌ செய்திருந்தால்‌ அது பெளருஷேயம்‌. 
எந்த மனிதருமே செய்யாததனால்‌ அது பெளருஷேயம்‌. ரிஷிகள்‌ 
இயற்றிருந்தாலும்‌ அது பெளருஷேயமாகிவிடும்‌. ஆனால்‌ 
அபெளருஷேயம்‌ என்பதால்‌ ரிஷிகளும்‌ வேத மந்திரங்களைப்‌ 
பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது. மந்திரங்களை ரிஷிகள்‌ 
இயற்றியிருந்தால்‌ அவர்களுக்கு "மந்திரங்களை ரிஷிகள்‌ 
இயற்றியிருந்தால்‌ அவர்களுக்கு "மந்திரகர்த்தா"என்றே பெயர்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ அவர்களுக்கு "மந்திரத்ரஷ்டா" என்றுதான்‌ பெயர்‌ 
இருக்கிறது. இதற்கு "மந்திரங்களைக்‌ கண்டவர்கள்‌"என்றே அர்த்தம்‌; 
செய்தவர்கள்‌ என்று அர்த்தமில்லை. 


கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்டுபிடித்தார்‌ என்றால்‌ என்ன 
அர்த்தம்‌?அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார்‌?இல்லை. 
ஏற்கெனவே இருந்த அமெரிக்காவை அவர்‌ உலகுக்குத்‌ தெரியும்படியாகப்‌ 
பண்ணினார்‌. இப்படியே தான்‌ நியூடன்‌, ஐன்ஸ்டீன்‌ முதலிய எந்த 
விஞ்ஞானியும்‌ புதுசாகச்‌ சொல்கிற விதிகளை அவர்கள்‌ செய்யவில்லை. 
நியூடன்‌ சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எறிந்தால்‌ அது பூமியில்‌ 
விழுகிறது? இல்லை. ஏற்கெனவே இருக்கிற விதிகளை இவர்கள்தான்‌ 
புரிந்துகொண்டு லோகத்துக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. அதே மாதிரி 
ஏற்கெனவே இருந்த மந்திரங்களைத்தான்‌ அத்தனை ரிஷிகளும்‌ 
கண்டுபிடித்து லோகத்துக்குக்‌ கொடுத்தார்கள்‌. அந்த மந்திரங்கள்‌ 
இவர்களுடைய அப்பா, தாத்தா கால்த்துக்கும்‌, அதற்கும்‌ முந்தியுங்கூட 
இருக்கத்தான்‌ செய்தன. ஆனால்‌ அப்போது அவை உலகுக்குத்‌ 
தெரியவில்லை. இவர்கள்தான்‌ அவற்றைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. அதனால்‌ 
இவர்கள்‌ பேரிலேயே அவற்றைச்‌ சொல்வது வழக்கமாகிவிட்டது. 
ஒருத்தன்‌ புஸ்தகம்‌ எழுதுகிறான்‌. இன்னொருத்தன்‌ பப்ளிஷ்‌ 
செய்கிறான்‌;ஒருத்தன்‌ ஸினிமா எடுக்கிறான்‌;இன்னொருத்தன்‌ Kh 
பண்ணுகிறான்‌. இப்படி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவர்கள்‌ 
மட்டுமே தான்‌ ரிஷிகள்‌. ஏற்கெனவே அவை இருந்தாலும்‌, நமக்குப்‌ 
ப்ரயோஜனமாகிறபடி வெளிப்படுத்தி பரம உபகாரம்‌ பண்ணினது 
ரிஷிகள்தான்‌. அதனால்‌ அவர்கள்‌ பெயரைச்‌ சொல்லி நமஸ்காரம்‌ 
பண்ணுவது நியாயம்தான்‌. 


ரிஷிகள்‌ மந்திரங்களைக்‌ கண்டார்கள்‌ என்றால்‌, அதற்கு முந்தி அவை 
எங்கே இருந்தன? அநாதி என்றால்‌ சிருஷ்டியின்‌ போதே அவையும்‌ 
தோன்றினவா?மநுஷ்யர்கள்‌ தோன்று முன்பே தோன்றி 
விட்டனவா?எப்படித்‌ தோன்றின? இவர்கள்‌ கண்டுபிடிக்கிற வரையில்‌ 
எங்கே இருந்தன? 


வேத மந்திரங்கள்‌ சிருஷ்டியின்‌ ஆரம்பத்தில்‌ தோன்றின என்றால்‌, 
பரமாத்மா லோகத்தில்‌ சிருஷ்டி பண்ணுகிறபோதே இதையும்‌ தாமே 


69 


பண்ணிவிட்டார்‌ என்று அர்த்தம்‌ ஆகும்‌. பரமாத்மாவே வேதங்களை எழுதி 
எங்கேயாவது போட்டுவிட்டாரா? அப்புறம்‌ ஒவ்வொரு ரிஷிகள்‌ அதில்‌ 
ஒவ்வொரு பாகத்தைக்‌ கண்டெடுத்தார்களா? ஆனால்‌ இப்படி சிருஷ்டி 
ஆரம்பத்திலேயே வேதம்‌ இருந்ததாகச்‌ சொன்னால்கூட அது 
அநாதியாகிவிட்டது. ஏனென்றால்‌ இப்போதிருக்கிற பிரம்ம சிருஷ்டி 
எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது. க்ருதயுகம்‌, 
த்ரேதாயுகம்‌, த்வாபரயுகம்‌, கலியுகம்‌ என்று ஒவ்வொன்றுக்கும்‌ இத்தனை 
வருஷங்கள்‌ என்று சொல்லியிருக்கிறது. இம்மாதிரி ஆயிரம்‌ சதுர்யுகம்‌ 
கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல்‌; ஆயிரம்‌ சதுர்யுகம்‌ ஒரு இரவு. இந்தக்‌ 
கணக்குப்படி அவருக்கு இப்போது ஜம்பது வயசுக்கு மேல்‌ ஆகிவிட்டது 
என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது. எந்தக்‌ 
கர்மாவுக்கும்‌ சங்கல்பம்‌ செய்து கொள்ளும்போது ஒரு பத்திரம்‌ 
எழுதினால்‌ அதில்‌ தேதி போடுகிற மாதிரி, அன்றைய தினத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லியாக வேண்டும்‌. இப்படிச்‌ சொல்லும்போது பிரம்மாவின்‌ 
இத்தனாவது வயசில்‌, இத்தனாம்‌ மாசத்தில்‌, இன்ன பக்ஷத்தில்‌, இன்ன 


நாளில்‌, இன்ன யாமத்தில்‌ என்று சொல்கிறோம்‌. இதிலிருந்து என்ன 
ஏற்படுகிறதென்றால்‌ சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மா எப்போது 
உண்டானார்‌ என்பதற்கே கால வரையறை இருக்கிறது. இத்தனை கோடி 
கோடி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார்‌ என்றால்‌ அவரே 
அநாதியில்லை. அதனால்‌ அவரால்‌ உண்டான லோக சிருஷ்டியும்‌ 
அநாதியில்லை. சிருஷ்டியே அநாதியில்லை என்று சொல்லிவிட்டு வேதம்‌ 
அநாதி என்றால்‌ என்ன அர்த்தம்‌? 


சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும்‌ பரமாத்மா இருந்தார்‌. பிரம்மா இல்லை. 
ஆனால்‌ பிரம்மம்‌ என்று சொல்லப்படுகிற பரம்பொருள்‌ அல்லது 
பரமாத்மா எப்பொதுமே இருந்திருக்கிறது. அதுதான்‌ அநாதி. பிரபஞ்சம்‌, 
ஜீவ ஜந்துக்கள்‌ எல்லாம்‌ அதிலிருந்துதான்‌ உண்டாயின. பரமாத்மா தாமே 
நேரே இவற்றைப்‌ பண்ணாமல்‌ பிரம்மா மூலமாகப்‌ பண்ணினார்‌. விஷ்ணு 
மூலமாக பரிபாலித்தார்‌. ருத்ரன்‌ மூலம்‌ ஸம்ஹாரம்‌ பண்ணினார்‌. 
அப்புறம்‌ அந்த பிரம்ம, விஷ்ணு, ருத்ரர்‌ எல்லாரையுங்கூட ஸம்ஹாரம்‌ 


70 


பண்ணிவிடுகிறார்‌. இதனால்‌ தான்‌ பிரம்மாவுக்கும்‌ ஆயுஸ்‌ 
சொல்லியிருக்கிறது. இப்போதிருக்கிற பிரம்மாவுக்கு நூறு வயஸானபின்‌ 
அவர்‌ பரமாத்மாவோடூ சேர்ந்துவிடுவார்‌. அவர்‌ ஆயுஸ்‌ முடிந்துவிடும்‌. 
மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார்‌. அவர்‌ மறுபடியும்‌ சிருஷ்டியை 
ஆரம்பிக்க வேண்டும்‌. இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு 
பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி 
விடுவாரா?சிருஷ்டிக்கு முந்தியே வேதம்‌ இருந்தது என்று 
சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. ஏனென்றால்‌, பிரம்மாவே வேத 
மந்திரங்களைக்‌ கொண்டுதான்‌ சிருஷ்டியே செய்தார்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. வெறும்‌ சப்தங்களேயான மந்திரத்தைக்‌ கொண்டு 
சிருஷ்டி பண்ணினார்‌ என்றால்‌ என்ன என்று பிறகு சொல்கிறேன்‌. இங்கே 
சொல்ல வந்தது, ரிஷிகளுக்கு முந்தி, லோகமே ஏற்படுவதற்கு முந்தி, 
வேதங்கள்‌ இருந்தன என்பதுதான்‌. பிரம்மாவே வேதங்களின்‌ உதவி 
கொண்டுதான்‌ சிருஷ்டி பண்ண முடிந்தது என்ரு பாகவதாதி 
புராணங்களில்‌ ஸர்க (சிருஷ்டி வர்ணனை பண்ணும்‌ இடங்களில்‌ 
சொல்லியிருக்கிறது. 


இதனால்தான்‌ வேதத்தை அநாதி என்கிறார்களா?வேதம்‌, ஈச்வரன்‌ என்று 
இரண்டுமே அநாதி என்றால்‌ இப்படி அர்த்தம்‌ 
பண்ணிக்கொள்ளலாமா? யோசித்துப்‌ பார்த்தால்‌ இதுவும்‌ தப்புதான்‌ சிருஷ்டி 
தோன்றாவிட்டாலும்‌, ஈச்வரன்‌ வேதத்தை உண்டு பண்ணினார்‌ என்று 
சொல்லி விட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும்‌ உண்டு என்று 
அர்த்தமாகும்‌. லோகமும்‌ ஜீவஜந்துக்களும்‌ சிருஷ்டியாகாவிட்டாலும்‌, 
பரமாத்மாவிடம்‌ காலம்‌ என்ற தத்துவம்‌ உண்டான பிற்பாடுதான்‌ வேதம்‌ 
உண்டாயிற்று என்று அர்த்தமாகிவிடும்‌. அதாவது அது அநாதி என்பது 
பொய்யாகிவிடும்‌. 


வேதமும்‌ அநாதி, ஈச்வரனும்‌ அநாதி என்றால்‌ இதை அவரும்‌ 
பண்ணயிருக்கக்கூடாது. ஈச்வரன்‌ வேதத்தை உண்டு பண்ணினார்‌ 
என்றால்‌ அது ஆதியுடையதாகிவிடும்‌. ஈச்வரனிலிருந்து தோன்றியதுதான்‌ 


71 


ஸகலமும்‌. அவருக்குப்‌ புறம்பாக எதுவுமே கிடையாது. ஆகையால்‌ 
வேதம்‌, ஈச்வரன்‌ என்று இரண்டு அநாதிகள்‌ இருந்தன என்றாலும்‌ தப்பு. 
இப்படி ஒரே குழப்பமாயிருக்கிறது. 


ஈச்வரனாலும்‌ பண்ணப்படாமல்‌, ஈச்வரனுக்கு தனியாகவும்‌ இல்லாமல்‌, 
வேதம்‌ அநாதியாக இருக்க வேண்டும்‌ என்றால்‌ அது எப்படி? 


இந்தப்‌ பெரிய ஸந்தேஹத்துக்கு வேதமே பதில்‌ சொல்லியிருக்கிறது. 
வேதத்தில்‌ ஒரு பகுதியான ப்ருஹதாரண்யக உபநிஷத்தில்‌ (11.4.10) "ரிக்‌ - 
யஜுஸ்‌-ஸாம-அதர்வ வேதங்கள்‌ ஈச்வரனின்‌ சுவாஸமாகும்‌"என்று 
சொல்லியிருக்கிறது. "நிச்வஸிதம்‌"- மூச்சுக்காற்று -என்ற வார்த்தையை 
இந்த இடத்தில்‌ போட்டிருக்கிறது. 


நமக்கு ச்வாஸமில்லாவிடில்‌ நாம்‌ உயிரோடு இருக்க 
முடியுமா?முடியாதல்லவா?அப்படித்தான்‌ பரமாத்மாவுக்கு உயிராக 
இருக்கிற ச்வாஸமே வேதம்‌. அநாதியான அவர்‌ என்றென்றும்‌ உயிரோடூ 
இருந்திருக்கிறார்‌ என்பதால்‌, வேதமே அவருடனேயே அவரது 
ச்வாஸமாக, அநாதியா இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது. 


இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம்‌, ஈச்வரனைக்கூட வேதத்தை 
உண்டாக்கினவர்‌ என்று சொல்கிற வழக்கமில்லை. நம்முடைய 
ச்வாஸத்தை நாம்‌ உண்டாக்கினதாகச்‌ சொன்னால்‌ தப்புத்தானே?நாம்‌ 
எப்போதிலிருந்து இருக்கிறோமோ அப்போதிலிருந்து ச்வாஸமும்‌ 
இருக்கத்தானே செய்கிறது?இப்படியேதான்‌ ஈச்வரனும்‌ வேதமும்‌. அவரும்‌ 
அதைப்‌ பண்ணினார்‌ என்று சொல்ல முடியாது. 


வேதங்களுக்கு பாஷ்யம்‌ (விரிவுரை) எழுதிய வித்யாரண்ய ஸ்வாமிகள்‌, 


தம்‌ குருவையே ஈச்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம்‌ பண்ணும்போது, 


யஸ்ய 6. ச்வஸிதம்‌ வேதா : 


என்கிறார்‌. 'எவருக்கு வேதங்கள்தான்‌ சுவாஸமோ'என்று அர்த்தம்‌. 
உபநிஷத்தில்‌ போட்ட அதே 'நிச்வஸிதம்‌'இங்கே வந்திருக்கிறது. 
வேதத்தைப்‌ பண்ணினார்‌ என்று இங்கேயும்‌ இல்லை. 


பகவானும்‌ கீதையில்‌ சொல்கிறபோது "நானே எல்லா வேதங்களாலும்‌ 
அறியப்படுகிறவன்‌ (வேதைச்ச ஸர்வை:அஹம்‌ ஏவ வேத்ய:) " என்று 
சொல்லிவிட்டு 


தன்னை "வேத க்ருத்‌ (அதாவது வேதத்தை பண்ணினவன்‌) என்று 
சொல்லிக்‌ கொள்ளாமல்‌, "வேதாந்த க்ருத்‌"என்றே சொல்லிக்‌ கொள்கிறார்‌. 
தன்னை வேதம்‌ அறிந்தவனாக (வேதவித்‌) சொல்லிக்‌ கொள்கிறாரே 
அன்றி "வேத க்ருத்‌"என்று சொல்லவில்லை. வேதாந்தம்‌ என்கிற தத்வ 
ரூபத்தில்‌ இந்த வேதங்கள்‌ ஈச்வரனோடு ஈச்வரனாக அவனது மூச்சாக 
இருந்திருக்கின்றன. 


கீதையில்‌ சொன்ன மாதிரியே பாகவதத்திலும்‌ வேதங்களை பகவான்‌ 


பண்ணினதாகச்‌ சொல்லவில்லை. அவனுடைய ஹ்ருதயத்தில்‌ வேதங்கள்‌ 
ஸ்புரித்ததாகத்‌ தான்‌ சொல்லியிருக்கிறது. ஏற்கெனவே உள்ள ஒரு 
ஸத்தியம்‌ நமக்குள்‌ தானாகப்‌ பளீரென்று வெளியிடப்படுவதுதான்‌ 
ஸ்புரணம்‌ என்பது. இல்லாத ஒன்றைப்‌ புதிதாகப்‌ பண்ணினால்‌ அதை 
"ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது. 'ஸகல மந்திரங்களையும்‌ 
கண்டுகொண்ட ஆதரிஷி பிரம்மா. அவருக்குப்‌ பரமாத்மாதான்‌ இவற்றைக்‌ 
காண்பித்துக்‌ கொடுத்தார்‌. எப்படி?வாயினால்‌ சொல்லி உபதேசம்‌ 
பண்ணினாரா?இல்லை, ஹ்ருதயத்தினால்‌ வேதங்களைக்‌ கொடுத்தார்‌. - 
"தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயேோஎன்று பாகவதத்தின்‌ முதல்‌ 
ச்லோகம்‌ சொல்கிறது. அதனால்‌ பரமாத்மாவின்‌ ஹருதயத்தில்‌ 
எப்போதுமே வேதம்‌ இருந்து கொண்டிருக்கிறது அதை அவர்‌ 
இயற்றவில்லை என்று தெரிகிறது. அவர்‌ சங்கல்பம்‌ பண்ணன 
மாத்திரத்தில்‌ பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும்‌ தெரிந்துவிட்டன. 
அந்த சப்தங்களை வைத்துக்‌ கொண்டு அவர்‌ ஸ்ருஷ்டி பண்ண ஆரம்பித்து 
விட்டார்‌. 
73 


தேவாரம்‌ ஈச்வரனை "வேதியா, வேதகீதா"என்கிறது. “சந்தோக ஸாமம்‌ 
ஒதும்‌ வாயானைபெளழியின்‌ காண்‌"என்று வேதசாகைகளின்‌ (வேதக்‌ 
கிளைகளின்‌) பெயர்களைச்‌ சொல்லி, அவற்றை பகவான்‌ பாடிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்கிறது. பாடுகிறான்‌ என்றால்‌ என்ன? மூச்சு 
விடுவதே பெரிய பாட்டுத்தான்‌. நாம்‌ விடுகிற மூச்சை "ஹம்ஸ்‌ 
கீதம்‌"என்று சொல்லியிருக்கிறது. இப்படி ஈச்வரனுடைய ச்வாஸ 
ஸங்கீதமாக இருப்பதுதான்‌ வேதம்‌ ஈச்வரன்‌ பூணூல்‌ போட்டுக்‌ கொண்டு, 
விபூதி இட்டுக்‌ கொண்டு, ஒயாமல்‌ ஸ்நானம்‌ பண்ணிக்‌ கொண்டு, 
வேதத்தைச்‌ சொல்லிக்‌ கொண்டே இருக்கிறார்‌. என்று தேவாரம்‌ 


சொல்வதைப்‌ பார்த்தால்‌, பரமசிவன்தான்‌ பெரிய கனபாடிகள்‌ என்று 


தோன்றுகிறது!"பவளம்‌ போல்‌ மேனியில்‌ பால்‌ 
வெண்ணாீரும்‌”, "வெண்ணூல்‌ உண்டே, ஒதுவதும்‌ வேதம்‌"என்றெல்லாம்‌ 
அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ வர்ணிக்கிறார்‌!இங்கேயும்‌, "வேதம்‌ ஒதுகிறார்‌", 
"வேதம்‌ இசைக்கிறார்‌ என்றுதான்‌ இருக்கிறதே தவிர, வேதத்தை 
இயற்றுகிறான்‌ என்று ஒரிடத்தில்கூட இல்லை. 


வேதங்களைப்‌ பற்றியும்‌, வைதிகமான யாக, யக்ஞாதிகளைப்‌ பற்றியும்‌ 
தேவாரத்தைப்‌ போலவே வைஷ்ணவர்களின்‌ திவ்யப்‌ பிரபந்தங்களிலும்‌ 
நிறையச்‌ சொல்லியிருந்தாலும்‌, எதனாலோ பெருமாள்‌ வேதம்‌ ஒதுவதாக 
எங்கும்‌ சொல்லியிருக்கிறதாக எனக்கு நினைவில்லை. 


புகழேந்தி புலவர்‌, கஜேந்திர மோக்ஷத்தின்‌ போது யானை 
'ஆதிமூலமே'என்று அழைத்தவுடன்‌ 'என்ன?'என்று கேட்டு வந்த 
மஹாவிஷ்ணுவை, 


வேதத்தின்‌ முன்‌ நின்றான்‌ ; வேழம்‌ முதலே என அழைப்பஎன்‌ என்றான்‌ 
எங்கட்கிறை என்று சொல்கிறார்‌. இங்கே "வேதத்தின்‌ முன்‌" என்றதால்‌, 
"காலத்திலே வேதத்துக்கு முந்தி", என்று அவர்‌ சொல்வதாக எனக்குத்‌ 
தோன்றவில்லை. ஒருவர்‌ வீட்டு வாசலில்‌ 


நின்றால்‌ "வீட்டின்‌ முன்‌ நின்றான்‌"என்றுதானே சொல்வோம்‌? அப்படிச்‌ 
சகல வேதங்களுக்கும்‌ ஆரம்பத்தில்‌ அவன்‌ இருக்கிறான்‌ என்பதையே 
"வேதத்தின்‌ முன்‌ நின்றான்‌"என்று சொல்லியிருப்பார்‌. இன்னொன்று 
தோன்றுகிறது. பெருமாள்‌ புறப்பாடு எப்படி நடக்கிறது?முதலில்‌ 
திருவாய்மொழி கோஷி்டிக்காரர்கள்‌ வருகிறார்கள்‌. அப்புறம்‌ பெருமாள்‌ 
(உத்ஸவர்‌) வருகிறார்‌. அவருக்குப்‌ பின்னால்‌ வேத பாராயணக்காரர்கள்‌ 
வருகிறார்கள்‌. இங்கேயும்‌ ஸ்வாமி வேதத்தின்‌ முன்னே நிற்கிறார்‌. 


வைஷ்ணவமான ஆகமங்களின்படியும்‌, புராணங்களின்‌ படியும்‌ 
மஹாவிஷ்ணுவையே விசேஷமாக யக்ஞ ஸ்வரூபி, வேதஸ்வரூபி என்று 
சொல்லியிருக்கிறது;கருடனை வேத ஸ்வரூபம்‌ என்றும்‌, அதன்மேல்‌ 
பகவான்‌ இருப்பதாகவும்‌ சொல்கிறதும்‌ உண்டு. ஆனால்‌ வேதத்தைப்‌ 
படைத்ததாகச்‌ சொன்னதாகத்‌ தெரியவில்லை. 


வேதத்திலேயே இருக்கப்பட்ட 'புருஷ ஸூக்தம்‌' ஒன்றில்‌ தான்‌ வேதங்கள்‌ 
பிறந்தன (அஜாயத) என்ற வார்த்தையே வந்திருக்கிறது. ஆனால்‌ 'புருஷ 
ஸுக்த'மானது ரொம்பவும்‌ வாம்‌ வீடீணீற்‌- ஆகவும்‌, ௮116௨9௦1௦௮! - ஆகவும்‌ 
(உருவக அணி கொண்டதாகவும்‌, ஆழ்ந்த உள்ளுறைபொருளை சம்பவம்‌ 
போல்‌ சொல்லுவதாகவும்‌) இருப்பதால்‌, அதிலே "வேதம்‌ பிறந்தது"என்று 
சொல்லுவதை அப்படியே நேர்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள முடியாது. பரம 
புருஷனையே பசுவாக புலி கொடுத்த ஒரு யக்ஞத்தில்தான்‌ 
ஸ்ருஷ்டியெல்லாம்‌ உண்டாயிற்று என்று சொல்லி, அப்போதுதான்‌ 
வேதங்களும்‌ உண்டானதாக அதில்‌ சொல்லியிருக்கிறது. பரமபுருஷனை 
யக்ஞ பசுவாகப்‌ பலி கொடுப்பது என்றால்‌ என்ன?அதை நேர்‌ அர்த்தம்‌ 
பண்ணிக்‌ கொண்டால்‌ சரியாகாது அல்லவா?இந்த யாகத்திலே வஸந்த 
காலத்தை நெய்க்கு பதில்‌ ஆஹ$ூதியாக விட்டார்கள்‌, கோடைக்காலம்‌ 
ஸமித்துக்‌ கட்டாயிற்று, சரத்காலம்‌ ஹவிஸ்‌ ஆயிற்று என்றெல்லாம்‌ 
சொல்வதைப்‌ புரிந்து கொள்ள முடிகிறதா?இதெல்லாம்‌ மந்திர 
அர்த்த்தத்தைத்‌ தியானம்‌ பண்ணி, அதிலேயே ஊறினவர்களுக்குத்தான்‌ 
அநுபவ ரூபத்தில்‌ அர்த்தமாகும்‌. நாம்‌ வார்த்தைகளின்‌ அர்த்தத்தை மட்டும்‌ 


75 


பார்த்துப்‌ புரிந்து கொள்ள முடியாது. அதனால்‌ வேதங்கள்‌ பிறந்ததாக 
அதில்‌ சொன்னதையும்‌ அப்படியே பொருள்‌ கொள்வதிற்கில்லை. 


மொத்தத்தில்‌ சாஸ்திர அபிப்ராயம்‌, வேதம்‌ அநாதி;அது அநாதியாக 
ஈச்வரனின்‌ சுவாஸமாக இருக்கிறது என்பதுதான்‌. ஈச்வரனின்‌ சுவாஸம்‌ 
இந்த மாதிரி சப்த ரூபத்தில்‌ இருக்கிறது என்றால்‌, இந்த சப்தங்களைக்‌ 
கொண்டுதான்‌ பிரம்மா சிருஷ்டி பண்ணினார்‌ என்றால்‌, நாகரிக மூளைக்கு 
"இதெல்லாம்‌ சுத்த நான்‌-சென்ஸ்‌"என்று தோன்றுகிறது. 


நன்றாக ஆராய்ந்து பார்த்தால்‌, பெரிய விஞ்ஞான உண்மையே இதில்‌ 
இருக்கிறதென்று தெரிகிறது. இப்படிச்‌ சொல்லும்போது இன்றைய 
விஞ்ஞானத்துக்கு ௮ceptable- ஆக (ஏற்புடைத்தாக) இருந்தால்தான்‌ மத 
விஷயங்களை நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளலாம்‌ என்று நான்‌ சொல்வதாக 
அர்த்தமில்லை. நம்‌ ஸயன்ஸும்‌, ஸயண்டிஸ்டுகளும்‌ எங்கே போக 
முடியாதோ அந்தப்‌ பரமாத்ம தத்துவத்தைச்‌ சொல்கிற வேதத்தை, 
ஸயன்ஸின்‌ லிமிட்டுக்குள்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்று நான்‌ 
சொல்லவில்லை. அதிலுள்ள அநேக விஷயங்கள்‌ ஸயன்ஸுக்கு 
ஒத்துவராமல்கூட இருப்பதாகத்‌ தோன்றலாம்‌. அதனால்‌ அவை தப்பு 
என்று ஆகிவிடாது. ஆனால்‌ இங்கே எடுத்துக்‌ கொண்ட விஷயம்‌ - மூச்சு 
எப்படி சப்தகோவைகளான மந்திரமாக இருக்க முடியும்‌, அதை வைத்துக்‌ 
கொண்டு எப்படி லோக ஸ்ருஷ்டி உண்டாக முடியும்‌ என்ற விஷயம்‌ - 
ஸயன்ஸூக்கும்‌ ஒவ்வியதாகவே இருக்கிறது என்று மட்டும்‌ சொன்னேன்‌. 


2.3 ஒலியும்‌ படைப்பும்‌ 
சப்தம்‌ என்பது என்ன? பர்டா24//௦௩ தான்‌ (அதிர்வுதான்‌) என்று இன்றைய 
ஸயன்ஸில்‌ சொல்கிறார்கள்‌. அணுவிஞ்ஞானமும்‌, ஐன்ஸ்டீன்‌ 
கொள்கையும்‌ என்ன சொல்கின்றனவென்றால்‌ அணுவுக்குள்‌ புகுந்து 
பார்த்தால்‌ எல்லா வஸ்துவும்‌ ஒன்றுதான்‌, அத்வைதம்தான்‌. 
லோகமெல்லாம்‌ ஒரே சக்தி வெள்ளம்தான்‌. எல்லாம்‌ ஒரே கelectro- 


magnetic (மின்காந்த) பிரவாஹம்தான்‌. ஆனால்‌ ஏன்‌ இப்படி வேறு வேறு 


76 


வஸ்துக்களாகத்‌ தெரிகிறது என்றால்‌, அந்த ஒரே சக்தியில்‌ தோன்றுகிற 
வெவ்வேறு விதமான பாமா24/௦1௩ களால்‌ தான்‌ என்று சொல்கின்றன. 


அதிர்வு உண்டானால்‌ சப்தம்‌ உண்டாகிறது. இதையே திருப்பிச்‌ 
சொன்னால்‌, சப்தம்‌ உண்டாக வேண்டுமானால்‌ அதற்கான அதிர்வு 
ஏற்பட்டாக வேண்டும்‌. ஒரே சக்தியில்‌ பலவித ஈvரration ஏற்படுவதால்‌ 
லோக சிருஷ்டி உண்டாவதாகச்‌ சொல்கிற விஞ்ஞானக்‌ கருத்தும்‌, 
பரமாத்மாவின்‌ சுவாஸமான வேத சப்தத்திலிருந்து லோகம்‌ வந்தது 
என்பதும்‌ முழுக்க ஒன்றேதான்‌. 


மநுஷ்யர்கள்‌, பிராணிகள்‌ இருக்கிறோம்‌. நம்முடைய ஆரோக்யம்‌, 
உணர்ச்சிகள்‌ முதலியன எப்படி ஏற்படுகின்றன்‌?நம்முடைய ச்வாஸ 
கதியிலிருந்துதான்‌. நாடிகளில்‌ ச்வாஸம்‌ போகிறபோது ஏற்படுகிற 
vibration களால்‌ தான்‌ தேகத்தின்‌ பல பகுதிகளுக்கும்‌ ஆரோக்யம்‌, 
அல்லது ஆரோக்ய குறைவு ஏற்படுகிறது. யோக ஸாதனங்களால்‌ 
ச்வாஸப்‌ பயிற்சி மூலம்‌ மூச்சை நாடிகளில்‌ ஒழுங்குப்படுத்திக்‌ 


கொள்கிறவர்களுக்கு ஆச்சர்யப்படும்படியான ஆரோக்யம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய ரத்தக்‌ குழாய்களை நறுக்கினால்கூட ரத்தம்‌ 
கொட்டாமலிருக்கிறது. நாடித்துடிப்பு, ஹ்ருதயத்துடிப்பு இவற்றைக்‌ கூட 
நிறுத்திவிட்டு, அவர்களால்‌ பூமிக்கடியில்‌ உயிரோடு ஸமாதியில்‌ இருக்க 
முடிகிறது. பாம்பும்‌ தேளும்‌ கடித்தாலும்‌ விஷம்‌ அவர்களைப்‌ 
பாதிப்பதில்லை. மூச்சினால்‌ உண்டாகும்‌ நாடி சலனத்தை அவர்கள்‌ 
ஒழுங்கு படுத்தியிருப்‌- பதால்தான்‌ இப்படி இருக்கிறது. 


உடம்புக்கு மட்டும்‌ தான்‌ மூச்சு முக்கியம என்றில்லை. மனஸக்கும்‌ 
மனஸின்‌ ஆரோக்யத்திற்கும்‌ அதுவே முக்கியமாயிருக்கிறது. 
எண்ணங்களுக்கு மூலமான மனஸும்‌, மூச்சுக்கு மூலமான பிராண 
சக்தியும்‌ ஒன்றாகவே இருப்பதால்தான்‌ இப்படியிருக்கிறது. நாடி 
சலனத்தாலேயே ஆரோக்யமான ருல்ல) அல்லது ஆரோக்யக்‌ குறைவான 
(கெட்ட) எண்ணங்களும்‌ உண்டாகின்றன. நீங்களே கவனித்துப்‌ பார்த்தால்‌ 


தெரியும்‌. ஒரு தெய்வ ஸந்நிதானத்தில்‌ அல்லது மஹானின்‌ அருகில்‌ 
77 


மனஸ்‌ சாந்தமாக இருக்கிறபோது மூச்சு எப்படி சஞ்சரிக்கிறது; 
காமத்தினால்‌, கோபத்தினால்‌ வேகம்‌ உண்டாகிறபோது ச்வாஸகதி 
எப்படியிருக்கிறது என்று பார்த்தால்‌, ஒன்றுக்கொன்று நிரம்ப 
வித்யாஸமாயிருக்கும்‌. ஸந்தோஷம்‌ என்பதிலேயே கூட தெய்வ 
விஷயமாக ஒரு பஜனையில்‌ அல்லது உத்ஸவத்தில்‌ உண்டாகிறதற்கும்‌, 
இந்திரிய சுகத்தை தருகிற விஷயங்களில்‌ உண்டாவதற்கும்‌ நாடி 
சலனத்தில்‌ வித்யாஸம்‌ தெரியும்‌. பொதுவாக உத்தமமான 
ஸந்தோஷத்தில்‌ மூச்சு வலது நாசித்துவாரத்தில்‌ வரும்‌;வெறும்‌ இந்திரிய 
ஸந்தோஷம்‌ (புலனின்பம்‌) என்றால்‌ இடது நாசித்‌ துவாரத்தில்‌ வரும்‌. 
இத்தனை உணர்ச்சிகளுக்கும்‌ ஆதாரமான சாந்தமான ஸத்வஸ்துவில்‌ 
தியானம்‌ வலுவாகிற போது, ஒரே சீராக, மிக மெதுவாக, இரு 
நாசிகளிலும்‌ ஸமமாக மூச்சு வரும்‌. இத்தனை உணர்ச்சிகளிலும்‌ 
ஆதாரமான சாந்தமான ஸத்வஸ்துவில்‌ தியானம்‌ வலுவாகிற போது, 
ஒரே சீராக, மிக மெதுவாக, இரு நாசிகளிலும்‌ ஸமமாக மூச்சு வரும்‌. 
தியான லக்ஷயத்தில்‌ ஒன்று பட்டுவிடுகிற போது மூச்சே நின்றுவிடும்‌. 
மனஸும்‌ நின்றுவிடும்‌. ஆனால்‌ உயிர்‌ இருக்கும்‌. ஞானம்‌ என்ற 
பேருணர்வு பூரித்து இருக்கும்‌. ஆக, ஜீவன்‌ என்று எடுத்துக்‌ கொண்டால்‌, 
அவனுடைய ஜடமான சரீரம்‌, சைதன்யமான அறிவு இரண்டும்‌ 
ச்வாஸகதியால்‌ உண்டாகி வளர்கிறவைதான்‌; அல்லது அழிகிறவைதான்‌. 
முறையான ச்வாஸகதி என்பது நம்‌ உள்‌- பர்மா -களை ஒழுங்கு 


பண்ணிக்‌ கொள்வதுதான்‌. 


பரமாத்மாவிடமிருந்துதானே இத்தனை ஜட வஸ்துக்களும்‌ சைதன்ய 
வஸ்துக்களும்‌ தோன்றி விருத்தியாகின்றன?அழிவதும்‌ வளர்வதுமாக 
இருக்கின்றன?இதற்கெல்லாம்‌ ஏற்ற சலனங்கள்‌ பரமாத்மா வஸ்துவில்‌ 
ஏற்பட்டுத்தானே ஆகவேண்டும்‌? 


பிரம்மம்‌ நிர்குணமானது, சலனமற்றது என்கிற அத்வைதம்‌ இருக்கட்டும்‌. 
அந்த  அத்வைதத்தின்படியும்‌, இன்னதென்றே சொல்ல முடியாத 
(அநிர்வசனியமான) மாயாசக்தியுடன்‌ கூடி பிரம்மம்‌ பலவான இந்த 


78 


பிரபஞ்சமாக வேஷம்‌ போட்டுக்‌ கொண்டிருப்பதாகச்‌ சொல்லித்தானே 
இருக்கிறது? வேஷமோ, கீஷமோ, இப்படி ஜடமான லோகமென்றும்‌, 
சைதன்யமுள்ள ஜீவர்கள்‌ என்றும்‌ விவகார தசையில்‌ இருக்கிறமாதிரி 
ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டியிருக்‌- கிறது. மாயை என்று சொன்னாலும்‌, 
அதற்கும்‌ ஆதாரமான "மாயின்‌"என்று ஈச்வரனேதான்‌ இருக்கிறான்‌. 
ஆகக்கூடி மாயாசக்தி என்று சொல்லிவிட்டாலும்‌, இது அத்தனையும்‌ 
பரப்பிரம்ம வஸ்துவில்‌ தோன்றின சலனங்கள்‌ தான்‌; 324/௦ கள்‌ தான்‌. 
இத்தனை சலனங்களாலும்‌ அது சலனமடையாமல்‌, உள்ளூர நிர்குண 
சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது. 


ஆனாலும்‌ நம்‌ பார்வையில்‌ சலனங்கள்‌ உண்டுதான்‌. அதுவும்‌ 
கன்னாபின்னா சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது. ஆனாலும்‌ நம்‌ 
பார்வையில்‌ சலனங்கள்‌ உண்டுதான்‌. அதுவும்‌ கன்னா பின்னா என்று 
இல்லாமல்‌ பெரிய பெரிய சூரியன்‌ முதலான கிரஹங்களின்‌ 
ஸஞ்சாரத்திலிருந்து ஆரம்பித்து, ஒரு சின்ன புல்‌, பூண்டு அல்லது கொசு 
உண்டாகிற வரை, எல்லாம்‌ ஒரே மாதிரி நியதிப்படி, ஒழுங்குப்படி நடந்து 
வருகிறது. 


லோக வாழ்க்கை க்ஷேமகரமாக நடக்க இந்த ஒழுங்குதான்‌ ஒத்தாசை 
பண்ணுகிறது. இயற்கைச்‌ சக்திகளை எல்லாம்‌ ஒழுங்குப்படுத்தித்தான்‌ 
பரமாத்மா லோக வாழ்க்கையை உண்டாக்கியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 


இதிலே கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ ஒழுங்கு தப்பிப்போகிற மாதிரியும்‌ 
நடக்கவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்‌. வாழ்க்கைக்கு அநுகூலம்‌ 
செய்யவேண்டிய இயற்கைச்‌ சக்திகள்‌ அப்படிச்‌ செய்யாமலிருக்கிறதையும்‌ 
பார்க்கிறோம்‌. காலத்தில்‌ மழை பெய்யமாட்டேன்‌ என்கிறது; அல்லது 
வெள்ளம்‌ வருகிறது. வேறு ஏதாவது உத்பாதம்‌ உண்டாகிறது. 


ஒழுங்கு தப்பிப்‌ போவதில்‌ இந்த மநுஷ்ய மனஸ்‌ இருக்கிறதே, அது 
எவ்வளவு தூரம்தான்‌ போகும்‌ என்றே சொல்ல முடியாமல்‌, குட்டிச்‌ 
சாத்தனாக அலைகிறது.பிரபஞ்ச வாழ்க்கை முழுதிலும்‌ எத்தனையோ 


ஒழுங்கு, கட்டுப்பாடு, நியதி இருந்தாலும்‌, இந்த மனஸை எடுத்துக்‌ 
79 


கொண்டால்‌, இது மட்டும்‌ ஒரு கட்டுப்பாடும்‌ இல்லாமல்‌ வெறிநாயாகத்‌ 


திரிகிறது. 


இயற்கைக்‌ சக்திகள்‌ நமக்குப்‌ பிரதிகூலமாக இருக்கிற போது, அவற்றைச்‌ 
சரிப்படுத்த வழி உண்டா?நம்‌ மனஸைக்‌ கன்னாபின்னா என்று விடாமல்‌ 
கட்டுப்பாட்டில்‌ கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா? 


சலனம்‌ - சப்தம்‌ இதனால்தான்‌ சகல காரியமும்‌ ஏற்பட்டிருக்கிறது 
என்றால்‌, லோக சக்திகளை அநுகூலம்‌ பண்ணித்த தரவும்‌, நம்‌ 
சித்தத்தையே சுத்தம்‌ பண்ணிக்‌ கொடுக்கவும்‌ கூடச்‌ சப்தங்கள்‌ 
இருக்கத்தான்‌ வேண்டும்‌. அவைதான்‌ வேதம்‌, வேதம்‌ என்பது. 


நம்முடைய ச்வாஸகதியாலேயே, நாம்‌ யோக மார்க்கத்தின்‌ மூலம்‌ 
பரமாத்மாவின்‌ ச்வாஸத்தைப்‌ பிடித்து, லோகோபகாரமாகவும்‌, ஆத்ம 
க்ஷேமகரமாகவும்‌ உள்ள காரியங்களை நடத்திக்‌ கொள்ளலாம்‌. இங்கே 
நாடி சலனம்‌ இருந்தாலும்‌ அது மநுஷ்யக்‌ காதுக்கு எட்டக்‌ கூடிய 


சப்தமாக இருக்கவில்லை. ஸயன்ஸிலேயே மநுஷ்யனின்‌ காதுக்கு எட்ட 
முடியாத சப்தங்கள்‌, மநுஷ்யக்‌ கண்ணின்‌ லென்ஸுக்கு அகப்படாத ஒளி 
அலைகள்‌ எல்லாம்‌ உண்டூ என்று ஒப்புக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


இது மட்டுமில்லை. எட்ட முடியாததை நமக்கு எட்டுகிற மாதிரி மாற்றிக்‌ 
கொடுக்கவும்‌ முடிகிறது. ரேடியோவில்‌ ஒருத்தன்‌ பாடுகிறான்‌ என்றால்‌, 
முதலில்‌ அவன்‌ பாடுகிற சப்தங்கள்‌ மின்சார சக்தியினால்‌ ஒரு விதமான 
காந்த அலைகளாக மாறிவிடுகின்றன. இப்படி மாறின அலைகள்தான்‌ 
ஆகாசத்தில்‌ விடப்படுகின்றன. அப்போது இவற்றை நம்‌ காதால்‌ கேட்க 
முடிகிறதா?இல்லை. ஆனாலும்‌ ரேடியோப்‌ பெட்டியில்‌ உள்ள கருவிகள்‌ 
ஆகாசத்தில்‌ இருக்கிற அந்த மின்சாரக்‌ காந்த அலைகளைப்‌ பிடித்து, 
மறுபடி நம்‌ காதுக்கு எட்டுகிற மாதிரியே சப்த அலைகளாக்கிப்‌ பாட்டாகக்‌ 
கொடுக்கிறது. 


இதைச்‌ சொல்லும்‌ போது விஞ்ஞானம்‌ மதத்துக்கு விரோதியே 
இல்லை;மதத்தை வளர்க்க அதுவேதான்‌ ரொம்ப ஒத்தாசை செய்கிறது 
என்று தோன்றுகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்‌ டெலிபோன்‌, ரேடியோ 
ஆகியன வருவதற்கு முந்தி, 'வேதசப்தமாவது, ச்வாஸமாவது?' என்று 
யாராவது நாஸ்திகர்கள்‌ ஆக்ஷபணை கிளப்பியிருந்தால்‌, அவர்களுக்குப்‌ 
பதில்‌ சொல்லவே முடியாமல்‌ இருந்திருக்கும்‌. இப்போது இந்த ஸயன்ஸ்‌ 
discoveries (கண்டுபிடிப்புகள்‌) தான்‌ நமக்குக்‌ கை கொடுக்கின்றன. 


ஐடமான ரேடியோ பெட்டிக்கு இருக்கிற சக்தியை சைதன்யமுள்ள 
ஜீவர்களும்‌ சம்பாதித்துக்‌ கொள்ள முடியும்‌. அதற்கு மேலும்‌ செய்ய 
முடியும்‌. தபஸ்தான்‌ இந்த சக்தியைத்‌ தருவது. ஒரு ஸத்தியத்தைத்‌ 
தெரிந்து கொண்டுதான்‌ ஆவது என்று, அதற்காக அன்ன ஆகாரத்தை 
விட்டூ, வீடு வாசலை விட்டூ, எப்போது பார்த்தாலும்‌ அதே சிந்தனையாக 
மனஸை ஒருமுகப்படுத்தி விட்டால்‌, அதுதான்‌ தபஸ்‌. இத்தனையிலும்‌, 
'நான்‌ இத்தனை பிரயாசைப்படுகிறேன்‌ அல்லவா?அதனால்‌ எனக்கு 
ஸத்தியம்‌ தெரிந்தே ஆகவேண்டூம்‌'என்ற அஹம்பாவம்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ எத்தனை பிரயாஸைப்‌ பட்டாலும்‌, பகவத்‌ பிரஸாதமாகத்தான்‌ எந்த 
ஸத்தியமும்‌ பிரகாசிக்கும்‌ என்ற விநயம்‌ எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. 
இம்மாதிரி தபஸ்‌ பண்ணி, யோக நிலையில்‌ உச்சிக்குப்‌ போனவர்கள்தான்‌ 


ரிஷிகள்‌. 


ரிஷிகளுக்கு லோக ஸ்ருஷ்டியிலே ஏற்படும்‌ சகல சலனங்களும்‌ 

அதாவது பரமாத்மாவின்‌ ச்வாஸகதிகளும்‌ - தெரிந்தது. தெரிந்தது 
மட்டுமில்லை; மின்சார அலையை சப்தஅலையாக ௦௦ஈ௩£% பண்ணுவது 
மாற்றுவது போல, அந்த சலனங்களுக்குரிய சப்தங்கள்‌ மநுஷ்யக்‌ 
காதுக்கு எட்டுக்கு சப்தங்களாகவும்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்தன. 
அப்படிப்பட்ட சப்தங்களையே வேத மந்திரங்கள்‌ என்று தந்திருக்கிறார்கள்‌. 


ஒன்று தோன்றுகிறது. வேதத்துக்கு "ச்ருதி"என்று ஒரு பேர்‌. கேட்கப்படுவது 

எதுவோ அதுவே ச்ருதி. ச்ரோதம்‌ என்றால்‌ காது. புஸ்தகத்தில்‌ எழுதிப்‌ 

படிக்காமல்‌, குரு சிஷ்ய பரம்பரையாக வாயால்‌ சொல்லிக்‌ காதால்‌ 
81 


கேட்டே வேதம்‌ தலைமுறை தலைமுறை வந்திருப்பதால்‌ அதற்கு "ச்ருதி" 
என்று பேர்‌ ஏற்பட்டிருப்பதாகச்‌ சொல்கிறார்கள்‌. எழுதிப்படிக்கக்‌ கூடாது 
என்று ஏன்‌ வைத்தார்கள்‌ என்றால்‌ வேத சப்தங்களை இப்படி எழுத 
முடியாது என்பதால்தான்‌. 'ழ'வுக்கும்‌, 'ள'வுக்கும்‌ நடுவிலுள்ள சப்தம்‌ 
மாதிரி, லிபியில்‌ கொண்டு வர முடியாத பல சப்தங்கள்‌ வேதத்தில்‌ 
உண்டு. காதால்‌ கேட்டுத்தான்‌ இவை வரவேண்டும்‌. அதோடுகூட 
உதாத்தம்‌, அநுதாத்தம்‌, ஸ்வரிதம்‌ என்றெல்லாம்‌ வேத மந்திரங்களுக்கும்‌ 
ஸ்வரமும்‌ உண்டு. அதாவது ஒரு அக்ஷரத்தை உயர்த்த வேண்டும்‌. 
இன்னொன்றைத்‌ தாழ்த்திச்‌ சொல்ல வேண்டும்‌. சிலதை ஸமமாகச்‌ 
சொல்ல வேண்டும்‌. சிலதை சமமாக சொல்ல வேண்டும்‌. புஸ்தகத்தில்‌ 
எத்தனைதான்‌ i௮எரரtical mark போட்டு காட்டினாலும்‌, அச்சுப்பிழை வந்து 
விட்டால்‌, உச்சாரணக்‌ கோளாறாகும்‌;உச்சரிப்பு தப்பினால்‌ பலனே 
போய்விடும்‌. ஒர்‌ அக்ஷரத்தை அழுத்தி அல்லது மெல்லிசாகச்‌ 
சொல்லுகிறதால்‌ ஏற்படுகிற சலனத்துக்கும்‌ இன்னோர்‌ அக்ஷரத்தை 
அப்படிச்‌ சொல்வதால்‌ உண்டாவதற்கும்‌ நிறைய வித்யாஸமிருக்கும்‌. 
நம்முடைய உணர்ச்சிகள்‌, இயற்கையை நடத்தி வைக்கும்‌ தேவசக்திகள்‌, 
இவையும்‌ இந்த வித்யாஸத்துக்கு ஏற்ப மாறிப்‌ போகும்‌. 


ஒன்றுக்‌ கொன்று உச்சாரணம்‌ மாறுபட்டால்‌ எத்தனை விபரீதம்‌ 
உண்டாகிவிடும்‌ என்பதற்கு, வேதத்திலேயே தைத்ரீய ஸம்ஹிதையில்‌ 
ஒரு கதை இருக்கிறது. இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளை தனக்குப்‌ 
பிறக்க வேண்டும்‌ என்பதற்காக த்வஷ்டா என்ற தேவதச்சன்‌ ஒரு 


மந்திரத்தை ஜபம்‌ பண்ணினான்‌. அப்போது அக்ஷரங்களின்‌ உச்சரிப்பில்‌ 
உதாத்தம்‌, அநுதாத்தம்‌ என்று சொன்னேனே, இந்த உயர்த்தல்‌ -தாழ்த்தலில்‌ 
அவன்‌ தப்பு பண்ணியதாலேயே, அவன்‌ விரும்பின பலனுக்கு நேர்மாறாக, 
"இந்திரனை வதைக்கக்‌ கூடிய பிள்ளைக்கு நேர்மாறாக, 'இந்திரன்‌ 
வதைக்கக்கூடிய பிள்ளை', அதாவது இந்திரனால்‌ வதைக்கப்‌ படக்கூடிய 
பிள்ளை'தனக்கு வேண்டூம்‌ என்று அவன்‌ பிரார்த்தித்ததாக ஆகிவிட்டது. 
கதையும்‌ அப்படியே பிற்பாடு நடந்தது. 


ரேடியோவில்‌ ஒரு wave length (அலைவரிசை) கொஞ்சம்‌ தப்பினால்‌ கூட, 
வேறு ஏதோ ஸ்டேஷனை அல்லவா பிடித்து விடூகிறது?மயிரிழை 
தப்பாமல்‌ ரேடியோவில்‌ வேவ்‌-லெங்க்த்‌ வைத்தால்தானே சரியாகக்‌ 
கேட்கிறது?இப்படியேதான்‌ வேத உச்சாரணமும்‌. கொஞ்சம்கூட ஸ்வரம்‌ 
தப்பிப்‌ போகக்‌ கூடாது. வேவ்‌ - லெங்க்த்‌ மாறினால்‌ ஸ்டேஷன்‌ 
மாறிவிடுகிற மாதிரி, வேத சப்தம்‌ மாறினால்‌ பலனே மாறிவிடும்‌. 


இதனாலெல்லாந்தான்‌ வேதத்தைக்‌ காதால்‌ கேட்டுப்‌ பாடம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று வைத்தார்கள்‌. "ச்ருதி" என்று 
ஸம்ஸ்கிருதத்திலும்‌, 'எழுதாக்‌ கிளவி' என்று தமிழிலும்‌ வேதத்துக்கு பேர்‌ 
ஏற்பட்டது. 


"ச்ருதி" என்ற பெயருக்கு இன்னொரு காரணமும்‌ தோன்றியதைச்‌ சொல்ல 
வந்தேன்‌. மற்ற சாதாரண ஜனங்களுக்குக்‌ கேட்காத இந்த திவ்ய 
சலனங்களின்‌ சப்தங்கள்‌ ரிஷிகளுக்குக்‌ கேட்கத்தானே செய்தது?அதை 
அவர்கள்‌ புஸ்தகத்திலே படித்தார்களா?அல்லது அவர்களாக 
இயற்றினார்களா? இரண்டுமில்லாமல்‌ ஆதியிலேயே கேட்கப்‌ பட்டு 
லோகத்துக்கு வந்ததாலும்‌ "ச்ருதிரஎன்று சொல்லலாம்‌ என்று தோன்றிற்று. 
ரிஷிகளுக்கு "மந்த்ர த்ரஷ்டாக்கள்‌ என்று பெயர்‌ என்று சொன்னேன்‌. 


'த்ரஷ்டா'என்றால்‌, பார்ப்பவன்‌. "பார்ப்பான்‌" என்பதற்குக்‌ கூட அதுதான்‌ 
அர்த்தம்‌. மந்திரங்களைப்‌ 'பார்த்தவர்கள்‌'என்றால்‌, அவர்கள்‌ 
"மந்திரங்களைக்‌ கேட்கவில்லை" என்று ஆகும்‌. மந்திரங்கள்‌ 
அவர்களுடைய கண்ணுக்கு அகண்ட ஆகாசத்தில்‌ கூட்டங்கூட்டமாக 
தெரிந்தன என்று 'மந்த்ர த்ரஷ்டா'என்பதற்கு அர்த்தம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளலாம்‌. 


இதில்‌ எது சரி? பார்த்தார்களா? கேட்டார்களா? பார்த்தார்கள்‌ என்றால்‌ 
வேதமந்திரங்கள்‌ எந்த லிபியில்‌ எழுதியிருந்தது?தேவநாகரி, கிரந்தம்‌, 
எல்லாவற்றுக்கும்‌ மூலமான ப்ராம்மி முதலான எந்த லிபியும்‌ இல்லாத 
காலத்தில்‌, எந்த எழுத்தில்‌ மந்திரங்கள்‌ தெரிந்தன?வேத சப்தங்களையும்‌, 
ஸ்வரங்களையும்‌ உள்ளது உள்ளபடி எந்த லிபியிலும்‌ எழுதி முடியாதே! 

83 


இதற்கெல்லாம்‌ பதில்‌ என்னவென்றால்‌, பார்த்தார்கள்‌, கேட்டார்கள்‌ 
என்றெல்லாம்‌ சொன்னாலும்‌, வாஸ்தவத்தில்‌ வேத மந்திரங்கள்‌ 
ரிஷிகளுடைய உயர்ந்த தியான நிலையில்‌ அவர்களுடைய 
ஹ்ருதயத்திலே ஸ்புரித்தன, அதாவது 15% ஆயின என்பதுதான்‌. அந்த 
நிலையில்‌ அவர்களுடைய கண்‌ பார்க்காமலும்‌, காது கேட்காமலுங்கூட 
இருந்திருக்கும்‌. அப்படி அப்படியே உள்‌ மனஸில்‌ மந்திர ஸப்தங்கள்‌ flash 
ஆகியிருக்கும்‌. 


காண்பது, பார்ப்பது என்பது கண்ணால்‌ செய்கிற காரியத்தை மட்டும்‌ 
குறிப்பதல்ல. எல்லா உணர்ச்சியையும்‌ அது குறிக்கும்‌. "ஒருத்தன்‌ 
வாழ்க்கையில்‌ பல இன்ப துன்பங்களைக்‌ " கண்டான்‌ " என்று சொல்கிற 
இடத்தில்‌, 'கண்டான்‌'என்றால்‌ கண்ணால்‌ பார்த்தான்‌ என்று மட்டுமா 
அர்த்தம்‌ ?'அநுபவித்தான்‌'என்பதுதானே அதன்‌ பொருள்‌? 


'மந்த்ர  த்ரஷ்டா'என்றாலும்‌, இப்படியே அநுபவித்தில்‌ தெரிந்து 
கொண்டதாக வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


வேதம்‌ சப்த ரூபத்தில்‌ இருப்பதால்‌ அதை நம்முடைய காதுகளுக்கு 
மேற்பட்ட திவ்ய சக்தி பெற்ற காதுகளால்‌ (திவ்ய ச்ரோத்ரத்தால்‌) ரிஷிகள்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. 


அர்ஜுனன்‌ பகவானின்‌ விச்வரூபத்தைப்‌ பார்க்க ஆசைப்பட்டான்‌; அப்போது 
கிருஷ்ண பரமாத்மா, 'இந்த உன்‌ கண்ணால்‌ என்‌ விச்வரூபத்தை பார்க்க 
முடியாது. உனக்கு அதற்கான வேறு திருஷ்டியை, தெய்விகமான 
பார்வையைத்‌ தருகிறேன்‌ என்று சொன்னதாகக்‌ கீதையில்‌ இருக்கிறது. 


" திவ்யம்‌ ததாமி தே ௪௯ : " 


அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷ$ஸ்‌ (தெய்விக ஆற்றல்‌ வாய்ந்த கண்‌) 
உண்டானது போல்‌, ரிஷிகளுக்கு பரமாத்மாவிடமிருந்து தோன்றி அகண்ட 


ஆகாசத்தில்‌ வியாபித்திருந்த மந்திர சப்தங்களைக்‌ கிரஹிக்கக்‌ கூடிய 
திவ்ய ச்ரோத்ரம்‌ (தெய்வீக சக்தி வாய்ந்த காது) உண்டாகியிருந்தது. 


லோக ச்ருஷ்டிக்கும்‌ லோக வாழ்க்கைக்கும்‌ வேண்டிய சப்த சலனங்களை 
மட்டும்தான்‌ வேதம்‌ கொடுக்கிறது என்றில்லை. இதைத்‌ தாண்டி பரமாத்ம 
ஸத்யத்தோடு ஒன்றாகப்‌ போய்‌ விடவும்‌ அதில்‌ மந்திரங்கள்‌ 
இருக்கின்றன. ஒருத்தன்‌ வந்த வழியாகவே திரும்பிப்‌ போனால்‌ புறப்பட்ட 
இடத்துக்கே போய்‌ சேரந்து விடுவான்‌ அல்லவா? அந்த மாதிரி ஸ்ருஷ்டி 
எப்படி வந்தது என்று பார்த்துக்‌ கொண்டே போகிற போது, கடைசியில்‌ 
சலனமே எழும்பாத ஸ்தானத்துக்கு அது கொண்டு விட்டுவிடுகின்றது. சில 
மந்திரங்களினால்‌ ஏற்படும்‌ நாடி சலனமே அங்கே அழைத்துப்‌ போகிறது. 
உபநிஷத்‌ மஹா வாக்யங்கள்‌, பிரணவம்‌ எல்லாம்‌ இப்படிப்‌ பட்டவைதான்‌. 


இவ்வளவும்‌ எதற்குச்‌ சொல்ல வந்தேன்‌ என்றால்‌, வேதத்தை யாரும்‌ 
இயற்றவில்லை ;ரிஷிகளும்‌ இயற்றவில்லை; பரமாத்மாவுமேகூட 
யோசித்து யோசித்து ஒலைச்‌ சுவடியும்‌, எழுத்தாணியும்‌ வைத்துக்‌ 
கொண்டூ வேதத்தை எழுதவில்லை என்று விளக்குவதற்குத்தான்‌. 


2.4 வெள்ளையர்‌ ஆராய்ச்சி - நல்லதும்‌ கெட்டதும்‌ 


போது தேசம்‌ இருக்கிற துர்த்த-யில்‌, 'ஒரியன்டலிஸ்ட்‌', 'இன்டாலஜிஸ்ட்‌' 
எனப்படுகிற வெள்ளைக்காரர்களும்‌, அவர்களு- டைய வழியைப்‌ 
பின்பற்றுகிற நம்முடைய ஆராய்ச்சியா- ளர்களும்‌ 
சொல்லுகிறதிலிருந்துதான்‌ வேதங்களைப்‌ பற்றி ரொம்பவும்‌ 
உபயோகமான பல ஆராய்ச்சிகளை வெள்ளைக்காரர்கள்‌ 
பண்ணியிருப்பதை ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. அவர்களுடைய தொண்டுக்கு 
நாம்‌ நன்றி சொல்லத்தான்‌ வேண்டும்‌. மாக்ஸ்முல்லர்‌ போலப்‌ பலர்‌ 
வாஸ்தவமாகவே 

வேதத்திலுள்ள கெளரவ புத்தியினாலேயே எத்தனையோ பரிச்ரமப்பட்டு 


தோண்டித்‌ துருவிச்‌ சேகரம்‌ பண்ணி, ஆராய்ந்திருக்கிறார்கள்‌. வால்யூம்‌ 
85 


வாஸ்யூமாகப்‌ புஸ்தகம்‌ போட்டிருக்கிறார்கள்‌. ஸர்‌ வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ 
என்று இருநூறு வருஷங்களுக்கு முந்திக்‌ கல்கத்தா ஹைகோர்ட்‌ ஜட்ஜாக 
இருந்தவர்‌ ஆரம்பித்த "ஏஷியாடிக்‌ ஸொஸைட்டி"போட்டிருக்கும்‌ வைதிக 
புஸ்தகங்களைப்‌ பார்த்தாலே பிரமிப்பாயிருக்கும்‌. மாக்ஸ்முல்லர்‌, ஈஸ்ட்‌ 
இன்டியா கம்பெனி உதவியுடன்‌ எமாயண பாஷ்யத்தோடு ரிக்‌ 
வேதத்தையும்‌, இன்னும்‌ பல ஹிந்து மத நூல்களையும்‌ ஸீரியஸாக 
அச்சட்டிருக்கிறார்‌. இப்படி இங்கிலீஷ்காரர்கள்‌ மட்டுமின்றி, ஜெர்மனி - 
பிரான்ஸ்‌- ருஷ்யா தேசத்தவர்களும்‌ நிரம்ப உழைத்து ஆராய்ச்சி 
பண்ணியுள்ளனர்‌. "கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்டுபிடித்ததைவிட, 
ஹிந்துக்களின்‌ வேதங்களை நாம்‌ கண்டுபிடித்ததுதான்‌ பெரிய டிஸ்கவரி" 
என்று கூத்தாடிய வெள்ளைக்காரர்‌ உண்டு. தேசம்‌ முழுவதும்‌ சிதறிக்‌ 
கிடந்த வேத வேதாங்களைக்‌ கண்டு பிடித்து, தர்ம -க்ருஹ்ய-ச்ரெளத 
ஸத்ரங்களோடூ மொழி பெயர்த்து பப்ளிஷ்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
வைதிக சாஸ்திரங்கள்‌ மட்டுமின்றி குண்டலினீ தந்திரம்‌ பிரபலமானதே 
ஆர்தர்‌ அவலான்‌ என்கிற ஸர்‌ ஜான்‌ உட்ராஃபின்‌ புஸ்தகங்களால்தான்‌. 


நம்‌ கலாசாரத்தின்‌ மற்ற அம்சங்களுக்கும்‌ உதவிய வெள்ளைக்காரர்‌ 
உண்டு. கர்ஸன்‌ வைஸ்ராயாக இருந்தபோது ஒProtection of Ancient 
Monuments என்று சட்டம்‌ கொண்டு வந்தால்தான்‌ நம்முடைய 
கோயில்கள்‌ முதலியவற்றை யார்‌ வேண்டுமானாலும்‌ இடிக்கலாம்‌ என்ற 
நிலை மாறிற்று. ஃபெர்கூஸன்‌ தேசம்‌ முழுவதும்‌ உள்ள நம்‌ சிற்பச்‌ 
செல்வங்களை ஃபோட்டோ எடுத்துப்‌ பிரச்சாரம்‌ பண்ணினான்‌. கன்னிங்‌ 
ஹாம்‌, மார்ட்டிமர்‌ வீலர்‌, ஸர்‌ ஜான்‌ மார்ஷல்‌ முதலானவர்கள்‌ 
ஆர்க்கியாலஜியில்‌ (தொல்‌ பொருளியலில்‌) நிரம்பச்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
மெக்கன்ஸி தேசம்‌ முழுவதும்‌ ஏட்டுச்‌ சுவடிகளை சேகரித்தால்தான்‌ நம்‌ 
பழைய சாஸ்திரங்களில்‌ பலவற்றை இன்று தெரிந்து கொள்ள முடிகிறது. 


எபிக்ராஃபிக்கென்றே (சாசனங்களுக்கென்றே இலாகா வைத்ததும்‌ 
வெள்ளைக்கார ஆட்சியில்தான்‌. 


இப்படியாக, நமக்கு எத்தனையோ கெடுதலை உண்டு பண்ணின 
வெள்ளைக்கார ஆட்சியிலும்‌ சில நன்மைகள்‌ விளைந்தன. ஆனாலும்‌ 
இந்த நன்மைக்குள்ளேயே கூடச்‌ சில கெடுதல்களும்‌ உண்டாயின. 
ஏனென்றால்‌ ஒரியன்டலிஸ்ட்‌, இன்டாலஜிஸ்ட்‌ என்கிறவர்களில்‌ 
பலருடைய உத்தேசம்‌, வேதத்திலிருந்து சரித்திரத்தை நிர்மானிப்பது, 
அப்படிச்‌ சொல்லிக்கொண்டு ஆரியர்‌-திராவிடர்‌ என்று துவேஷம்‌ 
உண்டாக்குவது முதலானவைதான்‌. அவர்கள்‌ "பகுத்தறிவுக்‌ 
கொள்கை என்பதன்படி அதிந்திரியமான- தையெல்லாம்‌ allegory 
(உருவகம்‌) என்று தப்பர்த்தம்‌ செய்வார்கள்‌. இவல்யூஷன்‌ தியரி 
(பரிணாமக்‌ கொள்கைப்‌) படி வேதரிஷிகள்‌ நம்மைவிட தாழ்ந்த Primitive - 
கள்‌ என்றே வைத்து இவர்கள்‌ பெரும்பாலும்‌ வியாக்கியானம்‌ 
செய்வார்கள்‌. கிறிஸ்துவ மதத்தைப்‌ பரப்பும்‌ உள்நோக்கத்திலேயே நம்‌ 
மதநூல்களை ஆராய்ச்சி செய்து, நடுநிலைமை மாதிரி காட்டிக்‌ கொண்டே 
நம்மை மட்டந்தட்டியவர்களும்‌ உண்டு. தங்கள்‌ பாஷை க்கும்‌ 
ஸம்ஸ்கிருதத்துக்கும்‌ உள்ள ஒற்றுமையைப்‌ பார்த்து comparitive 
philology (மொழி ஒப்பு இயல்‌) - காகவே ஆராய்ச்சி பண்ணினவர்‌ அநேகர்‌. 
அவர்கள்‌ செய்த ரிஸர்ச்‌, பிரசாரம்‌, உழைப்புக்கெல்லாம்‌ அவர்களை நாம்‌ 
சிலாகிக்கலாம்‌. ஆனால்‌ வேதங்களின்‌ முக்கிய நோக்கம்‌ ( றபரrறpose ) 
லோக கே்ஷேமார்த்தம்‌ வேத சப்தத்தை பரப்பி அத்யயனம்‌ பண்ணுவது 
என்பனவே. இந்த இரண்டையும்‌ தள்ளிவிட்டு, புத்திக்கு அதீதமான 
வேதத்தை புத்தியால்‌ ஆராய்ந்து, ஜனங்களின்‌ வாக்கிலும்‌ காரியத்திலும்‌ 
உயிரோடு வாழ வேண்டிய வேதத்தைப்‌ பெரிய புஸ்தகங்களாக்கி 
லைப்ரரியில்‌ வைப்பது, ஜூ (2௦௦) வில்‌ இருக்க வேண்டிய ஜீவ 
ஜந்துக்களைச்‌ 'செத்த காலேஜில்‌ (மியூசியத்தில்‌) வைக்கிற மாதிரிதான்‌. 


2.5 கால ாய்ச்சி சரியல்ல 


வெள்ளைக்காரர்கள்‌ விஷயத்துக்கு ஏன்‌ வந்தேன்‌ என்றால்‌, வேதாம்‌ 


அநாதி என்பதைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, வெள்ளைக்காரர்களின்‌ 
அபிப்ராயத்தைச்‌ சொல்ல வந்தேன்‌. வேதம்‌ அநாதி என்றால்‌ 
அவர்களுடைய மனப்பான்மைக்கு அது ஏற்கும்படியாக இல்லை. 


87 


என்னதான்‌ நடுநிலைமை, Scientific research என்றாலும்‌, "இந்த 
ஹிந்துக்களின்‌ புஸ்தகத்துக்கு இப்படி ஒரு ஏற்றம்‌ தருவதா?என்று 
அவர்களில்‌ சிலருக்கு மனஸுக்கு ஸம்மதப்படவில்லை. இன்னும்‌ சில 
பேர்‌ இப்படியில்லாவிட்டாலும்‌ பகுத்தறிவுப்படி,  ஸயன்டிஃபிக்காக 
ஆராய்ச்சி பண்ணத்தான்‌ எதையும்‌ ஒப்புக்கொள்ளலாம்‌ என்ற 
அபிப்ராயத்தில்‌ ரிஸர்ச்‌ செய்திருக்கிறார்கள்‌. அநாதி என்கிற வாதத்தை 
ஏற்கமுடியாமல்‌, இதே ரீதியில்‌ அநேகம்‌ படித்த ஹிந்துக்களும்‌ ஆராய்ச்சி 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ ஆராய்ச்சி மூலம்‌ காலம்‌ கணிப்பதில்‌ முக்யமாக இரண்டு தினுசு 
இருக்கிறது. ஒன்று வானசாஸ்திர ரீதியில்‌ (astronomical -ஆகப்‌) 
பண்ணுவது. இன்னொன்று பாஷையின்‌ ரூபத்தை வைத்து நிர்ணயம்‌ 
பண்ணுவது. இப்படிச்‌ செய்து வேதத்துக்கு வந்திருக்கிறார்களா என்றால்‌, 
அதுதான்‌ இல்லை. ஒவ்வொரு அறிஞர்‌ ஒவ்வொரு அபிப்ராயத்தைச்‌ 
சொல்கிறார்‌. திலகர்‌ கி.மு. 3000 என்கிறார்கள்‌. அதைவிடக்‌ கிட்டத்தில்‌ 
கி.மு. 1500-க்கு வேதகாலத்தை இழுத்து விட்டிருக்கிறவர்களும்‌ உண்டு. 


மற்ற மதப்‌ புஸ்தகங்களைப்‌ பற்றி இப்படி அபிப்ராய பேதம்‌ இல்லை. 
பெளத்தர்களின்‌ த்ரிபிடகத்தை எடூத்துக்‌ கொண்டால்‌ அது அசோகன்‌ 
காலத்தில்‌ எழுதப்பட்டது என்றும்‌, ஆனாலும்‌ அதிலுள்ள புத்தரின்‌ 
உபதேசங்கள்‌ அசோகருக்குச்‌ சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி, அதாவது 
இன்றைக்கு 2500 வருஷத்துக்கு முன்‌ புத்தர்‌ சொன்னவை என்றும்‌ 
ஏகமனதாக அபிப்ராயப்படுகிறார்கள்‌. பைபிளின்‌ ந்யூ டெஸ்ட்மென்ட்‌ 
உண்டாகிக்‌ கிட்டதட்ட 2000 வருஷம்‌ ஆகிறது என்பதிலும்‌ ஏகோபித்த 
அபிப்ராயம்‌ இருக்கிறது. குரான்‌ உண்டாகி சுமார்‌ 1300 வருஷம்‌ ஆகிறது 
என்று ஸகலரும்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. நம்‌ வேதத்தின்‌ விஷயத்தில்‌ 
மட்டும்‌ இப்படி ஒரு முடிவான தீர்மானம்‌ ஏற்படாமலிருக்கிறது. 


இரண்டு தினுசான காலக்கணக்கு என்று சொன்னேனே, அதைக்‌ கொஞ்சம்‌ 

விளக்க வேண்டும்‌. வேதத்திலே சில இடங்களில்‌ அப்போதிருந்த 

கிரஹங்களின்‌ நிலைமை பற்றிச்‌ சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட 
88 


astrological conjunction (கிரஹச்‌ சேர்க்கை) எப்போது ஏற்பட்டிருக்கும்‌ 
என்று வான சாஸ்திரப்படிக்‌ கணக்குக்கு வருகிறார்கள்‌. 


ஆனால்‌ இந்த மாதிரியான கிரஹச்‌ சேர்க்கை ஒரே ஒரு தடவை கி.மு. 
6000-ல்‌ தான்‌ ஏற்பட்டது என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?அதற்கு முந்தியும்‌ 
பல தடவை இதே மாதிரி இருந்திருக்கும்‌. இந்த சிருஷ்டியில்‌ 
மட்டுமில்லாமல்‌, இந்த சிருஷ்டிக்கு முற்பட்ட பிரளயத்துக்கு முந்தியிருந்த 
சிருஷ்டிகளிலும்‌ இதே கிரஹ நிலைமைகள்‌, planetary positions 
எத்தனையோ 


தடவை இருந்திருக்கும்‌. வேதத்திலே குறிப்பிட்டிருப்பது இவற்றில்‌ எது 
எப்படித்‌ தீர்மானமான முடிவு பண்ணுவது?ஆகையால்‌, 
காலத்தையெல்லாம்‌ துளைத்துக்‌ கொண்டு பார்க்கக்கூடிய அதீந்திரிய 
சக்தி வாய்ந்த ரிஷிகள்‌ சேர்த்துக்‌ கொடுத்த வேதங்களில்‌ இப்படிப்பட்ட 
கணக்குகள்‌ பொருந்தாமல்தான்‌ இருக்கின்றன. வேதத்திலேயே 
இருக்கப்பட்ட உட்சான்று (1nternalEvidence) என்று ஆராய்ச்சிக்காரர்கள்‌ 
பெரிதுபடுத்துகிற வானசாஸ்திரக்‌ கணக்கு, வாஸ்தவத்தில்‌ விஷயத்தைத்‌ 
தெளிவுபடுத்தவேயில்லை. 


இன்னொரு, கணக்கு, பாஷையை வைத்துச்‌ செய்வது என்று சொன்னேன்‌. 
பாஷையை வைத்துச்‌ செய்வது என்று சொன்னேன்‌. பாஷையில்‌ மொழி, 
டH, (script) என்று இரண்டு இருக்கின்றன. 


இப்போது நம்‌ தேசத்தில்‌ இருக்கப்பட்ட லிபிகளுக்கெல்லாம்‌ ஆதிமூலமாக 
பிராம்மி டர இருக்கிறது. இப்போது பார்த்தால்‌ தமிழ்‌ எழுத்துக்கும்‌, 
தேவநாகரி (ஸம்ஸ்கிருத) எழுத்துக்கும்‌ சம்பந்தமே இல்லாத மாதிரி 
இருக்கிறது. ஆனால்‌ - பல நூற்றாண்டுகளாக வந்திருக்கிற 
சாஸனங்களை ஆராய்ச்சி பண்ணிப்‌ பார்த்து, நூற்றாண்டு வாரியாக 
பிராம்மி லிபியில்‌ ஏற்பட்ட மாறுதல்களுகளுக்கு சார்ட்‌ (chart) 
போட்டிருக்கிறார்கள்‌. அதைப்‌ பார்த்தால்‌ மூலமான பிராம்மியிலேயே 


தான்‌ ஒவ்வொரு காலத்தில்‌ ஒருவிதமான மாறுதல்கள்‌ ஏற்பட்டு, 


89 


இப்போது பார்த்தால்‌ ஒன்றுக்கொன்று ஸம்பந்தமேயில்லாமல்‌ தோன்றும்‌ 
லிபிகள்‌ எல்லாம்‌ அந்த ஒரே மூலத்திலிருந்து வந்திருக்கின்றன என்று 
தெரிகிறது. இப்போது இருப்பதெல்லாம்‌ பிராம்மியில்‌ மீசை போட்டுக்‌ 
கொண்ட எழுத்துக்கள்‌, கொம்பு முளைத்த எழுத்துக்கள்‌ என்றுதான்‌ 
எனக்கு வேடிக்கையாகத்‌ தோன்றும்‌. சார்ட்டைப்‌ பார்த்தால்‌ உங்களுக்கும்‌ 
அப்படித்தான்‌ தோன்றும்‌. சில சமயங்களிலும்‌ பிராம்மி எழுத்தின்‌ 
நடுவிலே மீசை மாதிரி ஒன்று சேர்கிறது. தேவநாகரி உ,ஊ எல்லாம்‌ 
இப்படித்தான்‌ இருக்கின்றன. தமிழ்‌ எழுத்துக்கள்‌ அநேகம்‌ கொம்பு 
போட்டுக்கொண்டு தோன்றியிருக்கின்றன. இம்மாதிரியான ஒவ்வொரு 
மாறுதலும்‌ ஏற்பட இத்தனை காலம்‌ ஆகிறது என்று நன்றாக 
நிர்ணயமான சரித்திர காலச்‌ சாஸனங்களைப்‌ பார்த்து தெரிந்து கொள்ள 
முடிகிறது. இந்த அடிப்படையில்‌ கணக்குப்‌ பண்ணியே இதுவரை காலம்‌ 
தெரியாதிருக்கிற ஒரு சமயத்தைச்‌ சேர்ந்த சாஸனத்தின்‌ லிபியைப்‌ 
பார்த்து, அது இன்ன காலத்தைச்‌ சேர்ந்தது என்று நிர்ணயம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


வேதத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ அதை எங்கேயும்‌ கல்வெட்டில்‌ 


எழுதிவைக்கவில்லை. ஆனபடியால்‌ லிபியைப்‌ பார்த்து காலநிர்ணயம்‌ 


பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை. 


பாஷை ரீதியில்‌ உள்ள இன்னொரு விதமான அடிப்படையில்தான்‌ வேத 
காலத்தை ஆராய்கிறார்கள்‌. அது என்னவென்றால்‌ வார்த்தைகளில்‌ ரூபம்‌, 
ஒலிகளின்‌ வடிவம்‌ மாறிக்‌ கொண்டே வந்திருக்கிறது. சங்க காலத்தில்‌ 
இருந்த அநேக தமிழ்‌ வார்த்தைகள்‌ இப்போது ரொம்பவும்‌ 
உருமாறியிருக்கின்றன. ஒவ்வொரு பாஷையிலும்‌ இப்படியேதான்‌. சில 
சப்தங்கள்‌ தேய்ந்து, உதிர்ந்து போகின்றன. சப்தம்‌ மட்டுமின்றி அர்த்தமும்‌ 
மாறுகிறது. இப்போது 'வெகுளி'என்றால்‌ 'அப்பாவி' என்று அர்த்தம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறோம்‌. ஆனால்‌ ஆதியில்‌ 'வெகுளி' என்றால்‌ கோபம்‌, 
கோபிஷ்டன்‌ என்று அர்த்தம்‌ இருந்தது. இப்போதுங்கூட வெகுண்டு 
எழுந்தான்‌ என்கிறபோது பழைய அர்த்தத்தில்‌ தான்‌ சொல்கிறோம்‌. 


90 


பழைய காலத்தில்‌ மாண்ட என்றால்‌ செத்துப்‌ போன என்ற அர்த்தமே 
கிடையாது;புகழுடைய என்பதே அதன்‌ அர்த்தம்‌ என்று ஒரு தமிழ்ப்‌ புலவர்‌ 
சொன்னார்‌. இதே மாதிரி ஸம்ஸ்க்ருதத்திலும்‌ உண்டு. பிற்கால 
காவியங்களைப்‌ புரிந்து கொள்கிற மாதிரி வேதங்களைப்‌ புரிந்து கொள்ள 
முடியவில்லை. எல்லா பாஷையிலுமே இப்படி உண்டு. இதில்‌ நம்‌ தேச 
பாஷைகள்‌ எவ்வளவோ தேவலை. இங்கிலீஷ்‌ பாஷையில்‌ ஒரு ஆயிர 
வருஷத்துக்கே உட்பட்ட Anஏl௦-SaX௦॥ என்கிற ஒல்ட்‌ இங்கிலீஷில்‌ ஒரு 
வரிகூட இன்றைய வெள்ளைக்காரர்களுக்குப்‌ புரியாது. ஒரு முந்நூற்று 
சொச்சம்‌ வருஷத்திலேயே அமெரிக்காவில்‌ இங்கிலீஷ்‌ ரொம்பவும்‌ மாறி 
அமெரிக்கன்‌ இங்கிலீஷ்‌ என்று தனியாகப்‌ பெயர்‌ வைக்கிற அளவுக்கு 
ரூபபேதம்‌ அடைந்திருக்கிறது. 


சிறுகச்‌ சிறுக ஒரு ஒலி ஜனங்களிடத்தில்‌ புழக்கத்தால்‌ தேயந்து தேய்ந்து 
உருமாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்று கணக்கு 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 


அர்த்தம்‌ மாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்பதை ஆராய்ச்சியின்‌ 
மூலம்‌ இவ்வளவு தெளிவாக நிர்ணயம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌ என்று 
சொல்ல முடியாது. ஆகையால்‌ சப்த ரூபத்தைப்‌ பார்க்கிற ரீதியிலேயே 
வேதவாக்யங்களைப்‌ பார்த்துக்‌ காலம்‌ கணிக்கிறார்கள்‌. ஒவ்வொரு 
இருநூறு வருஷத்துக்கும்‌ ஒரு சப்தம்‌ இப்படியிப்படி மாறுகிறது. இதன்படி 
பிற்கால சப்தமொன்று வேதத்தில்‌ இப்படி இருக்கிறதென்றால்‌ அது 
இத்தனை முறை மாறியிருக்க வேண்டும்‌. இத்தனை ஈ௱யர்‌க14/0ஈ 
ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம்‌. வேத சப்தம்‌ ஒன்றுக்கும்‌ பிற்கால 
சப்தத்துக்கும்‌ நடுவே பத்து மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்கிற வேண்டும்‌ 
என்றால்‌ 10-200-2000 வருஷத்துக்கு முந்தி வேதம்‌ உண்டாயிற்று என்று 
அர்த்தம்‌. ரொம்பவும்‌ அதிகமாகப்‌ போனால்‌ இன்னொரு சப்தம்‌ முப்பது 
தரம்‌ மாறியிருப்பதாகத்‌ தெரிகிறதென்றால்‌, வேதம்‌ உண்டாகி 30%200=6000 
வருஷம்‌ ஆகிறது என்று அர்த்தம்‌. அதாவது கி.மு.4000-க்கு முந்தி வேதம்‌ 


இல்லை என்கிற மாதிரி பல அபிப்ராயங்களைச்‌ சொல்கிறார்கள்‌. இந்த 
அடிப்படை தப்பு என்பதை ஒரு திருஷ்டாந்தத்தால்‌ புரியவைக்க முடியும்‌. 


நம்‌ அகங்களில்‌ அநேக விதமான பாத்திரங்கள்‌ இருக்கின்றன. சிலவற்றை 
ஜாஸ்தி உபயோகிப்போம்‌. சிலதை அவ்வளவுக்கு உபயோகிக்க 
மாட்டோம்‌. வெண்கலப்‌ பானையில்‌ தினம்‌ தினம்‌ சாதம்‌ வடிக்க 
வேண்டும்‌. தினமும்‌ அதை இரண்டு வேளையும்‌ நன்றாகத்‌ தேய்க்க 
வேண்டும்‌. அதனால்‌ அது சீக்கிரத்தில்‌ தேய்ந்து போகிறது. இன்னொரு 
பெரிய அண்டா இருக்கிறது. அது சாமான்‌ ரூமிலேயே புழங்காமல்‌ 
கிடக்கிறது. அதற்கு தினப்படி உபயோகமேயில்லை. எப்போதாவது ஒரு 
கல்யாணம்‌, 


கார்த்திகை வந்தால்தான்‌ அதற்கு உபயோகம்‌. அதைத்‌ தேய்ப்பதும்‌ 
அப்போதுதான்‌. ஆகையால்‌, வெண்கலப்‌ பானை தேய்கிற மாதிரி இந்த 
அண்டா தேயுமா?வெண்கலப்‌ பானை போன வருஷம்தான்‌ 
வாங்கியிருக்கலாம்‌. ஆனாலும்‌ ஏகமாகத்‌ தேய்ந்திருக்கும்‌. அண்டா நம்‌ 
பாட்டிக்குச்‌ சீராகக்‌ கொடுத்ததாக இருக்கலாம்‌. ஆனாலும்‌ கொஞ்சம்கூடத்‌ 
தேயாமலே கிண்டாக இருக்கிறது. இதைப்‌ பார்த்து 


வெண்கலப்பானைதான்‌ முந்தி வாங்கினது, அண்டா பிந்தி வாங்கினது 


என்று முடிவு பண்ணலாமா?கல்யாணத்தின்போது ஒரே ஸமயத்தில்‌ தான்‌ 
சாப்பிடுகிற தட்டூ, பன்னீர்ச்செம்பு இரண்டும்‌ சீராகக்‌ கொடுத்திருப்பார்கள்‌. 
பத்து வருஷத்தில்‌ தட்டு நசுங்கி, தேய்ந்து, மறுபடி அழித்துப்‌ பண்ணுகிற 
அளவுக்கு வந்துவிடுகிறது. பன்னீர்ச்‌ செம்போ புதுக்‌ கருக்கே போகாமல்‌ 
மெருகோடுூ இருக்கிறது. 


இப்படித்தான்‌ அன்றாடம்‌ பழக்கத்தில்‌ புழங்குகிற லெளகிக சப்தங்களும்‌, 
வேத சப்தங்களும்‌ இரண்டு வகையான பாத்திரங்களைப்‌ போல்‌ 
வித்யாஸமாக இருக்கின்றன. தினந்தினமும்‌ பேசிக்கொண்டிருக்கிற 
வார்த்தைகளின்‌ சப்தங்கள்‌ பல விதங்களில்‌ தேய்கினறன,மாறுகின்றன. 
வேதமும்‌ தினம்‌ தினம்‌ ஒதப்படூவதுதான்‌. ஆனாலும்‌ அதன்‌ மூல சப்தம்‌ 


மாறாமலே ஒதப்படூவதுதான்‌ அதன்‌ தனிச்சிறப்பு. வேதத்தின்‌ 
92 


அங்கங்களில்‌ சி-க்ஷ, வியாகரணம்‌ என்பவை பற்றிப்‌ பிற்பாடு நான்‌ 
சொல்லும்போது, ஒவ்வொரு வேத அக்ஷரத்தையும்‌ மூல ரூபம்‌ 
சிதையாமல்‌ ரக்ஷித்து அப்படியே சுத்தமாக கொடுப்பதற்கு எத்தனை 
கட்டுத்திட்டமான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்‌ என்று தெரிந்து 
கொள்வீர்கள்‌. ஆகையினால்‌ நித்யப்படி புழக்கத்திலுள்ள பாத்திரங்கள்‌ 
தேய்கிற மாதிரி அன்றாட வழக்குச்‌ சொற்கள்‌ மாறுகிறதென்றால்‌, வேத 
சப்தம்‌ மாறாது;மாறவுமில்லை. அது கல்யாண காலங்களில்‌ மட்டும்‌ 
உபயோகமாகிற அண்டா மாதிரி இருக்கிறது. 


"வேதங்களுக்குள்ளேயே ரிக்வேதம்‌ முந்தியது; அப்புறம்‌ யஜுஸ்‌ 
வந்தது;கடைசியிலே அதர்வம்‌; ஒவ்வொரு வேத சாகையிலும்‌ ஸம்ஹிதா 
பாகம்‌ முந்தையது;பிராம்மணம்‌ அதற்குப்‌ பின்னாலும்‌, ஆரண்யகம்‌ 
கடைசியாகவும்‌ வந்தது"என்றெல்லாம்‌ சொல்லிக்‌ கொண்டு, 
இவற்றுக்கிடையே உள்ள பாஷா வித்யாஸங்களைப்‌ பார்த்து, மேலே 
சொன்ன மாதிரி காலக்‌ கணக்கு போடுகிறார்கள்‌. எத்தனைதான்‌ 
ஆராய்ச்சி பண்ணினாலும்‌ நான்‌ சொன்ன அடிப்படை வித்யாஸத்தைக்‌ 
கவனிக்காததால்‌, இது எதையும்‌ சரியென்று ஒப்புக்‌ கொள்வதற்கில்லை. 
எத்தனையோ கட்டுத்‌ திட்டங்கள்‌ பண்ணியும்‌ வேத சப்தங்கள்‌ கொஞ்சம்‌ 
மாறி இருக்கின்றன என்றால்‌, அந்த மாறுதல்‌ 200 வருஷத்துக்கு ஒரு தரம்‌ 
ஏற்படும்‌ மாறுதலாக இருக்காது என்பதையும்‌ பல ஆயிரம்‌ வருஷத்தில்‌ 
தான்‌ இப்படிப்பட்ட மாறுதல்‌ ஏற்பட்டிருக்க முடியும்‌ என்பதையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌. மா கா கா என்று சொல்வது (புழக்கத்தினால்‌ 
ஏற்படும்‌ தேய்மானம்‌) வேதத்தின்‌ விஷயத்தில்‌ மற்ற இலக்கியம்‌ அல்லது 
பேச்சு மொழிக்கான மாதிரி இல்லை என்பதைப்‌ புரிந்துகொண்டால்‌, 
இந்தக்‌ கால நிர்ணயமும்‌ தப்புதான்‌ என்று புரியும்‌. 


ஹிந்தி என்று ஒரு பாஷையாக ஏற்படுத்தி வைத்தே சில 
நூற்றாண்டுகள்தான்‌ ஆகின்றன. ஆனாலும்‌ அது ஒரு பெரிய பிரதேசத்தில்‌ 
பரவியிருப்பதாலும்‌, அதில்‌ ஸம்ஸ்கிருதம்‌, அராபிக்‌, பெர்ஷியன்‌, 


இங்கிலீஷ்‌ முதலிய பல பாஷைகள்‌ கலப்பதாலும்‌ இந்தச்‌ சிறிது 
காலத்துக்குள்ளேயே அது ரொம்பவும்‌ மாறிவிட்டது. ஒரு சின்னப்‌ 


பிரதேசத்திலேயே வளர்ந்த தமிழ்‌, இப்படி அதிவேகமாக மாறவில்லை 
என்றாலும்‌ தாயுமானவர்‌ பாடல்‌ புரிகிற அளவுக்குக்‌ கம்பராமாயணம்‌ 
புரியாது, கம்பராமாயணம்‌ தேவாரம்‌ புரிகிற அளவுக்குத்‌ 
திருமுருகாற்றுப்படை புரியாது என்கிற ரீதியில்‌, தமிழ்‌ பாஷையும்‌ மாறிக்‌ 
கொண்டேதான்‌ வந்திருக்கிறது. ஸம்ஸ்கிருதம்‌ ஹிந்தியைப்‌ போல, 
ஹிந்தியை விடவும்‌, விரிவாக தேசம்‌ பூராவிலும்‌ பரவியிருந்தாலும்‌, அது 
ஹிந்தியைப்‌ போலவும்‌ பேச்சு மொழியாக இல்லாமல்‌ இலக்கிய 
பாஷையாகவே நெடுங்காலமாக இருந்திருப்பதால்‌ தமிழன்‌ 
அளவுக்குக்கூட மாறவில்லை. அதிலும்‌ காவியங்களைவிடப்‌ பரம 
ஜாக்ரதையுடன்‌ ரக்ஷிக்கப்பட்ட வேதங்களில்‌ மாறுதல்‌ ஏற்படுவது 
ரொம்பவும்‌ அபூர்வம்தான்‌. ஆகையால்‌ இப்போது ஆராய்ச்சிக்காரர்கள்‌ 
மற்ற பாஷைகளின்‌ விஷயத்தில்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ என்று கணக்குப்‌ 
பண்ணும்‌ மாறுதல்‌, வேதத்தில்‌ ஏற்படுவதற்கு லக்ஷம்‌ வருஷம்‌ 
வேண்டியிருக்கும்‌. 


அக்ஷர சுத்தத்தால்தான்‌ மந்திரங்களுக்கு சக்தியே ஏற்படுகிறது என்ற 
கொள்கையின்‌ பேரில்‌ வேத சப்தங்கள்‌ கண்ணும்‌ கருத்துமாகக்‌ 
காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. அதில்‌ தவறுதல்‌ ஏற்பட்டுவிடக்‌ 
கூடாது என்றே தனியாக ஒரு ஜாதி உட்கார்ந்து கொண்டு, அதைத்‌ 
தலைமுறை தலைமுறையாக மூல ரபத்திலேயே காப்பாற்றிக்‌ 
கொடுத்துக்‌ கொண்டு வந்திருக்கிறது. இந்தப்‌ பெரிய உண்மையைக்‌ 
கவனிக்காமல்பண்ணுகிற ஆராய்ச்சிகளினால்‌ யதார்த்தம்‌ ஒரு நாளும்‌ 
தெரியாது. வேதம்‌ அநாதியில்லை என்று இந்த ஆராய்ச்சிகள்‌ 
நிரூபிக்கவேயில்லை. அத்யயனத்தில்‌ எத்தனை விதங்களை வைத்து 
வேத சப்தத்தை உள்ளபடி காப்பாற்றியிருக்கிறார்கள்‌ என்பதை 
ஆலோசித்தோமானால்‌ இது புரியும்‌. 


2.6 அத்யயன முறைகள்‌ 
எழுதி வைக்காமலே வேதத்தைத்‌ துளிக்கூடப்‌ பிழை வராமல்‌ 
காப்பாற்றிக்‌ கொடுப்பதற்காக நம்முடைய ஆன்றோர்‌ பல வழிகளை 
வகுத்து வைத்தார்கள்‌. ஒரு அக்ஷரம்கூட மாறிவிடாமல்‌, ஒரு ஸ்வரம்கூட 
ஏற்றல்‌ இறக்கலில்‌ வித்தியாஸப்‌ பட்டூவிடாமல்‌, மந்திர சக்தியானது 
பூரணமாகப்‌ பலன்‌ தருவதற்காக அத்யயனத்தில்‌ பல விதிகளை 
ஏற்படுத்தி வைத்தார்கள்‌. 


ஒவ்வொரு பதத்திலுள்ள ஒவ்வொரு அக்ஷரத்தையும்‌ சொல்வதற்கு 
இத்தனை கால அளவை வேண்டும்‌ என்று "மாத்ரா கணக்கு 
வைத்திருக்கிறார்கள்‌. மூச்சை எப்படி விடுவதால்‌ சரீரத்தில்‌ எந்தப்‌ 
பகுதியிலே வைப்ரேஷன்‌ ஏற்பட்டு சுத்தமான அந்த அக்ஷரம்‌ பிறக்குமோ, 
அதைக்‌ கூட சிக்ஷ£ என்ற வேதாங்கத்தில்‌ நிர்ணயம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. ஸங்கீத ஸ்வரத்துக்கும்‌ வேத ஸ்வரத்துக்கும்‌ 
உள்ள ஒற்றுமை வேற்றுமை, மிருகங்கள்‌, பக்ஷிகள்‌ முதலியவை எழுப்பும்‌ 


ஒலிகளுக்கும்‌ வேத ஸ்வரங்களுக்கும்‌ உள்ள ஒற்றுமை வேற்றுமை 
ஆகியவற்றைச்‌ சொல்லி, சரியாக வேத ஸ்வரங்களை உச்சரிப்பதற்கு வழி 
காட்டியிருக்கிறார்கள்‌. 


வார்த்தைகளும்‌ அக்ஷரங்களும்‌ மாறிப்‌ போகாமலிருப்பதற்குச்‌ செய்த ஒரு 
பெரிய உபாயம்‌ என்னவென்றால்‌, ஒரு மந்திரத்திலுள்ள பதங்களைப்‌ பல 
தினுசில்‌ கோத்து வாங்கி வாக்யம்‌, பதம்‌, க்ரமம்‌, ஜடா, மாலா, சிகா, ரேகா, 
த்‌ வஜம்‌, தண்டம்‌, ரதம்‌, கனம்‌ ஆகிய பலவிதமான முறைகளை (patterns) 
ஏற்படுத்தியிருப்பதுதான்‌. 


இப்போது கனபாடிகள்‌ என்று சிலபேரைச்‌ சொல்கிறோம்‌ அல்லவா? 
இவர்கள்‌ "கனம்‌என்கிற முறையில்‌ வேதம்‌ ஒதுவது வரைக்கும்‌ பாடம்‌ 
படித்தவர்கள்‌"என்று அர்த்தம்‌. 'பாடி'என்றால்‌ பாடம்‌ படித்தவன்‌. 
'கனம்‌'வரையில்‌ பாடம்‌ படித்தவன்‌ 'கனபாடி'. ஒரு கனபாடி கனம்‌ 
சொல்லும்போது கேட்கிறோம்‌. ஒரு சில பதங்களையே அவர்‌ அப்போது 


95 


பல தினுஸாக மாற்றி மாற்றி, மடக்கி மடக்கி சொல்கிறார்‌ என்று 
தெரிகிறது. இது கேட்பதற்கே பரமானந்தமாக கர்ணாம்ருதமாக 
இருக்கிறது. வேத மந்திரங்களுக்குப்‌ பொதுவாகவே உள்ள காம்பீர்யம்‌ 
இதனால்‌ மேலும்‌ ஜாஸ்தியானாற்‌ போலிருக்கிறது. இப்படியேதான்‌ க்ரமம்‌, 
ஜடை, சிகா, மாலா முதலான முறைகளிலும்‌ பதங்களை ஒவ்வொரு 
விதமாகச்‌ சேர்த்துத்‌ திருப்பித்திருப்பிச்‌ சொல்கிறபோது ரொம்பவும்‌ 
கம்பீரமாக, தெய்விகமாக இருக்கிறது. ஆனால்‌ இந்த ஒதுமுறைகளின்‌ 
முக்யமான உத்தேசம்‌ வேத மந்திரங்களின்‌ அக்ஷரம்‌ கொஞ்சம்‌ கூட 
மாறிவிடாமலிருப்பதற்காக அவற்றைக்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாய்‌ பின்னிப்‌ 
பின்னித்‌ தரவேண்டும்‌ என்பதே. 


வாக்ய பாட்‌ அல்லது ஸம்ஹிதா பாடம்‌ என்பதுதான்‌ மந்திரங்களை 
உள்ளபடி அப்படியே பாடம்‌ பண்ணுவது. வாக்ய ரூபமாக மந்திரங்கள்‌ 
வரும்போது, அதிலுள்ள பதங்கள்‌ ஸந்தியில்‌ ஒன்று கூடுவதுண்டு. 
இங்கிலீஷைவிடத்‌ தமிழில்‌ இம்மாதிரி ஸந்தியில்‌ வார்த்தைகள்‌ ஒன்று 
சேர்வது ஜாஸ்தி. இங்கிலீஷில்‌ வார்த்தைகள்‌ தனித்தனியாகவேதான்‌ 


இருக்கும்‌. தமிழில்‌ பழைய தேவாரம்‌, திருவாசகம்‌, திருக்குறள்‌, 
திவ்யபிரபந்தம்‌ மாதிரியானவற்றில்‌ நமக்கு தனித்தனியாக வார்த்தைகள்‌ 
தெரியாத மாதிரி ஸந்தி சேர்த்திருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ தமிழைவிடவும்‌ தனித்தனி வார்த்தைகளின்‌ ரூபம்‌ 
தெரியாமல்‌ ஸந்தி சேர்த்திருக்கும்‌. இப்படி ஒவ்வொரு வேத 
வாக்யத்திலும்‌ உள்ள பதங்களைத்‌ தெளிவாகப்‌ பிரித்துப்‌ பிரித்துப்‌ பாடம்‌ 
பண்ணுவதற்குத்தான்‌ 'பத பாடம்‌'என்று பெயர்‌. 


ஸம்ஹிதா பாடத்துக்கு அடுத்தது பத பாடம்‌. இதற்கு அடுத்தது க்ரம 
பாடம்‌. இதிலே ஒரு மந்திரத்தின்‌ முதல்‌ வார்த்தையை இரண்டாவது 
வார்த்தையுடன்‌ சேர்த்தும்‌, இரண்டாவது வார்த்தையை மூன்றாவதுடன்‌ 
சேர்த்தும்‌ மூன்றாவதை நாலாவதுடன்‌ சேர்த்தும்‌, இப்படியே அந்த மந்திரம்‌ 
முடிகிறவரைக்கும்‌ சொல்லிக்‌ கொண்டு போக வேண்டும்‌. 


பழைய கால சாஸனங்கள்‌ சிலதில்‌ உள்ள ஊர்‌ பிரமுகர்களின்‌ 
பெயர்களில்‌ சில பெருக்கு முடிவில்‌ 'க்ரம வித்தன்‌'என்று போட்டிருக்கும்‌. 
"வேதவித்‌"என்கிற மாதிரி (வேதவித்து என்று தமிழில்‌ சொல்கிறோம்‌) , 
'க்ரமவித்‌'அல்லது 'க்ரமவித்தன்‌'என்றால்‌, வேதத்தைக்‌ கிரமம்‌ என்ற 
அத்யயன முறையில்‌ சொல்லத்‌ தெரிந்தவன்‌ என்று அர்த்தம்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ இப்படி ஊருக்கு ஊர்‌ பலர்‌ இருந்திருப்பதைத்தான்‌ 
சாஸனங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம்‌. 


இதற்கப்புறம்‌ ஜடா பாடம. இதிலே முதல்‌ வார்த்தையை இரண்டாவது 
வார்த்தையுடன்‌ சேர்த்துச்‌ சொன்னவுடன்‌, அதை மாற்றி இரண்டாவதை 
முதல்‌ வார்த்தையுடன்‌ சேர்க்க வேண்டும்‌; மறுபடியும்‌ முதலை 
இரண்டாவதோடு சேர்க்க வேண்டும்‌. அப்புறம்‌ இரண்டாவது வார்த்தையை 
மூன்றாவதோடும்‌, அதை மாற்றி மூன்றாவதை இரண்டாவதோடும்‌ 
திரும்பவும்‌ இரண்டாவதை மூன்றாவதோடும்‌; இப்படியே பின்னால்‌ 
வருகிற வார்த்தைகளையும்‌ மாற்றிச்‌ சேர்த்துக்‌ கொண்டு போக 
வெண்டும்‌. இப்படிச்‌ சொல்ல வல்லவர்களையே 'ஜடாவல்லபர்‌'என்பது. 
இங்கே இரண்டூ வார்த்தைகளைக்‌ கோத்து வாங்கின மாதிரியே, மூன்று 
வார்த்தைகளை முன்னும்‌ பின்னுமாக மாற்றுவது சிகா பாடம்‌. 


இதைவிட சிரமமானது கனபாடம்‌. இதிலே நாலு தினுசு உண்டு. முன்னும்‌ 
பின்னுமாக வார்த்தைகளைப்‌ பல விதங்களில்‌ permutation, combination 


என்று சேர்த்துச்‌ சொல்லும்‌ அத்யயன முறையே அது. அதையெல்லாம்‌ 
விளக்கினால்‌ கணக்கு க்ளாஸ்‌ மாதிரி மண்டையை உடைக்கும்‌. 


உயிரைக்‌ காப்பாற்றுகிற ஒரு அபூர்வ மருந்தைக்‌ காப்பாற்றுவதற்கு 
லாபரட்டரியில்‌ எத்தனையோ ஜாக்ரதை செய்து வைத்திருப்பது போல, 
லோகத்தை ரக்ஷிக்கிற வேத சப்தங்களை எழுதி வைக்காமலே வாய்‌ 
வார்த்தையில்‌ லவலேசம்‌ கூட மாறிப்‌ போய்‌ விடமால்‌ காப்பாற்றித்‌ 
தருவதற்காக, நம்‌ பூர்விகர்கள்‌ இப்படிப்பட்ட பாட முறைகளை ஏற்படுத்தித்‌ 
தந்திருக்கிறார்கள்‌. 


ஸம்ஹிதா பாடத்திலும்‌, பத பாடத்திலும்‌ மந்திரத்திலுள்ள வார்த்தைகளை 
அதே ஆர்டரில்‌ ஒவ்வொன்றையும்‌ ஒரே தரம்‌ மட்டும்‌ சொல்வதால்‌ இவை 
ப்ரகிருதி (இயற்கை 


யான) பாடம்‌ எனப்படுகின்றன. மற்றவை விக்ருதி (செயற்கையான) பாடம்‌ 
எனப்படும்‌. க்ரமத்திலே வார்த்தைகள்‌ ஒன்று - இரண்டு - மூன்று அசல்‌ 
பிரகிருதியாகவே போகாவிட்டாலும்‌, இரண்டுக்கப்புறம்‌ ஒன்று, 
மூன்றுக்கப்புறம்‌ இரண்டு என்று தலைகீழாகத்‌ திரும்பாததால்‌, அதைப்‌ 
பூரணமான விக்ருதி என்று சொல்ல முடியாது. முழு விக்ருதியானவை 
க்ரமம்‌ தவிர எட்டுப்‌ பாடவகைகள்‌ ஆகும்‌. அஷ்ட விக்ருதி என்ற இந்த 
எட்டு விதமான பாடங்களின்‌ பெயர்களையும்‌ ஒரு ச்லோக ரூபமாக 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்கிற மாதிரிச்‌ சொல்வதுண்டு: 


தடா மாலா சிகா ரேகா த்வஜோ தண்டோ ரதோ கன : 
இத்‌-யஷ்ட-விக்ருதய : ப்ரோக்தா, கீர.ம : பூர்வா மஹர்ஷிபி! :| 


ரொம்பவும்‌ ஆதிகாலத்தில்‌ மஹரிஷிகளாலேயே இந்தப்‌ பாடமுறைகள்‌ 
ஏற்படுத்தப்‌ பட்டன. 


வேதம்‌ வாய்மொழியாக மட்டூமே (புஸ்தகத்தில்‌ எழுதி வைக்காமல்‌) 
வரும்போது, அதன்‌ ரூபம்‌ கொஞ்சமும்‌ மாறக்கூடாது என்றால்‌, அதற்கு 
இத்தனை விதமான பாடமும்‌ இருந்ததாக வேண்டும்‌ என்று வைத்தார்கள்‌. 
பதத்தில்‌ வார்த்தை வார்த்தையாகவும்‌, க்ரமத்தில்‌ இரண்டிரண்டு 
வார்த்தையாகவும்‌, ஜடையில்‌ அதை முன்பின்னாகவும்‌ இப்படியெல்லாம்‌ 
பல தினுசில்‌ சொல்வது ஒன்றுக்கொன்று வி ஆவதால்‌ (ஒத்துப்‌ 
போவதால்‌) மூலரூபம்‌ மாறாவே இல்லை என்று 


நிச்சயமாகிறதல்லவா?அதனால்‌ இத்தனை விதமான பதச்‌ சேர்க்கை 
முறைகளும்‌ இருக்க வேண்டும்‌ என்று வைத்தார்கள்‌. இதில்‌ ஒன்றைவிட 
இன்னொரு தினுசில்‌ அத்யயனம்‌ பண்ணுவதற்குப்‌ பலனும்‌ இத்தனை 
மடங்கு ஜாஸ்தி என்று கூடச்‌ சொல்வதுண்டு. 


ஸம்ஹிதா பாட மாத்ரே யத்‌ பலம்‌ ப்ரோச்யதே புதை :॥ 
பதேது த்விகுணம்‌ வித்யாத்‌ க்ரமேது ச சதுர்‌ குணம்‌ | 
வர்ணா கரமே சதகுணம்‌ ஐடாயாந்து ஸஹஸ்ரகம்‌ | 


(ஸம்ஹிதா பாடத்தைவிட இருமடங்கு பலன்‌ கொண்டது பத 
பாடம்‌;நான்கு மடங்கு பலனளிப்பது க்ரம பாடம்‌;நூறு மடங்கு பலன்‌ 
வாய்ந்து 'வர்ண க்ரமம்‌'என்ற பாடமுறை;ஆயிரம்‌ மடங்கு பலனளிப்பது 
ஜடாபாடம்‌,;) 


அநாதியான வேதம்‌ மாறவே கூடாது என்பதற்காக இத்தனை 
ஜாக்ரதையாக நம்‌ முன்னோர்கள்‌ அதன்‌ ரூபத்தை ரக்ஷித்துக்‌ 
கொடுத்திருக்கும்போது, வேத சப்தங்கள்‌ எப்படி மாறின என்பதைப்‌ 
பார்த்து வேதத்துக்குக்‌ கால நிர்ணயம்‌ பண்ணுகிறோம்‌ என்று நவீன கால 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கிளம்பியிருப்பது, ஒரு போதும்‌ யதார்த்தத்தை 
உள்ளபடி அறியப்‌ பிரயோஜனப்‌ படாது. 


2.7 தெய்வ வாக்கு 


அபெளருஷேயம்‌ மனிதர்‌ செய்யாதது என்றால்‌, நம்ப மாட்டோம்‌ என்பது 
சரியேயில்லை. நம்‌ தேசத்தில்‌ மட்டுமில்லாமல்‌ மற்ர மதஸ்தர்களும்‌ 
இப்படித்தான்‌ சொல்கிறார்கள்‌. கர்த்தரின்‌ வார்த்தையையே தாம்‌ 
சொல்வதாகவும்‌, தாமாக எதையும்‌ சொல்லவில்லை என்றும்‌ இயேசு 
சொல்கிறார்‌. முகமது நபி அல்லாவின்‌ ஆக்ஞைகளையே வெளியிட்டதாக 
அந்த மதஸ்தர்கள்‌ சொல்கிறார்கள்‌. நாம்‌ அபெளருஷேயம்‌ என்பதைத்தான்‌ 
அங்கே ஈவல60 Text என்கிறார்கள்‌. தெய்வவாக்கே மஹான்கள்‌ மூலம்‌ மத 
நூல்களாக வந்திருக்கின்றன. 


மதப்‌ புஸ்தகமில்லாமல்‌, எந்த துறையிலும்‌ ஆழ்ந்து ஜகாக்ரியத்தோடு 
(ஒருமுனைப்பாட்டோடு) புகுந்து விட்டால்‌, அதில்‌ உள்ள உண்மைகள்‌ 


99 


தாமாகவே ஒருத்தருக்கு வெளிப்பட்டுவிடுகின்றன. அந்த ஸத்யமே 
ஸ்புரித்தது, ர ஆயிற்று என்கிறார்கள்‌. இதை ரபர்‌ என்கிறார்கள்‌. 
ஜன்ஸ்டீன்‌ கூடத்‌ தம்முடைய பிரசித்தமான 'ரிலேடிவிடி தியரி' யைத்‌ தம்‌ 
புத்தியால்‌ யோசித்து யோசித்துப்‌ பண்ணவில்லை என்றும்‌, அந்த ஈக்வேஷன்‌ 
அப்படியே இன்ட்யூஷனில்‌ ஃப்ளாஷ்‌ ஆயிற்று என்றுதான்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ என்றும்‌ ஒரு ப்ரொஃபஸர்‌ தெரிவித்தார்‌. 


இதையெல்லாம்‌ ஒப்புக்கொள்ளும்போது, பரம சுத்தமான அந்த ..கரணத்தை 
உடைய ரிஷிகளின்‌ ஹ்ருதய ஆகாசத்தில்‌ வேத மந்திரங்கள்‌ தாமாகவே, 
அதாவது அபெளருஷேயமாக வெளிப்பட்டன என்பதை நம்பமாட்டோம்‌ 
என்பது நியாயமில்லை. 


2.8 வேதங்கள்‌ அனந்தம்‌ 
சிருஷ்டி அத்தனையும்‌, சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டதும்‌ கூட சப்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இருக்கிறதென்றால்‌, அது ரொம்ப ரொம்ப பெரிதாக அல்லவா 
இருக்க வேண்டும்‌?இப்போது வேதங்கள்‌ என்று சொல்லப்படுகிற புஸ்தகங்கள்‌ 
என்னதான்‌ பெரிசாக இருந்தாலும்‌, விச்வ வியாபாரத்தின்‌ அத்தனை 
காரியங்களும்‌ இந்த மந்திரங்களுக்குள்‌ வந்துவிட்டன என்றால்‌ சரியாக 
இருக்குமா என்று தோன்றலாம்‌. 


இப்போது நமக்கு வந்திருக்கிற வேதங்கள்‌ கொஞ்சம்தான்‌. வேதத்திலேயே 
என்ன சொல்லியிருக்கிறதென்றால்‌, வேதங்களுக்கு அளவே இல்லை 
"அனந்தா வைவேதா:"- என்று இருக்கிறது. ரிஷிகளுக்கு அத்தனை 
வேதங்களும்‌ ஸ்புரித்துவிட்டன என்று சொல்ல முடியாது. நாலு 
வேதங்களின்‌ ஆயிரத்துச்‌ சொச்சம்‌ சாகைகளே (சாகை என்றால்‌ கிளை) 
அவர்களுக்குத்‌ தெரிந்தவை. 


லோகம்‌ முழுக்க சிருஷ்டித்த பிரம்மாவுக்கே வேதம்‌ முழுக்கத்‌ தெரிந்தது. 
இந்த பிரம்மாவுக்கு முன்‌ ஒரு மஹாப்‌ பிரளயம்‌ நடந்தது. அதற்கு முந்தி 
இன்னொரு பிரம்மா இருந்தார்‌. அதே மாதிரி அவருக்கும்‌ முந்தி உண்டு. 


100 


எல்லாவற்றுக்கும்‌ முதலில்‌ பரமாத்மாவின்‌ எந்த ச்வாஸ சலனத்தால்‌, 


சிருஷ்டிக்‌ கிரமம்‌ முதல்‌ பிரம்மாவின்‌ தொழிலாகத்‌ தூண்டப்பட்டதோ, அந்தச்‌ 
சலனம்‌ மட்டும்‌ ஆகாசத்தில்‌ இத்தனை பிரளயங்களிலும்‌ இருந்து 
கொண்டேதான்‌ இருக்கிறது. அதற்கு மட்டும்‌ அழிவே இல்லை. ஒவ்வொரு 
மஹாபிரளயத்துக்கும்‌ அப்புறம்‌ வருகிற புது பிரம்மா இந்த சலன 
சப்தங்களைக்‌ கொண்டுதான்‌ மறுபடி ஸ்ருஷ்டி முழுதையும்‌ பண்ணுகிறார்‌. 


நாம்‌ எழுப்புகிற ஒலிகள்‌ அழிகிறதேயில்லை! இரண்டாயிரம்‌ வருஷத்துமுன்‌ 
கிறிஸ்து பேசினதை, அவர்‌ குரலிலேயே இப்போதும்‌ பிடித்துத்‌ தரமுடியும்‌; 
அதற்காக முயற்சி பண்ணிக்‌ கொண்டிருக்‌ கிறார்கள்‌ என்று படித்ததாக 
ஞாபகம்‌. அப்புறம்‌ அது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஆனால்‌ 
இப்படி ஒரு ற௦5510410/ (சாத்தியக்கூறு) இருக்கிறது என்று தெரிகிறது. ஒரு 
ஒலி உண்டானபின்‌, என்றுமே அது அழியாமல்‌ ஆகாசத்தில்‌ இருக்கிறது 
என்று தெரிகிறது. 


இம்மாதிரி, பிரளயத்திலும்‌ அழியாமலிருக்க வேத சப்தங்களைக்‌ 
கொண்டுதான்‌ பிரம்மா மறுபடி லேசாக சிருஷ்டி பண்ணியிருக்கிறார்‌. கல்‌, 
மண்‌, மரம்‌, இரும்பு முதலியவற்றை வைத்துக்‌ கொண்டு, நாம்‌ ஒரு ஊரை 
நிர்மாணம்‌ பண்ணுகிறோம்‌. ஆனால்‌ இந்தக்‌ கல்‌, மண்‌, மரம்‌, இரும்பு 
எல்லாமே பரமாத்மாவின்‌ எண்ணத்தில்‌ இருந்து எண்ணுகிற மனஸுக்கும்‌ 
ச்வாஸத்திற்கும்‌ மூலம்‌ ஒன்றாயிருப்பதால்‌, அவருடைய ச்வாஸ 
சலனத்தினால்‌ ஏற்பட்டவைதான்‌. அந்த சலனங்களுக்குரிய சப்த ரூபத்தை, 
பிரம்மா வேதங்களாகக்‌ கண்டு அத்யயனம்‌ பண்ணின மாத்திரத்தில்‌ சிருஷ்டி 
முழுக்க வந்து விட்டது. 


இப்போது அடிக்கடி பேப்பரில்‌ (செய்தித்தாளில்‌) பார்க்கிறோம்‌. பலவிதமான 
ஸெளண்ட்‌ வைப்ரேஷன்களை (சப்த அதிர்வுகளை) செடிகளுக்கு அருகிலே 
உண்டு பண்ணினால்‌, சில விதமான வைப்ரேஷனினால்‌ செடி நன்றாக 
வளர்ந்து நிறையக்‌ காய்க்கிறது. சிலவகை வைப்ரேஷனால்‌ வளர்ச்சி 
குன்றுகிறது என்று நியூஸ்‌ வருகிறது. சிருஷ்டி, ஸஈஈ, ஸம்ஹார சக்தி எல்லாம்‌ 
சப்தத்துக்கு உண்டு என்பது இதிலிருந்து நிதர்சனமாகிறது. 


101 


பிரம்மாவின்‌ தபோ மகிமையால்‌, power of concentration - ஆல்‌ லோகம்‌ 
முழுவதையும்‌ வேத சப்தத்தால்‌ அவர்‌ உண்டாக்க முடிந்தது. நாம்‌ தினமும்‌ 
ஜபிக்கிற அதே பஞ்சாக்ஷர மந்திரத்தை ஒரு தரம்‌ சொல்லி ஒரு ஸித்தர்‌ 
விபூதி பூசினால்‌, உடனே ஒரு வியாதி சொஸ்தமாகிறது என்றால்‌, அது 
எப்படி?நம்மைவிட அவருக்கு உள்ள கான்ஸென்ட்ரேஷன்‌ மன 
ஒருமைப்பாட்டு) சக்தியால்தான்‌. அதோடுகூட மந்திரத்தை அக்ஷரம்‌, ஸ்வரம்‌ 
கொஞ்சங்கூட தப்பாமல்‌ சுத்தமாகச்‌ சொல்ல வேண்டும்‌. அப்போதுதான்‌ பலன்‌ 
உண்டாகும்‌. ஜகத்‌ ச்ருஷ்டிக்குக்‌ கருவியாகவே பிரம்மா பரமாத்மாவிடம்‌ 
தோன்றியதால்‌, அவருக்கு இவற்றில்‌ பூர்ண சக்தி இருந்தது. 


ஒன்றுமில்லாத ஆகாசத்திலிருந்து எலெக்ட்ரிஸிடியால்‌ எவ்வளவோ 
காரியங்கள்‌ செய்யப்படுகின்றன. அதைப்‌ போல, எல்லாம்‌ நிர்குணப்‌ 
பிரம்மமான சைதன்ய வஸ்துவிடமிருந்து உண்டாகும்‌. பிரளய ஸமயங்களில்‌ 
அந்தச்‌ சைதன்யம்‌ தூங்கும்‌. ஒரு ஸாண்டோ இருக்கிறான்‌. அவன்‌ 
தூங்கினால்‌ அவனுடைய சக்தி ஒன்றும்‌ வெளியே தெரிவதில்லை. குஸ்தி 
முதலிய காரியங்களைச்‌ செய்கிறது. நிர்குண வஸ்துவினிடத்திலிருந்து 
முதலில்‌ ஒரு கான்ஸென்ட்ரேஷன்‌ சக்தி (குபஸ்‌) கிளம்புகிறது. அதன்‌ 
வழியே உண்டானவர்‌ பிரம்மா. அவர்‌ தபோரூபமாக உண்டானதால்‌ சகல 


வேதங்களையும்‌ பூர்ண சக்தியோடு கிரஹித்துக்‌ கொண்டார்‌. வேத 
சப்தத்திலிருந்து லோகத்தைச்‌ சிருஷ்டித்தார்‌. வேதங்கள்‌ அளவிறந்தன. 
சிருஷ்டியும்‌ பலவிதம்‌. 


பரத்வாஜ மஹரிஷி மூன்று ஆயுஸ்‌ பரியந்தம்‌ வேதாத்தியயனம்‌ செய்தார்‌. 
பரமேச்வரன்‌ அவருக்குப்‌ பிரத்தியக்ஷமானார்‌. "உமக்கு நாலாவது ஆயுஸ்‌ 
கொடுக்கிறேன்‌. அதைக்‌ கொண்டு என்ன செய்வீர்‌?"என்று கேட்டார்‌. 
பரத்வாஜர்‌, 'அந்த ஆயுஸை வைத்துக்‌ கொண்டும்‌ வேதாத்தியயனமே 
பண்ணிக்கொண்டிருப்பேன்‌ என்று சொன்னார்‌. எத்தனை ஆயுஸ்‌ 
கிடைத்தாலும்‌ வேதங்களைப்‌ பூர்ணமாக அத்யயனம்‌ பண்ணுவது 
ஸாத்தியமில்லையாதலால்‌, இந்த அஸாத்ய விஷயத்தில்‌ KS 
பிரயத்னப்படுவதைப்‌ பார்த்து பரிதாபம்‌ கொண்ட பரமேச்வரன்‌, அவர்‌ 
மனஸை மாற்ற வேண்டும்‌ என்று எண்ணினார்‌. அங்கே மூன்று பெரிய 


102 


மலைகளைத்‌ தோன்றப்‌ பண்ணி, ஒரு பிடி மண்ணை எடுத்துக்‌ காட்டி, ௦ 
இவ்வளவு வருஷக்‌ கணக்காக அத்யயனம்‌ பண்ணின வேதங்கள்‌ இந்தப்‌ பிடி 
மண்ணுக்கு ஸமானம்‌. 6 இன்னும்‌ தெரிந்து கொள்ளாதவை இந்த 
மலைகளைப்‌ போல்‌ இருக்கின்றன என்று சொன்னார்‌. 


வேதகிரி என்னும்‌ திருக்கழுக்குன்றம்‌ தான்‌ இப்படி வேதமே மலையான 


இடம்‌ என்பார்கள்‌. நான்‌ அங்கே AK பிரதக்ஷிணம்‌ பண்ணினபோது, கூட 
வந்தவர்கள்‌ “தேவ தேவ தேவ மஹாதேவ” என்று பஜனை பண்ணினார்கள்‌. 
நான்‌ அதை “வேத வேத வேத மஹாவேச என்று மாற்றிக்‌ கொடுத்தேன்‌! 


பரத்வாஜ ரிஷியின்‌ இந்தக்‌ கதை வேதத்திலேயே "காடகாத்தில்‌ இருக்கிறது. 
இதனால்‌ அனந்தமான வேதங்கள்‌ உண்டு என்று தெரிகிறது. நாலுவேதம்‌, 
ஆயிரத்து சொச்சம்‌ சாகை என்பதெல்லாம்‌ பிற்பாடு ஏற்பட்ட 
அமைப்புகள்தான்‌. 


பிரம்மா உண்டானவுடன்‌ அவருடைய ஹிருதயத்தில்‌ வேத சப்தமெல்லாம்‌ 
தோன்றின. அவருக்கு ஸ்ருஷ்டி செய்வதற்கு அந்த வேதம்‌ வழி காட்டிற்று. 
எங்கே 


பார்த்தாலும்‌ வேச சப்தம்‌ நிறைந்திருந்ததை அவர்‌ அறிந்தார்‌. அவருக்கு 
எல்லா வேதங்களும்‌ தோன்றும்‌. ரிஷிகளுக்குச்‌ சிலச்சில மந்திரங்களே 
தோன்றும்‌. இப்படி ரிஷிகளுக்குத்‌ தோன்றிய மந்திரங்கள்தான்‌ நமக்கு 
கிடைத்துள்ள வேதமாக இருக்கிறது. 


நாம்‌ மந்திரங்களுக்கு 6, சந்தஸ்‌, தேவதை என்னும்‌ மூன்றையும்‌ 
சொல்லுகிறோம்‌. எல்லா மந்திரங்களுக்கும்‌ அவைகளைச்‌ சொல்லி 
வருகிறார்கள்‌. தபஸ்‌ பண்ணின ரிஷிகள்‌ மூலமாக அறியப்பட்டவையே 
மந்திரங்கள்‌. அந்தந்த ரிஷிகள்தான்‌ அந்தந்த மந்திரங்களுக்குரிய ரிஷிகள்‌. 
அவர்களுக்கு அந்த மந்திரங்களைக்‌ கேட்கும்‌ திவ்விய சுரோத்திரம்‌ உண்டு. 
யோகசாஸ்திரத்தில்‌ பெரிய ஆகாசமும்‌ மனஸிலுள்ள ஆகாசமும்‌ ஒன்றாக 
ஆகிவிட்டால்‌ பெரிய ஆகாசத்திலுள்ள சப்தமெல்லாம்‌ நமக்குக்‌ கேட்கும்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கும்‌ நிறைந்து அபேதமான நிலையை 


103 


அடைந்தவர்களுக்கே அந்த சப்தங்கள்‌ தெரியும்‌. இம்மாதிரி ரிஷிகள்‌ 
மந்திரங்களை லோகத்தில்‌ பிரசாரத்துக்குக்‌ கொண்டு வந்தவர்களேயன்றி, 
அவற்றை இயற்றியவர்களல்ல. ஆனாலும்‌, ஏற்கனவே உள்ளதை 
வெளிப்படுத்தியதாலேயே நமக்குப்‌ பரம உபகாரத்தைப்‌ புரிந்திருக்கிறார்கள்‌. 
ஒருவர்‌ நமக்கு கங்கா தீர்த்தம்‌ கொண்டு வந்து கொடுத்தால்‌, 
கொடுத்தவரையே நமஸ்காரம்‌ பண்ணி வாங்கிக்‌ கொள்கிறோம்‌. அவரா 
கங்கையை உண்டு பண்ணினார்‌? இல்லாவிட்டாலும்‌, ஆயிரம்‌ மைலுக்கு 
அப்பாலிருக்கும்‌ கங்கை நமக்குக்‌ கிடைக்கும்படி அவர்‌ செய்த உபகாரத்தைப்‌ 
போற்றுகிறோம்‌. நம்‌ காதுக்கு எட்டாத மந்திரங்களை நமக்காகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வந்து கொடுத்த ரிஷிகளை எவ்வளவு பூஜித்தாலும்‌ போதாது. 
அதனால்தான்‌ ஒரு மந்திரத்தைச்‌ சொல்லும்போது, எந்த K5 மூலமாக அது 
லோகத்துக்கு வந்ததோ அவர்‌ பெயரைச்‌ சொல்லி தலையைத்‌ தொடுகிறோம்‌. 
அவருடைய பாதங்களை சிரஸில்‌ வைத்துக்‌ கொள்கிறோம்‌ என்பதற்கு இது 
அறிகுறி. 


வேதங்கள்‌ ஆதியற்ற அநாதி. அவை மநுஷ்ர்களால்‌ செய்யப்படாத 
அபெளருஷேய கிரந்தம்‌ என்பதெல்லாம்‌ எப்படி என்று நான்‌ இவ்வளவு நாழி 
சொன்னதிலிருந்து கொஞ்சங்‌ கொஞ்சம்‌ தெளிவாகியிருக்கலாம்‌. 


2.9 மந்திர யோகமும்‌ மந்திர ஸித்தியும்‌ 

பதினான்கு உலகங்களும்‌ ஒரு ராஜ்யம்‌. இந்த ராஜ்யத்திற்கு ஒரு சக்ரவர்த்தி. 
அந்த சக்ரவர்த்திக்கு எல்லா ஜீவராசிகளும்‌ பிரஜைகள்‌. ராஜ்யமும்‌ அநாதி, 
சக்ரவர்த்தியும்‌ அநாதி. ராஜ்யமும்‌ சக்ரவர்த்தியும்‌ பிரஜைகளும்‌ இருந்தால்‌ 
அதற்கு ஒரு சட்டம்‌ வேண்டும்‌. இவைகள்‌ எல்லாம்‌ அநாதியாகத்தானே 
இருக்கணும்‌?அந்த அநாதிச்‌ சட்டமே வேதம்‌. இவற்றில்‌ ராஜ்யமான 
பிரபஞ்சத்தை "அநாதி"என்றாலும்‌, அவ்வப்போது அதற்கு உற்பத்தி உண்டு; 
அழிவும்‌ உண்டு. சக்ரவர்த்தியான பரமாத்மாவும்‌, சட்டமான வேதமும்‌ ஸர்வ 
சாச்வதம்‌. 


உலகம்‌ உற்பத்தி ஆகிறது, வளர்கிறது, பிரளயம்‌ அடைகிறது. இப்படியே 
சுற்றிச்‌ சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சக்ரவர்த்தியும்‌ சட்டமும்‌ மாத்திரம்‌ 
ஸ்திரம்‌. ஒவ்வொரு ஸ்ருஷ்டியின்‌ ஆரம்பித்திலும்‌, அந்த சக்ரவர்த்தி அதிகார 
புருஷர்களை ஸ்ருஷ்டி 


செய்கிறான்‌. அந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய யோக சக்தியைக்‌ 
கொடுக்கிறான்‌. யோக சாஸ்திரத்தில்‌ தன்‌ ச்ரோத்திரத்திற்கும்‌ வெளி 
ஆகாசத்திற்கும்‌ அபேதமான ஒரு ஸாம்யம்‌ (ஸுமநிலை) 
உபதேசிக்கப்பட்டி ருக்கிறது. அதை அநுஷ்டிக்கும்‌ போது திவ்ய 
ச்ரோத்திரத்தைக்‌ கொண்டு வெளி ஆகாசத்தில்‌ ஸ்திரமாய்க்‌ கிடக்கும்‌ அநாதி 
சப்த அலைகளை ஈசனுடைய அருள்‌ சகாயத்தால்‌ அந்த அதிகார புருஷர்கள்‌ 
அடைகிறார்கள்‌. அவர்களே முதல்‌ முதலில்‌ வேதத்தை 
அறிந்தவர்களாகிறார்கள்‌. அவர்களே மந்திரங்களுக்குக்கான மஹரிஷிகள்‌. 


வேதாத்யயனம்‌ ஒரு மந்திர யோகம்‌. ஒவ்வொரு நாடி அசைவத்தினால்‌ 
சித்தத்திற்கு ஒவ்வொரு விதமான விகாரங்கள்‌ ஏற்படுகிறது. சில நாடி 
அசைவுகளால்‌ காம விகாரங்களும்‌, சில நாடிகளால்‌ சோம்பல்‌ விகாரங்களும்‌, 
சில நாடிகளால்‌ கோப விகாரங்களும்‌ உண்டாகின்றன. இதை மாற்றிச்‌ 
சொன்னால்‌, காம விகாரம்‌ ஏற்படும்போது சில நாடிகளில்‌ அசைவும்‌ 
உண்டாகின்றன. இவை பிரத்யக்ஷமாகவே அநுபவத்தில்‌ காணப்படுகின்றன. 
சாந்தம்‌ ஏற்படும்போது முகத்தில்‌ ஒரு களை உண்டாகிறது. அந்தக்‌ களை 
சில நாடிகள்‌ குளிர்ந்ததன்‌ பலனேயாம்‌. இப்படியே காமம்‌, குரோதம்‌ 
ஒவ்வொன்றும்‌, 'அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியும்‌'என்றபடி முகத்திலேயே 
பிரதிபலிக்கின்றன. நாடி சலனம்தான்‌ இந்த அடையாளங்களை 
உண்டாக்குவது. இவ்விதம்‌ மனோவிகாரங்களால்‌ நாடிகளில்‌ சில விகாரங்கள்‌ 
ஏற்படுவதால்‌, அந்த நாடிகளை வசப்படுத்தி விட்டால்‌, காமக்‌ 


குரோதங்களையோ, சாரத்தையோ நமது இஷ்டப்படி வரவழைத்துக்‌ 


கொள்ளலாம்‌. அதற்கு வெளிப்‌ பொருள்கள்‌ தேவையில்லை. இப்படி 

நாடிகளை ஸ்வாதீனப்படுத்த ப்ராணாயாமத்தை முக்கியமாகக்‌ கொண்ட 

ராஜயோகம்‌ ஒரு மார்க்கம்‌. அதே விதமாய்‌ மந்திரயோகம்‌ ஒரு மார்க்கம்‌. 

ஒரு எழுத்தை நாம்‌ உச்சரிக்கும்போது நமது நாக்கு, உதடூ, மேல்வாய்‌, 
105 


கீழ்வாய்‌, கண்டம்‌ முதலியவைகளின்‌ இடைவெளி வழியாக ப்ராணவாயு 
வெளிப்படுகிறது. அப்பொழுதுதான்‌ அக்ஷர த்வனி உண்டாகிறது. அந்த அக்ஷர 
த்வனிக்கு காரணமாக எந்தெந்த உறுப்புகளில்‌ ப்ராணவாயு ஸஞ்சரிக்கிறதோ 
அந்தந்த இடம்‌ ஸம்பந்தப்படும்‌ நாடிகளில்‌ ஸலனம்‌ ஏற்படுகிது. நாடிகளில்‌ 
சலனத்தினால்‌ மனஸில்‌ எந்த விதமான விருத்திகள்‌ ஏற்பட்டு இகலோக 
க்ஷமமும்‌ பர லோக க்ஷேமமாகிய மோக்ஷம்‌ முதலிய புண்யமும்‌ ஏற்பட 
வேண்டுமோ, அதற்கு அநுகுணமாக உள்ள உச்சாரணங்களை மாத்திரம்‌ 
வைத்துக்கொண்டு, வேறுவிதமான உச்சாரணங்களை விலக்கி அமைந்தனவே 
வேத மந்திரங்கள்‌. 


மந்திரத்துக்கு Definition (லக்ஷணம்‌) "மனனாத்‌ த்ராயதே"என்று 
சொல்லியிருக்கிறது. அதாவது திரும்பத்‌ திரும்ப மனனம்‌ செய்து 
உருப்போடுவதால்‌ காப்பாற்றுவதே மந்திரம்‌. அவைகளின்‌ ஆவ்ருத்தியால்‌ 
எந்தெந்த நாடிகளில்‌ திருப்பித்திருப்பி சலனம்‌ ஏற்பட்டு ஆத்மக்ஷேமம்‌ 
கிட்டுமோ, அந்த க்ஷேமத்தைத்‌ தானும்‌ அடைந்து, தன்‌ மந்திர சக்தியால்‌ 
உலகத்தோரும்‌ க்ஷேமம்‌ அடையச்‌ செய்வதே வேதியரின்‌ பிறவிக்‌ கடமை. 


மந்திரங்களில்‌ ஸித்தி பெற்றுப்‌ பூரண பலனைப்‌ பெற வேண்டுமானால்‌ 
அவற்றை எப்படி ஒத வேண்டும்‌ என்று ('சிக்ஷ£' சாஸ்திரத்தில்‌) 
சொல்லியிருக்கிறது: 


கீதீ சீக்ரி சிர: கம்பீ ததா விகித பாடக; 
அனர்த்தக்கு. (ஹி) அல்பகண்டச்ச ஜடைசே பாடகாதமா: | 


"இப்படி யெல்லாம்‌ வேதத்தைத்‌ தப்பாகப்‌ பயிலபவர்கள்‌ அதமர்கள்‌" என்று 
சொல்லி, இந்த ச்லோகத்தில்‌ ஆறு தினுசான தப்புகளைச்‌ 
சொல்லியிருக்கிறது. "கீதிஎஎன்றால்‌ வேதத்தை 

பாட்டு (கீதம்‌) மாதிரி இஷ்டப்படி ராகம்‌ போட்டுப்‌ பாடுகிறவன்‌. இப்படிப்‌ 
பண்ணக்கூடாது. வேதத்துக்கே உரிய ஸ்வரத்தில்தான்‌ அதைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. "சீக்ரிஎன்றால்‌ வேகமாகச்‌ சொல்லிச்‌ சீக்கிரத்தில்‌ முடிப்பவன்‌. 
இதுவும்‌ பிசகு. வேத அக்ஷரங்களை அவற்றின்‌ காலப்‌ பிரமாணப்படி 


106 


சொன்னால்தான்‌ பூர்ண பலன்‌ உண்டாகும்‌. "சிர:கம்பீ'என்றால்‌ தலையை 
ஆட்டிக்கொண்டு சொல்கிறவன்‌. ஆடாமல்‌ ஸுமநிலையில்‌ உட்கார்ந்து 
கொண்டு, மந்திரங்களால்‌ தானாக ஏற்படும்‌ நாடி சலனங்களைத்தான்‌ 
உண்டாக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. பாட்டுப்‌ பாடுகிறவர்‌ மாதிரி சிரஃ.கம்பம்‌ 
பண்ணினால்‌ நாடி சலனம்‌ வித்யாஸப்படும்‌. 'லிகித பாடகன்‌' என்றால்‌ எழுதி 
வைத்துக்‌ கொண்டு படிப்பவன்‌. இது தப்பு. வாயால்‌ சொல்லிக்‌ காதால்‌ 
கேட்டே பாடம்‌ பண்ண வேண்டும்‌ என்று முன்பே சொன்னேன்‌. 
'அனர்த்தக்ஞ:'என்றால்‌ அர்த்தம்‌ தெரியாதவன்‌. அர்த்தம்‌ தெரிந்து 
கொண்டுதான்‌ மந்திரங்களைச்‌ சொல்ல வேண்டும்‌. 


2.10 ஒலியின்‌ பயனும்‌ பொருளின்‌ பயனும்‌ 


இந்த இடத்தில்‌ எனக்கு வேடிக்கையாக ஒன்று தோன்றுவதைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஸம்ஸ்கிருதத்தில்‌ ஒன்றைச்‌ சொல்லி, அதற்குப்‌ பின்னால்‌ தரம்‌ 
என்று சேர்த்தால்‌ முதலில்‌ சொன்னதைவிட ( comparitive degree ) இது 
சிலாக்யமாகிறது என்று அர்த்தம்‌. 'விர்யவத்‌' என்றால்‌ 'சக்தியுள்ள' என்று 
அர்த்தம்‌. 'வீரயவத்தரம்‌' என்றால்‌ 'அந்த சக்தி மேலும்‌ அதிகமான' என்று 
அர்த்தம்‌. சாந்தோக்ய உபநிஷத்தில்‌ (1.1.10) ஓம்காரத்தின்‌ தத்துவத்தை 
அறிந்து உபாஸிக்கிறவர்களுக்கே 'வீரயவத்தர மான பலன்‌ கிடைக்கிறது 
என்று சொல்லியிருக்கிறது. இப்படித்‌ 'தரம்‌' போட்டு சொன்னதாலேயே 
அர்த்தம்‌ தெரியாமல்‌ ஓம்கார உபாஸனை  பண்ணுகிறவர்களுக்கும்‌ 
'வீர்யவத்‌'தான பலன்‌ கிடைக்கிறது என்று ஆகிறது. அறிந்து 
பண்ணுகிறவர்களின்‌ அளவுக்கு இல்லாவிடினும்‌ மற்றவர்களுக்கும்‌ சக்தி 
வாய்ந்த பயன்‌ ஏற்படுகிறது என்று ஆசார்யாளும்‌ பாஷ்யத்தில்‌ சொல்கிறார்‌. 


ஏன்‌ என்றால்‌, அர்த்தம்‌ தெரிந்தாலும்‌ தெரியாவிட்டாலும்‌, 'பெரியவர்கள்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌', 'நம்‌ பூர்விகர்கள்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌' 
என்பதற்காகவே ஒரு கர்மாவை ஒருத்தர்‌ பண்ணினாலும்‌, அந்த 
மனோபாவத்துக்கே நல்ல பலன்‌ உண்டுதான்‌. மற்ற கர்மாக்களை விட மந்திர 
உபாஸனையில்‌ இதே விசேஷமாகச்‌ சொல்ல வேண்டும்‌. ஏனென்றால்‌ 
மந்திரத்தில்‌ சரியான அக்ஷர உச்சாரணத்தினால்‌ ஏற்படுகிற சலனம்தான்‌ 


107 


முக்கியமாக க்ஷேமத்தைத்‌ தருவது. சப்தம்‌ உண்டாக்கும்‌ பலன்தான்‌ இங்கே 
விசேஷம்‌. அர்த்தத்தின்‌ விசேஷம்‌ அதற்கப்புறம்‌ வருவதுதான்‌. 


இதைப்பற்றி யோசிக்கும்போது, எனக்கு அர்த்தம்‌ தெரியாமல்‌ செய்வதில்தான்‌ 
"வீர்யவத்தராமான பலன்‌; அர்த்தம்‌ தெரிந்து பண்ணினால்‌ வெறும்‌ "வீர்யவத்‌" 
தான்‌ என்றுகூட வேடிக்கையாகத்‌ தோன்றுவதுண்டு. அர்த்தம்‌ தெரிந்து 
கொள்ளாமல்‌ மந்திர ஜபம்‌ பண்ணினால்‌ அதிகப்‌ பிரயோஜனம்‌ உண்டு; 
தெரிந்தால்‌ அவ்வளவு இல்லை என்று தோன்றுகிறது. அது எப்படி? 


ஒரு கலெக்டர்‌ இருக்கிறார்‌. அவருக்கு ஒரு படிப்பாளி வக்கீலை வைத்து 


மனு எழுதுகிறார்‌. ஓரெழுத்துக்கூடத்‌ தெரியாத ஒரு குடியானவன்‌ யாராவது 
ஒருவரிடம்‌ எழுதி கலெக்டரிடம்‌ நேரில்‌ கொடுக்கிறான்‌. எப்படியாவது 


நல்லது பண்ணவேண்டும்‌ என்று வேண்டிக்கொண்டு மனுவைக்‌ 
கொடுக்கிறான்‌. கலெக்டர்‌ பார்த்தால்‌, 'பாவம்‌! ஒன்றும்‌ தெரியாது! நம்பிக்கை 
மாத்திரம்‌ இருக்கிறது என்று எண்ணி நல்லது பண்ணுவார்‌. 


அதைப்‌ போன்றதுதான்‌ மந்திரமும்‌. மந்திரத்துக்கு அர்த்தம்‌ ஈச்வரனுக்குத்‌ 
தான்‌ தெரியும்‌. நாம்‌ போக்கிரித்தனமாக இருக்கக்கூடாது. வக்கீல்‌ வைத்துப்‌ 
பேசினால்‌, அதில்‌ குற்றம்‌ ஏற்படுமானால்‌, கலெக்டர்‌ கோபித்துக்‌ கொள்வார்‌. 
தெரிந்து தப்பாகப்‌ பண்ணினால்‌ அதிகக்‌ கோபம்‌ உண்டாகும்‌. தெரியாமல்‌ 
தப்பாக இருந்தால்‌, தெரியாமல்‌ பண்ணுகிறான்‌ என்று மன்னிக்கிற எண்ணம்‌ 
ஏற்படும்‌. "என்ன ஸார்‌! அர்த்தம்‌ தெரியவில்லை; அதைப்‌ பண்ணி என்ன 
பிரயோஜனம்‌?" என்று சொல்வது தப்பு. அர்த்தம்‌ தெரியாமல்‌ பண்ணுவது 
தான்‌ வீர்யவத்தரமாக எனக்குத்‌ தோன்றுகிறது! 


இது வேடிக்கைக்குச்‌ சொன்னது. தற்காலத்தில்‌ புத்தியின்‌ கர்வமும்‌, 
கிருத்ரிமமும்‌ ஜாஸ்தியாகிவிட்டதையும்‌, இதில்‌ பாமரர்களுக்குள்ள விநய 
ஸம்பத்து பறிபோய்‌ விடுவதையும்‌ பார்க்கிறபோது, புத்தியே இல்லாமல்‌ 
வெறும்‌ நம்பிக்கையின்‌ பேரில்‌ பண்ணினால்‌ சிலாக்யமாய்‌ இருக்குமோ 
என்று பட்டதால்‌ இப்படிச்‌ சொன்னேன்‌. 


வாஸ்வத்தில்‌ புத்தியும்‌ இருந்து விநயமாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
மந்திரங்களுக்கு அர்த்தம்‌ சப்தத்துக்கு அடுத்தபடிதான்‌ முக்கியம்‌ என்றாலும்‌ 
மந்திரங்களே நமக்கு தர்ம சாஸ்திரச்‌ சட்டமாகவும்‌ இருப்பதால்‌ அவற்றின்‌ 
அர்த்தமும்‌ தெரிந்தால்தான்‌ அந்தச்‌ சட்டப்படி நடக்க முடியும்‌... 

வேத அப்யாஸத்தில்‌ சொன்ன ஆறு தப்புகளில்‌ கடைசியில்‌ வரும்‌ 'அல்ப 
கண்டன்‌' என்றால்‌, 'மெல்லிய குரலில்‌ வேதம்‌ சொல்லுகிறவன்‌' என்று 
அர்த்தம்‌. இவனும்‌ அதமன்தான்‌. ஈப॥|-thாo௦ated என்று சொல்லுகிற மாதிரி 
நன்றாக கம்பீரமாக, உரக்க, வாய்விட்டு வேத சப்தம்‌ எவ்வளவு தூரம்‌ 
வியாபிக்கும்படியாகச்‌ சொல்ல முடியுமோ அப்படிச்‌ சொல்ல வேண்டும்‌. 


வேத மந்திர சப்தம்‌ அதைச்‌ சொல்கிறவனுக்குள்ளே நல்ல நாடி சலனங்களை 
உண்டு பண்ணுவதோடு, கேட்கிறவர்களுக்கும்‌ அப்படிப்பட்ட சலனத்தை 
உண்டு பண்ணுவது. அட்மாஸ்‌ஃபியரில்‌ அது பரவியிறுருப்பதாலேயே 
இஹலோகத்துக்கும்‌ பரலோகத்துக்கும்‌ க்ஷேமமான பலன்கள்‌ ஏற்படும்‌. 
ஆகையால்‌ அட்மாஸ்‌ஃபியரில்‌ அது எவ்வளவு தூரம்‌ வியாபிக்கும்படிப்‌ 
பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு பலமாகக்‌ கோஷிக்க வேண்டும்‌. 


2.11 வேதத்தின்‌ மகிமை 


வேதம்‌ அநாதியானது, அபெளருஷேயமானது, ஸகல ஸ்ருஷ்டிக்கும்‌ அதுவே 
மூலம்‌ என்பது மட்டும்தானா அதன்‌ மகிமை?இல்லை. வேறு பல 
பெருமைகளும்‌ சிறப்புகளும்‌ வேதத்துக்கு உண்டு. 


அதன்‌ சப்தம்‌ நம்முடைய நாடிகளிலும்‌, வெளி லோகத்திலும்‌ (atmosphere) 
ஏற்படுத்தும்‌ சலனங்களால்‌ ஆத்ம கேஷேமமும்‌ லோக கேஷேமமும்‌ 
உண்டாகிறது. லோக க்ஷேமம்‌ என்றால்‌ மநுஷ்யர்களின்‌ க்ஷேமம்‌ 
மட்டுமில்லை. ஸகல பிராணி வர்க்கங்களும்‌ நன்றாக இருக்கவேண்டும்‌ 
என்று வேதம்‌ சொல்கிற மாதிரி வேறெந்த மதத்திலும்‌ 
சொல்லியிருக்கவில்லை. “தே த விமாத்‌ சதுஸ்பாத்‌” - இரு கால்‌ பிராணி, 
நாலுகால்‌ பிராணி எல்லாம்‌ கேமமாக இருக்க வேதம்‌ பிரார்த்திருக்கிறது. 


109 


புல்‌,புண்டு, விருக்ஷம்‌, மலை, நதி ஆகிய எல்லாவற்றின்‌ நன்மையையும்‌ 
கோருகிறது. இந்த ஸமஸ்தப்‌ பிராணிகளின்‌ க்ஷேமம்‌ வேதத்தின்‌ சப்த 
விசேஷத்தாலேயே நடந்து விடுகிறது. 


சப்த விசேஷத்தோடு அர்த்த வேதத்துக்கு அளவிட முடியாததாக இருக்கிறது. 
வேதக்‌ கருத்துக்களைப்‌ பார்த்து இதர மதஸ்தர்களும்‌, வெளி நாட்டு 
அறிவாளிகளும்‌ கூட ஆச்சர்யப்‌ படுகிறார்கள்‌. காவிய ரீதியில்‌ இருக்கிற 
அழகு, சமூக வாழ்வு முறைகளை நுட்பமாகச்‌ சொல்லியருக்கிற அழகு, 
அத்யாத்ம தத்வங்கள்‌, நன்னெறி உபதேசங்கள்‌ (Moral Instructions) , ஸயன்ஸ்‌ 
கருத்துக்களுங்கூட வேதங்களில்‌ கொட்டிக்‌ கிடக்கிறது என்று 
ஆச்சர்யப்படுகிறார்கள்‌. 

சப்த சலனமான மந்திரங்களுக்கெல்லாம்‌ அர்த்தம்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே 
இல்லை. பிரகிருதத்தில்‌ நடைமுறை வாழ்க்கையில்‌) பார்த்தாலும்‌, 
வார்த்தையோ அர்த்தமோ இல்லாமலே ஒரு ராகத்தை ஆலாபனம்‌ பண்ணிக்‌ 
கேட்கிறபோது, அதன்‌ வெறும்‌ சப்தம்‌ மட்டுமே நமக்கு ஆனந்தம்‌, துக்கம்‌ 
முதலான உணர்ச்சிகளைத்‌ தருகிறது. வாத்திய ஸங்கீதத்தினால்‌ ஏற்பட்ட 
Vibration-sகளினாலேயே கறிகாய்ச்‌ செடிகளைத்‌ தூண்டி யதேஷ்டமாக காய்க்க 


வைத்திருக்கிறோம்‌ என்று ஸமீபத்தில்கூட ஒரு யூனிவர்ஸிடியில்‌ 
பரிசோதனை பண்ணித்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌. சப்தத்துக்கு சிருஷ்டி சக்தி 
உண்டு என்பதற்கு இது ஒரு றா௦௦ர4 . அது ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. இங்கேயும்‌ 
வாத்ய ஸங்கீதம்‌ என்பதாலேயே வார்த்தையோ அர்த்தமோ முக்கியமில்லை 
என்று தெரிகிறது. 


வேதத்தில்‌ என்ன விசேஷம்‌ என்றால்‌ அதன்‌ சப்தத்துக்கே தனியாக சக்தி 
இருப்பது மட்டுமின்றி, வார்த்தைகளாகவும்‌ அதற்கு மிக உயர்ந்த அர்த்தம்‌ 
இருக்கிறது. 

தமிழில்‌ அநேக உத்தமமான ஸ்தோத்திரங்கள்‌ இருக்கின்றன. அவற்றைப்‌ 
படித்தால்‌ மனஸ்‌ உருகுகிறது. ஆனாலும்‌ குறிப்பிட்ட பிரயோஜனம்‌ 
வேண்டுமென்றால்‌, அதில்‌ சிலதை மட்டும்தான்‌ உருவேற்றுவது என்று 
வைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. "திருமுருகாற்றுப்படை", வியாதி 


110 


தீருவதெற்கென்று ஒரு திருப்புகழ்‌ ('இருமலுரோக" , தேவாரத்தில்‌ மழை 
வேட்டல்‌ பதிகம்‌ என்றிப்படி சிலதை மட்டும்‌ விசேஷமாகப்‌ பல ஆவிருத்தி 
ஜபிக்கிறோம்‌. இதே நக்கீரரும்‌, அருணகிரிநாதரும்‌, ஸம்பந்தமூர்த்தி 
ஸ்வாமிகளும்‌ இவற்றை விட நெஞ்சை உருக்கும்படியான வேறு 


ஸ்தோத்திரங்கள்‌  பண்ணியிருக்கக்கூடும்‌. ஆனால்‌ அவற்றை விட்டு 
இவற்றை மட்டும்‌ ஏன்‌ எடுத்துக்‌ கொள்கிறோம்‌ என்றால்‌ சப்த விசேஷந்தான்‌. 
இந்தப்‌ பாடல்களில்‌ உள்ள சப்தங்களுக்கு மந்திர சக்தி இருக்கிறது. 
ஆசார்யாளேதான்‌ "ஸெளந்தர்ய லஹரி", "சிவானந்த லஹரி" இரண்டும்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ “ஸெளந்தர்ய லஹரி" யில்‌ ஒவ்வொரு 
ச்லோகத்தை ஜபிப்பதற்கும்‌ ஒவ்வொரு விதமான 


பலன்‌ சொல்லியிருக்கிற மாதிரி, 


"சிவானந்த லஹரி” க்குச்‌ சொல்லவில்லை. காரணம்‌ என்னவென்றால்‌ 
சப்தங்களுக்கே உள்ள மந்திர சக்திதான்‌. 


அர்த்தமே இல்லாத வெறும்‌ சப்தமான மந்திரங்களும்‌ உண்டு. அர்த்தத்தில்‌ 
ரொம்ப உயர்வாக இருந்தாலும்‌, விசேஷமாக மந்திர சக்தி இல்லாத 
மந்திரங்களும்‌ உண்டு.வேதத்தின்‌ மஹிமை என்ன என்றால்‌ சப்தத்தின்‌ மந்திர 
சக்தி, அர்த்தத்தின்‌ கெளரவம்‌ என்ற இரண்டும்‌ கொண்ட மந்திர சமூகமாக 
அது இருப்பதுதான்‌. ஒரு மருந்து கசப்பாக இருந்து கொண்டு தேகத்துக்கு 
நல்லது பண்ணுகிறது. ஒரு பக்ஷணம்‌ வாய்க்கு ருசியாக இருந்தாலும்‌ 
தேகத்துக்குக்‌ கெடுதலை உண்டாக்குகிறது. மதுரமான ருசி, தேக புஷ்டி 
இரண்டையும்‌ தரக்கூடிய கூச்மாண்ட லேஹ்யம்‌ மாதிரி ஒன்று கிடைத்தால்‌ 
எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறது?வேதத்தில்‌ இப்படி இரட்டைப்‌ பலன்‌: 
மந்திர சக்தி, தத்வ உபதேசம்‌ என்று இரண்டும்‌ இருக்கின்றன. 


தத்வம்‌ என்று எடுத்துக்‌ கொள்கிறபோதும்‌, லோக வாழ்க்கை, அத்யாத்ம 
வாழ்க்கை இரண்டுக்குமான உபதேசங்கள்‌ அதில்‌ இருக்கின்றன.ஒவ்வொரு 
ஜீவனும்‌ ஒரு ஜன்மாவில்‌ உண்டாகிறதிலிருந்து சாகிறவரையில்‌ எப்படிச்‌ 
செய்தால்‌ அவனுடைய ஆத்மா க்ஷேமம்‌ அடையும்‌ என்பதற்கு அதில்‌ 
உபதேசம்‌ இருக்கிறது. இப்படி 1ாரஸர்பக। Salvation (தனிமனிதனின்‌ உய்வு) -ஜச்‌ 


111 


சொல்வதோடு மட்டுமில்லாமல்‌, சமூக வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும்‌, 
பொது ஜனங்களின்‌ கடமைகள்‌ என்ன, பிராம்மணன்‌ எப்படி இருக்க 
வேண்டும்‌, ராஜா எப்படி ராஜாங்கம்‌ நடத்த வேண்டும்‌, ஸ்திரீகள்‌ 
எப்படியிருக்க வேண்டும்‌, பொது ஜனங்கள்‌ எப்படி செய்ய வேண்டும்‌ 
என்பதையெல்லாம்‌ அது சட்டம்‌ மாதிரி நமக்குப்‌ போட்டுக்‌ 
கொடுத்திருக்கிறது. 


சட்ட புஸ்தகங்களுக்கெல்லாம்‌ உச்சாணி வேதந்தான என்பது அதன்‌ 
விசேஷங்களில்‌ ஒன்று. 


2.12 யக்ஞம்‌ 
வேதத்தின்‌ பல சிறப்புகளைச்‌ சொன்னேன்‌. அதிலே முக்கியமாகச்‌ சொல்ல 
வேண்டிய இன்னொன்று யக்ஞம்‌ என்ற வேள்வியாகும்‌. 


மந்திரங்களை வாயால்‌ சொல்லிக்‌ கொண்டு, அதோடு கூட அதற்கான ஒரு 
காரியத்தையும்‌ அக்னி முகமாகப்‌ பண்ணுவதுதான்‌ யக்ஞம்‌. 


"யஜ்‌" என்கிற வேர்ச்‌ சொல்லிலிருந்து வந்தது "யக்ஞம்‌". அதனால்‌ 'யக்ஞம்‌' 


என்பதை விஷயம்‌ தெரிந்தவர்கள்‌ 'யஜ்ஞம்‌' என்றே எழுதுகிறார்கள்‌. 'யஜ்‌' 
என்றால்‌ வழிபடுவது, பக்தி செலுத்துவது என்று அர்த்தம்‌. பரமாத்மாவிடமும்‌, 
தேவதைகளிடமும்‌ ப்ரீதி பூர்வமான உணர்ச்சியுடன்‌ ஒரு வழிபாடாகச்‌ 


செய்யப்படுகிற கர்மமே யக்ஞம்‌. 
யக்ஞம்‌ என்பதை யாகம்‌ என்றும்‌ சொல்கிறோம்‌. 


"மனனாச்‌ த்ராயதே இதி மந்த்ர: என்பது மந்திரத்துக்கு ஏற்பட்ட லக்ஷணம்‌ ( 
பொர ) . அதாவது, "மனனம்‌ செய்தால்‌ எது காப்பாற்றுகிறதோ அதுவே 
மந்திரம்‌” என்பது லக்ஷணம்‌. 'த்ராணம்‌' என்றால்‌ காப்பாற்றுவது. "பரித்ராணாய 
ஸாதூனாம்‌' ரல்லவர்களை நன்றாகக்‌ காப்பாற்றுவதற்காக) என்ற கீதா 
வாக்கியம்‌ எல்லாரும்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. மனனம்‌ செய்வதால்‌ த்ராணம்‌ 
தருவதே காப்பு மந்த்ரம்‌. மனனம்‌ என்றால்‌ மனசுக்குள்‌ உருட்டிக்‌ 
கொள்வதுதாந்‌. வாய்விட்டு சொல்லக்கூட வேண்டாம்‌. மனசுக்குள்‌ மந்திர 


112 


சப்தங்களைச்‌ சொல்லிக்‌ கொள்வதாலேயே உள்ளுக்குள்ளே நான்‌ முன்னே 
சொன்ன) சக்ஷேமகரமான ராப -கள்‌, நாடி சலனங்கள்‌ உண்டாகும்‌. 
அதையே வாய்விட்டு வேத கோஷமாகப்‌ பண்ணினால்‌, அர்த்தம்‌ 
புரியாவிட்டாலும்‌ அதன்‌ காம்பீர்யமே கேட்கிறவர்களுக்கெல்லாம்‌ ஒரு திவ்ய 
ஆனந்தத்தைத்‌ தருகிறது. அந்த சப்தங்களுக்கு லோக க்ஷேமத்தை 
விளைவிக்கக்‌ கூடிய சக்தியும்‌ இருக்கிறது. 


மனனமாக, மானஸிகமாக இருப்பது வாசிகமாக வாக்கில்‌ வெளிவருவதோடு, 
காயிகமாக காயம்‌ எனப்படும்‌ சரீரத்தால்‌ ஒரு கர்மாவோடூ சம்பந்தப்பட்டு 
வருகிறபோது மனோ, வாக்கு, காயம்‌ மூன்றும்‌ வேதத்தில்‌ 
அர்ப்பணிக்கப்பட்டதாக ஆகிறது. இப்படிப்பட்ட வேத கர்மாக்களில்‌ 
முக்கியமானதுதான்‌ யாகம்‌ எனப்படுகிற யக்ஞம்‌. 


2.13 மற்ற மதங்கள்களில்‌ இல்லாதது 


உலகத்திலே பிரஸித்தமாயிருக்கும்‌ மற்ற பெரிய மதத்துக்கு வைதிக மதம்‌ 


என்ற பெயர்‌ இருக்கிறது. இந்த வைதிக மதத்துக்கும்‌ லோகத்தில்‌ இன்று 
இருக்கும்‌ பாக்கிப்‌ பெரிய மதங்களுக்கும்‌ ஒரு பெரிய வித்யாஸம்‌ 
இருக்கிறது. கிறிஸ்துவம்‌, இஸ்லாம்‌ முதலான மதங்களில்‌ ஒரே ஒரு 
கடவுளையே அனைவரும்‌ வழிபடுவதைத்‌ தான்‌ சொல்லியிருக்கிறது. 
வேதங்களிலும்‌, இருப்பது ஒரே கடவுள்தான்‌ ; அவனேதான்‌ இந்த 
ஜீவனும்கூட என்று சொல்லியிருக்கிறது. ஆனால்‌ அப்படிப்பட்ட ஒரே 


பரமாத்ம வஸ்துவை ஞானமார்க்கத்தில்‌ ஆத்ம விசாரம்‌ பண்ணி 
பண்ணித்தான்‌ அநுபவத்தில தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலை 
அடைவதற்கு ரொம்பவும்‌ பக்குவம்‌ வேண்டியிருக்கிறது. ஒரே கடவுளோடு 
நாம்‌ ஐக்கியமாகி விடுகிற போது லோகமே நம்‌ பார்வையிலிருந்து 
போய்விடுகிறது. அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு நம்மை எப்படிப்‌ 
பக்குவப்படுத்திக்‌ கொள்வது என்றால்‌, இந்த லோக வாழ்க்கையில்‌ நாம்‌ 
நன்றாக ஈடுபட்டிருக்கிற இப்போதைய நிலையிலேதான்‌. இதிலே இருந்து 
கொண்டே தர்மமாக வாழ்க்கை நடத்தி, கர்மாக்களைப்‌ பண்ணிக்‌ 


113 


கொண்டேயிருந்தால்‌, அதனால்‌ நாம்‌ சித்த சுத்தி அடைந்து பக்குவமாகிக்‌ 
கொண்டே போகிற போது லோகம்‌ நம்மை விட்டுப்‌ போய்விடும்‌. இதற்கான 


தர்மங்களையும்‌ கர்மங்களையும்‌ வேதம்‌ யதேஷ்டமாக நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறது. இவற்றிலே ரொம்ப முக்கியமான கர்மாதான்‌ யக்ஞம்‌, 
யக்ஞம்‌ என்பது. யாகம்‌ என்று பொதுவிலே சொல்கிறது இதுதான்‌. வேள்வி 


என்று இதற்கு ரொம்பவும்‌ பழைய தமிழ்ப்‌ பெயர்‌ இருக்கிறது. ஒரே 
பரமாத்மாவுக்காக இல்லாமல்‌, பல தேவதைகளுக்கு ஆஹ$திகளை 
அர்ப்பணம்‌ பண்ண வைப்பதே யக்ஞம்‌. இந்த யக்ஞம்‌ என்பதுதான்‌, பாக்கி 
உலகப்‌ பெரிய மதங்களில்‌ இல்லாமல்‌ நமக்கு மட்டும்‌ இருப்பதாகும்‌. 
கிறிஸ்துவம்‌, இஸ்லாமில்‌ உள்ள தெய்வக்கொள்கையும்‌ இல்லாதது 
பெளத்தம்‌. அந்த பெளத்தத்திலும்‌ யக்ஞம்‌ இல்லை. 

யக்ஞத்திலே அநேக விதமான திரவியங்களை மந்திர பூர்வமாக அக்னியில்‌ 
போடச்‌ சொல்லியிருக்கிறது. இப்படிப்‌ போடுவதற்கு ஹோமம்‌ என்று பெயர்‌. 
அக்னியில்‌ போட்டாலும்‌ 


அக்னிக்கே இந்தத்‌ திரவியங்களை ஸமர்ப்பணம்‌ பண்ணுவதாக 
அர்த்தமில்லை. அக்னியை உத்தேசித்த மந்திரங்களைச்‌ சொல்லி அதில்‌ 
போடுவது மட்டுந்தான்‌ அக்னியைச்‌ சேர்கிறது. ஆனால்‌ மற்றத்‌ 
தேவதைகளான ருத்ரன்‌, விஷ்ணு, இந்திரன்‌, வருணன்‌, மாதரிச்வன்‌ (வாய , 
ஸோமன்‌ முதலானவர்களுக்கான ஆஹ$திகளையும்‌ அக்னியில்தான்‌ போட 
வேண்டும்‌. அக்னி இவற்றைத்‌ தானே எடுத்துக்‌ கொள்ளாமல்‌, இவற்றின்‌ 
ஸாரத்தை அந்தந்த தேவதைக்கு அனுப்பி வைப்பான்‌. பல அட்ரஸ்களுக்கு 
எழுதின கடிதங்களை ஒரே தபால்‌ பெட்டியில்‌ போடுகிற மாதிரி பல 
தேவதைகளுக்குமான ஹவிஸ்களை (அவிகளை அக்னியன்றலேயே 
ஆஹ$தி பண்ணவேண்டும்‌. 

மற்ற மதங்களுக்கும்‌ வைதிக மதத்துக்கும்‌ இருக்கிற பெரிய வித்யாஸம்‌ 
ஒரே ஒரு கடவுள்‌ என்று சொல்லி அவருக்கு மட்டும்‌ வழிபாடு பண்ணுவது 
என்றில்லாமல்‌, பல தேவர்களுக்கு அக்னிமுகமாக ஆஹ$தி பண்ணுவதுதான்‌. 


தேவர்கள்‌ என்பவர்கள்‌ பகவத்‌ ஸ்ருஷ்டியில்‌ உயர்ந்த சக்தி படைத்த ஒரு 
இனம்‌. 


லோகத்தில்‌ மநுஷ்யர்களான நாம்‌ ஒருத்தருக்கொத்தர்‌ சேவை செய்து 


கொண்டால்‌ பகவான்‌ 9 அடைகிறார்‌ என்று சொல்கிறோமல்லவா ? பூஜை, 


சடங்கு ஆகியவற்றை விட்டுவிட்ட சீர்த்திருத்தக்காரர்கள்‌ கூட, " மக்கள்‌ 
சேவையே மஹேசன்‌ சேவை " என்கிறார்களல்லவா ? இதே மாதிரி 
பரமாத்மாவின்‌ படைப்பினத்தைச்‌ சேர்ந்த தேவர்களுக்கு நாம்‌ யக்ஞத்தின்‌ 
மூலம்‌ சேவை பண்ணினாலும்‌ , அவர்‌ அநுக்ரஹம்‌ பண்ணி விடுகிறார்‌. 


ஒரே கடவுள்தான்‌, ஒரே ஸத்வஸ்துதான்‌ அத்தனை தேவதைகளாகவும்‌ 
ஆகியிருக்கிறது என்று வேதத்தில்‌ அழுத்தந்திருத்தமாகச்‌ 
சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு தேவதையைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போதும்‌, 
அதுவே பரமாத்மா என்று சிலாகித்துச்‌ சொல்லியிருப்பதாலும்‌ வேதம்‌ ஒரே 
கடவுட்‌-கொள்கை ( ஈ௦ா௦theis ) உடையதுதான்‌ என்று தீர்மானமாகிறது. பல 
தேவதைகளைச்‌ சொல்லியிருப்பதால்‌, வேதம்‌ பல கடவுள்கள்‌ இருப்பதாகச்‌ 
சொல்லியிருக்கிறது. ஒPolytheis- ஐச்‌ சொல்கிறது என்று நினைப்பது பிசகு. 
ஒரே கடவுள்‌ பல தேவதைகளாயிருப்பதைத்தான்‌ அது சொல்கிறது. பிரபஞ்ச 
வியாபாரத்தை நடத்துவதற்காக ஒரே பரமாத்மாதாந்‌ தன்னுடைய சக்தியைக்‌ 
கொண்டே இந்தத்‌ தேவதைகள்‌ என்ற அதிகாரிகளை உண்டாயிருக்கிறார்‌. 
இயற்கை என்று நாம்‌ சொல்கிறதில்‌ உஷ்ணம்‌, மழை, காற்று, உணவு, 
ஸந்ததி, செல்வம்‌, மநுஷ்யனின்‌ உணர்ச்சிகள்‌ முதலான பல 
விஷயங்களையும்‌ நிர்வாகம்‌ பண்ணுவதற்காக இந்த தேவதைகளை 
நியமித்திருக்கிறார்‌. நம்மைப்‌ படைத்தது போலவே தேவதைகளையும்‌ 
படைத்திருக்கிறார்‌. நம்மைத்‌ தன்னிலிருந்துதானே படைத்தார்‌. அதாவது 
அவரேதான்‌ நாமாக ஆனார்‌. அதனால்‌ தான்‌ ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ 
ஒன்றே என்று அத்வைதத்தில்‌ சொல்வது. இதே மாதிரி தேவர்களாகவும்‌ 
அவரேதான்‌ ஆகியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ நாம்‌ அத்வைதத்துக்கு நம்மைப்‌ 
பக்குவப்படுத்திக்‌ கொள்கிற வரையில்‌, நம்மை வேறு வேறாக நினைத்துக்‌ 
கர்மாக்களைப்‌ பண்ணி நமக்குள்‌ பரஸ்பர ஸஹாயம்‌ செய்து கொள்வதால்‌, 
தேவர்களையும்‌ தனித்தனியாக நினைத்து, அவரவர்களுக்குரிய யக்ஞ 


115 


ஆராதனையைப்‌ பண்ணத்தான்‌ வேண்டும்‌ என்பது வேதம்‌ போட்ட சட்டம்‌. 
லோக வாழ்க்கை நமக்கும்‌ ஸகல ஜீவகுலத்துக்கும்‌ அநுகூலமாக இருக்க 
வேண்டுமானால்‌ பிரபஞ்ச சக்திகளைப்‌ பரமாத்மாவின்‌ உத்தரவின்படி 
நிர்வாகம்‌ பண்ணி வரும்‌ தேவதைகளின்‌ அநுக்ரஹம்‌ நமக்கு 
இருக்கவேண்டும்‌ என்று சொல்லி, அவர்களின்‌ அநுக்ரஹத்தைப்‌ பெற்றுத்‌ 
தரவே அவர்களுக்குப்‌ பிரீதியாக யக்ஞங்களைப்‌ பண்ணவேண்டும்‌ என்று 
வேதம்‌ சொல்கிறது. ஞானம்‌ வந்தபின்‌ இந்த தேவர்கள்‌ வேண்டாம்‌. நேராகப்‌ 
பரமாத்மாவை உபாஸிக்கலாம்‌. ஆனால்‌ த்வைதப்‌ பிரபஞ்சத்திலிருந்து 
கொண்டே, இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நாம்‌ செய்கிற 
காலத்தில்‌, வேறு வேறாக தேவதைகளையும்‌ உபாஸிக்கத்தான்‌ வேண்டும்‌ 
என்று வைத்திருக்கிறது. 


2.14 வேள்வியின்‌ மூன்று பயன்கள்‌ 


யக்ஞத்துக்கு மூன்று விதமான பிரயோஜனங்கள்‌. 
ஒன்று இங்கே உயிர்‌ வாழ்கிற போதே நமக்கும்‌ ஸமஸ்தப்‌ பிராணிகளுக்கும்‌ 
தேவர்களின்‌ அருளினால்‌ க்ஷேமத்தைப்‌ பெறுவது. 


இரண்டாவது, செத்துப்‌ போன பிறகு நாம்‌ தேவலோகம்‌ போய்‌ ஆனந்தமாக 
இருப்பது. தேவலோக வாஸம்‌ நிரந்தரமானதில்லை. நம்‌ புண்ணியம்‌ தீருகிற 
வரைதான்‌ அங்கு இருக்க முடியும்‌. தேவலோக இன்பம்‌ என்பது பரம 
பக்தர்கள்‌, ஞானிகள்‌ ஆகியவர்கள்‌ அடைகிற ஆனந்தத்தைப்‌ போல்‌ 
பூர்ணமானதுமல்ல. ஸ்வர்க்க ஸெளக்கியம்‌ என்பது ஆத்மானந்தம்‌ அல்லது 
ஈச்வரனை அநுபவிக்கிற இன்பத்துக்கு ஸமதையே இல்லை. 


இந்திரனின்‌ இன்பமும்‌ ஆத்மானந்தத்தில்‌ துளித்துளிதான்‌ /” லேச லேசம்தான்‌ 
” என்று ஆசார்யாள்‌ " மநீஷனா பஞ்சக " த்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌ 

ஆனாலும்‌ இந்த மநுஷ்ய லோகத்தில்‌ ஒயாமல்‌ அழுதுகொண்டிருப்பதைக்‌ 
காட்டிலும்‌ ஸ்வர்க்க வாஸம்‌ என்பது எத்தனையோ ஆயிரம்‌ மடங்கு 
உயர்ந்தது தான்‌. இப்படி தேவலோக வாஸத்தை விரும்பி நாம்‌ யக்ஞ 


கர்மாநுஷ்டானம்‌ பண்ணினால்‌, விரும்பிய அந்தப்‌ பலனை அது கொடுக்கிறது 
என்பது யக்ஞத்தின்‌ இரண்டாவது பிரயோஜனம்‌. 


மூன்றாவதுதான்‌ முக்கியமானது. அது என்னவென்றால்‌ பலனை 
நினைக்காமல்‌ கீதையில்‌ சொன்னபடி நிஷ்காம்யமாக யக்ஞம்‌ புரிவதால்‌ 
ஏற்படுவது. இந்த லோகத்தில்‌ நமக்கு க்ஷேமம்‌ வேண்டும்‌, பிறகு 
தேவலோகம்‌ போகவேண்டும்‌ என்பதெல்லாம்‌ பலனை உத்தேசித்துதான்‌. 
இப்படி உத்தேசிக்காமல்‌, " லோக க்ேமத்துக்காக இது நமக்குக்‌ கடமையாக 
வந்திருக்கிறது " என்று ஒரே உணர்ச்சியோடு, சொந்தப்‌ பளனில்‌ 
பற்றில்லாமல்‌ யக்ஞங்களைப்‌ பண்ணினால்‌, அது விரைவிலேயே சித்த 
சுத்தியைக்‌ கொடுத்து, நம்மை ஞான மார்க்கத்தில்‌ சேர்த்து, முடிவிலே 
சாச்வத ஆனந்தமான மோக்ஷத்தில்‌ சேர்த்துவிடும்‌. அதாவது பரமாத்மாவோடு 
பரமாத்மாவாக நாம்‌ கரைந்திருக்கிற நிலைக்குக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ந்து 
விடும்‌. ஆத்ம ஸாக்ஷ£த்காரத்தையும்‌ ஞானத்தையுமே சொன்ன ஆதிசங்கர 
பகவத்பாதாள்‌, "வேதேோ நித்யம்‌ அதீயதாம்‌ : தத்‌ உதிதம்‌ கர்ம 
ஸுஅநுஸ்டீயதாம்‌- தினமும்‌ வேதம்‌ ஓதுங்கள்‌ ; அதில்‌ சொல்லியிருக்கிற 
யக்ஞாதி அநுஷ்டானங்களை நன்றாகப்‌ பண்ணுங்கள்‌ " என்று சொன்னது. 
இந்த மூன்றாவது பிரயோஜனத்தை உத்தேசித்துத்‌ தான்‌ . இந்த லோக 
வாழ்க்கை நன்றாக இருப்பற்காகவோ, பிறகு தேவலோகம்‌ என்றும்‌ 
ஸ்வர்க்கலோகம்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌ கேளிக்கை உலகத்தில்‌ நாம்‌ போய்‌ 
இருப்பதற்காகவோ அவர்‌ இப்படிச்‌ சொல்லவில்லை. இப்படிப்பட்ட அல்ப 
பலன்களை நினைக்காமல்‌, ஆத்மாவைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காகவே வேத கர்மாக்களை நிஷ்காம்யமாகப்‌ பண்ணினால்‌, அது சித்த 
சுத்தி தரும்‌ என்பதால்தான்‌ ஆசார்யாளும்‌ யக்ஞாநுஷ்டானம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று ஆக்ஞை போட்டிருக்கிறார்‌. 


2.15 தேவகுல - மனிதகுல பரஸ்பர சகாயம்‌ 


இப்படிப்பட்ட யக்ஞமானது நம்‌ வேத மதத்துக்கே முக்கியமானதாக உள்ளது. 
கீதையிலே பகவான்‌ இதைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஆதியில்‌ பிரம்மா 


117 


மநுஷ்யர்களை சிருஷ்டித்தபோதே அவர்களுக்கான இந்த யக்ஞங்களையும்‌ 
உண்டாக்கி விட்டாராம்‌. " யக்ஞங்களைப்‌ பண்ணிக்‌ கொண்டு வாழுங்கள்‌. 


இதனால்‌ சகல நன்மைகளையும்‌ பெற்று வாழுங்கள்‌. நீங்கள்‌ 


விரும்பியதையெல்லாம்‌ கொடுக்கிற காமதேனுவாக இந்த யக்ஞங்கள்‌ 
இருக்கட்டும்‌ " என்று மநுஷ்யர்களுக்கு பிரம்மா ஆக்ஞை செய்து விட்டார்‌ - 
என்று கீதையில்‌ ( 1/.10 ) சொல்லியிருக்கிறது. 


ஸஹ யஜ்ஞா : ப்ரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச ப்ரஜாபதி :| 
அனேன பரஸவிஷயத்வம்‌ ஏஷ வோ (அ ம (து) இஷ்டகாமதுக்‌ .| 


'  பிரஜைகளோடு யக்ஞங்களை சிருஷ்டித்தார்‌ ' என்றால்‌ முதலில்‌ 
மனிதர்களையும்‌ அப்புறம்‌ வேள்விகளையும்‌ உண்டு பண்ணினார்‌ என்று 
அர்த்தமாகலாம்‌. ஆனால்‌ இங்கே, " யக்ஞங்களோடு பிரஜைகளை 
உண்டாக்கினார்‌ (ஸஹயஜ்ஞா : ப்ரஜா : ஸ்ருஷ்ட்வா) என்பதாக முதலில்‌ 
யக்ஞத்தைச்‌ சொல்லி, அப்புறம்‌ மநுஷ்ய இனத்தைச்‌ சொல்லியிருக்கிறது ! 


சிருஷ்டிக்கே மூலம்‌ வேத மந்திரங்கள்தான்‌. அந்த வேத மந்திரங்களைச்‌ 
சொன்னாலே சிருஷ்டியில்‌ பலவித அதிகாரங்களைப்‌ பெற்றிருக்கும்‌ தேவ 
சக்திகளை அந்த 5௦பாப்‌ vஒration- கள்‌ ( ஒலி அதிர்வுகள்‌) பிடித்துக்‌ கொண்டு 
வரும்‌. யக்ஞத்தில்‌ இப்படிப்பட்ட மந்திரங்களைச்‌ சொல்வது கடிதத்தில்‌ 
அட்ரஸ்‌ எழுதுகிறமாதிரி. இப்படி அட்ரஸ்‌ பண்ணி ஹோமம்‌ செய்தால்தான்‌ 
ஆஹ$தியை அக்னி தேவர்களிடம்‌ சேர்க்கிறார்‌. 


மிருகங்களில்‌ பூனையைவிட நாய்‌, நாயைவிடகுதிரை, குதிரையைவிட 
யானை, யானையைவிடச்‌ சிங்கம்‌ என்று ஒன்றைக்‌ காட்டிலும்‌ இன்னொன்று 
அதிக சக்தி உடையதாக இருக்கிறதல்லவா ? இப்படியே சிருஷ்டியில்‌ 
மநுஷ்யர்களைவிட அதிக சத்தி உடையவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களையே தேவர்கள்‌ என்பது. அவர்கள்‌ இந்த லோகத்தில்‌ பஞ்ச 
பூதங்களில்‌ கரைந்து இருப்பதோடு, கண்ணுக்குத்‌ தெரிகிற ரூபத்தில்‌ 
தேவலோகத்தில்‌ இருந்துகொண்டிருக்கிறார்கள்‌. மந்திரங்களை நன்றாக 
ஜபித்து ஸித்தி அடைந்தால்‌, ஸ்க்ஷ்ம ரூபத்தினால்‌ அவர்கள்‌ செய்கிற 


118 


அநுக்ரஹங்களைப்‌ பெறுவதோடு, தேவ லோகத்தில்‌ அவர்களுக்கு உள்ள 
ஸ்தூல ரூபங்களையும்‌ தரிசனம்‌ பண்ணலாம்‌. இந்த மந்திரங்களுக்கு 
ஆதாரமான மூல சப்த சலனங்களால்தான்‌ அவர்கள்‌ பரமாத்மாவில்‌ 
தோன்றியது. எனவே இதையே திருப்பிச்‌ சொல்வதானால்‌ மந்திரங்களை 
தேவதைகளின்‌ சப்த ரூபம்‌ என்று சொல்லலாம்‌. 


யக்ஞத்தில்‌ ஒவ்வொரு தேவதை பற்றியும்‌ மந்திரம்‌ சொன்னால்‌ அந்த 
தேவதை அங்கு ஆவிர்பாவமாகிறது. நல்ல பக்குவிகளுக்கு இது 
பிரத்யக்ஷமாகவே தெரியும்‌. தெரியா விட்டாலும்‌ அந்த தேவதா சக்தி அங்கு 
ஸுக்ஷமமாக வெளிப்பட்டிருக்கும்‌. ஆனாலும்‌, நேரே அதற்கு ஆஹ*“தி 
தரக்கூடாது. பத்திரம்‌ எழுதினால்‌, 8௦0 எழுதினால்‌ அதில்‌ ஸ்டாம்ப்‌ ஒட்ட 


வேண்டும்‌, ரிஜிஸ்திரார்‌ முத்திரை போடவேண்டும்‌ என்றெல்லாம்‌ இருப்பது 
போல்‌ வேதத்தில்‌ சொல்லியிருக்கிற விதிகளின்படி அக்னியில்‌ 
போட்டால்தான்‌ அது அவர்களுக்கு எந்த விதத்தில்‌ ஏற்கத்தக்கதோ அந்த 
விதத்தில்‌ போய்ச்‌ சேரும்‌. 

' அக்னி எரிந்துவிட்டதே, மிஞ்சியதை யக்ஞ சிஷ்டமாக (பிரஸாதமாக) யாகம்‌ 
பண்ணிநவர்களே சாப்பிட்டுவிட்டார்களே, அது எப்படி தேவர்களை அடைய 
முடியும்‌?' என்று ஸந்தேஹப்படக்‌ கூடாது. தேவர்கள்‌ நம்‌ மாதிரி பாஞ்ச 
பெளதிகமான (பஞ்சபூத மயமான சரீரம்‌ படைத்தவர்களலல்ல. எனவே 
நமக்குள்ள மாதிரி ஸ்தூலமான ஆஹாரம்‌ அவர்களுக்குத்‌ தேவை இல்லை. 
நமக்குங்கூட ஆஹாரங்களை வயிற்றிலுள்ள ஜாடராக்னி எரித்து, அதன்‌ 
ஸத்தை மட்டும்தானே ரத்தமாக்கி அனுப்புகிறது. இப்படியே யக்ஞ 
அக்னியானது ஆஹ$திகளின்‌ ஸுக்ஷமமான ஸாரத்தை தேவர்களுக்கு 
அனுப்புகிறது. 


யக்ஞம்‌ வரையில்‌ போக வேண்டும்‌ என்பதில்லை. இந்தக்‌ காலத்திலும்‌ 
டின்னர்‌, ஃபீஸ்ட்‌ நடத்துகிறார்கள்‌. வெள்ளைக்கார நாகிரிகப்படி நடத்தினால்‌ 
அதில்‌ இன்னொருத்தனின்‌ ஸெளக்கியத்துக்காகச்‌ சாப்பிடுவதாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு ' டோஸ்ட்‌ ப்ரபோஸ்‌ ' பண்ணகிறார்கள்‌. சாப்பிடுவது இவர்கள்‌ ; 
அதன்‌ பலன்‌ இன்னொருவனுக்கு என்கிறார்கள்‌ ! ஒருத்தன்‌ சாப்பிட்டால்‌ அது 


119 


அவனுக்குத்‌ தானே புஷ்டி தரும்‌ ? இன்னொருத்தனைப்‌ பார்த்து ' உன்‌ 
புஷ்டிக்காக நான்‌ சாப்பிடுகிறேன்‌ ' என்று இவன்‌ டோஸ்ட்‌ சொன்னால்‌, எப்படி 
அது அந்த இன்னொரு ஆசாமிக்குப்‌ போய்ச்‌ சேரும்‌ ? இந்த மாதிரி கேட்பது 
தப்பு. இதெல்லாம்‌ ஒருவகையான நல்ல மனோபாவம்‌. மனஸார இப்படி 
நினைத்து நல்லதைப்‌ பண்ணினாலே, எண்ணத்தின்‌ சக்தியால்‌ ( £h௦பஏரா!்‌ - 
றer- ஆல்‌) மற்றவனுக்கு அது க்ஷேமம்‌ தரும்‌ என்று தான்‌ இப்படிப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

ஸாக்ஷ£த்‌ பரமாத்மாவின்‌ சக்தியே எண்ண அலைகளாகி, அவையே சப்த 
அலைகளாகி மந்திரம்‌ என்று நமக்கு வந்திருக்கிற போது, அவை 
வாஸ்தவமாகவே மிகுந்த க்ஷேமசக்தி நிரம்பியதாகத்தான்‌ இருக்கும்‌. இப்படி 
மந்திர பூர்வமாகத்‌ தரும்‌ ஆஹ$தி தேவர்களின்‌ சக்தியை விருத்தி 
பண்ணுகின்றன. மநுஷ்யர்களைவிட தேவர்கள்‌ ஜாஸ்தி சத்தி 
பெற்றவர்களென்றாலும்‌, அவர்களும்‌ பூரண சக்தர்களல்ல. நிறைந்த நிறைவாக 
நிரம்பி விட்டவர்களல்ல. அவர்களுக்கும்‌ ஆசைகள்‌ உண்டு. தேவைகள்‌ 
உண்டு. அவற்றை இந்த யக்ஞங்களே பூர்த்தி செய்கின்றன. லோக 
வாழ்க்கையை நமக்கு அவர்கள்‌ அநுகூலமாகித்‌ தருகிறார்கள்‌ என்றால்‌, 
நாமும்‌ அவர்களுடைய சக்தியை விருத்தி செய்து, அவர்களுடைய 
இஷ்டங்களை நிறைவேற்றித்‌ தருகிற உபகாரத்தை யக்ஞத்தின்‌ மூலம்‌ 
பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ நன்றாக இருக்க வேண்டும்‌ என்ற 
மனோபாவத்தோடு நாம்‌ யக்ஞங்களைப்‌ பண்ணினால்‌, தேவர்களும்‌ அப்படியே 
நாம்‌ கூஷேமமாக இருக்க வேண்டும்‌ என்று பாவித்து நமக்கு அநுக்ரஹம்‌ 
செய்வார்கள்‌. இப்படி பகவான்‌ கீதையில்‌ ( 111.1.1) சொல்லியிருக்கிறார்‌. 


்‌" தேவான்‌ பாவயதாநேந தே தேவா பாவயத்து வ | 


பரஸ்பரம்‌ பாவயந்த : ச்ரேய : பரமவாப்யஸ்த ||" 


இப்படி நம்முடைய மதத்தில்‌ பல யக்ஞங்கள்‌ செய்து தேவர்களைப்‌ ப்ரீதி 
செய்வித்து ஈச்வராநுக்கிரஹத்திற்குப்‌ பாத்திரராவதைச்‌ சொல்லியிருக்கிறது. 


' தேவர்கள்தான்‌ லோகத்தில்‌ மழை பெய்விக்கிறார்கள்‌. மநுஷ்யர்களுக்கு தன 
தான்யங்களை, ஆரோக்ய ஐச்வரியங்களைத்‌ தருகிறார்கள்‌ என்று 
சொல்லிவிட்டு, அவர்களுக்கு மநுஷ்யர்கள்‌ யாகம்‌ பண்ணி, ஆஹத$தி 
கொடுத்து ஆஹாரம்‌ போடவேண்டும்‌ என்று சொன்னால்‌, " நம்மையெல்லாம்‌ 
அன்ன வஸ்திரம்‌ தந்து ரக்ஷிக்கிற அத்தனை சக்தி படைத்த தேவர்களுக்கு 
நாம்‌ எதற்குச்‌ சாப்பாடு போட வேண்டும்‌ ? அவர்களே தங்கள்‌ ஆஹாரத்தைக்‌ 
கவனித்துக்‌ கொள்ள மாட்டார்களா ? என்று தோன்றுகிறது. எதற்காக 
பரஸ்பரம்‌ பாவயந்த : என்று பகவான்‌ சொன்னார்‌ ? அவர்களைப்‌ 


பெரியவர்களாக வைத்து நாம்‌ பூஜிக்கவேண்டும்‌ என்றால்‌ சரி. அவர்களை 


நமஸ்காரம்‌ பண்ணுவோம்‌ ; பிரார்த்தனை பம்ணுவோம்‌. அதிலேயே அவர்கள்‌ 
HGF அடைந்து அநுக்ரஹம்‌ செய்யட்டுமே ! இப்படியில்லாமல்‌, நம்மையும்‌ 
கொஞ்சம்‌ அவர்களுக்கு ஸமதையாகவே உயர்த்துகிற மாதிரி, 60ப௮ footing 
கொடுத்த மாதிரி, " நீங்கள்‌ அவர்களை பாவியுங்கள்‌ ; அவர்கள்‌ உங்களை 
பாவிக்கட்டும்‌ - நீங்கள்‌ அவர்களுக்கு யாகத்தால்‌) சாப்பாடு போடுங்கள்‌ ; 
அவர்கள்‌ உங்களுக்கு மழையால்‌) சாப்பாடு போடட்டும்‌ " என்று சொன்னால்‌ 
எப்படி ? - இப்படிக்‌ கேள்விகள்‌ தோன்றுகின்றன. 


இதைப்பற்றி நினைக்கிறபோது, எனக்கு, தேவலோகம்‌ இங்கிலாந்து மாதிரி, 
தேவர்கள்‌ இங்கிலீஷ்காரர்கள்‌ மாதிரி என்று தோன்றுகிறது. இங்கிலீஷ்‌ 
தேசத்தில்‌ வயல்‌ உண்டா ? கிடையாது ? பின்னே அவர்கள்‌ லோகத்திலேயே 
கொடிகட்டிப்‌ பறந்தார்களே | எங்கள்‌ ராஜ்யத்தில்‌ சூரியனே 
அஸ்தமிப்பதில்லை என்கிறார்களே ! இத்தனை ஆதிக்கம்‌ அவர்களுக்கு எப்படி 
வந்தது ? 

இங்கிலாந்து தேசத்திலே சாப்பாட்டு வசதியில்லை. சரி, அங்கே வேறே என்ன 
இருக்கிறது என்று பாரத்தால்‌, ஒரே நிலக்கரியும்‌, சாக்குக்‌ கட்டியும்தான்‌. 
கன்னங்கரேல்‌ என்று நிலக்கரி, வெள்ளை வெளேரென்று சாக்குக்‌ கட்டி -இந்த 
இரண்டுந்தான்‌ அந்தத்‌ தேசத்தில்‌ முக்கியமாக இருக்கின்றன. இவற்றை 
அவர்கள்‌ சாப்பிட முடியாது. சாப்பிடக்கூடிய தானியங்களை நிறைய 
விளைவிக்கிற தேசங்களிலே, பெரிய மெஷின்களை வைத்து ஃ.பாக்டரிகளை 
ஏற்படுத்த வேண்டுமானால்‌, அதற்கு நிலக்கரியும்‌ சாக்குக்‌ கட்டியும்தான்‌ 

121 


வேண்டியிருக்கிறது. நிலக்கரி இன்டஸ்ரிகளுக்கு அவசியம்‌ என்பது 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. பிற்பாடுதான்‌ பெட்ரோல்‌, எலெக்ட்ரிக்‌ பவர்‌ ; 
இப்போது ' அடாமிக்‌ பவர்‌ ' முதலியன வந்திருக்கின்றன.) நிலக்கரியின்‌ 
அளவுக்கு இல்லாவிட்டாலும்‌ ஸிமென்ட்‌ முதலான பல தொழில்களுக்குச்‌ 
சாக்குக்கட்டி தேவைப்படுகிறது. 


இதனால்‌ வெள்ளைக்காரர்கள்‌ பெரிய யுக்தி செய்தார்கள்‌. மெஷின்களை 
வைத்துச்‌ செய்கிற ஆலைத்‌ தொழில்களில்‌ மற்ற தேசங்களையும்‌ இழுத்து 
விட்டுவிட்டு - தங்களுடைய கரிக்கட்டியையும்‌ வெள்ளைக்கட்டியையும்‌ 
அங்கெல்லாம்‌ விலை போகும்படியாக வியாபார ஸாமர்த்தியம்‌ செய்தார்கள்‌. 
விலையாகத்‌ தானியம்‌, தனம்‌, பருத்தி என்றிப்படி எல்லாவற்றையும்‌ 
யதேஷ்டமாகப்‌ பெற்றார்கள்‌. தேசம்‌ தேசமாகத்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தின்‌ கீழ்க்‌ 
கொண்டு வந்துவிட்டார்கள்‌. 


தேவலோகத்தில்‌ வயல்‌ கிடையாது. தேவர்களுக்குச்‌ சாப்பாட்டுக்கு வழி 
இல்லை. துர்பிக்ஷம்‌ தேவலோகேஷ$ூமநூநாம்‌ உதகம்‌ க்ருஹே என்று 
வேதத்திலேயே தைத்திரீய ஆரண்யக முதல்‌ ப்ரச்னத்தில்‌ ) 
சொல்லியிருக்கிறது. மேல்‌ மட்டத்தில்‌ இருக்கிற மேகங்கள்‌ மழையாக 
பூமியில்‌ பெய்து, பூலோகத்தில்தான்‌ ஜலம்‌ ஆறு, ஏரி, கிணறு என்று எடுத்துப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளும்படி இருக்கிறது. உதகம்‌ (ஜலம்‌) நம்‌ 
லோகத்து மநுஷ்யனின்‌ கிருஹத்தில்தான்‌ உண்டு. ஜலத்தைக்‌ கொண்டு பயிர்‌ 
பண்ணி ஸுபிக்ஷம்‌ அடைவது பூலோகத்தில்தான்‌. வயல்‌ இல்லாத 
தேவலோகத்தில்‌ துர்பிக்ஷம்தான்‌. இப்படி அந்த வேதவாக்கியம்‌ சொல்கிறது. 
ஆனால்‌, மேலேயிருக்கிற மேகம்‌ நமக்கு ஜலமாக வரவேண்டுமானால்‌, அது 
தேவர்களின்‌ அநுக்ரஹத்தாலேயே நடக்கும்‌. நாம்‌ யக்ஞம்‌ செய்தால்தான்‌ 
அவர்கள்‌ அந்த அநுக்ரஹத்தை செய்வார்கள்‌. இல்லாவிட்டால்‌ மழை 
பெய்யாது. பஞ்சம்‌ தாந்‌ வரும்‌. பூமியில்‌ பெய்யாமல்‌ ஸமுத்திரத்திலேயே 


எல்லா மழையும்‌ பெய்துவிடும்‌. அல்லது, பயிரெல்லாம்‌ அழுகி அடித்துக்‌ 


கொண்டு போகும்படி பேய்மழையாகப்‌ பெய்யும்‌. ஒன்று அதிவ்ருஷ்டி- 

அளவுக்கு மீறிப்‌ பெய்து வெள்ளத்தில்‌ பயிர்நாசமாவது. இன்னொன்று 

அநாவ்ருஷ்டி- மழையே பெய்யாமல்‌ பஞ்சம்‌ ஏற்படுவது. இந்த இரண்டும்‌ 
122 


ஏற்படாமல்‌, ஸுபிக்ஷத்துக்கு உரிய மழையை அளவாக அனுப்பி வைக்கிற 


சக்தி தேவலோகவாஸிகளுக்கே இருக்கிறது. இங்கிலீஷ்‌ தேசத்தில்‌, வயல்‌ 


இல்லாவிட்டாலும்‌ நிலக்கரி இருப்பதுபோல, தேவர்களிடம்‌ தாங்களே பயிர்‌ 
பண்ணிக்‌ கொள்ள முடியாவிட்டாலும்‌, அநுக்ரஹ சக்தி என்ற சரக்கு 
இருக்கிறது. அந்த அநுக்ரஹ சக்தியை வைத்துக்‌ கொண்டு, அவர்கள்‌ 
சாப்பிட்டுக்கு வேண்டிய மழையை அனுப்ப முடியும்‌. அவர்களுக்கு 
இப்படிப்பட்ட அநுக்ரஹ சக்தியை நாமே வேத மந்திரங்களால்‌ விருத்தி 
பண்ணுகிறோம்‌. அந்த மந்திரங்களோடு செய்கிற ஹோமம்‌, அவர்களுக்கு 
ஆஹாரமாகிறது. 


நம்மூரில்‌ பருத்தி விளைகிறது. இங்கே நூற்பு ஆலைகள்‌ 
விருத்தியாகாதபோது நம்மூர்ப்‌ பருத்தியை வெள்ளைக்காரன்‌ 
லங்காஷயருக்கு எடுத்துக்‌ கொண்டு போய்‌, ' நைஸ்‌ ' துணியாக்கி நம்‌ 
தலையிலேயே நாலு மடங்கு விலை வைத்துக்‌ கட்டினான்‌. தேவர்கள்‌ நம்‌ 
லோகத்து ஸமுத்ரதிலிருந்து ஆவியாகி மேலே போகிற மேகத்தையேதான்‌ 
நமக்கு மழையாகத்‌ திருப்பி அனுப்புகிறார்கள்‌. ஆனால்‌, வெள்ளைக்காரன்‌ 
செய்த மாதிரிக்‌ கொள்ளை லாபம்‌ அடிக்காமல்‌, நாம்‌ செய்வதற்கு 
அதிகமாகவே திருப்பி அநுக்ரஹம்‌ பண்ணுவார்கள்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்தால்தான்‌, திரும்ப நாலு மடங்காக நமக்கு நல்லது 
செய்வார்கள்‌. நம்மைவிட அவர்களுக்குக்‌ கொடுத்தால்தான்‌, திரும்ப நாலு 
மடங்காக நமக்கு நல்லது செய்வார்கள்‌. நம்மைவிட அவர்களுக்குச்‌ சக்தி 
அதிகம்‌. 


ஆனாலும்‌ பகவான்‌ யக்ஞ கர்மாநுஷ்டானத்தை நமக்கே கொடுத்து, நாம்‌ 
செய்கிற கர்மாநுஷ்டானத்திலேயே அவர்கள்‌ திருப்திப்படும்படியாக வைத்து, 
நம்மையும்‌ அவர்களுடைய ஸ்தானத்துக்கே உயர்த்தி விட்டது போல 
வைத்திருக்கிறார்‌. அதனால்தான்‌, ' பரஸ்பரம்‌ பாவயந்த :' என்று தட்டிக்‌ 
கொடுத்துப்‌ பேசுகிறார்‌. 


2.16 காரிய சக்தியும்‌ காப்புச்‌ சக்தியும்‌ 


காரிய சக்தியை நம்மிடமும்‌, ரகஷண சக்தியை தேவர்களிடமும்‌ பகவான்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. லோகத்திலும்‌ இப்படியே இரண்டு பிரிவுகள்‌ 
இருக்கன்றன. வயல்‌, பாக்டரி இவை காரியம்‌ பண்ணும்‌ இடம்‌. போலீஸ்‌, 
கோர்ட்‌, மற்ற ஆப்ஸ்கள்‌ எல்லாமே ஒருவிதத்தில்‌ ரக்ூஷணை (காப்பு) தருகிற 
இடங்கள்தான்‌. வயலிலும்‌ பாக்டரியிலும்‌ காரியம்‌ பண்ணி உண்டாக்கினது 
விட்டுக்கு நியாயமாக வந்து சேரும்படி செய்வதற்குத்தான்‌ ஆபீஸ்கள்‌ 
இருக்கின்றன. ஆபீஸில்‌ பதார்த்தங்கள்‌ (பீராட்யூஸ்‌) இல்லை ்‌ 
சாகுபடியில்லை. மெஷின்‌ சத்தமும்‌, மாட்டுச்‌ சாணியும்‌, புழுதியும்‌, இல்லை. 


நகத்தில்‌ அழுக்குப்‌ படாமல்‌ பங்களா, பான்‌, நாற்காலி என்ற செளகரியங்கள்‌ 


ஆபீஸில்‌ இருக்கின்றன. உடம்பால்‌ உழைக்க வேண்டியதில்லை. எல்லாம்‌ 
பேனா வேலைதான்‌. தேவலோகம்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. அது 
ஸர்வலோகங்களுக்கும்‌ ரக்ஷ்ணைக்கான ஆப்ஸ்‌. ஆபீஸ்காரர்கள்‌ 
உழவில்லை, மிஷினைப்‌ பிடித்துச்‌ சுற்றவில்லை என்று நாம்‌ குற்றம்‌ 
சொல்வோமா? அவர்கள்‌ இதைச்‌ செய்ய ஆரம்பித்தாஸ்‌, நம்‌ ரக்ஷ்ணை 
போய்விடுமே ! தேவர்கள்‌ இப்படி அதிகாரிகளாக இருக்கிறார்கள்‌. 


பூலோகம்தான்‌ வயல்‌, ஃபாக்டரி. ஒரே சேரும்‌ சகதியும்‌ ; இல்லாவிட்டால்‌ 
கடாமுடா என்று சத்தம்‌. எண்ணெய்ப்‌ பிசுக்கு, தூசி, தும்பு எல்லாம்‌. உடம்பு 
வருந்த உழைத்துக்‌ கொட்டவேண்டும்‌. இப்படித்தான்‌ நாம்‌ எல்லோரும்‌ 
கர்மாநுஷ்டனும்‌ பண்ணவேண்டும்‌. ஹோமப்புகை, பசி, பட்டினி, 
எல்லாவற்றோடும்‌ வேர்த்துக்‌ கொட்டிக்‌ கொண்டு பண்ணவேண்டும்‌. 


இதனால்‌ தேவர்கள்‌ உசத்தி, நாம்‌ தாழ்த்தி என்று பகவான்‌ நினைக்கவில்லை. 
ஆபீஸில்‌ ஜோராக உட்கார்ந்திருப்பவனுக்கு இந்த விவசாயியும்‌, (ஃபாக்டரி) 
தொழிலாளியும்தான்‌ சாப்பாடும்‌, மற்ற ஸாமான்களும்‌ உற்பத்தி பண்ணிக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ இல்லாவிட்டால்‌ அவன்‌ பட்டினிதான்‌ ; அவனுக்கு ஒரு ஸாமானும்‌ 
கிடைக்காது. அதே மாதிரி அவனுடைய ரகஷணையால்தான்‌ இவன்‌ உழவு 
பண்ணின தானியமும்‌, உற்பத்தி பண்ணிய சரக்கும்‌ இவன்‌ விட்டுக்கு 


124 


வருகிறது; சமூகத்திலும்‌ எல்லாருக்கும்‌ அவை கிடைக்கின்றன. ஆபீஸில்‌ 
உட்கார்ந்திருக்கிற என்ஜினிபர்‌ தான்‌ வயலுக்கான கால்வாய்‌ வெட்ட உத்தரவு 
போடுகிறார்‌. விவசாய அதிகாரி பூச்சி மருந்து கொடுக்கிறார்‌. ஒரு பாக்டரி 
என்றால்‌, லைசென்ஸ்‌ தருவதிலிருந்து அதற்கான மூலச்சரக்குகளை 
வரவழைப்பது முதலான எல்லாம்‌ ஆப்ஸ்‌ அனுமதியால்தான்‌ நடக்கிறது. 
அப்புறம்‌ சர்க்காரும்‌, போலீஸும்‌, கோர்ட்டும்தான்‌ இவை நியாயமாக 
எல்லாருக்கும்‌ விநியோகமாகும்படி சகாயம்‌ பண்ணுகின்றன. 
நடைமுறையில்‌ எப்படியிருந்தாலும்‌, ராஜாங்கம்‌ என்பது இதற்காக 
இருப்பதாகத்தான்‌ பேர்‌) இப்படி ஒருத்தரை ஒருத்தர்‌ நம்பி, இவனால்‌ 
அவனுக்கு ஸுகம்‌, அவனால்‌ இவனுக்கு ஸுகம்‌ என்றிருக்கிறது. 


இதனாலெல்லாந்தாந்‌ " பரஸ்பரம்‌ பாவயந்த :" என்றார்‌. ஆனாலும்‌, தேவர்கள்‌ 
நம்மை எதிர்ப்பார்ப்பவர்களாக இருந்தாலும்‌, அவர்கள்‌ நம்மைவிட உயர்ந்த 
உயிரினம்‌ என்பதை நாம்‌ மறக்கக்கூடாது. அவர்களிடம்‌ மரியாதையுடன்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பிற மதங்கள்‌ எல்லாம்‌, ஒரே ஸ்வாமியையத்தான்‌ நேராக வழிபடும்‌. ஒரே 
கடவுளிடத்தில்‌ நேராகப்‌ பிரார்த்தனை செய்யும்‌. பல தேவசக்திகளைப்‌ ப்ரீதி 
செய்கிற யாக யக்ஞங்கள்‌ மற்ற மதங்களில்‌ இல்லை. 


நம்முடைய மதத்தில்‌ சந்நியாசிகள்தாம்‌ சாக்ஷ£த்பரமாத்மாவையே நேராக 


வழிபடலாம்‌. மற்றவர்கள்‌ தேவதைகளைப்‌ ப்ரீதி பண்ணித்தான்‌ பல 


ஹோமங்கள்‌, யக்ஞங்கள்‌ எல்லாம்‌ பண்ணுகிறோம்‌. 


ஒரு பெரிய ராஜா இருந்தால்‌, எல்லாரும்‌ ராஜாவிடமே நேரில்‌ போக 
முடியுமா? அந்த ராஜாவின்‌ பரிபாலனத்திற்கு உட்பட்ட உத்யோகஸ்தர்களிடம்‌ 
குடிமக்கள்‌ நெருங்கித்‌ தங்களுக்கு வேண்டிய அநுகூலங்களைப்‌ 
பெறுகிறார்கள்‌. உத்தியோகஸ்தர்‌ தாங்களாகச்‌ செய்வதில்லை; அரசன்‌ 
உத்தரவுப்படிதான்‌ ஜனங்களுக்கு அநுகூலம்‌ செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அரசன்தானே செய்கிறான்‌? என்று அரசனிடத்தில்‌ குடிமக்கள்‌ நேராக 
போகமுடியாது. 


அப்படித்தான்‌ நம்‌ மதத்தில்‌ சில வழக்கங்கள்‌ இருக்கின்றன. பரமேச்வரன்‌ 
மகாசக்ரவர்த்தி. ஸகல ஜனங்களும்‌ குடமக்கள்‌. வருணன்‌, அக்கினி, வாயு 
போன்ற பல தேவதைகள்‌ சக்ரவர்த்தியின்‌ உத்தியோஸ்தர்கள்‌. இவர்கள்‌ 
மூலமாக நாம்‌ பல நன்மைகளை அடையவேண்டும்‌. அதற்காகவே, 
தேவர்களுக்குச்‌ சக்தி அளிக்க யாகம்‌ பண்ணுகிறோம்‌. அக்னி முகமாக நாம்‌ 
கொடுக்கிற ஹவிஸ்கள்‌ தேவர்களுக்குச்‌ சேர்ந்து ஆஹாரமாகின்றன 
அக்னிமுகா : தேவா :". 


' நம்முடையது அன்று' என்று நாம்‌ கொடுக்கிற பொருள்கள்‌ தேவதைகளுக்குப்‌ 
போய்ச்‌ சேருகின்றன. அக்கனியில்‌ போடுவதுதான்‌ நம்முடையது இல்லை 
என்றுது போகும்‌. போடும்போது ' ந மம ' என்ரு சொல்லிப்‌ போடுகிறோம்‌. 'ந 
மம ' என்றால்‌, என்னுடைய அல்ல என்று அர்த்தம்‌. தேவர்களுக்கு ஆகாரம்‌ 
போய்ச்‌ சேருகிற வழிதான்‌ அக்னி. இப்படியே நாம்‌ எந்த வம்சத்தில்‌ 
பிறந்தோமோ அந்த வம்சத்திலுள்ள பித்ருக்களைப்‌ ப்ரீதி செய்யப்‌ பல 
காரியங்களைச்‌ செய்கிறோம்‌. இதற்கும்‌ வேதத்தில்‌ வழி சொல்லியிருக்கிறது. 


2.17 தேவகாரியமும்‌ பித்ரு காரியமும்‌ 


தெய்வ காரியங்களுக்கு பக்தி வேண்டும்‌. பித்ரு காரியங்களுக்கு சிரத்தை 
வேண்டும்‌. பக்தியோடு செய்வது யக்ஞம்‌ ; சிரத்தையோடு செய்வது சிராத்தம்‌. 
தெய்வகாரியங்களைப்‌ பண்ணும்போது சிகையை நன்றாக முடிந்து கொண்டு, 
யக்ஞோபவீதம்‌ பூணூல்‌) இடது தோளில்‌ இருக்கும்படியாக, சிரத்தையோடு 
செய்ய வேண்டும்‌. 

இதற்காகத்தான்‌ சிகை, யக்ஞோபவீதம்‌ இரண்டும்‌ இருக்கின்றன. 
சந்நியாசிகளுக்கு இவை இரண்டும்‌ இல்லை. பித்ரு காரியத்தையும்‌, பல 
தேவதைகளின்‌ உபாஸனையையும்‌ விட்டுவிட்டு, நேரே பரமாத்ம 
உபாஸனையை எந்தவிதமான லெளகிக அபே-க்ஷயும்‌ இன்றிச்‌ செய்பவர்கள்‌ 


அவர்கள்‌. நேராகவே கடவுளிடம்‌ போகிற பிற மதஸ்தர்களுக்கும்‌ சிகை, 
யக்ஞோபவீதம்‌ இல்லை. 


ஏன்‌ இப்படித்‌ தேவர்களுக்கு இடது தோளில்‌ பூணூலோடும்‌, பித்ருக்களுக்கு 
வலது தோளில்‌ பூணூலோடும்‌ காரியம்‌ பண்ணி வேண்டும்‌ என்று 
சொல்கிறேன்‌ : 


கிழக்கு முகமாக இருந்து கொண்டே காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 
வடக்கு தேவர்களிடம்‌ போகிற திசை, உத்தராயனம்‌ என்பது அதுதான்‌. 
உத்தரம்‌ என்றால்‌ வடக்கு. தெற்குதான்‌ பித்ருக்கள்‌ இருக்கும்‌ பக்கம்‌. ' 
தென்புலத்தார்‌ ' என்று திருவள்ளுவர்கூடச்‌ சொல்கிறாரல்லவா? தக்ஷிணம்‌ 
என்றால்‌ தெற்கு. தக்ஷிணாயனம்‌ என்பது பித்ரு லோக மார்க்கம்‌ 
உத்தராயணம்‌ ' என்பதில்‌ மூன்று சுழி 'ண ' போட்டும்‌, ' தக்ஷிணாயனம்‌ ' 
என்னும்போது இரண்டு சுழி ' ன ' என்பது 'ண ' வாக மாறிவிடும்‌. இது 
வியாகரண விதி. தற்காலத்தில்‌ மனம்‌ போனபடி பத்திரிகைகளில்‌ 
எழுதுவதால்‌ இதைச்‌ சொல்ல நேர்ந்தது. 


உத்தராயண தேவ மார்க்கத்தையும்‌, தக்ஷிணாயன பித்ரு மார்க்கத்தையும்‌ 


பற்றிப்‌ பகவான்‌ கீதையில்‌ சொல்லியிருக்கிறார்‌. நாம்‌ கிழக்குமுகமாக 
இருந்துகொண்டு பித்ரு காரியம்‌ பண்ணும்போது, எந்தத்‌ தோள்‌ தெற்குப்‌ 
பக்கமாக இருக்கிறது? வலது தோள்தான்‌. அதனால்தான்‌ பித்ரு காரியத்தில்‌ 
யக்ஞோபவீதம்‌ அந்தத்‌ தோளின்மேல்‌ இருக்கும்படியாகப்‌ போட்டுக்கொள்ள 


வேண்டும்‌ என்பது. 


" பிரதக்ஷணம்‌ பண்ணுவது " என்கிறோமே, இதற்குக்‌ கூட தக்ஷிண (தெற்கு) 
திசையை நோக்கி என்றுதான்‌ அர்த்தம்‌. முக்காலே மூன்றுவாசிக்‌ 
கோயில்களில்‌ ராஜகோபுரம்‌ கிழக்குப்‌ பார்த்தான்‌ இருக்கும்‌. அதற்குள்‌ 
நுழைந்து நாம்‌ பிரதக்ஷிணம்‌ ஆரம்பிக்கும்போது, முதலில்‌ தெற்குப்‌ 
பார்க்கத்தான்‌ போவோம்‌. 


இதே மாதிரி, நாம்‌ கிழக்குமுகமாக இருந்துகொண்டு தேவகாரியம்‌ 
பண்ணும்போது, தேவர்களின்‌ திசையான வடக்கு திசையைப்‌ பார்க்க இருப்பது 


127 


நம்முடைய இடது தோள்தான்‌. அதனால்தான்‌, தேவ காரியங்களில்‌ பூணூல்‌ 
இடது தோள்தான்‌. அதனால்தான்‌, தேவ காரியங்களில்‌ பூணூல்‌ இடது 
தோள்மேல்‌ இருக்க வேண்டும்‌ என்பது. 


தேவகாரியம்‌, பித்ரு காரியம்‌ இரண்டும்‌ செய்யாத மற்ற வேளைகளில்‌, 
அதாவது உத்யோக வேளை முதலானதுகளின்‌ போது, பூணூலை ஒரு 
தோளின்‌ மேலேயும்‌ இல்லாமல்‌, கழுத்திலிருந்தே மாலைமாதிரித்‌ 
தொங்கவிட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. இதை யாரும்‌ அனுஸரிக்கக்‌ காணோம்‌. 
பித்ரு காரியம்‌ தவிர மற்ற எல்லா ஸமயங்களிலும்‌ இடது தோள்‌ மேலேயே 
யக்ஞோபவீதத்தைப்‌ போட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. 


தேவ காரியத்தின்‌ போது இடது தோளுக்கு மேல்‌ பூணூல்‌ இருப்பதற்கு ' 
யக்ஞோபவீதம்‌ ' என்றும்‌, பித்ரு காரியத்தின்‌ போது வலது தோளுக்கு மேல்‌ 
இருப்பதற்கு ' ப்ராசீனாவீதம்‌ ' என்றும்‌, மநுஷ்யர்களுக்கான லோக காரியங்கள்‌ 
செய்யும்‌ மற்ற எல்லா ஸமயத்திலும்‌ மாலை மாதிரித்‌ தொங்குவதற்கு ' 
நிவீதம்‌ ' என்றும்‌ பெயர்‌. பிருஹதாரண்யக உபநிஷத்தில்‌ ஒரு ஞானி இந்த 
எல்லாத்‌ தினுஸுக்‌ கர்மாக்களையும்‌ விட்டு விட்டுப்‌ பிச்சைக்கார 
ஸந்நியாஸியாகப்‌ புறப்படுவதைப்‌ பற்றி வருகிறது. ( 111.5.1) . அதற்கு 
ஆசார்யாள்‌ பாஷ்யம்‌ பண்ணும்‌ போது, தேவ-பித்ரு-மநுஷ்ய கர்மாக்களை 
பண்ணுவதற்காகவே க்ருஹஸ்தனுக்குப்‌ பூணூல்‌ இருக்கிறதென்றும்‌, எனவே, 
இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட ஸந்நியாஸிக்குப்‌ பூணூல்‌ கிடையாதென்றும்‌ 
ச்ருதி வாக்யங்களைக்‌ காட்டி ஸ்தாபிக்கிறார்‌. அந்த அலசலில்‌, " நிவீதம்‌ 
மநுஷ்யாணாம்‌ " - மநுஷ்யர்களுக்கான காரியத்தின்போது பூணூலை) 
மாலையாகப்‌ போட்டுக்கொள்ள வேண்டும்‌. என்று ச்ருதி ப்ரமாணமே 
இருப்பதாகக்‌ காட்டியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ நடைமுறையில்‌ 
பஹ$காலமாகவே அந்த வழக்கம்‌ எடுபட்டுப்‌ போயிருக்கிறது. 


2.18 வேள்வியின்‌ தாத்பரியம்‌ 


நம்‌ மதத்தில்‌ மட்டும்‌ ஏன்‌ யக்ஞம்‌ இருக்கிறது என்று ஆலோசிக்கிற போது, 
இவ்வுலகில்‌ மனிதர்களாகிய நம்முடைய ஜீவனரீதியைக்‌ கவனிப்போம்‌. ஒரு 
ஊரில்‌ ஒரு ஸாமான்‌ அதிகமாக விளைந்தால்‌, அதை அந்த ஸாமான்‌ 
விளையாத ஊருக்கு அனுப்பி, நம்‌ ஊரில்‌ விளையாததும்‌ அந்த ஊரில்‌ 
விளைவதுமான மற்றொரு ஸாமானை வாங்கிக்‌ கொள்கிறோம்‌. தச்சன்‌, 
கொல்லன்‌ முதலியவர்கள்‌ நமக்காகச்‌ சில காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌ ; 
நாம்‌ அவர்களுடைய காலகேஷேபத்திற்கு வேண்டியவைகளைக்‌ 
கொடுக்கிறோம்‌. பசுக்களுக்குப்‌ புல்‌ போடுகிறோம்‌ ; அவை நமக்குப்‌ பால்‌ 
கொடுக்கின்றன. நாம்‌ ராஜாங்கத்தினருக்கு வரி கொடுக்கிறோம்‌. அவர்கள்‌ 
நமக்குத்‌ தீங்கு வராமல்‌ காவல்‌ 


கட்டுச்‌ செய்கிறார்கள்‌. இப்படி உலக முழுவதுமே பரிவர்த்தனை க்ரமத்தில்‌ 
(exchange) நடந்து வருகிறது. இப்படியே நாம்‌ லோகாந்தரங்களுடன்‌ சில 
பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம்‌. இஞ்ஜினியர்‌ முதலியவர்கள்‌, 
பெய்த மழை நீரை ஒழுங்காகப்‌ பிரித்து ஆறு முதலியவைகளில்‌ பாயும்படி 
விடுவார்களேயழிய, மழை பெய்யும்படிச்‌ செய்ய அவர்களால்‌ முடியாது. 
மழை பெய்ய வேண்டுமானால்‌, நாம்‌ சில ஸாமான்களைத்‌ தேவ 
லோகத்திற்கு அனுப்ப வேண்டும்‌. இந்த பரஸ்பர பரிவர்த்தனையே கீதையில்‌ 
சொல்லியிருக்கிறது. 


தேவான்‌ பாவயதாநேந தே தேவா பாவயந்து வ :| 


பரஸ்பரம்‌ பாவயந்த ச்ரேய : பரம்‌ ரவாப்ஸ்யத || 


இதன்‌ அர்த்தம்‌ : யாகத்தைக்‌ கொண்டு நீங்கள்‌ தேவர்களைத்‌ திருப்தி செய்து 
வையுங்கள்‌. அந்த தேவர்கள்‌ மழை முதலியவற்றால்‌ உங்களுக்கு 
கஷேமத்தைச்‌ செய்யட்டும்‌. இப்படியே நீங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவி 
செய்து கொண்டு, மேலான க்ஷேமத்தை அடையுங்கள்‌. 


2.19 ஜீவஹிம்ஸை செய்யலாமா? 


யாகம்‌ என்பது மந்த்ரம்‌, தேவதை, ஹவிஸ்‌ என்ற மூன்று ஸ்வரூபமாக 
உள்ளது. அவைகளுல்‌ மந்த்ரம்‌ என்பது வாயால்‌ சொல்லப்பட 
வேண்டும்‌. தேவதையை மனஸால்‌ தியானம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஹோமம்‌ செய்வதற்கு முக்கியமாக வேண்டிய திரவியமே ஹவிஸ்‌. 
அது காரியத்தில்‌ ஆஹ$தியாக அக்னியில்‌ செலுத்தப்பட வேண்டியது. 
இவ்வாறு மனோவாக்‌-காயம்‌ என்ற மூன்றும்‌ ஒருமுகப்படுத்தப்‌ 
பெறுகின்றன. 


ஹவிஸ்ஸில்‌ நெய்‌ முக்கியம்‌. வெறும்‌ நெய்யே ஹோமம்‌ 
செய்யப்படுவது மட்டுமின்றி, வேறு எதை ஹோமம்‌ செய்தாலும்‌, அதை 
நெய்யால்‌ சுத்தி செய்தே ஆஹ$தி பண்ண வேண்டும்‌. 


பல யாகங்களில்‌ ஆஹ$தியாகப்‌ பிராணிகளின்‌ வபையைக்‌ கொடுக்கச்‌ 
சொல்லியிருக்கிறது. யக்ஞம்‌ பண்ணுவது பாபமா? புண்ணியமா ? 
மிச்ரமா (இரண்டும்‌ கலந்ததா)? மத்வாசாரியர்‌, பசுவைக்‌ கொன்று யாகம்‌ 
பண்ணக்கூடாது. மாவால்‌ பசுவின்‌ வபையைப்‌ போல்‌ பண்ணி ஆஹ8தி 
பண்ண வேண்டும்‌ என்று கருணையால்‌ ஏற்பாடு பண்ணினார்‌. (பசு 
என்றால்‌ மாடு என்று அர்த்தமில்லை ; எந்தப்‌ பிராணிக்கும்‌ 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ பசு என்றே பெயர்‌) .வியாஸர்‌ " பிரம்ம ஸ”த்திரம்‌ 
செய்தார்‌. அதில்‌ ஆத்ம ஸ்வரூபத்தைப்‌ பற்றி வேதத்தின்‌ 
ஞானகாண்டத்திலுள்ள உபநிஷத்‌ சொல்வதன்‌  தாத்பர்யத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. யக்ஞப்‌ பிரயோகம்‌ வேதத்தின்‌ கர்மகாண்டமான 


பூர்வ மீமாம்ஸையில்‌ இருக்கிறது. அதனுடைய பிரயோஜனம்‌ 


வேதத்தின்‌ ஞானகாண்டமான உத்தர மீமாம்ஸையில்‌ இருக்கிறது. 
அதாவது யாகம்‌ என்ற கர்மா செய்வதால்‌ ஏற்படும்‌ சித்த சுத்தியே 
ஒருவனை ஞானமார்க்கத்தில்‌ சேர்க்கிறது. 


"அசுத்தமிதி சேந்ந சப்தாத்‌” என்று அந்த பிரம்ம ஸூத்ரம்‌ சொல்கிறது. 
ஆத்ம ஞான அங்கமாக எமாக்ஷ £த்‌ வேதமே விதித்தது யக்ஞம்‌. இது 
அசுத்தமான கர்மாவாக எப்படி ஆகும்‌? அசுத்தம்‌ என்று நாம்‌ தீர்மானம்‌ 
பண்ணுவதும்‌, நல்லது கெடுதல்‌ என்று தீர்மானம்‌ பண்ணுவதும்‌, 
எதனாலே? சாஸ்திரங்களைக்‌ கொண்டு நாம்‌ செய்கிறோம்‌. வேதந்தான்‌ 
பெரிய சாஸ்திரம்‌ ; வேதந்தான்‌ பெரிய பிரமாணம்‌. " யக்ஞம்‌ ' சப்தம்‌ ' 
எனப்படும்‌ வேத ப்ரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால்‌ பாபம்‌ இல்லை 
", என்று வியாஸர்‌ பிரம்ம ஸூத்ரத்திலேயே சொல்கிறார்‌. சுத்தம்‌ 
அசுத்தம்‌ ஆகியவை வேதம்‌ என்ற சப்தப்‌ பிரமாணத்தால்‌ 
அறியப்படுகின்றன. கள்‌ குடிக்காதே என்று வேதம்‌ சொன்னால்‌, அது 
அசுத்தம்‌ என்று தெரிகிறது. வேத அபிப்ராயம்‌ யக்ஞம்‌ அசுத்தம்‌ 
என்பதாக இருந்தால்‌ வியாஸர்‌ அதை அங்கமாகச்‌ 
சொல்லமாட்டார்‌.மத்வாசாரியார்‌ சொல்கிறபடி மாவினால்‌ பசு 
பண்ணினாலும்‌, அதில்‌ பிராண பிரதிஷ்டை பண்ணுகிறோம்‌. மந்திர 
பூர்வமாகப்‌ பிராணப்‌ பிரதிஷ்டை பண்ணிவிட்டால்‌, அதுவும்‌ உயிருள்ள 


பிராணிக்கு ஸமம்தானே? எனவே, அப்பொழுதும்‌ அதற்கு ஹிம்ஸை 


உண்டாகிறது என்றுதானே ஆகும்‌ ?.... 
அவிசொரிந்‌ தாயிரம்‌ வேட்டலி னொன்றன்‌ 
உயிர்செகுத்‌ துண்ணாமை நன்று 


என்று திருக்குறளில்‌ ஒரு செய்யுள்‌ இருக்கிறது. ஹவிஸை 
அக்கினியில்‌ ஆஹ$தி பண்ணி ஆயிரம்‌ யக்ஞம்‌ பண்ணுவதைக்‌ 
காட்டிலும்‌, ஒரு பிராணியையும்‌ வதைத்து உண்ணாமல்‌ இருக்கிறது 
நல்லதென்பது இதன்‌ அர்த்தம்‌. இப்படிச்‌ சொன்னதால்‌, திருவள்ளுவர்‌ 
யக்ஞத்தை நிந்திக்கிறார்‌ என்று அர்த்தமாகாது. 

தர்மத்துக்காகச்‌ செய்யவேண்டியது, எப்படியிருந்தாலும்‌ 
பண்ணவேண்டும்‌; ஹிம்ஸையென்றும்‌ பார்க்கக்‌ கூடாது. யுத்தத்தில்‌ 

131 


சத்ருவதம்‌ பணணுவதை ஸகல ராஜ நீதிப்‌ புஸ்தகங்களும்‌ 
ஒப்புக்கொள்ளவில்லையா? கொலைகாரனுக்குத்‌ தூக்குத்தண்டனையை 
சட்ட புஸ்தகமே விதிக்கிறதல்லவா? அப்படி, லோகத்தில்‌ பல 
பேருக்குப்‌ பெரிய கூஷேமத்தை தேவர்கள்‌ செய்யவேண்டுமென்ற உசந்த 
நோக்கத்தில்‌ அவர்களுக்கு பசு ஹோமம்‌ பண்ணுவதிலும்‌ 
தப்பேயில்லை. 


ஆயிரம்‌ யக்ஞத்தைக்‌ காட்டிலும்‌, ஒரு பிராணியை ஹிம்ஸை 
பண்ணாமல்‌ இருப்பது நல்லது என்பதால்‌ யாகத்தைத்‌ திருவள்ளுவர்‌ 
நிந்தித்திருக்கிறார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. மற்ற யக்ஞங்கள்‌ 
ஆயிரத்தைவிட, ஒரு அச்வமேத யாகம்‌ செய்வது உயர்ந்தது என்ற 
மனுவே ஒரிடத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஆயிரம்‌ பாபத்தைக்‌ 
காட்டிலும்‌ ஒரு புண்ணியம்‌ உத்கிருஷ்டமானது (உயர்வானது) என்று 
சொல்லுகிறார்களா? 100 ஏகாதசி உபவாஸத்தைவிட ஒரு சிவராத்திரி 
உபவாஸம்‌ உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம்‌. 100 கசாப்புக்‌ 
கடைகள்‌ வைப்பதைக்‌ காட்டிலும்‌, ஒரு சிவராத்திரி உபவாஸம்‌ 
உத்கிருஷ்டம்‌ என்று சொல்லுவார்களா ? புண்ணிய கர்மாக்களுள்தான்‌ 
இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்லுவார்கள்‌. 


சாந்தோக்யோபநிஷத்தின்‌ முடிவில்‌, அஹிம்ஸையைச்‌ சிறப்பிக்கும்‌ 


போதுகூட, "அனயசத்ர தீர்த்தேப்ய:" என்ற விதிவிலக்குச்‌ 


சொல்லியிருக்கிறது. அதாவது, வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதாவது, வேதத்தில்‌ சொல்லப்பட்ட கர்மாக்களைத்‌ தவிர, மற்ற 
இடங்களில்‌ அஹிம்ஸையை அநுஷ்டிக்க வேண்டும்‌ என்று அர்த்தம்‌. 

யக்ஞம்‌, யுத்தம்‌, நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில்‌ 
ஹிம்ஸை என்று நினைக்கக்‌ கூடாது. யக்ஞத்தைவிட 
சிரேஷ்டமென்றால்‌, "யக்ஞமும்‌ சிரேஷ்டந்தான்‌; அதைவிட 
அஹிம்ஸை சிரேஷ்டம்‌" என்றுதான்‌ அர்த்தமாகும்‌. ஆயிரம்‌ யக்ஞங்கள்‌ 


132 


மிகவும்‌ உயர்வானவை; அவைகளிலும்‌ அஹிம்ஸை உயர்வானது 
என்ற அர்த்தத்தில்தான்‌ அந்தக்‌ குறள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அன்றியும்‌ இந்தக்‌ குறள்‌ ஆயிரம்‌ யக்ஞங்களைச்‌ செய்வதைக்‌ 
காட்டிலும்‌, ஸந்நியாஸி ஒரு பிராணிக்கும்‌ ஹிம்ஸை 
செய்யாமலிருப்பது நல்லது என்ற அபிப்ராயத்தில்‌ இந்தக்‌ குறளைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. சாஸ்திரப்படியும்‌ துறவிக்கு யக்ஞம்‌ செய்யும்‌ 
அதிகராம்‌ கிடையாது; அவனுக்கே பூர்ண அஹிம்ஸை 
விதித்திருக்கிறது. 


யாகங்களில்‌ பலவிதம்‌ உண்டு. அதைப்பற்றிப்‌ பின்னால்‌ 
வேதாங்கங்களில்‌ ஒன்றான" கல்பத்தைப்‌ பற்றியும்‌, கிருஹஸ்தாச்ரமம்‌ 
பற்றியும்‌ சொல்லும்போது சொல்கிறேன்‌. இங்கே சொல்ல வந்தது, 
எல்லா யாகத்திலும்‌ பசு பலி செய்யப்படவில்லை என்பதே. ஆஜ்யம்‌ 
என்று நெய்யை மட்டும்‌ ஹோமம்‌ செய்வது, ஹவிஷயான்னத்தை 
(நெய்ச்‌ சாதத்தை ஹோமம்‌ செய்வது, சரு என்ற நன்றாகப்‌ 
பக்குவமான ( ௦௦௪ ) தானியத்தை ஹோமம்‌ செய்வது, புரோடாசம்‌ 
என்பதான அடைமாதிரியான ( 68/60 ) ஆனிய பக்ஷங்களை ஹோமம்‌ 
செய்வது, அக்னிஹோத்ரம்‌ என்பதில்‌ பாலை ஹோமம்‌ செய்வது, 
ஒளபாஸனத்தில்‌ அகஷதையை ஹோமம்‌ செய்வது, ஸமிதா 
தானத்தில்‌ சுள்ளியை மட்டும்‌ ஹோமம்‌ செய்வது என்றிப்படிப்‌ பல 
இருக்கின்றன. பசுபலி உள்ளதிலும்‌, யக்ஞப்‌ பிரஸாதமாக ஹோமம்‌ 
செய்து மிஞ்சியதில்‌ ரொம்பக்‌ கொஞ்ச அளவே சாப்பிட வேண்டும்‌. 


ஒருத்தன்‌ செய்ய வேண்டியதாக 21 யக்ஞங்கள்‌ விதிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. பாக யக்ஞம்‌, ஹவிர்‌ யக்ஞம்‌, ஸோம யக்ஞம்‌ என்று 


மூன்று விதமான யக்ஞங்களில்‌, ஒவ்வொன்றிலும்‌ 4 ழு வீதம்‌ 


மொத்தம்‌ 21 சொல்லியிருக்கிறது. இவற்றிலும்‌ பாக யக்ஞம்‌ ஏழிலும்‌ 
பசு பலி இல்லை. ஹவிர்‌ யக்ஞங்களிலும்‌ முதல்‌ ஐந்தில்‌ பசுபலி 


133 


இல்லை. 'நிரூட பசுபந்தம்‌' எனற ஆறாவது யக்ஞத்திலிருந்துதான்‌ 
பசுபலி ஆரம்பிக்கிறது. 


'கூட்டம்‌ கூட்டமாகப்‌ பசுக்களைப்‌ பலிகொடுத்து, பிராம்மணர்கள்‌ 
ஏகமாக மாம்ஸம்‌ சாப்பிட்டார்கள்‌. புத்தர்‌ கூட இப்படி யாகத்துக்காக 
ஒட்டிக்‌ கொண்டு போகப்பட்ட மந்தைகளை ரக்ஷித்தார்‌' என்றெல்லாம்‌ 
இப்போது புஸ்தகங்களில்‌ எழுதி வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
இம்மாதிரி ஏகப்பட்ட பசுக்களை பலி கொடுப்பதாக, வாஸ்தவத்தில்‌ 
எந்த யாகமும்‌ இல்லை. பிராம்மணர்கள்‌ செய்வதில்‌ மிகவும்‌ 
உயர்ந்ததான வாஜபேயத்துக்கும்‌ 23 பசுக்களே சொல்லப்படுகின்றன. 
சக்ரவர்த்திகளே செய்கிற மிகப்‌ பெரிய அச்வமேதத்துக்குக்கூட 100 
பசுக்கள்தான்‌ சொல்லியிருக்கிறது. 


மாம்ஸ்‌ போஜனத்தில்‌ இருந்த ஆசையினாலேயே பிராம்மணர்கள்‌ 
"கேவ ப்ரீதி" என்று கதை கட்டி, யாகம்‌ பண்ணினார்கள்‌ என்று 
சொல்வது ரொம்பவும்‌ பிசகாகும்‌. ஒரு பசுவின்‌ இன்னின்ன 
அங்கத்திலிருந்து மட்டுமே இத்தனை அளவுதான்‌ மாம்ஸம்‌ 
எடுக்கலாம்‌. அதில்‌ இடாவதரணம்‌ என்பதாக ரித்விக்குகள்‌ 
இவ்வளவுதான்‌ புஜிக்க வேண்டும்‌ என்பதற்கெல்லாம்‌ சட்டம்‌ உண்டு. 
அது துவரம்‌ பருப்பளவுக்கு கொஞ்சம்‌ அதிகம்‌ தானிருக்கும்‌. இதிலும்‌ 
உப்போ புளிப்போ,காரமோ, தித்திப்போ சேர்க்காமல்‌, ௬சி பார்க்காமல்‌ 


அப்படியே முழுங்கத்தான்‌ வேண்டும்‌. ஆகையால்‌, வேறு என்ன 


காரணம்‌ சொல்லி யக்ஞத்தை கண்டித்தாலும்‌ சரி, பிராம்மணர்கள்‌ 
இஷ்டப்படி மாம்ஸம்‌ தின்னுவதற்கு யக்ஞம்‌ என்று பெரிய பெயர்‌ 
கொடுத்து ஏமாற்றினார்கள்‌ என்றால்‌ கொஞ்சம்கூட சரியில்லை. 

இப்போது ஒரு மருந்தைப்‌ பரீக்ஷிப்பது என்பதற்காக லாபரிட்டரிகளில்‌ 
எத்தனை ஜீவன்களைக்‌ கொல்கிறார்கள்‌? இப்படியே ஒரு பெரிய 
க்ஷேமத்துக்காகச்‌ சின்ன ஹானியையும்‌ உண்டாக்கலாம்‌ என்றே 


134 


யக்ஞங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. வாஸ்தவத்தில்‌ ஹானியும்‌ இல்லை; 
அந்தப்‌ பசு ஸத்கதி பெறுகிறது என்பதே நம்பிக்கை. 

இன்னொரு புரளி, ஸோம யாகம்‌ என்று சொல்லிக்கொண்டு 
ஸோமரஸம்‌ குடித்தது மதுபானம்‌ மாதிரிதான்‌ என்பது. ஸோமரஸம்‌ 
போதைப்‌ பொருள்‌ அல்லவே அல்ல. அது ரா£௦-ரகiரஏ அல்ல. "அர்த்த 
வாதம்‌” என்கிற முறையில்‌, மிகைப்படப்‌ பேசும்போது, வேதத்தில்‌ 
ஒரிடத்தில்‌, இந்திரன்‌ ஸோமரஸத்தால்‌ மதமடைந்து சத்ருவதம்‌ 
பண்ணினான்‌ என்று வருவதை வைத்துக்‌ கொண்டு இப்படிக்‌ குயுக்தி 
பண்ணுகிறார்கள்‌. தேவ சரீர தத்வமே மநுஷ்ய தர்மங்களுக்கு 
மாறானது. அது மட்டுமின்றி, ரித்விக்குகள்‌ ஏதோ பாட்டில்‌ 
பாட்டிலாகவோ மொந்தை மொந்தையாகவோ குடித்த மாதிரிப்‌ பேசுவது 
அடியோடு விஷயம்‌ தெரியாத பேச்சு. ஒரு யாகத்தில்‌, உரல்‌ 


மாதிரியான ரூபத்தில்‌ ரொம்பவும்‌ செய்ய வேண்டும்‌, அதில்‌ மீறுவதை' 


ஹ$த சேஷம்‌' என்று சாப்பிட வேண்டும்‌ என்ற சட்டம்‌ இருக்கிறது. 
இம்மாதிரி ஒரு யாகத்தில்‌ துளிதுளியாக செய்கிற ஸோம 
பானத்தையெல்லாம்‌ சேர்த்தால்கூட ஒரு அவுன்ஸுக்குமேல்‌ வராது. 
இப்படிச்‌ சாப்பிட்டு எவரும்‌ மயக்க மடைந்தததும்‌ கிடையாது. 
ஸோமரஸம்‌ என்பது அப்படியன்றும்‌ ருசியாக இருக்கவும்‌ இல்லை 
என்கிறார்கள்‌. 

ஸோம பானத்தை அந்தக்‌ காலத்து காபி என்று சிலர்‌ வியாக்யானம்‌ 
பண்ணிவிட்டார்கள்‌. ஸோம ரஸம்‌ உண்டாக்குகிற ஸந்தோஷத்தைப்‌ 
பற்றி வேத மந்திரங்கள்‌ இருப்பதால்‌ இப்படி தப்பர்த்தம்‌ 
பண்ணிவிட்டார்கள்‌. காபி சித்த விருத்தியைக்‌ கெடுக்கிற வஸ்து. 
ஸோம ரஸம்‌ சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து. இரண்டையும்‌ 
ஒன்று என்பது கொஞ்சங்கூட பொருந்தாது அந்தக்‌ காலத்தில்‌ 
ஸம்ருத்தியாகக்‌ கிடைத்து வந்த ஸோமலதை இப்போது கிடைப்பதே 


135 


ரொம்பவும்‌ அபூர்வமாகிக்‌ கொண்டு வருகிறது. வேத தர்மங்கள்‌, 
ஆசாரங்கள்‌ எல்லாம்‌ நசித்து வருவதற்கு ஏற்றாற்போல்‌, ஸோம 
யாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும்‌ க்ஷீணித்துக்‌ 
கொண்டே வந்திருக்கிறது. ஸமீபத்தில்‌ கொல்லங்கோடு ராஜா, 
ஸோமயாகம்‌ எங்கே நடந்தாலும்‌ அதற்கு ஸோமலதை 
கொடுப்பதென்று வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. காபிக்கும்‌ இந்த 
ஸோமலதைக்கும்‌ ஒரு சம்பந்தமும்‌ இல்லை. 


2.20 முறை வேறாயினும்‌ முடிவு ஒன்றே 
சுருக்கமாக, யக்ஞங்கள்‌ என்றால்‌ ஒவ்வொரு தேவதைக்கும்‌ மந்திர 
த்வாரா ஆஹ$திகளை அர்ப்பணம்‌ பண்ணுவது என்று அர்த்தம்‌. ஒரு 
விதத்தில்‌ அந்த மந்திரங்களே தேவதா ஸ்வரூபமாகவும்‌ இருக்கின்றன. 
இன்னொரு விதத்தில்‌ ஆஹ$ூதி செய்யப்படும்‌ திரவியங்களைப்‌ 
போலவே, இந்த மந்திராக்ஷங்களும்‌ தேவதைகளுக்கு ' ஆஹாரம்‌ ' 
மாதிரி ஆகி, அவற்றின்‌ சக்தியை விருத்தி பண்ணுகின்றன. மந்திரம்‌ 
என்பது இப்படி ஈய றபாற௦5e ( பல நோக்கங்கள்‌) உள்ளதாக இருக்கிறது. 
நாம்‌ வரி கொடுக்கிறோம்‌. அவையெல்லாம்‌ ஒரே ராஜாங்கத்துக்குப்‌ 
போகிறவைதான்‌. ஆனாலும்‌ தொழில்‌ வரி, நிலவரி, மோட்டார்‌ வரி 
என்று பல வரிகளைச்‌ செலுத்தும்போது ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வோர்‌ 
இடம்‌ இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும்‌ தனியாக முத்திரைக்‌ கடிதாசு 
இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும்‌ மந்திரம்‌, தேவதை, 
திரவியம்‌, காலம்‌ எல்லாம்‌ தனித்தனியே இருக்கின்றன. இப்படி 


ஒவ்வொன்றுக்கும்‌ கிரமம்‌ வேறுவேறாக இருந்தாலும்‌, 


எல்லாவற்றுக்கும்‌ பரம தாத்பர்யம்‌ பரமேச்வரனுக்கு அர்ப்பணம்‌ 
பண்ணுவதுதான்‌. வெவ்வேறு ஆபீஸில்‌ டாக்ஸ்களைக்‌ கட்டினாலும்‌, 
ஒரே கவர்மென்டுக்குப்‌ போகிறது என்ற அறிவு நமக்கு இருக்கிற 
மாதிரி, பல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு யக்ஞங்கள்‌ 


136 


செய்தாலும்‌, எல்லாம்‌ ஒரே பரமேச்வரனைச்‌ சேர்கிறது என்ற 
ஞானத்தோடு, பாவத்தோடு செய்ய வேண்டும்‌. நாம்‌ செலுத்துகிற வரிக்‌ 
கணக்குகளையும்‌, இப்படி வரி செலுத்துகிற நம்மையுமேகூட 
ராஜாவுக்கு (அல்லது குடியரசானால்‌ ராஜாங்கத்‌ தலைவருக்கு ) 
தெரியாது. பரமேச்வரனாகிய ராஜாவுக்கோ நம்‌ ஒவ்வொருவர்‌ 
விஷயமும்‌ நமக்கே தெரிவதைவிட நன்றாகத்‌ தெரியும்‌. யக்ஞ 
ரூபமான நம்முடைய கர்மா வரியைச்‌ சரியாகக்‌ கொடுக்கிறோமா 
என்ற கணக்கும்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. அவனை ஏமாற்ற முடியாது. 


ஒவ்வொரு யாக கர்மாவுக்கும்‌ இவ்விதமாக மந்திரம்‌, திரவியம்‌, 
தேவதை என்ர மூன்று உள்ளன. வாயில்‌ மந்திரம்‌, கையில்‌ (ஆஹ$தி 
பண்ண வேண்டிய) திரவியம்‌, மனஸில்‌ தேவதை யின்‌ தியானம்‌. 


2.21 கலியில்‌ ஜீவபலி உண்டா? 
ஒரு வாதம்‌ உண்டு. அதாவது : பூர்வ யுகங்களில்‌ மநுஷ்யர்கள்‌ 
ரொம்பவும்‌ உயர்ந்த சக்தியோடும்‌ பண்புகளோடும்‌ இருந்தார்கள்‌. 
மனஸிலேபரமப்‌ பிரியத்தை வைத்துக்‌ கொண்டே 
லோகக்ேமத்திற்காக இவர்களால்‌ ஜீவபலி கொடுக்க முடிந்தது. 
அதனால்‌ அவர்கள்‌ அசுவம்‌, கோ இவற்றைக்கூட யக்ஞங்களில்‌ பசு 
பலியாகத்‌ தந்தார்கள்‌. சிராத்தத்தில்‌ மாம்ஸம்‌ சேர்த்தார்கள்‌. இப்படி 
மனஸில்‌ பட்டுக்கொள்ளாமல்‌, தேவ சக்திகளை லோகநலனுக்காகப்‌ 


HgF பண்ணும்‌ பொருட்டே அவர்கள்‌ நடுத்தர வயஸில்‌ 
கிருஹஸ்தர்களாகக்‌ கர்ம மார்க்கத்தில்‌ இருந்து கொண்டு நிஷ்காம்ய 
கர்மம்‌ செய்தார்களென்றால்‌ பிற்பாடு விருத்தாப்யத்திலோ ஸகல 


கர்மாவையும்‌ விட்டு விட்டு பூஜை புனஸ்காரங்களும்‌ 
ஆசாரங்களுங்கூட இல்லாமல்‌, அப்படியே செயலற்ற 
ஆத்மாராமர்களான ஸந்நியாஸிகளாக இருக்கவும்‌ ட்வர்களால்‌ 
முடிந்தது. அவர்களுக்கு எப்பேர்ப்பட்ட உத்தமப்‌ பண்பு இருந்தது 


137 


என்றால்‌, ஒரு ராஜ்யத்திலே தன்‌ சகோதரனான ராஜா, வாரிசு 
இல்லாமல்‌ செத்துப்‌ போய்விட்டால்‌, 'அராஜகம்‌ வராமல்‌ தேசம்‌ 
க்ஷேமமாக இருக்கவேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக, 
தங்களுக்கென்று காமமே இல்லாமல்‌ தங்களுடைய பிரம்மச்சரியம்‌ 
குலையாமலே, ஸு்ஹோதரனின்‌ ஸ்தானத்தில்‌ தாங்களே 
இருந்துகொண்டு புத்ரோத்பத்தி பண்ணக்கூட முடிந்தது. நம்முடைய 
கலியுகத்தில்‌ இப்படிப்பட்ட நிஷ்காம்ய கர்ம பாவனையோ, 
பிரேமையோடேயே கொலைகூடச்‌ செய்கிற பாவனையோ , ஸகல 
கர்மாவையும்‌ விட்டு மனஸையயும்‌ அடக்கி ஸந்நியாஸியாக இருக்கிற 


தகுதியோ, ஸ்திரீ ஸங்கத்திலும்‌ பிரம்ம்ச்சரிய பாவனை நழுவாத 


தன்மையோ எவருக்கும்‌ இருக்க முடியாது. அதனால்‌ அச்வமேதம்‌, 
கோமேதம்‌, சிராத்தத்தில்‌ மாம்ஸம்‌, ஸந்நியாஸம்‌, ஸஹோதரன்‌ 
ஸ்தானத்தில்‌ புத்ரோத்பத்தி செய்வது ஆகிய இந்த ஐந்தும்‌ கலியில்‌ 
வர்ஜமாகும்‌ (விலக்கத்‌ தக்கதாகும்‌) என்பது ஒரு வாதம்‌. 


அச்வாலம்பம்‌ கவாலம்பம்‌ ஸந்‌.ந்யாஸம்‌ பல பைச்முகம்‌ 
| தேவ ரேண எபுதோத்பத்திம்‌ கலெள பஞ்ச விவர்தயேச்‌ || 


இந்த ஸ்லோகத்தில்‌ " அச்வாலம்பம்‌ " என்பதற்குப்‌ பதில்‌ 
அக்ன்யாதானம்‌ "(அக்னி ஆதானம்‌) என்று சிலர்‌ சொல்கிறார்கள்‌. 
இப்படிச்‌ சொன்னால்‌ பசுபலி இல்லாத ஏராளமான கலியில்‌ 
செய்யக்கூடாது; அதாவது கலியில்‌ வேள்வி என்பதற்கே £௦௮ 
prohibition (முழு விலக்கு என்று அர்த்தமாகி விடும்‌. ஹவிர்‌ 
யக்ஞங்களில்‌ முதலாவதாக வருவதே இந்த அக்ன்யாதானம்‌. அதுவே 
இல்லை என்றால்‌ ' பாக யக்ஞம்‌ ' என்ற ஏழு சின்ன யக்ஞங்களைத்‌ 
தவிர யாக, யக்ஞாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகி 
விடும்‌. 


ஆனால்‌ இப்படிச்‌ சொல்வது சரியல்ல என்பதே பெரியவர்களான 
சிஷ்டர்களின்‌ அபிப்ராயம்‌. வேத மார்க்கத்தைப்‌ பிரதிஷ்டை செய்யவே 
வந்த சங்கர பகவத்பாதாள்‌ " வேதோ நித்யம்‌ அதீயதாம்‌ " (வேதத்தை 
தினுமும்‌ ஒதுங்கள்‌ என்று சொன்னதோடு நிறுத்தாமல்‌, அதை 
ஒதினால்‌ மட்டும்‌ போதாது, அதில்‌ சொன்ன கர்மங்களை 
அநுஷ்டிக்கவேண்டும்‌ என்று தொடர்ந்து சொல்கிறார்‌. தத்‌ உதிதம்‌ 
கர்மஸ்வநு : ஷ்டீயதாம்‌ என்று. வேதகர்மா என்றால்‌ முக்கியமாக 
யாகந்தான்‌. அதை விட்டுவிட்டு வெறெந்த வேத 
கர்மாவைப்பண்ணுவது? ஆதலால்‌ சில விதமான யாகங்களை 


வேண்டுமானால்‌ கலியில்‌ விடலாமே தவிர முழுக்க 


விட்டுவிடக்கூடாது. 


அக்னியாதானம்‌ கூடாது; அதாவது எந்த விதமான பெரிய யாகமுமே 
கூடாது என்று இந்த ச்லோகத்தில்‌ முதலில்‌ சொல்லியிருந்தால்‌, 
அப்புறம்‌ யாகத்தில்‌ ஒருவிதமான (கோமேதம்‌ என்ற) கவாலம்பம்‌ 
கூடாது என்று வேறு ஏன்‌ பிரித்துச்‌ சொல்ல வேண்டும்‌? 
அக்னியாதானம்‌ போய்‌ விட்டால்‌, அதனுடன்‌ தானே கவாலம்பமும்‌ 
போய்த்தானே விடும்‌? ஆனபடியால்‌ சில தினுஸானவை தவிர மற்ற 
வேள்விகள்‌ எக்காலத்திலும்‌ நடக்க வேண்டியவைதான்‌. 


தர்ம சாஸ்திரங்களிலிருந்தே இன்னொரு ச்லோகமும்‌ 
சொல்லப்படுகிறது. இதன்படி, கொஞ்சமாவது கலியில்‌ வர்ணாச்ரம 
பேதங்கள்‌ இருக்கிறவரையில்‌, கொஞ்சமாவது வேத சப்தம்‌ இருந்து 
கொண்டிருக்கிற வரையில்‌ யாவத்‌ வர்ண விபாகோஸ்தி, யாவத்‌ வேத 
ப்ரவர்த்ததே அக்னியாதானமான யாக கர்மாவும்‌ ஒரு கர்மாவும்‌ 
இல்லாத ஸந்நியாஸமும்‌ இருக்கலாம்‌ என்று ஏற்படுகிறது. சில 
வகையான பசுபலி, சிராத்தத்தில்‌ மாம்ஸம்‌, ஸஹோதரனுக்காகப்‌ 
புத்திரோத்பத்தி என்பவை மட்டும்‌ கலியில்‌ கூடாது. 


139 


2.22 யாகம்‌ செய்பவர்கள்‌ 

யாகம்‌ பண்ணுகிறவர்களைப்‌ பற்றி கொஞ்சம்‌ சொல்ல வேண்டும்‌. எவன்‌ 
பொருளைச்‌ செலவழித்து தக்ஷிணை கொடுத்து யக்ஞம்‌ செய்கிறானோ 
அவனுக்கு யஜமானன்‌ என்று பெயர்‌. யஜ்‌ என்றால்‌ வழிபடுவது என்று 
அர்த்தம்‌. யஜமானன்‌ என்பதற்கு ௦௦4 ஈரா யக்ஞம்‌ பண்ணுபவன்‌ என்பதே. 
இப்போது நம்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ முதலாளியை யஜமான்‌ - எசமான்‌ 
என்கிறோம்‌. முதலாளிதானே சம்பளம்‌ தருகிறான்‌? அதனால்‌ யக்ஞத்திலே 
தக்ஷிணை கொடுத்து வந்த யஜமானனின்‌ ஸ்தானத்தில்‌ இவனை வைத்து 
விட்டோம்‌. ஸாதாரண மக்களும்‌ இப்படி முதலாளியை யஜமான்‌ 
என்பதிலிருந்து இந்த தேசத்தில்‌ வேதவழக்கம்‌ எவ்வளவு ஆழ 
வேரோடியிருக்கிறது என்று தெரிகிறது. 


இன்னொரு வார்த்தையும்‌ நம்‌ தேசத்தின்‌ ஆழ்ந்த வைதிகப்‌ பிடிமானத்தைக்‌ 
காட்டுகிறது. தமிழ்‌ நாட்டில்‌ ஒருத்தனுக்கு இலவசமாகச்‌ சாப்பாடு போடுகிற 
இடத்துக்கு சத்திரம்‌ என்று பேர்‌ சொல்கிறோம்‌. வடக்கே போனால்‌ சத்திரம்‌ 
என்று சொல்லமாட்டார்கள்‌. 


தரம்சாலா என்பார்கள்‌. தர்ம சாலை என்பதன்‌ திரிபு அது. இங்கே 
தக்ஷிணத்தில்‌ மட்டும்‌ ஏன்‌ சத்திரம்‌ என்கிறார்கள்‌ ? சத்திரம்‌ என்றால்‌ என்ன ? 
ஸத்ரம்‌ என்பதுதான்‌ சத்திரம்‌ என்றாயிருக்கிறது. ஸத்ரம்‌ என்பது ஒரு வகை 
யாகத்தின்‌ பெயர்‌. அந்த யாகத்திற்கும்‌ மற்ற யாகங்களுக்கும்‌ என்ன 
வித்யாஸம்‌ என்றால்‌ மற்ற யாகங்களில்‌ யஜமானன்‌ என்கிற ஒருவன்‌ தன்‌ 
திரவியத்தைச்‌ செலவு செய்து, தக்ஷிணை கொடுத்து, யாகம்‌ பண்ணுகிறான்‌ ; 
ரித்விக்குகள்‌ என்ற பிராம்மணர்கள்‌ (புரோகிதர்கள்‌ யஜமானனிடம்‌ தக்ஷிணை 
வாங்கிக்‌ கொண்டு அவனுக்காக யக்ஞத்தை நடத்தித்‌ தருகிறார்கள்‌. ஸத்ர 


யாகங்களில்‌ மட்டும்‌ யாகம்‌ பண்ணும்‌ அத்தனை பேருமே யஜமானர்கள்‌ . 
ஒரு யக்ஞத்தினால்‌ லோக க்ஷேமமும்‌, அதில்‌ கலந்து கொள்கிற 
எல்லோருக்கும்‌ சித்தசுத்தியும்‌, அதைத்‌ தரிசிப்பவர்களுக்குக்‌ கூட நன்மையும்‌ 


ஏற்படுகின்றனவென்றாலும்‌, இதனால்‌ விசேஷமாகப்‌ புண்ணியம்‌ அடைவது 

எஜமானன்தான்‌. ஸூத்ர யாகங்களில்‌ ரித்விக்குகளே யஜமானர்களாக 

இருப்பதால்‌ அத்தனை பேருக்கும்‌ ஸமமான புண்ணியம்‌. இந்த யக்ஞம்‌ 
140 


தன்னுடையது என்ற உரிமை எல்லோருக்கும்‌ இருக்கிற ஸோஷலிஸ யக்ம்‌ 
இது ! இதை வைத்தே எவரானாலும்‌ உரிமையோடு வந்து, யஜமானர்கள்‌ 
மாதிரி வயிறாரச்‌ சாப்பிட்டு போகிற இடத்துக்கு சத்திரம்‌ என்று பேர்‌ 
வந்துவிட்டது. இந்த வார்த்தையிலிருந்து சத்திரத்தில்‌ சாப்பிடுகிறவனைவிடச்‌ 
சாப்பாடு போடுகிறவன்‌ தன்னை உயர்வாக நினைக்கவில்லை என்ற உயர்ந்த 
பண்பும்‌ தெரிகிறது. தமிழ்‌ நாட்டில்‌ ஸத்ர யாகங்கள்‌ விசேஷமாக நடந்திருக்க 
வேண்டும்‌ என்று தெரிகிறது. 


யஜமானன்‌ தரும்‌ தக்ஷ்ணையை யக்ஞ முடிவிலே பெற்று அவனுக்காக 
அதை நடத்தித்‌ தருகிற மற்ற பிராம்மணர்களுக்கு ரித்விக்‌ என்று பெயர்‌. 
ரித்விக்குகளில்‌ ஹோதா, உத்காதா, அத்வர்யு என்ற மூன்று பிரிவுகள்‌ உண்டு. 
ஹோதா என்பவர்‌ ரிக்‌ வேத மந்திரங்களைச்‌ சொல்லி, தேவதைகளை 
ஸ்துதித்து ஆஹு8திகளை ஏற்பதற்காக அவர்களைக்‌ கூப்பிடுகிறவர்‌. 
இவருக்கு உள்ள உயர்ந்த ஸ்தானத்தினால்தான்‌ இன்றைக்கும்‌ யாராவது 
நல்ல ஸ்தானத்தில்‌ இருந்தால்‌ ரொம்பவும்‌ ஹோதாவுடன்‌ இருக்கிறார்‌ என்று 
சொல்கிறோம்‌. ரிக்‌ வேதத்தில்‌ தேவதாபரமான ஸ்தோத்திரங்கள்‌ 
நிரம்பியுள்ளன. காரிய ரூபத்தில்‌ செய்யவேண்டிய யக்ஞ முறைகள்‌ யஜுர்‌ 
வேதத்தில்‌ அதிகமாக இருக்கின்றன. இவற்றின்படி யக்ஞத்தை நடத்திக்‌ 
கொடுப்பவர்‌ அத்வர்யு. ஸாம கானம்‌ என்பதாக ஸாம வேதத்தில்‌ உள்ள 
மந்திரங்களை கானம்‌ செய்வது, தேவதைகளை விசேஷமாக HF 
செய்விப்பதாகும்‌. இதைச்‌ செய்பவர்‌ உத்காதா. இப்படி நடக்கிற யாகத்தை 
ஒருவர்‌ மேற்பார்வை (ஸுப்ரவைஸர்‌) பண்ணுகிறார்‌. அவருக்கு பிரம்மா 
என்று பெயர்‌. 


பிரம்ம என்றே வேதத்துக்கும்‌ பேர்‌. வேதமான பிரம்மத்தில்‌ விசேஷமாக 
ஸம்பந்தப்பட்டவருக்கே வேதியர்‌ என்பது போல பிராம்மணர்‌ என்ற பேரும்‌ 
ஏற்பட்டது. வேதம்‌ பயிலபவனை பிரம்மசாரி என்பதும்‌ இதனால்தான்‌. இங்கே 
யாகத்தில்‌ ஸபர்வைஸருக்கு பிரம்மா என்று பேர்‌. அவர்‌ அதர்வ வேதப்படி 
இந்தக்‌ கார்யத்தைப்‌ பண்ணுகிறார்‌. இப்படியாக, ஹோதா, அத்வர்யு, உத்காதா, 
பிரம்மா என்ற நாலு பேர்‌ நாலு வேதங்களை ஈeறரesent பண்ணுகிறார்கள்‌. 
இப்படிச்‌ சொன்னாலும்‌ ஹோதாவுக்கும்‌, அத்வர்யுவுக்கும்‌, உத்காதாவுக்கும்‌, 
141 


முறையே ரிக்‌, யஜுஸ்‌, ஸாம வேதங்களில்‌ இருக்கிற ஸம்பந்தம்‌, 
பிரம்மாவுக்கு அதர்வத்தில்‌ இல்லை என்கிற அபிப்ராயமும்‌ பிற்காலத்தில்‌ 
கொஞ்சம்‌ வந்திருக்கிறது. பிரகிருதத்தில்‌ நடைமுறையில்‌) பார்த்தாலும்‌, 
யக்ஞங்களில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்பவர்கள்‌ மற்ற மூன்று வேதங்களை 
அத்யயனம்‌ செய்திருக்கிறார்களே தவிர அதர்வ அத்யயனம்‌ செய்தவர்கள்‌ 
இருக்க வில்லை. அதனால்‌ ரிக, யஜுஸ்‌, ஸாம என்ற மூன்று 
வேதங்களையும்‌ கொண்டே ஸோமயாகம்‌ முதல்‌ அச்வ மேதம்‌ வரையில்‌ 
எல்லா யக்ஞங்களும்‌ செய்யப்படுகின்றன என்றும்‌ அபிப்ராயம்‌ இருக்கிறது. 


அதர்வ வேதத்துக்கு என்று தனிப்பட்ட யக்ஞங்கள்‌ இருக்கின்றன. 
அதர்வத்தில்‌ சொல்லியுள்ள யாகத்தை இந்திரஜித்‌ நிகும்பிலையில்‌ 
பண்ணினான்‌ என்று வால்மீகி ராமாயணத்தில்‌ சொல்லியிருக்கிறது. 


மற்ற மூன்று வேதங்களுமே அதிகம்‌ பிரசாரத்தில்‌ இருப்பவை. நாலு 
வேதங்கள்‌, சதுர்வேதங்கள்‌ என்று வித்யாஸ்தானங்களில்‌ சொன்னாலும்‌ 
அதர்வத்தை நீக்கி மற்ற மூன்றையுமே த்ரயீ என்ற பெயரில்‌ வேதங்களாக 
விசேஷித்து சொல்வது வழக்கம்‌. 

(சாந்திகம்‌ என்பதாக சாந்தியையும்‌, பெளஷ்டிகம்‌ என்பதாக புஷ்டியையும்‌, 
சத்ருக்களுக்குக்‌ கெடுதலை உண்டாக்குகிற ஆபிசாரகம்‌ எனப்படுபவையுமான 
மூன்று வித யாகங்கள்‌ அதர்வத்தில்‌ ஏராளமாக உள்ளன.) 


2.23 ரிக்‌-யஜுஸ்‌-ஸாமம்‌-அதர்வம்‌ 
" அனந்தா வை வேதா :" - வேதங்கள்‌ எண்ணிறந்தவை என்றாலும்‌, ரிஷிகள்‌ 
சிலவற்றைத்தான்‌ நமக்குப்‌ பிடித்துக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. நம்முடைய 
இஹ, பர நலனுக்கும்‌ லோக க்ேமத்துக்கும்‌ இதுவே போதும்‌. அத்தனை 
வேதங்களையும்‌ நாம்‌ தெரிந்துகொண்டு பிரம்மா மாதிரிப்‌ பிரம்மா மாதிரிப்‌ 
பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்க வேண்டுமா என்ன? சிருஷ்டியாகிவிட்ட இந்த 


லோகம்‌ நன்றாக இருக்கச்‌ செய்வதற்கான அளவுக்கு நமக்கு வேதங்கள்‌ 
தெரிந்தாலே போதும்‌. இப்படிப்‌ பல வேதங்களை ரிஷிகள்‌ நமக்குத்‌ 


142 


தந்திருக்கிறார்கள்‌. நாலு வேதம்‌ என்று சொல்கிறோம்‌. ஆனால்‌ இது 
ஒவ்வொன்றிலும்‌ பலவிதமான பாடங்கள்‌, பாட பேதங்கள்‌ உண்டு. பாடாந்தரம்‌ 
என்று இதைச்‌ சொல்வார்கள்‌. ஒரே கீர்த்தனமானாலும்‌, ஒரே ராகமானாலும்‌ 
அதிலே மஹா வைத்யயநாதய்யர்‌ பாணி, கோனேரிராஜபுரம்‌ பாணி, சரப 
சாஸ்திரி பாணி என்று வெவ்வேறு தினுசு இருக்கிறது. சில பாணியில்‌ 
அதிகம்‌ சங்கதிகள்‌ பாடுகிற மாதிரி, சில ஸக்தங்கள்‌ ஒரு பாடத்தில்‌ அதிகம்‌ 
இருக்கும்‌. ஒன்றுக்கொன்று மந்திரங்கள்‌ முன்பின்னாக இருக்கும்‌. 


இந்த பாடாந்தரம்‌ ஒவ்வொன்றையும்‌ ஒரு சாகை என்று சொல்வார்கள்‌. 


சாகை என்றால்‌ கிளை. வேத விருக்ஷத்தில்‌ இவை ஒவ்வொன்றும்‌ ஒரு 


கிளை. அநேக கிளைகளுடன்‌ கப்பும்‌ கவடும்‌ விட்டுக்கொண்டு ஒரு மஹா 
விருக்ஷம்‌ மாதிரி, அடையாறு ஆலமரம்‌ மாதிரி, வேதம்‌ இருக்கிறது. 
இத்தனை சாகைகள்‌ இருந்தாலும்‌, இவற்றை ரிக்‌, யஜுஸ்‌, ஸாமம்‌, அதர்வம்‌ 
என்ற நாலில்‌ ஒன்றை சேர்ந்ததாகவே பிரித்திருக்கிறது. 


இப்போது ஆராய்ச்சியாளர்கள்‌ ரிக்வேதம்‌ முந்தியது. யஜுர்வேதம்‌ பிந்தையது 
எந்றெல்லாம்‌ சொன்னாலும்‌, சாஸ்திரப்படி எல்லாம்‌ அனாதிதான்‌. சிருஷ்டித்‌ 
தொடக்கத்திலேயே பிரம்மாவால்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டதான 
யக்ஞத்தில்‌ நாலு வேதங்களுமே பிரயோஜனமாகின்றன என்பதைப்‌ 
பார்க்கும்போது, இந்த முந்தி பிந்தி ஆராய்ச்சிகளெல்லாம்‌ எடுபடவில்லை. 


இப்படித்தான்‌ ஒரு வேத சாகை என்றால்‌, அதில்‌ இருக்கப்பட்ட ஸம்ஹிதை, 
ப்ராம்மணம்‌, ஆரண்யகம்‌ என்ற பகுதிகளில்‌ இதற்கு இது முந்தியது என்கிற 
ஆராய்ச்சியும்‌ சரியில்லை. ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது வேதம்‌ ; 
காலாதீதமான நிலையிலிருந்துகொண்டு திரிகாலங்களையும்‌ பார்க்ககூடிய 
ரிஷிகள்‌ கண்டுபிடித்துக்‌ கொடுத்தது வேதம்‌ என்பதை நம்பிவிட்டோமானால்‌, 
எந்த காலக்‌ கணக்கு ஆராய்ச்சியும்‌ அதற்குப்‌ பொருந்தாது என்று தெரியும்‌. 
ரிக்‌ வேதத்திலேயே பல இடங்களில்‌ யஜுர்‌ வேதம்‌, ஸாம வேதம்‌ 
முதலியவற்றைப்‌ பற்றிய பிரஸ்தாவம்‌ இருக்கிறது. ரிக்வேதம்‌ பத்தாம்‌ 
மண்டலத்தில்‌ தொண்ணூறாவது ஸக்தமாக) வருகிற புருஷ ஸக்தத்தில்‌, 
இப்படி மற்ற வேதங்களைப்‌ பற்றி வருகிறது. இதனாலேயே வேதங்களில்‌ 


143 


ஒன்று முன்னாடி, இன்னொன்று பின்னாடி என்றில்லை என்று 


தெரிகிறதல்லவா ? 


ஒவ்வொரு சாகையிலும்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌ என்ற 
மூன்று உண்டு என்றேன்‌. பொதுவாக வேத அத்யயனம்‌ என்னும்போது 
இவற்றில்‌ ஸம்ஹிதா பாகத்தின்‌ அத்யயனம்‌ என்று மட்டுந்தான்‌ அர்த்தம்‌ 
பண்ணிக்கொள்கிறோம்‌. ரிக்வேத ஸம்ஹிதையை மட்டும்‌ புஸ்தகமாகப்‌ 
போட்டு, அதற்கு "ரிக்‌ வேதம்‌” என்று பெயர்‌ கொடுத்து விடுகிறோம்‌. 
ஏனென்றால்‌ ஸம்ஹிதைதான்‌ ஒரு சாகைக்கு ஆதாரமாக, உயிர்‌ நாடியாக 
இருப்பது. 

ஸம்ஹிதா என்றால்‌, " ஒழுங்குபடுத்தி சேர்த்து வைத்தது " என்று அர்த்தம்‌. 
ஒரு வேதத்தின்‌ தாத்பர்யம்‌ என்னவோ, அவ்வளவையும்‌ ஸிஸ்டமாடிக்காகச்‌ 
சேர்த்து மந்திரங்களாகக்‌ கொடுத்திருப்பதுதான்‌ ஸம்ஹிதை. 


ரிக்‌ வேத ஸம்ஹிதை முழுக்கவும்‌ பொயட்ரி (செய்யுள்‌) ரூபத்தில்‌ இருப்பது. 
பிற்காலத்தில்‌ ச்லோகம்‌ என்று சொல்லப்பட்ட செய்யுளுக்கே வேதகாலத்தில்‌ 
ரிக்‌ என்று பெயர்‌. பிற்கால ச்லோகத்திற்கும்‌ வேத ரிக்குக்கும்‌ பெரிய 
வித்யாஸம்‌ என்னவென்றால்‌ ரிக்குகளைத்தான்‌ ஸ்வரப்படி ஏற்றி இறக்கி 
அல்லது ஸமமாகச்‌ சொல்ல வேண்டியிருப்பது. "ரிக்‌" என்றால்‌ ஸ்தோத்திரம்‌ 
என்றும்‌ அர்த்தம்‌. ரிக்‌ வேத ஸம்ஹிதை முழுக்கவும்‌ இப்படிப்பட்ட 
ஸ்தோத்திரங்களாகவே இருக்கிறது. பல தேவதைகளைப்‌ பற்றின 
ஸ்தோத்திரங்கள்‌. ஒவ்வொரு ரிக்கும்‌ ஒரு மந்திரம்‌. ஒரு தேவதையைப்‌ 
பற்றிப்‌ பல ரிக்குகள்‌ சேரந்து ஒவ்வொரு ஸு”க்தமாக ஏற்பட்டிருக்கின்றன. 


ரிக்‌ வேதத்தில்‌ - அதாவது ஸம்ஹிதையில்‌ - பத்தாயிரத்து சொச்சம்‌ (10170) 
ரிக்குகள்‌ (மந்திரங்கள்‌ உள்ளன. (1028 ஸூக்தங்கள்‌) . ரிக்‌ வேதத்தைப்‌ பத்து 
மண்டலங்களாகவும்‌, எட்டு அஷ்டகங்களாகவும்‌ இரண்டு விதத்தில்‌ 
பிரித்திருக்கிறது. அக்னியைப்‌ பற்றிய ஸுக்தத்தோடு ஆரம்பித்து, அக்னியைப்‌ 
பற்றிய ஸுத்தத்தோடேயே அது முடிகிறது. வேதங்களுக்குள்ளே தேவதா 
ஸ்தோத்ர ரூபமாயிருப்பது ரிக்‌ வேதம்‌. அதில்‌ உபக்ரமம்‌ (ஆரம்பம்‌) , 
உபஸம்ஹாரம்‌ (முடிவு) இரண்டிலும்‌ அக்னியைச்‌ சொல்லியிருப்பதால்‌, 


144 


அக்னி உபாஸனைதான்‌ (௨ ip) வேத தாத்பர்யம்‌ என்றே 
கொள்கிறவர்களும்‌ உண்டு. அக்னி என்றால்‌ ஆத்ம சைதன்யத்தின்‌ பிரகாசம்‌ 
(ஸத்ய தத்துவத்தைப்‌ பற்றிய அறிவொளி) என்றால்‌, இதுவும்‌ ஸரிதான்‌. ரிக்‌ 
வேதத்தின்‌ கடைசி ஸூக்தம்‌ அக்னியைப்‌ பற்றியதாக இருந்தாலும்‌ 
அதில்தான்‌ இப்போது தேசியகீதம்‌ - 85/௦௮ கார - என்று சொல்வதற்கு 
மேலாக, ஸர்வ தேசத்திற்குமான ஒற்றுமைப்‌ பிரார்த்தனை - 1ntermnational 
Anthem - இருக்கிறது. "* எல்லா ஜனங்களும்‌ ஒன்று சேர்ந்து ஏக மனஸாக 
இணைந்து ஆலோசனை பண்ணட்டும்‌. எல்லோருக்கும்‌ ஒரே லக்ஷயமாக 
இருக்கட்டும்‌. எல்லா ஹ்ருதயங்களும்‌ அன்போடு ஒன்று சேரட்டும்‌. இப்படி 
ஏகோபித்த எண்ணத்தோடு எல்லாரும்‌ ஆனந்தமாக இருக்கட்டும்‌ ” என்று ரிக்‌ 
வேதம்‌ முடிகிறது. 


யஜ்‌ - வழிபடுவது - என்ற தாதுவிலிருந்து யஜுஸ்‌, யக்ஞம்‌ என்ற இரண்டும்‌ 
வந்திருக்கின்றன. ரிக்‌ என்றாலே எப்படி ஸ்தோத்திரம்‌ என்று அர்த்தமோ, 
அதே மாதிரி யஜுஸ்‌ என்றாலே யக்ஞ ஸம்பந்தமான வழிபாட்டுக்‌ 
காரியக்ரமத்தை விவரிப்பது என்று அர்த்தம்‌ ஆகிறது. இதற்கேற்றாற்போல்‌ 
ரிக்வேதத்திலுள்ள ஸ்துதி ரூபமான மந்திரங்களை யக்ஞம்‌ என்கிற 
காரியத்தில்‌ பொருத்திக்‌ கொடுப்பதே (practical applictaion) யஜுர்வேதத்தின்‌ 
முக்கியமான லக்ஷயமாக இருக்கிறது. ரிக்வேதத்தில்‌ உள்ள பல மந்திரங்கள்‌ 
இதிலும்‌ கூறப்படுகின்றன. அதோடு கூட, ப்ரோஸில்‌ (உரைநடையில்‌) யக்ஞம்‌ 
முதலான வேத கர்மாநுஷ்டானங்களைச்‌ சொல்கிறது. வாயால்‌ ஸ்தோத்திரம்‌ 


செய்ய ரிக்‌ வேதம்‌ உபகரிக்கிறது. காரியத்தில்‌ வழிபாடு பண்ண யஜுர்வேதம்‌ 


முக்கியமாக உபகாரம்‌ செய்கிறது. 


ஒவ்வொரு வேதத்திலும்‌ பல சாகைகள்‌ இருக்கிற மாதிரி மட்டும்‌ 
இல்லாமல்‌, யஜுர்‌ வேதம்‌ தனக்குள்ளேயே நிரம்ப மாறுபாடுகள்‌ உள்ள 
இரண்டு தனி வேதங்களாகவே பிரிந்திருக்கிறது. இந்தப்‌ பிரிவுகளுக்கு சுக்ல 
யஜுர்‌ வேதம்‌, கிருஷ்ண யஜுர்‌ வேதம்‌ என்று பெயர்‌. சுக்லம்‌ என்றால்‌ 
வெளுப்பு. கிருஷ்ணம்‌ என்றால்‌ கறுப்பு. சுக்ல யஜுர்‌ வேத ஸம்ஹிதைக்கு " 
வாஜஸநேயி ஸம்ஹிதா " என்றும்‌ பெயருண்டு. " வாஜஸநி " என்பது 
சூரியனுடைய பெயர்‌. சூரியனிடமிருந்தே யாக்ஞவல்கிய (6 இந்த 


145 


ஸம்ஹிதையை உபதேசிக்கப்‌ பெற்று, லோகத்துக்குக்‌ கொண்டு வந்ததால்‌, 
இதற்கு வாஸநேயி ஸம்ஹிதா என்று பேர்‌ ஏற்பட்டது. 


இதைப்பற்றி ஒரு பெரிய கதை உண்டு. சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, 
யாக்ஞவல்கியருக்கு முன்னால்‌ யஜுர்‌ வேதம்‌ ஒன்றாகத்தான்‌ லோகத்துக்கு 
வளி வந்திருந்தது. அந்த யஜுர்‌ வேதத்தை வைசம்பாயனரிடமிருந்து 
யாக்ஞவல்கியர்‌ கற்றுக்கொண்டார்‌. அப்புறம்‌ வைசம்பாயனருக்கும்‌ 
யாக்ஞவல்கியருக்கும்‌ மனஸ்தாபம்‌ உண்டான போது, குருவானவர்‌ 
சிஷ்யரிடம்‌, " நான்‌ கற்றுக்‌ கொடுத்ததை எல்லாம்‌ திரும்ப கக்கி விடு " 
என்றார்‌. அவர்‌ சொல்வது நியாயம்தான்‌ என்று அப்படியே யாக்ஞவல்கியர்‌ 
கக்கிவிட்டு, சூரியனை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்தார்‌. 
அனந்தமான வேதங்களில்‌ அதுவரை லோகத்துக்கு வராதிருந்த இன்னொரு 
வித யஜுர்‌ வேதத்தை சூரிய பகவான்‌ அவருக்கு உபதேசித்தார்‌. அது 
வாஜஸநேயி என்றும்‌, சுக்ல யஜுஸ்‌ என்றும்‌ பேர்‌ அடைந்தது. இது ' சுக்லம்‌ ' 
என்பதால்‌, ஏற்கெனவே வைசம்பாயனர்‌ உபதேசித்தது, இதற்கு மாறாக ' 
கிருஷ்ண ' யஜுர்வேதம்‌ என்று பெயர்‌ பெற்றது. 


கிருஷ்ண யஜுர்‌ வேதத்தில்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌ என்று முழுக்கத்‌ 
தனித்தனியாகப்‌ பிரிக்காமல்‌, ஸம்ஹிதா மந்திரங்களுக்கு அங்கங்கேயே 
ப்ராம்மண பாகங்களைச்‌ சேர்த்திருக்கிறது. கலந்து போனதை ' கிருஷ்ண ' 


என்று சொல்வது வழக்கமாதலாலேயே இந்த வேதத்திற்கு அப்படிச்‌ பெயர்‌ 
வந்ததாகவும்‌, கலக்காமல்‌ தனித்தனியே ஸ்வச்சமாயிருப்பதை ' சுக்லம்‌ ' 
என்று சொல்லும்‌ வழக்கப்படி மற்றது அந்தப்‌ பேர்‌ பெற்றதாகவும்‌ 
சொல்கிறார்கள்‌. 


அத்தனை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திர மயமாக இருப்பது 
ரிக்வேதத்தின்‌ பெருமை. அதோடு சமூக வாழ்க்கை முறைகளையும்‌ அதுவே 
நன்றாக எடுத்துச்‌ சொல்கிறது என்று அறிஞர்கள்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
உதாரணமாக ஸ“ரியனுடைய புத்திரியின்‌ கல்யாணத்தைப்பற்றி அது 
சொல்லியிருப்பதை அனுஸரித்துத்தான்‌ விவாஹச்‌ சடங்கே 
உருவாகியிருக்கிறது. புரூவரஸ்‌- ஊர்வசி ஸம்வாதம்‌ ( உரையாடல்‌) போன்ற 


146 


பல நாடக விசேஷமுள்ள பகுதிகளும்‌ ரிக்வேதத்தில்‌ உண்டு. பிற்காலத்தில்‌ 


காளிதாஸாதிகள்‌ இவற்றை விஸ்தரித்து எழுதியிருக்கிறார்கள்‌. உஷஸ்‌ 


(விடியற்காலையின்‌ அதிதேவதை) பற்றிய வர்ணனை போன்ற ரிக்‌ வேதப்‌ 
பகுதிகளை, மிக உத்தமமான கவிதை என்று ரசிகர்கள்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


வேதங்களில்‌ முதலாவதாக ரிக்‌ வேதத்தை வைத்ததாலேயே, அதற்கு ஒரு 
ஏற்றம்‌ இருக்கத்தானே வேண்டும்‌ ? யஜுர்‌ வேதத்தில்‌ உள்ள கர்மா, ஸாம 
வேதத்தில்‌ பண்ணப்பட வேண்டிய (ஸாம கானம்‌ இவற்றிற்கும்‌ தாய்ச்சரக்கு 
ரிக்வேத ரிக்குகள்தான்‌. 


கர்மயோகத்தை நன்றாக அமைத்துக்‌ கொடுத்திருப்பது யஜுர்‌ வேதத்தின்‌ 
பெருமை, தர்ச பூர்ண மாஸம்‌, ஸோம யாகம்‌, வாஜபேயம்‌, ராஜஸ*யம்‌, 
அச்வமேதம்‌ முதலான அநேத யக்ஞங்களைப்‌ பற்றியும்‌, பலவிதமான ஸூத்ர 
யாகங்களைப்‌ பற்றியும்‌ விரிவாக நமக்குத்‌ தெரிவிப்பது கிருஷ்ண யஜுஸில்‌ 
உள்ள தைத்ரீய ஸம்ஹிதைதான்‌. அதோடுகூட மந்திரங்களும்‌ இதில்தான்‌ 
வருகின்றன. உதாரணமாக, இப்போது பெரும்பாலும்‌ வழக்கில்‌ சொல்லப்படும்‌ 
' ஸ்ரீ ருத்ரம்‌ ' யஜுர்‌ வேதத்திலிருந்து எடுத்ததுதான்‌. ரிக்‌ வேதத்திலும்‌ 
பஞ்சருத்ரம்‌ என்று ஐந்து ஸ“க்தங்களை எடுத்திருந்தாலும்‌ இன்று ' ஸ்ரீ ருத்ரம்‌ 
என்ற மாத்திரத்தில்‌ யஜுர்‌ வேதத்தில்‌ வருவதைத்தான்‌ 
குறிப்பிடுவதாயிருக்கிறது. இதனால்தான்‌ பரம சாம்பவரான அப்பய தீக்ஷிதர்‌ 
தாம்‌ யஜுர்‌ வேதத்தில்‌ பிறக்காமல்‌ போனதற்காக விசனப்படுகிறார்‌. அவர்‌ 
ஸாம வேதி. 


இன்றைக்கு அதிகம்‌ பேர்‌ அநுஸரிப்பது யஜுர்‌ வேதத்தைத்தான்‌. யஜுர்‌ 
வேதிகள்‌ தான்‌ மெஜாரிட்டி. வடக்கே இருப்பவர்களில்‌ பெரும்பாலோர்‌ சுக்ல 
யஜுர்‌ வேதிகளாகவும்‌, தெற்கத்திக்காரர்களில்‌ பெரும்பாலோர்‌ கிருஷ்ண 
யஜுர்‌ வேதிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. உபாகர்மா (ஆவணி அவிட்டம்‌) என்று 
கவர்மென்டில்‌ லீவ்‌ விடுவதானால்கூட ரிக்வேதிகளுக்கோ, ஸாம 
வேதிகளுக்கோ என்றைக்கு உபாகர்மமோ அன்றைக்கு விடுவதில்லை ; யஜுர்‌ 
உபாகர்மாவுக்குத்தான்‌ லீவ்‌ விடுகிறார்கள்‌. யஜுர்வேதிகள்‌ மெஜாரிட்டியாக 
இருப்பதாலேயே இப்படியாயிருக்கிறது. 


147 


ரிக்‌ வேதத்திலுள்ள ' புருஷ ஸூக்தத்‌ ' திலேயே சில மாறுதல்களோடு யஜுர்‌ 
வேதத்திலும்‌ வருகிறது. இன்று புருஷ ஸூக்தம்‌ என்றால்‌ பொதுவாக 
யாஜுஷமானது யஜுர்‌ வேதத்திலுள்ளது) தான்‌ என்றாயிருக்கிறது. 


அத்வைதிகள்‌ விஷயத்திலும்‌ யஜுர்‌ வேதத்துக்கு ஒரு விசேஷம்‌ இருக்கிறது. 
எந்த ஸித்தாந்தமானாலும்‌ அதற்கு ஸூத்ரம்‌, பாஷ்யம்‌, வார்த்திகம்‌ என்ற 
மூன்று இருக்கவேண்டுமென்பது வித்வான்‌௧ள்‌ சொல்வார்கள்‌. ஸூத்ரம்‌ 
என்பது ஸித்தாந்ததத்தை ரத்தினச்‌ சுருக்கமாகச்‌ சொல்வது. பாஷ்யம்‌ என்பது 
அதற்கு விரிவுரை. இந்த விரிவுரையையும்‌ ஸாங்கோபாங்கமாக விஸ்தரித்து 
விளக்குவதுதான்‌ வார்த்திகம்‌. அத்வைத ஸித்தாந்தத்தில்‌ " வார்த்திககாரர்‌ " 
என்றால்‌ ஸுரேச்வராச்சார்யாள்‌ என்பவரையே குறிக்கும்‌. அவர்‌ எந்த 
பாஷ்யத்துக்கு வார்த்திகம்‌ செய்தார்‌ ? உபநிஷத்துக்களை ஸு த்தரத்தின்‌ 
ஸ்தானத்தில்‌ வைத்தால்‌, ஆசார்யாள்‌ (சங்கரர்‌ அந்த உபநிஷத்துக்களுக்கு 
பாஷ்யம்‌ பண்ணினார்‌. பிரம்ம ஸூத்ரம்‌ என்பதற்கும்‌ பாஷ்யம்‌ செய்தார்‌. 
இந்த பாஷ்யங்களை மேலும்‌ விளக்கியே ஆசார்யாளின்‌ நேர்‌ சிஷ்யரான 
ஸுரேச்வரர்‌ வார்த்திகம்‌ எழுதினார்‌. அப்படி எழுதும்போது, அப்படி 


எழுதும்போது, ஆசார்யாள்‌ செய்த பத்து உபநிஷத பாஷ்யங்களையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, அவற்றில்‌ இரண்டை மட்டுமே எடுத்துக்‌ கொண்டு, அவற்றுக்கு 
வார்த்திகம்‌ எழுதினார்‌. அந்த இரண்டு, தைத்ரீய உபநிஷத்தும்‌, 
பிருஹதாரண்ய உபநிஷத்தும்‌ ஆகும்‌. இவற்றில்‌ தைத்திரீய உபநிஷத்தும்‌, 
பிருஹதாரண்ய உபநிஷத்தும்‌ ஆகும்‌. இவற்றில்‌ தைத்திரீயம்‌ கிருஷ்ண 
யஜுஸளைச்‌ சேர்ந்தது ; பிருஹதாரண்யகம்‌ சுக்ல யஜுஸைச்‌ சேரந்தது. ஆக 
இரண்டுமே யஜுர்‌ வேதம்தான்‌. 


தசோபநிஷத்துக்கள்‌ என்கிற முக்கியமான பத்து உபநிஷத்துக்களில்‌ 
முதலாவதான ' ஈசாவாஸ்யம்‌ ', முடிவான ' ப்ருஹதாரண்யகம்‌ ' சுக்ல 
யஜுஸைச்‌ சேர்ந்தது. ஆக இரண்டுமே யஜுர்‌ வேதம்தான்‌. 

தசோபநிஷத்துக்கள்தான்‌ என்கிற முக்கியமான பத்து உபநிஷத்துக்களில்‌ 
முதலாவதான ' ஈசாவாஸயம்‌ ' முடிவான 'ப்ருஹதாரண்யகம்‌ ' இரண்டுமே 


சுக்ல யஜுர்‌ வேதத்தில்‌ உள்ளவையே என்பதும்‌ இந்த வேதத்துக்கு ஒரு 
பெருமை. 


ஸாமம்‌ என்றால்‌ மனஸை சாந்தப்படுவது, சந்தோஷப்‌ படுத்துவது என்று 
அர்த்தம்‌. ஸாம-தான-பேத-தண்டம்‌ என்கிறபோது, முதலில்‌ எதிரியைக்கூட 
அன்பினாலே ஸ்நேஹிதமாக்கிக்‌ கொள்வதற்கு ' ஸாமம்‌ ' என்று பெயர்‌ 
இருக்கிறது. இப்படி தேவ சக்திகளையும்‌ பரமாத்மாவையும்‌ நமக்கு 
அந்நியோந்நியமாகப்‌ பண்ணித்தருவது ஸாம வேதம்‌. ஒருத்தரை 
சந்தோஷப்படுத்த என்ன வழி? ஸ்தோத்திரம்‌ செய்தால்‌ அது 
சந்தோஷப்படுத்துகிறது. அல்லது பாட்டு பாடினால்‌ சந்தோஷப்படுத்துகிறது. 
ஸ்தோத்திரத்தையே பாட்டாகவும்‌ கானம்‌ செய்து விட்டால்‌ இரட்டிப்பு 
ஸந்தோஷம்‌ உண்டாக்கும்‌ அல்லவா? இம்மாதிரிதான்‌ ரிக்‌ வேதத்தில்‌ 
ஸ்துதிகளாக இருக்கப்பட்ட மந்திரங்களில்‌ பலவற்றையே ஸாம்‌ கானமாக 
ஆக்கித்‌ தருவது ஸாம வேதம்‌. ரிக்‌ வேத மந்திரமேதான்‌. ஆனால்‌ ரிக்கில்‌ 
முன்னே சொன்ன உதாத்தம்‌, அநுதாத்தம்‌ முதலான ஸ்வரங்கள்‌ மட்டுமே 
இருக்க ஸாமத்திலோ கானமாகவோ அவற்றை நீட்டிப்‌ பாட விதிகள்‌ 
செய்திருக்கிறது. பிற்பாடு உண்டான ஸப்த ஸ்வர ஸங்கீதத்துக்கு மூலம்‌ 
ஸாம்‌ கானம்தான்‌. ஸாமகானத்தினால்‌ ஸகல தேவதைகளும்‌ Hஏஈ அடைந்து 
விடுகிறார்கள்‌. யக்ஞங்களில்‌ ஆஹ$தி தருவது மட்டுமின்றி, உத்காதா 
என்பவர்‌ ஸாம கானம்‌ பண்ணுவதாலேயே தேவதாநுக்கிரஹம்‌ ஸித்திக்கிறது. 


ஸோம யக்ஞங்கள்‌ என்பதாக, ஸோம ரஸத்தைப்‌ பிழிந்து ஆஹ$தி 
கொடுத்துப்‌ பண்ணுகிற யக்ஞங்களுக்கு ஸாமகானம்‌ ரொம்ப முக்கியமாகும்‌. 


ரிக்வேத மந்திரங்களேதான்‌ என்றாலும்‌, ஆத்ம சிரேயஸையும்‌ தேவதா 
ப்ரீதியையும்‌ விசேஷமாக அளிக்க வல்ல கானரூபத்தில்‌ 
அமைந்துவிட்டதால்‌, ஸாம வேதத்துக்குத்‌ தனிச்‌ சிறப்பு சொல்லப்படுகிறது. 
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, கீதையில்‌ ” வேதானாம்‌ ஸாமவேகதோஸ்மி " 
என்கிறார்‌. " வேதங்களுக்குள்‌ ஸாமவேதமாக இருக்கிறேன்‌ என்கிறார்‌. 

வேதங்களுக்குள்‌ ஸாமவேதமாக இருக்கிறேன்‌ என்கிறார்‌. நல்லது, கெட்டது 


எல்லாமே அவர்தான்‌. இருந்தாலும்‌ தன்னுடைய தெய்வீகம்‌ விசேஷமாகப்‌ 


149 


பிரகாசிக்கிற இடங்களை அர்ஜுனனுக்குச்‌ சொல்லிக்‌ கொண்டு வரும்‌ போது, 
ஸாம வேதத்தையே குறிப்பிட்டுச்‌ சொல்லியிருக்கிறார்‌. அம்பாளுக்கு " ஸாம 
கான ப்ரியா " என்றே லலிதா ஸஹஸ்ர நாமத்தில்‌ ஒரு பேர்‌ வருகிறது. ' 
ரிக்வேத ப்ரியா ' 'யஜுர்வேத ப்ரியா ' என்று இல்லை. சியாம சாஸ்திரிகளும்‌ 
' ஸாம கான விநோதினி " என்று மீனாக்ஷியைப்‌ பாடியிருக்கிறார்‌. சிவ 


அஷ்டோத்திரத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, அங்கேயும்‌ ” ஸாம ப்ரியாய நம :" 
என்று வருகிறது. ' சந்தேக சாமம்‌ ஒதும்‌ வாயான்‌ ' என்று தேவாரமும்‌ 


போற்றுகிறது. ஈச்வரன்‌, அம்பாள்‌, விஷ்ணு என்ர மூன்று பேரையும்‌ ரத்ன 
த்ரயம்‌ என்பதாக, தேவதைகளின்‌ உச்சஸ்தானத்தில்‌ இருக்கப்பட்ட 
வர்களென்று அப்பய தீக்ஷிதர்‌ நிர்த்தாரணம்‌ பண்ணியிருக்கிறார்‌ நிலை 
நாட்டியிருக்கிறார்‌ . அப்படிப்பட்ட மூவருக்கும்‌ ஸாம வேத ஸம்பந்தமே 
விசேஷமாகச்‌ சொல்லியிருக்கிறது. 


அதர்வன்‌ என்றால்‌ புரோஹிதர்‌ என்று அர்த்தம்‌. அந்தப்‌ பெயரிலேயே ஒரு K5 
இருந்தார்‌. அதர்வா என்ற அந்த ரிஷியின்‌ மூலம்‌ பிரகாசமானது அதர்வ 
வேதம்‌. அதிலே பலவிதமான ஆபத்துக்களைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்கும்‌, 
சத்ருக்களை அழிப்பதற்கும்‌ மந்திரங்கள்‌ இருக்கின்றன. ப்ரோஸ்‌, பொயட்ரி 
இரண்டும்‌ கலந்து இருக்கின்றன. மற்ற வேத மந்திரங்களுக்கும்‌ இந்த 
பிரயோஜனம்‌ உண்டு. ஆனால்‌ மற்ற வேதங்களில்‌ இல்லாத அநேக 
தேவதைகள்‌, இன்னம்‌ கோரமான பல வித ஆவிகள்‌ இவற்றைக்‌ குறித்தும்‌ 
மந்திரங்கள்‌ அதர்வத்தில்தான்‌ இருக்கின்றன. மாந்திரீகம்‌ என்று இப்போது 
சொல்கிற அநேக விஷயங்கள்‌ அதர்வ வேதத்திலிருந்து வந்தவைதான்‌. 

ரொம்ப உயர்ந்த தத்வங்களைக்‌ கொண்ட மந்திரங்களும்‌ அதர்வத்தில்‌ 
இருக்கின்றன. லோகத்தில்‌ இருக்கப்பட்ட ஸ்ருஷ்டி விசித்ரத்தை எல்லாம்‌ 
கொண்டாடுகிற ' ப்ருத்வீ ஸ”க்தம்‌ ' இந்த வேதத்தில்‌ தான்‌ வருகிறது. 

யக்ஞசத்தை மேற்பார்வை இடுகிற பிரம்மாவை அதர்வ வேதத்துக்குப்‌ 
பிரதிநிதியாகச்‌ சொல்லியிருப்பது இதற்கு ஒரு பெருமை. இதன்‌ ஸம்ஹிதா 
பாகத்தின்‌ அத்யயனம்‌ வடக்கே ரொம்ப ரொம்பத்‌ தேய்ந்து போய்‌ தெற்கே 
அடியோடு இல்லாமல்‌ போய்விட்டாலும்‌ பிரஸித்தமான பத்து 


150 


உபநிஷத்துக்களுக்குள்‌, ' பிரச்னம்‌ ', ' முண்டகம்‌ ', ' மாண்டூக்யம்‌ ', என்ற 
மூன்று உபநிஷத்துக்கள்‌ அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்தனவாகவே உள்ளன. 
முமுகஷ$வானவன்‌ (ஞான சாதகன்‌) மோக்ஷம்‌ பெறுவதற்கு மாண்டூக்ய 
உபநிஷத்‌ ஒன்றே போதும்‌ என்ற வசனம்‌ இருக்கிறது. அப்படிப்பட்ட உபநிஷத்‌ 
அதர்வத்தை சேர்ந்ததாகவே இருக்கிறது. 

பிற்காலத்தில்‌ அதர்வ அத்யயனம்‌ விட்டுப்‌ போனாலும்‌ நீண்ட காலம்‌ அது 
வழக்கில்‌ இருந்திருக்கிறது என்று கல்வெட்டுக்களிலிருந்து தெரிகிறது. 
திண்டிவனத்திற்குப்‌ பக்கத்தில்‌ பேரணிக்குக்‌ கிட்டே எண்ணாயிரம்‌ என்ற 
ஊரிலும்‌, காஞ்சீபுரத்திற்குப்‌ பக்கத்திலுள்ள வாலாஜாபாத்‌ ஸமீபத்திலேயும்‌ 
கிடைத்திருக்கிற கல்வெட்டுக்களில்‌, ஆங்காங்கே இருந்த பெரிய 
வித்யாசாலைகளைப்‌ பற்றித்‌ தகவல்கள்‌ இருக்கின்றன. இவற்றைப்‌ 
பார்த்தால்‌, பிற்காலச்‌ சோழர்‌ ஆட்சி காலத்திலுங்கூடத்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ 
அதர்வ வேத அத்யயனம்‌ இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. 


வடக்கே ஒரிஸாவில்‌ இருக்கும்‌ பிராமணர்களில்‌ பதினெட்டுப்‌ பிரிவுகள்‌ 
உள்ளன. அவர்களில்‌ 'ஆதர்வணிகர்‌' என்றே ஒரு பிரிவுக்குப்‌ பெயர்‌. அதர்வ 
வேதிகள்‌ என்பதே இதற்கு அர்த்தம்‌. இப்போதும்‌ குஜராத்‌, ஸெளராஷ்டிரம்‌, 
கோசலம்‌ முதலான தேசங்களில்‌, ரொம்பவும்‌ அபூர்வமாக அதர்வ வேதிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 


மந்திரங்களுக்குள்‌ மஹாமந்திரமாக விளங்கும்‌ காயத்ரி மூன்று வேத ஸாரம்‌ 
என்று கருதபபடுகிறது. மூன்று வேதம்‌ என்பதால்‌ இங்கே அதர்வத்தை 
சேர்க்கவில்லை என்றாகிறது. இதனால்‌ அதர்வ வேதத்தை அத்யயனம்‌ 


பண்ணுமுன்‌ புனருபனயனம்‌ (இரண்டாம்‌ முறை பூணூல்‌ கல்யாணம்‌) 


பண்ணவேண்டும்‌ என்ற அபிப்ராயமும்‌ இருக்கிறது. பொதுவாக 
பிரம்மோபதேசத்தில்‌ உபதேசிக்கப்படும்‌ காயத்ரிக்கு "த்ரிபதா காயத்ரி" என்று 
பெயர்‌. அது மூன்று பாதம்‌ உடையதாக இருப்பதால்‌ இப்படிப்‌ பெயர்‌. 
ஒவ்வொரு பாதமும்‌ ஒரு வேதத்தின்‌ ஸாரமாகும்‌. அதர்வ வேதத்துக்கு 
வேறு காயத்ரி உண்டு. இப்போது அதர்வ வேதிகள்‌ என்று யாரும்‌ இல்லாத 
போது, அந்த வேதத்தை மற்ற வேதக்காரன்‌ அத்யயனம்‌ பண்ண 


151 


வேண்டுமானால்‌ இன்னொரு முறை உபநயனம்‌ செய்து கொண்டு அதர்வ 
காயத்ரியை உபதேசம்‌ வாங்கிக்‌ கொண்டு, பிறகு அந்த வேதத்தைக்‌ கற்க 
வேண்டும்‌. மற்ற மூன்று வேதங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அந்த மூன்றில்‌ மற்ற 
இரண்டை அத்யயனம்‌ பண்ண வேண்டுமானால்‌, இப்படி புனருபனயனம்‌ 
செய்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால்‌, இந்த த்ரிவேதிகளுக்கும்‌ 
பொதுவாக ஒரே காயத்ரி இருக்கிறது. 


2.24 பொதுவான பெருங்‌ கருத்து 

இப்படி வேதங்கள்‌ பலவாக இருந்தாலும்‌, அதில்‌ ஒவ்வொன்றைச்‌ 
சேர்ந்தவர்களிடையே ஆசாரங்களில்‌ சில வித்தியாஸங்கள்‌ இருந்தாலும்‌, 
எல்லா வேதங்களும்‌ ஒரே லக்ஷயத்தை உடையவைதான்‌. ஸமஸ்த 
லோகத்திற்கும்‌, ஸகல ஜீவ ஐந்துக்களுக்கும்‌ கூஷேமத்தைக்‌ கோருவதும்‌, 
அவனவன்‌ ஆதாமாவை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு, ஸத்ய தத்வத்தோடு 
சாச்வதமாகச்‌ சேர்ந்து விடுவதும்தான்‌ எல்லா வேதங்களுக்கும்‌ பொதுவான 
லக்ஷ்யம்‌. 

வேதங்களில்‌ பொதுவான இன்னொரு பெருமை, 'இது ஒன்றுதான்‌ வழி', 'இது 
ஒன்றுதான்‌ தெய்வம்‌' என்று அது சொல்லாமல்‌, சிரத்தையோடு எந்த 
மார்க்கத்தை அனுஸரித்து, எந்தத்‌ தேவதையை எப்படி உபாஸித்தாலும்‌, 
அதுவே சத்தியமான ஒரு வழியில்‌ கொண்டு விட்டுவிடும்‌ என்பதுதான்‌. 
வேதம்தவிர இந்த மாதிரிப்‌ பல வழிகளை ஆதரித்துப்‌ பேசுகிற மதப்‌ பிரமாண 
நூல்‌ வேறெதுவுமே லோகத்தில்‌ இருக்கவில்லை. தன்‌ வழி ஒன்றே மோட்ச 
மார்க்கம்‌ என்றுதான்‌ அந்தந்த மதத்தின்‌ மூலநூலும்‌ சொல்லும்‌. ஒரே 
ஸத்தியத்தைப்‌ பல பேர்‌ பல தினுசாகக்கண்டு கொள்ளலாம்‌ என்று விசால 
மனப்பான்மையோடு சொல்வது வேதம்‌ மட்டும்தான்‌. 


2.25 பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌ 
இதுவரைக்கும்‌ நான்‌ வேதம்‌ என்று சொன்னதெல்லாம்‌, அநேகமாக ஒரு வேத 
சாகையின்‌ ஸம்ஹிதா பாகத்தைத்தான்‌. ஸம்ஹிதைதான்‌ வேதத்தின்‌ ஈரா 


tt . இதைத்‌ தவிர, ஒவ்வொரு வேதத்திலும்‌ ப்ராஹ்மணம்‌ என்று ஒரு 
பாகமும்‌, ஆரண்யகம்‌ என்று ஒரு பாகமும்‌ உண்டு. 


ப்ராஹ்மணம்‌ என்ற பாகத்தில்‌ வைதிகமான கர்மாக்கள்‌ இன்னின்ன வென்று 
விதிக்கப்படுகின்றன. அவற்றை இப்படி இப்படிச்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
அவற்றில்‌ விளக்கியிருக்கிறது. வேத ஸம்ஹிதையில்‌ வருகிற மந்திரங்களை 
யக்ஞம்‌ என்ற காரியமாக்குகிறபோது இன்னின்ன வார்த்தைக்கு இப்படி 
அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ பிராம்மணத்தில்‌ 
சொல்லியிருக்கும்‌. யக்ஞாதி கர்மாக்களைப்‌ பண்ணுவதற்கு இவை ௦ப/06-0௦01 
என்றும்‌ சொல்லலாம்‌. 

ஆரண்யகம்‌ என்பதில்‌ 'ஆரண்ய'என்ற வார்த்தை இருக்கிறது. 
தண்டகாரண்யம்‌, வேதாரண்யம்‌ என்றெல்லாம்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. 
அரண்யம்‌ என்றால்‌ காடு. வேத ஸும்ஹிதையிலோ, பிராம்மணத்திலோ 


"விட்டை விட்டுக்‌ காட்டுக்குப்‌ போ"என்று சொல்லியிருக்கவில்லை. வீட்டிலே 


வாழ்ந்து கொண்டு கிருஹஸ்த தர்மத்தை (இல்லற வாழ்நெறியை நடத்திக்‌ 
கொண்டு வரும்போது பண்ண வேண்டியதுதான்‌ யக்ஞம்‌ முதலான வைதிக 
கர்மாநுஷ்டானங்கள்‌. ஆனால்‌, இவற்றால்‌ சித்த சுத்தி ஏற்பட்டபின்‌, 
காட்டுக்குப்‌ போய்‌ மூக்கைப்‌ பிடித்துக்‌ கொண்டு உட்காரத்தான்‌ வேண்டும்‌. 
அதற்கான பக்குவத்தை அடைவதற்குத்தான்‌ அத்யயனமும்‌, யக்ஞ 
கர்மானுஷ்டானமும்‌ பூர்வாங்கம்‌. காட்டுக்கு ஒடுவதற்குத்‌ தயார்‌ 
பண்ணுவதுதான்‌ ஆரண்யகம்‌. 


ஸம்ஹிதையில்‌ மந்திரமாகவும்‌, பிராம்மணத்தில்‌ கர்மாவாகவும்‌ இருப்பதன்‌ 
தத்வார்த்தம்‌ என்னவோ, உள்பொருள்‌ என்னவோ அந்த ஸித்தாந்தங்களை, 
ஃபிலாஸபியை, விளக்குவதற்கே ஆரண்யகங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. மறை 
பொருளாகவும்‌, உருவகமாகவும்‌ வேதத்தில்‌ சொல்லியிருப்பதை ஆரண்யகம்‌ 
விண்டு விளக்கும்‌. யாகம்‌ பண்ணுவதைவிட அதன்‌ உள்ளர்த்தத்தை 
விசாரணை செய்வதுதான்‌ ஆரண்யகங்களுக்கு முக்கியம்‌. காட்டிலே 
(ஆரண்யகங்களிலே) ஆசிரமவாஸிகள்‌ சேர்ந்து பண்ணின இப்படிப்பட்ட 
ஆராய்ச்சிகள்‌ ரூபமாகவே ஆரண்யகங்களை இக்கால அறிவாளிகள்‌ 
153 


கருதுகிறார்கள்‌. ஆரண்யகமாகவும்‌ உபநிஷத்தாகவும்‌ சேர்ந்து இருக்கப்பட்ட 
ப்ருஹதாரண்யக உபநிஷத்‌, அச்வமேத யாகத்தைப்‌ பற்ரிய இப்படிப்பட்ட தத்வ 
விளக்கத்தோடுதான்‌ ஆரம்பிக்கிறது. 


2.26 உபநிஷதங்கள்‌ 

இந்த ஆரண்யகங்களுக்கு முடிவிலேதான்‌ உபநிஷதங்கள்‌ வருகின்றன. 
ஸம்ஹிதை மரம்‌ என்றால்‌, அதற்கு பிரமாணம்‌ பூ, ஆரண்யகம்‌ காய்‌, 
உபநிஷந்தான்‌ முடிவான பழம்‌ (பலம்‌-பலன்‌) . ஞானமார்க்கத்திலே ஜீவாத்ம 
பரமாத்ம அபேதத்தை ஸாதித்துக்‌ கொடுப்பதற்காக ஏற்பட்ட நேர்‌ ஸாதனம்‌ 
உபநிஷத்துதான்‌. இதில்‌ நம்மைச்‌ சேர்ப்பதற்கே ஸம்ஹிதையும்‌, 
பிராம்மணமும்‌ ஆரண்யகமும்‌ இருக்கின்றன. உபநிஷத்துக்களில்‌ பலதரப்பட்ட 
வித்யைகள்‌, யக்ஞங்கள்‌, தேவதா உபாஸனைகள்‌ அங்கங்கே 
சொல்லியிருந்தாலும்‌, முக்கியமாக அது தத்வ விசாரம்தான்‌. கர்மா எல்லாம்‌ 


விட்டுப்‌ போகிற நிலையைச்‌ சொல்வதுதான்‌ உபநிஷதங்களின்‌ பரம 
தாத்பரியம்‌. இதை வைத்துத்தான்‌ வேதத்தையே கர்மகாண்டம்‌, என்று 


இரண்டாக பிரித்திருக்கிறது. இதையே (முறையே, பூர்வ மீமாம்ஸை, உத்தர 
மீமாம்ஸை என்று சொல்வதுண்டு. 


கர்ம காண்டத்தை ஆராய்ச்சி பண்ணி, அதுவே முடிந்த முடிவான பலன்‌ 
என்று ஜைமினி மஹரிஷி செய்திருக்கிற சாஸ்திரத்துக்குப்‌ "பூர்வ 
மீமாம்ஸை" என்று பெயர்‌ இம்மாதிரியே ஞானகாண்டத்தை விஸாரித்து 
அதையே பரம தாத்பரியமாக முடிவு பண்ணி, வியாஸர்‌ செய்த பிரம்ம 
ஸூத்ரம்‌ "உத்தர மீமாம்ஸை" எனப்படுகிறது. கர்ம காண்டத்தோடு 
பார்க்கும்போது, உபநிஷத்‌ பாகமான ஞானகாண்டம்‌ ரொம்பச்‌ சின்னதுதான்‌. 
இதற்கேற்பவே ஜைமினி ஸூத்ரம்‌ ஆயிரம்‌ ஸெக்‌ ஷன்‌ கொண்ட, "ஸஹஸ்ர 
அதிகரணியாகவும்‌, பிரம்ம ஸு த்ரம்‌ இருநூறுக்கும்‌ குறைவான 
அதிகாரணமுள்ளதாகவும்‌ இருக்கின்றன. ஒரு விருக்ஷத்தில்‌ இலைகள்‌ 
நிறைய இருந்தாலும்‌ புஷ்பமும்‌ பழமும்‌ கொஞ்சமாகவே இருக்கிறார்போல்‌, 
வேத விருக்ஷத்தில்‌ கர்மகாண்டம்‌ நிறையவாகவும்‌, உபநிஷத்‌ பாகம்‌ 
கொஞ்சமாகவும்‌ இருக்கிறது. 


உபநிஷத்தின்‌ தத்வ விசாரம்‌ என்பது இதர தேசங்களில்‌ ஃ.பிலாஸஃபிகாரர்கள்‌ 
புத்தி பூர்வமாக ரொம்பவும்‌ ஆழமாக ஸத்யத்தை ஆராய்கிற மாதிரி மட்டும்‌ 
முடிந்து விடவில்லை. புத்தியினால்‌ ஆராய்ந்ததை அநுபவத்தில்‌ தெரிந்து 
கொள்வதுதான்‌ முக்கியம்‌. ஹல்வா தித்திக்கிறது என்று தெரிந்து கொண்டால்‌ 
மட்டும்‌ என்ன பிரயோஜனம்‌? அதைச்‌ சாப்பாடுத்‌ தித்திப்பை அநுபவிக்க 
வேண்டும்‌. மற்ற ஃபிலாஸஃபிகளுக்கு இல்லாமல்‌ உபநிஷதங்களுக்கு 
மாத்திரம்‌ இருக்கிற பெருமை, அது மந்திராக்ஷரங்களைக்‌ கொண்டதாதலால்‌ 
எந்த தத்வங்களைச்‌ சொல்கிறதோ அதை மந்திர சப்தத்தின்‌ சக்தியால்‌ 
அநுபவத்துக்குக்‌ கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. மற்ற தேசத்து 
ஃபிலாஸஃபிகள்‌ போல்‌ வெறும்‌ அறிவாராய்ச்சியாக அதை அநுபவத்தில்‌ 
உறைக்கும்படியாகப்‌ பண்ணுவதற்கு எப்பேர்ப்பட்ட வாழ்முறை வேண்டுமோ 


அப்பேர்ப்பட்ட தர்மங்கள்‌ நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வேதத்தின்‌ 


கர்மகாண்டம்‌ சொல்லியிருக்கிறது. அதன்படி வாழ்ந்து, தன்னைச்‌ சுத்தப்‌ 
படுத்திக்‌ கொண்டு, அப்புறம்‌ கர்மாக்களை விட்டுவிட்டு, இந்த 
உபநிஷத்துக்களை ஒருத்தன்‌ அநுஸந்தானம்‌ பண்ணும்போது, அதிலுள்ள 
தத்‌ வங்கள்‌ வெறும்‌ புத்திவாதமாக இல்லாமல்‌ அவனுடைய 
அநுஷ்டானத்திலேயே ஜீவனோடு பிரகாசிக்கின்றன. இந்த 
தத்‌ வங்களுக்கெல்லாம்‌ உச்சியில்தான்‌ ஜீவப்‌ பிரம்ம அபேதம்‌ இருக்கிறது. 


பரமாத்மாவும்‌ ஜீவாத்மாவும்‌ இரண்டறக்‌ கலக்கும்‌ அந்த உச்சஸ்தானத்தைப்‌ 
பிடிப்பதற்காகத்தான்‌, ஸகல கர்மாக்களால்‌ பக்குவம்‌ பெற்ற ஒருத்தன்‌, ஸகல 
கர்மங்களையும்‌ விட்டுவிட்டு ஸந்நியாஸம்‌ வாங்கி கொள்வது. அப்படி 
வாங்கி கொள்கிற ஸமயத்தில்‌ அவனுக்கு மஹா வாக்யங்கள்‌ என்று நாலு 
மந்திரங்கள்‌ உபதேசிக்கப்‌ படுகின்றன. இந்த நாலும்‌ ஜீவப்பிரம்ம அபேதத்தைச்‌ 
சொல்லுபவையே. அவற்றை மனனம்‌ பண்ணி, நிதித்யாஸனம்‌ என்ற 
பெயரில்‌ ஆழ்ந்து தியானம்‌ செய்தால்‌, அபேத நிலை பிரத்யக்ஷமாகவே 
ஸித்தித்து விடும்‌. இப்படிப்பட்ட நாலு மஹாவாக்கியங்களும்‌ நாலு 
உபநிஷத்துக்களில்தான்‌ இருக்கின்றன. எத்தனையோ கர்மா, தினுசு தினுசான 
பிரார்த்தனை, வாழ்க்கை விதிகள்‌ எல்லாம்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌ 
முதலான பாகங்களில்‌ இருந்தாலும்‌, முடிந்த முடிவாகப்‌ பரம லக்ஷயத்தைப்‌ 


155 


பிடிக்க வேண்டும்‌ என்று வருகிறபோது, அதை ஸாதித்துக்‌ கொடுப்பதாக 
இருப்பது உபநிஷத்‌ மஹாவாக்கியங்கள்தான்‌ . 


"உயர்ந்த அநுபவ ஞானமேதான்‌ பிரம்மம்‌'என்ற தாத்பரியத்தில்‌ ஐதரேய 
உபநிஷத்தில்‌ ஒரு மஹாவாக்கியம்‌ இருக்கிறது. இது ரிக்வேதத்தைச்‌ சேர்ந்த 
உபநிஷத்து. "நான்‌ பிரம்மமாக இருக்கிறேன்‌"எனறு அர்த்தமுள்ள ஒரு 
மஹாவாக்கியம்‌ ப்ருஹதாரண்யக உபநிஷத்தில்‌ வருகிறது. இது யஜுர்‌ 
வேதத்தைச்‌ சேர்ந்தது. "நீயும்‌ பரமாத்மாவும்‌ ஒன்றுதான்‌" என்று சிஷ்யனுக்கு 
குரு உபதேசிக்கிற ரூபத்தில்‌ சாந்தோக்ய உபநிஷத்திலே ஒரு மஹா 
வாக்கியம்‌ இருக்கிறது. இதுதான்‌ ஸாம வேதத்துக்கான மகா வாக்கியம்‌. 
இந்த ஆத்மா என்பது பிரம்மமேதான்‌ என்று சொல்கிற மஹாவாக்யம்‌, 
மாண்டூக்ய உபநிஷத்தில்‌ வருகிறது. இது அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்த 
உபநிஷத்துக்களிலேயே வருகின்றன. 


ஆசார்யாள்‌, கடைசியில்‌ உபதேச ஸாரமாகச்‌ சொன்ன "ஸோபான 
பஞ்சகாத்தில்‌, வேதத்தை (ஸம்ஹிதையை அத்யயனம்‌ பண்ணுங்கள்‌, அதில்‌ 
(பிராம்மணத்தில்‌) சொல்லியுள்ள எல்லா கர்மாக்களையும்‌ பண்ணுங்கள்‌ என்று 
ஆரம்பித்து, இந்த மஹாவாக்யங்களில்‌ உபதேசம்‌ வாங்கிக்‌ கொண்டு, 


அவற்றையே அநுஸந்தானம்‌ செய்து பிரம்ம பாவத்தை அடையுங்கள்‌ என்று 
முடிக்கிறார்‌. 


அத்தனை வேதங்களுக்கும்‌ முடிவான நிலை உபநிஷத்தில்‌ சொன்னதுதான்‌. 
உபநிஷத்துக்களுக்கே "வேதாந்தம்‌"என்ற பெயர்‌ இருக்கிறது. அந்தம்‌ என்றால்‌ 
முடிவு;வேதத்துக்கு அந்தமாக இருப்பது வேதாந்தம்‌. 


உபநிஷத்துக்கள்‌ இரண்டு விதத்தில்‌ வேதத்துக்கு முடிவாக இருக்கின்றன. 
ஒவ்வொரு சாகையை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ முதலில்‌ ஸம்ஹிதை, 
அப்புறம்‌ பிராம்மணம்‌, பிறகு ஆரண்யகம்‌ என்று வந்து, அந்த ஆரண்யகத்தின்‌ 
கடைசியில்‌ உபநிஷத்து வருகிறது. அதனால்‌ ஒவ்வொரு சாகைக்கும்‌ 
முடிவாக இருக்கிறது. அதோடுகூட வேதங்கள்‌ சொல்லும்‌ தாத்பரியத்துக்கும்‌ 
முடவாக, லக்ஷயமாக இருப்பது உபநிஷத்துக்கள்தான்‌. இப்படியாக 
புஸ்தகங்களில்‌ அமைப்பு ( லாச ௦4 tஸt5) , தாத்பரியம்‌ என்ற இரண்டு 


156 


விதத்திலும்‌ வேதங்களுக்கு முடிவாக இருப்பவை உபநிஷத்துக்கள்‌. ஊருக்குக்‌ 
கோயில்‌, கோயிலுக்குக்‌ கோபுரம்‌, கோபுரத்துக்கு சிகரம்‌ என்று 
உயர்ந்துகொண்டே போகிற மாதிரி, நம்முடைய தத்துவங்களுக்கு சிகரமாக, 
வேத முடிவாக இருப்பது உபநிஷத்துக்களே. 

'உப-நி-ஸத' என்றால்‌ பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வது என்று அர்த்தம்‌. 
சிஷ்யனை இப்படி உட்கார்த்திவைத்துக்‌ கொண்டு குருவானவர்‌ செய்த 
உபதேசம்தான்‌ உபநிஷத்துக்கள்‌. பிரம்மத்துக்குப்‌ பக்கத்திலேயே போய்ச்‌ 
சேரும்படியாகச்‌ செய்வது என்றும்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 
உபநயனம்‌ என்றால்‌, 'குருவிடம்‌ கொண்டுவிடுவது', 'பரமாத்மாவிடம்‌ 
கொண்டு விடுவது' என்று இரண்டு விதமாகவும்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள 
இருப்பதுபோல, உபநிஷத்‌ என்றாலும்‌ இப்படி இரட்டைப்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. 


பக்கத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு செய்கிற உபதேசம்‌ என்றால்‌. அது 
ரஹஸ்யமானது என்று அர்த்தம்‌. மதிப்புத்‌ தெரியாத அபக்குவிகளுக்கு அது 
சொல்லத்‌ தக்கதல்ல. இதனால்தான்‌ உபநிஷத்துக்களுக்குள்ளேயே கதா 
பாகங்களாக இல்லாமல்‌ ரொம்பவும்‌ ஸு*க்ஷமமான தத்தவங்களைச்‌ 
சொல்கிறபோது, 'இது உபநிஷத்‌, இது உபநிஷத்‌'என்று குறிப்பிட்டுச்‌ 
சொல்லியிருக்கும்‌. வேதத்தில்‌ மறை பொருளாக இருக்க வேண்டியவற்றை 
'ரஹஸ்யம்‌' என்பார்கள்‌. வேதாந்தமான உபநிஷத்தில்‌ அப்படிப்பட்ட 
ரஹஸ்யங்களையே 'உபநிஷத்‌'என்று சொல்லியிருக்கும்‌. 


2.27 பிரம்ம எத்ரம்‌ 
ஒவ்வொரு ஸித்தாந்தந்துக்கும்‌ எஃூத்ரம்‌, பாஷ்யம்‌, வார்த்திகம்‌ என்ற 


மூன்று உண்டு என்று சொன்னேன்‌. இப்போது நம்‌ தேசத்திலிருக்கப்பட்ட 

சங்கரர்‌, ராமாநுஜர்‌, மத்வர்‌, ஸ்ரீகண்டர்‌ (சைவ சம்பிரதாய ஆசாரியர்‌) 

முதலியவர்களின்‌ ஸித்தாந்தங்களுக்கெல்லாம்‌ வேதாந்த மதங்கள்‌ என்றே 

பொதுப்பெயர்‌. இந்த ஆசார்யர்கள்‌ எல்லோருமே உபநிஷத்துக்களில்‌ தங்கள்‌ 

தங்கள்‌ கொள்கையைத்தான்‌ சொல்லியருக்கிறது என்று அர்த்தம்‌ 

காட்டுகிறார்கள்‌. உபநிஷத்துக்களில்‌ பத்தை முக்கியமாக எடுத்து 
157 


அவற்றுக்குத்‌ தங்கள்‌ ஸித்தாந்தப்‌ பிரகாரம்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
அதனால்‌ வேதாந்த மதத்துக்கு எுத்ரத்தின்‌ ஸ்தானத்தில்‌ 
உபநிஷத்துக்களையே சொல்ல வேண்டும்‌. "ஸ்தானத்தில்‌"தான்‌;வாஸ்தவமாக 
உபநிஷத்துக்கள்‌ ஸு த்ர ரூபத்தில்‌ இல்லை. 

ஸுூத்ரம்‌ என்றால்‌ எப்படியிருக்க வேண்டும்‌? ரொம்ப ரொம்பச்‌ சுருக்கமாகத்‌ 
தத்வங்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டே போக வேண்டும்‌. மினிமம்‌ (அதம 
பக்ஷமான) வார்த்தைகளில்‌ சொல்லிக்‌ கொண்டு போகிறதை (Aறhori௱- 
என்பதை) த்‌ தான்‌ எ0ூத்திரம்‌ என்பது என்று சொல்லமுடியாது. ஆனாலும்‌ 
வேதாந்த ஸம்பிரதாயங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ ஆதார நூலாக (68516 text - 
ஆக) ஒரு அசல்‌ ஸூத்ர புஸ்தகமும்‌ இருக்கிறது. அதுதான்‌ ப்ரஹ்ம 
ஸூத்ரம்‌ என்பது. 

ப்ரஹ்ம ஸு*த்ரத்துக்கு ஒவ்வொரு ஸம்பிரதாயத்தை ஒட்டியும்‌ பாஷ்யம்‌ 
உண்டு. இந்த பிரம்ம ஸூத்ரம்‌ என்பது என்னவென்றால்‌, உபநிஷத்துக்களில்‌ 
சொல்லியிருக்கிற தத்வங்களின்‌ ஸாரத்தை ரத்தினச்‌ சுருக்கமாக ஸூத்ர 


ரூபத்தில்‌ வியாஸ மஹரிஷி எடுத்துச்‌ சொல்லியிருப்பதுதான்‌. பதரி என்னும்‌ 
இலந்தை மரத்தடியில்‌ இருந்ததால்‌, வியாசருக்கு பாதராயணர்‌ என்றும்‌ ஒரு 
பேர்‌ உண்டு. அதனால்‌, இதற்கு பாதராயண எூூத்ரம்‌ என்ற பெயரும்‌ 
இருக்கிறது. 


ஜீவன்‌ யார்‌?அவன்‌ வாழ்கிற ஜகத்‌ என்பது என்ன?இதற்கெல்லாம்‌ காரணமான 
ஸத்ய தத்துவம்‌ என்ன?என்கிற மூன்று விஷயங்களை முக்கியமாக 
விசாரிக்கும்‌ வேதாந்த ஸம்பிரதாயங்களுக்கெல்லாம்‌ ஆதார நூலாக பிரம்ம 
ஸூத்ரம்‌ இருக்கிறது. ஆனால்‌ அதுவும்‌ வியாஸரின்‌ சொந்த 
அபிப்ராயங்களைச்‌ சொல்வதல்ல. ஏற்கெனவே இருந்த வேதாந்த 
சாஸ்திரமான உபநிஷத்துக்களின்‌ அர்த்தத்தை விசாரித்து வியாஸர்‌ 
பண்ணினதுதான்‌ அது. வேதத்தின்‌ பிற்பகுதியில்‌ வரும்‌ உபநிஷத்தை 
ஆராய்வதால்‌, "உத்தர மீமாம்ஸை" என்று அதற்குப்‌ பேர்‌. 


அதில்‌ ஐந்நூற்றுச்‌ சொச்சம்‌ (555) எூத்ரங்கள்‌ இருக்கின்றன. அந்தப்‌ 
புஸ்தகம்‌ நாலு அத்யாயங்களாகப்‌ பிரிக்கப்‌ பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
அத்யாயமும்‌ நாலு பாகங்களாக இருக்கிறது. மொத்தம்‌ எல்லாவற்றிலும்‌ 
சேர்ந்து, 'அதிகரணம்‌'என்கிற சுமார்‌ இருநூறு (191) ஸெலக்ஷன்கள்‌ 
இருக்கின்றன. 

ஸந்நியாஸ லக்ஷயத்தை முடிவாகச்‌ சொல்வதால்‌ "பிக்ஷூ எ௭0ூத்ரம்‌"என்றும்‌, 
சரீரத்துக்குள்‌ இருக்கிற ஆத்மாவைப்‌ பற்றி விசாரிப்பதால்‌ "சாரீரகம்‌"என்றும்‌ 
பிரம்ம ஸூத்ரத்துக்குப்‌ பெயர்கள்‌ உண்டு. 

ஸூத்ரம்‌ என்றால்‌ கயிறு என்று ஒரு அர்த்தம்‌. மங்கள ஸூத்ரம்‌ என்று 
தாலிக்‌ கயிற்றைச்‌ சொல்கிறோமல்லவா?இந்த அர்த்தத்தை வைத்து 
ஆசார்யாள்‌ தம்முடைய பாஷ்யத்தில்‌ (1.1.2) சிலேடையாகச்‌ சொல்கிறார்‌. 


வேதாந்த வாக்ய குஸும க்ரதனார்த்தத்வாத்‌ ஸூத்ராணாம்‌ வேதம்‌ என்ற 
விருக்ஷத்தில்‌ பூத்த உபநிஷத்‌ புஷ்பங்கள்‌ உதிர உதிரியாக இருந்தால்‌ நாம்‌ 
எப்படி அதை மாலையாகப்‌ போட்டுக்கொள்ள முடியும்‌?அதற்காக உபநிஷத்‌ 
புஷ்பங்களையெல்லாம்‌ ஒன்றாகத்‌ தொடுத்துத்‌ தருகிற கயிறாக இந்த பிரம்ம 
ஸூத்ரம்‌ இருக்கிறது என்று ஆசார்யாள்‌ சொல்கிறார்‌.இன்றைக்கு ஹிந்து 
மதம்‌ என்ற பெயரில்‌ உள்ள எல்லா ஸம்பிரதாயங்களுக்கும்‌ , 
ஸித்தாந்தங்களுக்கும்‌, ஆதாரமான எ0ூத்ரம்‌ பிரம்ம எ௦ூத்ரம என்றால்‌, அந்த 
பிரம்ம ஸூத்ரத்திற்கு ஆதாரமாக இருப்பது உபநிஷத்துக்கள்தான்‌. இதனால்‌ 
தான்‌ வைதிக மதங்களை எல்லாமே "ஒளபநிஷத மதங்கள்‌"என்று சொல்கிற 
வழக்கமும்‌ இருக்கிறது. 


"Vedanta, Vedanta" என்று மேல்நாட்டு அறிவாளிகள்‌ கொண்டாடுவது 
உபநிஷத்துக்களைத்தான்‌. இஹலோகத்தின்‌ அல்ப விஷயங்களை விட்டுக்‌ 
கொஞ்சம்‌ வைராக்யமாக, ஞானமாக யாராவது ஏதாவது சொன்னாலும்‌, 
"என்னடா வேதாந்தம்‌ பேசுகிறாய்‌?" என்றுதான்‌ பொது வழக்கில்‌ 


கேட்கிறோம்‌!அப்படியாக, ஞானத்தைப்‌ பூரணமாக வைத்து இந்த 
உபநிஷத்துக்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 


வேதத்தின்‌ முடிவு என்கிற மாதிரியே வேதத்தை ஒரு புருஷனாகச்‌ 
சொன்னால்‌, அந்த வேத புருஷனுக்கு சிரஸாக இருப்பது உபநிஷத்துக்களே 
என்ற அர்த்தத்தில்‌, அதற்கு 'ச்ருதி சிரஸ்‌'என்றும்‌ பெயர்‌ இருக்கிறது. 'சு (௬) ₹ 
முடி'என்றும்‌, 'மறை முடி' என்றும்‌ தமிழில்‌ பெயர்‌ இருக்கிறது. 


2.28 வேதமும்‌ வேதாந்தமும்‌ முரணானவையா? 
வேதத்தின்‌ கர்மகாண்டத்தில்‌ என்ன காரியங்களை எல்லாம்‌ 
சொல்லியிருக்கிறதோ, அதை எல்லாம்‌ இல்லாமல்‌ பண்ணுவதாக இருக்கிறது 
அதே வேதத்தின்‌ ஞானகாண்டமான உபநிஷத்துகர்ம காண்டத்தில்‌ 
தேவதைகளை உபாஸிக்கச்‌ சொல்லி, அதற்கு ஏகப்பட்ட வழிபாட்டு 
முறைகளைக்‌ கொடுத்துவிட்டு, இங்கே உபநிஷத்தில்‌ அதே வேதம்‌, "தேவ 
பூஜைபண்ணுகிறவன்‌ அசடு, அவன்‌ பசுவுக்கு ஸுமானம்‌"என்று கேலி 
பண்ணுகிறது. 


இது இப்படி ரொம்பவும்‌ விசித்ரமாக இருக்கிறது, ஒரே விதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
என்ன இருக்கிறதோ, அதற்கு முழுக்க மாறாக அதன்‌ முடிவு இருக்கிறது. ஒரு 


பக்கம்‌ கர்ம மயமாகவும்‌, இன்னொரு பக்கம்‌ ஞான மயமாகவும்‌ 
வித்யாஸமாக இருக்கிறது. இந்த வித்யாஸத்தினால்‌, "வேதம்‌"என்றாலே 
கர்மகாண்டம்‌ என்றும்‌, "வேதாந்தம்‌" என்றால்‌ ஞான காண்டமான உபநிஷத்‌ 
என்றும்‌ பிரித்து அர்த்தம்‌ பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறது. 


வேதாந்தத்தைத்தான்‌ கீதையில்‌ பகவான்‌ சொல்லியிருக்கிறார்‌. அவரே அதே 
கீதையில்‌ (கர்மகாண்டமான) வேதத்தைத்‌ திட்டுத்‌ திட்டு என்று திட்டுகிறார்‌. 
புத்தரும்‌, மஹாவீரரும்தான்‌ முதலில்‌ வேதத்தைத்‌ திட்டினார்கள்‌ என்று 
பொதுவில்‌ சொல்கிறார்கள்‌. இது சரியில்லை. ஸாக்ஷ£த்‌ கிருஷ்ண 
பரமாத்மாதான்‌ இவர்களுக்கு முந்தியே வேதத்தை நன்றாக வைதிருக்கிறார்‌. 
ஒரிடத்தில்‌ (11.42-45) "வேதமெல்லாம்‌ ஸத்வ-ரஜோ-தமோ-குண 
ஸம்பந்தமானதுதான்‌. இந்த முக்குணங்களையும்‌ கடந்த நிலையை நி 
அடையவேண்டும்‌" என்று அர்ஜுனனிடம்‌ சொல்கிறார்‌. "காமாத்மாக்களாக 
ஸ்வர்க்கத்தில்‌ ஆசை வைத்து, போகத்தையும்‌ ஜச்வர்யத்தையுமே நினைத்து 
கொண்டு, இந்த வேத கர்மடர்கள்‌ மறுபடி மறுபடி ஜன்மா எடுத்துக்‌ 
160 


கொண்டிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு ஸமாதியில்‌ உண்டாகிற நிச்சயமான 
புத்தி ஏற்படாது"என்றெல்லாம்‌ நிந்திக்கிறார்‌. இன்னோரிடத்தில்‌ ( 6 -48) "வேத 
யக்ஞ அத்யயனங்களால்‌ நான்‌ அடையத்‌ தக்கவனில்லை"என்கிறார்‌. 


வேதம்தான்‌ ஸகல தர்மத்துக்கும்‌ மூலம்‌ என்று இத்தனை நேரம்‌ நான்‌ நீள 
நெடுக அளந்துவிட்டு, இப்போது இப்படிச்‌ சொன்னால்‌ முரணாக இருக்கும்‌! தீர 
விசாரித்துப்‌ பார்த்தால்‌, இதிலே முரணாக ஒன்றும்‌ இல்லை என்று தெரியும்‌. 
சாதாரணமாக நாம்‌ இருக்கப்பட்ட நிலையில்‌, முக்குணங்களையும்‌ கடந்து 
மனஸை ஆடாமல்‌ அசையாமல்‌ நிறுத்தித்‌ தியானம்‌ பண்ணுவது, 
உபநிஷத்தில்‌ சொல்கிற ஆத்மாவின்‌ ஸத்ய நிலையைத்‌ தெரிந்து கொள்வது 
என்றால்‌, துளிக்கூட முடியாமல்தானே இருக்கிறது?அந்த நிலையில்‌ நம்மைக்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கொண்டு சேர்ப்பதற்காகத்தான்‌ வேத 
கர்மாநுஷ்டானங்கள்‌ யாவும்‌ இருக்கின்றன. லோகம்‌ என்பது நிஜம்‌ என்று 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிற வரையில்‌, இதிலே நாம்‌ க்ேமமாக 
இருப்பதற்காகத்‌ தேவதைகளை உபாஸிக்கிறோம்‌. லோகம்‌ நிஜம்‌ என்று 
நினைப்பதால்‌, அந்த லோகத்துக்கும்‌ தேவர்களால்‌ க்ஷேமத்தை உண்டு 


பண்ணுகிறோம்‌. இந்த லோகம்‌ மாதிரியே தேவலோகம்‌ நிஜம்‌, தேவதைகளும்‌ 


நிஜம்‌ என்று வைத்துக்‌ கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம்‌ பண்ணி, 
அவர்களிடமிருந்து பிரத்யுபகாரமாகப்‌ பல நன்மைகளை பெறுகிறோம்‌. இந்த 
லோகத்தில்‌ ஸந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே, 
தேவலோகத்துக்குப்‌ போய்‌ ஸ்வர்க்க போகங்களை அநுபவிக்க 
ஆசைப்படுகிறோம்‌. இதெல்லாம்‌ சரிதான்‌. ஆனால்‌ இதோடேயே 
நின்றுவிட்டால்‌, முக்கியமான லக்ஷயத்தைக்‌ கோட்டை விட்டதாக அல்லவா 
ஆகிவிடுகிறது?வாஸ்தவத்தில்‌ நாம்‌ பரமாத்மாவை சாச்வதமாகச்‌ 
சேர்ந்திருப்பதுதானே லக்ஷயம்‌?அதை விட்டுவிட்டு, மற்றவற்றை மட்டும்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருந்தால்‌ அது அசட்டுத்தனந்தானே? 


நாம்‌ இருக்கிற நிலையில்‌ லோகத்தைப்‌ பொய்யென்று நினைத்துக்‌ கொள்ள 
முடியவில்லை என்பதால்‌, 'சரி, மெய்யென்றுதான்‌ வைத்துக்‌ கொள்‌'என்று 
சொல்லி, லோக கேஷேமத்துக்கான கர்மாக்களை வேதம்‌ கொடுத்திருக்கிறது. 
நாம்‌ உள்ள நிலையில்‌ அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக 


161 


உபாஸிக்க முடியவில்லை என்பதால்‌, அநேகம்‌ தேவதைகளின்‌ 
உபாஸனைகளை அது கொடுத்திருக்கிறது. ஆனால்‌ இப்படிக்‌ கர்மாவும்‌ 
உபாஸனையும்‌ பண்ணும்‌ போதே, லோகமெல்லாம்‌ அடிபட்டுப்போய்‌, 
கர்மாவும்‌ நின்று விடுகிற ஞானநிலை நமக்கு வர வேண்டும்‌;பல 
தேவதைகளை உபாஸிப்பதாக இல்லாமல்‌, பரமாத்மாவுக்கு அன்னியமாக 
நாம்‌ என்றே ஒன்று இல்லை என்று கரைகிற நிலை வரவேண்டும்‌. அதற்கு 
ஆரம்பப்‌ படிகளாக சித்தசுத்தியும்‌, மனஸின்‌ ஜகாக்ரியமும்‌ (ஒருமுனைப்‌ 
பாடும்‌) ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும்‌, உபாஸனைகளையும்‌ 
வேதம்‌ கொடுத்திருக்கிறது என்ற அறிவோடு பண்ண வேண்டும்‌. 
அப்படியில்லாமல்‌, வெறுமே லெளகிகமான க்ேமத்தை உண்டாக்கிக்‌ 
கொள்வது, தேவதைகளிடம்‌ கொடுக்கல்‌ -வாங்கல்‌ வியாபாரம்‌ மாதிரி யக்ஞம்‌ 
கொடுத்து நன்மை பெறுவது என்று இதோடேயே நிறுத்திக்‌ கொண்டால்‌, 
ஸத்ய ஸாக்ஷ£த்காரம்‌ கிடைக்கவே கிடைக்காது. தேவலோகத்துக்குப்‌ 
போனாலும்‌, ஆத்மஸுகம்‌ என்ற ஸத்ய எமாக்ஷ£த்கார ஆனந்தம்‌ அதில்‌ 
கிடைக்காது. மேலும்‌, தேவலோக வாஸமும்‌ நம்‌ புண்ணியம்‌ தீர்ந்தவுடன்‌ 


முடிந்து, நாம்‌ மறுபடி பூலோகத்தில்‌ கர்ப்ப வாஸம்‌ பண்ணுவதற்காகத்‌ 
திரும்பித்தானாக வேண்டும்‌. ஒரு அளவுக்கு நம்‌ இப்போதைய 
மனப்பான்மைக்கு விட்டுக்கொடுத்தும்‌, நம்மை இன்றுள்ள நிலையிலிருந்தே 


சிறுகச்‌ சிறுக (ஏாaபக| -ஆக)ப்‌ பக்குவப்படுத்தவுமே கர்மாவும்‌, உபாஸனையும்‌ 
வேதத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்‌, இதோடேயே 
நின்றுவிடுவேன்‌, மேலே போக மாட்டேன்‌ என்றால்‌, அது தப்பு. 


முதலில்‌ வேத கர்மாநுஷ்டானங்களைப்‌ பண்ண மாட்டேன்‌ என்பதும்‌ தப்பு. 
அப்புறம்‌, அதை ஒருநாளும்‌ விடமாட்டேன்‌ என்பதும்‌ தப்பு. இந்தக்‌ காலத்தில்‌ 
எல்லோரும்‌ முதலிலேயே, யக்ஞமாவது?அத்யயனமாவது? இதெல்லாம்‌ 
வேண்டவே வேண்டாம்‌, நேரே உபநிஷத்துக்குப்‌ போகிறோம்‌ என்கிறார்கள்‌. 
இதனால்‌ புத்தி பூர்வமாக (tellectபa।) உபநிஷத்தைப்‌ பற்றி நிறையப்‌ பேசுகிற 
ஸ்திதிதான்‌ வந்திருக்கிறதே தவிர, அநுபவத்தில்‌ சாந்தர்களாக, 
வைராக்யசாலிகளுக்கு, ஆத்ம ஞானிகளாக யாரும்‌ வரக்காணோம்‌! 
ஆரம்பகாலத்திலேயே அதற்கான ஸாதனைகளான கர்மாநுஷ்டானங்களை 


162 


விட்டுவிட்டதன்‌ கோளாறுதான்‌ இதற்கு காரணம்‌. இதுஒரு விதத்தில்‌ தப்பு 
என்றால்‌ ஞானத்துக்கே வரமாட்டேன்‌ என்று கர்மடர்களாகவே நின்று 


விடுவது, இன்னொரு விதத்தில்‌ தப்பாக இருக்கிறது. 


முதல்‌ கிளாஸ்‌, இரண்டாம்‌ கிளாஸ்‌ என்று ஒவ்வொன்றாகப்‌ படித்துதான்‌ 
பி.ஏ.வுக்குப்‌ போக வேண்டும்‌. எடுத்தவுடனேயே பி.ஏ.போவேன்‌ என்றாலும்‌ 
தப்பு; ஆரம்ப க்ளாஸ்களிலேயே ..பெயிலாகிக்‌ கொண்டு அப்படியே இருப்பேன்‌, 
மேல்‌ கிளாஸுக்குப்‌ போக மாட்டேன்‌ என்றால்‌ அதுவும்‌ தப்பு. 


ஆதிகாலத்தில்‌ பிந்திய கோஷ்டி நிறைய இருந்தது;இப்போது முன்னால்‌ 
சொன்ன மாதிரியானவர்கள்‌ அதிகம்‌ இருக்கிறார்கள்‌. கிருஷ்ணபகவான்‌ 
காலத்தில்‌, கர்மாநுஷ்டானத்தைவிட்டு ஞானத்துக்கு வராதவர்கள்‌ அதிகம்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களைத்தான்‌ அவர்‌ திட்டினார்‌. வேதத்தை அவர்‌ 
திட்டியதாகத்‌ தோன்றுவதெல்லாம்‌, வாஸ்தவத்தில்‌ வேத தாத்பர்யத்தை 
சரியாகப்‌ புரிந்து கொள்ளாமல்‌, வேத கர்மாவோடு நின்று விட்டவர்களைக்‌ 
குறித்து அவர்‌ திட்டியதுதான்‌. உள்ளபடி வேதத்தை அவர்‌ ஒரு நாளும்‌ 
திட்டமாட்டார்‌. வேதங்களை ரக்ஷித்துக்‌ கொடுப்பதற்காகவே தான்‌, அவர்‌ 
திரும்பத்‌ திரும்ப அவதாரம்‌ பண்ணினது. அவருடைய காலத்தை ஒட்டி, 
கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களைத்‌ திட்டினார்‌. இப்போது 
அவர்‌ புதிதாக கீதை சொன்னால்‌, இன்றைக்கு வேத கர்மாவே வேண்டாம்‌ 
என்று நேராக உபநிஷத்துக்களுக்குப்‌ போகிறவர்களைத்தான்‌ திட்டியிருப்பார்‌. 
கீதையிலே கர்மடர்களைத்‌ திட்டுவதைவிட இன்னம்‌ கடுமையாகத்‌ 
திட்டியிருப்பார்‌ என்றுகூடத்‌ தோன்றுகிறது. ஏனென்றால்‌ அதைவிட இதுதான்‌ 
பெரிய தப்பு. முதல்‌ கிளாஸ்‌, இரண்டாம்‌ கிளாஸ்‌ எப்படியும்‌ படித்துத்தான்‌ 
ஆக வேண்டும்‌. அவனுக்கு நன்றாகச்‌ சொல்லிக்‌ கொடுத்து மேல்‌ கிளாஸுக்கு 
படித்துத்‌ தள்ளிவிடலாம்‌. ஆனால்‌ முதலிலேயே பி.ஏ.போகிறேன்‌ என்பவன்‌ 
ஒரு வழிக்கும்‌ வரவில்லை;அவனை ஒரு வழிக்கும்‌ கொண்டு வரவும்‌ 
முடியாது. ஆரம்ப கிளாஸில்‌ படிக்கிறவன்‌ கொஞ்சமாவது விஷயம்‌ தெரிந்து 


கொள்கிறான்‌. இவனோ ஒன்றும்‌ தெரிந்து கொள்ளமுடியாது. 


வேதத்துக்கும்‌ வேதாந்தத்துக்கும்‌ முரண்பாடே இல்லை. வேதாந்தத்துக்குப்‌ 
பக்குவப்படுத்துவதற்காகவே வேதம்‌ (கர்மகாண்டம்‌) இருக்கிறது. அது லோக 
ஸம்பந்தமானதுதான்‌, பல தேவதைகளின்‌ ஸம்பந்தமானதுதான்‌. ஆனாலும்‌ 
லோகத்தைவிட்டு, தேவதையும்‌ உபாஸனையும்‌ வேறில்லை என்று குணம்‌ 
கடந்த நிலைக்கு போவதற்குப்‌ பூர்வாங்கமாகவே அது அப்படியிருக்கிறது 
என்று புரிந்துகொண்டு, அதை அநுஷ்டித்தால்‌ அது தானாக ஞானகாண்டத்தில்‌ 
கொண்டு சேர்த்து விடும்‌. 


"ஸ்வய நன்மை மட்டுமில்லாமல்‌, லோகத்திலுள்ள ஸமஸ்த 
பிராணிகளுக்கும்‌ வேத சப்தமும்‌, யக்ஞமும்‌ க்ஷேமம்‌ கொடுப்பதாயிற்றே! 
இவன்‌ லோகம்‌ பொய்‌ என்று ஞானியாக போய்விட்டால்‌, லோக க்ஷேமம்‌ 
என்ன ஆவது?"இப்படித்‌ தோன்றுகிறது. அவனுக்கு லோகம்‌ பொய்யாக 
போய்விட்டாலும்‌ நமக்கு அது நிஜம்‌ மாதிரித்தானே இருந்து கொண்டு 
உபத்ரவப்படுத்துகிறது?இந்த உபத்ரவம்‌ தீருவதற்கு யக்ஞம்‌ மாதிரியான 
அநுஷ்டானம்‌ எதுவும்‌ ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது. 
ஆனால்‌ ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியைப்‌ பார்த்தால்‌, அவன்‌ 
யக்ஞம்‌ என்ற ஒன்று பண்ணித்தான்‌ லோக க்ஷேமத்தை 


உண்டுபண்ணவேண்டும்‌ என்றே இல்லை. அவன்‌ வாழ்க்கை முழுக்கவே 


யக்ஞமாகத்தான்‌ இருக்கிறது. அவன்‌ லோகத்தை அடியோடு பொய்யென்று 
நினைத்தாலும்‌ சரி, அல்லது இந்த லோகம்‌ பகவானின்‌ லீலை என்று 
நினைத்தாலும்‌ சரி, அவன்‌ மூலமாக இந்த லோகத்துக்குப்‌ பகவானின்‌ 
அநுக்ரஹம்‌ ஒயாமல்‌ வெளிப்பட்டுக்‌ கொண்டே தான்‌ இருக்கிறது. 
ஞானிகளிடம்‌ ஜனங்கள்‌ கூட்டங்‌ கூட்டமாகப்‌ போவதற்குக்‌ காரணம்‌ 
என்ன?அவர்கள்‌ ஜனங்களை விட்டுப்‌ போனாலும்‌ கூட, இவர்கள்‌ போய்‌ 
அவர்களுடைய காலில்‌ விழுவதற்கு காரணம்‌ என்ன? அவர்கள்‌ செய்கிற 
அநுக்ரஹந்தான்‌ காரணம்‌. அவர்கள்‌ செய்கிற அநுக்ரஹந்தான்‌ காரணம்‌. 


அவர்கள்‌ உத்தேசித்துச்‌ செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள்‌ மூலமாக 
ஈச்வராநுக்ரஹம்‌ லோகத்துக்குப்‌ பாய்கிறது. அவர்களது சந்நிதானத்திலேயே 
ஜனங்களுக்கு ஒரு தாப சாந்தி கிடைக்கிறது. லோக ரீதியான 
வேண்டுதல்கள்கூட நிறைவேறுகின்றன. தனக்கு அன்னியமாக தேவதை 


164 


இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானியே தேவதைகளுக் 
கெல்லாம்‌ மேலே பெரிய அநுக்ரஹத்தைப்‌ பண்ணி விடுகிறான்‌. அதனால்‌, 
அவன்‌ யக்ஞம்‌ செயய்வில்லையே, லோக கேஷமத்துக்கு எதுவும்‌ 
செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு. 


பிற்காலத்திய வேதாந்த (ஹிந்து மதத்தை, வேத கர்மாநுஷ்டான 
காலத்திலிருந்து பிரித்து, "இந்த ஹிந்துக்களுக்கு நniபபக| salvation (தனி 
மநுஷ்யனின்‌ மோக்ஷம்‌) தான்‌ முக்யம்‌;லோக க்ஷேமத்தை இவர்கள்‌ 
கவனிப்பதேயில்லை; தியானம்‌, யோகம்‌, ஸமாதி எல்லாம்‌ இன்டிவிஜுவல்‌ 
ஸால்வேஷனையேதான்‌ மையமாகக்‌ கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள்‌ 
சொல்கிறார்கள்‌. "கிறிஸ்து, நபி,புத்தர்‌ மாதிரி அன்பு (0௪) ஸஹோதரத்வம்‌ 
(brotherhood) இவற்றைச்‌ சொல்லி 500/5! ~ consciousness (சமூக உணர்வை 
ஹிந்து மதம்‌ வளர்க்கவில்லை"என்கிறார்கள்‌. ஆனால்‌ நம்‌ மதத்தைச்‌ சரியாக 


புரிந்து கொண்டால்‌ வேத மதம்‌, வேதாந்த மதம்‌ என்று பிரிப்பதே முழுப்‌ 


பிசகு. கடைசியில்‌ ஸந்நியாஸாச்ரமத்தில்‌ எவன்‌ வேதாந்தியாக 
ஞானவிசாரம்‌ பண்ணி, இண்டிவிஜுவல்‌ ஸால்வேஷன்‌ அடைகிறானோ, 
அவனேதான்‌ அதற்கு முந்திய ஆச்ரமங்களில்‌ அத்யயனமும்‌, 
கர்மாநுஷ்டானமும்‌ பண்ணும்‌ வைதிகனாக இருந்துகொண்டு, இவற்றால்‌ 
லோக க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான்‌. அப்படிப்‌ பண்ணியதே தான்‌ 
இவனுக்கு சித்த சுத்தியைக்‌ கொடுத்து, தன்னுடைய சொந்த மோக்ஷத்துக்கு 
நேர்வழியான வேதாந்தத்தில்‌ சேர்க்கிறது. அதிலே ஸித்தி அடைந்து 
ஞானியான பிறகும்‌, இவன்‌ காரியம்‌ என்று பண்ணாமலே, தன்‌ ஸந்நிதான 
விசேஷத்தாலேயே லோகாநுக்ரஹம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கிறான்‌. தனி 
மநுஷ்யனின்‌ விமோசனம்‌ (ஸர்ப்ப 58/௭0) ,சமூக க்ஷேமம்‌ (collective 
welfare) என்ற இரண்டில்‌, எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும்‌ 
என்ற பெரிய கேள்வியை இங்கே நான்‌ ஆராயவில்லை. அது தனி விஷயம்‌. 
சமூகம்‌ ஷேமம்‌ அடைவதும்‌, அடையாததும்‌ ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. ஒரு 
மதத்தைச்‌ சேர்ந்தவன்‌ பரமாதம தத்வத்தை அநுபவத்தில்‌ தெரிந்து கொள்கிற 
ஞானியாகாவிட்டால்‌ அந்த மதம்‌ இருந்தாலென்ன, இல்லாவிட்டால்‌ என்ன? 


இந்த ஞானநிலைக்கு வருவதற்காகத்தான்‌ அத்தனை கர்மாவும்‌ 
உபாஸனையும்‌ வைத்திருக்கிறது. வித்யாஸமே இல்லாமல்‌ எல்லாம்‌ 
ஒன்றாகிப்‌ போய்விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவேதான்‌ 
நூறாயிரம்‌ வித்யாஸமுள்ள வர்ணாச்ரம தர்மங்கள்‌, இன்னார்தான்‌ இன்ன 
பண்ணலாம்‌ என்ற அதிகார பேதங்கள்‌ எல்லாம்‌ பூர்வாங்கமாக 
வைத்திருக்கிறது. வெறும்‌ கர்மாவோடு, வித்யாஸத்தோடு நின்றுவிட்டால்‌ 
தப்பு. 'கர்மாவைச்‌ சொல்கிற வேத பாகம்தான்‌ அர்த்தமுள்ளது. ஞானத்தைச்‌ 
சொல்கிற பாகம்‌ அர்த்தமில்லாதது' என்று சொன்ன பூர்வ மீமாஸகர்களைத்‌ 
திட்டுகிற உத்தேசத்தில்தான்‌, கிருஷ்ண பரமாத்மா வேதத்தையே திட்டுகிற 
மாதிரிப்‌ பேசுகிறார்‌. அவர்‌ வாஸ்தவத்தில்‌ திட்டினது 'வேத வாத ரதா:என்று 
அவரே சொல்கிறபடி, வேதத்தைப்‌ பற்றி வெறும்‌ வாய்ச்சவடாலில்‌ அர்த்தம்‌ 
பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டுவிட்டு, அதன்‌ லக்ஷயமான 
அநுபவ ஞானத்துக்கு யத்தனம்‌ பண்ணாதவர்களைத்‌ திட்டினதுதான்‌. 


முதலில்‌ கர்மா வேண்டும்‌. அதாவது வேதம்‌ சொன்னபடி காரிய ரூபத்தில்‌ 
கடமைகளைப்‌ பண்ண வேண்டும்‌. ஆனாலும்‌ கர்மா இல்லாமல்‌ போகிற 
பெரிய ஆத்மாநுபூதி நிலைக்குப்‌ போவதற்கே இது ஆரம்பப்‌ படி என்று 
தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும்‌. இதே மாதிரி, முதலில்‌ 
தேவதாஉபாஸனை வேண்டத்தான்‌ வேண்டும்‌. ஆனாலும்‌, உபாஸிக்கப்படும்‌ 
தேவதையும்‌ உபாஸகனான தானும்‌ வேறில்லை என்று ஆகிறதற்கு ஆரம்ப 
ஸாதனமாகவே உபாஸிக்கிறோம்‌ என்று புரிந்து கொள்ள வேண்டும்‌. முதலில்‌ 


வித்யாஸங்கள்‌ பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. லோக வியாபாரம்‌ ஒழுங்காக 


நடக்க வேண்டுமானால்‌, நமக்குள்‌ காரியங்களைப்‌ பல தினுஸாகப்‌ பிரித்துக்‌ 
கொண்டு, அந்தந்த காரியத்தையும்‌ சுத்தமாகப்‌ பண்ணுவதற்கு என்ன 
தனிப்பட்ட ஆசார அநுஷ்டானாதிகள்‌ உதவி செய்யுமோ, அப்படிப்‌ பிரிந்துதான்‌ 
அவரவருக்கான தர்மங்களைக்‌ கடைபிடிக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ இதுவும்‌, 
கடைசியில்‌ ஸகல வித்யாஸமும்‌ போய்‌, எல்லாமும்‌ எல்லாரும்‌ 
"தானேஎன்று தெரிந்து கொள்வதற்குத்தான்‌ என்ற அடிப்படை உணர்ச்சி 
இருக்க வேண்டும்‌. வேத அத்யயனம்‌, வேத கர்மாநுஷ்டானம்‌ எல்லாம்‌ அந்த 
வேதமே அவசியமில்லாமல்‌ போய்விடுகிற அகண்டமான மஹா 


166 


அநுபவத்துக்கு வழிதான்‌ என்று வைத்துக்‌ கொண்டு, அவற்றை அப்பியாஸம்‌ 
பண்ண வேண்டும்‌. புஷ்பம்‌ இருந்தால்தான்‌ பிறகு பழம்‌ உண்டாகும்‌. புஷ்பம்‌ 
பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும்‌, அது காய்ந்து போய்‌ விழுந்தால்தான்‌ 
பழம்‌ உண்டாகும்‌. பூவே இல்லாமல்‌ காய்க்க வேண்டும்‌ என்று, இந்த நாளில்‌ 
வைதிகாநுஷ்டானமே இல்லாமல்‌ வேதாந்தத்துக்கு போகிறவர்கள்‌ 
நினைத்தால்‌, அது யதார்த்தத்துக்குச்‌ சரியாக வராது. இதனால்‌ பூவோடேயே 
நின்றுவிட வேண்டும்‌ என்று நினைத்து, வேதாந்த ஞானத்துக்கு யத்தனம்‌ 
செய்யாமல்‌ கர்மடர்களாக நின்றுவிட்டால்‌, அதுவும்‌ தப்புத்‌ தான்‌. எதிலும்‌ 
sense of proportion வேண்டும்‌. 


கீதையில்‌ சொன்ன மாதிரியே, பிருஹதாரண்யக உபநிஷத்திலும்‌ (3.22) 
"எவன்‌ ஆத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு 
அந்த நிலையில்‌ வேதம்‌ அத்தனையும்‌ வேதமில்லாமல்‌ 
போய்விடும்‌ ;தேவர்கள்‌ யாவரும்‌ தேவரல்லாமல்‌ போய்விடுவார்கள்‌; 
பிராமணர்கள்‌ பிராமணரில்லாமல்‌ ஆகிவிடுவார்கள்‌; சண்டாளன்‌ சண்டாளனில்‌ 
லாதவனாகி விடுவான்‌ என்று சொல்லியிருக்கிறது. ச்ருதி எனற வேதத்தைச்‌ 
சொல்கிற போது அதில பிராமணமும்‌, ஆரண்யகமும்‌ (உபநிஷத்துக்களும்‌) 
அடக்கந்தான்‌. கீதை ச்ருதி இல்லை. அது ஸ்மிருதியைச்‌ சேர்ந்ததாகவே 
சொல்வது வழக்கம்‌. ஸ்மிருதிகளைப்‌ பற்றிப்‌ பிறகு பதினாலு வித்யையகளில்‌ 
ஒன்றான தர்மசாஸ்திரத்தைப்‌ பற்றி சொல்கிறபோது சொல்கிறேன்‌. 
வேதகர்மாவும்‌ உபாஸனையும்‌ ஞானத்தில்‌ கொண்டு போய்‌ விடாவிட்டால்‌ 
பிரயோஜனம்‌ இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது. ச்ருதி- 
ஸ்மிருதி -புராணம்‌ என்கிற மூன்று பிரமாணங்களில்‌, புராணத்திலும்‌ அநேக 
இடங்களில்‌ வெறும்‌ கர்மாநுஷ்டானத்தோடு நின்று விடுவதைக்‌ 
கண்டித்திருக்கிறது. தாருகா வனத்தில்‌ ரிஷிகள்‌ கர்ம மார்க்கமே ஸகலமும்‌ 
என்று தங்களுடைய யக்ஞோபாஸனையிலேய கர்வப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தபோது, பரமேச்வரன்‌ அவர்களுடைய அஹங்காரத்தை அழித்த 
கதையை சைவமான புராணங்கள்‌ சொல்கின்றன. பாகவதத்திலும்‌ இப்படியே 


யக்ஞபத்தினிகளின்‌ உபாக்யானத்தில்‌, ஒன்றுமே தெரியாமல்‌ ராா௦ல - ஆக 
இருந்த அந்தப்‌ பிராம்மண ஸ்திரீகளுக்குத்தான்‌ யக்ஞபுருஷனான 


167 


மஹாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனாக வந்திருக்கிறான்‌ என்று தெரிந்தது 
என்றும்‌, அவர்களுடைய புருஷர்களான கர்மமார்க்க்காரர்கள்‌ இதைத்‌ தெரிந்து 
கொள்ள முடியாமல்‌, பிறகு ரொம்பவும்‌ பச்சாதாபப்‌ பட்டார்கள்‌ என்றும்‌ 
வருகிறது. 


ஆனாலும்‌ பிரமாணங்களில்‌ ச்ருதிப்‌ பிரமாணத்துக்குப்‌ பிறகுதான்‌ ஸ்மிருதி- 
புராணப்‌ பிரமாணங்களைக்‌ கொள்ள வேண்டும்‌. கர்மா மட்டும்‌ போதாது 
என்பதற்கு ச்ருதிப்‌ பிரமாணமும்‌ இருக்கிறது என்பதற்கு இங்கே 
பிருஹதாரண்யக உபநிஷத்தை 0ப௦6 செய்தேன்‌. ஆனாலும்‌ ச்ருதியை 
கர்மகாண்டம்‌, ஞான காண்டம்‌ என்று பிரிக்கிறபோது, இது ஞான காண்டமான 
உபநிஷத்தில்‌ வருவதுதானே?ஞான காண்டத்தில்‌ ஞானத்தைச்‌ சிறப்பித்துச்‌ 
சொல்லி, கர்மாலக்ஷயம்‌ இல்லை என்று சொல்லியிருப்பதில்‌ விசேஷம்‌ 
ஒன்றுமில்லையே என்று கேட்கலாம்‌. ஆகையால்‌ கர்ம காண்டத்திலேயே, 
கர்மாவே எல்லாம்‌, அதுவே லக்ஷயம்‌ என்று நினைப்பதைக்‌ கண்டனம்‌ 
பண்ணியிருக்கிறது என்பதையும்‌ காட்டுகிறேன்‌. வேதத்தில்‌ சொல்லியிருக்கிற 
பல விதமான யக்ஞங்களையுமே அதன்‌ நோக்கமறிந்து செய்வது 
சிலாக்கியந்தான்‌ என்று பகவான்‌ கீதையிலே "ஏவம்‌ பஹ$விதா யக்ஞா 
விததா ப்ரஹ்மணோமுகே என்று பாராட்டிச்‌ சொல்லிவிட்டு, ஆனால்‌ இந்த 
ஸுகலவிதமான கர்மாநுஷ்டானங்களும்‌ ஞானத்தில்‌ தான்‌ 
பூர்த்தியடைகின்றன - 


ஸர்வம்‌ கர்மாகிலம்‌ பார்த்த ஞானே பறிஸ.மா.ப்யதே 


-என்றதை, வேதத்தின்‌ கர்மகாண்டத்திலேயே ஒரு அழுத்தமான 
திருஷ்டாந்தத்தால்‌ சொல்லியிருக்கிறது. "வெறும்‌ கர்மாநுஷ்டானங்களை 


மாத்திரம்‌ செய்து கொண்டு, ஈச்வரனை எவனொருவன்‌ உணராமல்‌ 
இருக்கிறானோ, அவன்‌ நெருப்பிலே விறகைப்‌ போட்டுப்‌ புகையை மாத்திரம்‌ 
எழுப்பிக்‌ கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ மூடன்‌, அவன்‌ ஆத்ம ஸ்வரூபத்தை 
ஒருநாளும்‌ அறிந்து கொள்ளமாட்டான்‌"என்று ச்ருதியில்‌ 
கர்மகாண்டத்திலேயே தைத்திரீய காடகத்தில்‌ (முதல்‌ ப்ரச்னம்‌, கடைசி 
அநுவாகம்‌, 4-ம்‌ வாக்யம்‌) வருகிறது. விறகை மூட்டினால்‌ அதன்மேல்‌ 


168 


வெண்கலப்‌ பானையை வைத்துச்‌ சாதம்‌ வடிக்க வேண்டும்‌. அப்படித்‌ 
தன்னையே ஞானத்தில்‌ பக்குவம்‌ பண்ணிக்கொள்ளப்‌ பிரயத்தனப்படாமல்‌ 
(பக்குவம்‌'என்றால்‌ சமைக்கப்படுவது என்றே அர்த்தம்‌. நமக்குள்ளே இப்படி 
முழுமை பெற்று, அரிசி சாதமாகிறாற்போல்‌ நன்றாகக்‌ குழைந்து 
விடுவதையும்‌ 'பக்குவம்‌' என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ சொல்கிறோம்‌) வெறுமே 
யக்ஞாதிகள்‌ செய்கிறவன்‌, வெண்கலப்‌ பானையை ஏற்றாமலே அடுப்பை 
எரிய விடுகிறவன்தான்‌. இப்படி வேதமே சொல்கிறது. யக்ஞத்திலே 
நெருப்பில்‌ ஹவிஸைப்‌ போடாமலே பெரிசாக அக்னியை வளர்த்து என்ன 
பிரயோஜனம்‌?புகை ஜாஸ்தியாவதுதான்‌ பலன்‌(இநத மாதிரிதான்‌ கர்ம 
பலனையே ஹவிஸாகப்‌ போட்டு எரிக்கிற புத்தியோடு யக்ஞத்தைச்‌ 
செய்யாவிடில்‌, அது வெறும்‌ புகையாகப்‌ போய்‌ விடுகிறது. "பிரம்மாக்னியில்‌ 
ஆத்மாவை ஹவிஸாகத்‌ தர வேண்டும்‌. ஸம்யமம்‌ என்ற புலனடக்க 
அக்னியில்‌ இந்திரிய நுகர்ச்சிகளை ஹோமம்‌ பண்ண வேண்டும்‌; பஞ்சப்‌ 
பிராணன்களை ஒன்றிலொன்று ஹோமம்‌ பண்ணவேண்டும்‌"என்றெல்லாம்‌ 
பகவான்‌ கீதையில்‌ சொன்ன ஸ்திதிக்குப்‌ போவதற்காகத்தான்‌ திரவ்ய 
ரூபமான, காரிய ரூபமான வைதிக யக்ஞங்கள்‌ எல்லாம்‌ இருக்கின்றன. 
இதைத்‌ தெரிந்து கொள்ளாமல்‌ எத்தனை யக்ஞம்‌ செய்தாலும்‌ ஒருவன்‌ 
கொஞ்சங்கூட புத்திசாலியே இல்லை;அவனுக்குப்‌ புத்தியே இல்லை என்று 
வேதமும்‌ சொல்கிறது. அவனுடைய புத்தி எங்கே போகும்‌?ஹோமப்‌ புகை 
போலத்தான்‌ அதுவும்‌ போகிற இடமெல்லாம்‌ கருப்பாகப்‌ பண்ணிக்‌ கொண்டு, 
கடைசியில்‌ பிசுபிசுவென்று ஒன்றுமில்லாமலாகிவிடும்‌. 


வேத கர்மாவை ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணினால்‌, அது கட்டுவதற்குப்‌ பதில்‌, 
கட்டிலிருந்து கொஞ்சங்‌ கொஞ்சமாக  அவிழ்ந்துவிட ஆரம்பிக்கும்‌. 


நிஷ்காம்யமாக, பகவத்‌ பிரீதிக்காகவே கர்மாவைப்‌ பண்ணப்பண்ண அது 
சித்தசுத்தியைத்‌ தந்து, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு 
அழைத்துக்கொண்டு போகும்‌. 


யக்ஞம்‌ என்ற பெயர்‌ இதைத்தான்‌ குறிப்பிடுகிறது. இங்கிலீஷில்‌ இதை 
8011௦6 என்றுதானே சொல்கிறார்கள்‌? யாகம்‌ என்றால்‌ தியாகம்‌ என்றுதான்‌ 
அர்த்தம்‌. ந மம" (எனதில்லை") என்று ஒன்றை நெருப்பிலே போடுகிற 


169 


தியாக சித்தம்தான்‌ யக்ஞத்தின்‌ உயர்நிலை. நெருப்பிலே போட்டதை எடுக்க 
முடியுமா?எடுத்தாலும்‌ அது க்ஷண காலத்தில்‌ உருச்‌ சிதைந்துதானே 
போகிறது?அந்த மாதிரி அஹங்கார மமகாரங்களை பஸ்மமாக்க வேண்டும்‌. 
இப்படி உயர்ந்த அர்த்தத்தைக்‌ கொடுக்கக்கூடியதான "யக்ஞம்‌" என்பதை, 
அதன்‌ பேருக்கு நேர்‌ விரோதமாக ஸ்வர்க்கப்‌ பிராப்தி முதலான சொந்த 
லாபங்களுக்காக, அல்ப பலன்களுக்கா, ஒருத்தன்‌ பண்ணினால்‌ அவன்‌ 
முட்டாள்தானே? 


கர்ம காண்டம்‌, ஞான காண்டம்‌ என்பனவற்றுக்குள்‌ முரண்பாடு (contradiction) 
இல்லை. கர்மகாண்டத்திலேயே அநேக இடங்களில்‌ கர்மாவின்‌ 
லிமிடேஷனைச்‌ சொல்லி, ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது. ரொம்பவும்‌ 
உயர்ந்த ஞானப்‌ பிரதமான தத்துவங்களைச்‌ சொல்கிற நாஸாதீய ஸ”க்தம்‌, 
புருஷ ஸூக்தம்‌, திரயம்பக மந்திரம்‌ முதலியவை வேதத்தின்‌ ஸம்ஹிதா 
பாகத்திலேயே வருகின்றன. உபநிஷத்துக்களில்‌ இல்லை. இதற்கு எதிர்‌ 
வெட்டாக உபநிஷத்துக்களிலும்‌ நாசிகேதாக்னி முதலான பல கர்மாக்களைச்‌ 
சொல்லியிருக்கிறது. கர்மாநுஷ்டானங்களில்‌ விசேஷமாகப்‌ பிரயோகமாகிற 


மந்திரங்கள்‌, தைத்திரீய உபநிஷத்திலிருந்தே கிடைக்கின்றன. ஒன்றுக்கொன்று 
விரோதமானது என்றால்‌ இப்படியிருக்குமா? ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குப்‌ 
போக வேண்டும்‌ என்பதே தாத்பரியம்‌. 


கர்மாவை ஈச்வரார்ப்பணமாகப்‌ பண்ணினால்‌, அதுவே ஞானத்துக்கு உபாயம்‌ 
என்று ஸ்மிருதியான கீதையில்‌ சொன்னதற்கு ஆதாரம்‌ ச்ருதியான 
உபநிஷத்தில்‌ இருக்கிறது. தசோபநிஷத்துக்கள்‌ என்ற பத்தில்‌, முதலாவதாக 
வைக்கப்பட்டிருக்கிற  ஈசாவாஸ்யத்தில்‌ இதைத்தான்‌ எடுத்தவுடனேயே 
உபதேசித்திருக்கிறது. நூறு வருஷம்‌ வேத கர்மாக்களைப்‌ பண்ணிக்‌ 
கொண்டிரு. ஆனாலும்‌ ஈச்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு. அப்போது அது 
உன்னைக்‌ கட்டிப்போடாது என்கிறது. ஆகையால்‌ உபநிஷத்‌ என்றாலே 
inaction  (காரியமில்லாமலிருப்பது) , கர்மாவுக்கு விரோதமானது என்று 
நினைத்தால்‌ சரியில்லை. 


கர்மாதான்‌ லக்ஷயம்‌ என்று நினைத்துவிடக்‌ கூடாது. லோக க்ஷேமத்தை 
உண்டு பண்ணுவதற்காகவும்‌ சித்த சுத்திக்காகவும்‌ தேவதைகளை 
உபாஸித்தாலும்‌ அதோடு நின்று விடக்கூடாது. ஞானத்தை அடைந்து 
பரமாத்மாவைத்‌ தவிர தான்‌ என்று ஒன்றில்லை, லோகமென்று ஒன்று 
இல்லை. தேவதைகள்‌ என்று வேறு இல்லை என்கிற நிலையை 
அடையவேண்டும்‌. இந்த நிலையை அடைந்தால்‌ வேதமும்‌ வேதம்‌ 
இல்லாமல்‌ போய்விடும்‌ என்று, அந்த வேதமே சொல்கிறது. 


வேதம்‌ என்பது என்ன? பரமேச்வரன்‌ போட்ட சட்டம்‌. அந்த சட்டத்தைப்‌ 
பிரஜைகளான சகல ஜனங்களும்‌ மதித்து நடக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
ஞானியாகி ஸதா ஸர்வகாலமும்‌ பரமாதம ஸத்யத்திலே ஒருவன்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ ஊறியிருக்கிற போது, அவன்‌ வேத சட்டத்தைப்‌ பார்த்துப்‌ பார்த்துக்‌ 
காரியங்களைப்‌ பண்ண வேண்டும்‌ என்பதில்லை. அதனால்தான்‌, வேதம்‌ 
வேதமில்லாமல்‌ போகிறது என்று சொல்லியிருக்கிறது. நாமும்தான்‌ 
வேதத்தைச்‌ சட்டமாக மதிக்கவில்லை. நமக்கும்‌ வேதம்‌ வேதமாக 
இல்லாமல்‌ தானிருக்கிறது. ஆனால்‌ ஞானம்‌ என்றால்‌ என்ன என்றுதான்‌ 
நமக்கு வாஸனைக்‌ கூடத்‌ தெரியவில்லை. 


உபநிஷத்துக்கள்‌ என்கிற பரவித்தையில்‌ கொண்டு சேர்க்கிற உபாயமே 
கர்மகாண்டம்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ளாவிட்டால்‌, வேதமானது (அதாவது, 
அதன்‌ கர்மகாண்டம்‌ மற்ற ஹிஸ்டரி, ஜாகரஃபி மாதிரி அபர 
வித்தையாகத்தான்‌ (அதாவது லெளகிக அறிவு நூலாகத்தான்‌) நின்றுவிடும்‌. 
முண்டக உபநிஷத்தில்‌ (1:5) வேதத்தையும்‌ அபரவித்தையோடு 
சேர்த்திருப்பதற்கு இதுதான்‌ அர்த்தம்‌. இம்மாதிரி தாற்காலிக 
செளக்கியத்தோடு வேதத்தின்‌ பயனை நிறுத்திக்‌ கொண்டு விடுபவனை 
உபநிஷத்‌ வெறும்‌ பசுப்பிராயமானவன்‌ என்றே சொல்லியிருக்கிறது. 


ஸகல தேவதைகளும்‌ எதில்‌ தோன்றியிருக்கின்றனவோ, அந்தப்‌ 


பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிற ஞானிக்கு அந்தத்‌ தேவதைகளும்‌ 
அந்நியமில்லை. பரமாத்மோவோடு பரமாத்மாவாக இவன்‌ இரண்டறக்‌ 


கலந்துவிட்ட பிறகு, தேவதைகளுங்கூட இவனுக்குள்‌ இருக்கிறவர்களே. 


171 


தேவதைகளை உபாஸிக்கிற காலத்திலேயே இவனுக்கு இது அநுபவத்தில 
வராவிட்டாலுங்கூட, நாம்‌ வெளியே நமக்கு வேறாக தேவதை என்று ஒன்றை 
உபாஸனை பண்ணுகிறோமே, இதுவுங்கூட ஆத்மாவுக்கு அந்நியமானதில்லை 
என்ற எண்ணம்‌ இருந்துகொண்டேயிருக்க வேண்டும்‌. வெளிக்காரியத்தில்‌ 
பிரிந்து பிரிந்து வித்யாஸமாகத்தான்‌ செய்ய வேண்டுமென்றாலும்‌, இந்த 
வித்யாஸங்கள்‌ எல்லாம்‌ ஒடுங்கிப்‌ போகிற ஒரே மூல தத்வத்தில்‌ நாம்‌ 
கடைசியிலே சேரவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌. 


இப்படியில்லாமல்‌ எவனொருவன்‌ தேவதையைத்‌ தனக்கு முழுக்க வேறானது 


என்றே நினைத்து உபாஸித்திருக்கிறானோ, அவன்‌ ஸத்தியத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளாதவன்‌, அவன்‌ தேவர்களுக்குப்‌ பசு மாதிரியானவன்‌ என்று 
பிருஹதாரண்ய உபநிஷத்தில்‌ (1.4.10) சொல்லியிருக்கிறது. 


பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தமுண்டு. மநுஷ்யனுக்கு உள்ள 
ஆறாவது அறிவு இல்லாமல்‌, வெறும்‌ மிருகப்‌ பிராயமாக இருப்பவன்‌ என்பது 
மேலேழுந்தவாரியான அர்த்தம்‌. உள்ளர்த்தத்தைச்‌ சொல்கிறேன்‌. நாம்‌ 
எதற்குப்‌ பசுவைப்‌ போஷிக்கிறோம்‌?அது நமக்குப்‌ பால்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்பதற்காகத்தான்‌. நமக்கு அது க்ஷீரத்தைக்‌ கொடுக்கிறது என்பதற்காகத்தான்‌ 
நாம்‌ அதற்குப்‌ புல்லும்‌, வைக்கோலும்‌, புண்ணாக்கும்‌, பருத்திக்‌ கொட்டையும்‌ 
போடுகிறோம்‌. இதே மாதிரி நாம்‌ யக்ஞத்தில்‌ ஹவிஸ்ஸுகளை ஹோமம்‌ 
கொடுத்து தேவதைகளுக்குப்‌ பிரீதியைச்‌ செய்கிறோம்‌. இப்படி நாம்‌ 
செய்வதற்குப்‌ பிரதியாகத்தான்‌, அவர்கள்‌ நமக்கு மழை, தான்ய விருத்தி 
முதலான பல அநுக்ரஹங்களைச்‌ செய்கிறார்கள்‌. நாம்‌ முன்னேயே சொன்ன 
மாதிரி இந்தத்‌ தேவதைகள்‌ மநுஷ்ய இனத்தைவிட உயர்ந்தவர்களானாலும்‌, 
இவர்களும்‌ நிறைந்த நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள்‌ இல்லை. 
மநுஷ்ய ஜன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன்‌ அடைகிற 
பிரம்மானந்தத்தில்‌ லக்ஷத்தில்‌ ஒரு பங்கு கூட தேவர்களுக்குக்‌ கிடையாது. 

தைத்திரீய உபநிஷத்திலும்‌ (॥.8) பிருஹதாரண்யக உபநிஷத்திலும்‌ (1\.3.33) 
மநுஷ்ய லோக ஆனந்தம்‌, பித்ரு லோக ஆனந்தம்‌, தேவலோக ஆனந்தம்‌, 
அந்த தேவர்களுக்குள்ளேயே இந்திரனின்‌ ஆனந்தம்‌, பிருஹஸ்பதியின்‌ 
ஆனந்தம்‌, பிரஜாபதியின்‌ ஆனந்தம்‌ என்று ஒன்றைவிட ஒன்று நூறு 

172 


மடங்கானது என்று ஒரு பெருக்கல்‌ வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய்‌, 
கடைசியில்தான்‌ பிரம்மானந்தம்‌ என்ற ஞானியின்‌ ஆனந்தத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறது. ஆதலால்‌, தேவர்களும்‌ குறையுள்ளவர்கள்தான்‌. 
அதோடுகூட, எல்லாக்‌ குறையையும்‌ பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக 
அவர்கள்‌ பாடுபடுவதும்‌ இல்லை. தங்களுக்கு மநுஷ்யர்களால்‌ உண்டாகிற 
லாபங்களை எதிர்பார்த்துக்‌ கொண்டு, நாம்‌ செய்கிற யக்ஞம்‌ முதலான 
உபாஸனைகளை எதிர்பார்த்துக்‌ கொண்டுதான்‌ அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு மநுஷ்யர்கள்‌ ஞானியாகி விடுவதும்‌ பிடிக்கவில்லை. 
ப்ருஹதாரண்யக உபநிஷத்தில்‌ இப்படி வியக்தமாகச்‌ சொல்லியிருக்கிறது. 
'மனிதர்கள்‌ ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்குப்‌ பிரியமாக 
இல்லை'என்று அந்த உபநிஷத்தில்‌ (1.4.10) சொல்லியிருக்கிறது. காரணம்‌ 
என்ன?ஆத்ம ஞானியாக ஆகிவிட்டால்‌ அப்புறம்‌ ஒருவன்‌ தேவர்களைத்‌ 
திருப்திப்‌ படுத்துகிற யக்ஞாதி கர்மங்களைப்‌ பண்ணமாட்டான்‌. 


நம்முடைய விட்டு வேலைக்காரன்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. அவனுக்கு 
ஸ்வல்ப சம்பளம்‌ கொடுத்து வருகிறோம்‌. வேறு புது வேலைக்கான்‌ வந்தால்‌ 
அதிகச்‌ சம்பளம்‌ கொடுத்து வருகிறோம்‌. வேறு புது வேலைக்காரன்‌ வந்தால்‌ 
அதிகச்‌ சம்பளம்‌ கொடுக்க வேண்டும்‌. நமது வேலைக்காரன்‌ மேலே 
பரீ-கஷகளில்‌ பாஸ்‌ பண்ணி வேறு வேலைக்குப்‌ போய்‌ விருத்தியாக 


எண்ணுகிறான்‌. பரீ-க்ஷக்குப்‌ போகிறான்‌. நாம்‌ அவன்‌ பரீ-க்ஷயில்‌ 


தேறவேண்டுமென்று நினைப்போமா?மாட்டோம்‌. தேறக்‌ கூடாதென்றுதான்‌ 
நினைப்போம்‌. தேறிவிட்டால்‌ அவனுக்குக்‌ கெளரவம்‌ வந்துவிடும்‌;வேறு 
வேலைக்குப்‌ போய்‌ விடுவான்‌. அவன்‌ போய்விட்டால்‌ அவனைப்‌ போல்‌ 
ஸ்வல்ப சம்பளத்தில்‌ ஒரு வேலைக்காரனும்‌ நமக்குக்‌ கிடைக்க மாட்டான்‌. 
இதைப்‌ போலத்தான்‌ இங்கேயும்‌ இருக்கிறது. மநுஷ்யன்‌ ஞானியாக உயர்ந்து, 
தங்கள்‌ உபாஸனையை விட்டுவிடுவது தேவர்களுக்குப்‌ பிடித்தமில்லை. 


ஞானி தேவர்களுக்குப்‌ பிரியமில்லாதவன்‌ என்றால்‌ ஞானியாக 
இல்லாதவன்தான்‌ அவர்களுக்குப்‌ பிரியன்‌ என்றாகி விடுகிறது. ஆகையால்‌ 
தேவர்களுக்குப்‌ பிரியமானவன்‌ அஞ்ஞானி, அறியாதவன்‌ என்றாகிறது. 
அதனால்தான்‌ மூர்க்கன்‌ என்பதற்கே தேவனாம்‌ ப்ரியன்‌, அதாவது 


173 


தேவர்களுக்குப்‌ பிரியமானவன்‌ என்று வியாகரணத்தில்‌ இன்னொரு பெயர்‌ 
கொடுத்திருக்கிறது. இந்த பெயருக்கு உபநிஷத்தில்‌ மூலம்‌ இருக்கிறது. 


சங்கர பகவத்பாதாள்‌ பிரம்ம ஸூத்ர பாஷ்யத்தில்‌ பரமாத்மாவும்‌ 
ஜீவாத்மாவும்‌ ஒன்று என்றால்‌ ஜீவாத்மாவின்‌ கஷ்ட ஸுகங்கள்‌ 
பரமாத்மாவுக்கும்‌ உண்டாகும்‌ என்று நினைக்கிறவனுக்கு பதில்‌ 
சொல்லும்போது, 6 என்ன ரொம்ப அசடாயிருக்கிறாயே என்ற அர்த்தத்தில்‌ 
தேவானாம்‌ ப்ரியனாக இருக்கிறாய்‌ என்கிறார்‌. இதம்‌ தாவத்‌ தேவானாம்‌ ப்ரிய 
ப்ரஷ்டவ்ய : 

தேவர்களுக்குப்‌ பிரியமானவன்‌ - "தேவானாம்‌ பிரியன்‌" - என்ற பெயரைக்‌ 
கேட்டால்‌, இதோ பெரிய டைட்டில்‌ மாதிரித்‌ தோன்றுகிறது. ஆனால்‌, அதற்கு 
நிஜ அர்த்தத்தை பார்த்தால்‌ அசடு என்று இருக்கிறது. 

அசோக சக்ரவர்த்தியின்‌ கல்‌ வெட்டுத்‌ தூண்களில்‌ அவரை "தேவானாம்‌ 
ப்ரியஎன்றே சொல்லியிருக்கிறது. அசோகர்‌ காலத்துக்கு முந்தியே, பாணினி 
தமது வியாகரண புஸ்தகத்தில்‌ தேவானாம்‌ ப்ரியன்‌ என்றால்‌ மூர்க்கன்‌ என்று 


எழுதி வைத்திருக்கிறார்‌. ஆகையால்‌, பெளத்தனான அசோகனை மட்டம்‌ 


தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள்‌ அவன்‌ சாஸனத்தில்‌ போட்டுக்‌ 
கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடூ என்று அர்த்தம்‌ பண்ணிக்‌ களங்கம்‌ 
உண்டாக்கிவிட்டார்கள்‌ என்று நினைப்பது தப்ப. வேத தாத்பரியம்‌ 
தெரியாதவனைத்தானே நம்‌ ஆசாரியாள்‌ ஸூத்ர பாஷ்யத்தில்‌ தேவானாம்‌ 
ப்ரியன்‌ என்கிறார்‌?அசடூ என்ற அபிப்ராயத்தில்‌ இப்படிச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அந்த அபிப்ராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆட்சேபிக்கிறவன்‌ 
எப்படிப்பட்டவனானாலும்‌ அவனுக்கு இந்தப்‌ பெயரைக்‌ கொடுத்து விடலாம்‌ 
என்ற எண்ணத்தில்‌, அவைதிக மதமான பெளத்தத்தைச்‌ சேர்ந்த அசோக 
சக்ரவர்த்திக்கு தேவானாம்‌ ப்ரிய என்ற பெயரைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌ 
போலிருக்கிறது. 


வைதிக மார்க்கத்தை அநுஸரித்து உபநிஷத்‌ வாயிலாக ஞானியாக ஆன 
ஒருவன்‌, தேவதைகளைப்‌ ப்‌ பண்ணும்‌ யக்ஞத்தை விட்டு விடுவதால்‌ 
அவன்‌ தேவர்களுக்குப்‌ பிரியமில்லாதவனாகி விடுகிறானென்றால்‌ , 


174 


பெளத்தத்திலோ யாருமே யக்ஞம்‌ பண்ணக்‌ கூடாதாகையால்‌, அவர்கள்‌ 
எல்லோரையுமே தேவருக்குப்‌ பிரியமாகாதவர்களாகத்தான்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஆனாலும்‌, "அவைதிக பெளத்தத்தை விசேஷமாக ஆதரித்த 
அசோகனை, தேவானாம்‌ ப்ரிய என்று சொல்லியிருக்கிறதே, ஏன்‌?என்றால்‌, 
அவன்‌ வேதாந்தத்தின்படியான ஞானத்தை அடைந்து, தேவர்களுக்கு 
அப்பிரியமாக ஆகமாட்டான்‌ என்பதை மட்டும்‌ நினைத்து, இப்படிச்‌ சசகமாகப்‌ 
பெயர்‌ கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல புத்தி 
சாதுர்யமுள்ளவனாகவும்‌, தேவர்களுக்குப்‌ பிரீதியாக உள்ள யக்ஞ 
கர்மாக்களைப்‌ பண்ணாதவனாகவும்‌ ஒருவன்‌ அவைதிக பெளத்தம்‌ போன்ற 
மதத்தில்‌ இருந்தாலும்‌ கூட, அவன்‌ வேதாந்தம்‌ சொல்லுகிறபடி ஞானியாக 
மாட்டான்‌ என்ற அளவில்‌, அவனையும்‌ தேவானாம்‌ ப்ரியன்‌ என்று 
சொல்லுகிற வழக்கம்‌ வந்திருக்கலாம்‌. 


அல்லது, விஷயம்‌ தெரியாத சில்பியோ ராஜாங்க அதிகாரியோ, தேவானாம்‌ 
ப்ரியன்‌ என்றால்‌ நல்ல பேராக, நல்ல அர்த்தமாகத்‌ தெரிகிறதே என்று 
நினைத்து சாஸனத்தில்‌ அப்படி வெட்டியிருக்கலாம்‌. 


தேவானாம்‌ ப்ரியனாக யக்ஞம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்பவன்‌ ஞானியாக ஆகிக்‌ 
கர்மாநுஷ்டானத்தை விட்டுவிட்டால்‌ நமக்கு ஒன்றும்‌ கிடைக்காதே என்று 


தேவதைகள்‌ பிரதிபந்தங்கள்‌ (இடையூறுகள்‌) செய்வார்கள்‌. ரிஷிகளின்‌ 


தபஸைக்‌ கலைப்பதற்கு ரம்பை, மேனகை முதலியவர்களை அனுப்புவார்கள்‌ 
என்று புராணங்களில்‌ பார்க்கிறோம்‌. 


ஞானியாகும்வரையில்‌ மனிதன்‌ தேவதைகளுக்குரிய கர்மாக்களைச்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. அதற்காக, அவர்கள்‌ மனிதனுக்கு நல்லது 
பண்ணுகிறார்கள்‌. மழை பெய்யச்‌ செய்கிறார்கள்‌. அதற்காக ஹவிர்பாகம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. நமக்கு இந்த உலகத்தில்‌ ஒருவர்‌ ஒர்‌ உபகாரம்‌ 
செய்தால்‌ பிரதி உபகாரம்‌ செய்ய வேண்டுமல்லவா? அதைப்போல மழைக்கும்‌ 
செய்யவேண்டும்‌. அதற்காகத்தான்‌ யக்ஞம்‌ செய்கிறோம்‌. யாராவது ஒரு 
பிராம்மணர்‌ தேவதைகளுக்கு ஹவிர்பாகம்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ 


எல்லோருக்கும்‌ பிரிதிநிதியாக இருந்து கொடுக்கிறார்‌. யாராவது ஒருவர்‌ வரி 
கொடுப்பதைப்‌ போல்‌ அவர்‌ கொடுக்கிறார்‌. 


ஆகவே ஞானியாகும்‌ வரைக்கும்‌ மனிதன்‌ தேவதைகளுக்குப்‌ பிரியமான 
கர்மாக்களைச்‌ செய்து அவர்களுக்குப்‌ பிரியமானவனாக இருக்கிறான்‌. மாடு 
கறந்து பால்‌ பெற்றுக்‌ கொள்வது போலத்‌ தேவர்கள்‌ அவன்‌ மூலம்‌ லாபத்தை 
அடைகிறார்கள்‌. 


மாடு கறப்பது இல்லையானால்‌, அந்த மாட்டால்‌ மனிதனுக்கு என்ன 
பிரயோஜனம்‌?அதுபோல மனிதன்‌ பசுவைப்‌ போல இருக்கிறவரையிலும்‌ 
தேவதைகள்‌ அவன்‌ மேல்‌ பிரியமாக இருப்பார்கள்‌; பசுவாயில்லாமற்போனால்‌ 
வெறுப்பார்கள்‌; உபத்திரவப்‌ படுத்துவார்கள்‌. அதாவது இரண்டு அர்த்தப்படியும்‌ 
மனிதன்‌ தேவதைகளுக்குப்‌ பசுவாக இருக்கிறான்‌. அறிவில்லாதவன்‌ என்ற 
அர்த்தத்தில்‌ மாடு மாதிரி இருப்பதால்‌ ;கறவை நின்ற பசுவை நாம்‌ ரக்ஷிக்காத 
மாதிரி கர்மாவை நிறுத்தினவனைத்‌ தேவர்கள்‌ ரக்ஷிக்காமல்‌ விடுவதாலும்‌ 
பசு மாதிரி. 


தேவதை தனக்கு வேறல்ல என்று அறிவதே ஞானம்‌. அதற்குத்தான்‌ 
வேதாந்தம்‌ வழி சொல்லிக்‌ கொடுக்கிறது. கர்மாவும்‌ தேவதா 
உபாஸனையுங்கூட நின்று போய்‌, அனைத்தும்‌ தானாகிவிடுகிற நிறைந்த 
நிலைக்கு வழி சொல்கிறது. அந்த வேதாந்தத்துக்கு நம்‌ தேசத்தில்‌ எத்தனை 
கெளரவம்‌ இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி சொல்கிறேன்‌. 


அனந்தமாக இருந்த வேதங்களில்‌ ரிஷிகள்‌ பிடித்துக்‌ கொடுத்ததே 
ஒரளவுதான்‌. ஆனால்‌ அதுவுங்கூட கலிகால அற்பசக்தர்களால்‌ அப்பியஸிக்க 
முடியாதது என்பதால்‌, 1180 சாகைகளாகப்‌ (கிளைகளாக) பிரித்து, இதில்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌, முடிவிலே 
உபநிஷத்‌ என்று வைத்து, இதில்‌ ஒன்றையாவது ஒருத்தன்‌ அத்யயனம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று வைத்தார்கள்‌. பிற்காலத்தில்‌, இதிலும்‌ அநேகம்‌ 


வழிக்கொழுந்து போய்விட்டன. பாக்கியையும்‌ தீர்த்துக்கட்டிவிடுகிற 


நிலைமைக்கு இந்தத்‌ தலைமுறையைச்‌ சேர்ந்த நாம்‌ புண்ணியம்‌ கட்டிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. அது இருக்கட்டும்‌ நான்‌ சொல்ல வந்தது, ஒவ்வொரு 


176 


சாகையிலும்‌ ஒரு உபநிஷத்‌ இருக்கிறது. அம்மாதிரி, இப்போது பூர்ணமாக 
உள்ள சாகைகளில்‌ இருக்கிற உபநிஷத்துக்களோடுத்‌ தற்போது பிரசாரத்தில்‌ 
வேறு பல உபநிஷத்துக்களும்‌ இருக்கின்றன. இந்த உபநிஷத்துக்கள்‌ எந்தச்‌ 
சாகையைச்‌ சேர்ந்தனவோ, அந்தச்‌ சாகையில்‌ ஸம்ஹிதை, பிராம்மண்‌ 
முதலிய பாகங்கள்‌ தற்போது அத்யயனம்‌ செய்யப்படவில்லை. அவற்றில்‌ 
பலவற்றின்‌ டெக்ஸ்ட்‌ கூட நமக்கு அகப்படவில்லை. ஆனாலும்‌ அவற்றை 
சேர்ந்த அந்த உபநிஷத்துக்கள்‌ மட்டும்‌ இன்று வரை அழியாமல்‌ 
வந்திருக்கின்றன. உதாரணமாக ரிக்‌ வேதத்தில்‌ சாங்காயன சாகை என்பதன்‌ 
ஸம்ஹிதா பாகம்‌ இப்போது அத்யயனத்தில்‌ இல்லை;அதை இழந்து 
விட்டோம்‌. ஆனாலும்‌ அந்த சாகையின்‌ முடிவிலே வருகிற கெளஷீதகீ 
உபநிஷத்‌ மட்டும்‌ இன்றைக்கும்‌ நம்மிடையே ஜீவனோடு இருந்து வருகிறது. 
ரிக்‌ வேதத்திலேயே பாஷ்கல மந்த்ரோபநிஷத்து என்று ஒன்று நமக்கு 
வந்திருக்கிறது. அடையாறு லைப்ரரியில்‌ இதன்‌ சுவடிகள்‌ இருப்பதாகச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ இது எந்தச்‌ சாகையின்‌ முடிவில்‌ வருகிறதோ, அந்த 
"பாஷ்கல சாகை" என்பதன்‌ ஸம்ஹிதையைப்‌ பற்றியோ பிராம்மணத்தைப்‌ 


பற்றியோ நமக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. கடேரபுநிஷத்‌ என்பது கிருஷ்ண 
யஜுர்‌ வேதத்தில்‌ கடசாகை என்பதைச்‌ சேர்ந்தது. உபநிஷத்‌ என்பது 


ஆரண்யகத்தின்‌ கடைசியில்‌ வருவது என்று முன்பே 
சொன்னேனல்லவா?ஆனால்‌ இன்றைக்குக்‌ கடைபநிஷத்து மிகவும்‌ 
பிரஸித்தமாக, தசோபநிஷத்துக்க்ளிலேயே ஒன்றாக இருந்த போதிலும்‌, 
இதற்கான ஆரண்யகம்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. அதர்வ அத்யயனம்‌ வட 
இந்தியாவில்‌ சில பாகங்களில்‌ கொஞ்சம்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பது 
தவிர, தக்ஷிண தேசத்தில்‌ அடியோடு மறைந்து போய்விட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌, பத்து உபநிஷத்துக்களில்‌ மூன்று (ப்ரச்னம்‌', 'முண்டகம்‌', 
'மாண்டூக்யம்‌') அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்தவைகளாகவே இருக்கின்றன. 

அதாவது கர்மாக்களுக்குப்‌ பிரதானமாக இருக்கிற சாகா (சாகையின்‌) 
பாகங்கள்‌ மறைந்து போகும்படி விட்டுவிட்டாலும்‌, தத்வத்தை மட்டும்‌ 
விடக்கூடாது என்று, நம்‌ தேசத்தில்‌ இப்படி ஞான உபாயமான 
உபநிஷத்துக்கள்‌ பலவற்றை விசேஷமாகக்‌ காப்பாற்றி வந்திருக்கிறார்கள்‌. 


177 


உபநிஷத்துக்கள்‌ ஏகப்பட்டன இருந்திருக்கின்றன. இருநூறு வருஷங்களுக்கு 
முன்‌ காஞ்சீபுரத்திலே இருந்த ஒரு யதிகள்‌ 108 உபநிஷத்துக்களுக்கு பாஷ்யம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. அவருக்கு உபநிஷத்‌ பிரம்மேந்திராள்‌ என்றே பேர்‌ 
ஏற்பட்டுவிட்டது. இன்னமும்‌ அங்கே அவர்களுடைய மடம்‌ இருக்கிறது. 


2.29 தசோபநிஷத்‌ துக்கள்‌ 


"தசோபநிஷத்‌"என்ற பத்தைப்‌ பொறுக்கி ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதாள்‌ அத்வைத 
பரமாக பாஷ்யம்‌ பண்ணினார்‌. பின்னால்‌ வந்த விசிஷ்டாத்வைதம்‌, த்வைதம்‌ 
முதலியவற்றை சேர்ந்த பெரியவர்களும்‌ இதே பத்துக்குத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
ஸித்தாந்தப்‌ பிரகாரம்‌ பாஷ்யம்‌ செய்தார்கள்‌. இந்த பத்தையும்‌ சுலபமாக 
ஞாபகத்தில வைத்துக்‌ கொள்வதற்காகப்‌ பெயர்களை ஒரு ச்லோக ரூபத்தில்‌ 
கோத்துச்‌ செல்வதுண்டு. 


ஈச-கேன்‌ -கட-பரச்ன -முண்ட-மாண்டுக்ய-தித்திரி| 

ததரேயம்‌ ௪ சாந்தோக்யம்‌ ப்ருஹதாரண்யகம்‌ தச | 

ச்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிற ஈச (வரிசைக்‌ கிரமப்‌ படித்தான்‌ 
ஆசார்யர்கள்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 


இதிலே ஈசம்‌ என்பது ஈசாவாஸ்ய உபநிஷத்‌. அது சுக்ல யஜுர்‌ வேதத்தில்‌ 
ஸம்ஹிதையிலே முடிவாக வருவது. "ஈசாவாஸ்யம்‌' என்ற வார்த்தையோடு 
ஆரம்பிப்பதால்‌ இந்த உபநிஷத்துக்கு இப்படிப்‌ பெயர்‌. "கேன"என்று 
ஆரம்பிக்கும்‌ அடுத்த உபநிஷத்துக்கு “கேனோபறிஷக்‌” என்றே பேர்‌. 
ஈச்வரனால்தான்‌ இந்த லோகம்‌ முழுக்கவும்‌ வியாபிக்கப்பட்டிருக்கிறது. 
அவனுக்கே கர்மாக்களை அர்ப்பணம்‌ பண்ணிப்‌ பரமாத்ம தத்வத்தை நாம்‌ 


அடைய வேண்டும்‌ என்று ஈசாவாஸ்யோபநிஷத்து கூறுகிறது. 


மரயானைப்‌ பொம்மையைப்‌ பார்த்தால்‌ குழந்தை அது யானை என்றே 
எண்ணுகிறது. பெரியவர்களுக்கு அது யானை மாதிரி இருந்தாலும்‌ மரம்தான்‌ 
என்று தெரிகிறது. குழந்தைக்கு மரம்‌ மறைந்து யானை தெரிகிறது. 
பெரியவர்களுக்கு யானை மறைந்து மரம்‌ தெரிகிறது. இப்படியே பார்‌ (உலகம்‌) 


முதலாக பஞ்ச பூதங்களும்‌ பரமாத்மா என்ற மரத்தால்‌ பண்ணின 


பொம்மைதான்‌. பரமாத்மாதான்‌ இத்தனையும்‌ என்று நாம்‌ பார்க்கவேண்டும்‌. 


மரத்தை மறைத்தது மாமத யானை 

மரத்தில்‌ மறைந்தது மாமத யானை 

பரத்தை மறைத்தது பார்முதல்‌ பூதம்‌ 

பரத்தில்‌ மறைந்தது பார்முதல்‌ பூதம்‌ 

என்று திருமூலர்‌ சொன்னபடி, பஞ்ச பூதங்களையே பார்த்துக்கொண்டு, அதன்‌ 
காரணமான பரமாத்மாவை மறந்திருப்பதை விட்டு, இவற்றால்‌ பரமாத்மா 
மறைந்துப்போகவிடாமல்‌, இவற்றிலும்‌ வியாபித்திருப்பது பரமாத்மாதான்‌ 
என்று, அனைத்தையும்‌ ஈச்வர வியாபகமாகப்‌ பார்க்க வேண்டும்‌. திருமூலர்‌ 
சொன்னதையே அச்சடித்தாற்போல்‌ "தந்தினி தாரு விகாரே" - மதத்தின்‌ 
மாற்று ரூபத்தில்‌ யானை - என்று ஆசார்யாள்‌ சொல்கிறார்‌. இவற்றில்‌ எது 
முந்தி, எது பிந்தி என்ற வாதத்துக்கு நான்‌ வரவில்லை. மஹா 
புருஷர்களுக்கு ஒரே மாதிரித்தான்‌ தோன்றும்‌. 


கேனம்‌ என்பது கேனோபநிஷத்‌. அது ஸாம வேதத்தில்‌ ஜைமினி சாகையில்‌, 
தலவகார பிராம்மணக்கில்‌ வருவதால்‌ தலவகார உபநிஷத்‌ என்றும்‌ 
சொல்வதுண்டு கெட்டதைக்‌ கேனத்தில்‌ தேடு என்று வசனம்‌ இருக்கிறது. 
அடிமுடி தெரியாத பரம்பொருளை, அஹம்பாவம்‌ பிடித்த தேவர்கள்‌ தெரிந்து 
கொள்ள முடியாமல்‌ தேடினபோது, ஸாக்ஷ£த்‌ அம்பிகையே தேவேந்திரனுக்கு 
ஞானோபதேசம்‌ செய்ததை இந்த உபநிஷத்‌ சொல்கிறது. நம்முடைய சகல 
சக்திகளும்‌ ஒரே மஹாசக்தியிடமிருந்து வந்ததுதான்‌ என்று எமாக்ஷ£த்‌ 
பராசக்தியே உபதேசிக்கிறாள்‌. இதற்கு ஸ்ரீ பகவத்பாதாள்‌ மற்ற 
உபநிஷத்துக்களுக்கு பாஷ்யம்‌ செய்த மாதிரிப்‌ பதம்‌ பதமாக 
எடுத்துக்கொண்டு பாஷ்யம்‌ செய்ததோடு நிற்காமல்‌, வாக்கியம்‌ 
வாக்கியமாகவும்‌ எடுத்துக்‌ கொண்டு இன்னொரு பாஷ்யம்‌ செய்ததோடு 
நிற்காமல்‌, வாக்கியம்‌ வாக்கியமாகவும்‌ எடுத்துக்‌ கொண்டு இன்னொரு 
பாஷ்யம்‌ செய்திருக்கிறார்‌. அதாவது இந்த உபநிஷத்து ஆசார்யாளின்‌ 
இரட்டை பாஷ்யத்தைப்‌ பெற்றிருக்கிறது. ஸெளந்தர்ய லஹரியிலும்‌ 
ஆசார்யாள்‌ இந்த உபநிஷத்தை முக்கியமாக நினைத்துக்‌ கொண்டே, "வேத 


179 


மாதாவின்சிரஸில்‌ வைக்கப்பட்ட உன்‌ திருவடிகளை என்‌ தலை மேலும்‌ 
வையம்மா"என்று அம்பாளை பிரார்த்தனை பண்ணுகிறார்‌. வேதாந்தம்‌ என்ற 
மாதிரியே வேத சிரஸ்‌, ச்ருதி சிரஸ்‌ என்ற பெயரும்‌ உபநிஷத்துக்களுக்கு 
உண்டு. சிரஸ்‌ என்றால்‌ தலை. முடி என்றும்‌ தமிழில்‌ சொல்கிறோம்‌. 
வேதத்தின்‌ அந்தமாக, முடிவாக இருப்பதோடு அதன்‌ சிரஸான முடியாகவும்‌ 
இருப்பவை உபநிஷத்துக்களே. வேத மாதாவின்‌ சிரஸில்‌ அம்பாள்‌ பாதம்‌ 
இருக்கிறது என்றால்‌, அது உபநிஷத்தில்‌ இருக்கிறது என்றே அர்த்தம்‌. இந்தக்‌ 
கேனோபநிஷத்தில்தான்‌ அம்பாள்‌ ஞானாம்பிகையாக வருகிறாள்‌. " ஸாமகான 
ப்ரியா " என்று லலிதா ஸஹஸ்ர நாமத்தில்‌ அவளுக்கு ஒரு பெயர்‌ 
சொன்னதற்கு ஏற்றாற்போல்‌, இந்த ஸாமவேத உபநிஷத்தில்‌ அவளுடைய 
பெருமை விசேஷமாகத்‌ தெரிகிறது. ஒரு வஸ்துவை நாம்‌ பார்க்கிறோம்‌ 
என்றால்‌, பார்க்கப்‌ படுகிற ௦௦/௨௦ என்றும்‌, பார்க்கிறவனான கபம்‌! என்றும்‌ 
இரண்டு ஏற்பட்டுவிடுகின்றன. நம்‌ உடம்பை நம்மால்‌ ௦6/60 -ஆகத்‌ தெரிந்து 
கொள்ள முடிகிறது. "என்‌ உடம்பு நன்றாயிருக்கிறது; அல்லது நன்றாக 


இல்லை“என்று நாம்‌ அதைப்ப பற்றித்‌ தெரிந்து கொள்கிறோம்‌ என்றால்‌, 


அப்போது அது ௦௦/80 - ஆகி விடுகிறது. அதிலிருந்து வேறாக, 'நாம்‌'என்ற 
ஏதோ ஒன்று பசீ - ஆக இருந்து கொண்டு, அதைப்‌ பார்க்கிறது என்று 
ஏற்படுகிறது. அப்படிப்‌ பார்ப்பது எதுவோ அதுதான்‌ ஆத்மா. இந்த Sபbject -ஜ 
எதனாலும்‌ தெரிந்து கொள்ள முடியாது. அப்படித்‌ தெரிந்துகொள்ள முடிந்து 
விட்டால்‌ அதுவும்‌ 016௦ -ஆகி, அதைப்பார்க்கிற இன்னொரு க5பம்ர்்்‌ - தான்‌ 
நிஜ நாம்‌ என்றாகிவிடும்‌. நிஜமான நாமான ஆத்மா பம! - ஆகத்தான்‌ 
இருக்கமுடியுமே தவிர ௦46௦ ஆகாது. எனவே சரீரம்‌ முதலான object - 
களைத்‌ தள்ளவிட்டு இந்த 50/60 -ஆக நாம்‌ அநுபவத்தில்‌ தனித்து இருந்து 
கொண்டுதான்‌ இருக்க முடியுமே தவிர அதை அறிந்து கொண்டு இருக்க 
முடியாது. அறிவது என்றால்‌, இதைவிட இன்னொன்று இதை ௦௦6௦ ஆக்கி 
ஆராய்ந்தால்தான்‌ முடியும்‌. ஆத்மாவின்‌ விஷயத்தில்‌ இது அஸம்பாவிதம்‌. 
ஆத்மாதான்‌ நிஜமான நாம்‌, அதை அறியவேண்டும்‌ என்றால்‌, அப்படி அறிகிற 
வஸ்து ஆத்மாவுக்கு வேறானதாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. நம்மில்‌ 
நம்முடைய நிஜமான ஸ்வரூபத்துக்கு வேறாக என்ன இருக்கமுடியும்‌? 
ஆத்மாவுக்கு அந்நியமாக அதை அறிய எது உண்டு?எதுவும்‌ கிடையாது. 
180 


அதனால்‌, "ஆத்ம ஞானம்‌", "ஆத்மாவை அறிவது" என்ற வார்த்தைகளைச்‌ 
சொன்னால்கூட, இங்கெல்லாம்‌ ஞானம்‌, அறிவது என்பதற்கு ஒரு ஸப்ஜெக்ட்‌ 
இன்னொரு ஆப்ஜெக்டை அறிகிறது என்று அர்த்தமில்லை. தன்னைத்தானே 
அநுபவித்துக்‌ கொள்வதைத்தான்‌ இந்த இடங்களில்‌ 'ஞானம்‌', 'அறிவது'என்ற 
வார்த்தைகளால்‌ சுட்டிக்‌ காட்டுகிறோம்‌. இதனால்‌ தான்‌ கேனோபநிஷத்‌, எவன்‌ 
ஆத்மாவை அறிந்துவிட்டேன்‌ என்கிறானோ அவன்‌ அறியவே இல்லை; எவன்‌ 
அறியவில்லை என்ற நிலையில்‌ இருக்கிறானோ அவன்தான்‌ அறிகிறான்‌. 
தெரியும்‌ என்று நினைக்கிறவனுக்குத்‌ தெரியாது; தெரியாது என்ற நிலையில்‌ 
இருக்கிறவனுக்கே தெரிந்தது"என்கிறது. "கண்டவர்‌ விண்டிலர்‌;விண்டவர்‌ 
கண்டிலர்‌"என்று சொல்வதும்‌ இதைத்தான்‌. 


"கட"என்றது கடோபநிஷத்‌. க்ருஷ்ண யஜுஸில்‌ கடஸாகையில்‌ வருவது. 
அதிலே, செத்தபின்‌ ஜீவன்‌ என்ன ஆகிறான்‌ என்பதைப்பற்றி நசிகேதஸ்‌ என்ற 
பிரம்மச்சாரிக்கு யமதர்மராஜா பண்ணின உபதேசம்‌ வருகிறது. கதை மாதிரி 
ஆரம்பித்துப்‌ பெரிய தத்‌ வத்தில்‌ கொண்டு போய்விடும்‌. கீதையில்‌ பகவான்‌ 
முக்கியமாக இந்த உபநிஷத்‌ வாக்யங்களைத்தான்‌ எடுத்துக்கொண்டு, திருப்பிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


முன்னே ஸப்ஜெக்ட்‌ - ஆப்ஜெக்ட்‌ பற்றி நான்‌ சொன்னது இந்த உபநிஷத்தின்‌ 
கடைசியில்‌ ரொம்பவும்‌ அழுத்தமாக, உபதேசிக்கப்‌ பட்டிருக்கிறது. 
பயிர்த்தண்டிலிருந்து கதிரை உருவி எடுக்கிறோம்‌ அல்லவா?ஒரு 
ஈர்க்குச்சியில்‌ மேல்‌ தோலிலிருந்து உள்ளேயிருக்கும்‌ ஈர்க்கை அப்படியே 
உருவி விடுகிறோம்‌ அல்லவா?அந்த மாதிரி, ஆப்ஜெக்டான சரீரத்திலிருந்து 
ஸப்ஜெக்டான ஆத்மாவைத்‌ தைரியமாக உருவி எடுத்துக்கொண்டு, 
அதுவாகவே இருக்கவேண்டும்‌ என்று அந்த மந்திரம்‌ (4:17) சொல்கிறது. 
'காமம்‌,க்ரோதம்‌, த்வேஷம்‌, பயம்‌ எல்லாம்‌ மனஸை சேரந்தனவே ஒழிய, 
ஆத்மாவான எனது அல்ல. பசி, தாகம்‌ முதலியன உடம்பைச்‌ சேர்ந்தனவே, 


தவிர என்னுடையன அல்ல, என்று ஆத்மாவைச்‌ சேராத எல்லா 


அநாத்மவஸ்துக்களையும்‌ ௦/6 ரூ பண்ணி, வெளியே தள்ளுவதற்கு ஸதா 
பழகிக்‌ கொண்டேயிருக்க வேண்டும்‌. இம்மாதிரி எப்பொழுதும்‌ அநுஸந்தானம்‌ 
செய்து வந்தால்‌, உடம்பும்‌ மனஸும்தான்நாம்‌ என்பதாக வேரூன்றியிருக்கும்‌ 


181 


அபிமானம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக நலிந்து, மறைந்தே போய்விடும்‌. 


உடம்புக்கும்‌ மனஸுக்கும்‌ இருக்கப்பட்ட அழுக்குகள்‌ எதுவுமில்லாத 


சுத்தமான ஆத்மாவாக நாம்‌ இருக்கலாம்‌. இப்படி, சரீரத்திலிருந்தும்‌ 
மனஸிலிருந்தும்‌ ஆத்மாவைப்‌ பிரிப்பதற்கு, முஞ்சம்‌ புல்லுக்குள்ளிலிருந்து 
ஈர்க்கு பளிச்சென்று சுத்தமாக வழவழவென்று பிரிந்து வருவதைத்‌ 
திருஷ்டாந்தமாகச்‌ சொல்லியிருக்கிறது. இதோ பக்கத்தில்‌ இருக்கிற இந்த 
வாழைக்கட்டை வாடி வதங்கிப்‌ போனால்‌, நாம்‌ வாடி வதங்குகிறோமா?அந்த 
வாழைக்கட்டையை விட, இன்னம்‌ கொஞ்சம்‌ கிட்டேயிருக்கும்‌ மாம்ஸக்‌ 
கட்டை என்றே இந்த சரீரத்தை எண்ணவேண்டும்‌. அந்த வாழைக்கட்டை 
ஸப்ஜெக்டான நாமாக இல்லாமல்‌ ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரியே ஆத்மா 
என்ற ஸப்ஜெக்டுக்கு இந்த நம்‌ உடம்பையும்‌ வேறான ஆப்ஜெக்டாக 
இருக்கிற மாதிரியே ஆத்மா என்ற ஸப்ஜெக்டுக்கு இந்த நம்‌ உடம்பையும்‌ 
வேறான ஆப்ஜெக்டாகப்‌ பார்க்கப்‌ பழக வேண்டும்‌. 


இந்த லோகத்தில்‌, நாம்‌ சரீரத்தில்‌ இருப்பதாகத்‌ தோன்றும்‌ இப்போதே, இப்படி 
சரீரத்தை நானல்ல, என்னுடையதல்ல என்று பண்ணிக்கொள்ள வேண்டும்‌. 
அப்போது, செத்துப்‌ போனபின்‌ தான்‌ வேறு ஏதோ கைலாஸ வைகுண்டாதி 
லோகங்களுக்குப்‌ போய்‌ மோக்ஷம்‌ அடையலாம்‌ என்று இல்லாமல்‌, 
இங்கேயே மோக்ஷமாகி விடும்மோக்ஷம்‌ என்றால்‌, எந்த பாரமும்‌ இல்லாமல்‌ 
விடுபட்ட ஸதாநந்தம்‌ என்றே அர்த்தம்‌. அப்படி இந்த லோகத்திலேயே சரீரப்‌ 
பிரக்ஞையை விட்டு, ஆத்மாராமனாக இருப்பவனைத்தான்‌ ஜீவன்‌ முக்தன்‌ 
என்பது. வேத வேதாந்தங்களின்‌ பரம தாத்பர்யம்‌ ஒருத்தனை இப்படி ஜீவன்‌ 
முக்தனாக்குவதுதான்‌. கீதையில்‌, பகவான்‌ ப்ராக்‌ சரீர விமோட்சனாத்‌ 
(சரீரத்திலிருந்து உயிர்‌ வெளியே போகிறதற்கு முந்தியே , இந்த லோகத்தில்‌ 
இருக்கும்போதே -இஹைவ - எவன்‌ காம க்ரோத வேகங்களை அடக்கி 
விடுகிறானோ அவனே யோகத்தில்‌ நிலைத்து நித்ய ஸுகத்தை 
அநுபவிக்கிறவன்‌ என்று, இதே கருத்தைத்தான்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இஹைவ - இஹ ஏவ - அதாவது இங்கே இந்த பூலோகத்தில்‌ இருக்கிற 
போதே, இப்படி ஆத்மாவைத்‌ தெரிந்து கொண்டுவிட்டால்‌ (அதாவது 
அநுபவித்து விட்டால்‌) , சரீரம்‌ போனாலும்‌ போகிறது தெரியாது. சரீரம்‌ 


182 


இருக்கிறபோதேதான்‌ அது தன்னுடையதல்ல என்று போக்கிக்‌ கொண்டாகி 
விட்டதேோஆகையால்‌, சாவு என்று ஒன்று வந்து சரீரத்தைப்‌ போக்கடிக்க 
வேண்டுமா என்ன? 


சரீரம்‌ (சரீரம்‌ என்கிறபோது மனஸையும்‌ சேர்த்துத்தான்‌ சொல்வதாக 
அர்த்தம்‌) தனதல்ல என்றாக்கி விட்டால்‌, அப்புறம்‌ சாவே இல்லை. 
தனதில்லாத சரீரத்துக்கு வருகிற சாவு தன்னை எப்படி பாதிக்கும்‌? 
ம்ருத்யுவான சாவு இல்லாததால்‌, இவன்‌ அமிருதமாகி விடுகிறான்‌. இஹைவ 
இவன்‌ இப்படி அமிருதமாவதைத்தான்‌ கர்மகாண்டத்திலே வருகிற 
புருஷஸக்தாதி மந்திரங்களும்‌ சொல்கின்றன. உபநிஷத்துக்களில்‌ இந்த 
கருத்து விசேஷமாகத்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ கூறப்படும்‌. 


நமக்கு துக்கஹேதுவாக இருப்பது சரீரமும்‌ அதன்‌ மூலம்‌ செயல்படுகின்ற 
மனஸும்தான்‌. துக்கம்‌ போய்‌ ஸதா ஆனந்தமாக இருப்பதைத்தான்‌ எல்லா 
மதத்திலும்‌ மோக்ஷம்‌ என்று சொல்லியிருக்கிறது. அதற்காக வேறு ஏதோ 
பரலோகம்‌, மோட்ச லோகம்‌ என்ற ஒன்றுக்குப்‌ போகவேண்டும்‌ என்றுதான்‌ 
அத்வைதத்தைத்‌ தவிர மற்ற ஸம்பிரதாயங்களெல்லாம்‌ சொல்கின்றன. இந்த 
லோகங்களில்‌ கிடைப்பதைவிட நிறைவான ஆனந்தம்‌, நிஜமான மோக்ஷம்‌, 
இந்த லோகத்தில்‌ இருக்கும்போதே, சரீர அபிமானத்தை அடியோடு தள்ளி 
விட்டு ஆத்மாவில்‌ வேரூன்றி நிற்பதால்‌ கிடைக்கிறது என்று சங்கர பகவத்‌ 
பாதாள்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


ததேதத்‌ அசரீரச்வம்‌ மோட்சாக்யம்‌ 


என்று ஸூத்ர பாஷ்யத்தில்‌ (1.1.4) சொல்கிறார்‌. அசரீரி என்றால்‌ நாம்‌ என்ன 


நினைத்துக்‌ கொண்டிருக்கறோமென்றால்‌, ஆள்‌ தெரியாமல்‌ ஒரு குரல்‌ 
மட்டும்‌ கேட்பது என்று. அசரீரி என்றால்‌ சரீரம்‌ இல்லாமலிருப்பது என்பதே 
அர்த்தம்‌. சரீரம்‌ நான்‌ என்கிற பிரக்ஞை போகிறதுதான்‌ அசரீரத்வம்‌. அதுதான்‌ 
மோட்சம்‌ என்று ஆசார்யாள்‌ லட்சணம்‌ கொடுக்கிறார்‌. சரீரம்‌ இல்லாமல்‌ 
அசரீரியாகப்‌ பண்ணிக்கொள்வது என்றால்‌, தற்கொலை செய்துகொள்வது 
என்று அர்த்தமில்லை. தற்கொலையும்‌ ஸாதாரணச்‌ சாவும்‌ ஸ்தூல 
தேஹத்திற்குத்தான்‌. இது போனபின்னும்‌ மனோமயமான ஸட்சும தேஹம்‌ 


183 


இருந்து கொண்டு கஷ்டப்‌ படுத்தும்‌ ஆசைகளை குறைத்துக்‌ கொண்டே வந்து, 
அடியோடு தேய்த்து விட்டால்‌ தான்‌ சரீராபிமானம்‌ முற்றிலும்‌ போய்‌, 
அபிமானிக்கிற மனஸும்‌ போய்விடும்‌. உள்ளேயிருக்கிற ஆத்மா மட்டுமே 
பிரகாசிக்கும்‌. இதற்காக, வேறு எந்த லோகத்துக்கும்‌ போகத்‌ தேவையில்லை. 
இதைத்தான்‌ வேத வேதாந்தங்கள்‌ இஹைவ, இஹைவ என்பது. 


இந்த அம்ருத நிலையை அடைவதற்கு முக்யமான இரண்டு சத்ருக்கள்‌ காம, 
க்ரோதம்‌ என்று கீதையான ஸ்மிருதியில்‌ சொல்லியிருக்கிறது. அதற்கு 
ஆதாரம்‌ ச்ருதியான சாந்தோக்யத்தில்‌ உள்ள (1.12.1) 'ப்ரிய அப்ரியம்‌'என்ற 
வாக்கியம்‌, விருப்பு வெறுப்பு என்று அர்த்தம்‌. விருப்பு தான்‌ காமம்‌;வெறுப்பு 
க்ரோதம்‌. சரீரம்‌ இல்லாதவனை விருப்பு வெறுப்புகள்‌ தொடமாட்டா என்று 
சாந்தோக்யம்‌ சொல்கிறது. அதாவது, "நி விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட 
வேண்டுமானால்‌ உயிரோடு இருக்கிறபோதே சரீரம்‌ நானில்லை என்று 
ஆக்கிக்கொள்‌" என்கிறது. 


ஒரே ஜீவாத்மாவின்‌ அஹங்கார - மமகாராதிகளை ஒட்டி நான்‌ எனது என்ற 
பாவனைகளை ஒட்டி கெளணாத்மா, மித்யாத்மா, முக்யாத்மா என்று 
மூன்றாகரப்‌ பிரித்துச்‌ சொல்வது வழக்கம்‌. பெரியோர்கள்‌ இந்த விஷயத்தை 
ச்லோகமாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. அந்த ச்லோகமானது பகவத்பாதாளால்‌ 
ப்ரம்ம ஸூத்ர பாஷ்யத்தில்‌ உதாஹரிக்கப்பட்டிருக்கிறது. 
கெளண்‌-மித்யாத்மனோ (அ) ஸத்வே புத்ர தேணாதி பாதனாக்‌| 

ஸைத்‌ -பரஹ்மாத்மாஹும்‌ இத்யேவம்‌ போதே கார்யம்‌ கதம்‌ பவேத்‌।| 

( ஸூத்ர பாஷ்யம்‌ |.1.4) 


புத்ர மித்திரர்கள்‌ நாமே என்றும்‌, அவர்களுடைய ஸுகதுக்கம்‌ நம்முடையது 
என்றும்‌ எண்ணும்‌ அபிமானமானது எல்லாரிடத்திலும்‌ குடிகொண்டிருக்கிறது. 
அதுதான்‌ கெளணாத்மா. கெளணமென்றால்‌, உபசாரமாகச்‌ சொல்லுவதென்று 
அர்த்தம்‌. நாம்‌ வேறு, புத்ர மித்ரர்கள்‌ வேறு என்று நமக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ 
பொழுதே, நாம்‌ நாம்‌ என்கிற அபிமானம்‌ நமக்கு அவர்களையட்டி வருவதால்‌ 


கெளணாத்மா என்று சொல்லப்பட்டது. அவர்களைவிட நெருங்கின சரீரம்‌ 


முதலியவற்றில்‌ நான்‌ என்கிற அபிமானம்‌ உண்டாவது மித்யாத்மா. சுத்தமான 


184 


ஆத்ம ஸ்வருபத்தைப்‌ பிரித்து,ப்ர ம்ம ஸ்வரூபமே நான்‌ என்பது 
அநுபவத்திற்க்கு வருகிறபொழுது,ப்ரம்மமே ஆத்மாவாகி விடுகிறது.அதைத்‌ 
தான்‌ முக்கியாத்மாவென்று சொல்வது.முதலில்‌ சொல்லப்‌ பட்ட 
கெளணாத்மா,மித்யாத்மா இவ்விரண்டையும்‌ விலக்கி விட்டால்‌ புத்ர 
மித்திரர்கள்‌, சரீர இந்திரியங்கள்‌ இவைகளுடைய ஸம்பந்தம்‌ நீங்கிவிடும்‌. 
அப்பொழுது 'ஸத்யமான ப்ரம்ம ஸ்வரூபமாகவே நான்‌ இருக்கிறேன்‌'என்கிற 
ஞானம்‌ உண்டாகிறது. அதற்குப்‌ பிறகு செய்யவேண்டியது ஒன்றுமே 
கிடையாது என்பது மேலே சொல்லிய ச்லோகத்தின்‌ தாத்பரியம்‌. 


"ரகச, awake: எழுந்திருங்கள்‌,விழித்துக்‌ கொள்ளுங்கள்‌"என்று, விவேகாநந்தர்‌ 


எல்லாரையும்‌ தட்டி எழுப்பி, ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஈ௦(௦ -வாக (லஷ்ய 


வாசகமாக) வைத்தது, கடோபநிஷத்தில்‌ வருகிற மந்திரம்தான்‌. இப்போது 
நிறைய மேற்கோள்‌ காட்டப்படும்‌ அநேக வாசகங்கள்‌ இந்த உபநிஷத்தில்‌ 
வருகிறவையே. உதாரணமாக, "படிப்பாலோ மேதாவித்தனத்தனத்தாலோ 
ஆத்மாவை அடைய முடியாது" ("நாயமாத்மா" என்கிற மந்திரம்‌; ஜீவன்‌ என்ற 
தேர்க்காரனுக்கு சரீரம்‌ தேர்‌,புத்தி ஸாரதி,மனஸ்‌ கடிவாளம்‌, இந்திரியங்கள்‌ 
குதிரைகள்‌ என்ற விஷயம்‌; ஹ்ருதய குகையில்‌ பரமபுருஷன்‌ அங்குஷ்ட 
கட்டை விரல்‌) பிரமாணமாக ஜோதி ஈரூபத்திலிருக்கிறான்‌ என்ற 
ஸமாசாரம்‌; தீபாராதனை செய்கிறபோது சொல்லும்‌ ந தத்ர ஸர்யோ பாதி 
மந்திரம்‌ (பரமாத்மாவின்‌ ஸந்நிதானத்தில்‌ சூரியன்‌. சந்திரன்‌, நட்சத்திரம்‌ 
அக்னி எல்லாமே ஒளி மழுங்கி விடுகின்றன. அவனால்‌ தான்‌ 
இவற்றுக்கெல்லாம்‌ பிரகாசமாதலால்‌, இவற்றால்‌ அவனை விளக்கிக்‌ 
காட்டமுடியாது என்ற அர்த்தம்‌. நம்‌ அறிவெல்லாம்‌ அந்தப்‌ பிரகாசமாதலால்‌, 
இவற்றால்‌ அவனை விளக்கிக்‌ காட்டமுடியாது என்று அர்த்தம்‌.நம்‌ 
அறிவெல்லாம்‌ அந்தப்‌ பேரறிவிலிருந்தே உண்டானதால்‌, இந்த நம்‌ 
சிற்றறிவால்‌ அவனை விளக்க முடியாது) ;பிற்பாடு கீதையிலும்‌ பகவான்‌ 
சொல்லும்‌ ஸம்ஸாரம்‌ என்ற தலைகீழ்‌ அச்வத்த விருட்சத்தைப்‌ பற்றிய 
பிரஸ்தாவம்‌;ஹ்ருதயத்தில்‌ குடிகொண்டுள்ள ஆசைகளை எல்லாம்‌ 
ஒழித்துவிட்டால்‌, இங்கேயே மனிதன்‌ அமிருதமாகி பிரம்மத்தை 
அநுபவிக்கிறான்‌ என்ன விஷயம்‌ - இப்படி அநேக சமாசாரங்கள்‌ இன்று 0ப௦(6 


185 


பண்ணப்படுவதெல்லாம்‌ கடோபநிஷத்துக்கு அப்புறம்‌ வரும்‌ ப்ரச்னோபநிஷத்‌ 
முண்டகோபநிஷத்‌, மாண்டூக்யோபநிஷத்‌ ஆகிய மூன்றும்‌ அதர்வ வேதத்தைச்‌ 
சேர்ந்தவை. ப்ரச்னம்‌ என்றால்‌ கேள்வி. பிரஜைகள்‌ உறபத்தியானது எப்படி? 
அவர்களை ரக்ஷிக்கிற தேவர்கள்‌ யார்‌? பிராணன்‌ எப்படி சரீரத்தில்‌ வந்து 
இயங்குகிறது?விழிப்பு, தூக்கம்‌, ஸ்வப்னம்‌ என்கிற நிலைகளைப்‌ பற்றின 
உண்மை என்ன?ஒங்கார உபாஸனையின்‌ பிரயோஜனம்‌ என்ன?பரம 
புருஷனுக்கும்ஜீவனுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌?- என்கிற ஆறு பிரச்னங்களுக்கு 
விடை சொல்வதால்‌ இந்த உபநிஷத்துக்கு இப்படிப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


முண்டகம்‌ என்றால்‌ தலையை மொட்டை அடித்துக்‌ கொள்வது. 
ஸந்நியாஸிகள்‌ மாதிரியான பரம பக்குவமான வைராக்யசாலிகளே 
அப்யஸிப்பதற்கு அதிகாரம்‌ பெற்ற உபநிஷத்துக்கு முண்டகோபநிஷத்‌ என்ற 
பெயர்‌ இருக்கிறது. அக்ஷர பிரம்மத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிற உபநிஷத்‌ இது. 
அழிவில்லாதது எதுவோ அதுவே அக்ஷரம்‌. அக்ஷரம்‌ என்றால்‌ ஒலி என்ற 
அர்த்தமும்‌ இருக்கிறது. பஞ்சாக்ஷரம்‌, அஷ்டாக்ஷரரம்‌ என்றெல்லாம்‌ 
சொல்கிறோம்‌ அல்லவா? இந்த ஒலிகளுக்கெல்லாம்‌ மூலமான அக்ஷரம்தான்‌ 
பிரணவம்‌ என்னும்‌ ஒம்காரம்‌. அக்ஷரப்‌ பிரம்மம்‌ என்ற லக்ஷயத்தில்‌ 
சேர்வதற்கு அக்ஷரமான பிரணவம்‌ விசேஷ ஸாதனமாக இருக்கிறது. ஒம்கார 
வில்லில்‌ ஆத்மா என்ற அம்பைப்‌ பூட்டிக்‌ கொஞ்சங்கூட கலக்கமில்லாமல்‌ 
பிரம்மம்‌ என்ற குறியில்‌ அடித்து ஒன்றாக்கி விடவேண்டும்‌ என்று இந்த 
உபநிஷத்‌ சொல்கிறது. ஜீவாத்மா, பரமாத்மா இரண்டையும்‌ சரீரம்‌ என்கிற 
ஒரே பிப்பில மரத்திலிருக்கிற இரண்டு பக்ஷிகளாகவும்‌, அவற்றில்‌ ஜீவாத்ம 
பக்ஷி மட்டும்‌ பழத்தை (கர்ம பலத்தை) ச்‌ சாப்பிடுவதாகவும்‌, பரமாத்ம பக்ஷி 
சாக்ஷி மந்திரமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டு மாத்திரம்‌ இருப்பதாகவும்‌ இந்த 
உபநிஷத்தில்தான்‌ வருகிறது. இதுவே பைபிளில்‌ ஆதம்‌ (ஆத்மா) ஆப்பிள்‌ 
பிப்பில) பழத்தைச்‌ சாப்பிடாமலிருந்ததாகவும்‌, ஈவ்‌ (ஜீவன்‌) அதைச்‌ 


சாப்பிட்டதாகவும்‌ கதையாயிற்று. இப்போது குடியரசு சர்க்காரில்‌ ஸத்யமேவ 


ஜயதே என்ற 14௦௦ (லக்ஷய வாசகம்‌) வைத்துக்கொண்டிருக்கிறார்களே, அது 
முண்டகோபநிஷத்‌ மந்திரம்தான்‌. இந்த லோகத்திலேயே ஜீவன்‌ முக்தர்களாக 
இருந்து, சரீரம்‌ போனபின்‌ விதேஹ முக்தர்களாக இருந்து, சரீரம்‌ போனபின்‌ 


186 


விதேஹ முக்தர்களாக ஸந்நியாஸிகளைப்பற்றியும்‌ இதில்‌ ஒரு மந்திரம்‌ 
இருக்கிறது. இப்போது ஸந்நியாஸிகளுக்குப்‌ பூர்ண கும்பம்‌ கொடுக்கும்போது 
சொல்கிற மந்திரங்களில்‌ இந்த மந்திரமும்‌ வருகிறது. வெவ்வேறு பெயரில்‌, 
வெவ்வேறு ரூபத்தில்‌ ஒடுகிற நதிகள்‌ யாவும்‌ ஸமுத்திரத்தில்‌ தங்கள்‌ 
பெயரையும்‌ உருவத்தையும்‌ இழந்து ஸமுத்திரமாகவே ஆகிவிடூவதுபோல, 
ஞானி நாம ரூபங்களை இழந்து பராத்பரனான புருஷனில்‌ இரண்டறக்‌ 
கலந்துவிடுகிறான்‌ என்று இந்த உபநிஷத்‌ சொல்கிறது. 
'மாண்டூக்யோபறிஹத்து' அடுத்தது. மாண்டுக்யம்‌ என்றால்‌ தவளை. 
தவளை உபநிஷத்து என்று ஏன்‌ பேர்‌?ஒரு காரணம்‌ தோன்றுகிறது. தவளை 
ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும்‌ என்பதில்லை. அப்படியே தாவி முதல்‌ 
படியிலிருந்து நாலாம்‌ படிக்கு எகிறிக்‌ குதித்து வரும்‌. இந்த உபநிஷத்திலே 
ஜாக்ரம்‌ (விழிப்பு நிலை) , ஸ்வப்னம்‌ கனவு நிலை , ஸுஷூப்தி தூக்க 
நிலை) இவற்றைத்‌ தாண்டி ஆத்மவெளியான துரீயத்தில்‌ நாலாம்‌ நிலையில்‌) 
சேருவதற்கு வழி சொல்லியிருக்கிறது. ஒம்‌ என்ற அக்ஷர 
உபாஸனையாலேயே இப்படி ஒரே தாவாகத்‌ துரீயத்துக்குத்‌ துள்ளிக்‌ 
குதிப்பதைச்‌ சொல்லியிருக்கிறது. அதனால்தான்‌ தவளை உபநிஷத்து என்று 
பேர்‌ வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. ரிஸர்ச்‌ செய்பவர்கள்‌, ஆதிகால 
ஜனங்களில்‌ ஒவ்வொரு கோஷ்டியும்‌ ஒவ்வொரு பிராணி 


வர்க்கத்தின்‌ பேரில்‌ (ர என்று அடையாளம்‌ வைத்துக்‌ கொண்டு, தனி 


தனிப்பிரிவுகளாகச்‌ சேர்ந்திருந்தார்கள்‌ என்றும்‌, இதிலே தவளை அடையாளம்‌ 


வைத்துக்‌ கொண்ட மாண்டுக்யர்களிடம்‌ ருந்த உபநிஷத்தே இது என்றும்‌ 
சொல்கிறார்கள்‌. இந்த உபநிஷத்தின்‌ K5 மண்டூக ரூபியான வருண பகவான்‌ 
என்று சொல்லப்படுகிறது. 

உபநிஷத்துக்களுக்குள்‌ ரொம்பச்‌ சின்னது இதுதான்‌. மொத்தம்‌ பன்னிரண்டே 
மந்திரங்கள்தான்‌. ஆனால்‌ கீர்த்தியிலும்‌, சக்தியிலும்‌ இந்த உபநிஷத்‌ 
விசேஷமான இடம்‌ பெற்றிருக்கிறது. பிரணவத்தின்‌ நாலு பாதங்களைக்‌ 
காட்டி ஜீவாத்மா, பரமாத்மா இரண்டும்‌ ஒன்றே என்ற இது நிர்த்தாரணம்‌ 
செய்கிறது. கடைசியில்‌ பிரபஞ்சமெல்லாம்‌ ஒடுங்கிப்‌ போகிற துரீய 


187 


அநுபவத்தை " சாந்தம்‌-சிவம்‌-அத்வைதம்‌ " என்று இந்த உபநிஷத்‌ வர்ணிப்பது 
பிரஸித்தமாக இருக்கிறது. 


ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதாளின்‌ குருவுக்கு குருவான ஸ்ரீ கெளட பாதாச்சார்யாள்‌ 


'மாண்டுக்யோப நிஷத்‌ காரிகை'என்று இந்த உபநிஷத்தின்‌ தத்துவத்தை 
விளக்கி எழுதியிருக்கிறார்‌. அதற்கு பகவத்பாதாள்‌ பாஷ்யம்‌ செய்திருக்கிறார்‌. 


தசோபநிஷத்துக்களின்‌ பேரச்சொல்லும்‌ ச்லோகத்தில்‌ அடுத்தாற்போல்‌ தித்திரி 
என்று வருவதுதான்‌, தைத்ரீய உபநிஷக்‌. 


வைசம்பாயனருக்குத்‌ தம்முடைய சிஷ்யரான யாக்ஞவல்கியரிடம்‌ 
மனோபேதம்‌ உண்டாகி, "நான்‌ சொல்லிக்‌ கொடுத்த வேதத்தைக்‌ 
கக்கிவிடுஎன்று கோபித்துச்‌ சொன்னதாகவும்‌, யாக்ஞவல்கியர்‌ அப்படியே 
செய்துவிட்டு, பிறகு சூரியபகவானிடம்‌ சென்று அவரிடமிருந்து இதுவரை 
லோகத்துக்கு வராதிருந்த சுக்ல யஜுர்வேதத்தில்‌ உபதேசம்‌ பெற்று வந்தார்‌ 
என்றும்‌ முன்னே சொன்னேனல்லவா? யாக்ஞவல்கியர்‌ முதலில்‌ 
கற்றுக்கொண்ட வேதத்தைத்‌ தம்முடைய மந்திர சக்தியால்‌ வாஸ்தவமாகவே 
அன்ன ரூபமாக்கிக்‌ கக்கி விட்டார்‌. அப்போது வைசம்பாயனரின்‌ உத்தரவுப்படி, 
மற்ற சிஷ்யர்கள்‌ தித்திரி என்கிற புறா மாதிரியான பக்ஷியின்‌ ரூபத்தை 
எடுத்துக்‌ கொண்டு யாக்ஞவல்கியர்‌ கக்கியதைச்‌ சாப்பிட்டு விட்டார்கள்‌. 
அதனால்‌, உடனே அவர்களுக்கு அந்த வேதம்‌ முழுவதையும்‌ அறிந்து 
கொள்ள முடிந்து விட்டது. அந்த வேத சாகைக்கு கிருஷ்ண யஜுஸின்‌ 
தைத்திரீய சாகை என்ற பெயரும்‌ உண்டாகிவிட்டது. 'தித்திரிக்கு' ajectival 
fீர௱ 'தைத்திரீய'என்பது. தைத்திரீய சாகையில்‌ உள்ள ஸம்ஹிதை, 
பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌ எல்லாவற்றுக்கும்‌ தைத்திரீயம்‌ என்றே பெயர்‌. 
தைத்திரீய ஆரண்யகத்தில்‌ தான்‌ இந்த உபநிஷத்து உள்ளது. 


மற்ற எல்லா உபநிஷத்துக்களைவிட அதிகமாக அத்யயனம்‌ செய்யப்படுகிற 
உபநிஷத்து இதுதான்‌. கர்மாநுஷ்டானங்களில்‌ பிரயோகமாகும்‌ அநேக 
மந்திரங்கள்‌ இதிலிருந்து எடுத்தவைதான்‌. 

சீக்ூஷ£வல்லி, ஆனந்தவல்லி, ப்ருகுவல்லி என்று இந்த உபநிஷத்தில்‌ மூன்று 
பாகங்கள்‌ உண்டு. சீக்ஷ£வல்லியில்‌ சி-க்ஷயபயை (கல்விப்‌ பயிற்சியைப்‌ 


188 


பற்றிய பல விஷயங்களைச்‌ சொல்லியிருக்கிறது. பிரம்மச்சர்ய ஆசிரம 
நியமங்கள்‌, அதன்‌ மகிமை, வேத அத்யயனக்‌ கிரமம்‌, பிரணவ உபாஸனை 
முதலியவற்றைப்‌ பற்றி இந்த பாகம்‌ உபதேசிக்கிறது. பிரம்மசாரிகள்‌ தங்கு 
தடையில்லாமல்‌ தன்னிடம்‌ வந்து வேதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும்‌ என்று 
ஆசாரியன்‌ செய்கிற ஆவஹந்தி ஹோமம்‌ இதில்தான்‌ இருக்கிறது. 
இன்றைக்குக்கூட, இந்த ஹோமத்தைப்‌ பண்ணிப்‌ பார்த்ததில்‌ பல இடங்களில்‌ 
குற்றுயிரும்‌ குலை உயிருமாக இருந்த (வேத) பாடசாலைகளில்‌ புதிதாக 
வித்யார்த்திகள்‌ சேர்ந்து அவற்றுக்குப்‌ புத்துயிர்‌ உண்டானதைக்‌ கண்கூடாகப்‌ 
பார்த்திருக்கிறோம்‌. இப்போது ராஜரீக ரீதியில்‌ நாம்‌ சொல்கிற 
ஸ்வராஜ்யத்தைவிட, சாச்வதமான ஆத்ம "ஸ்வராஜ்யாத்தைப்‌ பற்றியும்‌ 
இதிலே சொல்லியிருக்கிறது. ஸத்யம்‌ வத, தர்மம்‌ சர (உண்மையே 


பேசு; தர்மப்படியே ஒழுகு) முதலான உபதேசங்கள்‌ இங்கேதான்‌ வருகின்றன. 


வேத அத்யயனத்தையும்‌ ஸ்வதர்மத்தையும்‌ ஒருநாளும்‌ விடக்கூடாது; இவை 
எந்நாளும்‌ லோகத்தில்‌ இருந்து வருவதற்காகவே, கலியாணம்‌ 
பண்ணிக்கொண்டு பிரஜா விருத்தி பண்ணவேண்டும்‌ என்று சிஷ்யனுக்கு குரு 
உபதேசிக்கிறார்‌. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆசார்ய தேவோ 
பவ, அதிதி தேவோ பவ (அன்னை, தந்தை, குரு அதிதி ஆகியோரை 
தெய்வமாகப்‌ போற்ற வேண்டும்‌ என்ற மந்திரங்கள்‌ இங்கேதான்‌ 
இருக்கின்றன. தான தர்ம சிந்தனையை விசேஷித்து உபதேசிப்பதும்‌ 
இங்குதான்‌. 

மற்ற ஆனந்தங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ நூறால்‌ பெருக்கிக்‌ கொண்டே போய்க்‌ 
கடைசியில்‌ பிரம்மானந்தத்தைச்‌ சோல்லியிருக்கிறது என்று முன்னே 
சொன்னேன்‌ அல்லவா?அந்தப்‌ பெருக்கல்‌ வாய்ப்பாட்டைச்‌ சொல்லி 
பிரம்மானந்தத்தோடு முடிகிற உபநிஷத்‌ பாகத்துக்கே 'ஆனந்தவல்லி' என்று 
பெயர்‌. சோற்றால்‌ வளரும்‌ மாம்ஸ சரீரமான அன்னமயகோசம்‌, அதற்குள்‌ 
மூச்சு விடுகிற பிராணமய கோசம்‌, எண்ணங்களை உண்டாக்குகிற மனோமய 
கோசம்‌, அவற்றல்‌ நல்லது கெட்டதுகளை அறிந்து கொள்கிற விஞ்ஞானமய 
கோசம்‌, இந்த நாலு கோசத்துக்கும்‌ ஆதாரமாக இருக்கிற தனிஜீவ மூலமான 
ஆனந்தமய கோசம்‌ என்று ஐந்தைச்‌ சொல்லி, ஆனந்தமயத்துக்கு அடி 


189 


ஆதரமாய்யுள்ள பிரம்மம்‌ ஸ்வச்சமாகத்‌ தன்னுடைய பேரின்ப நிலையில்‌ 
இருக்கிற விஷயம்‌ இங்கே விளக்கப்படுகிறது. ஒவ்வோரு கோசத்தையும்‌ 
ஒரு பக்ஷியாக உருவகக்படுத்தி, அந்த பக்ஷிக்கு இது தலை, இது வலதுபக்க 
சிறகு, இது இடதுபக்க சிறகு, இது உடம்பு, சொல்லியிருக்கிறது. அடிக்கடி 
௦6 பண்ணப்படும்‌ “பதோ வாசோ” (எந்த ஸ்தானத்தை எட்டிப்‌ பிடிக்க 
முடியாமல்‌ வாக்கும்‌ மனஸும்‌ திரும்பி விடுகன்றனவோ, அந்த ஆனந்தமான 
பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பயமில்லை) முதலான மந்திரங்கள்‌ இதில்‌ 
வருவதுதான்‌. 


"பிருகுவல்லி' என்பது, வருணபகவான்‌ தன்னுடைய புத்திரரான பிருகுவுக்குச்‌ 


செய்த உபதேசமாகும்‌. உபதேசம்‌ என்று சொன்னாலும்‌ எல்லாவற்றையும்‌ 


குருவே 'டிக்டேட்‌' பண்ணுவதாக இல்லாமல்‌ சிஷ்யன்‌ தானாக ஒவ்வொரு 
ஸ்டேஜாக எக்ஸ்பெரிமென்ட்‌ பண்ணி, சொந்தத்தில்‌ எக்ஸ்பீரியன்ஸ்‌ 
அடைகிற விதத்தில்‌ இங்கே பிருகுவை வருணன்‌ உத்யாஹப்படுத்திக்‌ 
கொண்டு போகிறார்‌. இந்த மாதிரி பிருகு தாமாகத்‌ தபஸ்‌ பண்ணிப்‌ 
பண்ணியே, முதலில்‌ அன்னமயமான சரீரம்தான்‌ ஸத்தியம்‌ என்று நினைத்த 
ஸ்திதியிலிருந்து ஒவ்வொன்றாக மேலே ஏறிப்போய்‌, பிராணமயம்‌, 
மனோமயம்‌, விஞ்ஞானமயம்‌ இவற்றைக்‌ கடந்து, கடைசியில்‌ ஆனந்த 
மயத்துக்கு ஆதாரமான ஆத்மாதான்‌ பரம ஸத்தியம்‌ என்று அநுபவத்தில்‌ 
தெரிந்து கொள்கிறார்‌. 

இப்படிச்‌ சொன்னதால்‌, முக்கியமாக அன்னமய சரீரத்தோடேயே 
நின்றுவிடுகிற யதார்த்த லோக வாழ்க்கையை இந்த உபநிஷத்‌ 
தள்ளிவிடுகிறது என்று அர்த்தமில்லை. லோகத்தில்‌ இருந்து கொண்டே 
உத்தமமான ஸத்யத்தைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. அதற்கு இந்த லோக 
வாழ்க்கையே தர்மமாக நடத்தி, உபாயமாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அதனால்தான்‌ இங்கே ஆனந்தமய கோசத்துக்குப்‌ போனபின்‌, 
மறுபடி'அன்னத்தை இகழாதே'அன்னத்தை எறியாதே, நிறைய அன்னத்தை 
விளைவியுங்கள்‌'என்றெல்லாம்‌ உபதேசிக்கப்படுகிறது. சர்க்காரில்‌ கூட உணவு 
அபிவிருத்தி இயக்கத்தில்‌ (6 ௦ More Food Campaign ல்‌) இந்த மந்திரங்களைப்‌ 
பிரசாரப்‌ படுத்தினார்கள்‌. ஞானியானவன்‌, "அன்னம்‌, அதை உண்பவன்‌, 


190 


அன்னத்துக்கும்‌ உண்பவனுக்கும்‌ சம்பந்தம்‌ உண்டாக்கியவன்‌ ஆகிய 
எல்லாமும்‌ நானேஎன்று ஈச்வரனோடு ஈச்வரனாகத்‌ தன்னை உணர்ந்து 
ஆனந்தமாக கானம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்பான்‌ என்று முடிகிறது. 


ரிக்‌ வேதத்தின்‌ ஐதரேய ஆரண்யகத்தில்‌ வருகிற ஐதரேய உபநிஷத்‌ 
அடுத்ததாக இருக்கிறது. ஐதரேயர்‌ என்ற ரிஷியின்‌ மூலம்‌ இது பிரசாரத்துக்கு 
வந்ததால்‌ இப்படிப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவன்‌ பிதாவிடமிருந்து 
மாதா கர்ப்பத்தில்‌ புகுவது, பிறகு லோகத்தில்‌ பிறப்பது, புண்ய பாபங்களால்‌ 
மறுபடி மறுபடி பல லோகங்களில்‌ ஜன்மா எடுப்பது முதலான 
விஷயங்களைச்‌ சொல்லி, ஆத்மாவைத்‌ தெரிந்துகொள்வதன்‌ மூலமே 
ஜன்மாவிலிருந்து, ஸம்ஸாரத்திலிருந்து விடுதலை பெறுவதை இந்த 
உபநிஷத்‌ சொல்கிறது. கர்ப்பத்திலிருக்கிற காலத்திலேயே வாமதேவர்‌ என்ற 
5 சகல ஜன்மாக்களைப்‌ பற்றியும்‌ தெரிந்து கொண்டு அத்தனை 
கோட்டைகளையும்‌ கடந்து ஆகாசத்தின்‌ உச்சியில்‌ பறக்கிற பருந்து மாதிரி 
விடுதலையை நோக்கிக்‌ கிளம்பிவிட்டதாக இந்த உபநிஷத்தில்‌ சொல்கிறார்‌. 
இதிலே ஆத்மாவைப்‌ பற்றிய பிரத்யக்ஷ ஞானமான பிரஜ்ஞானத்தை 
சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தினால்‌ பிரம்மம்‌ பெறப்படுகிறது 


என்பதுகூடச்‌ சரியில்லை. அந்த பிரஜ்ஞானமேதான்‌ பிரம்மம்‌ என்று 
முடிகிறது. இதுவே ரிக்வேக மஹாவாக்யம்‌. 


பத்தில்‌ கடைசி இரண்டான "சாந்தோக்ய உபநிஷத்‌"தும்‌, "பிருஹதாரண்யக 
உபநிஷத்‌"தும்‌ ரொம்பவும்‌ பெரியவை. மற்ற எட்டு உபநிஷத்துக்களையும்‌ 
சேர்த்தால்‌ எவ்வளவு ஆகுமோ அதைவிட இவை பெரியவை. சாந்தோக்ய 
உபநிஷத்‌ என்பது ஸாம்வேதத்தில்‌ சாந்தோக்ய ப்ராம்மணத்தில்‌ இருப்பது. 
சந்தோக என்பதைக்‌ குறித்தது சாந்தோக்யம்‌. சந்தோகன்‌ என்றால்‌ ஸாம 
கானம்‌ செய்கிறவன்‌ என்று அர்த்தம்‌. 'சந்தோகன்‌ காண்‌' என்று 
தேவாரத்தில்கூடப்‌ பரமேச்வரனைச்‌ சொல்லியிருக்கிறது. சந்தோக அவஸ்தா 
என்பதே 280 - Avesta என்றாகிப்‌ பார்ஸியர்களின்‌ மதநூலாக இருக்கிறது. 


கீதையில்‌ கடோபநிஷத்‌ வெகுவாகக்‌ கையாளப்படுவதுபோல்‌ 


பிரம்மஸத்ரத்துக்கு நிரம்ப ஆதாரமாக சந்தோக்யோபநிஷத்‌ மந்திரங்களே 
இருக்கின்றன என்று சொல்வதுண்டு. 


சாந்தோக்யம்‌, பிருஹதாரண்யகம்‌ ஆகிய இரண்டு உபநிஷத்துக்களிலும்‌ பல 
ரிஷிகளின்‌ உபதேசங்களைச்‌ சேர்த்து கொடுத்திருக்கிறது. 

சாந்தோக்ய ஆரம்பத்தில்‌ ஒம்காரத்துக்கு உத்கீதம்‌ என்று பேர்‌ சொல்லி, அதன்‌ 
உபாஸனையை விவரித்திருக்கிறது. இந்த உபநிஷத்தில்‌ அக்‌ 5 வித்தை, 
ஆகாச வித்தை, மது வித்தை, சாண்டில்ய வித்தை, பிராண வித்தை, 
பஞ்சாக்னி வித்தை போன்ற பல வித்தைகளைச்‌ சொல்லியிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ அத்வைதமான பரமாத்ம தத்வத்தைப்‌ பல வழிகளில்‌ 
சென்று தெரிந்துகொள்வதற்கு உதவுகிற த்வைதமான உபாஸனைகள்‌. 
இவற்றுக்கு உச்சியிலே வருவது தஹரவித்தை. அகண்ட ஆகாசமாக 
இருக்கிற பரம்பொருளை ஜீவனானவன்‌ தன்‌ உளளத்துக்குள்ளே இருக்கிற 
சின்னஞ்சிறிய ஆகாசத்தில்‌ கண்டுகொள்வதுதான்‌ தஹர வித்தை. 


இந்த உபநிஷத்திலே, சுவாரஸ்யமான பல கதைகளைச்‌ சொல்லி, அதன்‌ 
வழியே தத்வங்கள்‌ உபதேசிக்கப்படுகின்றன. வெளிப்பார்வைக்கு 


விசித்திரமாகத்‌ தோன்றும்‌ பிரம்ம ஞானியின்‌ போக்கு ரைக்வர்‌ என்பவரின்‌ 


கதையில்‌ தெரிகிறது. தன்னுடைய கோத்திரத்தைத்‌ தெரிந்து கொள்ளாத 
ஸத்யகாமன்‌ என்ற ஒரு சிறுவன்‌ அதை ஒளிக்காமல்‌ சொன்னதாலேயே 


அவனை நல்ல பிராமணனாகக்‌ கொண்ட அதை சாந்தோக்யத்தில்தான்‌ 
வருகிறது. 'சான்றோர்க்குப்‌ பொய்யா விளக்கே விளக்கு' என்ற 
திருக்குறளுக்குக்‌ கதா ரூபமாக இது இருக்கிறது. ஸத்யகாமனுக்கு உபதேசம்‌ 
பண்ணுவதற்கு முந்தி குருவானவர்‌ நிரம்ப சோதனைகள்‌ வைக்கிறார்‌. 
அவருடைய பத்னியே ஸத்யகாமனுக்கு நேரெதிராக வித்யா கர்வத்தோடு 
இருந்த ச்வேதகேது என்ற பிரம்மச்சாரிக்கு அவனுடைய தகப்பனாரான 
உத்தாலக ஆருணி அடக்கத்தை உண்டுபண்ணி, கடைசியில்‌ ஜீவப்பிரம்ம 
அபேதத்தைச்‌ சொல்லும்‌ தத்‌-த்வமஸி உபதேசம்‌ செய்வதுதான்‌ ஸாம 
வேதத்துக்கே உயிர்நிலையாக மஹா வாக்யத்தைச்‌ சொல்லும்‌ இடம்‌. 


192 


ச்வேதகேதுவைப்‌ போலில்லாமல்‌ ஸகல வித்தைகளையும்‌ கசடறக்‌ 
கற்றிருந்தும்‌, இவற்றால்‌ ஆத்மாவைத்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லையே 
என்று பரிதவித்துக்‌ கொண்டிருந்த நாரத மஹரிஷிக்கு ஸனத்குமாரர்‌ செய்கிற 
உபதேசமும்‌ இந்த உபநிஷத்தில்தான்‌ வருகிறது. "தைத்திரீயத்‌" தில்‌ அன்ன 
மயத்தில்‌ ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு போன மாதிரியே, 
ஸனத்குமாரரும்‌ ஆகார சுத்தியில்‌ ஆரம்பித்து அந்த ..கரண சுத்திக்குக்‌ 
கொண்டு போய்‌, அப்போதுதான்‌ கட்டுக்கள்‌ எல்லாம்‌ தெறித்து ஆத்மானந்தம்‌ 
ஸித்திக்கும்‌ என்கிறார்‌. 

உபதேசம்‌ ஒன்றேயானாலும்‌, சிஷ்யர்களின்‌ பக்குவத்தைப்‌ பொறுத்தே 
ஒவ்வொருவரும்‌ அதனால்‌ பிரயோஜனம்‌ அடைகிறார்கள்‌ என்பதை 
இன்னொரு கதை காட்டுகிறது. தேவராஜாவான இந்திரன்‌, அசுர ராஜாவான 
விரோசனன்‌ இரண்டு பேருக்கும்‌ பிரஜாபதியானவர்‌, "கண்ணினால்‌ எவன்‌ 
பார்க்கிறானோ அவனே ஆத்மா"என்று ஒரே உபதேசத்தைச்‌ செய்கிறார்‌. கண்‌, 
அறிவு முதலான எல்லாவற்றுக்கும்‌ பின்‌, அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிற 
வஸ்துவை அவர்‌ இப்படி மறைமுகமாக குறிப்பிட்டார்‌. ஆனால்‌ இதை 
சரியாகப்‌ புரிந்து கொள்ளாமல்‌ அவர்கள்‌ இருவரும்‌ தங்களைத்‌ தாங்களே 
கண்களால்‌ பார்த்துக்‌ கொள்ளும்படியாகத்‌ தோன்றும்‌ தங்களுடைய 
பிரதிபிம்பங்களையே ஆத்மா என்று அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. 


பிரதிபிம்பத்தில்‌ சரீரம்‌ தானே தெரிகிறது?அதனால்‌ சரீரமே ஆத்மா என்று 
விரோசனன்‌ முடிவாகத்‌ தீர்மானம்‌ பண்ணி விடுகிறான்‌. அதிலிருந்து 


நாஸ்திகவாதம்‌, லோகாயதம்‌, ஈகா என்றெல்லாம்‌ சொல்வது 
அசுரர்களின்‌ கொள்கையாகி விடுகிறது. இந்திரனும்‌ முதலில்‌ இப்படித்‌ தப்பாக 
நினைத்தாலும்‌, அப்புறம்‌ தைத்ரீயத்திலே வருகிற) பிருகு அன்னமய 
கோசத்திலிருந்து ஒவ்வொன்றாகத்‌ தாமே பரீக்ஷித்துப்‌ பரீக்ஷித்து ஆனந்தமய 
கோசத்துக்குப்‌ போன மாதிரி, இங்கே இந்திரனும்‌ ஸ்தூல தேகத்திலிருந்து 
ஸக்ஷம தேகமான ஸ்வப்ன சரீரம்‌, அப்புறம்‌ ஸ்வப்னமும்‌ இல்லாமல்‌ 
ஆழ்ந்து தூங்குகிற காரண சரீரம்‌ முதலியவற்றை ஆராய்ந்து கொண்டே 
போய்‌, மாண்டூக்யோபநிஷத்தில்‌ சொன்ன துரீயம்தான்‌ ஆத்மா என்று தெரிந்து 
கொள்கிறான்‌. 


பிருஹதாரண்யக உபநிஷத்து எல்லாவற்றுக்கும்‌ கடைசியில்‌ வருவது. 
பிருஹத்‌ என்றால்‌ பெரியது என்று அர்த்தம்‌. பிருஹதீச்வரர்‌, பிருஹந்நாயகி 
என்பவற்றைப்‌ பெருவுடையார்‌, பெரியநாயகி என்கிறோமல்லவா? 
உபநிஷத்துக்களுக்குள்‌ பெரியது பிருஹதாரண்யகம்‌. ஸாதாரணமாக ஒரு 
ஆரண்யகத்தின்‌ முடிவிலே வருவதுதான்‌ உபநிஷத்‌. இதற்கு மாறுதலாக 
சுக்ல யஜுஸ்‌ ஸம்ஹிதையிலேயே வருவது ஈசாவாஸ்ய உபநிஷத்‌. அதே 


சுக்ல யஜுஸ்ஸில்‌ ஒரு முழு ஆரண்யகமாக (ஆரண்யகத்தின்‌ கடைசிப்‌ 


பகுதியாக மட்டுமில்லாமல்‌ முழு ஆரண்யகமாகவே) இருக்கிற 
உபநிஷத்துத்தான்‌ பிருஹதாரண்யகம்‌. இதில்‌ இரண்டு பாடம்‌ உண்டு. 
மாத்யந்தின சாகையில்‌ இருப்பது ஒன்று;காண்வ சாகையில்‌ இருப்பது 
இன்னொன்று. பகவத்பாதாள்‌ காண்வ சாகைப்‌ பாடத்துக்கே பாஷ்யம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


இதில்‌ மொத்தம்‌ ஆறு அத்யாயங்கள்‌. முதல்‌ இரண்டை மது காண்டம்‌ 
என்றும்‌, அடுத்த இரண்டை யாக்ஞவல்கியர்‌ பெயரில்‌ முனி காண்டம்‌ 
என்றும்‌, கடைசி இரண்டைக்‌ கில காண்டம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. மது 
என்றால்‌ ஆனந்த ரஸமாக இருப்பது என்று அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 
எல்லாம்‌ பரமாத்ம ஸ்வரூபம்‌ என்று தெரிந்து கொண்டால்‌ லோகம்‌ பூராவும்‌ 
ஜீவர்களுக்கு மதுவாக இருக்கும்‌. ஜீவர்களும்‌ லோகத்துக்கு மதுவாக 
இருப்பார்கள்‌. ஆத்மா ஸகலத்துக்கும்‌ மது. இந்த விஷயம்‌ மது காண்டத்தில்‌ 
வருகிறது. 


பிற்பாடு இதே உபநிஷத்தில்தான்‌ (\.4.22) ஆத்மா இப்படி இல்லை, இப்படி 
இல்லை என்று தள்ளித்தள்ளி, அதை இப்படி இருக்கிறது என்று வர்ணிக்க 
முடியாது;நமக்குத்‌ தெரிந்த எதுவாகவும்‌ அது இல்லை என்று 
சொல்லியிருக்கிறது. இதற்கு "நேதி நேதி" வாதம்‌ என்று பெயர்‌. "ந 
இதி"என்பது ஸந்தியில்‌ "நேதி" என்றாகும்‌. "ந இதி"என்றால்‌ இவ்வாறு என்று 
சொல்வதற்கு இல்லாதது'என்று அர்த்தம்‌. முதலில்‌ இப்படி 
'நேதி'கொள்கைப்படி பிரபஞ்சம்‌, சரீரம்‌, மனஸ்‌ எல்லாவற்றையும்‌ 
தள்ளிவிட்டுத்தான்‌ வர்ணனாத்தமான ஆத்மாவை அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
அப்படி அறிந்து கொண்டதற்குப்‌ பின்‌ விவகாரத்தில்‌ தோன்றுகிற லோகம்‌, 


194 


ஜீவர்கள்‌ எல்லாமும்கூட அதே ஆனந்தரஸத்தால்‌ ஆனதுதான்‌ என்ற பாவம்‌ 
உண்டாகும்‌. 


இப்போது அநேக இடங்களில்‌ ப்ரேயர்‌ மாதிரிச்‌ சொல்லப்படும்‌ அஸதோ மா 
ஸத்கமய மந்திரம்‌ பிருஹதாரண்யகம்‌ ஆரம்ப அத்யாயத்திலேயே 
இருக்கிறது. (1.3.28) க்ஷத்ரிய ராஜாவான அஜாதசத்ருவிடம்‌ கார்க்கியர்‌ என்ற 
பிராம்மணர்‌ உபதேசம்‌ வாங்கிக்கொண்டது இரண்டாம்‌ அத்யாயத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அஜாத சத்ரு, ஜனகர்‌ போன்ற ராஜாக்கள்‌ பிரம்ம 
ஞானிகளாக இருந்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது. இதே போல்‌ ஸ்திரீகளும்‌ 
ராஜ ஸதஸில்‌ ரிஷிகளுக்கு ஸமமாகக்‌ கேள்விகள்‌ கேட்டு வாதம்‌ பண்ணிய 
'ப்ரம்மவாதினி' களாக (ிரம்மத்தைப்‌ பற்றி ஆராய்ந்து பேசுகிறவர்களாக) 
இருந்திருப்பதை, ஜனகரின்‌ வித்வத்‌ ஸதஸூில்‌ இருந்த கார்கி என்பவனைப்‌ 
பற்றிச்‌ சொல்கிறபோது தெரிந்து கொள்கிறோம்‌. யாக்ஞவல்கியரின்‌ இரண்டு 
பத்தினிகளில்‌ ஒருத்தியான காத்யாயனி ஸாதாரண லெளகிக ஸ்த்ரீயாகவும்‌, 
இன்னொருத்தியான மைத்ரேயி பிரம்மவாதினியாகவும்‌ இருந்ததை இந்த 
உபநிஷத்து சொல்கிறது. யாக்ஞவல்கியர்‌ மைத்ரேயிக்குப்‌ பண்ணின 
உபதேசம்‌ இந்த உபநிஷத்தில்‌ மதுகாண்டம்‌, முனிகாண்டம்‌ இரண்டிலும்‌ (2ம்‌ 
அத்யாயம்‌ 4ம்‌ பிரிவிலும்‌, 4ம்‌ அத்யாயம்‌ 5ம்‌ பிரிவிலும்‌) கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 


வித்யாஸத்தோடு திருப்பிச்‌ சொல்லப்படுகிறது. அது ரொம்பவும்‌ அழகான 
கதையும்‌ தத்‌ வமும்‌ சேர்ந்ததாக இருக்கிறது. 


யாக்ஞவல்கியர்‌ விட்டை விட்டுவிட்டு ஸந்நியாஸியாகப்‌ போவதற்கு 
உத்தேசம்‌ பண்ணி, இரண்டு பத்னிகளுக்கும்‌ சொத்தைப்‌ பாகம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கிறார்‌. காத்யாயனி சொத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள்‌. 
ஆனால்‌ மைத்ரேயியோ, இந்த சொத்திலெல்லாம்‌ இல்லாத ஸெளக்கியம்‌ 
ஸந்நியாஸத்தில்‌ இருக்கிறது என்பதால்தானே இதைவிட்டு அதற்குப்‌ 
போகிறீர்கள்‌? அப்படிப்பட்ட அந்த ஸெளக்கியம்‌ என்ன?அதை எனக்கும்தான்‌ 
எடுத்துச்‌ சொல்லுங்களேன்‌!என்று கேட்கிறாள்‌. அதற்கு யாக்ஞவல்கியர்‌, ௦ 
எப்போதுமே எனக்கு பிரியமானவளாக ஆகிவிட்டாய்‌'என்று சொல்லி, 
உபதேசிக்க ஆரம்பிக்கிறார்‌. இந்தப்‌ பிரியம்‌ என்பது என்ன என்பதையே 
தத்வார்த்தமாக விஸ்தாரம்‌ செய்கிறார்‌. பதியிடம்‌ பத்தினிக்குள்ள பிரியமும்‌, 


195 


பத்தினியிடம்‌ பதிக்குள்ள பிரியமும்‌, இப்படியே புத்திரரிடத்திலுள்ள 
பிரியமும்‌, செல்வங்களில்‌ உள்ள பிரியமும்‌, எல்லாவிதமான பிரியங்களுமே 
எதனிடம்‌ செலுத்தப்படுகின்றனவோ அந்தப்‌ பதி, பத்தினி, புத்ரர்‌, செல்வம்‌, 
மற்ற விஷயங்கள்‌ இவற்றின்‌ பொருட்டாக உண்டாவதில்லை. இப்படிப்‌ 
பிரியமாக இருப்பதால்‌ ஒருவனுக்குத்‌ தன்‌ நிறைவு ஏற்படுகிறதல்லவா? 
அவ்வாறு தன்‌ ஆத்மாவுக்கு இது ஸந்தோஷம்‌ உண்டாக்குகிறது 
என்பதால்சதான்‌ எதனிடமும்‌ பிரியத்தைச்‌ செலுத்துகிறான்‌. அப்படியானால்‌ 
அந்த ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம்‌?அதை 
மட்டும்‌ பிரித்துத்‌ தெரிந்து கொள்வதற்காகத்தான்‌ அதுவரை பிரியமாக இருந்த 
எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு, ஸந்நியாஸியாகப்‌ போவது. அதைத்‌ தெரிந்து 
கொண்டபின்‌, அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும்‌. 
எல்லாமும்‌ பிரியமானதாகிவிடும்‌. முதலில்‌ சிலதில்‌ பிரியம்‌ வைத்தபோது, 
அதற்கு மாறான வேறு சிலதில்‌ அப்ரியம்‌ என்று இருந்தது. இவை 
எல்லாவற்றையும்‌ விட்டு விட்டு ஆத்மாவைத்‌ தெரிந்து கொண்டு விட்டால்‌ 
ஏற்றத்தாழ்வில்லாமல்‌, எல்லாமே ஆத்ம ஸ்வரூபம்‌ என்ற உணர்ச்சி 
ஏற்பட்டு, சிலதில்‌ மட்டுமின்றி, எதனிடமுமே த்வேஷம்‌ இல்லாமல்‌ எல்லாமே 


ப்ரியமானதாகி விடும்‌ என்று உபதேசம்‌ செய்கிறார்‌. 


இப்படி அவர்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளப்‌ புறப்படுமுன்‌ ஜனகராஜனின்‌ 
சபையில்‌ பரமாத்ம தத்வம்‌ பற்றிக்கஹோளர்‌, உத்தாலக ஆருணி, கார்கி 
ஆகியவர்களிடம்‌ நடத்தின வாதங்களும்‌, அப்புறம்‌ ஜனகருக்குப்‌ பண்ணின 
உபதேசங்களும்‌ முணிகாண்டத்தில்‌ சொல்லப்படுகின்றன. விசிஷ்டாத்‌ 
வைதத்தில்‌ விசேஷமாகச்‌ சொல்லப்படும்‌ அந்தர்யாமிக்‌ கொள்கைக்கு 
ஆதாரம்‌, உத்தாலக ஆருணிக்கு யாக்ஞவல்கியர்‌ சொன்ன பதிலில்‌ 
இருக்கிறது. லோகம்‌ முழுக்கவே மாயை என்று அத்வைதத்திலுள்ளபடி 
சொல்லாமல்‌, லோகம்‌ சரீரம்‌ என்றால்‌, அதற்கு உயிராக உள்ளே பரமாத்மா 
இருக்கிறார்‌ என்பதுதான்‌ அந்தர்யாமிக்‌ கொள்கையின்‌ முக்யமான கருத்து. 
இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ யாக்ஞவல்கியர்‌ ஒப்புக்கொண்டு 
பேசினாலும்‌, மற்ற சமயங்களில்‌ பூர்ணமாக அத்வைதந்தான்‌ சொல்கிறார்‌. 
மைத்ரேயிக்கு உபதேசித்து முடிக்கும்போது பரம அத்வைதமாக, "கொஞ்சம்‌ 


196 


தனித்து த்வைதமாக இருந்தாலும்‌, இன்னொன்றைப்‌ பார்ப்பது, முகர்வது, 
ரசிப்பது, தொடுவது, கேட்பது, நினைப்பது என்றெல்லாம்‌ ஏற்பட்டு விடும்‌. 
ஆனால்‌ ஆத்மாவை அநுபவத்தில்‌ தெரிந்து கொள்கிற போது இந்த எதுவுமே 
இல்லை. எதனால்தான்‌ பார்வை, கேள்வி, ருசி, வாஸனை, எண்ணம்‌ 
எல்லாமே ஏற்படுகின்றனவோ அதை எப்படி, எதைக்‌ கொண்டு பார்க்கவும்‌ 
கேட்கவும்‌, ருசிக்கவும்‌, முகரவும்‌, நினைக்கவும்‌ முடியும்‌?"என்பதாக, அகண்ட 
ஏக உணர்வைத்தான்‌ சொல்கிறார்‌. ஜலத்தோடு கலந்து ஜலம்‌ மாதிரிப்‌ 
பரமாத்மாவுடன்‌ அத்வைதமாக (ஒன்றாகி) விடுகிறான்‌ என்றே ஜனகருக்கும்‌ 
அத்வைதமாக உபதேசிக்கிறார்‌. எல்லா ஆசைகளிலிருந்தும்‌ விடுபட்டவ்‌ 
சரீரத்தில்‌ இருக்கிற போதே பிரம்மாக இருந்து கொண்டு, சரீரம்‌ விழுந்த 
பிற்பாடு பிரம்மத்தோடு ஜக்கியமாகி விடுகிறான்‌ என்றும்‌ சொல்கிறார்‌. 


இந்த உபநிஷத்தின்‌ கடைசியில்‌ வருகிற இரண்டு அத்தியாயங்களும்‌ சிதறிக்‌ 
கிடக்கிற பல ஸூமாசாரங்களைச்‌ சேர்த்துக்‌ கொடுப்பதால்‌ 'கில 
காண்டம்‌'என்று வழங்குகின்றன. ஒரு வஸ்து சிதைந்து போனால்‌ அது 
கிலமாகிவிட்டது என்று சொல்கிறோமல்லவா?கொஞ்சங்கூட சிதையாமல்‌ 
பூர்ணமாக இருப்பதுதான்‌ அகிலம்‌. 


ஸாதகர்களின்‌ தராதரத்தைப்‌ பொறுத்து, ஒரே உபதேசத்துக்கு மூன்று 
விதமான அர்த்தம்‌ உண்டாவதைக்‌ கில காண்டத்தில்‌ உள்ள ஒரு கதை 
விளக்குகிறது. தேவஜாதி,மநுஷ்ய ஜாதி, அசுர ஜாதி ஆகிய மூவரும்‌ 
பிரஜாபதியிடம்‌ உபதேசம்‌ வேண்டுகிறார்கள்‌. அவர்‌ "துாஎன்ற ஒரு எழுத்தை 
மட்டும்‌ உபதேசமாகச்‌ சொல்கிறார்‌. புலனடக்கம்‌ போதாத தேவர்கள்‌ 


'த'என்றால்‌ 'தத்தஸ்வபாவமாகக்‌ கொண்ட மநுஷ்யர்கள்‌ 'த'என்றால்‌ 
'தாம்யத' (அடக்குங்கள்‌) என்று அர்த்தம்‌ செய்து கொள்கிறார்கள்‌. தனக்கென்று 
சேர்த்துக்‌ கொள்வதையே ஸ்வபாவமாகக்‌ கொண்ட மநுஷ்யர்கள்‌ 'த'என்றால்‌ 
'தத்த' (கொடு, தானம்‌ பண்ணு என்று பொருள்‌ கொள்கிறார்கள்‌. குரூர குணம்‌ 
படைத்த அஸுரர்கள்‌ 'த'என்பதற்கு 'தயத்வம்‌' (தயையோடூ இருங்கள்‌) என்று 
அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. பிருஹதாரண்யக உபநிஷத்தின்‌ கடைசிப்‌ 
பாகத்தில்‌ வருகிற ஒரு மந்திரம்‌ எனக்கு ரொம்பவும்‌ ரஸமாக, ஆறுதலாகத்‌ 
தோன்றுவதுண்டு. இந்த மந்திரம்‌ என்ன சொல்கிறது? 
197 


"வியாதிக்காரன்‌ ஒருத்தன்‌ ஜ்வரதாபத்தில்‌ கஷ்டப்படுகிறான்‌ என்றால்‌ அது 
பெரிய தபஸ்‌. இப்படி நோய்‌ நொடியைத்‌ தபஸ்‌ என்று ஒருத்தன்‌ தெரிந்து 
கொண்டு விட்டானானால்‌, அவனுக்கு உயர்ந்த பரலோகம்‌ (மோக்ஷம்‌) 
கிடைத்து விடுகிறது" என்று மந்திரத்தில்‌ சொல்லியிருக்கிறது. 


இப்படிச்‌ சொன்னால்‌ ஒன்றும்‌ புரியவில்லையேஇதில்‌ என்ன ரஸம்‌, என்ன 
ஆறுதல்‌ இருக்கிறது?என்று கேட்கலாம்‌. சொல்கிறேன்‌. விரதம்‌, தபஸ்‌ 
முதலியவற்றால்‌ உடம்பை வருத்திக்‌ கொள்வதால்‌ சரீராபிமானம்‌ 
விலகுவதோடுகூட, நம்முடைய பூர்வ பாபங்களும்‌ தேய்கின்றன. பூர்வ கர்ம 
பாபம்‌ போவதற்கு ஒரு பிராயச்சித்தமாகத்‌ தபஸ்‌ இருக்கிறது. முன்னே 
உடம்பால்‌ நாம்‌ பாபம்‌ பண்ணினதால்‌, அதே உடம்பால்‌ சிரமப்பட்டு தபஸ்‌ 
செய்தால்‌ பாபம்‌ போகிறது. 


இதனால்தான்‌ மஹான்களும்‌ தபஸ்‌ பண்ணியதாகப்‌ புராணங்களில்‌ வருகிறது. 
ஸாக்ஷ£த்‌ ஜகன்மாதாவான அம்பிகையே பரமேச்வரன்‌ வார்த்தையை 8 
தக்ஷனின்‌ யக்ஞத்துக்கு வந்து அவமானப்பட்டு, அப்போதே பிராணத்தியாகம்‌ 
செய்தபின்‌, மறுஜன்மாவில்‌ ஹிமவானுக்குப்‌ புத்திரியாக அவதாரம்‌ 


செய்தபோது, பூர்வத்தில்‌ பதியின்‌ உத்தரவை உல்லங்கனம்‌ பண்ணியதற்கு 


(மீறியதற்கு) பிராயச்சித்தமாகத்‌ தபஸ்‌ பண்ணினால்தான்‌ மறுபடி இந்த 
ஜன்மாவில்‌ அவரை அடைய முடியும்‌ என்பதால்‌ ரொம்பவும்‌ உக்ரமான 
தபஸுகளைப்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. (காளிதாஸனின்‌) குமார ஸம்பவத்தில்‌ 
ரொம்ப அழகாக, மனஸை உருக்கும்படியாக இதை வர்ணித்திருக்கும்‌. குளிர்‌ 
காலத்தில்‌ ஹிமயமலையில்‌ எத்தனை குளிராக இருக்கும்‌?அந்த சமயத்தில்‌ 
பனிப்‌ பாறைகளின்‌ மேல்‌ உட்கார்ந்து கொண்டோ, பனியாக உறைந்து 
கொண்டிருக்கும்‌ தடாகங்களுக்குள்‌ நின்று கொண்டோ தபஸ்‌ பண்ணுவாள்‌. 
நல்ல கோடை வெயில்‌ கொளுத்துகிறபோது, தன்னைச்‌ சுற்றி நாலு பக்கமும்‌ 
நெருப்பை மூட்டிக்‌ கொண்டு தபஸ்‌ பண்ணுவாள்‌. நாலு பக்கம்‌ நெருப்பும்‌, 
மேலே ஐந்தாவது நெருப்பாக ஸ-“ரியனும்‌ இருப்பதால்‌, இதற்கு பஞ்சாக்னி 
தபஸ்‌ என்று பேர்‌. 


இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அநேக மஹான்கள்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. இப்போது நம்‌ விஷயம்‌ என்ன?அவர்கள்‌ ஏதோ ஒரு 
தப்பு இரண்டு தப்பு பண்ணினார்களென்றால்‌, நாம்‌ பண்ணுகிற தப்புகளுக்கோ 
கணக்கு வழக்கே இல்லை. ஆனால்‌, அவர்கள்‌ செய்த தபஸில்‌ கோடியில்‌ 
ஒரு பங்குகூடப்‌ பண்ண நமக்கு மனஸும்‌ இல்லை, சக்தியும்‌ இல்லை. 
இப்படியிருந்தால்‌ நம்‌ பாபம்‌ போகிறது எப்படி? 


இம்மாதிரி நினைத்துக்‌ கஷ்டப்படுகிற போதுதான்‌ (மேலே சொன்ன) உபநிஷத்‌ 
மந்திரம்‌ ஆறுதலாக வருகிறது. நமக்கு 0150101160 [176 (நெறியான வாழ்க்கை) 
இல்லாததால்‌, எப்போதும்‌ பார்த்தாலும்‌ வியாதி, வக்கை, ஜ்வரம்‌ முதலியன 
வருகன்றனவல்லவா?நம்மைப்‌ பார்த்துத்தான்‌ உபநிஷத்‌, இந்த நோய்‌, நொடி, 
காயலா எல்லாமே பெரிய தபஸ்தான்‌. இப்படிப்‌ பார்ப்பதற்குப்‌ பழக்கப்படுத்திக்‌ 
கொண்டூ விட்டாயானால்‌, தபஸினால்‌ கிடைக்கிற பாபத்தின்‌ அழிவு உனக்கும்‌ 
உண்டாகி, மோக்ஷ லோகத்துக்குப்‌ போய்‌ உண்டாகி, மோட்ச லோகத்துக்குப்‌ 
போய்‌ விடுவாய்‌"என்று சொல்கிறது. இவ்வளவு பிக -ஆக தெளிவாக, 
நேராகச்‌ சொல்லாவிட்டாலும்‌, அந்த மந்திரத்தின்‌ அர்த்தம்‌ இதுதான்‌. 


ஜ்வர தாபம்‌, தாப ஜ்வரம்‌ என்றெல்லாம்‌ சொல்கிறோமல்லவா? 
'தாபம்‌'என்றால்‌ கொதிப்பது, வேகிறது என்று அர்த்தம்‌. 'தபஸ்‌', 'தாபம்‌'என்று 
இரண்டுக்கும்‌ £௦௦ ஆன'தப'என்னும்‌ வார்த்தைக்குக்‌ கொளுத்துவது என்று 
அர்த்தம்‌. ஸு”ர்யனுக்குத்‌ தபனன்‌ என்றே பேர்‌. ஆகையால்‌ சாஸ்திரங்களில்‌ 
சொல்லியிருக்கிற தபஸை நாம்‌ பண்ணாவிட்டாலும்‌, தானாக வந்த இந்த 
ஜ்வர தாபத்தையே நம்‌ பாபத்தைப்‌ போக்குவதற்காக ஈச்வரனே தந்திருக்கிற 
தபஸ்தான்‌ என்று வைத்துக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. 


டைபாய்ட்‌, நிமோனியா மாதிரி வந்து 105, 106 (டிகிரி) என்று உடம்பை 


வறுத்து எடுக்கிறதா?அப்பாடா நாம்‌ பஞாசாக்னி தபஸ்‌ பண்ணாததற்கு 

பதிலாகத்தான்‌ ஸ்வாமி இந்த தாப ஜ்வரத்தைத்‌ தந்திருக்கிறார்‌ என்று 

நினைத்து நிம்மதிப்‌ படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

மலேரியா வந்து, எத்தைனைக்‌ கம்பிளி போர்த்தினாலும்‌ போதாமல்‌ குளிர்‌ 

நடுக்கி எடுக்கிறதா?ரொம்ப நல்லதுநாம்‌ குளிர்காலத்தில்‌ ஜஸுக்குள்‌ இருந்து 
199 


கொண்டு தபஸ்‌ பண்ணமாட்டோமோல்லியோ? அதனால்தான்‌ பரம 
கருணையோடு பகவானே நமக்கு இந்தக்‌ குளிர்‌ ஜுரத்தை அனுப்பியிருக்கிறார்‌ 
என்று வைத்துக்‌ கொண்டு விடவேண்டும்‌. 


இப்படி இந்த உடம்பு (நோய்‌ வந்தாலும்‌) , அடிபட்டாலும்‌, காயம்‌ பட்டாலும்‌, 
ஒவ்வொன்றையும்‌ ஒரு தபஸாக - நாமாகப்‌ பண்ணாத போதிலும்‌ பகவானே 
அனு ப்பி வைத்திருக்கிற தபஸாக எடுத்துக்‌ கொண்டு விடவேண்டும்‌. பழகப்‌ 
பழக இதனால்‌ நோய்‌ நொடியைத்‌ தாங்கிக்‌ கொள்கிற சக்தி உண்டாகும்‌. 
டாக்டர்‌, மருந்து என்று ஒரு அதன்‌ வழி விட்டு விடுவோம்‌. பாப கர்மாவைத்‌ 
தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மைத்‌ தேடி வந்திருக்கிற தேக 
சிரமத்தை நாமாகப்‌ போக்கிக்‌ கொள்ள மாட்டோமில்லையா?இதனால்‌ 0௦௦0 
es, ;மருந்துச்‌ செலவு எல்லாமும்‌ லாபம்‌. எல்லாவற்றையும்‌ விடப்‌ பெரிய 
லாபம்‌, சிரமத்தை சிரமமாக நினைக்காமல்‌ ஏற்றுக்கொள்கிற 'திதி-க்ஷ' என்ற 
உயர்ந்த பண்பைப்‌ பெற்று விடுவோம்‌. 


இவ்வளவையும்தான்‌ உபநிஷத்‌ மந்திரம்‌ ஸம்க்ஷேபமாக சுருக்கமாக) ச்‌ 
சொல்லிவிடுகிறது. மஹத்தான்‌ பாபங்களைப்‌ பண்ணிவிட்டு அதற்குப்‌ 
பிரயாச்சித்தமான விரதம்‌, தபஸ்‌ எதையும்‌ பண்ணாமலே, பண்ண 
முடியாமலே, திராணியில்லாமல்‌ இருக்கிறோமே என்று துக்கப்‌ படும்போது, 
இந்த மந்திரம்‌ நமக்கும்‌ ஸ்வாமியே அனுப்பிவைக்கிற தபஸ்‌ இருக்கிறது 
என்று ஆறுதல்‌ சொல்கிறது. 


தசோபநிஷத்துக்களும்‌ முடிகிற இடமான பிருஹதாரண்யகத்தின்‌ கடைசி 
அத்தியாயத்தில்‌, கர்ம காண்டத்துக்கு வேதாந்தம்‌ விரோதமே இல்லை என்று 


அழுத்தமாகக்‌ காட்டுகிற மாதிரி பஞ்சாக்நி வித்யையையும்‌, ஸுப்ரஜைகளை 


(நன்மக்களை) விரும்பும்‌ கிருஹஸ்தர்கள்‌ அநுஷ்டிக்க வேண்டிய 
கர்மாக்களையும்‌ சொல்லியிருக்கிறது. 


2.30 வேதங்களின்‌ முக்கிய தாத்பர்யம்‌ என்ன? 
வேதங்களில்‌ அநேக விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கும்போது, 
வேதாந்தமான உபநிஷத்தில்‌ சொன்ன ஆத்ம ஸாக்ஷ£த்காரம்தான்‌ 
வேதங்களுக்கு எல்லாம்‌ முக்கியமான தாத்பர்யம்‌ என்றால்‌, எப்படி 
ஒப்புக்கொள்வது? 


அக்னி ஹோத்ரம்‌, ஸோம யாகங்கள்‌, ஸூத்ர யாகங்கள்‌, இஷ்டிகள்‌ என்கிற 
பல வேள்விகள்‌, பல விதமான கர்மாக்கள்‌, ஹோமங்கள்‌ எல்லாம்‌ வேதத்தில்‌ 
இருக்கின்றன. இவைதான்‌ வேதத்தின்‌ லக்ஷியம்‌ என்று ஏன்‌ சொல்லக்‌ 
கூடாது? கல்யாணத்தில்‌ என்ன செய்ய வேண்டும்‌?சாவில்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? எப்படி ராஜ்ய பரிபாலனம்‌ பண்ணினால்‌ நல்லது?ஸூதஎூல்‌ எப்படி 
நடந்து கொள்ள வேண்டும்‌?என்கிற மாதிரிப்‌ பல விஷயங்களும்தான்‌ 
வேதத்தில்‌ வருகின்றன. இதில்‌ எதை அதன்‌ மையமான லக்ஷயம்‌ என்பது? 


யாகம்‌, யக்ஞம்‌ இவற்றையெல்லாம்‌ தவிர, அநேக உபாஸனா மார்க்கங்கள்‌ 
வேதத்தில்‌ சொல்லப்படுகின்றன. தனித்தனியாகத்‌ தியானம்‌ 
சொல்லியிருக்கிறது. 'இந்த சரீரத்துக்குள்‌ ஆத்மா எப்படிப்‌ போகிறது, 
கடைசியில்‌ சரீரம்‌ என்னவாகப்‌ போகிறது, திரும்பியும்‌ மநுஷ்ய சரீரத்தில்‌ 
எப்படியெல்லாம்‌ பிரவேசிக்கிறது?'என்பன போன்ற விஷயங்களும்‌ அதில்‌ 
காணப்படுகின்றன. 


இன்னும்‌, சரீர ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வைத்திய சிகித்ஸைகள்‌, 
சத்ருக்களினால்‌ ஹிம்ஸை வந்தால்‌ அதை நிவருத்தி பண்ணுவதற்கான 
சாந்திகள்‌, இப்படி வேறே பல சமாசாரங்களும்‌ வேதத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம்‌ பார்க்கும்‌ போது நமக்கு ஒரு 
கேள்வி உண்டாகிறது. அதாவது, "வேதத்தின்‌ முக்யமான உத்தேசம்‌ 
என்ன?எதற்காக வேதம்‌ ஏற்பட்டுள்ளது?" 


'எல்லா வேதங்களும்‌ சேர்ந்து ஒரு பொருளைத்தான்‌ சொல்லுகின்றன ' என்று 
உபநிஷத்‌ சொல்கிறது (கடோபநிஷத்‌ 11.15) . அந்த ஒரு பொருள்‌ என்ன? 


'ஒங்கார அர்த்தமாக இருக்கும்படியான ஒரு பரம்பொருளைத்தான்‌ எல்லா 
வேதங்களும்‌ சேர்ந்து சொல்கின்றன என்பது அந்த உபநிஷத்து வாக்கியம்‌. 


வேதம்‌ வெவ்வேறு விஷயங்களைச்‌ சொல்கிறதேவெவ்வேறு தேவதைகளைப்‌ 
பற்றியும்‌ சொல்லுகிறதே என்று நமக்குச்‌ சந்தேகம்‌ வருகிறது. ஜட்ஜ்‌ 
ஸதாசிவ ஜயர்‌ என்று ஒருவர்‌ இருந்தார்‌. மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ இருந்த 
பரமசிவ ஐயர்‌ அவர்‌ சகோதரர்‌. வேதங்கள்‌ என்றால்‌ பெளதிக சாஸ்திரந்தான்‌. 
வேதம்‌, ஜியாலஜியைப்‌ பற்றியே நில இயல்‌) சொல்கிறது என்று இந்த 
பரமசிவ ஜயர்‌ எழுதியிருக்கிறார்‌. இன்னும்‌ பலபேர்‌ பல பிரகாரமாகச்‌ 


சொல்கிறார்கள்‌. அந்தக்காலத்தில்‌ இந்தியாவில்‌ உள்ளவர்களுக்கு 
ஸர்யனையும்‌, சந்திரனையும்‌ பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அதிகமாக 
விஞ்ஞானம்‌ விருத்தி அடையாத காலம்‌ அது.அதனால்‌ அவரவர்களுக்குத்‌ 
தகுந்தாற்போல்‌, அவரவர்கள்‌ இயற்கைத்‌ தோற்றங்களைப்‌ பார்த்து 
ஆச்சரியமாக இருந்தது. அதிகமாக விஞ்ஞானம்‌ விருத்தி அடையாத காலம்‌ 
அது. அதனால்‌ அவரவர்களுக்குத்‌ தகுந்தாற்போல்‌, அவரவர்கள்‌ இயற்கைத்‌ 
தோற்றங்களைப்‌ பார்த்துப்‌ பல விஷயங்களைச்‌ சொன்னார்கள்‌. அதைப்‌ 
பாட்டாகப்‌ பாடும்படியான சக்தி எல்லாருக்கும்‌ இல்லை;சில பேருக்குத்தான்‌ 
இருந்தது. இவர்கள்‌ பாடிய பாட்டுக்களையே மந்திரங்கள்‌ என்று தொகுத்து 
வேதமாக வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று சில வெள்ளைக்காரர்கள்‌ 
அபிப்ராயப்‌ படுகிறார்கள்‌. 


இவற்றையெல்லாம்‌ பார்த்தால்‌, எல்லா வேதமும்‌ ஒரு பொருளைத்தான்‌ 
சொல்கிறது என்று உபநிஷத்துக்கள்‌ சொன்னாலும்‌, வெவ்வேறு 
பதார்த்தத்தைத்தான்‌ அது சொல்வதாகத்‌ தெரிகிறதே தவிர, ஒரு பொருளைச்‌ 
சொல்வதாக நமக்குத்‌ தோன்றவில்லை. 


ராமாயணத்தைப்‌ பற்றி ஒரு ச்லோகம்‌ இருக்கிறது; 

வேதவேத்யே பரே பும்ஸி ஜாதே தசரதாத்மஜே| 

வேக:ப்ராசேசஸாதாஸீச்‌ ஸாக்ஷ£த்‌ ராமாயணாத்மநா।| | 

"வேதவேத்யே"- வேதத்தினால்‌ அறிய்பபட வேண்டிய ஒருவன்‌. அவன்‌ யார்‌?" 
பரே பும்ஸி"- பரம புருஷன்‌. வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம 


202 


புருஷன்‌. வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம புருஷன்‌ ராமனாக 
உலகில்‌ அவதாரம்‌ செய்தான்‌. அவன்‌ தசரதனுடைய குழந்தையாக 
வந்தவுடன்‌,வேதம்‌, ராமாயணமாக அவதாரம்‌ பண்ணுவோம்‌ என்று 


வால்மீகியின்‌ குழந்தையாக வந்ததுஇதுதான்‌ மேலே சொன்ன சுலோகத்தின்‌ 


அர்த்தம்‌. இங்கேயும்‌ பரம்பொருள்‌, அல்லது பரம புருஷன்‌, அல்லது ஒங்காரம்‌ 
என்கிற ஒரே ஸத்ய தத்வம்தான்‌ எல்லா வேதங்களுக்கும்‌ பொதுவான 
லக்ஷியம்‌ என்று தெரிகிறது. கடோபநிஷத்தில்‌ "ஸர்வே வேதா:" என்று 
சொன்னாற்‌ போலவே, கீதையிலும்‌ பகவான்‌ "வேதைச்ச ஸர்வை:அஹம்‌ ஏவ 
வேத்ய:" - எல்லா வேதங்களாலும்‌ நானே அறியப்படுகிறேன்‌" என்கிறார்‌. 


இவற்றையெல்லாம்‌ பார்க்கிறபோது, "வேதத்தில்‌ அநேக சமாசாரங்கள்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌ வேதங்கள்‌ எல்லாம்‌ சேர்ந்து பொது லக்ஷயமாக 
எல்லாம்‌ சேர்ந்து பொது லக்ஷயமாகச்‌ சொல்வது ஒரு 
பொருளைத்தான்‌"என்று ஆகிறது. 


"அப்படியானால்‌, ஒரு பொருளைச்‌ சொல்வதற்கு அநேகம்‌ பொருளை வேதம்‌ 
எதற்காகச்‌ சொல்கிறது?"என்று நமக்குத்‌ தோன்றும்‌. அநேகம்‌ பொருள்கள்‌ 
மூலமாகத்தான்‌ அந்த ஒரு பொருளை அறிய முடியும்‌. யோகம்‌, தியானம்‌, 
தபஸ்‌, யக்ஞம்‌, கர்மாநுஷ்டானம்‌, கல்யாணம்‌ முதலான சடங்குகள்‌, ராஜ்ய 
நிர்வாகம்‌, சமூக வாழ்க்கை, கவிதை ஆகிய இவை எல்லாம்‌ முடிந்த 
முடிவில்‌ சுட்டிக்காட்டுகிற ஒரு பொருள்‌ எதுவோ அந்த ஒரு பொருள்தான்‌ 
வேதத்தின்‌ உண்மையான தத்துவமாக இருக்கிறது. அந்த உண்மையான 
பொருள்‌ ஒன்றைத்‌ தவிரப்‌ பாக்கி எல்லாம்‌ மாறி மாறிப்‌ போகும்படியான 
பொருள்கள்‌; பின்னால்‌ அந்தக்‌ கதையும்‌ மறைந்து போகிறது. ஒன்று 
தெரியாமல்‌ பலவான லோகம்தான்‌ நமக்குத்‌ தெரிகிறது?அதனால்‌, நமக்குத்‌ 
தெரிகிற ஒவ்வொன்றையும்‌ காட்டி, அதன்‌ மூலமே ஒன்றுக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போவதற்காகத்தான்‌ வேதம்‌ பல பல விஷயங்களையும்‌ 
சொல்கிறது. 


வேதத்தினால்‌ சுட்டிக்‌ காட்டப்படுகிற மெய்யான ஒரு பொருளை அறிந்து 
கொள்ள வேண்டுமானால்‌, அந்த ஒன்றைப்‌ பற்றிய நினைவு நமக்கு 


203 


வருவதற்குச்‌ சித்தத்திற்குச்‌ சில பழக்கங்கள்‌ ( 0/56/85) வரவேண்டும்‌. 
யாகங்கள்‌ பண்ணுவது, தபஸ்‌ பண்ணுவது, தானதர்மங்களை செய்வது, 
கோபுரம்‌ கட்டுவது, குளம்‌ வெட்டுவது, சமூக கார்யங்கள்‌, கலியாணம்‌ 
முதலான ஸம்ஸ்காரங்கள்‌ ஆகிய எல்லாம்‌ சித்தத்தைச்‌ சுத்திசெய்து, சித்த 
விருத்தி நிரோதம்‌ (ஒடிக்‌ கொண்டே இருக்கும்‌ மனஸை அடக்கல்‌) 
செய்வதற்காகத்தான்‌. பல்வேறு கர்மாக்களின்‌ நோக்கம்‌ ஒரே பரமாத்மாவை 
அடைவதற்குத்‌ துணைபுரிவதுதான்‌. 


"வேத" என்றால்‌ அறிவது. 'எந்த ஒன்றை அறிந்து கொண்டால்‌, 
அனைத்தையும்‌ அறிந்து கொண்டதாகுமோ அதுதான்‌ ஆத்மா;ஆஸாமியை 
அடையாளம்‌ காட்டுகிற அடிச்சுவடு மாதிரிதான்‌ மற்ற எல்லாமும்‌ அந்த 
ஒன்றுக்கு அடிச்சுவடுகள்‌ என்று உபநிஷத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட 
ஆத்மாவைப்பற்றி அறிவிப்பதுதான்‌ வேதத்தின்‌ லட்சியம்‌. வேத ஆரம்பத்தில்‌ 
வருகிற கர்மாவாகட்டும்‌, முடிவில்‌ வருகிற ஞானமாகட்டும்‌, இரண்டுக்குமே - 
விஷயமாக இருப்பது ஈச்வரன்‌, பிரம்மம்‌, ஆத்மா என்றெல்லாம்‌ 
சொல்லப்படுகிற ஒன்றுதான்‌. ஸ்வாமிக்கு புஷ்பம்‌ போடும்போது கூறும்‌ 
மந்திர புஷ்பத்தின்‌ போதும்‌, ஒரு மஹானை வரவேற்கும்‌ போதும்‌, நாம்‌ “பயோ 
வேச (ஆ) தெள ஸ்வரப்ரோக்தோ வேதாந்தே ச ப்ரதிஸ்டித:” என்கிறோமே, 
இது மேலே சொன்னதற்கு ற௦௦்‌ தான்‌. வேதத்தின்‌ ஆதியிலும்‌ 
(ஆரம்பத்திலும்‌) , அந்தத்திலும்‌ (முடிவிலும்‌) பிரதிஷ்டையானது ஒரே மஹா 
தத்வமான ஈச்வர தத்வம்தான்‌ என்று இந்த மந்திரம்‌ சொல்கிறது. 
ஆரம்பத்தில்‌ வரும்‌ கர்மா முடிவில்‌ வருகிற ஞானம்‌ இரண்டுக்கும்‌ 
லட்சியத்தில்‌ கொஞ்சம்கூட வித்யாஸமில்லை என்று இங்கே ஸ்பஷ்டமாகத்‌ 
தெரிகிறது. அநேக ஆயிரம்‌ தினுசாகப்‌ பிரிந்திருக்கும்‌ கர்மா, ஒன்றே 
ஒன்றாயிருக்கிற ஞானம்‌ இரண்டுக்கும்‌ பொதுவாக - அதாவது வேதம்‌ 
முழுவதற்கும்‌ 5பமர்௨0்‌ -ஆக- இருப்பது ஒன்றுதான்‌. ஆத்மாவைப்‌ பார்த்துக்‌ 
கொள்ள முடியாமல்‌ வெளிப்பார்வை உள்ளதாகவே, வெளி வஸ்துக்களை 
நோக்கி ஒடுவதாகவே இந்திரியங்கள்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதைக்‌ 
கடோபநிஷத்தும்‌ ௩.1) சொல்கிறது. விஷயத்தைக்‌ கவனிக்காமல்‌, வேறு 
எதையாவது பார்ப்பதை பராக்குப்‌ பார்ப்பது என்கிறோமல்லவா?ஆத்மா ஒன்று 


204 


தான்‌ விஷயம்‌. அதைவிட்டு வெளியிலே பார்ப்பதைத்தான்‌ பரா (ங்‌) முகம்‌ 
என்பது. அதுதான்‌ பராக்குப்‌ பார்ப்பது. இதைத்‌ தான்‌ கடோபநிஷத்‌ சொல்கிறது. 


அப்படிப்‌ பராக்குப்‌ பார்க்காதே என்றால்‌ மனஸ்‌ அடங்காது. அதனால்‌ 
வெளிக்காரியங்களைப்‌ பண்ணிப்‌ பண்ணித்தான்‌ உள்ளே பார்த்துக்‌ 
கொள்ளும்படியாந பக்குவத்தை அடைய வேண்டும்‌. இந்திரியங்களும்‌, 
மனஸும்‌ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம்‌ ஓடாமல்‌ வைதிக கர்மாக்களை 
நிறையச்‌ செய்யச்‌ செய்யத்தான்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக உள்ளே பார்த்துக்‌ 
கொள்கிற பக்குவம்‌ உண்டாகும்‌. மற்ற விஷயங்களையெல்லாம்‌ அறிந்து, 
சோதித்து, சீர்தூக்கிப்‌ பார்த்த பின்தான்‌, எல்லாவற்றையும்‌ அறிகிற அறிவை, 
எதை அறிந்தால்‌ எல்லாம்‌ அறிந்ததாகுமோ, அதைப்‌ பிடிக்க முடியும்‌. 
இதற்காகத்தான்‌ அநேக வித்தைகளை உபாஸனைகளை, கர்மாக்களை, 
கலைகளை, 5௦௦4 பட -களை வேதத்தில்‌ சொல்லியிருக்கிறது. சரீரத்தால்‌ 
கர்மா பண்ணிப்‌ பண்ணியே சரீராபிமானத்தைக்‌ கரைக்க வேண்டும்‌. பல 
வித்தைகளைச்‌ சிந்தனைப்‌ பண்ணியும்‌ தத்வங்களை ஆராய்ச்சி பண்ணியும்‌, 
உபாஸனைகள்‌ பண்ணியுமே மனஸ்‌, புத்தி இவற்றைக்‌ கரைக்க வேண்டும்‌. 
கெட்ட காரியம்‌ செய்வதில்‌ சரீராபிமானம்‌ ஜாஸ்தியாகும்‌. துர்விஷயங்களை 
ஆராய்வதால்‌ மனஸின்‌ தடிப்பு ஜாஸ்தியே ஆகும்‌. மாறாக, மந்திர பூர்வமான, 
லோக க்ஷேமமான வைதிக கர்மாக்கள்‌, வைதிக உபாஸனைகள்‌ இவற்றை 
அநுஷ்டிக்கிறபோது, சரீரம்‌ சித்தம்‌ இவற்றின்‌ ஆக்ரஹம்‌ தளர்ந்து 
கொடுக்கிறது. முடிவிலே உள்ளே பார்த்துக்‌ கொள்வதற்கான முதிர்ச்சி, 
பரிபக்குவம்‌ உண்டாகிறது. அப்படிப்‌ பார்த்துக்‌ கொண்டபின்‌, இங்கேயே 
(இஹைவ') மோட்ச ஆனந்தத்தைப்‌ பெறுகிறான்‌. மோட்சம்‌ என்றால்‌, 
'விடுபட்ட நிலை', 'விடுதலை'என்று அர்த்தம்‌. எதிலிருந்து என்றால்‌ 
ஸம்ஸாரத்திலிருந்து விடுதலை. சரீரமும்‌ மனஸும்‌ 'தான்‌'இல்லை என்று 
அவற்றிலிருந்து உபநிஷத்து சொன்னபடி விடுவித்துக்‌ கொண்டுவிட்டால்‌, 
ஸம்ஸாரத்திலிருந்தும்‌ விடுதலையாகி விடுகிறது. 


இந்த லோகத்திலேயே மோட்சத்தை ஸம்பாதித்துக் கொடுப்பதுதான்‌ 
வேதங்களின்‌ உத்தேசம்‌. அதுதான்‌ அதன்‌ பெருமையும்‌. இதர மதங்களில்‌ 
இருப்பதுபோல்‌, செத்துப்போனபின்‌ பரலோகம்‌ போய்தான்‌ மோட்சம்‌ என்றால்‌, 


205 


அந்த மோட்சம்‌ எப்படியிருக்கும்‌ என்று இங்கே நாம்‌ தெரிந்து கொள்ள 
முடியாது. அதை அடைந்தவர்களும்‌ திரும்பிவந்து தங்கள்‌ அநுபவத்தை 
நமக்குச்‌ சொல்ல மாட்டார்கள்‌. அதனால்‌ அப்படி ஒன்று உண்டா என்று 


ஸந்தேஹமும்‌ அவரம்பிக்கையும்‌ ஏற்படலாம்‌. ஆனால்‌ இந்த 
லோகத்திலேயே, ஆசைகளுக்கெல்லாம்‌ ராஜிநாமா கொடுத்துவிட்டு, ஆத்ம 
விசாரம்‌ பண்ணினால்‌ மோட்சம்‌ இப்போதே ஸ்வயம்‌ ஸித்தமாக இருக்கிறது 
என்று வேதம்‌ சொல்வதால்‌, அது ஸந்தேஹத்துக்கு இடமில்லாத 
ஸத்தியத்தையே சொல்கிறது என்று ஏற்படுகிறது.மற்ற மார்க்கங்கள்‌ 
மலேரியாவுக்குக்‌ கொய்னா கொடுத்து அப்போதைக்கு ஜ்வரத்தை இறக்குகிற 
மாதிரி தற்கால சாந்தி கொடுக்கின்றன. மறுபடி ஒரு போதும்‌ அந்த ஜ்வரம்‌ 
வராதபடி செய்யவேண்டுமானால்‌, வியாதியின்‌ மூல காரணத்தையே 
கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும்‌. இப்படியே ஜீவனின்‌ மூலம்‌ என்ன 
என்கிற இடத்துக்கே போய்‌, பரமாத்மாவிலிருந்து இப்படி அது பிரிகிற 
மூலத்தையே அடைந்து, பேதத்தை அழிப்பது வேத மதம்தான்‌. அதுதான்‌ 
தற்கால சாந்தியாக இல்லாமல்‌ சாச்வத மோட்சமாக இருப்பது. 


வேதத்தின்‌ கர்மகாண்டத்தில்‌ சொல்லியிருப்பதெல்லாமும்‌ தற்கால 
சாந்திதான்‌. ஆனாலும்‌ எப்போதும்‌ ஒரே அசாந்தியில்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டிருக்கிறவனை, எடுத்த எடுப்பில்‌ ஆத்மாராமனாக, பிரசாந்தனாக 
ஆக்கிவிட முடியாது. அதனால்‌, தற்கால சாந்தியைத்‌ தருகிற கர்மாக்களைக்‌ 
கொடுத்திருக்கிறது. இவற்றால்‌ சாச்வத சாந்திக்கு வேண்டிய ஏபஅரீர்எ௦ா - 
ஆன (யோக்யதாம்சமான) சித்த சுத்தியும்‌ ஏற்படுகிறது. யக்ஞம்‌, விரதம்‌, 
பூர்த்தம்‌ என்கிற பொதுத்தொண்டு போன்றவற்றையும்‌ வேதம்‌ விவரமாக 
விதித்தாலும்‌, இது ஒவ்வொன்றையுமே முடிந்த முடிவாகக்‌ கொள்ளவில்லை. 
இவற்றில்‌ சரீரத்தைக்‌ கிருசம்‌ பண்ணுவதும்‌ (மெலிவிப்பதும்‌) , இவற்றிலேயே 
மனஸைச்‌ செலுத்துவதால்‌ மனம்‌ ஒருமுகப்படுவதும்‌ நம்‌ சித்த மலத்தை 
நீக்க வழியாகிறது என்பதற்காகவே இவை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக 
வேதங்களில்‌ அநேக ஸமாசாரங்கள்‌ நீள நெடுகச்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌, 
அவை எல்லாமும்‌ முடிவான வேதாந்தத்தில்‌ சொல்லப்பட்ட ஞான 
விசாரத்தில்‌ கொண்டு விடுவதற்காக ஏற்பட்டவைதான்‌. 


206 


முடிவில்‌ சொல்வதுதான்‌ தீர்மானம்‌. ஒரு பத்திரிக்கையில்‌ வந்திருக்கும்‌ 
ஒருவருடைய பிரசங்கம்‌ அல்லது கட்டுரையைப்‌ படித்து அவர்‌ என்ன 
சொல்கிறார்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறோம்‌. அவர்‌ நிறையப்‌ பேசியிருக்கிறார்‌. அல்லது 
எழுதியிருக்கிறார்‌. எல்லாவற்றையும்‌ படிக்க நேரம்‌ இல்லை. அதனால்‌ 
ஆரம்பத்தை படித்து விட்டு சட்டென்று அதனுடைய கடைசிப்‌ பாராவைப்‌ 
பார்க்கிறோம்‌. முதலில்‌ கொஞ்சம்‌ பார்த்து விட்டு, அப்புறம்‌ கடைசியில்‌ 
இருப்பதைப்‌ படித்துவிட்டால்‌ போதும்‌. அவர்‌ எந்த கட்டுரையில்‌, அல்லது 
பிரசங்கத்தில்‌ என்ன சொல்லியிருக்கிறார்‌ என்பது ஒரு விதமாகத்‌ 
தெரிந்துவிடும்‌. ஆரம்பத்தையும்‌ முடிவையும்‌ படித்துவிட்டே அதில்‌ என்ன 
விஷயம்‌ இருக்கும்‌ என்று தீர்மானம்‌ பண்ணிவிடலாம்‌. இந்த மாதிரி "வேத 
ஆதெள" விலும்‌ (வேத ஆரம்பத்திலும்‌) "வேதாந்தே சவிலும்‌ (வேத 
முடிவிலும்‌) ஒரே பரமாத்மாவான ஈச்வர தத்வத்தையே சொல்லியிருப்பதால்‌ 
அதுவே வேதத்தின்‌ ஸப்ஜெக்ட்‌ ஆகிறது. 

சர்க்காரில்‌ அநேக சட்டம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அந்தச்‌ சட்டங்களின்‌ 
அபிப்ராயங்களைப்‌ பற்றியே சில சமயங்களில்‌ சிக்கல்கள்‌ வந்து விடுகின்றன. 


அப்போது சட்டத்துக்கு வியாக்கியானம்‌ இப்படித்தான்‌ என்று இன்னொரு 


சட்டம்‌ வகுத்து, அதன்‌ மூலம்‌ நிர்ணயம்‌ செய்கிறார்கள்‌. இதை (ஈம ௦7 
interpretation என்கிறார்கள்‌. இப்படியே ஈச்வரனின்‌ நிரந்தரச்‌ சட்டமான (Eternal 
டல - ஆன) வேதங்களின்‌ தாத்பர்யத்தை நிர்ணயம்‌ செய்ய, மீமாம்ஸை என்ற 
சாஸ்திரம்‌ வியாக்கியான சட்டமாக ( (8 of Interpretation -ஆக) இருக்கிறது. 
பதினான்கு வித்யாஸ்தானங்களில்‌ ஒன்றான மீமாம்ஸையைப்‌ பற்றி மற்ற 
விஷயங்கள்‌ பின்னால்‌ சொல்லுகிறேன்‌. இப்போது ஒரு ஸமாசாரத்தை 
மட்டும்‌ எடுத்துக்‌ கொள்கிறேன்‌. 

வேத வாக்கியம்‌ ஒன்றுக்கு இன்னதுதான்‌ அர்த்தம்‌ என்று நிர்ணயம்‌ 
பண்ணுவதற்கு, மீமாம்ஸா சாஸ்திரத்தில்‌ ஆறு வழிகள்‌ 
சொல்லியிருக்கின்றன. அந்த ஆறு, உபக்ரம- உப்ஸம்ஹூரெள அப்யாஸ்‌: 
அபூர்வதா பலம்‌| 


அர்த்தவாத உயபபத்தீ ச லிங்கம்‌ தாத்பர்ய நிர்ணயே। | 
என்று சொல்லியிருக்கிறது. 


உபக்ரம - உபஸம்ஹாரம்‌, அப்யாஸம்‌, அபூர்வதா, பலம்‌, அர்த்தவாதம்‌, 
உபபத்தி என்பனவே இந்த ஆறு. வேதம்‌ மட்டுமின்றி, எந்த ஒரு கட்டுரை 
அல்லது பிரவசனத்துக்கும்‌ உத்தேசம்‌ என்ன என்று கண்டுபிடிக்க இந்த ஆறும்‌ 
உதவி செய்கின்றன. 


உபக்ரமம்‌ என்றால்‌ ஆரம்பம்‌. உபஸம்ஹாரம்‌ என்றால்‌ முடிவு. 
ஆரம்பத்தையும்‌ முடிவையும்‌ சேர்த்து ஒன்றாகப்‌ பார்ப்பது உபக்ரம- 
உபஸம்ஹாரம்‌ என்ற முதல்‌ வழி. இரண்டும்‌ ஒன்றையே சொல்வதாக 
இருந்தால்‌, அதுவே தாத்பர்யம்‌ என்று நிர்ணயம்‌ பண்ணி விடலாம்‌. 
அப்யாஸம்‌ என்றால்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லப்படுவது. திரும்பத்‌ திரும்பத்‌ 
தண்டால்‌ போடுவதால்‌ அதை தேகாப்யாஸம்‌ என்கிறோம்‌. ஒரு 
பிரஸங்கத்தில்‌ அல்லது வியாஸத்தில்‌ ஒரு விஷயம்‌ பலமுறை திருப்பிச்‌ 
சொல்லப்பட்டால்‌ அதுதான்‌ அதற்கு விஷயம்‌ என்று தெரிகிறது. அபூர்வதா 
என்றால்‌, பூர்வத்த்தில்‌ சொல்லாமல்‌ புதிதாகச்‌ சொல்வது. ஏற்கெனவே 
சொன்னதை அல்லது எழுதினதைக்‌ காட்டிலும்‌, புதிதாக ஒரு விஷயத்தைக்‌ 
கொடுத்தால்‌, இதுவே தாத்பர்யம்‌ என்று தெரிகிறது. இப்படிச்‌ செய்தால்‌ இந்தப்‌ 
பலன்‌ கிடைக்கும்‌ என்று சொன்னால்‌, இப்படிச்‌ செய்து இந்தப்‌ பலனை அடை 
என்று சொல்வதாகவே ஆகும்‌. அதாவது இந்தப்‌ பலனை அடைவிப்பதுதான்‌ 
உத்தேசம்‌ என்று தெரிகிறது. பலம்‌ என்பது இதுவே. அநேக 


ஸமாசாரங்களைச்‌ சொல்லி, அவற்றைத்‌ தழுவியதாக ஒரு கதை சொல்லி, 
அதன்‌ மூலம்‌ ஒரு விஷயத்தை பெருமைப்படுத்தினால்‌, பெருமைப்படுத்தப்‌ 
படுகிற விஷயமே நமக்கு தாத்பரியம்‌ என்று தெரிகிறது. இதுதான்‌ 
'அர்த்தவாதம்‌' என்பது. ஒன்றைச்‌ சொல்லி அதற்குக்‌ காரண நிரூபணம்‌, 
பொருத்தம்‌ முதலியன  விளக்கப்பட்டிருந்தால்‌, அந்த விஷயந்தான்‌ 
முக்யமான கருத்து என்று ஏற்படுகிறது. இந்த முறைக்கு 'உபபத்தி' என்று 
பெயர்‌. 


இப்படித்தான்‌, வேதத்தின்‌ ஆரம்பத்தையும்‌ முடிவையும்‌ பார்த்துவிட்டுவந்த 
ஒருத்தர்‌. என்னிடம்‌ சொன்னார்‌:வேதம்‌ சொல்லவந்த முக்ய ஸமாசாரம்‌ 
என்னவென்றால்‌ [6 Worship (அக்னி உபாஸனை தான்‌. வேதம்‌ 


உபக்ரமத்தில்‌, அதாவது ஆரம்பிக்கும்போது 'அக்னிமீளே' என்று சொல்கிறது. 


கடைசியில்‌ உபஸம்ஹாரம்‌ பண்ணி முடிக்கிறபோது அக்னி என்றே 
முடிகிறது. கடைசியில்‌ உபஸம்ஹாரம்‌ பண்ணி முடிக்கிறபோது அக்னி 
என்றே முடிகிறது. ஆரம்பம்‌, முடிவு இரண்டும்‌ அக்னிதான்‌. ஆனபடியால்‌, 
வேதத்தின்‌ தாத்பர்யம்‌, 9/6 (ஸாரம்‌) ரர பாhiற தான்‌ என்று அவர்‌ 
சொன்னார்‌. 


இதிலேயும்‌ ஒரு உண்மை இருக்கிறது. அக்னி இருப்பது ஆத்ம 
சைதன்யம்தான்‌; அறிவொளிதான்‌. அறிகிறவனாகவும்‌ அறியப்படுவதாகவும்‌, 
அறிவாகவும்‌ இருக்கிற ஒரே ஆத்ம சைதன்யம்தான்‌ வேதத்தின்‌ பரம 
தாத்பரியம்‌. 


ஆனால்‌ வார்த்தைப்படி (6ல-ஆக) எடுத்துக்‌ கொண்டு, அக்னி 
உபாஸனைதான்‌ தாத்பர்யம்‌ என்றால்‌ சரியில்லை. ஏதோ ஒரு தேவதா 
உபாஸனைதான்‌ பெரிசு என்று சொல்லாததுதான்‌ வேதத்தின்‌ பெருமை. 
எல்லா தேவதைகளாகவும்‌ இருக்கிற ஆத்மாவையே பிரியமானதாக 
உபாஸிக்க வேண்டும்‌ என்றுதான்‌ வேதம்‌ (பிருஹதாரண்யகம்‌ 1.4.8.) 
சொல்கிறது. "ஆத்மாவே பார்க்கப்பட வேண்டும்‌. ஆத்மாவே 
கேட்கப்படவேண்டும்‌. ஆத்மாவே மனனம்‌ செய்யப்பட்ட வேண்டும்‌. 
ஆத்மாவே அநுபவித்து அறியப்பட வேணடும்‌. அதனாலேயே எல்லாம்‌ 
அறியப்பட்டதாகும்‌"என்றுதான்‌ யாக்ஞவல்கியர்‌ மைத்ரேயிக்குச்‌ செய்கிற 
உபதேச வாயிலாக, நம்‌ எல்லாருக்கும்‌ வேதமானது முடிவான 0௦6 -ஐ 
(லக்ஷயத்தை) ச்‌ சொல்கிறது. 


608 (குறிக்கோள்‌) என்று ஒன்றைச்‌ சொல்லவேண்டுமானால்‌, 'இப்போது நாம்‌ 


இருக்கிற இடம்‌ வேறு;இந்த ஆரம்பத்திலிருந்து நாம்‌ அந்த முடிவான 
இடத்துக்குப்‌ போயாக வேண்டும்‌'என்ற கருத்து அதில்‌ தொக்கி நிற்கிறது. 


"அத:" என்று 'அது'வாகத்‌ தூரத்தில்‌ சுட்டிக்‌ காட்டப்படுவது கோல்‌; 'இதம்‌' 
என்று இதுவாக இப்போது நாம்‌ இருக்கிற நிலைதான்‌ ஆரம்ப ஸ்தானம்‌. 
இங்கேயிருந்து அங்கே போயாக வேண்டும்‌. 


ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ அந்த லக்ஷயம்‌ (அது) இங்கே (இது என்பதில்‌) 
இல்லையா?இருக்கத்தான்‌ செய்கிறது. எல்லாம்‌ பிரம்மந்தான்‌ என்று தெரிந்து 
கொள்கிற போது 'அது', 'இது' இரண்டுமே பிரம்மந்தான்‌; அதாவது இரண்டுமே 
ஒன்றுதான்‌. 'அது', 'இது' என்ற இரண்டுகூட இல்லவே இல்லை. 'இது' என்று 
இப்போது நாம்‌ சொல்வதே 'அது' என்று இப்போது நினைக்கிற 
ஸத்யவஸ்துவாக, முடிவிலே ஆகிவிடுகிறது. 


"அத:" என்ற மாதிரியே, "தத்‌" என்றும்‌ பரமாத்மாவைச்‌ சொல்வது வேதத்தின்‌ 
வழக்கம்‌. "தத்‌"என்றால்‌ 'அது' என்றே அர்த்தம்‌. “ஓம்‌ தத்‌ ஸத்‌” என்று எந்தக்‌ 
காரியத்தையும்‌ முடிப்பதற்கு, 'தத்‌'தாக உள்ள அது ஒன்றே ஸத்யம்‌ என்று 
அர்த்தம்‌. 

புருஷத்வம்‌, மஹத்வம்‌ மகத்துவம்‌) என்பது போல்‌ பல வார்த்தைகளை 
முடிவில்‌ 'த்வம்‌' சேர்த்துச்‌ சொல்கிறோம்‌. இங்கே 'த்வம்‌' என்பதற்குத்‌ தன்மை 
என்று பொருள்‌. மஹத்தின்‌ தன்மை மஹத்வம்‌. புருஷனின்‌ தன்மை 
புருஷத்வம்‌. ஸரி, தத்வம்‌, தத்வம்‌ என்று ஸத்யமான முடிவுகளைச்‌ 
சொல்கிறோமே! இது எப்படி? 'தத்வம்‌' என்றால்‌ தத்‌-த்வம்‌, அதாவது 
'தத்‌'சதினுடைய தன்மை என்று பொருள்‌. தத்வ விசாரம்‌, தத்வ உபதேசம்‌ 
என்பவற்றிற்கு, பிரம்மமான தத்தினுடைய தன்மையை விசாரிப்பது, 
தத்தினுடைய தன்மையை உபதேசம்‌ செய்வது என்பதே பொருள்‌. 


வேதம்‌ தத்‌ என்று பரம்பொருளைத்‌ தூரத்திலுள்ள 'அது'வாக சொல்கிறது 
என்றால்‌, நமக்கு அதனால்‌ என்ன பயன்‌?அப்படி இல்லை. வெகுதூரத்தில்‌ 
இருக்கிறவர்தாம்‌ மிகவும்‌ அருகில்‌ இருக்கிறார்‌” - தத்தூரே தத்வந்திகே' என்று 
வேதம்‌ உணர்த்துகிறது. கல்யாணம்‌ ஆகவேண்டிய பெண்‌ ஒருத்தி இருந்தாள்‌. 
அவளுடைய பெற்றோர்‌ பந்துக்களுக்குள்ளேயே முறைப்‌ பையனைப்‌ பார்த்து 
அவனுக்கு அவளைக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொடுக்கத்‌ 
தீர்மானித்திருந்தார்கள்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌, "புருஷர்களில்‌ எல்லாம்‌ 


210 


உயர்ந்தவன்‌ எவனோ, அவனைத்தான்‌ நான்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்வேன்‌" என்று பிடிவாதம்‌ பண்ணினாள்‌. அவர்களும்‌, "உன்‌ 
இஷ்டப்படியே போ!" என்று விட்டு விட்டார்கள்‌. 


அந்தப்‌ பெண்‌, 'புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன்‌ ராஜாதான்‌. கல்யாணம்‌ 
பண்ணிக்கொண்டால்‌ அவனைத்தான்‌ கல்யாணம்‌ பண்ணிக்கொள்வேன்‌'என்று 
தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொண்டு, அவ்வூர்‌ ராஜா பின்னாலேயே போய்க்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


ஒரு நாளைக்கு ராஜா பல்லக்கில்‌ போய்க்‌ கொண்டிருந்த போது ஒரு 
சாமியார்‌ எதிரே வந்தார்‌. ராஜா பல்லக்கை விட்டுக்‌ கீழே இறங்கி, அந்தச்‌ 
சாமியாருக்கு நமஸ்காரம்‌ பண்ணிவிட்டுத்‌ திரும்பவும்‌ பல்லக்கில்‌ 
ஏறிக்கொண்டு போனான்‌. 


இதை அந்தப்‌ பெண்‌ பார்த்தாள்‌. அடடா! ராஜாதான்‌ புருஷர்களுக்குள்‌ 
உயர்ந்தவன்‌ என்று எண்ணி இத்தனை நாளும்‌ ஏமாந்து போய்விட்டேனே! 
ராஜாவைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவர்‌ சாமியார்‌ போல இருக்கிறதே!கல்யாணம்‌ 
பண்ணிக்கொண்டால்‌ இந்தச்‌ சாமியாரைத்‌ தான்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொண்டு அந்தச்‌ சாமியார்‌ 
பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள்‌. 


சாமியாரோடு போகும்போது, ஒருநாள்‌ அவர்‌ தெருக்கோடியில்‌ இருந்த 
பிள்ளையாருக்கு முன்‌ நின்று குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம்‌ போடுவதை 
அவள்‌ பார்த்தாள்‌. "சாமியாரைவிடப்‌ பெரியவர்‌, உயர்ந்தவர்‌ இந்தப்‌ 
பிள்ளையார்தான்‌. அதனால்‌ பிள்ளையாரைத்தான்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டும்‌"என்று தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொண்டாள்‌. சாமியாரோடு 
போகாமல்‌, அந்தப்‌ பிள்ளையாருக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து விட்டாள்‌. 

அவளைத்‌ தவிர அந்தப்‌ பிள்ளையாரிடம்‌ யாரும்‌ அடிக்கடி வருகிற இடமாக 
அது இல்லை. அது கோயில்கூட இல்லை;வெறும்‌ மரத்தடிதான்‌. அதனால்‌, 


தெருவோடு போகிற நாய்‌ ஒன்று அந்தப்‌ பிள்ளையார்‌ மேலே காலைத்‌ 


தூக்கிக்‌ கொண்டு 'ஒன்றுக்கு'ப்‌ போயிற்று. அதைப்‌ பார்த்தவுடன்‌, 'அட்டா, 


211 


இந்தப்‌ பிள்ளையாரையும்‌ விட உசந்தது இந்த நாய்தான்‌!'என்று , அந்த 
நாயைத்‌ துரத்திக்‌ கொண்டு, அவள்‌ போக ஆரம்பித்துவிட்டாள்‌. தெருவில்‌ 
ஒடுகிற அந்த நாயைத்‌ துரத்திக்‌ கொண்டு, அவள்‌ போக ஆரம்பித்துவிட்டாள்‌. 


தெருவில்‌ ஒடுகிற அந்த நாயை, ஒரு பையன்‌ கல்லால்‌ அடித்தான்‌. அது 
'வள்‌, வள்‌ என்று குரைத்துக்‌ கொண்டு ஒடிவிட்டது. 'ஏண்டா அந்த நாயை 
அடித்தாய்‌?என்று அந்தப்‌ பையனை ஒருவன்‌ பிடித்துக்‌ கொண்டு அதட்டினான்‌. 
நாயைக்‌ காட்டிலும்‌ நாயை அடித்தவன்‌ பெரியவன்‌ என்று எண்ணினேன்‌; 


அடித்தவனையே திருப்பி அடிக்கிற இவன்தான்‌ உயர்ந்தவன்‌ என்று தீர்மானம்‌ 


பண்ணிவிட்டாளாம்‌ அந்தப்‌ பெண்‌. 

இப்படிக்‌ கடைசியில்‌ அவள்‌ கண்டுபிடித்த அந்த ஆஸாமிதான்‌ அவளுடைய 
அப்பா அம்மா முதலில்‌ அவளுக்குத்‌ தீர்மானம்‌ பண்ணியிருந்த பிள்ளைவெகு 
தூரத்தில்‌ யாரோ இருக்கிறான்‌, இருக்கிறான்‌ என்று எண்ணிக்‌ கொண்டே 
சுற்றினாள்‌. கடைசியில்‌, அவன்‌ அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாகப்‌ 
போய்விட்டான்‌. இப்படி லெளகிகமாக ஒரு கதை சொல்வதுண்டு. 


எங்கோ தூரத்தில்‌ இருக்கிறான்‌ ஸ்வாமி என்று ஊரெல்லாம்‌ சுற்றுகிறாயே! 
தெரியாதவரையில்‌ அவன்‌ தூரத்தில்‌ இருப்பவன்தான்‌. ஊரெல்லாம்‌ 
சுற்றினாலும்‌ அவனைப்‌ பார்க்க முடியாது. அவன்‌ உன்கிட்டேயே 
இருப்பவன்தான்‌. 'தத்தூரே தத்வந்திகே' - 'தூரத்திற்கெல்லாம்‌ தூரம்‌, 
சமீபத்திற்கெல்லாம்‌ சமீபம்‌ என்று ச்ருதி சொல்கிறது. 


ஹொரஸைன்‌ என்பார்களே, தொடுவானம்‌; இங்கிருந்து பார்த்தால்‌ ஆகாசமும்‌ 
பூமியும்‌ அந்த இடத்தில்‌ சேருவது போல்‌ இருக்கும்‌. அங்கே ஒரு பனைமரம்‌ 
இருக்கிறது என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அந்தப்‌ பனைமரத்தடிக்குப்‌ 
போனால்‌ பூமியும்‌ வானமும்‌ சேருகிற இடத்தைப்‌ பிடித்து விடலாம்‌ என்று 
இங்கே இருந்து பார்க்கிறபோது நமக்குத்‌ தோன்றும்‌. ஆனால்‌ அங்கே 
போனால்‌ தொடுவானமும்‌ அங்கிருந்து வெகுதூரத்திற்கு அப்பால்‌ 
போய்விட்டது போல தெரியும்‌ நாம்‌ போகப்‌ போக அதுவும்‌ போய்க்‌ 
கொண்டே இருக்கும்‌. இந்தப்‌ பனைமரத்தில்‌ வந்து நின்றால்‌ தொடுவானம்‌ 
வெகுதூரத்திற்குப்‌ போய்விட்டதே, அதைப்‌ பிடிக்க இன்னும்‌ நாமும்‌ போக 


212 


வேண்டும்‌ என்று போய்க்‌ கொண்டிருந்தால்‌, அதைப்‌ பிடிக்க முடியுமா?இந்தப்‌ 
பனை மரத்துக்கு வெகுதூரத்தில்‌ இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான்‌ 
தொடுவானம்‌ இருப்பதுபோல இருந்தது. இந்த இடத்திற்கு வந்தவுடன்‌ அது 
நம்மைவிட்டு இன்னும்‌ வெகுதூரத்திற்குப்‌ போய்விட்டது போலத்‌ தெரிகிறது. 
ஆகவே அது எங்கே இருக்கிறது? நீ இருக்கிற இடத்தில்தான்‌ இருக்கிறது. ௦ 
இருக்கிற இடந்தான்‌ அது. அப்படி 'அது' 'அது'என்று சொல்லப்படுகிற, வெகு 
தூரத்தில்‌ இருக்கிற ஸ்வாமி, உன்‌ கிட்டேயே - உன்‌ உள்ளேயே - இருக்கிறது; 
நீயே அதுதான்‌ என வேதம்‌ உணர்த்துகிறது. 


நீயே அது என்பதை 'தத்‌-த்வமஸி' என்ற மஹாவாக்கியமாக வேதம்‌ 
சொல்கிறது. தத்வம்‌ என்றால்‌ இங்கே தத்தின்‌ தன்மை என்று அர்த்தமில்லை. 
'த்வம்‌' என்பதற்கு இரண்டு அர்த்தம்‌ உண்டு. தன்மை என்பது ஒன்று. 6௦ என்பது 
இன்னொரு அர்த்தம்‌. தத்‌- த்வம்‌ அஸி என்னும்‌ போது 'தத்‌ - அது, த்வம்‌ - ௦ 
(யாக) , அஸி- இருக்கிறாய்‌' என்று அர்த்தம்‌. த்வம்‌ என்பதற்கு இருக்கும்‌ 
இரண்டு அர்த்தங்களை வைத்து, ஆசார்யாள்‌ கூட "ஸெளந்தர்ய லஹரி" யில்‌ 
சிலேடையாக ஒரு சுலோகம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 


தத்‌-த்வம்‌ என்ற இரண்டு வார்த்தைகளும்‌ சேர்ந்துதான்‌ தத்வம்‌ என வழக்கில்‌ 
வந்திருக்கிறது. ஒரே ஸத்யமான பரமாத்மாவின்‌ தன்மையைத்‌ தெரிவிக்கிற 


வார்த்தையைக்‌ கொண்டே, எந்த ஸத்யமான முடிவுக்கும்‌ 'தத்வம்‌' என்று 
பெயர்‌ சொல்லுகிறோம்‌. 


நான்‌ நான்‌ என்று எதை நினைத்துக்‌ கொண்டிருக்கிறாயோ அதுதான்‌, அந்த 
அறிவுதான்‌ ஸ்வாமி. அந்தப்‌ பிரகாசம்‌ உன்னிடத்தில்‌ இல்லையென்றால்‌, 
உன்னால்‌ ஸ்வாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது. 'நான்‌ என்று 
அறிகிறேன்‌, நான்‌ என்று நினைக்கிறேன்‌, அப்படி நினைக்கிற அறிவுக்கு மூல 
வஸ்து வெகுதூரத்தில்‌ இருந்து கொண்டிருக்கிற 'தத்‌' என்று நினைக்கிறாயே, 
அந்த தத்தும்‌ நீயும்‌ ஒன்றுதானப்பா!' இதுதான்‌ வேதத்தின்‌ முடிவில்‌ 
சொல்வது. 


இது இது என்று எதைச்‌ சொல்லிக்கொண்டிருக்கிறோமே, அந்த இதம்‌ என்பது, 
மூலம்‌ இல்லாதது அன்று மூலம்‌ இல்லாமல்‌ இது என்று ஒன்று தோன்றாது. 
213 


விதை இல்லாமல்‌ மரம்‌ தோன்றாது. இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும்‌ 


மலைகள்‌, சமுத்திரம்‌, ஆகாசம்‌, பூமி, மாடு, மனுஷன்‌, கோபம்‌, பயம்‌, பிரியம்‌, 


இந்திரியங்கள்‌, சக்தி இப்படி எல்லாவற்றுக்கும்‌ - இது என்று சுட்டப்படும்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ - மூலம்‌ உண்டு. பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, 
முகரப்படுகிறது, நினைக்கப்படுகிறது, உஷ்ணம்‌ சீதளம்‌ என்பதாக 
ஸ்பர்சிக்கப்படுகிறது, மனசினாலே இந்திரியங்களினாலே ஆராயப்படுகிறது. 
அநுபவிக்கப்படுகிறது - இவை எல்லாவற்றுக்கும்‌ 'இதம்‌' என்றுதான்‌ பெயர்‌. 
புத்திசாலித்தனம்‌, ஆச்சரியமான காரியங்கள்‌, இதுவரை வந்த விஞ்ஞானக்‌ 
கண்டு பிடிப்புகள்‌ முதலிய எல்லாம்‌, அதாவது அறியப்படுவன எல்லாம்‌ 
'இதம்‌' தான்‌. இவை எல்லாம்‌ ஒரு மூலத்தையே காரணமாக உடையன. 
மூலம்‌ இல்லாது போனால்‌ 'இது' என்கிறது ஒன்றுமே இராது. மூலம்‌ 
இல்லாது போனால்‌ இது என்கிறது ஒன்றுமே இராது. மூலம்‌ இல்லாமல்‌ ஒரு 
பொருள்‌ கிடையாது. எல்லாவற்றுக்கும்‌ ஒரு மூலம்‌, பீஜம்‌ இருக்கிறது. 
மநுஷ்ய சரீரம்‌ என்றால்‌ பீஜம்‌ இருக்கிறது. மநுஷ்ய சரீரம்‌ என்றால்‌ பீஜம்‌ 
இருக்கிறது. மரம்‌ என்றால்‌ அதற்கு ஒரு பீஜம்‌ (விதை) இருக்கிறது. மூலம்‌ 
இல்லாமல்‌ ஒன்றுமே கிடையாது. ஆதலால்‌ பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலம்‌ 
இருக்க வேண்டும்‌. பிரபஞ்சத்தில்‌ என்ன என்ன சக்தி இருக்கிறதோ 
அவ்வளவும்‌ அந்த மூலத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 

புளியங்கொட்டை முளைக்கிறபோது பார்த்தால்‌ தெரியும்‌. முளை கண்டவுடன்‌ 
அந்த விதையை இரண்டாகப்‌ பிளந்து பார்த்தால்‌ அதற்குள்‌ ஒரு மரமே 
இருப்பது தெரியும்‌. பெரிய மரமாக வளரக்கூடிய சக்தி அதனிடத்தில்‌ 
இருக்கிறது. எல்லா விதைகளிலும்‌ அப்படியே இருக்கும்‌. என்றாலும்‌, 
புளியங்கொட்டையில்தான்‌ நன்றாக நாம்‌ பார்க்க முடியும்‌. 


மந்திரங்களில்‌ பீஜாக்ஷரங்கள்‌ என்று உண்டு. ஒரு சின்ன விதைக்குள்‌ ஒரு 
மஹாவிருக்ஷம்‌ இருப்பதுபோல்‌, இந்த அக்ஷரங்களுக்குள்ளே அளவுகடந்த 
சக்தியை அடைத்து வைத்திருக்கிறது. ஜகாக்ரியத்தோடு (௦ne- pointed 
concentration-ஐ(ண@) லக்ஷக்கணக்கான ஆவிருத்தி அந்த  அக்ஷரத்தை 
ஜபித்தால்‌, அதன்‌ உள்‌ சக்தி முழுதையும்‌ கிரஹிக்க முடியும்‌. 


உலகத்திற்குள்‌ எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு மேதை 
இருக்கிறதோ அவ்வளவும்‌ மூலமான ஸ்வாமிகள்‌ இருக்க வேணடும்‌. மூலம்‌ 
இல்லாமல்‌ இவை ஒன்றுமே தோன்றாது. 


வேதம்‌ முரசறைவதாவது, "இது இது என்று தோன்றும்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ 
ஒரு மூலம்‌ இன்றித்‌ தோன்றவில்லை. மூலத்தில்‌ இருக்கும்படியான சக்தி 
எதுவோ அதுவேதான்‌ உலகம்‌ முழுவதும்‌ வியாபித்துக்‌ கொண்டிருக்கிறது. 


அந்த மூலம்‌ எங்கே இருக்கிறது? இது இது என்று பார்க்கப்படுகிவனவற்றுள்‌, 
உள்ளே இருந்து பார்த்துக்‌ கொண்டிருக்கிற ஆத்மாவேதான்‌ மூலம்‌." 


பெரிய நிலைக்கண்ணாடியை வைத்துவிட்டு அதில்‌ பார்க்கிறோம்‌. நம்‌ 
உருவம்‌ அதில்‌ இருக்கிறது. நான்கு நிலைக்‌ கண்ணாடிகளை முன்பின்‌ 
வரிசையாக வைத்துவிட்டுப்‌ பார்த்தால்‌ ஆயிரம்‌ உருவங்கள்‌ தெரிகின்றன. 
அந்த ஆயிரத்தையும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறவன்‌, ஆயிரத்துக்கும்‌ 
மூலமான ஒரே ஒருவன்தான்‌. இப்படி இத்தனை கோடி ஜீவர்களுக்கும்‌ 
உள்ளே இருந்து, இது இது என்று பார்த்துக்‌ கொண்டிருக்கிற ஒரே 
ஒருத்தன்தான்‌ ஸ்வாமியார்க்கிற பொருள்தான்‌ பார்க்கப்‌ படுகிற 
வஸ்துக்களுக்கெல்லாம்‌ மூலம்‌. அந்த மூலம்‌ என்பது அறிவுதான்‌.அறிவு 
என்பதே எல்லா ஜகத்திற்கும்‌ காரணம்‌. அந்த அறிவு எங்கே 
இருக்கிறது?உன்னிடமே இருக்கிறது. அகண்டமாக  (பிரிவில்லாததாக) 
இருக்கக்கூடிய இது, உன்னிடம்‌ கண்டமாக (பிரிந்ததாக) த்‌ தோன்றுகிறது. 


இது சின்ன பல்பு, அது பெரிய பல்பு. அது நீல விளக்கு, இது பச்சை விளக்கு. 
விளக்கில்‌ அநேக உருவங்கள்‌ இருக்கின்றன. இருந்தாலும்‌ அவை 
எல்லாவற்றுக்குள்ளும்‌ இருக்கும்‌ சக்தி- மின்சார சக்தி - ஒன்றுதான்‌. எங்கும்‌ 
வியாபித்திருக்கிற மின்சக்தி இங்கே, இந்த விளக்குக்குள்‌ இருந்து பிரகாசிக்கச்‌ 
செய்கிறது; ரகா (MCP) க்குள்‌ இருந்து சுற்ற வைக்கிறது. இந்த எல்லாக்‌ 
காரியங்களுக்கும்‌ மூலமான சக்தி ஒன்று. அது அகண்டமானது. அதுவே ஒயர்‌ 
(கம்பி) க்குள்‌ வருகிறபோது கண்டமாகிறது. இயற்கையில்‌ பளீர்‌ பளீர்‌ என்று 
மின்னும்போது, ஜலம்‌ அருவியாகக்‌ கொட்டும்‌ போது, அங்கெல்லாம்‌ இது 
தானே வெளிப்பட வந்து விடுகிறது. இந்த மாதிரி உனக்குள்ளேயே இருக்கிற 


215 


பரம ஸத்யமான தத்வம்‌ உனக்கு 18 ஆகும்படியாக (பளிச்சிடும்படியாக) 
பண்ணிக்‌ கொள்‌. கர்மாநுஷ்டானத்தில்‌ ஆரம்பித்து, யக்ஞம்‌, தேவதா 
உபாஸனை எல்லாம்‌ பண்ணிக்கொண்டே போய்‌, மஹாவாக்யத்‌ தியானத்தில்‌ 
முடிகிற வேத வேதாந்த ஸாதனங்களெல்லாம்‌ இதற்குத்தான்‌. வேதத்தில்‌ 
இருக்கிற சமூக வாழ்க்கை முறைகள்‌, குடும்ப தர்மங்கள்‌, ராஜாங்க நீதிகள்‌, 
கவிதை, வைத்தியம்‌, ஜியாலஜி முதலான சாஸ்திரங்கள்‌ எல்லாமும்‌, இந்த 
ஆத்ம எமாக்ஷ£த்காரத்தில்‌ கொண்டு போய்‌ விடுவதற்காக ஏற்பட்ட படி 
வரிசைதான்‌. முதலில்‌ இப்படி 'தத்‌'தும்‌ 'த்வம்‌' மும்‌ ஒன்றாயிருப்பதை, 
மின்னல்‌ வெட்டு மாதிரி சில க்ஷணங்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்வாய்‌. 
பிரம்மாநுபவம்‌ மின்னலில்‌ மின்னல்‌ மாதிரிக்‌ கண்கொட்டுகிற நேரம்தான்‌ 
உண்டாகும்‌ என்று கேனோபநிஷத்தில்‌ (6.4) சொல்வது இந்த நிலையில்தான்‌. 
அதோடு விடாமல்‌ அப்யாஸம்‌ செய்து கொண்டேயிருந்தால்‌, அருவி தாரை 
கொட்டுகிறபோதும்‌ எப்போதும்‌ மின்சாரம்‌ உண்டாகிற மாதிரி, எப்போதும்‌ 
அந்த அநுபவத்திலேயே இருக்கலாம்‌. இதுதான்‌ சரீரத்தில்‌ இருக்கிறபோதே 
மோக்ஷம்‌. அப்புறம்‌ சரீரம்‌ போனபின்‌, அந்தப்‌ பரம ஸத்தியமாகவே இருந்து 
விடலாம்‌. இப்படி சரீரம்‌ உள்ளபோது ஜீவன்‌ முக்தி, உயிர்‌ போனபின்‌ , அந்தப்‌ 
பரம ஸத்தியமாகவே இருந்து விடலாம்‌. இப்படி சரீரம்‌ உள்ளபோது ஜீவன்‌ 
முக்தி, உயிர்‌ போனபின்‌ விதேஹமுக்தி என்று வித்யாஸம்‌ சொல்வதுகூட, 
மற்றவர்கள்‌ பார்வையில்தான்‌. ஞானிக்கு இரண்டும்‌ ஒன்று தான்‌. 


இப்படி, எல்லாம்‌ ஒரே பிரம்மம்தான்‌ என்று நாம்‌ அநுபவத்தில்‌ தெரிந்து 
கொண்டு, இங்கேயே மோக்ஷத்தில்‌ இருக்கும்படியாகப்‌ பண்ணுவதுதான்‌ 
ஸகல வேதங்களுக்கும்‌ பரம தாத்பர்யமாகும்‌. 


இன்றைக்கு லோக விஷயங்களைப்‌ பத்திரிக்கைகளின்‌ ந்யூஸ்‌ பேப்பர்களின்‌) 


மூலம்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. பல தேசத்திலுள்ள ரிப்போர்ட்டர்கள்‌, ந்யூஸ்‌ 

ஏஜென்ஸிகள்‌ எல்லோரும்‌ கடிதம்‌ எழுதியும்‌, தந்தி கொடுத்தும்‌, 

டெலிப்ரிண்டர்‌ மூலம்‌ மெஸேஜ்‌ கொடுத்தும்‌ இந்தச்‌ செய்திகள்‌ எல்லாம்‌ 

கிடைக்கின்றன. லோகத்திலுள்ள இப்படிப்பட்ட கருவிகளாலும்‌, ஸாதாரண 

மநுஷ்ய புத்தியாலும்‌ தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்‌ 

இருக்கின்றனவே! அவற்றைத்‌ தெரிந்துகொள்ள ஒரு பத்திரிக்கை 
216 


வேண்டாமா?எதை இந்தக்‌ கருவிகளால்‌ தெரிந்து கொள்ள முடியாதோ, எந்த 
ஊரிலிருந்து தந்தியும்‌ டெலிப்ரின்டரும்‌ வராதோ, அங்கேயுள்ள 
விஷயங்களைச்‌ சொல்கிற பத்திரிக்கைதான்‌ வேதம்‌. அதிந்திரிய சக்தி 
வாய்ந்த ரிஷிகள்‌ அந்தப்‌ பத்திரிக்கையின்‌ வழியாகத்தான்‌ லோகாத்தமான, 
நம்‌ ஸாதாரண புத்திக்கு அதீதமான ஸமாசாரங்களைச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 


இப்படி அநேக ஸமாசாரங்கள்‌ வேதத்தில்‌ இருந்தாலும்‌ அதிலும்‌ தள்ளப்படும்‌ 
சில பாகங்கள்‌ உண்டு. 


"தள்ளப்படுவது" என்றால்‌ ஒரேடியாகத்‌ தப்பு என்று ஒதுக்கி விடுவது என்று 
அர்த்தமில்லை. வேதத்தில்‌ தப்பான ஸங்கதி ஒன்றுகூட இருக்க முடியாது. 
அப்படியிருக்கும்‌ என்று நினைத்தாலே அபச்சாரம்‌. ஆனாலும்‌, முக்யமான 
ஒரு விஷயத்தை ஏற்கச்‌ செய்வதற்குப்‌ பக்க பலமாகவும்‌, பூர்வாங்கமாகவும்‌ 
அதிலே பல விஷயங்கள்‌ வரும்போது முக்கியமான விஷயத்தை மட்டூமே 
எடுத்துக்‌ கொண்டு பாக்கியைத்‌ தள்ளவேண்டியதுதான்‌ என்று நம்‌ 
பூர்விகர்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள்‌. ஒரு ஆரம்ப நிலையில்‌ 
அல்லது இடைநிலையில்‌, சில விஷயங்களை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, மேல்‌ 
நிலைக்குப்‌ போகிறபோது அவற்றை விட்டூ விடும்படியாக ஜீவனை உயர்த்திக்‌ 
கொண்டே போகிற வேதத்தில்‌ இருக்கின்றன. இவை ஒரு நிலையில்‌ 
ஏற்கப்பட்டாலும்‌ அதற்கு மேலே இன்னொரு நிலையில்‌ 
தள்ளப்படுகிறவைதான்‌. 


இப்படியில்லாமல்‌ பரம தாத்பரியம்‌ அல்லது "விதி"என்பதாக பூர்ணமாக 


ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும்‌ வேதத்தில்‌ இருக்கின்றன. 
அப்படியில்லாமல்‌, ஸாரம்‌ போக, பாக்கி தள்ளப்பட வேண்டியவற்றுக்கு 
"அர்த்தவாதம்‌" என்றும்‌ "அநுவாதம்‌" என்றும்‌ பெயர்‌. 


ஒரு தத்வத்தை, விதியை நம்‌ மனஸிலே படுகிற மாதிரி எடுத்துச்‌ 
சொல்வதற்காக, அதற்கு மிகவும்‌ உயர்வைக்‌ கல்பிக்கிறதான அநேக 
கதைகளை வேதம்‌ சொல்வதுண்டு. இப்படிச்‌ சொல்லும்போது, விதியையே 
பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. கதைகளை வேதம்‌ சொல்வதுண்டு. 


217 


இப்படிச்‌ சொல்லும்போது, விதியையே பூர்ணமாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. கதைகளை 'அர்த்தவாதம்‌' என்று தள்ளி விடலாம்‌. அதாவது, 
அவற்றை நாம்‌ அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்‌ கொள்ள வேண்டியதில்லை. 
இது "அர்த்தவாதம்‌”. 

"அநுவாதம்‌"என்றால்‌ என்ன? நமக்குத்‌ தெரியாததை முடிவாகச்‌ 
சொல்வதற்காகவே, நமக்குத்‌ தெரிந்த ஒன்றில்‌ வேத்‌ ஆரம்பித்து, அதையும்‌ 
விவரித்துக்‌ கொண்டு போகும்‌. புதிசாக ஒரு விதியை அல்லது தத்வத்தைச்‌ 
சொல்லாமல்‌, சில இடங்களில்‌ ஏற்கெனவே நமக்குத்‌ தெரிந்ததைத்‌ 
திரும்பவும்‌ சொல்லும்‌. அதாவது வேதப்‌ பிராமாண்யம்‌ தேவைப்‌ படாமல்‌ 
நமக்கே நடைமுறையில்‌ பிரத்யக்ஷப்‌ பிரமாணம்‌ முதலானதுகளால்‌ தெரிய 
வருகிற விஷயங்களையும்‌ சில இடங்களில்‌ வேதம்‌ சொல்ல 
வேண்டியதாகும்‌. இதுதான்‌ "அநுவாதம்‌" என்பது. 


அநுவாதமும்‌, அர்த்தவாதமும்‌ முக்யமானவை அல்ல. அவை வேதத்தின்‌ 
முடிவான உத்தேசத்தைச்‌ சொல்ல வந்தவை அல்ல. நமக்கு மற்ற எந்தப்‌ 
பிரமாணங்களாலும்‌ தெரியாததை வேதம்‌ சொன்னால்‌, அதுதான்‌ 
விதி;அதுதான்‌ முக்யமான வாதம்‌. அதுதான்‌ ஸத்யமான தத்வம்‌. அதுதான்‌ 
வேதத்தின்‌ உத்தேசம்‌, உபதேசம்‌ எல்லாம்‌. 


அதாவது இதர கருவிகளைக்‌ கொண்டு தெரிந்து கொள்ளக்‌ கூடியதை 
வேதமும்‌ சொன்னால்‌, அது மறுக்க முடியாத வேதப்‌ பிரமாணமாகி விடாது. 
தெரியாததைத்‌ தெரிவிக்க ஏற்பட்டதுதான்‌ வேதம்‌. அது நமக்குத்‌ 
தெரிந்ததையும்‌ சொல்லி, தெரியாததையும்‌ சொல்லிற்று என்றால்‌, தெரியாதது 
தான்‌ அதன்‌ பரமதாத்பரியம்‌ என்றே அர்த்தமாகும்‌. நமக்குத்‌ தெரிந்த இடத்தில்‌ 
ஆரம்பிக்க வேண்டும்‌ என்ற கருணையாலேயே தெரிந்ததையும்‌ சொல்கிறது. 
ஆனால்‌ இதுவே ஸத்ய தத்வம்‌ என்றால்‌ தெரியாததைச்‌ சொல்லவேண்டிய 
அவசியமே இல்லை! நமக்குத்‌ தெரியாத ஒரு தத்துவத்தை வேதம்‌ நீள 
நெடுகச்சொல்லியிருக்கு மானால்‌ அப்போது அதைத்‌ 


தள்ளிவிடுங்கள்‌:தெரிந்ததையே வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌"என்று சொன்னால்‌ 


அது பரிஹாஸத்துக்கு இடமாக அல்லவா ஆகும்‌? இதற்கு ஏன்‌ தெரியாததை 
நீட்டி முழக்கி சொல்லியிருக்க வேண்டும்‌? சொல்லாமல்‌ விட்டிருக்கலாமே! 


சரி நமக்குத்‌ தெரிந்தது என்ன?தெரியாதது என்ன?உலக வஸ்துக்களின்‌ 
விஷயத்தில்‌ இரண்டு விதமான அபிப்ராயங்கள்‌ இருக்கின்றன. நமக்குத்‌ 
தெரிகிற இத்தனை வஸ்துக்களும்‌ ஒரே பொருளா, வேறு வேறா என்ற 
ஸுந்தேஹம்‌ ஏற்பட்டு இரண்டு பிரிவாகப்‌ பிரிகிறது. நாம்‌ பிரத்யக்ஷப்‌ 
பார்வையை மட்டும்‌ வைத்துக்‌ கொண்டு, வஸ்துக்கள்‌ எல்லாம்‌ 
ஒன்றுக்கொன்று வேறே வேறேதான்‌ என்கிறோம்‌. அப்படி வேற வேறேயாக 
வைத்துக்‌ கொண்டால்தான்‌, நமக்குக்‌ காரியம்‌ சரியாக நடக்கிறது. நமக்கு 
ஜலம்‌ வேறே, எண்ணெய்‌ வேறேதான்‌. தீபம்‌ வேண்டுமானால்‌ எண்ணெய்‌ 
விட்டால்தான்‌ எரியும்‌. ஜலத்தை விட்டுப்‌ பிரயோஜனமில்லை. அதே தீபம்‌ 
பெரிசாக எரிந்து நெருப்புப்‌ பிடித்துக்‌ கொண்டுவிட்டால்‌, அப்போது ஜலத்தை 
விட்டுத்தான்‌ அணைக்க வேண்டும்‌. எண்ணெய்‌ விட்டால்‌ இன்னம்‌ பெரிசாக 
ஜ்வாலை விடும்‌. இப்படியே எந்தக்‌ காரியமானாலும்‌, வஸ்துக்களிடையே 
வித்யாஸம்‌ பார்த்து, அவை வேறே வேறே என்று வைத்துக்‌ கொண்டு 
செய்தால்தான்‌ காரியம்‌ நடக்கிறது. இப்படி வேறே வேறேயாகவே வைத்துக்‌ 
கொள்கிறது தான்‌ த்வைதம்‌. வேதத்தில்‌ அநேக கர்மாங்கள்‌, 
உபாஸனைகளைச்‌ சொல்லியிருப்பதெல்லாம்‌ இப்படிப்பட்ட த்வைத 
அடிப்படையிலேதான்‌. அதனால்‌, இங்கெல்லாம்‌ வேதம்‌ த்வைதமாக 
இருக்கிறது என்றுதான்‌ ஏற்படுகிறது. இதை அத்வைதிகள்‌ என்பதற்காக நாம்‌ 
யாரும்‌ ஆக்ஷேபித்துப்‌ பேச வேண்டாம்‌. 


ஆனால்‌, இப்படி நமக்குத்‌ தெரிந்த த்வைதத்தோடு வேதம்‌ நின்றுவிட்டதா 
என்று பார்க்கலாம்‌. அப்படி நின்று விட்டால்‌ த்வைதந்தான்‌ வேத தாத்பரியம்‌ 


என்று சொல்லி விடலாம்‌. ஆனால்‌ வேதத்திலே என்ன பார்க்கிறோம்‌? 
ஸம்ஹிதையிலே ஆங்காங்கும்‌, கடைசியில்‌ உபநிஷத்தில்‌ ஏகப்பட்டதாகவும்‌, 
பிரத்யக்ஷத்தில்‌ நமக்குத்‌ தெரியாத அத்வைதத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறதே வஸ்துக்கள்‌ வேறு வேறு இல்லை - எல்லாம்‌ ஒரே 
ஆத்மாவின்‌ வெளித்தோற்றங்கள்‌ தான்‌ - என்ற அபிப்ராயத்துக்குக்‌ கொண்டு 
விடுகிறதே! 


நம்முடைய மதப்‌ புஸ்தகங்களில்‌ 'பூர்வபக்ஷம்‌', 'ஸித்தாந்தம்‌'என்று இரண்டு 
உண்டு. முதலில்‌, பூர்வபக்ஷம்‌ என்பதில்‌ புஸ்தகத்தின்‌ கொள்கைக்கு 
மாறுபட்டவர்களின்‌ கொள்கையைச்‌ (௦ஒposite point ௦7 பானு) சொல்லியிருக்கும்‌. 
அதை மட்டும்‌ பார்த்தால்‌ புஸ்தகத்தின்‌ அபிப்ராயத்தையே நாம்‌ நேர்மாறாகப்‌ 
புரிந்து கொண்டு விடுவோம்‌. இப்படி எதற்கு பூர்வபக்ஷம்‌ 
பண்ணியிருக்கிறதென்றால்‌ அப்புறம்‌ ஸித்தாந்தம்‌ செய்வதற்காகத்தான்‌. 
அதாவது எதிர்வாதங்களை வென்று புஸ்தகத்தின்‌ கொள்கையான 
சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கே, முதலில்‌ அந்த எதிர்வாதங்களைச்‌ 
சொல்லியிருக்கும்‌. அப்புறம்‌ ஸித்தாந்தம்‌ என்ற பாகத்தில்‌, அந்த 
வாதங்களுக்கெல்லாம்‌ பதில்‌ சொல்லி நிராகரித்து விட்டுத்‌ தன்‌ 
கொள்கையையே கெட்டியாக நிலை  நாட்டியிருக்கும்‌. எதிராளியின்‌ 
அபிப்ராயத்தையும்‌ மறைக்காமல்‌ சொல்லி, அதற்கு இப்படி நம்‌ 
தரிசனங்களில்‌ ('தரிசனம்‌' என்றால்‌ தத்வ சாஸ்திரங்கள்‌ என்று அர்த்தம்‌) 
பதில்‌ சொல்லியிருப்பதைப்‌ பிறதேசத்து அறிஞர்களும்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


இதை எதற்கு சொன்னேன்‌ என்றால்‌, 'வேதத்தின்‌ அத்வைபத்தைச்‌ சொன்னது, 


இப்படிப்‌ பூர்வபக்ஷமாக அந்தக்‌ கருத்தைச்‌ சொல்லி அப்புறம்‌ அது 
சரியில்லை என்று நிர்த்தாரணம்‌ பண்ணுவதற்காக?'என்று பார்த்தால்‌, இப்படி 


இல்லை. 


அத்வைதத்தை விசேஷமாகச்‌ சொல்கிற உபநிஷத்துக்கள்‌ தான்‌ ஸித்தாந்தம்‌ 
மாதிரி 'ஞானகாண்டம்‌'என்று கடைசியில்‌ வருகிறது. த்வைதத்தை சொல்லும்‌ 
'கர்மகாண்டம்‌' பூர்வ பக்ஷம்‌ மாதிரி இதற்கு முந்தியே வந்து விடுகிறது. 
ஆகவே நமக்குத்‌ தெரிந்த த்வைதத்தையும்‌ வேதம்‌ முதல்‌ நிலையிலே 
சொல்லி, தெரியாத அத்வைதத்தையும்‌ வேதம்‌ முதல்‌ நிலையிலே சொல்லி, 
தெரியாத அத்வைதத்தையும்‌ முடிவிலே சொல்கிறது என்றால்‌, அந்த 
அத்வைதந்தான்‌ வேதம்‌ சொல்ல வந்த ல்ஷயம்‌, அதுவே வேதத்தின்‌ பரம 
தாத்பரியம்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. 

ஆனாலும்‌ பூர்வபக்ஷத்தைக்‌ கண்டிக்கிற மாதிரி வேதத்தில்‌ த்வைதத்தைக்‌ 
கண்டிக்கவில்லை. ஏனென்றால்‌, காரணம்‌ சொல்கிறேன்‌. த்வைதத்தை 


220 


வைத்துக்‌ கொண்டு செய்கிற கர்மா, உபாஸனை ஆகியன 
அத்வைதாநுபவத்துக்குப்‌ போவதற்கு விரோதமில்லை. மாறாக அதற்கு 
உபாயமே இவை. அதனால்‌ பூர்வபக்ஷத்தில்‌ எதிர்க்கட்சிக்காரன்‌ என்று 
ஒருத்தனை வைத்து அப்புறம்‌ அவனைக்‌ கண்டித்த மாதிரி, இங்கே 
த்வைதமான அபிப்ராயங்களையும்‌, கர்மாக்களையும்‌ விரோத பாவத்துடன்‌ 
எதிர்க்கட்சி என்று வைக்கவில்லை. விரோத பாவத்துடன்‌ எதிர்க்கட்சி என்று 
வைக்கவில்லை. ஆகையால்‌, அவற்றை அப்புறம்‌ கண்டிக்கவுமில்லை. 
முதலிலே பூ இருந்து, அப்புறம்‌ அந்தப்‌ பூ உதிர்ந்து பழமாகிற மாதிரி, 
முதலில்‌ த்வைதமாக இருந்தே, நாம்‌ அப்புறம்‌ அதை விட்டு அத்வைதமாக 
வேண்டியிருக்கிறது. பூவுக்கும்‌ பழத்துக்கும்‌ விரோதமா என்ன?பழந்தான்‌ 
முற்றிய நிலை என்பதற்காகப்‌ பூவைக்‌ கண்டிப்பதில்லையல்லவா? மற்ற 
எல்லாமும்‌ அதது இருக்கவேண்டிய லெவலில்‌ இருந்தால்‌, அவற்றை 
அத்வைதத்தில்‌ கண்டிக்க வேண்டியதேயில்லை. லெவலை மீறுகிற 
போதுதான்‌ கண்டிக்க வேண்டியிருக்கிறது. இப்படித்தான்‌ (சங்கர பகவத்பாத) 
ஆசார்யாளும்‌, மற்ற அத்வைத கிரந்த கர்த்தாக்களும்‌ இதர ஸித்தாந்திகளைக்‌ 


கண்டனம்‌ பண்ணி எழுதினது. 


ஈச்வர கிருபையால்‌, விஞ்ஞான வளர்ச்சியானது ஆத்மிகத்துக்குக்‌ கெடுதலைப்‌ 
பண்ணாமல்‌, இதுவரைக்கும்‌ வேதத்தால்‌ அன்றித்‌ தெரிந்து கொள்ள 
முடியாதிருந்த அத்வைதத்துக்கும்‌ கிட்டே கிட்டே கொண்டு போவதாகவே 
'மாடர்ன்‌ ஸயன்ஸில்‌ ஏற்பட்டிருக்கிறது. ஸயன்ஸில்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
ஸயன்ஸில்‌ ஆரம்பத்தில்‌ பார்த்தால்‌ உலகத்திலுள்ள வஸ்துக்கள்‌ எல்லாம்‌ 
வேறு வேறு என்றே நினைத்தார்கள்‌. பிறகு எல்லாவற்றுக்கும்‌ மூலமாக 72 
எலிமென்ட்களே இருக்கின்றன என்று தீர்மானித்திருக்கிறார்கள்‌. அந்த 72ம்‌ 
தங்களுக்குள்‌ ஒன்றுக்கொன்று பல தினுசில்‌ சேருவதால்தான்‌ இத்தனை 
கோடி வஸ்துக்களும்‌ வந்தன என்றார்கள்‌. அப்புறம்‌ Atomic Science (அணு 
விஞ்ஞானம்‌) என்பதில்‌ ஆராய்ந்து கொண்டே போனதில்‌, இந்த 72 
பதார்த்தங்களுக்கும்‌ மூலம்‌ ஒன்றே ஒன்றேதான்‌, ஒரே எனர்ஜி (சக்தி) தான்‌ 
என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்‌. 


ஆத்ம தத்‌ வத்தை விசாரித்து, ஸத்யத்தைத்‌ தெரிந்து கொண்டவர்கள்‌, அந்த 
ஸத்யம்‌ அறிவு மயமானதே என்று சொல்லி, இந்த அறிவுக்குள்ளேயே ஜட 
வஸ்துக்களை மட்டுமில்லாமல்‌ அறிவோடு (சைதன்யத்தோடு) இருக்கபட்ட 
ஜீவாத்மாவையும்‌ சேர்த்து அத்வைதமாகச்‌ சொல்கிறார்கள்‌. 


ஒரே எனர்ஜி என்றாலும்‌ சரி, ஏக சைதன்யம்‌ என்றாலும்‌ சரி, 
விஞ்ஞானிகளும்‌ ஞானிகளும்‌ சொல்கிற அந்த ஒன்றேயான வஸ்து நமக்குப்‌ 
பிரத்யக்ஷத்தில்‌ தெரியவில்லை. அதன்‌ வேஷமான பல பல வஸ்துக்கள்தான்‌ 
வேறே வேறே மாதிரி 'த்வைதமாக'த்‌ தெரிகின்றன. இந்த த்வைதமே 
ஸத்யமானால்‌, அதற்கு வேதத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்பதே இல்லை. 
நம்முடைய கண்ணுக்கும்‌ புத்திக்கும்‌ தெரிந்ததைச்‌ சொல்ல வேதம்‌ 
எதற்கு?நமக்குத்‌ தெரியாததாகவும்‌, தெரிந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து நாம்‌ 
போகக்கூடியதாகவும்‌, கடைசியிலே முடிவான விஷயமாகவும்‌ வேதம்‌ 
ஒன்றைச்‌ சொல்லுமானால்‌, அதுதான்‌ வேதங்கள்‌ அத்தனைக்கும்‌ முடிவான 
தாத்பர்யம்‌ என்று எடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இப்படியிருப்பது 'ஜீவாத்மா 
தன்னுடைய நிஜ நிலையைப்‌ பெற வேண்டுமானால்‌ பரமாத்மாவில்‌ 
அத்வைதமாகக்‌ கரைந்து பிரம்மமாகி விட வேண்டும்‌. என்ற தத்வம்தான்‌. 


2.31 வேதமும்‌ தமிழ்நாடும்‌ 


வேதமிருந்தால்தான்‌ லோகம்‌ நன்றாக இருக்கும்‌, ஆத்மாவும்‌ கேமமடையும்‌ 


என்பது என்‌ அபிப்ராயம்‌. இந்தப்‌ பெரிய மூலதனம்‌ இப்போது வீணாகப்‌ 
போயிருக்கிற நிலை மாறி, இதை மறுபடி தழைக்கும்படியாகப்‌ 
பண்ணவேண்டுமென்பதே எனக்கு ஸதா விசாரமாக இருக்கிறது. 
அதற்காகத்தான்‌ என்னாலானதை ஏதோ திட்டம்‌ கிட்டம்‌ போட்டு வேத 
ரக்ஷணம்‌, ஸ்டைபண்ட்‌ என்று பல இடங்களில்‌ ஏற்பாடு செய்திருக்கிறது. 
ஆனால்‌ இது இந்த மடம்‌, அல்லது சில ஸ்தாபனங்களின்‌ கடமை 
மட்டுமல்ல; இது நம்‌ எல்லோர்‌ கடமையுமாகும்‌; உங்கள்‌ எல்லோருடைய 
ட்யூட்டியும்‌ ஆகும்‌. நிர்ப்பந்தத்துக்காக இல்லாமல்‌, ஆசையோடு ஆர்வத்தோடு 
நீங்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து இது வேத பூமி என்பதை மறுபடி நிஜமாக்கப்‌ 


222 


பிரயாஸைப்‌ படவேண்டும்‌. தமிழ்நாட்டுக்கு இதை நான்‌ முக்கியமாகச்‌ 
சொல்கிறேன்‌. 


வேத விருக்ஷம்‌ நன்றாக விழுது விட்டூ வளர்ந்த மண்‌ இந்தத்‌ தமிழ்‌ பூமி, 
"வேதம்‌ நிறைந்த தமிழ்நாடு" என்று யாரதி) பாடியிருப்பது கவியின்‌ 
அதிசயோக்தி இல்லை. அப்படித்தான்‌ தமிழ்தேசம்‌ இருந்திருக்கிறது. சங்க 
காலத்திலிருந்து, எங்கே பார்த்தாலும்‌ வேத வேள்விகளை வானளாவப்‌ 
புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. சங்கம்‌ வளர்த்த பாண்டிய ராஜாக்கள்‌ 
வைதிகமான யக்ஞாதிகளை நிறையச்‌ செய்து, "பல்‌ யாகசாலை முது குடுமிப்‌ 
பெருவழுதி"என்ற மாதிரியான பட்டங்களைத்‌ தங்களுக்குப்‌ பெருமையோடு 
சூட்டிக்‌ கொண்டிக்கிறார்கள்‌. அவர்களுடைய ராஜதானியான மதுரையைப்‌ 
பற்றி இரண்டு பெருமை. ஒன்று, 'மாடு கட்டிப்‌ போர்‌ அடித்தால்‌ மாளாது 
என்று யானை கட்டிப்‌ போர்‌ அடித்தது.'இது தான்ய ஸுபிக்ஷத்தைச்‌ 
சொல்வது. இன்னொன்று ஆத்ம ஸுபிக்ஷத்தையும்‌, லோக ஸுபிக்ஷத்தோடு 
சேர்த்துச்‌ சொல்வது. அதாவது, பல ஊர்க்காரர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊர்ப்‌ 
பெருமையைச்‌ சொல்லும்போது மதுரைவாசிகள்‌, "எங்கள்‌ ஊரில்‌ வேத 


சப்தத்தோடேயாக்கும்‌ பொழுது விடிகிறது. சேரர்களின்‌ தலைநகரான 


வஞ்சியில்‌ இருப்பவர்களும்‌, சோழர்களின்‌ தலைநகரான கோழி என்ற 
உறையூரில்‌ இருப்பவர்களும்‌, தினுமும்‌ கோழி கூவுவதைக்‌ கேட்டு விழித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அதைவிடப்‌ பெருமைப்படத்தக்க விதத்தில்‌ விழித்துக்‌ 
கொள்பவர்கள்‌ பாண்டிய ராஜதானியான மதுரையில்‌ வசிக்கிற நாங்களே. 
வேத அத்யயனத்தை, மறையலியைக்‌ கேட்டுக்‌ கொண்டு தான்‌ நாங்கள்‌ 
விழித்துக்‌ கொள்கிறோம்‌"என்று பெருமைப்‌ பட்டுக்‌ கொள்கிறார்கள்‌ இது சங்க 
இலக்கியத்திலேயே இருக்கிற விஷயம்‌. 


திருக்குறளில்‌ பல இடங்களில்‌ வேதநெறி சிறப்பித்துப்‌ பேசப்படுகிறது. 
வேதத்திலுள்ள பஞ்ச மஹாயக்ஞங்களைத்தான்‌ திருவள்ளுவர்‌ சொல்கிறார்‌. 


தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ தானென்றாங்கு 
ஜம்புலத்தார்‌ ஓம்பல்‌ தலை. 


ராஜந்தி தவறினால்‌ கோ-ப்ராம்மணர்களுக்கு க்ஷீணம்‌ உண்டாகும்‌ என்பது 
ஒரு முக்யமான வைதிகக்‌ கொள்கை. கோ (பசு) வையும்‌, 
பிராம்மணர்களையும்‌ தனியாகக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்வதற்குக்‌ காரணம்‌, கோ 
தருகிற நெய்‌, பால்‌, சாணம்‌ முதலியனதான்‌ யக்ஞ திரவியங்களில்‌ 
முக்யமானவை;யாகத்தைப்‌ பண்ணுகிற அதிகாரம்‌ பெற்றவர்களோ 
பிராம்மணர்கள்‌- என்பதுதான்‌. இதே மாதிரி கோ-பிராம்மணர்களைத்‌ 
திருவள்ளுவர்‌ குறிப்பிட்டு, அரசின்‌ நீதித்‌ தண்டம்‌ தவறினால்‌, இந்த 
இருவராலும்‌ கிடைக்கிற லோக உபகாரம்‌ வீணாகிவிடும்‌ என்கிறார்‌. 


ஆபயன்‌ குன்றும்‌ அறுதொழிலோரர்‌ நூல்மறப்பர்‌ 

காவலன்‌ காவான்‌ எனின்‌. 

'ஷட்‌ கர்ம நிரதர்‌'என்று பிராம்மணர்களுக்கு உள்ள வைதிகமான பெயரை, 
அப்படியே மொழிபெயத்து "அறு தொழிலோர்‌"என்கிறார்‌. அத்யயனம்‌- 
அத்யாபனம்‌ (கூன்‌ வேதம்‌ ஒதுவது-பிறருக்கும்‌ ஒதுவிப்பது ; யஜனம்‌- 
யாஜனம்‌ (தான்‌ வேள்வி செய்வது-பிறருக்கு வேள்வி செய்விப்பது) :தானம்‌ - 
ப்ரதிக்ரஹம்‌ (வேள்வியில்‌ தானே தக்ஷிணை தருவது; இம்மாதிரி 
செலவழிப்பதற்கு வேண்டிய மூலதனத்துக்காகவே பிறத்தியாருக்கு சி-க்ஷ 
சொல்லி முடித்தபின்‌ அவர்களிடமிருந்து தக்ஷிணை வாங்கிக்‌ கொள்வது) 
என்ற ஆறும்‌ தான்‌ பிராம்மணனுக்கு உரிய ஷட்கர்மாக்கள்‌. இது 
மநுஸ்மிருதியில்‌ சொன்னது. தர்ம சாஸ்திரங்களில்‌ இன்னொன்றான பராசர 
ஸ்மிருதியில்‌ வேறு தினுசாக ஆறு கர்மாக்களை பிராம்மணனின்‌ 
நித்யப்படியாக (கரி) ௦06 -ஆக) சொல்லியிருக்கிறது. 


ஸத்த்யா-ஸ்நானம்‌ ஜபோ ஹோமம்‌ தேவதானாம்‌ ச பூஜனம்‌| 


ஆதித்யம்‌ வைச்வதேவம்‌ ச ஷட்கர்மாணி தினே தினே| 
ஒன்று ஸந்தியாவந்தனம்‌;அதை ஸ்நானத்தோடு செய்ய வேண்டும்‌. 


ப்ராம்மணன்‌ பச்சைத்‌ தண்ணீரில்‌ முழுகப்‌ பயப்படவே கூடாது. எப்போது 
பார்த்தாலும்‌, தினமும்‌ இரண்டு மூன்று வேளையும்‌ ஸ்நானம்‌ 
செய்யவேண்டும்‌. ப்ராத ஸ்நானம்‌ (விடியற்காலை) , மாத்யான்னிக ஸ்நானம்‌ 


(பகல்‌) ஸாயங்கால ஸ்நானம்‌ என்று பண்ண வேண்டும்‌. இப்படி மூன்று 
வேளையும்‌ ஸ்நானம்‌ பண்ணியே அந்தந்த வேளைக்கான ஸந்தியா 


224 


வந்தனம்‌, அப்புறம்‌ ஸ்நானம்‌ என்று சொன்னதால்‌, ஸந்தியா வந்தனம்‌ 
பண்ணிவிட்டுப்‌ பிறகு ஸ்நானம்‌ செய்யவேண்டும்‌ என்று குயுக்தி பண்ணக்‌ 
கூடாது... 


இந்தக்‌ காலத்தில்‌ இப்படியெல்லாம்‌ விதண்டாவாதம்‌, மரியாதைக்கு 
அர்ஹமான (உரிய விஷயங்களில்‌ கேலிப்பேச்சுக்கு பேசுவதெல்லாம்‌ 
ஏற்பட்டிருக்கின்றன. ஆசார்யாள்‌ முடிவாக உபசதேசித்த "ஸோபான 
பஞ்சகாத்தில்‌ 'துஸ்தர்க்காத்‌ ஸுவிரம்யதாம்‌'என்று சொல்கிற போது, 
குதர்க்கமாக, குயுக்தியாக மத விஷயங்களில்‌ அர்த்தம்‌ பண்ணுவதைத்தான்‌ 
கண்டித்திருக்கிறார்‌. மிகவும்‌ பூஜ்யமான வேதத்தின்‌ விஷயத்தில்‌ இது மிகவும்‌ 
அவசியம்‌. பவ்யத்தோடு பணிவோடு அதைக்‌ கேட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
வேதாந்த நிர்ணயத்துக்கு நல்ல யுக்திகளை ஒரு பிரமாணமாக ஆசார்யாள்‌ 
ஒப்புக்‌ கொள்கிறார்‌. குயுக்தி, துஸ்தர்க்கம்‌ (குதர்க்கம்‌) தான்‌ கூடாது என்கிறார்‌. 
எந்த அளவுக்குத்தான்‌ மநுஷ்ய அறிவு போக முடியுமோ அந்த 
எல்லைக்குள்ளேயே அதற்கு அதிகாரம்‌ கொடுத்து வேதத்தை ஆராய்ச்சி 
பண்ணுவதில்‌ தப்பில்லை. ஆனால்‌, நம்‌ சிற்றறிவுக்கு எல்லையே வகுக்காமல்‌ 


பூரண அதிகாரம்‌ கொடுப்பதுதான்‌ தப்பு... 


ஸ்நானம்‌-ஸந்த்யா என்றில்லாமல்‌, ஸந்த்யா-ஸ்நானம்‌ என்றதற்குக்‌ காரணம்‌: 
பிராம்மணனுக்கு ஸந்த்யா வந்தனம்‌ தான்‌ மற்ற எல்லா 
அனுஷ்டானங்களைவிட முக்கியமாக இருப்பது. அதனால்‌ அவனுடைய 
கர்மாவைச்‌ சொல்லும்போது அதற்கே முதலிடம்‌ கொடுத்திருக்கிறது. 


ஆறு தொழில்களில்‌ முதலாவது ஸந்த்யா-ஸ்நானம்‌. இரண்டாவது ஜபம்‌ - 
அநேக மஹாமந்திரங்களை அவரவர்‌ குலதேவதை இஷ்டதேவதை 
முதலியவற்றின்‌ மந்திரங்களை ஜபிப்பது. மூன்றாவது ஹோமம்‌, அதாவது 
யக்ஞம்‌. நாலாவதாக தேவதா பூஜனம்‌ - கந்த, புஷ்ப, தூப, தீப, 
நிவேதனங்களால்‌ ஈச்வரனை வழிபடுவது. ஜந்தாவதாகச்‌ சொன்ன ஆதித்யம்‌ 
என்றால்‌ அதிதியை உபசரிப்பது... அதாவது விருந்தோம்பல்‌. கடைசியில்‌ 
வைச்வ தேவம்‌. பஞ்சமனும்‌, நாய்‌ முதலான ஜந்துக்களும்‌ உள்பட ஸகலப்‌ 
பிராணிகளுக்கும்‌ பலி போடுவது வைச்வதேவம்‌. 


225 


இப்படிப்‌ பண்ணுபவர்களைத்தான்‌ 'அறுதொழிலோர்‌'என்று ரொம்பவும்‌ 
பெரியவரான வள்ளுவர்‌ சொல்கிறார்‌. கெட்ட ராஜ்யத்தில்‌ பிராம்மணர்கள்‌ 
வேத அத்யயனம்‌ பண்ண மாட்டார்கள்‌, வேதத்தை மறந்து விடுவார்கள்‌ 
என்கிறார்‌ - அறு தொழிலோர்‌ நூல்‌ மறப்பர்‌. பிராம்மணர்கள்‌ வேதத்தை 
மறக்காமல்‌ இருக்க வேண்டும்‌; அப்படிப்பட்ட நல்ல ராஜ்யம்‌ ஏற்படவேண்டும்‌ 
என்பதுதான்‌ வள்ளுவரின்‌ ஆசை என்று இதிலிருந்து தெரிகிறது. 

தமிழ்த்‌ தெய்வம்‌ என்று சொல்லப்படும்‌ ஸுப்ரமண்ய ஸ்வாமியின்‌ 
ஆறுமுகங்களை வர்ணிக்கும்போது, சங்க நூலான திருமுருகாற்றுப்‌ 
படையில்‌, அவருடைய முகங்களில்‌ ஒன்று பிராம்மணர்கள்‌ வேதவிதி 
தப்பாமல்‌ செய்யும்‌ யக்ஞங்களை ரக்ஷிக்கவே இருக்கிறது என்கிறது. 


ஜைன பெளத்த சம்பந்தமே முக்கியமாக உள்ள ஐம்பெரும்‌ 
காப்பியங்களில்கூட, பல இடங்களில்‌ வேதத்தை, வைதிக தர்மத்தை 
ரொம்பவும்‌ சிலாகித்துச்‌ சொல்லியிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில்‌ எங்கே 
பார்த்தாலும்‌ வர்ணாச்ரம தர்மங்களை எடுத்துச்‌ சொல்லியிருக்கிறது;'அந்தணர்‌ 
ஒம்பலை' விசேஷித்துச்‌ சொல்லியிருக்கிறது; வேத சப்தம்‌, யக்ஞம்‌ (ஆரண 
ஒதையும்‌ செந்தீ வேட்டலும்‌) இவற்றைக்‌ கொண்டாடியிருக்கிறது என்று 
புலவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. வைச்யனான கோவலன்‌ அநேக வேத 
கர்மாநுஷ்டானங்களைப்‌ பண்ணினதற்கு அதிலே குறிப்புகள்‌ இருக்கின்றன 
என்கிறார்கள்‌. 

தமிழ்‌ வார்த்தைகளும்‌, வழக்கிலுள்ள அநேக வசனங்களுமே, இந்த நாட்டின்‌ 
வைதிக ஈடுபாட்டுக்குப்‌ பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. 'யஜனம்‌, யக்ஞம்‌' 


என்பனவற்றுக்கு 'வேட்டல்‌, வேள்வி'என்ற வார்த்தைகள்‌ பிராசீனமாக இருந்து 


வருகின்றன. 'சயனம்‌ 'என்ற யக்ஞ மண்டப அமைப்புக்குப்‌ 'பரப்பு'என்ற 
வார்த்தை  பழங்காலத்திலிருந்து இருக்கிறது. இம்மாதிரி வேறு 
நாகரிகத்திலிருந்து வந்த விஷயங்களுக்கு, ஒரு பாஷையில்‌ தனிப்பெயர்கள்‌ 
ஆதிகாலத்திலிருந்து இருக்க முடியாது. இப்போது கிறிஸ்துவ தேசத்திலிருந்து 
பைபிள்‌ வந்தால்‌, அதற்கு நாம்‌ 'கிறிஸ்துவ வேதம்‌' என்று பேர்‌ 
கொடுத்தாலும்‌, வேள்வி மறை என்பவை போல்‌ இந்தப்‌ பேர்‌ வேரூன்றாமல்‌ 


226 


பைபிள்‌, பைபிள்‌ என்றேதான்‌ சொல்கிறோம்‌. அதுவுமில்லாமல்‌ அதை வேதம்‌ 
என்கிறபோது, வேதம்‌ என்று ஏற்கெனவே நம்மிடமிருக்கிற மூல 
சாஸ்திரத்தின்‌ பேரைக்‌ கொண்டுதான்‌ அதற்குப்‌ பேர்‌ வைத்திருக்கிறோம்‌. 
பைபிளைத்‌ தவிர வேறு வேதம்‌ நமக்கு உண்டு. ஆனால்‌ வேத யக்ஞத்தைத்‌ 
தவிர வேறே 'வேள்வி'என்று ஒன்று கிடையவே கிடையாது. 'வேள்வி' என்று 
தமிழிலே பெயர்‌ இருந்தாலும்‌, வைதிக தர்மத்தில்‌ இல்லாததாகத்‌ தமிழ்‌ 
நாட்டுக்கு என்று மட்டும்‌ வேள்வி என்ற வேறு கர்மா இருக்கவில்லை. 
இப்படியே 'மறை'என்றால்‌ வேதம்தான்‌. தமிழிலே வேறே மறை என்று ஒன்று 
இருந்து, அந்தப்‌ பெயரை வேதத்துக்கு வைக்கவில்லை. 


இந்த 'மறை' என்ற வார்த்தை ரொம்பவும்‌ ஆழமான, பொருத்தமான பொருள்‌ 


கொண்டதாகும்‌. வேதங்களில்‌ அங்கங்கே மறைவாக ரக்ஷிக்கவேண்டிய 
பகுதிகளுக்கு 'ரஹஸ்யம்‌' என்று வேதத்திலேயே பேர்‌ கொடுத்திருக்கிறது; 
உபநிஷத்துக்களில்‌ இப்படிப்பட்ட ரஹஸ்யமான பாகங்களையே தனியாக 
'உபநிஷதம்‌'என்று குறிப்பிட்டிருக்கிறது. வேதியர்கள்‌ தங்களுக்குள்ளயே 
ஜாக்ரதையுடன்‌, கொஞ்சமும்‌ அம்பலப்‌ படுத்தி விடாமல்‌ மறைவாக ரக்ஷிக்க 
வேண்டிய சில பாகங்களை மட்டூமே வேத, உபநிஷத்துக்கள்‌ இப்படிச்‌ 


சொல்கின்றன. தமிழ்‌ இன்னம்‌ ஒரு படி மேலே போய்‌ வேதம்‌ முழுதையும்‌ 


'மறை' என்று சொல்லிவிட்டது'மறை'என்றால்‌ மறைத்து ரஹஸ்யமாகக்‌ 
காப்பாற்றப்பட வேண்டியது என்று அர்த்தம்‌. வேதம்‌ அதிலே அதிகாரம்‌ 
பெற்றவர்களிடம்‌ மட்டும்‌ பேசிற்று. 'இன்னின்ன பாகங்களை நீங்கள்‌ 
மறைவாகப்‌ போற்றி வாருங்கள்‌ என்று அதிகாரிகளுக்குச்‌ சொல்லிற்று. தமிழ்‌ 
பாஷை வேதியர்களை மட்டும்‌ எடுத்துக்‌ கொள்ளாமல்‌, ஸமஸ்த ஜன 
சமூகத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு பேசும்போது, எப்படி வேதமானது 
பிராம்மணர்களுக்குள்ளேயே சில பாகங்களை ரஹஸ்யமாக ரட்சிக்க 
வேணடும்‌ என்கிறதோ, அதே மாதிரி ஸகல வர்ணத்தாரையும்‌ எடுத்துக்‌ 
கொள்கிறபோது வேதம்‌ முழுதையும்‌ அதில்‌ அதிகாரமுள்ளவர்கள்‌ 
அதிகாரமில்லாதவர்களிடமிருந்து ரஹஸ்யமாக ரட்சிக்க வேண்டும்‌ என்று 
கருதியே, முழு வேதத்துக்கும்‌ "மறை" என்று பேர்‌ கொடுத்து விட்டது அதை 


227 


எல்லாருக்கும்‌ என்று 06௦௦௭(/56 பண்ணிவிடக்கூடாது என்பதுதான்‌ தமிழ்‌ 
ஜனங்களின்‌ தொன்று தொட்ட அபிப்ராயம்‌ என்பது "மறை"என்ற இந்த 
வார்த்தையிலிருந்தே தெரிகிறது. 


இன்னொரு விதத்திலும்‌ 'மறை' என்று பெயர்‌ பொருத்தமாயிருக்கிறது. 
வேதத்தினால்‌ ஏற்படும்‌ பயன்‌ முழுவதும்‌ உடனே தெரிந்து விடாது. 
ஆத்யாத்மிகமாக அதனால்‌ அடையப்படும்‌ பிரயோஜனங்கள்‌ இப்போது 
மறைந்திருந்து பிற்பாடுதான்‌ வெளிப்படும்‌. இதனால்‌ வேதமானது 'அதிருஷ்ட 
பலனை'ச்சொல்வது என்பார்கள்‌. திருஷ்டியில்‌ தெரியாதது தான்‌ அதிருஷ்டம்‌. 
தெரியாதது என்றால்‌ மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம்‌? எதன்‌ பலன்‌ 
இப்படி மறைந்திருக்கிறதோ அதை "மறை" என்றே சொல்லி விட்டார்கள்‌. 


நம்‌ மதத்துக்கு வேதம்‌ வேர்‌. பக்தி, கோவில்‌, தியானம்‌, ஞானம்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ மூலம்‌ அது. மூலம்‌ என்றால்‌ வேர்‌ என்றே அர்த்தம்‌. 
கோவில்‌, பக்தி, பூஜை முதலான மற்றதெல்லாம்‌ வெளியே தெரிகிற 
அடிமரம்‌, கிளை, பூ, காய்‌, பழம்‌ என்றால்‌ வேதம்‌ வேர்‌. அதனால்தான்‌ 
அடிமரம்‌ முதலானவை இருக்கின்றன. வளர்கின்றன. ஆனால்‌ வேர்‌ 


இவற்றைப்‌ போல்‌ வெளியில்‌ தெரியாமல்‌ பூமிக்குள்ளேதான்‌ ஒடிக்கொண்டு 


மறைவாக இருக்கிறது. இவ்‌ விதத்திலும்‌ மறை என்ற பெயர்‌ மிகவும்‌ 
பொருத்தமாயிருக்கிறது. 


'ஒத்து'என்றும்‌ வேதத்துக்கு அழகான, அர்த்த புஷ்டியுள்ள தமிழ்ப்‌ பேர்‌ 
இருக்கிறது. எது எழுதப்படாமல்‌, வாய்மொழியாகவே, அதாவது ஒதப்பட்டே 
அப்யஸிக்கப்‌ படவேண்டுமோ அதுதான்‌ "ஒத்து". திருக்குறளில்‌ இந்தப்‌ பேர்‌ 
இருக்கிறது. வடார்க்காடு ஜில்லாவில்‌ திருவோத்தூர்‌ என்று ஒரு ஊர்‌ 
இருக்கிறது. ஞானஸம்பந்தர்‌ அங்கே ஆண்‌ பனையைப்‌ பெண்‌ பனையாக 
மாற்றினார்‌. திருஒத்து- ஊர்‌ என்பதே திருவோத்தூர்‌ என்பது. வேதங்கள்‌ 
பரமேச்வரனைப்‌ பூஜை பண்ணின கேஷேத்ரமாதலால்‌ இப்படி பேர்‌ ஏற்பட்டது. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ அதற்கு 'வேதபுரி' என்று பெயர்‌ இருக்கிறது. 


மறை, ஒத்து, என்பது போல்‌ "ஆரணம்‌" என்ற பெயரும்‌ வேதத்துக்கு தமிழ்‌ 
பாஷையில்‌ இருக்கிறது. "ஆரணன்காண்‌' என்று அடிக்கடி திருமுறைகளில்‌ 
வரும்‌. 'வேத வாக்கோ!' என்று கேட்பது, தர்மசாலையை 'சத்திரம்‌' என்பது, 
முதலாளியை 'யஜமான்‌' என்பது, 'ஸாங்கோபாங்கம்‌' என்பது - இப்படி நடுவே 
நடுவே நான்‌ சொன்ன மநேக விஷயங்களும்‌, வைதிக அநுஷ்டானங்கள்‌ தமிழ்‌ 
தேசத்தில்‌ எப்படி வேரோடியிருக்கிறது என்று காட்டுகின்றன. எழுதி 
வைக்காமல்‌ குரு-சிஷ்யன்‌ என்று தலைமுறை தத்துவமாகக்‌ காதால்‌ கேட்டே 
பாடம்‌ பண்ணப்பட வேண்டிய வேதத்துக்கு 'ச்ருதி'என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
பேர்‌ இருக்கிறதென்றால்‌, தமிழிலோ 'எழுதாக்‌ கிளவி' என்று இன்னம்‌ 
அழுத்தமான பேர்‌ இருக்கிறது. 'ச்ருதி என்றால்‌ 'கேட்கப்படுவுது'. இப்படி 
சொல்வதாலேயே 'எழுதப்படக்கூடாதது'என்று ஊகித்துக்‌ கொள்ளும்படியாக 
விட்டு விட்டார்கள்‌. 


ஆனால்‌ தமிழிலோ வேதத்தை எழுதக்கூடாது என்று வெளிப்படையாக 


தெரியும்படியாக 'எழுதாக்‌ கிளவி' என்று பேர்‌ வைத்திருக்கிறது. வேதம்‌ 
அதற்குள்ள நியமப்‌ படியே ரக்ஷிக்கப்பட வேண்டும்‌ என்பதில்‌ தமிழ்‌ 
தேசத்துக்கு அவ்வளவு உறுதியிருந்திருக்கிறது! 


இப்போது எந்த மதக்‌ காரியமானாலும்‌ 'சடங்கு' என்றுதானே தமிழில்‌ 
சொல்கிறோம்‌?இது நான்‌ இனி மேலே சொல்லப்‌ போகும்‌ "ஷடகங்கள்‌" 
என்கிற வேதத்தின்‌ ஆறு அங்கங்களை வைத்தே ஏற்பட்ட பேர்தான்‌. 

வேதங்களுக்குப்‌ பிராணன்‌ மந்திரங்கள்‌ என்றால்‌, அந்த மந்திரங்களுக்குப்‌ 
பிராணன்‌ அக்ஷர சுத்தம்‌. அதாவது, சரியான உச்சரிப்புத்தானே?இது மாறினால்‌ 
வெளி ஆகாசத்து சலனம்‌ (0௨4/௦) , உள்ளே நாடி சலனம்‌ இரண்டும்‌ மாறிப்‌ 
பலனே மாறிவிடும்‌ என்று சொன்னேனல்லவா?எந்தெந்த அக்ஷரம்‌ சரீரத்தில்‌ 
எங்கே யெங்கே பிறந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம்‌ 
ரொம்பவும்‌ 5ர்£ரீீc- ஆக விஞ்ஞான ரீதியில்‌ சிக்ஷ£ சாஸ்திரத்தில்‌ 
சொல்லியிருக்கிறது. வெளியிலே மநுஷ்யர்‌ காதுபடக்‌ கேட்கிற 'வைகிரி' 
என்ற சப்தத்துக்கு ஆதாரமாக உள்ளே 'பரா' என்ற சப்தம்‌ இருக்கிறது. 
'வைகிரி' வாயில்‌, உதட்டில்‌ வருவது. 'பரா' என்ற மூல ரூபம்தான்‌ 


229 


மூலாதாரத்தில்‌ நாபிக்குக்‌ கீழே இருக்கிற சப்தம்‌. அது வைகரியாக வாய்‌ 
வழியே வருவதற்கு முன்‌ பச்யந்தி, மத்யமா என்ற இரண்டு நிலைகள்‌ 
இருக்கின்றன. யோக சித்தியில்‌ மேலே போகப்‌ போகத்தான்‌ படிப்படியாக 
பச்யந்தி, மத்யமா, பரா முதலிய சப்தங்களை கேட்க முடியும்‌. 
யோகேச்வரர்களான ரிஷிகள்‌ பரா வாக்கையே கேட்கக்‌ கூடியவர்கள்‌. 
மூலாதாரத்தில்‌ பரா வாக்காக எந்தெந்த சப்தங்கள்‌ இருந்தால்‌, அவை 
வைகரியாக எல்லா மநுஷ்யர்களும்‌ வெளிப்படக்‌ கேட்கக்‌ கூடியபடி 
வரும்போது, அவற்றால்‌ தேவதாப்‌ பிரீ தியும்‌, லோகக்ஷேமமும்‌, 
ஆத்மாபிவிருத்தியும்‌ உண்டாகுமோ, அப்படிப்பட்ட பரா வாக்குகளையே 
ரிஷிகள்‌ அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரஹித்து வேத மந்திரங்களாக நமக்குத்‌ 
தந்திருக்கிறார்கள்‌. இந்த விவரங்களைத்‌ தொல்காப்பியத்தில்‌ ரொம்பவும்‌ 
நன்றாகப்‌ புரிந்து கொண்டு சொல்லியிருக்கிற விஷயம்‌ ஸமீபத்தில்‌ தெரிய 
வந்த்து. 


பரா, பச்யந்தி என்பவற்றைப்‌ பரை, பைசந்தி என்று என்று பழைய தமிழ்‌ 
நூல்களிலேயே சொல்லியிருப்பது முன்னமே தெரிந்தது. ஆனாலும்‌ பஞ்சப்‌ 
பிராணங்களில்‌ உதானன்‌ என்ற மேல்நோக்கிப்‌ போகிற காற்றினால்தான்‌ 
மூலாதாரத்தில்‌ சப்தங்கள்‌ உண்டாகின்றன என்பது உள்பட, மந்திரயோகம்‌ 
இத்தனை நுணுக்கமாகத்‌ தமிழின்‌ முதல்‌ நூலான தொல்காப்பியத்திலேயே 
சொல்லப்பட்டிருக்கிறதென்று இப்போது தான்‌ தெரிந்தது. வேத 
ஸ்வரங்களைத்‌ தூக்கியும்‌, தாழ்த்தியும்‌, ஸமனாகவும்‌, ஸ்வரபேதமில்லாமலும்‌ 
சொல்வதை உதாத்ம்‌, அநுதாத்தம்‌, ஸ்வரிதம்‌, பிரசயம்‌ என்று சொல்கிறார்கள்‌. 
அந்த சூட்சுமங்களை எல்லாம்கூடத்‌ தெரிந்து கொண்டு தொல்காப்பியத்தில்‌ 
சொல்லியிருக்கிறது. 


கோவிலில்‌ ஏன்‌ ஸம்ஸ்கிருத மந்திரங்களைச்‌ சொல்ல வேண்டும்‌?தமிழில்‌ 


சொன்னால்‌ என்ன? என்ற ஒரு கேள்வி ஸமீபத்தில்‌ 
வந்ததல்லவா?அப்போதுதான்‌ நன்றாகப்‌ படித்த தமிழ்ப்‌ புலவர்கள்‌ இந்த 
விஷயத்தை எடுத்துக்‌ கொண்டு விளக்கிச்‌ சொன்னார்கள்‌. 'மந்திரங்களைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ எந்த பாஷை என்று பார்ப்பது அடிப்படையிலேயே 
தப்பு;இங்கே பாஷை, அர்த்தமெல்லாம்‌ இரண்டாம்‌ பக்ஷம்தான்‌. சப்த 


230 


மாத்திரத்திலேயே ஏற்படுகிற பலன்தான்‌ மந்திரங்களுக்கு இப்படி 
சப்தத்தினாலேயே கெளரவம்‌, சக்தி இருக்கிறது என்று தொல்காப்பியரே 
சொல்லியிருக்கிறார்‌'என்று அவர்கள்‌ எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. 


அந்த விஷயத்தைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌, இங்கே நான்‌ இன்னொன்றையும்‌ 
சொல்லி விட வேண்டும்‌. உங்களில்‌ ரொம்பப்‌ பேருக்கு அது விசித்ரமாக 
இருக்கும்‌. அதாவது, வேதம்‌ ஸம்ஸ்கிருத பாஷையில்‌ இருக்கிறது 
என்றுதானே நினைத்துக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌? அதுவே தப்பு. வேத பாஷைக்கு 
'ஸம்ஸ்க்ருதம்‌'என்று பேர்‌ இல்லை. அதற்குப்‌ பேர்‌ 'சந்தஸ்‌' என்பதுதான்‌. 
சந்தஸ்‌ என்றால்‌ சந்தம்‌ ஸீ) மட்டுமில்லை. சந்தங்களில்‌ அமைந்த 
வேதங்களுக்கும்‌ வேதபாஷைக்கும்கூட 'சந்தஸ்‌'என்றே பேர்‌. வேதம்‌ தவிர 
மற்ற எல்லா விஷயங்களிலும்‌ (லெளகிகமான பேச்சு, எழுத்து, காவியங்கள்‌ 
ஆகியன மட்டுமின்றி தர்ம சாஸ்திரம்‌, புராண இதிஹாஸம்‌ உள்ப்ட எல்லா 
விஷயங்களிலும்‌) பிரயோகமாகிற பாஷக்குத்தான்‌ ஸம்ஸ்கிருதம்‌ என்று பேர்‌. 
வேத பாஷை சந்தஸ்‌. 'வேத பாஷையில்‌ இப்படி இருக்கிறது'என்று 
சொல்லுமிடங்களில்‌, வியாகரண சாஸ்திரம்‌ எழுதிய பாணினி, 'இதிசந்தஸி' 
என்பார்‌. மற்றபடி ஸம்ஸ்கிருதத்தைச்‌ சொல்லும்போது 'இதி லோகே' என்பார்‌. 
ஸம்ஸ்கிருதம்‌ என்பது பார்த்துப்‌ பார்த்து ஸம்ஸ்காரம்‌ பண்ணப்பட்ட - 
அதாவது பழுதில்லாமல்‌, வழுவில்லாமல்‌ ரூபம்‌ பண்ணப்பட்ட - பாஷை. 


ஆனாலும்‌ முழுக்கவும்‌ லோக க்ஷேமோர்த்தமான சப்தங்களின்‌ மூலத்தைக்‌ 
கொண்டே ஏற்பட்ட ஒரு பாஷை உண்டென்றால்‌ அது வேத பாஷையான 


சந்தஸ்தான்‌. 'கிருதம்‌' என்றால்‌ 'செய்யப்பட்டது' என்று அர்த்தம்‌. 
'ஸம்ஸ்கிருதம்‌'என்றால்‌ நன்றாக செய்யப்பட்டது. அப்போது யாரோ 
உட்கார்ந்து கொண்டு பிரயத்தனப்பட்டு இந்த பாஷையை செய்திருக்கிறார்கள்‌ 
என்று ஆகிறது. வேத பாஷை இப்படி இல்லையே !அது தானாக ரிக ஆனது 
பளிச்சிட்டது) என்றுதானே இத்தனை நாழி கதை சொன்னேன்‌? அதனால்‌ 
அதில்‌ ரசா (இலக்கணம்‌) முக்கியமில்லை. லோகோபகாரமாக இப்படி 
வந்த சப்தங்களை வைத்தே அதற்கு நன்றாக ஏாற௱கா முதலியவையும்‌ 
இருப்பதாக ஸம்ஸ்காரம்‌ செய்து, தேவஜாதியினர்‌ ஸம்ஸ்கிருத பாஷையைப்‌ 
பண்ணி அதில்‌ பேசலானார்கள்‌. அதனால்தான்‌ Vedic ரேகோ௱கா (வேத 


231 


இலக்கணம்‌) , Vedic Prosody (வேதத்தின்‌ யாப்பு என்றெல்லாம்‌ தனியாக 
இருக்கின்றன. வேதத்திலிருந்து ஸம்ஸ்கிருதம்‌ பண்ணப்பட்டது 
என்பதாலேயே வேதம்‌ ஸம்ஸ்கிருதம்‌ இல்லை. பிற்பாடு ஸம்ஸ்கிருதம்‌ 
தானாக வளர்ந்தும்‌, ஸர்வ தேசப்‌ பரிவர்த்தனைகளாலும்‌ அநேக புது 
வார்த்தைகள்‌ அதில்‌ சேர்ந்த மாதிரி வேதத்தின்‌ பாஷையில்‌ ஏற்படவில்லை. 
வேதம்‌ ஸம்ஸ்கிருதம்‌ இல்லை என்பதே, இப்போது நம்‌ தாய்‌ பாஷைகளுக்கு 
இல்லாத ஸ்தானம்‌ ஸம்ஸ்கிருதத்துக்கு ஏன்‌ இருக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தால்‌ வேத வித்யையை ஆதரிக்காமல்‌ கோபப்படுகிறவர்களுக்குக்‌ 
கொஞ்சம்‌ ஆறுதலாக இருக்கும்‌. இரண்டு கால்‌ பிராணி, நாலு கால்‌ பிராணி 
ஆகிய அனைத்துக்கும்‌ க்ேமத்தை உண்டு பண்ணும்‌ சலனங்களை 
உண்டாக்கக்‌ கூடிய சப்தங்களையே உடையதான வேத பாஷையும்‌, மற்ற 
அநேக மந்திர சாஸ்திர மந்திரங்களின்‌ பாஷையும்‌, நாம்‌ நடைமுறையில்‌ 
சொல்கிற அர்த்தத்தில்‌ பாஷையே இல்லை. அவை ஒரு ஜாதிக்கோ, 
இனத்துக்கோ உரியன இல்லை. ஸமஸ்தப்‌ பிரபஞ்சத்துக்குமான பாஷை 
என்று வேண்டுமானால்‌ சொல்லலாம்‌. சந்திரன்‌ எல்லா தேசத்துக்கும்‌ 


ஜிலுஜிலு என்ற நிலா அடிக்கிறது; சரியன்‌ லோகம்‌ பூராவுக்கும்‌ ஜீவஸத்தைத்‌ 
தருகிறது. "எந்த தேசத்து சந்திரன்‌?எந்த தேசத்து சூரியன்‌? எங்களுக்கு இது 
வேண்டாம்‌"என்பார்களா? 


தொல்காப்பியர்‌, வேத சப்தங்கள்‌ பரா என்கிற மூலத்தில்‌ தோன்றியதால்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றவையாகும்‌ என்று சொல்லி, "இப்படிப்பட்ட 
அக்ஷரங்களைப்‌ பற்றி இந்த  தொல்காப்பியத்தில்‌ நான்‌ சொல்லப்‌ 
போவதில்லை. இங்கே சாதாரண மனிதர்களின்‌ காதுக்கு எட்டும்‌ வைகரி 
சப்தங்களை மட்டுந்தான்‌ விவரிக்கப்‌ போகிறேன்‌. மற்றது, உள்‌ விஷயம்‌, 
மந்திராக்ஷரம்‌, 'அந்தணர்‌ மறைத்தே'என்று எழுத்ததிகாரத்தில்‌ (102ம்‌ சூத்திரம்‌) 
சொல்லியிருப்பதாகவும்‌, ஆதலால்‌ ஆலயங்களில்‌ மந்திர சப்தங்களை 
மாற்றாமல்‌ ரக்ஷிப்பதற்குத்‌ தொல்காப்பியமே ஆதரவாகத்தான்‌ இருக்கிறது 
என்றும்‌, அந்தத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. 

'நம்‌ பாஷையில்‌ ஒன்று இருந்தால்தான்‌ உசந்தது;வேறெந்தப்‌ பாஷையில்‌ 
இருந்தாலும்‌ மட்டம்‌; அது வேண்டாம்‌'என்று நினைப்பது கொஞ்சம்கூடப்‌ 


232 


பகுத்தறிவாகத்‌ தோன்றவில்லை. உலகத்திலிருக்கிற அத்தனை 
புத்திசாலித்தனமும்‌, நல்லதும்‌ நம்‌ பாஷையில்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
நாம்‌ நினைத்தால்‌, அவரவர்களும்‌ இப்படித்தானே தங்கள்‌ தங்கள்‌ தாய்‌ 
பாஷையைப்‌ பற்றி நினைப்பார்கள்‌? அதனால்‌ இநதப்‌ பாஷைதான்‌, அந்தப்‌ 
பாஷைதான்‌ என்றால்‌ - அதில்‌ துளிகூடப்‌ பகுத்தறிவும்‌ இல்லை;யதார்த்த 
ஞானமும்‌ இல்லை. ஒரு பக்கத்தில்‌ நம்பிக்கையின்‌ மீதே அநேக 
விஷயங்களை ஏற்கவேண்டிய ஆஸ்திக்யத்தை பரிஹாஸம்‌ செய்து, 
"பகுத்தறிவு, பகுத்தறிவு" என்கிறார்கள்‌. இன்னொரு பக்கத்தில்‌, இப்படி 
பிரத்யக்ஷத்திலேயே பகுத்தறிவு இல்லாமல்‌ இருக்கிறதுஒரு பக்கத்தில்‌ 
யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌' என்பதுதான்‌ தமிழ்நாட்டின்‌ தேசாசாரம்‌ என்று 
சொல்கிறோம்‌. இன்னொரு பக்கம்‌, ஆதிகாலத்திலிருந்து இங்கு உறைந்து 
போய்விட்ட ஸநாதனமான ஸமாசாரங்களைக்கூட எப்படியாவது இல்லாமல்‌ 
பண்ணிவிட்டால்‌ தேவலை என்று நினைக்கிறோம்மந்திரங்களை நாம்‌ 
விடுவதால்‌ மந்திரங்களுக்கு ஒரு நஷ்டமும்‌ இல்லை. நமக்குத்தான்‌ நஷ்டம்‌. 
மைதரிலிருந்து காவேரி வருகிறது, வெளிதேசத்திலிருந்து உயிரைக்‌ 
காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து வருகிறது என்றால்‌, அதெல்லாம்‌ வேண்டாம்‌; 
உள்ளூர்‌ ஜலம்‌ கிடைத்தால்தான்‌ குடிப்போம்‌;உள்ளூர்‌ மருந்தானால்தான்‌ 
சாப்பிடுவோம்‌'என்று உயிரை விடுவார்களா?நமக்குப்‌ பெரிய ர-க்ஷயாக 
இருக்கிற மந்திரங்களில்‌ பாஷையைக்‌ கொண்டுவந்து, அந்நியம்‌ எனறு 
ஒதுக்குவது இப்படித்தான்‌. வாஸ்தவத்தில்‌ அது அந்நியமும்‌ இல்லை. 
நம்மோடு அந்நியோந்நியமாக ஆதிகாலத்திலிருந்து கரைந்ததுதான்‌. 


ஆதிநாளிலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை நம்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ 
இப்படிப்பட்ட பேத உணர்ச்சி இல்லவே இல்லை. ரொம்பவும்‌ தொன்மை 


வாய்ந்த புறநானூற்றிலேயே, நீண்ட சடாமுடியைக்‌ கொண்ட இறைவன்‌ 
எப்போது பார்த்தாலும்‌ ஆறங்கத்துடன்‌ கூடிய வேதத்தை ஒதிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்று இருப்பதாக ஸமீபத்தில்‌ ஒரு கட்டுரையில்‌ 
பார்த்தேன்‌. இன்னொரு புறநானூற்றுப்‌ பாட்டில்‌ இப்படி வருகிறது 

அதாவது:தமிழ்நாட்டு மூவேந்தர்களுக்கிடையில்‌ எப்போது பார்த்தாலும்‌ 
குஸ்திதான்‌. இதற்கு மாறாக ஒரு சமயத்தில்‌ சேர, சோழ, பாண்டிய 


233 


ராஜாக்கள்‌ மூன்று பேரும்‌ ஒரே இடத்தில்‌ சிநேகத்தோடு 
சேர்ந்திருந்தார்களாம்‌. அந்தச்‌ சோழ ராஜாவின்‌ பேரே வைதிக 
ஸம்பந்தமானது- இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கள்ளி என்று அவன்‌ பெயர்‌. 
இப்படி மூவரும்‌ ஒற்றுமையுடன்‌ சேர்ந்திருப்பதைப்‌ பார்த்தாளாம்‌ 
அவ்வைப்பாட்டி. அவளுக்கு ஆனந்தம்‌ தாங்கமுடியவில்லை. இந்த காட்சியை 
ரொம்பவும்‌ உசந்த ஒன்றோடு ஒப்பிட வேண்டுமென்று நினைத்துக்‌ 
கடைசியில்‌, "பிராம்மணர்‌ வீட்டில்‌ கார்ஹபத்யம்‌, ஆஹவற்யம்‌, தக்ஷிணாக்னி 
என்ற மூன்று அக்னிகளும்‌ ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி அல்லவா நீங்கள்‌ 
மூவரும்‌ சேர்ந்திருக்கிறீர்கள்‌?" என்றாளாம்‌. 


சங்க காலத்துக்கு அப்புறம்‌ பார்த்தாலும்‌, சேர சோழ, பாண்டிய, பல்லவ 
ராஜாக்கள்‌, எங்கே பார்த்தாலும்‌ பிராம்மணர்களுக்கு 'இறையிலியாக 
(வரியில்லாததாக) நிலம்‌ கொடுத்து ரட்சித்திருக்கிறார்கள்‌. கடிகை என்றும்‌, 
பாடசாலை என்றும்‌ நிறைய வைத்து, ஏராளமாக மான்யங்கள்‌ தந்து வேத 
வித்யைகளை வளர்த்திருக்கிறார்கள்‌. தமிழ்‌ மறைகளாக முறையே 
சைவர்களும்‌, வைணவர்களும்‌ கொண்டாடுகிற தேவாரத்‌ 
திருமுறைகளையும்‌ திவ்வியப்‌ பிரபந்தங்களையும்‌ பார்த்தாலோ, 
ஸ்வாமியைப்‌ பற்றிச்‌ சொல்கிற அளவுக்கு வேதங்களைப்‌ பற்றியும்‌ 
சொல்லியிருக்கிறது. 


பக்தி என்பதுதான்‌ தேவார-திவ்யப்‌ பிரபந்தங்களுக்கு முக்கியம்‌, கர்மா 
இல்லை என்று நாம்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, இவற்றைப்‌ பார்த்தால்‌ 
ஈச்வர பூஜையைவிட ஒரு படி அதிகமாகவே யக்ஞ கர்மாவைத்தான்‌ 
ஸ்தோத்திரம்‌ பண்ணியிருக்கிறது. 


வேத பாஷை ஸம்ஸ்கிருதம்‌ இல்லை என்ற மாதிரியே, இன்னொரு 
விசித்ரமான விஷயம்‌ இப்போது சொல்லப்‌ போகிறேன்‌. அதாவது, நாஸ்திகம்‌ 


என்றால்‌ ஸ்வாமியில்லை என்று சொல்கிற நிரீச்வரவாதம்‌ என்றுதானே 


இப்போது நாம்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌? இது தப்பு. ஸ்வாமி 
இல்லை என்று சொல்லிக்கொண்டே கூட ஆஸ்திகர்களாக இருக்க முடியும்‌. 
அப்படிப்‌ பல பேர்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 'இது என்ன வேடிக்கையாக 


234 


இருக்கிறது? அப்படியானால்‌ ஆஸ்திகம்‌ என்றால்‌ என்ன?' என்றால்‌, 
ஆஸ்திகம்‌ என்றால்‌ வேதத்திலே நம்பிக்கை இருப்பது என்றுதான்‌ அர்த்தம்‌. 
ஸ்வாமியிடம்‌ நம்பிக்கை இல்லாவிட்டால்‌ கூடப்‌ பரவாயில்லை;வேத 
சப்தங்களின்‌ மந்திர சக்தியில்‌ நம்பிக்கை வைத்து, யக்ஞாதி 
அநுஷ்டானங்களைப்‌ பண்ணி விட்டாலும்‌ அது ஆஸ்திகம்தான்‌. 'வேதங்கள்‌ 
ஒன்றேயான ஈச்வரனைச்‌ சொல்லவில்லை. பல தேவதைகளைத்தான்‌ 
சொல்லியிருக்கிறது. அவர்கள்‌ மநுஷ்யர்களைப்‌ போன்ற ஒரு இனந்தான்‌ - 
பரமாத்ம தத்வத்தின்‌ ரூபங்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ இவர்களைத்‌ திருப்தி 
பண்ணனால்‌ க்ஷேமம்‌ உண்டாகும்‌'என்று அரைகுறையாகப்‌ புரிந்து கொண்டு, 
வேத கர்மாநுஷ்டானம்‌ பண்ணுகிறவன்கூட  ஆஸ்திகன்தான்‌. 'வேத 
கர்மாக்களைப்‌ பரமேச்வர அர்ப்பணமாகச்‌ செய்யாமல்‌ அதன்‌ பலனுக்காகவே 
பண்ணவேணடும்‌' என்கிற கொள்கையைப்‌ பின்‌ பற்றின கர்ம 
மீமாம்ஸகர்களை ஆஸ்திகர்கள்‌ என்றே கருதுகிறோம்‌. அவர்கள்‌ 
வேதத்துக்குச்‌ செய்து கொண்ட அர்த்தம்‌ தப்பாகவே இருக்கட்டும்‌; ஆனாலும்‌ 
வேதம்தான்‌ தர்ம ப்ரமாணம்‌ என்று நம்பியிருக்கிறார்களல்லவா? அதனால்‌ 
தான்‌ அவர்களை ஆஸ்திகர்களோடு சேர்த்தது. இதே சமயத்தில்‌ பாசுபதம்‌, 
பாஞ்சராத்ரம்‌ முதலான சைவ, வைஷ்ணவ சம்பிரதாயங்களில்‌ வேதத்துக்கு 
விருத்தமான (முரணாண விஷயங்கள்‌ இருப்பதாக ஒ௫ருத்தருக்குத்‌ 
தோன்றினால்‌, இந்த மதங்கள்‌ வேதத்தின்‌ பிராமாண்யத்தை (பிரமாணமாக 
இருக்கும்‌ ஸ்தானத்தை) ஆட்சேபிப்பதாகத்‌ தோன்றினால்‌, அவர்‌ இப்படிப்பட்ட 
சம்பிரதாயங்களைப்‌ பின்பற்றி ஒயாமல்‌ சிவனையோ விஷ்ணுவையோ பூஜை 
பண்ணுகிறவரைக்‌ கூட நாஸ்திகர்களுடனேயே சேர்த்துவிடுவார்‌. பழைய 
கால புஸ்தகங்களில்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. இப்படியே சாக்த தந்திரங்கள்‌ 
ஒருவருக்கு அவைதிகமாகத்‌ தோன்றினால்‌, அவர்‌ சாக்தர்களை 
நாஸ்திகர்களோடு சேர்த்து விடுவார்‌. 


வைதிக வழக்கை ஆட்சேபிப்பதுதான்‌ நாஸ்திகம்‌ என்பதே ஞானசம்பந்தரின்‌ 
கொள்கையாகவும்‌ இருந்திருக்கிறது; ஈச்வர பக்தி இல்லாமலிருப்பதுகூட 
அல்ல. 


ஞானஸம்பந்தமூர்த்தி சைவ சமயாசாரியர்களுல்‌ ஒருவர்‌. குமாரஸ்வாமி 
அம்சமாதலால்‌ ஈச்வரனான ராஜாவுக்குப்‌ பிள்ளையான யுவராஜா மாதிரி 
ஹோதா படைத்தவர்‌. "ஆணை நமதோஎன்று தம்முடைய கோளறு 
பதிகத்தைப்‌ பாராயணம்‌ செய்கிறவர்களை நவக்ரஹங்கள்‌ 
தொடமுடியாதென்று, தம்‌ வாக்காலேயே கம்பீரமாக உத்தரவு போட்ட 
யுவராஜா(அதனால்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ அவர்‌ வாக்குக்குச்‌ சட்டம்‌ மாதிரியான 
அதிகாரம்‌ உண்டு. பாலியத்தில்‌ பல ஸ்தலங்களுக்குப்‌ போய்‌ பல 
அற்புதங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. பட்டீச்சுரம்‌ என்னும்‌ ஸ்தலத்தில முத்துப்‌ 
பல்லக்கு முதலியவைகளை ஈச்வரன்‌ கொடுக்கப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 
முத்துப்‌ பல்லக்கில்‌ ஏறிக்கொண்டு ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு 
வந்தார்‌. அவருடன்‌ 5000 பேர்‌ பஜனை செய்து கொண்டு போவார்கள்‌. 
பரமேச்வர பக்தி பண்ணிக்‌ கொண்டு, சிவ கேஷேத்திரங்களான ஊர்களுக்குப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தார்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ ஜைனமதம்‌, பெளத்த மதம்‌ என்னும்‌ இரண்டும்‌ இந்தத்‌ 
தேசத்தில்‌ இருந்தன. வேதம்‌ தப்பு; அதன்படி நடந்தால்‌ பிரயோஜனமில்லை 
என்று அந்த மதஸ்தர்கள்‌ சொல்லிக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. இவர்களில்‌ 
பாண்டிய அரசனையும்‌ தங்கள்‌ மதத்திற்கு இழுத்துக்‌ கொண்டார்கள்‌. 


மதுரையிலிருந்த பாண்டியன்‌ சமணன்‌ ஆனான்‌. ஆனால்‌, அவனுடைய 


பத்னியான மங்கையர்கரசியும்‌, மந்திரி குலச்சிறையும்‌ சிவபக்தி 
மிகுந்தவர்களாக இருந்தார்கள்‌. அரசன்‌ சமணனாய்‌ விட்டதற்காக அவர்கள்‌ 
மிகவும்‌ வருந்தினார்கள்‌. 


ஞானஸம்பந்த மூர்த்தியின்‌ பிரபாவத்தை அவர்கள்‌ கேட்டார்கள்‌. அவர்‌ 
மூலமாக அரசனை மாற்றலாம்‌ என்று எண்ணி, அவரை மதுரைக்கு 
அழைத்துப்‌ போனார்கள்‌. அவர்‌ மதுரைக்குப்‌ போனவுடன்‌ சமணர்கள்‌ 
வாதத்துக்கு வந்தார்கள்‌. அப்பொழுது அரசியும்‌ மந்திரியும்‌ இந்த சமணர்கள்‌ 
இவரை என்ன செய்துவிடுவார்களோ என்று பயந்தார்கள்‌. 


ஈச்வரனுடைய கிருபை இருந்தால்‌, எந்த ராஜ்யம்‌ எப்படிப்‌ புரண்டாலும்‌ பயம்‌ 
இல்லாமல்‌ இருக்கலாம்‌. முடிவிலே அருள்‌ வெல்லும்‌. ஒருவனுக்குப்‌ 


236 


பரமாத்மாவின்‌ பரிபூரண கடாக்ஷம்‌ இருந்தால்‌ எப்பொழுதும்‌ ரக்ஷிக்கும்‌. 
பிரங்கிகளும்‌ மற்ற ஆயுதங்களும்‌ அவன்‌ காலில்‌ வந்து நமஸ்காரமாக 
விழும்‌. பக்தியும்‌ பகவத்‌ கடாக்ஷமும்‌ குறையும்பொழுது, தேசத்துக்கும்‌ 
மதத்துக்கும்‌ குறைவு உண்டாகிறது. ஈச்வர கடாக்ஷத்தைப்‌ பரிபூரணமாகப்‌ 
பெற்றவன்‌ ஒருவன்‌ இருந்தாலும்‌ போதும்‌; அவன்‌ மூலமாகத்‌ தேசம்‌ 
க்ஷேமத்தை அடையும்‌; அப்பொழுது எது வந்தாலும்‌ பயமில்லை. 


ஆகவே, ஈச்வர கடாக்ஷத்தைப்‌ பூர்ணமாகப்‌ பெற்ற ஞானசம்பந்த மூர்த்தி 
கொஞ்சமும்‌ பயமில்லை என்று வாதம்‌ செய்யத்‌ துணிந்தார்‌. வாதம்‌ செய்யப்‌ 
போவதற்கு முன்‌ ஸுந்தரேச்வர ஸ்வாமி ஸந்நிதானத்தை அடைந்து ஒரு 
பதிகத்தால்‌ ஸ்தோத்திரம்‌ பண்ணினார்‌. அதில்‌ 'ஜைனர்களை வாதத்தில்‌ 
ஜெயித்து உன்னுடைய புகழை நிலை நிறுத்த வேண்டும்‌'என்று 
பிரார்த்தித்தார்‌. ஒவ்வொரு பாட்டிலும்‌ கடைசியில்‌, 


"ஞால நின்புகழே மிக வேண்டும்‌ தென்‌ 
ஆலாவாயி லுறையும்‌ எம்‌ ஆதியே" 
என்று பாடினார்‌. ஆலவாய்‌ என்றால்‌ மதுரை. 


ஜைனர்களை ஏன்‌ ஜயிக்க வேண்டும்‌?' அவர்கள்‌ சிவன்‌ கோயிலுக்கு 
வருவதில்லை; திருநீறிடுவதில்லை ; ருத்திராக்ஷம்‌ அணிவதில்லை; 
சிவபக்தியைப்‌ பழிக்கிறார்கள்‌' என்று சொல்லி, இதனாலா அவர்களை ஜயிக்க 
வேண்டும்‌ என்று சம்பந்தர்‌ சொன்னார்‌?ஞாலமெல்லாம்‌ சிவன்‌ புகழ்‌ பரவ 
வேண்டுமென்று ஆசைப்பட்ட அவர்‌, இப்படித்தான்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்‌ இப்படிசி சொல்லவில்லை. பின்‌ என்ன சொன்னார்‌? 


வேச வேள்வியை நிந்தனை செய்துழல்‌ 
ஆதயில்லி யமணெொொடு தேரரை 

வாதில்‌ வென்றிக்‌ கத்திரு வுள்ளமே 
பாதி மாதுட னாய பரமனே 

ஞால நின்புக தேமிக வேண்டும்‌-தென்‌ 
ஆல வாயிலு ரையுமெம்‌ மாதியே 
என்று முதல்‌ பாட்டிலேயே சொல்கிறார்‌. 


237 


சமணரும்‌, தேரரும்‌ வேத வேள்வியை, அதாவது வேதங்களையும்‌ 
யக்ஞங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌ என்பதாலேயே அவர்களை வாதம்‌ பண்ணி 
ஜயிக்க வேண்டும்‌ என்கிறார்‌. 


சமணர்‌ என்றால்‌ ஜைனர்கள்‌. 'ஜினர்‌' என்கிற மஹாவீரரைப்‌ பின்பற்றுவதால்‌ 
'ஜைனர்‌'என்ற பேர்‌ உண்டாயிற்று. ச்ரமணர்‌ என்ற வார்த்தை தமிழில்‌ சமணர்‌ 
என்று ஆயிற்று. 'ச்ர என்று ஸம்ஸ்கிருதக்‌ கூட்டு எழுத்து 'ச', அல்லது 
வெறும்‌'அ'வாக ஆகி விடும்‌. 'ச்ராவணம்‌' என்பது இப்படித்‌ தான்‌ 
'ஆவணி'என்றாயிருக்கிறது. சங்கரன்‌, சட்டி என்பதிலெல்லாம்‌ வரும்‌ ச (69) 
சப்தம்‌, தமிழில்‌ சில இடங்களில்‌ 'அ'வாகி விடும்‌. 'சமர்‌' (யுத்தம்‌) என்பது 
'அமர்‌' என்று வருகிறது. யுத்தகளம்தான்‌ சமர்க்களம்‌ என்பது. அதை 
'அமர்க்களம்‌' என்கிறோம்‌. சரீரத்தை ரொம்பவும்‌ சிரமப்படுத்தி, கடினமான 
விரதங்களை அநுஷ்டிப்பதால்‌ ஜைனர்களுக்கு 'ச்ரமணர்‌'என்று பேர்‌. அது 
தமிழில்‌ 'சமணர்‌'என்றும்‌, 'அமணர்‌' என்றும்‌ ஆகிறது. ஜைனர்களில்‌ 
'ச்வேதாம்பர்‌ என்ற பெயரில்‌ வெள்ளை வஸ்திரம்‌ கட்டிக்‌ கொள்பவர்கள்‌ 
உண்டு. இல்லாது போனால்‌ திகம்பரர்களாக, நிர்வாணமாகவே இருப்பார்கள்‌. 
இதனால்தான்‌, துணி கட்டிக்‌ கொள்ளாத எவனையுமே அமணனாகச்‌ சொல்லி 
'அ ம்‌) மணக்கட்டை' என்கிறோம்‌. 


தேரர்‌ என்றால்‌ தேராவாதிகள்‌ எனப்படும்‌ பெளத்தர்கள்‌. இந்த இரண்டு 
மதஸ்தர்களையும்தான்‌ 'அமணொடு தேரரை'என்று முதற்‌ பாட்டில்‌ 
சொல்கிறார்‌. அவர்கள்‌ வேதத்தையும்‌ யக்ஞத்தையும்‌ நிந்திப்பவர்கள்‌ என்று 
தோஷம்‌ சொல்லுகிறார்‌. அது பெரிய பாவம்‌ என்கிறார்‌. சிவபக்தி இல்லாதவர்‌ 
என்று சொல்லவில்லை. இந்தப்‌ பதிகத்தில்‌ மற்றொரு பாட்டில்‌, 


மறைவ ழக்கமி லாதமா பாவிகள்‌ 
புறித லைக்கயர்‌ பாயுடுப்‌ பார்களை 
முறிய வாதுசெ யத்திரு வுள்ளமே 
மறிய லாங்கையின்‌ மாமழு வாளனே 
ஞால நின்புக தேமிக வேண்டும்‌-தென்‌ 


ஆல வாயிலு றையுமெம்‌ மாதியே 


என்று சொல்கிறார்‌. இதில்‌ 'மறை வழக்கமில்லாத மாபாவிகள்‌'என்று 


நன்றாகவே திட்டிச்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஒழுக்கம்‌, வழக்கம்‌ என்று தமிழில்‌ 


இரண்டைச்‌ சொல்லுவார்கள்‌. ஆசாரம்‌, அனுஷ்டானம்‌ என்று 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ சொல்லுவதே தான்‌ இது. ஒழுக்கம்‌ ஆசாரம்‌; வழக்கம்‌ 
அநுஷ்டானம்‌. மறை வழக்கமென்பது வைதிக அனுஷ்டானம்‌. 
வைதிகாநுஷ்டான மில்லாதவர்கள்‌ ஜைனர்கள்‌. அது மஹா பாவம்‌ என்று 
நினைத்ததனால்தான்‌, 'மாபாவிகள்‌'என்றார்‌. 


'பறிதலைக்கையர்‌'என்று அவர்களைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. வித்யாரண்ய 
ஸ்வாமிகள்‌ என்பவர்‌ வேத பாஷ்யம்‌ செய்தவர்‌. ஸகல வித்தைகளையும்‌ 
அறிந்தவர்‌. விஜய நகர ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர்‌. அவர்‌'ஸர்வதர்சன 
ஸங்க்ரஹம்‌" என்று ஒரு புஸ்தகம்‌ எழுதியிருக்கிறார்‌. தர்சனம்‌ என்பது 
மதத்துக்கு ஒரு பெயர்‌. தர்சனம்‌ - பார்ப்பது. உள்ளதை உள்ளபடி பார்ப்பது 
மதமாகையால்‌ தர்சனம்‌ என்னும்‌ பெயர்‌ பெற்றது. அந்தப்‌ புஸ்தகத்தில்‌, 
அந்தக்‌ காலத்தில்‌ இருந்த எல்லா மதங்களைப்‌ பற்றியும்‌ எழுதியிருக்கிறார்‌. 
ஜைன மதத்தைப்‌ பற்றி எழுதியிருக்கும்‌ இடத்தில்‌, ஜைனர்கள்‌ 
'கேசோல்லுஞ்சனம்‌' பண்ணிக்‌ கொள்ளுவார்கள்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. 
உல்லுஞ்சனம்‌ என்றால்‌ பிடுங்குதல்‌ என்று அர்த்தம்‌. 'பாபம்‌ செய்வதற்குப்‌ 
பலனாகக்‌ கஷ்டத்தை அநுபவிக்க வேண்டும்‌. கஷ்டத்தை அநுபவித்தால்‌ 
பாபம்‌ போய்‌ விடும்‌.தலையிலுள்ள கேசத்தை ஒவ்வொன்றாகப்‌ 
பிடுங்குவதால்‌ கஷ்டம்‌ உண்டாகும்‌. அதனால்‌ பாபம்‌ குறையும்‌'என்பது 
ஜைனர்களுடைய அபிப்ராயம்‌. அதனால்‌, ஒவ்வொரு மயிராகப்‌ பிடுங்கிக்‌ 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ வஸ்திரம்‌ உடுத்தமாட்டார்கள்‌. "கடவஸனா" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. கடம்‌ என்றால்‌ பாய்‌. வஸனம்‌ என்றால்‌ ஆடை. 
பாயை உடுப்பார்கள்‌. இதைத்தான்‌, "பறி தலைக்கையர்‌, பாயுடுக்கையர்‌" என்று 
ஞானஸம்பந்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. அவர்கள்‌ செய்யும்‌ பாபம்‌ மறை 
வழக்கத்துக்கு பாஹ்யர்களாக (வெளியாராக) இருப்பதும்‌, வேத வேள்வியை 
நிந்தனை செய்வதும்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. 

பத்துப்‌ பாடல்களில்‌ முதல்‌ ஏழெட்டில்‌ இப்படி ஈச்வர பக்தி இல்லாதவர்கள்‌ 
என்பதை அடியோடு சொல்லாமல்‌, வேதத்தையும்‌ கர்மாநுஷ்டானத்தையும்‌ 


239 


விட்டவர்கள்‌ என்பதற்காகவே சமணர்களைக்‌ கண்டித்துவிட்டுக்‌ கடைசியில்‌ 
தான்‌ பக்தியில்லாதவர்கள்‌ என்பதற்காகக்‌ கண்டனம்‌ பண்ணுகிறார்‌. 
முதலிலெல்லாம்‌, "வைதிகத்தின்‌ வழியழுகாத ; அந்தணாளர்‌ புரியும்‌ அருமறை 
சிந்தை செய்யா அருகர்‌; வேட்டு வேள்வி செயும்‌ பொருளை ௦0 மூட்டு 
சிந்தை முருட்‌ (டு அமண்‌; அழல (து) ஓம்பும்‌ அருமறையோர்‌ திறம்‌ விழல 
(து) என்னும்‌ அருகர்‌ என்று சொல்லிவிட்டு, பிறகுதான்‌ அவர்கள்‌ 
சிவபக்தியில்லாமலிருப்பதைச்‌ சொல்லுகிறார்‌. சைவர்கள்‌ மேல்‌ பட்ட 
காற்றைக்‌ கூட அவர்கள்‌ ஒதுக்குகிறார்களாம்‌! 


நீற்று மேனியா ராயினர்‌ மேலுற்ற 

காற்றுக்‌ கொள்ளவும்‌ நில்லா அமணரை 

என்று சொல்லிவிட்டு கடைசியில்தான்‌ 

அன்று முப்புரம்‌ செற்ற அழக! நின்‌ 

துன்று பொற்கழல்‌ பேணா அமுகரை 

என்பதாக, நேராக, அவர்கள்‌ ஈசன்‌ எந்தையின்‌ இணையடியை வழிபடாததைத்‌ 
தோஷமாகச்‌ சொல்கிறார்‌. இதற்கு முந்தி வைதிக கர்மாவுக்குத்தான்‌ 
பிராதான்யம்‌ கொடுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


தேவாரத்திலும்‌ திவ்யப்‌ பிரபந்தத்திலும்‌ பிராம்மணர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ 
இடங்களிலெல்லாம்‌ அவர்கள்‌ யக்ஞ கர்மாநுஷ்டானத்தில்‌ வல்லவர்கள்‌ 
என்பதற்காகவே ரொம்பவும்‌ பாராட்டிச்‌ சொல்லியிருக்கிறது. 


கற்‌ ணு) ஆங்கு எரி ஓம்பிக்‌ கலியை வாராமே 

செற்றார்‌ வாழ்‌ தில்லை. 

என்பதாக, "வேதத்தைக்‌ கற்று, அதன்படி அக்னி வளர்த்து (எரி ஒம்பி) யாகம்‌ 
பண்ணுவதாலேயே கலி புருஷனை விரட்டுகிற பிராம்மணர்கள்‌ வசிக்கிற 
சிதம்பரம்‌" என்று சம்பந்த மூர்த்தி ஸ்வாமிகள்‌ சொல்கிறார்‌. 


ஒமாம்புலியூர்த்‌ தேவாரத்தில்‌, யக்ஞங்களைப்‌ பற்றி நிறையச்‌ சொல்கிறார்‌. 
அதில்‌ ஒரிடத்தில்‌, 


பரப்பைப்‌ படுத்‌ (து) எங்கும்‌ பசு வேட்‌ (டு) எரி ஒம்பும்‌ என்று வருகிறது. 


240 


பரப்பு என்றால்‌ யாகவேதியை முறைப்படி அமைப்பது. சயனம்‌ என்பது 
அதுதான்‌. 'பசு வேட்டு' என்றதால்‌ யக்ஞத்திலே ஜீவஹிம்ஸை தப்பில்லை 
என்கிற அபிப்ராயத்துக்குத்‌ தேவாரத்தின்‌ ஆதரவு தெரிகிறது. ஸம்பந்தர்‌ 
பிராம்மணர்‌, அதனால்‌ யாகாதிகளைக்‌ கொண்டாடிச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
என்று நினைத்தால்‌ சரியில்லை. அப்பிராம்மணரான அப்பரும்‌ ஸ்வாமியை 
வேத வேள்வி சம்பந்தப்படுத்திய ஸ்தோத்திரம்‌ செய்கிறார்‌. 


' வேதியா வேத கீதா '; ' வேதங்கள்‌ நான்கும்‌ கொண்டு விண்ணவர்‌ 


பரவி ஏத்த '; ' வேதத்தான்‌ என்பர்‌, வேள்வியுளான்‌ என்பர்‌ ';' வேத நாயகன்‌, 
வேதியர்‌ நாயகன்‌ ' என்பதெல்லாம்‌ அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ வாக்குதான்‌. 
ஸ்வாமியே வேதாத்தியயனம்‌ பண்ணுகிறார்‌ என்று அவர்‌ சொல்கிறார்‌: 


" வேதமோசதி வர்‌ கு) இல்புகுந்தார்‌ ” " வேதங்கள்‌ வேள்வி 


பயந்தார்‌ போலும்‌. " 


மேலே சொன்ன ஒமாம்புலியூரில்‌ அப்பரும்‌ தேவாரம்‌ பாடியிருக்கிறார்‌. 


அதிலே, 


ஓதி மிக அந்தணர்கள்‌ எரி மூன்‌ ற) ஓம்பும்‌ 

உயர்‌ புகழ்‌ ஆர்தரு.ம்‌ ஐமாம்புவியூர்‌.... 

ஒன்றிய சீர்‌ இருபிறப்பர்‌ முத்தீ ஓம்பும்‌ 

உயர்புகழ்‌ நான்‌ மறை ஓமாம்புலியூர்‌ 

என்றெல்லாம்‌ புகழ்ந்து, ஒமம்‌ ஹோமம்‌) நிறைந்ததே ஒமாம்‌ புலியூர்‌ என்று 
கொண்டாடுகிறார்‌. எரி மூன்று, முத்தீ என்பவை கார்ஹபத்தியம்‌, 
ஆஹவநீயம்‌, தக்ஷிணாக்னி என்பதாகப்‌ பிராம்மணன்‌ வளர்க்க வேண்டிய 
மூன்று அக்னி குண்டங்களைச்‌ சொல்வது. இத்தனை நுணுக்கமாக அப்பர்‌ 
ஸ்வாமிகள்‌ பிராம்மண ஆசாரங்களைத்‌ தெரிந்து கொண்டிருக்கிறார்‌. 


திவ்யப்‌ பிரபந்தத்திலும்‌ அநேக இடங்களில்‌ ஒரு பெருமாள்‌ சேஷத்திரத்தை 
வர்ணிப்பதானால்‌, யக்ஞத்தில்‌ எழும்புகிற ஹோமப்‌ புகையே மேகங்கள்‌ 
மாதிரி ஆகாசம்‌ முழுதையும்‌ அடைத்துக்‌ கொண்டிருக்கிற ஊர்‌ என்று அதை 


241 


வர்ணித்திருக்கும்‌. இங்கேயும்‌ ஜாதி வித்யாஸம்‌, ஜாதி த்வேஷங்கள்‌ 
இல்லாமல்‌, அப்ராம்மணர்களான ஆழ்வார்களும்‌ வேதங்களின்‌ பெருமையைப்‌ 
பாடியிருக்கிறார்கள்‌. பிராம்மணரில்லாதவரான  திருமங்கையாழ்வார்தான்‌ 
பெருமாளையே, 


சந்தோகன்‌, பெளழியன்‌, ஐந்தழலோம்பு 

மதத்திரீயன்‌, சாமவேதி! 

என்று வேத சாகைகளைச்‌ சொல்லி அவற்றால்‌ துதிக்கிறார்‌. அப்பர்‌ 
'முக்தியைச்‌ சொன்னார்‌ என்றால்‌, இவர்‌ இன்னும்‌ சக்ஷமமாக வைதிக 
ஆசரணைகளைத்‌ தெரிந்து கொண்டு, பிராம்மணர்களிலேயே ரொம்பவும்‌ 
விஷயம்‌ தெரிந்தவர்கள்‌ அந்த மூன்றோடு ஸப்யம்‌, ஆவஸத்யம்‌ என்ற வேறு 
இரண்டு அக்னிகளைச்‌ சேர்த்துப்‌ பஞ்சாக்னி வளர்ப்பதை 'ஐந்தழல்‌ ஒம்புவது' 


என்கிறார்‌. ஒமாம்புலியூரைத்‌ தேவாரத்தில்‌ சொன்ன மாதிரியே திருநாங்கூர்‌, 


திருநறையூர்‌ முதலான சேஷேத்திரங்களை இவர்‌ வேத விதி வழுவாத 
பிராம்மணர்களின்‌ ஊர்‌ என்பதற்காகவே திரும்பத்திரும்பப்‌ போற்றிப்‌ 
பாடியிருக்கிறார்‌. 


தமிழில்‌ தொல்காப்பியம்‌ என்று மிகப்‌ பழைய இலக்கண நூல்‌ 
இருக்கிறதல்லவா? அது அகஸ்திய சிஷ்யர்கள்‌ பன்னிரண்டு பேர்களுல்‌ 
ஒருவரான திருணதூமாக்கினியால்‌ செய்யப்பட்டது. அந்தப்‌ புஸ்தகத்துக்கு 
பனம்பாரனார்‌ செய்துள்ள சிறப்புப்‌ பாயிரத்தில்‌, 'அரங்கரை நாவின்‌ நான்மறை 
முற்றிய அதங்கோட்டு ஆசான்‌' என்று வருகிறது. இதற்கு நச்சினார்க்கினியர்‌ 
உரை எழுதும்‌ போது, 'இங்கே ரிக்‌-யஜுஸ்‌-ஸாம- அதர்வ வேதங்களை 
நான்மறை என்று சொல்லவில்லை. அல்பாயுஸும்‌, அநேக வியாதிகளும்‌, 
ஸ்வல்பமே அறிவும்‌ கொண்ட கலிகால ஜனங்களான 'சின்னாட்‌ பல்பிணிச்‌ 
சிற்றறிவின'ரின்‌ ஸெளகரியத்தை முன்னிட்டு, மஹா ஸமுத்ரமாயிருந்த 
வேதங்களை வியாஸர்‌ நாலாகப்‌ பிரிப்பதற்கும்‌ முற்பட்ட காலத்தில்‌ 
தொல்காப்பியம்‌ உண்டாயிற்று. ஆகையால்‌, இங்கே நான்மறை என்பவை 
தைத்தரியம்‌, பெளடிகம்‌, தலவகாரம்‌, ஸாமம்‌ என்ற ஆதிகால வேத 
பாகங்களே என்று எழுதியிருக்கிறார்‌. திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌, 'பெளழியா 
சந்தோகா'என்று வருகிறது. அதில்‌ 'சந்தோகம்‌' என்பது ஸாமவேதம்‌. 


242 


'பெளழியம்‌'என்பதே மேலே சொன்ன 'பெளடிகம்‌'. ரிக்வேத சாகைகளில்‌ 
ஒன்றைச்‌ சேர்ந்த 'கெளஷீதகீ ப்ராஹ்மணம்‌'என்ற 'பெளஷ்யம்‌'தான்‌ 
பெளழியம்‌ என்றும்‌, பெளடிகம்‌ என்றும்‌ ஆகியிருக்கிறது. தலவகாரம்‌, 
தைத்ரீயம்‌, பெளழியம்‌ என்பவை முறையே ஸாமவேதம்‌, க்ருஷ்ண 
யஜுர்வேதம்‌, ரிக்‌ வேதம்‌ ஆகியவற்றைச்‌ சேர்ந்த வேத சாகைகளின்‌ 
பெயர்கள்‌. ஸாமம்‌ மட்டுமே முழுவேதத்தின்‌ பெயர்‌. 


மலையாளத்தில்‌ உள்ள நம்பூத்ரிப்‌ பிராம்மணர்கள்‌ யாவரும்‌ வேதாத்தியயனம்‌ 
செய்வார்கள்‌. லெளகிகப்‌ பிரவிருத்தி உள்ளவர்கள்கூட இளமையில்‌ 
வேதாத்தியயனம்‌ பண்ணினவர்களாகத்தான்‌ இளமையில்‌ வேதாத்தியயனம்‌ 
பண்ணினவர்களாக இருப்பார்கள்‌. ஈ.எம்‌. எஸ்‌. நம்பூத்ரிப்பாடு என்று முதன்‌ 
மந்திரியாக இருந்த கம்யூனிஸ்டு தலைவர்கூட, பால்யத்தில்‌ அத்யயனம்‌ 
பண்ணியவர்தான்‌. சமீப காலம்‌ வரை அங்கே பிரம்மச்சாரிகள்‌ கெளபீனம்‌, 
கிருஷ்ணாஜினம்‌ மான்தோல்‌) தண்டம்‌, ஸமிதாதானம்‌ முதலியவைகளை 
விடாமல்‌ கைக்கொண்டு இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, இப்பொழுது அவர்கள்கூட 
மாறிக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. எந்த ஜாதியினர்‌ அதிக சிஷ்டர்களாக 
இருக்கிறார்களோ அவர்கள்‌ தவறினால்‌ தான்‌ மிகவும்‌ கீழே 
போய்விடுகிறார்கள்‌. நம்பூதிரிகளில்‌ ரிக்வேதத்தினர்கள்‌ அதிகம்‌. 
அவர்களுடைய சுவடி ஒன்றில்‌ ரிக்வேதத்திற்கு 'பெளழியம்‌' என்றே பேர்‌ 


எழுதியிருக்கிறது. அதனால்‌ பெளழியம்‌ என்பது ரிக்வேதத்தின்‌ பெயர்‌ என்று 


தீர்மானமாகத்‌ தெரிய வந்தது. அதுதான்‌ தொல்காப்பிய உரைகாரர்‌ சொன்ன 
பெளடிகம்‌. 


சங்கர பகவத்‌ பாதாள்‌ அவதாரம்‌ பண்ணின இந்த நம்பூத்ரி வம்சத்தில்‌ 
இன்றைக்கும்‌ வைதிக சிரத்தை அடியோடு போய்விடாத பெருமை 
இருக்கிறது. பல தப்பான மதங்கள்‌ தலைவிரித்தாடிய சமயத்தில்‌ வேத 
தர்மத்தை மீண்டும்‌ ஸ்தாபிப்பதற்காகவே அவதாரம்‌ செய்ய நினைத்த 
பரமேச்வரன்‌, இருப்பதற்குள்‌ எங்கே வேத அத்யயனமும்‌ அநுஷ்டானமும்‌ 
நிறைய இருக்கிறது என்று தேடிப்பார்த்தே, கேரளத்தில்‌ காலடியில்‌ ஒரு 
நம்பூத்ரி குடும்பத்தில்‌ அவதாரம்‌ பண்ணினார்‌ என்று சொல்லியிருக்கிறது. 
அவர்‌ காலத்தில்‌ மலையாள மொழியே தோன்றியிருக்கவில்லை. தமிழ்‌ 


243 


மொழி தான்‌ அங்கும்‌ இருந்தது. ஸுந்தர மூர்த்தி ஸ்வாமிகளின்‌ அத்யந்த 
ஸகாவான சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ காலத்தில்கூட மலையாளம்‌, தமிழ்‌ 
பாஷை பேசின சீமையாகத்தான்‌ இருந்திருக்கிறது. அவர்‌ தமிழில்தான்‌ 
"திருக்கைலாய ஞான உலா" பாடியிருக்கிறார்‌. அவர்‌ 


மலையாளத்திலுள்ள திருவஞ்சைக்களத்திலிருந்துகொண்டு ராஜ்ய பரிபாலனம்‌ 
பண்ணினவர்‌. திவ்யப்பிரபந்தத்தில்‌ "பெருமாள்‌ திருமொழி" என்ற பெயரிலுள்ள 
பாசுரங்களைச்‌ செய்த குலசேகர ஆழ்வாரும்‌ திருவனந்தபுரத்திலிருந்து 
கொண்டு ஆட்சி செய்தவர்தான்‌. அப்போதும்‌ தமிழ்தான்‌ அங்கே 
இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம்‌ முந்தி, இரண்டாயிரம்‌ வருஷத்தக்கு முந்தி, 
ஈச்வரனே சங்கரராக அவதாரம்‌ செய்த போது கேரளம்‌ தமிழ்‌ 
தேசமாகவேதான்‌ இருந்திருக்கிறது. பாரத நாட்டிலேயே இந்தத்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ 
பகுதியில்தான்‌ வேதம்‌ ரொம்பவும்‌ ஜீவனோடு இருந்தது என்பதால்தான்‌ அவர்‌ 
அங்கே அவதரித்தார்‌ என்பதிலிருந்து தமிழ்‌ தேசத்துக்கு வேதத்தில்‌ 
இருந்துள்ள விசேஷமான பற்றுதல்‌ தெரிகிறது. 


இன்றைக்கு கேரளாவில்‌ ஜாஸ்தி வேதாத்யயனம்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌, 


ஆதியில்‌ அது தமிழ்‌ நாடாக இருந்ததுதான்‌. அதே மாதிரி, ஸமீபத்தில்‌ தமிழ்‌ 
நாட்டைவிட ஆந்திராவில்‌ வேதாத்யயனம்‌ அதிகம்‌ இருந்தாலும்கூட, 
ஆதியில்‌ ஆந்திரர்களுக்கும்‌ சோழர்களுக்கும்‌ கல்யாண சம்பந்தம்‌ 
ஏற்பட்டபோது, அந்தத்‌ தெலுங்கு ராஜாக்கள்‌ தமிழ்‌ நாட்டிலிருந்தே ஏராளமான 
வேத வித்துக்களை அழைத்துக்‌ கொண்டு போய்த்தான்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 


வைதிக்ரீயை விருத்தி பண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அதாவது, ஏதோ 
துர்பாக்கியவசமாகத்தான்‌ இப்போது மற்ற திராவிட மாகாணங்களைவிடத்‌ 
தமிழ்நாட்டிலேயே வைதிக த்வேஷம்‌ தலை தூக்கியிருந்தாலும்‌, பூர்வத்தில்‌ 
அந்தச்‌ சீமைகளுக்கும்‌ வேத வித்யை இங்கிருந்துதான்‌ போயிருக்கிறது. 
ஆந்திராவில்‌ 'த்ராவிடலு'என்று பேர்‌ போட்டுக்‌ கொள்கிற பிராம்மணர்கள்‌, 
ஆதியில்‌ தமிழ்நாட்டிலிருந்து போன குடியினர்கள்தான்‌. 


தமிழ்நாட்டில்‌ ஆதிகாலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிற மதம்‌ உள்பட , 
சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌ முதலிய ஷண்மதங்கள்‌; ஸாங்கியம்‌, யோகம்‌, 


244 


நியாயம்‌, வைசேஷிகம்‌ முதலிய ஸித்தாந்தங்கள்‌;மந்திர தந்திர ஆகமங்கள்‌ 
எல்லாமே வேதத்தை ஆதாரமாகக்‌ கொண்டவைதான்‌;வேதப்‌ 
பிராமாண்யத்தை ஒப்புக்‌ கொள்கிறவைதான்‌. நவீன ஆராய்ச்சிக்காரர்கள்‌ 
வேதம்‌ வடக்கிலிருந்து வந்ததாகவும்‌, தென்னாட்டில்‌ வேறு மதமும்‌ வேறு 
முதல்‌ நூல்களும்‌ இருந்தததாகவும்‌ சொல்லி, அவர்கள்‌ ஆரியர்கள்‌, இவர்கள்‌ 
திராவிடர்கள்‌ என்று பெயர்‌ கட்டிவிட்டுச்‌ சண்டையைக்‌ 
கிளப்பிவிட்டிருப்பதற்கெல்லாம்‌ உண்மையாக ஸம்ஸ்கிருத சாஸ்திரங்‌ 
களையும்‌, தமிழின்‌ பழ நூல்களையும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌ 
ஆதாரமேயில்லை. சாஸ்திரங்களை மூடநம்பிக்கையுடன்‌ ஏற்றுக்கொண்டு 
ஏமாந்து போகக்கூடாது என்று இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள்‌ 
சொல்கிறார்கள்‌. 


கடைசியில்‌, இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன என்றால்‌, இவர்கள்‌ 
தாங்களே பகுத்தறிவோடு, ஸயன்டி..பிக்காகச்‌ சொல்கிறோம்‌ என்று அடித்துச்‌ 
சொல்லிவிட்டதால்‌, அநேக ஜனங்கள்‌ இவர்கள்‌ சொல்வதையே ஆராய்ச்சி 
பண்ணாமல்‌, இதுதான்‌ சரி'என்று வெறும்‌ நம்பிக்கையின்‌ மேலேயே 
ஏற்றுக்கொண்டு நிஜமென நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. வேத 
சாஸ்திரங்களில்‌ நம்பிக்கையின்‌ மீதே அனுஸரிக்க வேண்டிய விஷயங்கள்‌ 
இருக்கத்தான்‌ 

செய்கின்றன. அவற்றை அறிவால்‌ ஆராயக்‌ கூடாதுதான்‌. ஆனால்‌ அவற்றில்‌ 
நன்றாக பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்க்கிற பகுதிகளும்‌ உண்டு. அதோடு 
சேர்த்துச்‌ சேர்த்து நம்‌ தாய்‌ பாஷைகளில்‌ உள்ள ஆதி நூல்களையும்‌ அலசி 
அலசிப்‌ பார்த்தாலோ, இந்த ஆராய்ச்சிக்காரர்கள்‌ சொல்கிற 8௦6 theory (ஆரிய 


திராவிட இன பேதக்‌ கொள்கை) , தமிழ்‌ மதம்‌ வேறே என்பதெல்லாம்‌ இருந்த 


இடம்‌ தெரியாமல்‌ அடிபட்டுப்‌ போய்விடுகிறது. இப்படியெல்லாம்‌ நம்‌ 
தேசத்தில்‌, நல்லதற்கில்லாமல்‌ அநேக தப்பபிப்ராயங்கள்‌, த்வேஷம்‌, 
சாஸ்திரத்தில்‌ அவநம்பிக்கை ஆகியன ஏற்பட்டுவிட்டதே என்று வருத்தமாக 
இருக்கிறது. இதெல்லாம்‌ போய்‌ இங்கே ஸமஸ்த லோகங்களுக்கும்‌ 
ஸமஸ்தப்‌ பிராணிகளுக்கும்‌ க்ேமத்தைத்‌ தரக்கூடியதான வேத மரபு 


மறுபடி நன்றாக தழைக்கவேண்டும்‌. இதுதான்‌ நாம்‌ பரமேச்வரனிடம்‌ 
எப்போதும்‌ செய்துகொள்ள வேண்டிய பிரார்த்தனை. 


இப்போதே அநேத வேதசாகைகள்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்விட்டன. 


மற்றவையும்‌ அழியும்படி விடவே கூடாது. இதைவிடப்‌ பெரிய ட்யூட்டி, 


கடமை எதுவும்‌ நமக்கில்லை. நமக்கிருக்கிற புத்தி பலம்‌, திரவிய பலம்‌, 
கூட்டுறவு சக்தி எல்லாவற்றையும்‌ ஒன்று சேர்த்து நாம்‌ பண்ணவேண்டிய 
காரியம்‌, தற்போது எங்கெங்கேயோ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ உயிரை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ வேத சாகைகள்‌ எல்லாம்‌ அழிந்து போய்விடாதபடி, 
அவைகளுக்கு ஆக்ஸிஜன்‌ கொடுத்து உயிரூட்டுவதுதான்‌. 


2.32 பிராம்மணரல்லாதார்‌ விஷயம்‌ 
பிராம்மணன்‌ தவிர மற்றவர்கள்‌ பரிசுத்தியாக வேண்டாமா?அவர்களுக்கு 
இந்தக்‌ கர்மாநுஷ்டானம்‌ அத்யயனம்‌, இவை இல்லையே என்றால்‌, 
அவரவருக்கும்‌ அவரவர்‌ செய்கின்ற தொழிலே சித்தசுத்தியைத்‌ தருகிறது. 
எந்த ஜாதியானாலும்‌, தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை (தொழிலை, ச்‌ செய்து 
அதை ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணினால்‌ ஸித்தி அடைந்து விடுகிறார்கள்‌. இந்த 
விஷயத்தை பகவான்‌ கீதையில்‌ (.46) தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


ஸ்வகர்மணா தம்‌ அப்யர்ச்ய ஸித்திம்‌ விந்ததி மானவ: 


யுத்தம்‌ செய்வது, காவல்‌ காப்பது முதலான தொழில்‌ ஒருத்தனுக்கு 
ஏற்பட்டிருக்கிறது. இன்னொருவன்‌ வியாபாரம்‌ செய்கிறான்‌, பசுவை 
ரக்ஷிக்கிறான்‌. வேறொருவன்‌ இந்த நாளில்‌ தொழிலாளர்கள்‌ என்று சொல்கிற 
labour force ஆக இருக்கிறான்‌. பிராம்மணன்‌ சமூகத்துக்காகச்‌ செய்ய 
வேண்டிய தொழில்‌ என்ன? இந்த லோக ரீதியில்‌ மற்றவர்கள்‌ தொழில்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ நம்முடைய பரமாத்மாவின்‌ அநுக்ரஹந்தானே 
எல்லாவற்றுக்கும்‌ முக்யமாக வேண்டியிருக்கிறது? அதை ஸகல 
ஜாதியாருக்கும்‌ ஸம்பாதித்துக்‌ கொடுப்பதற்கான காரியங்களே 
பிராம்மணனுக்கு ஏற்பட்டவை. பரமாத்மாவோடுகூட, முன்னமே சொன்னபடி 
அவரது அதிகாரிகளைப்‌ போல இருக்கிற தேவர்களை ஸகல ஜீவ 


246 


ஜந்துக்களிடமும்‌ பரா உள்ளவர்களாகப்‌ பண்ணவேண்டியதும்‌ பிராம்மணின்‌ 
தொழிலைச்‌ சேர்ந்தது. அவன்‌ அத்யயனம்‌ பண்ணும்‌ மந்திரங்கள்‌, அவன்‌ 
புரிகிற கர்மாநுஷ்டானங்கள்‌ எல்லாமே ஸகல ஜாதியாரின்‌ க்ஷேமத்தை 
உத்தேசித்தவைதான்‌. இந்த லோகத்தின்‌ லெவலை மீறிய சக்திகளோடு 
இவனுக்குக்‌ காரியம்‌ இருப்பதால்‌, இவன்‌ மற்றவர்களைவிட அதிக 
நியமங்கள்‌, விரதங்களோடு இருந்து மந்திர சக்தியை ஸம்பாதித்துக்‌ கொள்ள 
வேண்டியிருக்கிறது. மற்றவர்களுக்கு இவ்வளவு வேண்டாம்‌. 
அவர்களுக்காகவும்‌ சேர்த்து இவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து 
கொண்டால்‌ இவனுக்கு மட்டும்‌ ஸ்பெஷலாக வைத்திருக்கிறது என்ற 
தப்பபிப்ராயம்‌ உண்டாகாது. இந்தக்‌ காரியம்‌ தவிர, லோகரீதியிலேயே 
இவன்தான்‌ எல்லா வித்யைகளையும்‌, சாஸ்திரங்களையும்‌, மற்ற எல்லார்‌ 
செய்கிற தொழில்‌ முறைகளையும்‌ நன்றாகப்‌ படித்து, அவரவர்க்கும்‌ உரிய 
தொழிலை அவரவர்களுக்குச்‌ சொல்லி கொடுக்க வேண்டும்‌. 7௦0 (கற்றுக்‌ 
கொடுப்பதே) இவன்‌ தொழில்‌. மற்ற தொழில்களை இவனே செய்யாமல்‌, 
அவற்றைப்‌ பற்றிய நூல்களைப்‌ பயில மட்டும்‌ செய்து, அததற்கு 
உரியவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுப்பதோடு நிற்கவேண்டும்‌. மற்றவர்களின்‌ 


சரீரத்தைக்‌ காப்பாற்றுகிற காவல்‌ காரியம்‌, வியாபாரம்‌, உடலுழைப்பு 


முதலியவற்றைவிட, அவர்களுடைய தொழில்‌ முறை, வாழ்க்கை நெறி 
இவற்றையே காப்பாற்றிக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌, அவர்களுடைய மனஸையும்‌, 
அறிவையும்‌ ரக்ஷித்துக்‌ கொடுப்பதான இந்தத்‌ தொழில்‌ ரொம்பவும்‌ பொறுப்பு 
வாய்ந்த்தாக இருக்கிறது. இந்தப்‌ பொறுப்பை ஆற்றுகிறவன்‌ நல்ல சித்த 
பரிபக்குவம்‌ வாய்ந்தவனாக இருந்தாலன்றி இவன்‌ செய்கிற காரியம்‌ பலன்‌ 
தராது. மனஸிலும்‌, அறிவிலும்‌ இவன்‌ உயர்ந்த தூய்மையை 
அடைந்திருந்தால்தான்‌ இவன்‌ பிறரை அவற்றில்‌ உயர்த்திவிட முடியும்‌. அதே 
சமயத்தில்‌, இவனுக்குத்தான்‌ மற்றவர்களுக்கு இல்லாத பிரதிபந்தகம்‌ 
(handicap) ஒன்றும்‌ இருக்கிறது. புத்தியால்‌ காரியம்‌ செய்கிறோம்‌ என்பதால்‌ 
இவன்‌ மற்றவர்களைவிடத்‌ தனக்கு உயர்வு இருப்பதாக நினைத்து விட்டால்‌, 
அது பெரிய பிரதிபந்தமாகிவிடும்‌. இம்மாதிரிக்‌ காரணங்களால்‌, இவனைத்தான்‌ 
ரொம்பவும்‌ பரிசுத்தமாகிவிடும்‌. நிரம்பவும்‌ அஹம்பாவம்‌ உண்டாக்கக்கூடிய 
ஹேதுக்கள்‌ இருந்தும்‌, இவனைக்‌ கொஞ்சங்கூட அஹம்பாவமே 
247 


இல்லாதவனாகப்‌ பண்ண வேண்டியிருக்கிறது. அதனால்தான்‌, இவனை 
நாற்பது ஸம்ஸ்காரங்களால்‌ நன்றாக வறுத்தெடுத்து சக்கையாகப்‌ பிழிந்து 
சுத்தமாக வேண்டும்‌ என்று வைத்திருப்பது. 


மந்திரங்கள்‌ பலிதம்‌ ஆகவேண்டுமானால்‌ கடும்‌ நியமங்களை 
அநுஷ்டித்தால்தான்‌ முடியும்‌. தேள்கடி மந்திரம்‌ மாதிரி ஒன்றை ஜபித்து 
விஷத்தை இறக்குகிறவர்களை இன்றைக்கும்‌ பார்க்கிறோம்‌. அவர்களைக்‌ 
கேட்டால்‌ நியமம்‌ தப்பினால்‌ தங்களுடைய ஜபம்‌ பலிக்கிறதில்லை 
என்கிறார்கள்‌. இன்ன வேளையில்தான்‌ ஜபம்‌ பண்ணலாம்‌, இன்ன 
வேளையில்‌ கூடாது, வாரத்தில்‌ இந்த நாளில்‌ கூடாது, தூபம்‌ காட்ட 
வேண்டும்‌, பலி போட வேண்டும்‌ என்று ஒவ்வொரு மந்திரத்துக்கும்‌ 
ஒவ்வொரு விதி இருக்கிறது. விதி தப்பினால்‌ பலனில்லாமல்‌ 
போய்விடுகிறது என்கிறார்கள்‌. கிரஹண காலத்தில்‌ ஜபித்தால்‌ நல்ல வீர்யம்‌ 
ஸித்திக்கிறது என்கிறார்கள்‌. இவ்விதமாக மந்திரம்‌ பலன்‌ தருவதற்கும்‌, ஒரு 
வேத வித்து ஆத்மசுத்தி பெறுவதற்கும்‌ ஆதாரமான விஷயங்கள்‌ 
அத்தனையும்‌ ஒரு சாகைக்குள்‌ வந்து விடும்படியாக வைத்திருக்கிறது. 


2.33 சாகைகளின்‌ பிரிவினையும்‌ வழக்கில்‌ உள்ளவையும்‌ 


ஆதிகாலத்திலிருந்தவர்கள்‌ மஹாசக்தர்களாக, நிரம்ப யோக சக்தியும்‌ 
புத்திவன்மையும்‌ உடையவர்களாக இருந்ததால்‌ ஒவ்வொருவரும்‌ ஏகப்பட்ட 
வேத சாகைகளை அப்பியாஸம்‌ பண்ணி வந்தார்கள்‌. அநேகம்‌ 
மஹிரிஷிகளுக்கு தாமாகவே வேத மந்திரங்கள்‌ ஸ்புரித்ததும்‌ உண்டு. 
குருவிடமிருந்து அஸாதரணமாக மேத சக்தியினால்‌ அபரிதமான வேத 
சாகைகளை கற்றுக்கொண்டார்கள்‌. அதற்கப்புறம்‌ இவர்களுக்காகவே வேத 
மந்திரங்கள்‌ ஸ்புரித்ததும்‌ உண்டு. குருவிடமிருந்து கற்றதற்கு மேலாகப்‌ புதுப்‌ 
புது வித்யைகளைப்‌ பிரகாசப்படுத்தினார்கள்‌. வேதம்‌ முழுக்க ஸமுத்ரம்‌ 
என்றால்‌, அதைப்‌ பூரணமாக அறிந்த யாரும்‌ இருக்கவில்லைதான்‌. ஆனாலும்‌, 
இப்படி அந்த ஸமுத்ரத்தில்‌ நிறைய பாகங்களைப்‌ பற்றித்‌ தெரிந்தவர்களாக 
ஆதிகாலத்தில்‌ இருந்தார்கள்‌. 


பிற்காலங்களில்‌ மநுஷ்யர்களின்‌ தெய்விகமான யோக சக்திகள்‌ 
குறைந்துகொண்டே வந்து, கலி ஆரம்பத்தில்‌ ரொம்ப க்ஷீணமடைந்து விட்டது. 


ஜனங்களின்‌ ஆயுஸ்‌, ஆரோக்யம்‌, புத்திபலம்‌ எல்லாமே ரொம்ப 
குறையலாயிற்று. புராணங்களில்‌ இப்படிச்‌ சொல்லியிருப்பதைத்தான்‌, மேலே 
சொன்ன நச்சினார்க்கினியர்‌ உரையிலும்‌, 'சின்னாட்‌ பல்பிணிச்‌ 
சிற்றறிவினோர்‌'என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம்‌ பரமாத்மாவின்‌ 
லீலைதான்‌. ஏன்‌ இப்படிகுறைய வேண்டும்‌ என்றால்‌ சொல்லத்‌ 
தெரியவில்லை. "வேதங்களை நிரம்பக்‌ கற்று யக்ஞாதிகளும்‌ முடிவிலே 
ஆத்ம விசாரமும்‌ பண்ணிக்‌ கொண்டு வந்தவர்கள்‌, தலைமுறை 
தலைமுறையாக நன்றாக விருத்தியாகிக்‌ கொண்டுதானே வரவேண்டும்‌? 
அப்படியில்லாமல்‌ நூதன நூதனமாக, விசித்ரமாக விளையாடிக்கொண்டு இந்த 
லோக நாடகத்தை நடத்துவதால்‌ இப்படியிருக்கிறது என்றுதான்‌ 
சொல்லவேண்டியிருக்கிறது. ஆகக்கூடி evolution, evolution என்று (உயிரினம்‌ 
மேலே மேலே அபிவிருத்தியாகிற கிராமத்திலேயே ஸ்ருஷ்டி 
போய்க்கொண்டிருக்கிறது என்று) டார்வின்‌ முதலானவர்கள்‌ சொன்னாலும்‌, 
ஆத்மிகமாகவும்‌, புத்திப்‌ பிரகாசம்‌, நல்ல குணம்‌, யோகசக்தி முதலியவற்றை 
வைத்தும்‌ பார்க்கிற போது வபா -கு நேர்மாறாக, கீழே கீழே டிக்ரி 
போவதாகத்தான்‌ இருந்திருக்கிறது. இதிலே ஒரு 46௦20 pit (அப்படியே 
குளிர்ந்து, உறைந்து போய்விடுகிற நிலை) மாதிரி கலியுக ஆரம்பம்‌ வந்தது. 


கிருதயுகத்திலிருந்து மநுஷ்யர்களின்‌ சக்தி குறைந்து கொண்டே 


வந்திருக்கிறது. அந்த யுகத்தில்‌ அஸ்தி (எலும்பு இருக்கும்வரை ஒருத்தருக்கு 
ஆயுஸ்‌ இருக்கும்‌. ரத்தம்‌, மாம்ஸம்‌ எல்லாம்‌ வற்றிப்‌ போய்விட்டாலும்கூட, 


எலும்புக்‌ கூடு உளுத்து விழுகிற வரையில்‌ உயிரோடு இருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு நிரம்பவும்‌ தியான சக்தி உண்டு. அவர்களை 'அஸ்தி கத 
ப்ராணர்கள்‌'என்று சொல்லியிருக்கிறது. த்ரேதாயுகக்காரர்கள்‌ 'மாம்ஸ கத 


ப்ராணர்‌'கள்‌. அதாவது ரத்தம்‌ சுண்டி விட்டால்கூட மாமிஸம்‌ அழுகுகிறவரை 

உயிரோடு இருப்பார்கள்‌. இவர்களுக்கு யக்ஞாதி கர்மாக்களைப்‌ பண்ணும்‌ 

சக்தி விசேஷமாக உண்டு. த்வாபரயுக ஜனங்களுக்கு 'ருதிர கத ப்ராணர்‌'என்று 

பெயர்‌. 'ருதிரம்‌' என்றால்‌ ரத்தம்‌. தமிழில்‌ உதிரம்‌ என்றாகியிருப்பது இதுதான்‌. 
249 


இவர்கள்‌ ரத்தம்‌ வற்றுகிறவரை ஜீவனோடு இருப்பார்கள்‌. பூஜை 
பண்ணுவதில்‌ இவர்களுக்கு சக்தி அதிகம்‌. அப்புறம்‌, இப்போது கலியுகத்தில்‌ 
இருக்கிற நாம்‌ 'அன்ன கத ப்ராணர்‌'கள்‌. சோறு உள்ளவரைதான்‌ நமக்கு உயிர்‌ 
உடம்பில்‌ தரித்திருக்கும்‌. நமக்கு த்யான சக்தி, கர்மாநுஷ்டான சக்தி, பூஜை 
பண்ணும்‌ சக்தி எதுவும்‌ இல்லை. "கிருஷ்ணா, ராமா" என்று நாமாவைச்‌ 
சொல்கிற சக்திதான்‌ இருக்கிறது. நாமாவே காப்பாற்றிவிடும்‌ என்பது 
வாஸ்தவந்தான்‌. ஆனாலும்‌ அதற்காக பிரம்ம ஸ்ருஷ்டியிலிருந்து 
வந்திருக்கிற வேதங்களை அழிந்து போகும்படிப்‌ பண்ணலாமா?அது பெரிய 
நஷ்டமல்லவா? அந்த நஷ்டத்துக்கு ஹேது கிருஷ்ண பகவானின்‌ 
தேஹோத்ஸர்ஜத்தோடு (தேக வியோகத்தோடு) பெரிதாக ஆரம்பித்தது. 
கிருஷ்ண பரமாத்ம சரீரத்தை பரித்யாகம்‌ பண்ணிவிட்டு, லோகத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்டவுடன்‌ ஒரு பெரிய இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டுவிட்டது. 
கிருஷ்ண பரமாத்மா பேரிலும்‌ இருட்டு (கிருஷ்ண-கருப்பு) ;அவர்‌ பிறந்ததும்‌ 
இருட்டு;காராக்ருஹ்திலே நட்ட நடுநிசியிலே அவர்‌ பிறந்தார்‌. ஆனால்‌ 
அவரே லோகத்துக்கெல்லாம்‌ ஞான ஜோதியாக இருந்தார்‌ அவர்‌ மறைந்ததும்‌ 
ஞானத்துக்குப்‌ பெரிய ஹானி உண்டாகி பெரிய இருள்‌ சூழ்ந்துவிட்டது. 
கெட்ட சக்திகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கப்பட்ட கலிபுருஷனுக்கு அதிகாரம்‌ 
ஏற்பட்டுவிட்டது. இதெல்லாம்‌ எதற்காகவோ பரமாத்மாவே விளையாடிப்‌ 
பார்த்துக்‌ கொள்கிற லீலைதான்‌. 


ஒரே ஜோதியாக வந்தார்‌; அப்புறம்‌ ஒரே இருட்டூ வந்து விடுமோ என்று 
பயப்படும்படியான நிலையை உண்டு பண்ணினார்‌. இதற்கப்புறம்‌ ஒரு 
கருணை உண்டாகி, "லோகம்‌ இப்படி ஒரேடியாக வீணாகி விடவேண்டும்‌; 
கலிக்குக்‌ கொஞ்சம்‌ மாற்று மருந்து - கலியின்‌ விஷத்தை முறிக்கிற மருந்து 
- கொடுத்து ரட்சிக்கலாம்‌"என்று நினைத்தார்‌. வேதந்தான்‌ அந்த மருந்து. கலி 
புருஷன்‌ அதைக்‌ கபளீகரம்‌ பண்ணிவிடாமல்‌ காப்பாற்றிவிட்டால்‌ போதும்‌, 
லோகம்‌ வழிகாட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ என்று பரம கருணையோடு 


எண்ணினார்‌. பழைய மாதிரி வேதம்‌ ஜோதியாகப்‌ பிரகாசிப்பது கலியில்‌ 
சாத்தியமில்லை. கலிபுருஷனுக்கு அதிகாரம்‌ கொடுத்தபின்‌ அப்படிப்‌ 
பண்ணுவதற்கில்லை. ஆனாலும்‌, அது குறைந்த அளவுக்காவது எவ்வளவு 


250 


பிரகாசிக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கும்படிப்‌ பண்ணவேண்டும்‌ என்று 
நினைத்தார்‌. தம்முடைய அம்சாவதாரமான வேத வியாஸ மஹரிஷி 
மூலமாக இந்தப்‌ பெரிய உபகாரத்தைச்‌ செய்தார்‌. 


அப்போது வேத வியாஸருக்கு அந்தப்‌ பேர்‌ இருக்கவில்லை. அவருடைய 
(இயற்‌) பெயரும்‌ கிருஷ்ணர்‌ என்பதுதான்‌. தீவில்‌ (த்விபத்தில்‌) 
பிறந்தவராதலால்‌ த்வைபாயனர்‌ என்பார்கள்‌. கிருஷ்ண த்வைபாயனர்‌, 
பாதராயணர்‌ என்ற பேர்கள்‌ அவருக்கு இருந்தன. 'பதரி'என்னும்‌ இலந்தை 
மரத்தடியில்‌ தபஸ்‌ பண்ணியதால்‌ பாதராயணர்‌ என்றும்‌ அவரைச்‌ 
சொல்வார்கள்‌. 


பல மஹரிஷிகளின்‌ மூலமாக லோகத்துக்கு வந்திருந்த 1180 வேத 
சாகைகளும்‌ கிருஷ்ண த்வைபாயனருக்குத்‌ தெரியும்‌. அக்காலத்தில்‌ 
அதெல்லாம்‌ கலந்து ஒரே பிரவாஹமாகத்தான்‌ இருந்தது. அதில்‌ நிறைய 
கிரஹிக்கும்‌ சக்தி பூர்விகர்களுக்கு இருந்தது. அவதார புருஷரானதால்‌ 
த்வாபரக்‌ கடைசியில்‌ பிறந்த போதிலும்‌ கிருஷ்ண த்வைபாயனருக்கே 
அத்தனையையும்‌ க்ரஹிக்கும்‌ சக்தி குறைந்த நமக்காக அவர்‌ அவற்றை நாலு 
வேதங்களாகவும்‌, அதில்‌ ஒவ்வொன்றிலும்‌ இன்னின்ன சாகை என்றும்‌ 
பிரித்தார்‌. ஒரு &ஃ௱ போட்டுப்‌ பெரிய பிரவாஹத்திலிருந்து பல வாய்க்கால்‌ 
வெட்டி விடுகிற மாதிரி நாலு வேதங்கள்‌, அவற்றின்‌ சாகைகள்‌ என்று 
விபாகம்‌ (குப்பு செய்தார்‌. அது அவருடைய யோக மகிமை, தபஸின்‌ 
வலிமை. இவற்றில்‌ பிரார்த்தனா ரூபமான ரிக்வேத சாகைகள்‌, யக்ஞ 
விதிகளின்‌ ரூபமான யஜுஸ்‌ சாகைகள்‌, கான ரூபமான ஸாமவேத 
சாகைகள்‌, ஆபத்துக்களைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்கும்‌ சத்ருக்களை நாசம்‌ 


பண்ணுவதற்குமான மந்திரங்களையும்‌ யக்ஞங்களையும்‌ முக்யமாகக்‌ 


கொண்ட அதர்வ சாகைகள்‌ எல்லாம்‌ இருந்தன. 


தேவர்கள்‌ ரொம்பவும்‌ ஸந்தோஷப்படுத்துவதற்காக ஸாமவேதத்தில்‌ 
அதிகப்படியான சாகைகள்‌ இருந்தன 1180ல்‌ ஆயிரம்‌ சாகைகள்‌ 
ஸாமவேதத்திலேயே இருந்தனவாம்‌. ரிக்‌ வேதத்தில்‌ 21 சாகைகள்‌ இருந்தன. 


யஜுர்‌ வேதத்தில்‌ 109 இருந்தன. (சுக்ல யஜுஸில்‌ 15; கிருஷ்ணயஜுஸில்‌ 94) 
அதர்வ வேதத்தில்‌ 21 சாகைகள்‌இருந்தன. 


1180 என்பது விஷ்ணுபுராணத்தில்‌ வருவதாக ஒரு பண்டிதர்‌ எடுத்துக்‌ 
காட்டிய கணக்காகும்‌. இதற்குக்‌ கொஞ்சம்‌ வித்யாஸமாக இன்னொரு 
கணக்கும்‌ இருக்கிறது. அதன்படி ரிக்‌ வேதத்தில்‌ 21 சாகைகள்‌;யஜுஸில்‌ 
101;ஸாமத்தில்‌ 1000; அதர்வத்தில்‌ 11; மொத்தம்‌ 1133 சாகைகள்‌. 


இனிமேல்‌ வரப்போதும்‌ கலிகால ஜனங்கள்‌ அல்ப சக்தர்களாகவே 
இருப்பார்களாதலால்‌ இந்த ஆயிரத்து நூற்றுச்‌ சொச்சத்தில்‌ ஒரு சாகையை 
அத்யயனமும்‌ அநுஷ்டானமும்‌ பண்ணினால்‌ போதும்‌ என்று கிருஷ்ண 
த்வைபாயனர்‌ கருதினர்‌. பகவத்‌ ஸங்கல்பமே அவருக்கு இந்த எண்ணத்தைத்‌ 
தந்தது. அதனால்‌ ஒருத்தரே பல வேதங்களைக்‌ கற்றுக்கொள்கிற பழைய 
முறைபோய்‌, ரிக்‌, யஜுஸ்‌, ஸாம, அதர்வங்களில்‌ ஏதாவது ஒன்றிலே ஒரு 
சாகையைப்‌ படித்து மனப்பாடம்‌ பண்ணி, அதன்படி செய்தால்‌ போதும்‌ என்ற 
புது ஏற்பாட்டைச்‌ செய்தார்‌. தம்‌ சிஷ்யர்கள்‌ நூலு பேரில்‌ ஒவ்வொருவரிடம்‌ 
ஒரு வேதம்‌ என்று பிரித்துக்‌ கொடுத்து, 'இதன்‌ சாகைகளை நீங்கள்‌ பிரசாரம்‌ 
செய்யுங்கள்‌'என்று ஆக்ஞை பண்ணினார்‌. ரிக்வேத சாகைகளைப்‌ பைலர்‌ 
என்ற சிஷ்யரிடமும்‌, இப்படியே யஜுஸை வைசம்பாயனரிடமும்‌, ஸாமத்தை 
ஜைமினியிடமும்‌, அதர்வத்தை ஸுமந்து என்பவரிடமும்‌ கொடுத்துப்‌ பிரசாரம்‌ 
செய்ய வைத்தார்‌. 


இப்படி ஒரு ஜீவனுக்கு இது போதும்‌ என்று வேதத்தை நாலாகவும்‌, அந்த 
நாலை 1180 சாகைகளாகவும்‌ பிரித்துக்‌ கொடுத்ததாலேயே, கிருஷ்ண 
த்வைபாயனருக்கு 'வேத வ்யாஸர்‌'என்ற காரணப்பெயர்‌ உண்டாயிற்று. 


வ்யாஸம்‌ என்றால்‌ கட்டுரை, essay, composition என்று அர்த்தம்‌. ஒரு 
விஷயத்தை மட்டும்‌ பிரித்து எடுத்துக்கொண்டு விளக்குவதால்‌ அதற்கு 
வியாஸம்‌ என்று பெயர்‌ வந்தது. பல விஷயங்கள்‌ இருக்கிறபோது, 


ஒவ்வொரு பொருள்‌ பற்றியும்‌ ( 5பமjeC! ஸi5ச -ஆக) விபாகம்‌ பண்ணுவது 
(பிரித்து ௨௭௩ பண்ணுவது) தான்‌ வியாஸம்‌. ஏகப்பட்டதாக இருந்து வந்த 
வேதசாகைகளைத்‌ தீர்மானமாக இது போதும்‌ என்று பிரித்து விபாகம்‌ 


252 


செய்ததாலேயே, க்ருஷ்ண த்வைபாயனருக்கு வேத வ்யார்‌ என்ற பெயர்‌ 
வந்துவிட்டது. 


ஒரு சாகை போதும்‌ என்று அவர்‌ ஏற்பாடு பண்ணினதால்‌, அதற்குமேல்‌ 
கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடாது என்று தடை போட்டுவிட்டதாக அர்த்தமில்லை. 
'மினிம௰'ஒரு சாகையாவது பயில வேண்டும்‌ என்று வைத்தார்‌. வியாஸர்‌ 
வேதங்களை விபாகம்‌ செய்து இப்போது ஜயாயிரத்துச்‌ சொச்சம்‌ 
வருஷமாகிறது. ஓரளவுக்குச்‌ சரித்திர பூர்வமாகவே இதை நிர்ணயம்‌ 
பண்ணியிருக்கிறது. 


சாஸ்திரங்களால்‌ தீர்மானமாகத்‌ தெரிகிற இந்தக்‌ காலக்‌ கணக்கை ஒப்புக்‌ 
கொள்ளாமல்‌ சரித்திரக்காரர்கள்‌ மஹாபாரத காலம்‌ கி.மு.1500 என்று 
சொல்லி வந்தார்கள்‌. இப்போது அது இன்னம்‌ சில நூற்றாண்டுகளுக்கு 
முந்தியும்‌ போயிருக்கும்‌ என்று சொல்லி, 5000 வருஷம்‌ என்ற கணக்கு 
சரியாக இருக்கும்‌ என்று அபிப்ராயம்‌ சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 
வியாஸர்‌ விபாகம்‌ பண்ணிய பிறகும்‌ ரொம்ப காலம்‌ ஒருவரே ஒரு 
வேதத்தில்‌ ஒரு சாகையை அத்யயனம்‌ செய்தபின்‌, இன்னொரு வேதத்தின்‌ 
இன்னொரு சாகை, அப்புறம்‌ மூன்றாவதாகப்‌ பின்னுமொரு வேதத்திலே ஒரு 
சாகை என்றெல்லாம்‌ அத்யயனம்‌ பண்ணி வந்திருக்கிறார்கள்‌ இன்றைக்கும்‌ 
வடக்கத்தியர்களின்‌ பேர்களுக்குப்‌ பின்னால்‌ சதுர்வேதி, த்ரிவேதி, த்விவேதி 
என்றெல்லாம்‌ வருவதைப்‌ பார்க்கிறோம்‌. த்ரிவேதி ஒருத்தர்‌ கவர்னராகக்‌ கூட 
இருந்தார்‌. 'துபே', 'தவே' என்பதெல்லாம்‌ 'த்விவேதி' என்பதன்‌ திரிபுகள்தான்‌. 
நூலு வேதங்களிலும்‌ ஒவ்வொரு சாகை அத்யயனம்‌ பண்ணினவர்களின்‌ 
பரம்பரையில்‌ வந்தவர்களே 'சதுர்வேதி' என்கிறவர்கள்‌. இவர்களை 
பெங்காலில்‌ சட்டர்ஜி என்பார்கள்‌. மூன்று வேதங்களில்‌ அத்யயனம்‌ 
பண்ணியவர்கள்‌ த்ரிவேதிகள்‌;இரண்டில்‌ பண்ணினவர்கள்‌ த்விவேதிகள்‌. 
இப்போது ஒன்றைக்கூடப்‌ பண்ணினவர்கள்‌ ரொம்பவும்‌ அபூர்வமாகி விட்ட 
போதிலும்‌ குடிப்‌ பெயரிலாவது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதங்களை 


அத்யயனம்‌ பண்ணின பூர்விகர்கள்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு அத்தாட்சி 


கிடைக்கிறது. ஞானஸம்பந்தர்‌, தம்மை " நான்மறை ஞானஸம்பந்தன்‌" என்று 
சொல்லிக்‌ கொள்கிறார்‌. நூலு வேதங்களையும்‌ அத்யயனம்‌ பண்ணினவர்‌ 


253 


அவர்‌. அம்பாளின்‌ க்ஷீரத்தைப்‌ பானம்‌ பண்ணினவராதலால்‌, அவருக்கு ஸகல 
வேதங்களும்‌ உடனே தெரிந்திருக்கும்‌. 


இந்த ஜயாயிரத்துச்‌ சொச்சம்‌ வருஷத்தில்‌, அநேக சாகைகள்‌ வழக்கொழிந்து 
போய்விட்டன. கொஞ்சங்‌ கொஞ்சமாகத்‌ தேய்ந்து கொண்டே வந்து, 1180 


என்பது சமீபகாலமாக ஆறேழு சாகைகளில்‌ நிற்கிற பரம துர்ப்பாக்ய 


ஸ்திதியில்‌ இருக்கிறோம்‌! (சாகை என்று, அதில்‌ முதலில்‌ வரும்‌ 
ஸும்ஹிதையைச்‌ சொல்கிறேன்‌.) ரிக்வேதத்தின்‌ 21 சாகைகளில்‌ இப்போது 
இருக்கிறது ஒன்றுதான்‌. சாகல சாகை என்று அதற்குப்‌ பேர்‌. ஐதரேய 
உபநிஷத்‌ வருகிற சாகையாதலால்‌ ஐதரேய சாகை என்றும்‌ சொல்வதுண்டு. 
சுக்ல யஜுஸின்‌ 15 சாகைகளில்‌ இப்போது இரண்டுதான்‌ இருக்கின்றன. 
காண்வ சாகை என்பது மஹாராஷ்டிரத்தில்‌ இருக்கிறது. மாத்யந்தின 
சாகைதான்‌ வட இந்தியாவில்‌ நிறைய இருக்கிறது. கிருஷ்ண யஜுஸூின்‌ 94 
சாகைகளில்‌ தைத்ரீயம்தான்‌ அதிகம்‌ உள்ளது. தக்ஷிணத்தில்‌ மிகவும்‌ 
அநுஷ்டானத்தில்‌ இருப்பது இதுதான்‌. ஸஹஸ்ர சாகை கொண்ட ஸாமத்தில்‌ 
997-ஜப்‌ பறிகொடுத்து விட்டோம்‌!தமிழ்நாட்டில்‌ தலவகார சாகை எனப்படும்‌ 
ஜைமினிப சாகை ஒன்றுதான்‌ எஞ்சியிருக்கிறது. மஹாராஷ்டிரத்தில்‌ மட்டும்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ ராணாயணிய சாகை என்பது இருக்கிறது. மேற்கே 
குஜராத்‌ முதலான இடங்களிலும்‌, கேரளத்திலும்‌ கெளதும சாகை என்பது 
இருக்கிறது. அதர்வத்தின்‌ ஜம்பது சாகைகளில்‌ ஒன்றுகூட இல்லையோ 
என்று பயந்து கொண்டிருந்தோம்‌. சல்லடை போட்டுச்‌ சலித்ததில்‌ செளனக 
சாகையை நன்றாக அத்யயனம்‌ பண்ணின ஒருவர்‌, குஜராத்தில்‌ ஸினோர்‌ 
என்ற இடத்திலிருக்கிறார்‌ என்று தெரிந்தது. அவரிடமிருந்து இந்த அதர்வ 
சாகையை அத்யயனம்‌ பண்ண நம்‌ ஊர்ப்‌ பசங்களை அனுப்பிற்று. 


ரிக்வேதத்தை சேர்ந்த பிராம்மணங்களில்‌ ஐதரேய ப்ராம்மணமும்‌ கெளஷீதகீ 
ப்ராம்மணமும்‌ (சாங்காயன ப்ராம்மணம்‌ என்றும்‌ இதற்குப்‌ பெயர்‌ உண்டு) 
நமக்கு வந்திருக்கின்றன. இவற்றைச்‌ சேர்ந்த ஆரண்யகங்களில்‌ வரும்‌ 
'ஜதரேய உபநிஷத்‌'தும்‌ 'கெளஷீதகீ உபநிஷத்‌'தும்‌ இன்றைக்கு வழக்கில்‌ 
உள்ளன. 


சுக்ல யஜுஸைச்‌ சேரந்த பிராம்மணங்களில்‌ 'சதபத ப்ராம்மணம்‌'ஒன்றே 
அநுஷ்டானத்தில்‌ இருப்பது. இது மாத்யாந்தின சாகை, காண்வ சாகை 
இரண்டிலும்‌ (கொஞ்சங்‌ கொஞ்சம்‌ வித்யாஸங்களோடு) பொதுவாக இருப்பது. 
வேதங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம்‌ இது. 
ஆரண்யகமாகவும்‌, ஆரண்யகம்‌ பூராவுமே உபநிஷத்தாகவும்‌ இருக்கப்பட்ட 
'பிருஹதாரண்யகம்‌' ஒன்றே இன்றைக்கு சுக்ல யஜுஸில்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருப்பது. 'ஈசாவாஸ்ய உபநிஷக்‌'இந்த வேதத்தின்‌ ஸம்ஹிதா 
பாகத்திலேயே வருகிறது என்று முன்னேயே சொன்னேன்‌. 


கிருஷ்ண யஜுஸில்‌ இப்போது வழக்கில்‌ இருக்கிற பிராம்மணம்‌ 
'தைத்திரீயம்‌'தான்‌. இந்த வேதத்தின்‌ ஆரண்யகங்களிலும்‌ 
'தைத்திரீயம்‌'என்பது இருக்கிறது. அதில்தான்‌ தைத்திரீய உபநிஷத்தும்‌, மஹா 
நாராயண உபநிஷத்தும்‌ இருக்கின்றன. நிறையப்‌ பிரயோஜனப்படுகிற 
ஸக்தங்களும்‌ மந்திரங்களும்‌ மஹா நாராயண உபநிஷத்தில்‌ இருப்பவையே. 
'மைத்ராயணி ஆரண்யக'மும்‌ அதே பேரைக்‌ கொண்ட உபநிஷத்தும்‌ இதே 
கிருஷ்ண யஜுஸில்‌ கிடைத்திருக்கின்றன. கட சாகை (ஸம்ஹிதை , அதன்‌ 
பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌ எதுவும்‌ இப்போது அநுஷ்டானத்தில்‌ இல்லாத 


போதிலும்‌ அதன்‌ கடைசியில்‌ வருகிற கடோபநிஷத்‌ மட்டும்‌ வழக்கில்‌ 
இருக்கிறதென்று முந்தியே சொன்னேன்‌. 


இதே போல ச்வேதாச்வர உபநிஷத்தும்‌, கிருஷ்ண யஜுஸைச்‌ சேர்ந்த 
ச்வேதாச்வர ஸம்ஹிதையின்‌ முடிவாக வருவது என்றாலும்‌ இந்த 
உபிநிஷத்தைத்‌ தவிர அந்த சாகையின்‌ மற்ற பாகம்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லை. 


ஸாம்‌ சாகா ஸம்ஹிதைகளில்‌ 997 நஷ்டமாகி விட்ட போதிலும்‌, அதன்‌ 
பிராம்மணங்களில்‌ மட்டும்‌ ஏழெட்டுத்‌ தப்பிப்‌ பிழைத்திருக்கின்றன. தண்ட்ய 
ப்ராம்மணம்‌, ஆர்ஷேய ப்ராம்மணம்‌, தேவதாத்யாய ப்ராம்மணம்‌, 
ஸம்ஹிதோபநிஷத்‌ ப்ராம்மணம்‌, வம்ச ப்ராம்மணம்‌, (ஷட்விம்ச ப்ராம்மணம்‌, 
ஸாமவிதான ப்ராம்மணம்‌, சாந்தோக்ய ப்ராம்மணம்‌, ஜைமிநீய ப்ராம்மணம்‌) 
என்றிப்படிப்‌ பல இருக்கின்றன. இந்த வேதத்தைச்‌ சேர்ந்த ஆரண்யகங்களில்‌ 


255 


தலவகார ஆரண்யகம்‌ என்பதை தலவகார ப்ராம்மணம்‌ என்றும்‌ 
சொல்வதுண்டு. இது ஜைமிநீய ப்ராம்மணத்தில்‌ வருவதுதான்‌. இதில்‌ 
கடைசியில்‌ உள்ளதுதான்‌ கேனோபநிஷத்‌. அதனால்‌ அதற்குத்‌ 'தலவகார 
உபநிஷத்‌' என்றும்‌ ஒரு பெயர்‌ இருக்கிறது. சாந்தோக்ய பிராம்மணத்திலிருந்து 
'சாந்தோக்ய உபறிஷத்‌' கிடைத்திருக்கிறது. 


அதர்வ வேதத்தில்‌ எல்லாம்‌ போய்‌ விட்டாலும்‌, அதிலிருந்து 
'பிரச்னம்‌,'முண்டகம்‌,' 'மாண்டூக்யம்‌' என்ற மூன்று உபநிஷத்துக்கள்‌ 
கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன்‌. 'நிருஸிம்ம தாபனீ உபநிஷத்‌'தும்‌ 
அதர்வத்தைச்‌ சேர்ந்ததுதான்‌. இந்த வேதத்தில்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ள ஒரே 
பிராம்மணத்துக்கு 'கோபத ப்ராம்மணம்‌' என்று பெயர்‌. 


1180-சாகைகளில்‌ இப்படி ஏழெட்டு மட்டும்‌ மிஞ்சியிருப்பதுங்கூட அடுத்த 
தலைமுறைக்கு நசித்துப்‌ போய்‌ விடும்படியாகப்‌ பண்ணிவிட்டால்‌, அது 
மஹாபாபமாகும்‌. ஒரு பரிஹாரமும்‌ பிராயச்சித்தமும்‌ இல்லாத பாபமாகும்‌. 
திராவிட தேசம்‌ என்று சொல்லப்படுகிற தக்ிணதேசத்தில்‌, கேரளத்தில்‌, வேத 
வித்யையானது நம்பூத்ரிகளுக்குள்‌ இன்னமும்‌ அணையாமல்‌ இருந்து 
வருவதைச்‌ சொன்னேன்‌. அடுத்தபடியாக, ஆந்திரத்தில்‌ வேதாப்பியாஸம்‌ 
சமீபம்‌ வரையில்‌ நன்றாக நடந்திருக்கிறது. இதற்குப்‌ பெரிய ஆதரவாக 
இருந்தது விஜயவாடாவில்‌ நவராத்திரி ஸமயத்தில நடத்திவந்த 
வருஷாந்தரப்‌ பரீ-க்ஷகளும்‌, வித்வத்ஸதஸும்‌ ஆகும்‌. பரீ-க்ஷயில்‌ 
தேறினவர்களுக்கும்‌, ஸதஸில்‌ கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும்‌, 
ரொக்கமாகப்‌ பணம்‌ கொடுத்து ஸன்மானிப்பார்கள்‌. அதோடுகூட ஒரு 
ஸர்ட்டிஃ.பிகேட்‌ ரநற்சான்றுப்‌ பத்திரம்‌) கொடுப்பார்கள்‌. இதிலே விசேஷம்‌ 


என்ன என்றால்‌:இந்தப்‌ பரீ-க்ஷக்கும்‌, ஸதஸுக்கும்‌ வெளியூர்களிலிருந்து, தூர 


தூரப்‌ பிரதேசங்களிலிருந்துகூடப்‌ பிரம்மச்சாரிகளும்‌, க்ருஹஸ்த 
வைதிகர்களும்‌ வருவார்கள்‌. பிற்பாடு இவர்கள்‌ தங்கள்‌ ஊருக்குத்‌ 
திரும்புகிறபோது வழியிலுள்ள கிருஹஸ்தர்களின்‌ வீடுகளில்‌ 
ஸர்ட்டிஃபிகேட்டைக்‌ காட்டினால்‌ அந்த கிருஹஸ்தர்கள்‌ இவர்களுக்கு நிரம்ப 
மரியாதை செய்வார்கள்‌. இவர்களை அகதிகளாக உபசரித்து ஸத்காரம்‌ 
செய்வதோடு, தங்களும்‌ திரவிய ஸம்மானம்‌ செய்வார்கள்‌. இதே மாதிரி, 


256 


ஆந்திர தேசத்தில்‌ ஒரு கல்யாணம்‌ பண்ணும்போது, அதில்‌ வேத 
பண்டிதர்களுக்கென்று ஒரு பங்கு தக்ஷிணையாக ஒதுக்குகிற வழக்கமும்‌ 
இருந்தது. இப்பேர்ப்பட்ட க5hiாஎலாive -க்கள்‌ (ரொக்கத்‌ தொகை தருகிற ஊக்க 
உற்சாகம்‌ காரணமாக வேதாப்யாஸம்‌ ஆந்திர தேசத்தில்‌ செழிப்பாக 
இருந்தது. 


பிராம்மணன்‌ பணம்‌ பணம்‌ என்று பறக்கக்கூடாதுதான்‌. அப்படிப்‌ பறந்தால்‌ 
அவன்‌ பிராம்மணனே இல்லை. ஆனாலும்‌, வேதம்‌ தவிர மற்ற எந்தத்‌ 
தொழில்‌ போனாலும்‌ பர்ஸ்‌ நிறைய பணம்‌ வரும்‌. வேதத்துக்கு (வைதிக 
வாழ்க்கைக்குப்‌ பின்னால்‌ அன்ன வஸ்திரத்துக்குக்கூட வழியில்லாமல்‌ 
அவஸ்தைப்பட வேண்டியதுதான்‌ என்கிற சூழ்நிலை போய்‌, வைதிகனும்‌ 
ஒரளவு ஸுபிக்ஷமாக, நிர்விசாரமாக ஜீவயாத்திரை நடத்த முடியும்‌ 
என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான்‌ வேண்டியிருக்கிறது. அப்படிச்‌ 
செய்ததால்‌ தான்‌ தெலுங்கு தேசத்தில்‌ ஸமீப காலம்‌ வரையில்‌ 
வேதாப்பியாஸம்‌ ஒரளவுக்கு நல்ல நிலையில்‌ இருந்திருக்கிறது. 


தேசம்‌ பூராவுக்கும்‌ திட்டம்‌ போட்டு, குறிப்பாகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இப்படி 
அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள்‌ செய்துதான்‌ இப்போது வேத 
பாடசாலைகளை உயிர்ப்பிக்கப்‌ பாடுபட்டுக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

தமிழ்‌ நாட்டில்‌ கடைசியாக நாயகர்‌, மஹாராஷ்டிரர்‌ முதலிய ஹிந்து 
ராஜாக்கள்‌ ஆண்டவரையிலும்‌, அதற்கப்புறம்‌ இங்குள்ள சுதேச 
ஸம்ஸ்தானங்களிலும்‌ வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள்‌ 


அளிக்கப்பட்டு வந்தன. ஒரு வேதசாகை முழுதையும்‌ அத்யயனம்‌ 


செய்கிறவனுக்கு 'ச்ரோத்ரியன்‌' என்று பெயர்‌. 'ச்ருதி' என்றால்‌ வேதம்‌ 
அல்லவா?அதிலிருந்து வந்தது 'ச்ரோத்ரியன்‌'. இப்படிப்பட்ட ச்ரோத்ரியனுக்கு 
பூதானம்‌, சின்னதாக ஒரு கிராமத்தையேகூட தானம்‌ பண்ணுவது, அநேக 
தமிழ்‌ ராஜாக்களின்‌ வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்தக்‌ கிராமத்துக்கு வரி 
கிடையாது. 'இறையிலி' என்று இதைத்தான்‌ பழைய சாஸனங்களில்‌ 
சொல்லியிருக்கிறது. 'பிரம்மதேசம்‌'என்று இப்போது சொல்லப்படுகிறவை 
பிராம்மணனுக்குத்‌ தானமாக ('தேய'மாக) தரப்பட்ட ஊர்கள்தான்‌. 


257 


'பிரம்மதேயம்‌'என்றே சாஸனத்தில்‌ போட்டிருக்கும்‌. "சதுர்வேதி மங்கலம்‌" 
என்ற பெயரிலுள்ள ஊர்கள்‌, நான்மறையாளருக்கு ராஜமான்யமாகத்‌ 
தரப்பட்டவையே. வேதாத்யயனம்‌ பண்ணி இன்னொருத்தனுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறவர்களுக்கு ஸம்பாத்தியமுள்ள வேறு வேலை இல்லாதபடியால்‌, 
அவர்களால்‌ க கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரி விலக்கு 
அளித்திருந்தார்கள்‌. நவாப்‌ ராஜ்யத்திலும்‌, கம்பெனி ஆட்சியிலும்‌, பிரிட்டிஷ்‌ 
ராஜ்யத்திலுங்கூட இந்த வரிவிலக்கு நீடித்தது. வேதத்தை வளர்க்க 
இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும்‌, ஏற்கெனவே ச்ரோத்ரிய 
கிராமங்களுக்கு இருந்த வரிவிலக்கை மட்டும்‌ ரத்து 
பண்ணாமலேயிருந்தார்கள்‌. அப்படியும்‌ பிராம்மணர்கள்‌ தாங்களே நிலங்களை 
விற்று விட்டு, ஸர்ட்டிஃபிகேட்டுகளாக மாற்றிக்‌ கொண்டு கிராமத்தையும்‌ 
விட்டு டவுன்களுக்கு வந்து, இங்கிலீஷ்‌ படிப்பு, இங்கிலீஷ்‌ ஸர்க்காரில்‌ 
வேலை என்று போய்‌, வேத ஸம்பந்தத்தை அடியோடு கத்திரித்துக்‌ கொண்ட 
துர்க்கதி உண்டாகி விட்டது. 


லெளகிகத்தில்‌ (உலகியலில்‌) பிரவிருத்தி (தொழிலீடுபாடு வைத்துக்‌ 
கொள்ளாமல்‌ ஆத்ம லாபகரமான காரியங்களையே தனக்காகவும்‌ 
சமூகத்துக்காகவும்‌ பாரம்பரியமாகச்‌ செய்து வருவது என்ற உன்னதமான 
ஏற்பாடு நம்‌ ஒரு தேசத்தில்தான்‌ இந்த லோகம்‌ பூராவிலுமே யுக 
யுகாந்தரமாக இருந்து வந்திருக்கின்றது. இதன்‌ பெருமையை பிராம்மணர்களே 
உணரத்‌ தவறி, வேதத்தைவிட்டு வெள்ளைக்கார நாகரிகத்துக்குப்‌ பாயந்தபின்‌ 
மற்றவர்களும்‌ இந்த ஜாதியின்‌ அவசியத்தை மறந்து போன அ 
ஏற்பட்டுவிட்டது. 


2.34 பிராம்மணர்‌ கடமை 


இவ்வளவு தூரம்‌ கேட்டதற்குப்‌ பிரயோஜனமாக பிராம்மணர்கள்‌ எல்லாரும்‌ 


ஏதாவது ஒரு காரியம்‌ வேதத்தை ரக்ஷிப்பதற்காகப்‌ பண்ணவேண்டும்‌. 
நித்தியம்‌ பிரம்ம யக்ஞம்‌ பண்ண வேண்டும்‌. பஞ்ச மஹா யக்ஞங்களில்‌ அது 
ஒன்று. இங்கே 'பிரம்ம' என்றால்‌ வேதம்‌ என்று அர்த்தம்‌. அகண்ட தீபம்‌ 
போல்‌ மந்திர சக்தியானது நம்மிடம்‌ அணையாதிருப்பதற்காக நாம்‌ அதைச்‌ 


258 


செய்ய வேண்டும்‌. நாம்‌ அத்தியயனம்‌ பண்ணவேண்டிய சாகையின்‌ மஹரிஷி 
எவரோ அவருக்குத்‌ தர்ப்பணம்‌ பண்ணவேண்டும்‌. பண்ணி விட்டு இரண்டு 
அக்ஷரமாவது வேத அத்யயனம்‌ பண்ண வேணடும்‌. அதுவும்‌ 
முடியாவிட்டால்‌, காயத்ரீ ஜபத்தையாவது விடாமல்‌ செய்ய வேண்டும்‌. 
காயத்ரீ வேதத்தின்‌ ஸாரமானது. காயத்ரீயை உபதேசம்‌ பண்ணிக்‌ கொண்ட 
பின்பு தான்‌, வேதாக்ஷர உச்சாரணம்‌ செய்ய வேண்டுமென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய காயத்ரீயை ஸஹஸ்ராவிருத்தி (ஆயிரம்‌ 
முறை ஜபிப்பது) தினந்தோறும்‌ செய்யவேண்டும்‌. கடைசி பக்ஷம்‌ பத்தாவது 


பிரதி வேளையும்‌ செய்ய வேண்டும்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயத்ரீ 
மந்திரம்‌ சித்த சாந்திக்குக்‌ காரணம்‌. அதனுடைய தேவதை சூரியன்‌. 
சூரியனுக்கு உரிய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த காலத்தில்‌ 
எல்லோருக்கும்‌ லீவு நாளாக இருக்கிறது. ஆகையால்‌ அன்று மட்டுமாவது 
விடியற்காலம்‌ 4-மணிக்கு எழுந்து எல்லாரும்‌ ஸஹஸ்ராவிருத்தி காயத்ரி 


ஜபம்‌ பண்ணவேண்டும்‌. செய்தால்‌ க்ஷேமம்‌ உண்டாகும்‌. 


புருஷஸுக்தம்‌, ஸ்ரீ ஸூக்தம்‌, ருத்ரம்‌ முதலான வேத ஸு க்தங்களையாவது 
எல்லா பிராம்மணர்களும்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இதெல்லாம்‌ தற்போது உத்தியோகங்களில்‌ இருக்கிற பிராம்மணர்களுக்குச்‌ 
சொன்னது. இனிமேல்‌ இவர்கள்‌ பூராவாக அத்யயனம்‌ பண்ணுவது 
கஷ்டமாதலால்‌ அதமபக்ஷம்‌ வேத சம்பந்தமாக இவ்வளவாவது செய்தாக 
வேண்டும்‌ என்றேன்‌. ஆனால்‌, கஷ்டத்திலும்‌ ஒன்றை எடுத்துக்‌ கொண்டு 
முடித்தால்தான்‌ பெருமை ஜாஸ்தி. அந்த விதத்தில்‌ இவர்கள்‌ என்ன 
கஷ்டமானாலும்‌ பெரிதில்லை என்று, எத்தனையோ ஆயிரம்‌ 
தலைமுறைகளாகத்‌ தொடர்ந்து வந்திருக்கிற வேத வித்யையை ஸ்வீகாரம்‌ 
பண்ணியே தீருவது என்ற பக்தியும்‌ சிரத்தையும்‌ வைத்து விட்டால்‌, 
இப்போதிருந்தாவது அத்யயனத்தை ஆரம்பித்துச்‌ சில வருஷங்களில்‌ பூர்த்தி 
செய்துவிடலாம்‌. மேலே மேலே ஆராய்ச்சி பண்ணி, ஐம்பது வயசு, அறுபது 
வயசு அப்புறங்கூடப்‌ பல வருடங்கள்‌ படித்து, உழைத்து பி.ஹெச்‌. டி பட்டம்‌ 
முதலானதுகளைப்‌ பல யூனிவர்ஸிட்டிகளில்‌ வாங்குகிறார்கள்‌ 
இல்லையா?மனஸ்‌ இருந்தால்‌ எதுவும்‌ செய்யலாம்‌. வேதம்‌ என்றால்‌ 


259 


என்னவென்றே தெரியாமலிருந்துவிட்டு, அப்புறம்‌ ஒரு ஆவேசம்‌ வந்து 
நாற்பது வயசுக்குமேல்‌ அத்யயனம்‌ பண்ணினவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. நம்‌ 
வேத ரக்ஷணத்‌ திட்டங்களின்‌ பொறுப்புள்ள ௦4௦6-௦௭ -களிலேயே 
இப்படிப்பட்டவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனபடியால்‌ சிரத்தையும்‌ 
சங்கல்பமுந்தான்‌ முக்கியம்‌. 

வயதாகி உத்யோகத்துக்கு வந்துவிட்ட பிராம்மணர்களின்‌ சொந்த விஷயம்‌ 
எப்படிப்‌ போனாலும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கெல்லாம்‌ தப்பாமல்‌ 
வேத அறிவைத்‌ தர ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. அத்யயனம்‌ பண்ணுவதற்கு 
விட முடியாவிட்டாலும்‌ (இப்படி நானே விட்டுக்‌ கொடுத்துச்‌ சொல்வது 
தப்புத்தான்‌. நான்‌ கொஞ்சம்‌ இளக்கிக்‌ கொடுத்து விட்டால்‌ பாக்கியும்‌ 
பிசுபிசுவென்று போய்விடும்‌. ஆனாலும்‌, நான்‌ பிடிவாதமாக ஒரு ஆக்ஞை 
போடுவதால்‌ ஒன்றுமே நடக்காமல்‌ போய்விடுமோ என்பதால்‌, இப்படி விட்டுக்‌ 
கொடுத்துச்‌ சொல்ல வேண்டியதாகிறது) , தங்கள்‌ பிள்ளைகளுக்கு எட்டாம்‌ 
வயசில்‌ உபநயனத்தைப்‌ பண்ணி, அப்புறம்‌ ஏழெட்டு வருஷமாவது 
ஸாயங்காலங்களில்‌ ஒரு மணி நேரம்‌ முக்யமான வேத பாகங்களைக்‌ 


கற்றுக்‌ கொடுக்க ட்யூஷன்‌ வைக்க வேண்டும்‌. ஒரிடத்தில்‌ பல 
பிள்ளைகளைச்‌ சேர்த்துக்‌ கூட்டுறவு அடிப்படையில்‌ (C௦-௦றerative basis ) 


இதைச்‌ செய்தால்‌ செலவு குறையும்‌. அதோடு ஏழைப்‌ பசங்களும்‌ 
கற்றுக்கொள்ள முடியும்‌. 


இது எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, இன்றைக்கும்‌ உயிரைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ 
கொண்டு நடக்கும்‌ வேத பாடசாலைகள்‌ மூடிப்‌ போகாதபடியும்‌, இவற்றில்‌ 
மேலும்‌ வித்யார்த்திகள்‌ சேருமாறு பண்ணவேண்டும்‌. வித்யார்த்திகளுக்கும்‌ 
அத்யகஷகர்‌ (வாத்தியார்‌ களுக்கும்‌ கணிசமான திரவிய சகாயம்‌ 
பண்ணினால்தான்‌ இந்தக்‌ காரியம்‌ நடக்கும்‌. முன்னமே சொன்னமாதிரி, 
பிராம்மணனுக்கு ரொம்பவும்‌ ஜாஸ்தியாக லெளகிக செளகரியங்களையும்‌, 
தன வஸதியையும்‌ தரக்கூடாதுதான்‌ என்றாலும்‌, நல்ல ஸம்பாத்தியம்‌ 
தரக்கூடிய பல தொழில்கள்‌ அவர்களை வசீகரிக்கிற தற்காலத்தில்‌, சிலராவது 
இப்படிப்‌ பூரணமாக வேதத்தைக்‌ கற்றுக்கொண்டு பிற்பாடு சொல்லிக்‌ 
கொடுப்பது என்ற பிராம்மண ஸ்வதரமத்தையே செய்ய வேண்டுமானால்‌, 


260 


அப்படிப்பட்டவர்கள்‌ "இல்லை"என்று அழாத அளவுக்கு அவர்களுக்கு வஸதி 
பண்ணித்‌ தரத்தான்‌ வேண்டும்‌. ஆதியில்‌ இல்லாத அநேக புதுப்புது 
செளகரியங்களும்‌, சுக சாதனங்களும்‌ வந்துவிட்ட இந்த நாளில்‌, சிலரை 
மட்டும்‌ பரம வைராகிகளாக இருந்து கொண்டு ஸ்வதர்மத்தைப்‌ பண்ணுங்கள்‌ 
என்று சொன்னால்‌, வேதரக்ஷணம்‌ என்பது நின்றே போய்விட 
வேண்டியதுதான்‌. அதனால்‌ வேதத்துக்கே தங்களை அர்ப்பணித்துக்‌ கொள்ளும்‌ 
படியாகச்‌ சிலரைப்‌ பண்ணும்போது, அவர்களுக்கு நாம்‌ நன்றாக சன்மானம்‌ 
செய்து, திரவிய சகாயம்‌ நிறையக்‌ கொடுக்கத்தான்‌ வேண்டும்‌. அவர்களுக்கு 
'லக்ஷரி'கூடாதாயினும்‌,மற்றத்‌ தொழில்கள்‌ அவர்களை இழுத்துக்‌ கொள்ளாத 
அளவுக்கு ஸெளகர்யம்‌ பண்ணித்‌ தரத்தான்‌ வேண்டும்‌. இப்படியெல்லாம்‌ 
செய்யத்தான்‌ அநேக திட்டங்கள்‌ நடத்தி வருகிறோம்‌. 


2.35 வேத பாஷ்யம்‌ 
அர்த்தம்‌ தெரியாமலே வேதத்தை அத்யயனம்‌ பண்ணி அந்த சப்தத்தை 
ரக்ஷித்து வந்தாலும்‌ போதும்‌, மந்திர சக்தி வாய்ந்த அந்த சப்தமே 
க்ஷேமத்தைக்‌ கொடுத்து விடும்‌; அர்த்தம்‌ தெரியாமலும்‌, ஒரு நம்பிக்கையின்‌ 
பேரில்‌ வேதாத்யயனம்‌ பண்ணுவதுதான்‌ வீர்யவத்தரம்‌ - என்றெல்லாம்‌ 
நடுநடுவே சொல்லியிருக்கிறேன்‌. அதனால்‌ அது தான்‌ என்‌ பூர்ணமான 
அபிப்ராயம்‌ என்று அர்ததமில்லை! வேதத்துக்கு அர்த்தம்‌ தெரிந்து 
கொள்வதென்றால்‌ அதற்கு ஏகப்பட்ட காலம்‌ படிக்க வேண்டியிருக்கிறது. 
அத்யயனத்துக்கு அப்புறமும்‌ இத்தனை வருஷம்‌ ஒருவனைப்‌ பாடசாலையில்‌ 
கட்டிப்போடுவது என்றால்‌ சிரமம்தான்‌. அதனால்தான்‌ அர்த்தம்‌ 
தெரிந்துகொண்டுதான்‌ வேதாத்யயனத்தை ரக்ஷிக்க வேண்டும்‌ என்றால்‌ 
ரொம்பப்‌ பெரிசாக எதிர்ப்பார்த்து அடியோடு ஒன்றுமே நடக்காமல்‌ 
போய்விடப்‌ போகிறதே, அத்யயனத்துக்குக்கூட யாருமே வராமல்‌ போய்விடப்‌ 


போகிறார்களே என்று நினைத்து பாதி ஸீரியஸாகவும்‌, பாதி 


விளையாட்டாகவும்‌, 'அர்த்தமே வேண்டாம்‌; [வேத] சப்தமே போதும்‌' என்று 
சொல்லி வந்தேன்‌. 


வாஸ்தவத்தில்‌, சப்தத்தை மட்டும்‌ ரக்ஷித்துத்‌ தருகிறவர்களாவது நிறைய 
இருக்கவேண்டும்‌; அதோடுகூட வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தையும்‌ 
தெரிந்து கொண்ட சிலராவது இருக்கும்படியாகவும்‌ பண்ணத்தான்‌ வேண்டும்‌. 
இதனால்தான்‌ வேதபாஷ்யத்தில்‌ ரொம்பவும்‌ அக்கறை எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 


வேதத்துக்கு விசேஷமான அர்த்த கெளரவம்‌ இருப்பதால்தான்‌ அநேக 
மஹான்கள்‌ அவற்றுக்கு பாஷ்யம்‌ என்கிற பேரில்‌ விரிவாக அர்த்தம்‌ (உரை) 
எழுதியிருக்கிறார்கள்‌. அவை வீணாகப்‌ போகவிடலாமா? 


நாம்‌ நம்‌ அகங்களில்‌ விவாஹம்‌ முதலான பல காரியங்கள்‌, சிராத்தம்‌ 
முதலான பித்ரு காரியங்கள்‌, இன்னம்‌ சில ஹோமங்கள்‌, ஆவணியவிட்டம்‌ 
(உபாகர்மம்‌ முதலான வைதிக காரியங்கள்‌ என்று பலவற்றைப்‌ 
பண்ணுகிறோம்‌. இவற்றின்போது வாத்தியார்‌ சொல்லிக்‌ கொடுக்கிற மாதிரி 
அநேக வேத மந்திரங்களைச்‌ சொல்கிறோம்‌. அடியோடு இந்தக்‌ கர்மாக்களை 
விட்டுவிடுகிற துர்பாக்கிய ஸ்திதி ஈச்வராநுக்ரஹத்தில்‌ இதுவரை 
ஏற்படவில்லை. ஆனாலும்‌ முன்னைக்கு இப்போது தினந்தினமும்‌ கர்மாக்கள்‌ 
க்ஷீணித்துக்‌ கொண்டுதான்‌ வருகின்றன. இதற்கு ஒரு முக்யமான காரணம்‌, 
சொல்கிற மந்திரங்களுக்கு அர்த்தம்‌ தெரியாததுதான்‌. அர்த்தம்‌ தெரியாமலே, 
வாத்தியார்‌ சொன்னதை ஒப்பிக்கிறது என்றால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ 


படிப்பாளிகளாக இருக்கப்பட்ட நாகரிகக்காரர்களுக்கு அதிலே ஈடுபாடு 


இருப்பதில்லை. அர்த்தம்‌ தெரியாவிட்டாலும்‌, சிரேயஸ்‌ என்று 
நம்பிக்கையோடு சொல்கிற சிரத்தையை இந்தக்‌ காலத்தில்‌ எதிர்ப்பார்க்க 
முடியாது. வாஸ்தவத்திலும்‌, ஒவ்வொரு சடங்குக்கும்‌ வெவ்வேறு மந்திரம்‌ 
இருப்பதாலேயே அததற்கும்‌ பொருத்தமான அர்த்தத்தோடுதான்‌ அவை 
இருக்கின்றன என்று ஆகிறது. அந்த தாத்பரியத்தைப்‌ தெரிந்து கொண்டால்‌, 
அவற்றில்‌ பலவற்றுக்கு 5ர்£ர£ரீீவC basis [விஞ்ஞான பூர்வமான ஆதாரம்‌] 
இருப்பதாகத்‌ தெரிகிறது; இன்னும்‌ பல மந்திரங்களுக்கு emotional appeal 
[உணர்ச்சி பூர்வமான கவர்ச்சி] இருப்பது அவற்றுக்கு அர்த்தம்‌ 
தெரிகிறபோதுதான்‌ வெளியாகிறது. இப்படி அர்த்தம்‌ தெரிந்தால்‌ ஈடுபாடு 
உண்டாகிறது. இதனால்‌ தான்‌ ஈடுபாடே இல்லாமல்‌ மொண மொண என்று 


262 


எதையாவது சொல்வதை -திவச மந்திரம்‌ என்றே சொல்கிற வழக்கம்‌ 
வந்துவிட்டது! ஆகையால்‌, இனிமேலாவது திவஸ மந்திரம்‌ உள்பட 
எல்லாவற்றுக்கும்‌ அர்த்தம்‌ தெரியும்படியாகப்‌ பண்ண வேண்டும்‌. 

எப்படிப்‌ பண்ணுவது? முதலில்‌ வாத்தியாருக்கு அர்த்தம்‌ தெரிய வேண்டும்‌. 
இப்போது பெரும்பாலான வாத்தியார்களுக்கே அர்த்தம்‌ தெரியவில்லை. ஒரு 
கர்த்தா அல்லது யஜமானன்‌ “பண்ணி வைக்கிற! வாத்தியாரை, “இதன்‌ 
அர்த்தம்‌ என்ன?” என்று கேட்டால்‌ அவருக்குச்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. 
இப்படியிருந்தால்‌, பண்ணுகிறவனுக்கு சிரத்தை எப்படிக்‌ குறையாமல்‌ 
இருக்கும்‌? 

இன்றைக்கு உள்ள பல நடுத்தர வயசுக்காரர்களுக்கு, "நாம்‌ சொல்லும்‌ 
மந்திரங்களுக்கு அர்த்தம்‌ என்ன?” என்று தெரிந்து கொள்கிற ஆர்வம்‌ 
இருக்கிறது என்றே எனக்கு நம்பிக்கை. அர்த்தத்தைத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, 
வெறும்‌ சப்தத்தைக்‌ கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறது என்பதாலேயே 
அவர்களுக்குக்‌ கர்மாவில்‌ சிரத்தை குறைகிறது என்பது என்‌ அபிப்பிராயம்‌. 
ஆதலினால்‌ வைதிக விருத்தியை (உபாத்யாயத்‌ தொழிலை) மேற்கொள்ள 
இருக்கிறவர்களுக்கு வேத பாஷ்யத்திலும்‌ நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி, 
அவர்கள்‌ அர்த்தம்‌ சொல்லும்படியாகப்‌ பண்ண வேண்டும்‌ என்று பிரியாஸை 
எடுத்திருக்கிறோம்‌. 


அர்த்தம்‌ தெரியாமல்‌ வேதம்‌ சொல்கிற பிராம்மணனை (வேதத்தின்‌ ஆறு 
அங்கங்களில்‌ ஒன்றான) நிருக்தத்திலேயே சபித்திருக்கிறது. 

நமக்கெல்லாம்‌ அர்த்தம்‌ தெரியவேண்டும்‌, கர்மாக்களில்‌ சிரத்தை 
ஏற்படவேண்டும்‌ என்பதற்காகவேதான்‌, அநேகம்‌ பெரியவர்கள்‌ வேதங்களுக்கு 


பாஷ்யங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. 


ஸ்ரீ மத்வாசாரியார்கூட ரிக்வேத முதல்‌ காண்டத்தின்‌ முதல்‌ நாற்பது 
ஸுூத்தங்களுக்கு பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்‌. ஸ்கந்த ஸ்வாமி என்பவரும்‌ 
ரிக்வேத பாஷ்யம்‌ செய்திருக்கிறார்‌. கிருஷ்ண யஜுர்‌ வேதத்துக்கு பட்ட 
பாஸ்கரரின்‌ பாஷ்யம்‌ இருக்கிறது. சுக்ல யஜுஸுக்கு மஹீதரரின்‌ பாஷ்யம்‌ 


263 


இருக்கிறது. ஸமீப காலத்தில்‌ கூட தயானந்த ஸ்ரஸ்வதி, அரவிந்த கோஷ்‌, 
அரவிந்த கோஷின்‌ வழியை அநுஸரித்து கபாலி சாஸ்திரி என்று பல பேர்‌ 
பாஷ்யம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

இப்படி பல இருந்தாலும்‌ ஸ்ரீ ஸாயணாசாரியாள்‌ பண்ணின வேதபாஷ்யந்தான்‌ 
வெள்ளைக்காரர்கள்‌ முதற்கொண்டு 2ப£hரரtative (அதிகார பூர்வமானது) என்று 
ஒப்புக்கொள்ளும்படியாக விசேஷமாகப்‌ பிராசித்து வருகிறது. பதினாலாம்‌ 
நூற்றாண்டிலே தோன்றி விஜயநகர ஸாம்ராஜ்ய ஸ்தாபனம்‌ பண்ணி, 
ஆதிசங்கர பகவத்‌ பாதாளின்‌ மடங்களை புது ஜீவனோடூ புனருத்தாரணம்‌ 
பண்ணின மஹா புருஷரான ஸ்ரீ வித்யாரண்ய ஸ்வாமிகள்தான்‌ இந்த 
ஸாயணாசார்யர்கள்‌. ரிக்‌, யஜுஸ்‌, ஸாமம்‌, அதர்வம்‌ என்கிற நாலில்‌ 
யஜுஸிலேயே கிருஷ்ண யஜுஸ்‌, சுக்ல யஜுஸ்‌ என்று இரண்டு இருப்பதால்‌ 
மொத்தம்‌ ஐந்துவேதம்‌ ஆகிறது. இந்த ஐந்து வேதங்களுக்கும்‌ ஸாயனர்‌ 
பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்‌. அவருக்கு முன்னாலும்‌ பலர்‌ வேத பாஷ்யம்‌ 
பண்ணியிருந்தாலும்‌, இப்படி ஜந்து வேதங்களுக்கும்‌ பண்ணினவர்‌ அவர்‌ 


ஒருத்தரே. இதோடு, பூர்வ மீமாம்ஸை, உத்தர மீமாம்ஸை முதலான 


சாஸ்திரங்களிளும்‌ பல க்ரந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. ஒரு 
சாம்ராஜ்யத்தில்‌ மந்திரி மாதிரி நிர்வாகப்‌ பொறுப்பு வகித்துக்‌ கொண்டே 
இத்தனை அத்யாத்ம நூல்களையும்‌ ஒருத்தர்‌ பண்ணினார்‌ என்று 
நினைத்தாலே ஆச்சரியமாயிருக்கிறது. 


அவர்‌ பண்ணின வேத பாஷ்யந்தான்‌ ஆரம்பத்திலிருந்து வெகுவாகப்‌ 
பிரசாரத்தில்‌ இருந்தது. இனிமேலே அது போய்‌ விடுமோ என்ற பெரிய 
விசாரம்‌ உண்டாயிற்று. வேத அத்யயனம்‌ செய்தவர்களானால்‌, மேலே 
பாஷ்யம்‌ படித்து அர்த்தம்‌ தெரிந்து கொள்ளாமலே உபாத்யாய வ்ருத்திக்குப்‌ 
போய்‌ விடுவதாகவும்‌, காவியங்களை (சாஸ்திரங்களையும்‌ கூடத்தான்‌) 
வாசிப்பவர்களோ அத்யயனம்‌ கூடப்‌ பண்ணாமல்‌ நின்றுவிடுவதாகவும்‌ ஆகி 
வந்ததால்‌, வேதபாஷ்யம்‌ வரவர ரொம்ப மங்கிக்கொண்டு வந்தது. அந்த 
சமயத்தில்‌ தான்‌ முன்னே சொன்னபடி இதை ரக்ஷிப்பதற்காக ஷஷ்டியப்த 
பூர்த்தி ட்ரஸ்ட்‌ ஏற்படுத்தப்பட்டது. 


முதலில்‌ இந்த ட்ரஸ்டின்‌ ஆதரவில்‌ பரீக்ஷைகள்‌ ஆரம்பிக்கிறபோது, வேத 
பாஷ்யம்‌ என்பது பிரசாரத்தில்‌ இல்லாமல்‌ புஸ்தகத்தில்‌ மட்டுந்தான்‌ 
இருந்தது. புஸ்தகத்தை வாங்க ஆளே இல்லையே என்று பிரசுரித்தவர்கள்‌ 
கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்த சமயம்‌ அது. இந்த ட்ரஸ்ட்‌ ஏற்பட்டபின்‌ 
நாங்களே பாஷ்யம்‌ படிப்பவர்களுக்கு உபகாரச்‌ சம்பளம்‌, ஸம்மானம்‌ 
இவற்றோடு புஸ்தகமும்‌ வாங்கிக்‌ கொடுத்து விடுவதால்‌, நீண்ட காலமாக 
விலை போகாத புஸ்தகங்கள்‌ எல்லாம்‌ விற்பனை ஆயின. பிரஸ்களில்‌ 
பாஷ்ய புஸ்தகம்‌ ஸ்டாக்‌ இல்லாமல்‌, இனிமேல்‌ வாசிப்பவர்களுக்கு 
புஸ்தகத்துக்கு என்னடா செய்வது என்று நாங்கள்‌ கவலைப்படும்‌ படியாக 
நிலைமை மாறிற்று! பராசக்தியின்‌ அநுக்ரஹத்தால்‌ தான்‌ இப்படி ஆயிற்று. 
அந்த அநுக்ரஹ பலம்‌ இருக்கிற வரை, புஸ்தகம்‌ இல்லாததால்‌ பாஷ்யம்‌ 
படிப்பது நின்று போச்சு என்ற ஸ்திதி ஒருநாளும்‌ ஏற்படாது. இப்போது 
இருப்பதும்‌ போதாது. இன்னும்‌ நிறையப்‌ பேர்‌ வேதபாஷ்யம்‌ படிக்க 
வரவேண்டும்‌. 


நாம்‌ ஒரு விவாஹம்‌ செய்கிறோம்‌, உபநயனம்‌ செய்கிறோம்‌, ஸமந்தம்‌ 


செய்கிறோம்‌ என்றால்‌, அதற்கு இரண்டு நாள்‌ முந்தி பாஷ்யக்ஞரான வேத 
பண்டிதரை வரவழைத்து, அதிலே பிரயோகமாகிற மந்திரங்களுக்கு என்ன 
அர்த்தம்‌, சடங்குகளுக்கு என்ன தாத்பரியம்‌ என்று கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ளவெண்டும்‌. கர்மாவைப்‌ பண்ணுகிறபோதே கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்வதென்றால்‌ பொழுது இருக்காது. முன்னாடியே தெரிந்து 
கொண்டால்தான்‌ மனஸிலும்‌ ஊறும்‌; கர்மா பண்ணுகிறபோது அதில்‌ 
மனஸாரப்‌ பிடிப்பும்‌ இருக்கும்‌. 


இப்போது நடக்கும்‌ கல்யாணங்களில்‌ ஒரு மாஸத்துக்கு முன்கூட அவகாசம்‌ 
இருப்பதில்லை. யார்‌ Bகா வைக்கலாம்‌, யார்‌ டான்ஸ்‌ வைக்கலாம்‌, எப்படி 
ஊர்வலம்‌ விடலாம்‌ என்று ஏற்பாடு பண்ணுவதற்கே காலம்‌ போதமாட்டேன்‌ 
என்கிறது! எதுதான்‌ இத்தனைக்கும்‌ உயிர்நிலையோ, எதை வைத்துதான்‌ 
கல்யாணமோ அந்த மந்திரங்களையும்‌, அவற்றைச்‌ சொல்லி நடத்தி வைக்கும்‌ 
வைதிகர்களையுந்தான்‌ கடைசி பக்ஷமாக வைத்திருக்கிறோம்‌! யாருக்காவது 
சிரத்தை ஏற்பட்டு, அவகாசமும்‌ கிடைத்து, தான்‌ செய்யவேண்டிய 


265 


கர்மாக்களின்‌ மந்த்ரார்த்தங்களை தெரிந்து கொள்ளப்‌ பிரியப்பட்டால்‌, அதைச்‌ 
சொல்லி விளக்குவதற்குச்‌ சிலரையாவது தயார்ப்படுத்தவேண்டும்‌ என்ற 
எண்ணத்தில்தான்‌ வேதபாஷ்யம்‌ சொல்லிக்‌ கொடுத்து பரீக்ஷைகள்‌ 
நடத்துகிறோம்‌. 


விவாஹம்‌, உபநயனம்‌ என்று ஒரு கர்மாவின்‌ பெயரைச்‌ சொல்லிப்‌ 
பத்திரிகை போட்டு அதற்காக ஊர்‌ கூட்டி, பந்துக்களை வரவழைத்து, 
ஆயிரக்கணக்கில்‌ செலவும்‌ செய்கிறோம்‌. ஆனால்‌ அந்த கர்மாவுக்கு உரிய 
கவனத்தைச்‌ செலுத்துவதில்லை! அதன்‌ அர்த்தம்‌ என்ன, தாத்பரியம்‌ என்ன 
என்பதையே தெரிந்துகொள்ள முயலுவதில்லை என்றால்‌ அது 
சரியேயில்லை. 


அர்த்தம்‌ தெரிந்து செய்தால்தான்‌ பலன்‌ ஜாஸ்தி என்று சொல்லியிருக்கிறது. 
கர்மாவை விட்டுவிடுகிற துணிச்சல்‌ வராமல்‌ இன்னமும்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறவர்கள்‌, அர்த்தத்துக்கான முக்யத்வத்தைக்‌ கொடுக்கத்தான்‌ 
வேண்டும்‌. கர்மாவை விட்டுவிட்டால்‌ தப்பு என்று ஏதோ ஒரு பயம்‌ 
இருப்பதால்தானே, இன்னமும்‌ செய்து வருகிறோம்‌? அதே மாதிரி, இதற்கு 
அர்த்தம்‌ தெரியாமல்‌ செய்தாலும்‌ தப்பு என்ற பயம்‌ ஏற்பட்டு, பண்டிதர்‌ 
மூலமாக அதைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. கர்மாவை செய்கிறவர்கள்‌ 
அர்த்தம்‌ தெரிந்து செய்தாலே அதன்‌  பலனுக்குள்ள வீரியமும்‌ 
ஜாஸ்தியாகிறது. யதேவ வித்யயா கரோதி...ததேவ வீர்யவத்தரம்‌ பவதி- 
என்று [சாந்தோக்ய உபநிஷத்தில்‌: 1.1.10] சொல்லியிருப்பதை நம்ப 
வேண்டும்‌. 

கர்த்தாவாக ஒருவன்தான்‌ இந்த மந்திரத்தைச்‌ சொல்லிக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறான்‌; அல்லது பூணூல்‌ போட்டுக்‌ கொள்கிறான்‌.பாக்கி 


வந்திருக்கிறவர்கள்‌ விருந்து, பேச்சுக்‌ கச்சேரி, டான்ஸ்‌ கச்சேரி, மேளம்‌ என்று 


இவற்றிலேயே ஸந்தோஷப்பட்டுவிட்டுப்‌ போய்விடலாமா? கூடாது. நம்‌ 
எல்லாருடைய உயர்ந்த மரியாதைக்கு உரிய வேத மந்திரங்கள்‌ 
சொல்லப்படும்போது அதைக்‌ கவனித்து கெளவரம்‌ செய்ய வேண்டும்‌. அதுவே 
மற்றவர்களுக்கும்‌ சிரேயஸைத்‌ தரும்‌. மற்றவர்களும்‌ அர்த்தத்தைத்‌ தெரிந்து 


266 


கொண்டு விட்டால்‌, கர்த்தாவாக இல்லாமல்‌ வெறுமே கேட்டால்கூட, 
அவர்களுக்கும்‌ புண்ணியம்‌ ஏற்படும்‌. 


அச்வமேத யாகம்‌ என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? அதைக்‌ கர்த்தாவாக, 
யஜமானனாக இருந்து கொண்டு செய்கிற யோக்யதையும்‌, அதிகாரமும்‌ 
எல்லா ராஜாக்களையும்‌ ஜயித்து அடக்கிய ஸார்வபெளமனான ஒரே ஒரு 
மஹாராஜாவுக்குத்‌ தான்‌ உண்டு. இதனால்‌ எந்த ஒரு காலத்தை எடுத்துக்‌ 
கொண்டாலும்‌, அப்போது லோகம்‌ பூராவிலும்‌ ஒரு ராஜாதான்‌ இந்த யாகம்‌ 
செய்யக்கூடிய அதிகாரியாகிறான்‌. இந்த அச்வமேத யாகத்துக்கோ வேறெந்த 
கர்மாவுக்கும்‌ இல்லாத அளவுக்கு ஏராளமான புண்ய பலன்களை 
சொல்லியிருக்கிறது. “ஒரு தலைமுறையை எடுத்துக்‌ கொண்டால்‌, லோகம்‌ 
முழுதிலும்‌ ஒருத்தனுக்குத்தான்‌ இத்தனை புண்ணியமும்‌ சேரும்படி 
இருக்கிறதே! வேதத்தில்‌ இப்படி ரொம்பவும்‌ பக்ஷபாதம்‌ செய்து மற்ற 
அத்தனை பேருக்கும்‌ இந்தப்‌ புண்ணியம்‌ இல்லாமல்‌ செய்திருக்கிறதே! 
இத்தனை பலம்‌, படை வசதி, திரவிய வசதி இருக்கிறவனுக்குத்தான்‌ உயர்ந்த 
புண்யங்கள்‌ அத்தனையும்‌ [கிடைக்கும்‌] என்றால்‌, அவனை விட நல்ல 


சீலங்களோடு இருக்கிற மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்த மாதிரியல்லவா 
இருக்கிறது? வேதம்‌ எங்கேயாவது இப்படிச்‌ செய்யுமா?” என்று தோன்றுகிறது. 


வாஸ்தவத்தில்‌ வேதம்‌ இப்படிப்‌ பக்ஷபாதம்‌ பண்ணவே இல்லை. வேத கர்மா 
ஒன்று பண்ணினால்‌, கர்த்தாவுக்கு விசேஷ பலன்‌ உண்டாகிற போதே, 
லோகம்‌ முழுதிற்கும்‌ அது நல்லதைப்‌ பண்ணத்தான்‌ செய்யும்‌. இங்கே 
இருட்டாக இருக்கிறது என்று நான்‌ ஒரு லைட்‌ போட்டுக்‌ கொண்டால்‌ அது 
எனக்கு மட்டுமா வெளிச்சம்‌ கொடுக்கிறது? இன்னம்‌ பத்துப்‌ பேருக்கும்‌ 
கொடுக்கிறதோ இல்லையோ? 


கர்த்தாவுக்கு விசேஷமான்‌ பலன்‌, மற்றவர்களைவிடக்‌ கூடுதலான பலன்‌ 
என்று வேண்டுமானால்‌ சொல்லலாம்‌. மற்றவர்கள்கூட அவன்‌ மாதிரிக்‌ 
கூடுதலான பலனை-அவனுக்கு ஸமமான பெரிய பலனை-பெருவதற்கு ஒரு 
வழியும்‌ சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருக்கிறது ; வேதத்திலேயே 
சொல்லியிருக்கிறது. ஒரு ராஜா அச்வமேதம்‌ பண்ணுகிறான்‌ என்றால்‌, 


267 


மற்றவர்கள்‌ அப்படிச்‌ செய்ய முடியாவிட்டாலும்‌, எப்படி செய்வது என்ற 
கிரமத்தை தெரிந்து கொள்ளலாம்‌ அல்லவா? அந்த மந்திரங்களைத்‌ தாங்களும்‌ 
கவனிக்கலாமல்லவா? அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாமல்லவா? 
இப்படியெல்லாம்‌ செய்துவிட்டால்‌ மற்றவர்களுக்கும்‌ யாகம்‌ செய்த பூர்ண 
பலனே உண்டாகி விடுகிறதாம்‌. இப்படி வேதத்தில்‌ அச்வ மேத 
ப்ரகரணத்திலேயே சொல்லியிருக்கிறது. 


இதே ரீதியில்‌ கல்யாணமாகட்டும்‌, அபர காரியமாகட்டும்‌ ஈமச்சடங்காகட்டும்‌] 
எதிலும்‌ கலந்து கொள்கிறவர்களும்‌ அர்த்த ஞானத்தோடு மந்திரங்களை 
கவனித்து வந்தாலே, அவர்களுக்கும்‌ மஹத்தான புண்ணியம்‌ கிடைக்கும்‌. 


ஹிந்து மதத்தின்‌ ஆதாரப்‌ புஸ்தகங்களில்‌, வேதத்துக்கு அடுத்தபடியாக 
வருவது வேதத்தின்‌ ஆறு அங்கங்கள்‌. வேதத்தை ஒரு மூர்த்தியாகச்‌ 
சொல்லும்‌ போது அந்த வேத புருஷனுக்குப்‌ பல அங்கங்கள்‌ இருக்கின்றன. 
வாய்‌, மூக்கு, கண்‌, காது, கை, பாதம்‌, என்ற ஆறு அங்கங்கள்‌ இருக்கின்றன. 
இவற்றை "ஷட்‌ (ஆறு) அங்கம்‌" "ஷடங்கம்‌" என்று சொல்லுவார்கள்‌. சடங்கு 
என்று சொல்லுவது அந்த வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான்‌. 


"வேதமோ(டு) ஆறு அங்கம்‌ ஆயினான்‌"என்று தேவாரம்‌ சொல்லும்‌ ஆறு 
அங்கம்‌ ஷடங்கமே. 


3.1 கல்வெட்டும்‌ செப்பேடும்‌ 


பழைய காலத்தில்‌ தர்மசாஸனங்களெல்லாம்‌ கோயில்‌ சுவர்களில்‌ கல்லில்‌ 


வெட்டப்பட்டிருக்கின்றன. தர்மங்களைப்‌ பதிவு செய்யும்‌ ஸப்‌ ரிஜிஸ்திரார்‌ 
ஆபீஸ்‌ பழைய நாளில்‌ கோயில்தான்‌! திருவாங்கூர்‌ ஸம்ஸ்தானத்து 
ராஜ்யாதிகாரிகளில்‌ திருமந்திர ஒலை என்பவன்‌ ஒர்‌ உத்தியோகஸ்தன்‌. 
ஸுமீப காலம்‌ வரையில்‌ அந்த ராஜயத்தில்‌ இந்த உத்யோகம்‌ இருந்தது. 
பூர்வத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ எல்லா அரசர்களிடமும்‌ இப்படியரு அதிகாரி 


268 


இருந்தான்‌. இந்தக்‌ காலத்தில்‌ ' பிரைவேட்‌ ஸெகரெட்டரி'என்று 
சொல்கிறார்களே, அந்த மாதிரி, அவன்‌ டரசன்‌ எது சொன்னாலும்‌ அதை 
ஒலையில்‌ எழுதிக்‌ கொள்ளவேண்டும்‌. பின்பு அதை யார்‌ யாருக்கு அனுப்ப 
வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்ப வேண்டும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ யார்‌ எந்த 
தர்மம்‌ பண்ணினாலும்‌, அதை மஹாராஜாவுக்குத்‌ தெரிவுக்க வேண்டும்‌. 
அவன்‌ அதை ஒத்துக்‌ கொண்டு ஆக்ஞை பண்ணுவான்‌. அந்த ஆக்ஞையைத்‌ 
திருமந்திர ஓலைக்காரன்‌ எழுதி அனுப்புவான்‌. அப்படி எழுதிக்‌ கடைசியில்‌, 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளுவதாகவும்‌"என்று முடிப்பான்‌. அந்த 
ஆக்ஞை எந்த ஊரில்‌ தர்மம்‌ செய்யப்படுகிறதோ அந்த ஊர்‌ ஸபையாருக்கு 
அனுப்பப்படும்‌. அவர்கள்‌ அதைக்‌ கோயில்‌ சுவரில்‌ வெட்டச்‌ செய்வார்கள்‌. 
இதுதான்‌ 'கல்லில்‌ வெட்டிக்‌ கொள்வது'என்பது. அநேகக்‌ கோயில்களிலுள்ள 
சிலாசாஸனங்கள்‌ இவைதான்‌. 


'செம்பில்‌ வெட்டிக்‌ கொள்வது'என்பது தாமிர சாஸனமாக செப்பேடுகளில்‌ 


எழுதி, ஒரு ஏட்டுக்கு மேல்‌ போனால்‌ ஒட்டை பண்ணி வளையம்‌ போட்டுக்‌ 


கோத்து வைப்பதாகும்‌. இதற்கும்‌ உள்ளூர்‌ ஸடபையார்‌ அங்கீகாரம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இப்படிப்பட்ட செப்பேடுகளும்‌ கோவில்களிலேயே பாதுகாப்பாக 
பூமிக்கு அடியிலுள்ள "க்ஷேமம்‌"என்கிற (க்ஷேமம்‌ என்றால்‌ பாதுகாப்பு 
என்றுதானே அர்த்தம்‌?) இடத்தில்‌ வைக்கப்படும்‌. தேச வாழ்வே ஈச்வரன்‌ 
கையில்‌ ஒப்பிக்கப்பட்ட, ஆலயம்‌ என்பதே ஒரு நாட்டின்‌ உயிர்நிலையாகக்‌ 
கருதப்பட்டு வந்தால்‌, இப்படி அதுவே ரிஜிஸ்திரார்‌ ஆபீஸ்‌, எபிக்ராஃ.பி ஆபீஸ்‌ 
எல்லாமாக இருந்ததுஅந்த விஷயம்‌ இருக்கட்டும்‌. ஊர்‌ தோறும்‌ இருந்த 
ஸ்பை விஷயத்துக்கு வருகிறேன்‌. ஒவ்வொரு ஊரிலும்‌ பிராம்மணர்கள்‌ 
அங்கம்‌ வஹிப்பதாக இந்த "ஸ்பை" என்பது இருந்தது. அதில்‌ வேதமும்‌ 
மந்திரப்‌ பிராம்மணமும்‌ தெரிந்தவன்‌ அங்கத்தினனாகலாம்‌. 
அங்கத்தினர்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறைகள்‌ உண்டு. இன்ன இன்ன குற்றம்‌ 
செய்தவர்களும்‌ அவர்களுடைய பந்துக்களும்‌ ஸபைக்கு அங்கத்தினர்‌ 
ஆகக்கூடாது என்ற நியதியும்‌ உண்டு. அங்கத்தினராவதற்குப்‌ போட்டி போடும்‌ 
ஒவ்வொருவர்‌ பெயரையும்‌ ஒலையில்‌ எழுதிக்‌ குடத்தில்‌ போட்டு ஒரு 
குழந்தையைக்‌ கொண்டு எடுக்கச்‌ சொல்லுவது வழக்கம்‌. அப்படி எடுத்த 


269 


ஒலையில்‌ உள்ள பெயருடையவர்‌ ஸபைக்கு அங்கத்தினராவர்‌. உத்தரமேருர்‌ 
என்னும்‌ ஊரில்‌ உள்ள சிலாசாஸனத்தில்‌ இந்த விஷயங்கள்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


அந்த ஸபையினருக்குள்‌ பல பிரிவுகள்‌ உண்டு. நீருக்காக ஒரு பிரிவு, வரி 
போட ஒரு பிரிவு முதலிய பல பிரிவுகள்‌ உண்டு. தர்மத்துக்கு நிலம்‌ 
கொடுத்தாலும்‌, பணம்‌ கொடுத்தாலும்‌, மாடு ஆடுகளைக்‌ கோயில்களுக்கு 
விட்டாலும்‌, தீபம்‌ போடுவதற்காக ஏற்பாடூ செய்தாலும்‌ இப்படி எதுவானாலும்‌ 
அந்த ஸூபையினர்‌ மூலமாக விடவேண்டும்‌. அவர்கள்‌ அதை 
அங்கீகரிப்பார்கள்‌. அந்த தர்மசாஸனத்தில்‌ 'இங்ஙனம்‌ ஸபையோம்‌' என்று 
அவர்கள்‌ கையெழுத்து போடுவார்கள்‌. அப்படி உள்ள கையெழுத்துக்களால்‌ 
பல  அங்கத்தினருடைய பெயர்கள்‌ இப்பொழுது தெரியவருகின்றன. 
அவற்றிலிருந்து 'ஹட்கர்மறிரதன்‌' என்றும்‌ 'சடங்கவி'என்பது 
'ஷடங்கவித்‌'என்பதன்‌ சிதைவாகும்‌. ஷட்‌-அங்கம்‌ -வித்‌ - அதாவது "ஆறு 
அங்கங்களை அறிந்தவன்‌" என்பது அதன்‌ அர்த்தம்‌. அந்த பிராம்மணர்கள்‌ ஆறு 
அங்கங்களையும்‌ அறிந்தவர்கள்‌ என்று தெரியவருகிறது. இப்படி நம்‌ நாட்டின்‌ 
சின்ன சின்ன ஊர்களில்‌ கூட எத்தனை ஷடங்கவித்துக்கள்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌ என்று பழைய சாஸனங்களிலிருந்து தெரிகிறது. 
இவர்கள்‌ முக்கியமாக வைதிக கர்மாநுஷ்டான செய்தவர்கள்தானே? இதனால்‌ 
தான்‌ வைதிக கர்மாக்களுக்கே "சடங்கு" என்று சொல்லும்‌ வந்தது. 
ஸுந்தரமூர்த்தி ஸ்வாமிகளுக்குப்‌ பெண்‌ கொடுக்க வந்தவருக்கு 'சடங்கவி 
சிவாசாரியார்‌' என்றே பெயர்‌ சொல்லியிருக்கிறது. 


3.2 ஆறு அங்கங்கள்‌ 


அந்த ஆறு அங்கங்களாவன: சிக்ஷ (எழுத்திலக்கணம்‌) , வியாகரணம்‌ 


(சொல்லிலக்கணம்‌) , நிருக்தம்‌ (நிகண்டு) , கல்பம்‌ (கர்மாநுஷ்டான முறை, , 
சந்தஸ்‌ பாவிலக்கணம்‌) , ஜ்யோதிஷம்‌ (சோதிடம்‌) என்பவை. பிராம்மணன்‌ 
வேதங்களையும்‌ இந்த ஆறு அங்கங்களையும்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
முதலில்‌ வேதாத்யயனம்‌ செய்யவேண்டும்‌. அந்த வேதத்திற்கு அர்த்தம்‌ 


தெரிந்து கொள்ளும்‌ பொருட்டு, இந்த ஆறு அங்கங்களையும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

வேத புருஷனுக்கு சிக்ஷை மூக்கு, வியாகரணம்‌ முகம்‌ அதாவது வாய்‌ 
(வியாகரணப்படி ஒன்றைச்‌ சொல்ல முடியாவிட்டால்‌ உளற வேண்டும்‌) ; 
கல்பம்‌ கை; நிருக்தம்‌ காது; சந்தஸ்‌ பாதம்‌; ஜ்யோதிஷம்‌ கண்‌; ஜோஸ்யம்‌ 
என்பது ஜ்யோதிஷத்தையே ஆகும்‌. 


ஏன்‌ இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஒவ்வொரு அவயமாகச்‌ 
சொல்லியிருக்கிறது என்பதை அந்தந்த சாஸ்திரத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது பார்க்கலாம்‌! பொருத்தமாகத்தான்‌ இப்படி 
வைத்திருக்கிறார்கள்‌ என்று தெரியும்‌. 


முதலில்‌ 'சிக்ஷையில்‌ ஆரம்பிக்கலாம்‌. 


4 சீக்ஷா சாஸ்திரத்தின்‌ மற்ற சிறப்புகள்‌ 


4.1 மூச்சு அவயவம்‌ 
சிக்ஷை என்பது வேதத்தின்‌ ஆறு அங்கங்களில்‌ பிரதம அங்கம்‌. வேதத்துக்கு 
நாசி (மூக்கு ஸ்தானம்‌ சிக்ஷை. மூக்கு என்பதால்‌ மோந்து பார்க்கிற சின்ன 
உபயோகத்துக்காக ஏற்பட்டது என்று [அர்த்தம்‌] இல்லை. மூக்கினால்தானே 
மூச்சு விடுகிறோம்‌? நமக்குப்‌ பிராணாதாரமான சுவாஸத்தை விடுவதற்கு 
நாசி உதவுகிறாற்போல்‌, வேத மந்திரங்களுக்கு உயிர்‌ மூச்சாக இருக்கிற 
அங்கம்‌ சிகை. 


வேத மந்திரங்களுக்கு உயிர்‌ எதில்‌ இருக்கிறது? மந்திரங்களின்‌ ஒவ்வொரு 

எழுத்தையும்‌, அதன்‌ பரிமாணம்‌ எப்படியிருக்க வேண்டுமோ அப்படிச்‌ சரியாக 

உச்சரிக்க வேண்டும்‌. “அக்ஷர சுத்தம்‌ என்று இதற்குப்‌ பெயர்‌. அதோடுகூட 

ஒவ்வொரு எழுத்தையும்‌ உயர்த்திச்‌ சொல்வதா, தாழ்த்திச்‌ சொல்வதா, 

ஸமனாகச்‌ சொல்வதா என்ற பாகுபாடும்‌ உண்டு. இந்த மூன்றையும்‌ 

முறையே உதாத்தம்‌, அநுதாத்தம்‌, ஸ்வரிதம்‌ என்று சொல்வார்கள்‌. இவை 
271 


இருக்க வேண்டியபடி இருந்தால்‌ அதற்கே “ஸ்வர சுத்தம்‌ என்று பெயர்‌. 
இப்படியாக அக்ஷர சுத்தம்‌ ஸ்வர சுத்தம்‌ இரண்டும்‌ இருந்தால்தான்‌ 
மந்திரங்கள்‌ பலன்‌ தரும்‌. மந்திரங்களில்‌ அர்த்தத்தைவிடக்‌ கூட இம்மாதிரி 
அவற்றின்‌ ஒலி சரியாக இருக்க வேண்டியது தான்‌ முக்கியம்‌. அர்த்தம்‌ 
தெரியாவிட்டாலுங்கூட, மந்திரங்களின்‌ சப்த ரூபத்தை உள்ளபடி உச்சரித்து 
விட்டால்‌ அவை பலன்‌ தந்துவிடும்‌. ஆகையால்‌, மந்திர ஸமூஹமாகவே 
இருக்கப்பட்ட வேதத்துக்கு எது மூச்சு ஸ்தானம்‌ என்றால்‌ சப்தரூபம்தான்‌. 


தேள்கொட்டு மந்திரம்‌ இருக்கிறது. அதற்கு அர்த்தம்‌ சொல்லக்கூடாது. அதில்‌ 
உள்ள எழுத்துக்களுக்குத்தான்‌ யோக்கியதை உண்டு. சில வகையான 
சப்தங்களுக்குச்‌ சில சக்தி உண்டு. திவஸ மந்திரங்களை ஸம்ஸ்கிருதத்திலே 
ஏன்‌ சொல்ல வேண்டும்‌? இங்கிலீஷிலாவது தமிழிலாவது சொன்னால்‌ என்ன? 
அப்பொழுது சப்தம்‌ வேறாய்‌ விடுகிறது. அந்த சப்தந்தான்‌ பிரதானம்‌. பில்லி 
சூனியம்‌ வைக்கிறவர்களுடைய பல்லைத்‌ தட்டிவிட்டால்‌ அவர்கள்‌ செய்கிறது 
பலிக்காது. ஏனென்றால்‌ பல்‌ போனபின்பு உச்சாரணத்தில்‌ தப்பு ஏற்படும்‌. 
உச்சாரணம்‌ வேதத்துக்குப்‌ பிரதானம்‌. அது ஸரியாக இருக்க என்ன செய்வது? 
அக்ஷரத்தை இப்படியிப்படி ஒலிக்க வேண்டுமென்று நன்றாக வரையறுத்து 
லக்ஷணம்‌ சொல்ல வேண்டும்‌. 


இப்படி அக்ஷர லக்ஷணத்தைச்‌ சொல்வதுதான்‌ சிக் என்பது. 
வேதாக்ஷரங்களின்‌ லக்ஷணத்தை வரையறை செய்து கொடுப்பதே சிக்ஷா 
சாஸ்திரம்‌. 


ஒரு பாஷையில்‌ இப்படியிப்படி உச்சரிக்கவேண்டும்‌ (pronounce 
பண்ணவேண்டும்‌) என்று முறைப்படுத்துகிறதை றாக என்கிறார்கள்‌. மற்ற 
பாஷைகளை விட வேத பாஷைக்கு இந்த ஃபோனடிக்ஸ்‌ ரொம்பவும்‌ 
முக்கியம்‌. ஏனென்றால்‌ உச்சரிப்பு மாறினால்‌ பலனே மாறிவிடுகிறதை அந்தப்‌ 
பாஷையில்‌ பார்க்கிறோம்‌. 


இப்படிப்பட்ட Vedic Phonetics -ஆக இருப்பதால்தான்‌ சிக்ஷா சாஸ்திரத்தை 
வேத புருஷனின்‌ ஆறு அங்கங்களில்‌ முதலாவதாக வைத்துள்ளார்கள்‌. 


தமிழில்‌ அதை “எழுத்திலக்கணம்‌” என்று சொல்லலாம்‌. 


272 


சிக்ையைப்‌ பற்றி வேத முடியான உபநிஷத்திலேயே சொல்லியிருக்கிறது. 
தைத்திரீய உபநிஷத்து “சீக்ஷாவல்லி” என்பதிலேயே ஆரம்பிக்கிறது. அதன்‌ 
முதன்‌ மந்திரம்‌ “சீகஷ£ சாஸ்திரத்தை இப்போது வியாக்யானம்‌ 
பண்ணுவோமாக, அதாவது விளக்குவோமாக! என்று ஆரம்பிக்கிறது. 


இங்கேயும்‌ சரி, மற்றும்‌ அநேக வேத நூல்களிலும்‌ சரி, சிகா என்பதை 
நீட்டி 'சீ்க்ஷா என்றே சொல்லியிருக்கும்‌. ஆசார்யாள்‌ [ஆதி சங்கரர்‌ 
தம்முடைய பாஷ்யத்திலே "தைர்க்யம்‌ சாந்தஸம்‌” என்கிறார்‌. தைர்க்யம்‌ 
என்றால்‌ தீர்க்கமாக ஆவது; அதாவது, குறிலாக இருக்கவேண்டிய சி 
நெடிலாக சீ என்று ஆவது. தமிழில்கூடப்‌ 'பொயட்ரி'யில்‌ 'நிழல்‌' என்பதை 
நீட்டி நீழல்‌, "திருவடி நீழல்‌ என்கிறோம்‌. வேத பாஷைக்கு ஸம்ஸ்கிருதம்‌ 
என்று பேர்‌ இல்லை என்றும்‌, அதற்கு சந்தஸ்‌ என்றே பேர்‌ என்றும்‌ முன்னே 
சொன்னேனல்லவா? '"சாந்தஸம்‌' என்பது அப்படிப்பட்ட சந்தஸ்‌ பாஷையை, 
அதாவது வேதத்துக்கேயான விசேஷப்‌ பிரயோகத்தைச்‌ சொல்வது. 


4.2 விஞ்ஞான பூர்வமான யோகம்‌ 
ஹார்மோனியத்திலும்‌, நாயனத்திலும்‌, புல்லாங்குழலிலும்‌ காற்றைப்‌ 
பலவிதமாக அளவுப்படுத்திச்‌ சில இடைவெளிகளால்‌ விடுகிறதால்தானே 
சப்தம்‌ உண்டாகிறது?நம்‌ தொண்டையிலும்‌ அப்படிப்பட்ட அமைப்பு 


இருக்கிறது. தொண்டை மட்டுமில்லை;நாபிக்குக்‌ கீழே மூலாதார 
ஸ்தானத்திலிருந்து சுவாஸம்‌ என்கிற காற்றின்‌ கதியைப்‌ பல தினுசில்‌ அளவு 
படுத்திக்‌ கொண்டு வருவதால்தான்‌ நாம்‌ பேசவும்‌ பாடவும்‌ முடிகிறது. 
பகவான்‌ பண்ணின இந்த மநுஷ்ய வாத்யம்‌ ஹார்மோனியம்‌, நாயனம்‌ 
முதலியவற்றை விட சிரேஷ்டமானது. எப்படியென்றால்‌, அவற்றில்‌ வெறும்‌ 
ஒலிகளை மட்டுந்தான்‌ எழுப்ப முடியும்‌. ௮, ௧, ச, ந மாதிரியான 
அக்ஷரங்களை எழுப்ப முடியாது. மநுஷ்யனுக்கு மட்டுமே இந்தத்‌ திறமை 
இருக்கிறது. மிருகங்களும்‌ கூட ஏதாவது ஒரிரண்டு விதமான 
சப்தங்களைத்தான்‌ போடமுடிகிறதே தவிர, இப்படி இத்தனை ஆயிரம்‌ 
அக்ஷரங்களை எழுப்ப முடியாது. 


மநுஷ்யனுக்கு மட்டுமே இந்த ஆற்றலை ஈச்வரன்‌ தந்திருக்கிறான்‌ 
என்பதாலேயே அதன்‌ முக்கியத்துவத்தை அறியலாம்‌. இவ்வளவு 
முக்கியமான ஒன்று, இப்போது நாம்‌ பண்ணுகிற மாதிரி விருதாப்‌ பேச்சில்‌, 
அரட்டையில்‌ வீணாகக்‌ கூடாது. இதை வைத்துக்‌ கொண்டு தேவ சக்திகளைப்‌ 
பிடிக்க வேண்டும்‌. அதனால்‌ உலக நலனை உண்டாக்க வேண்டும்‌;நம்‌ 
ஆத்மாவை உயர்த்திக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்த மூன்று காரியங்களையும்‌ 
செய்யும்‌ சப்தங்களாகத்தான்‌ வேத மந்திரங்களை ரிஷிகள்‌ பிடித்துக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. இதைப்‌ புரிந்து கொண்டால்‌ உச்சாரணத்துக்கே 
இத்தனை மதிப்பு கொடுத்து சசிக்ஷா சாஸ்திரம்‌ என்ற ஒன்று ஏன்‌ 
ஏற்பட்டிருக்கிறது என்பது புரியும்‌. அதிலே ரொம்பவும்‌ மைன்யூட்டாக 
(நுணுக்கமாக) இன்றைய பாஷா சாஸ்திர நிபுணர்களும்‌, 
ஸயன்டிஸ்ட்களும்கூட ஆச்சரியப்படும்‌ படியாக,  அடிவயற்றிலிருந்து 
ஆரம்பித்து இன்னின்ன மாதிரிக்‌ காற்று புரளும்படியாகப்‌ பண்ணி, அது 
இன்னின்ன இடத்திலே பட்டு, வாய்வழியாக இப்படியிப்படி வரவேண்டும்‌ 


என்று அக்ஷரங்களை அப்பழுக்கில்லாமல்‌, அக்யூரேட்டாக நிர்ணயம்‌ பண்ணிக்‌ 


கொடுத்திருக்கிறது. 


காற்றானது இப்படி நமக்குள்ளே பல விதமாகச்‌ சொல்கிறபோது அதுவும்‌ ஒரு 
தினுசில்‌ யோக ஸாதனையாகவே ஆகிறது. ச்வாஸ கதியினால்‌ நம்‌ 
நாடிகளில்‌ ஏற்படுகிற சலனங்களால்தான (நம்முடைய உணர்ச்சிகள்‌, சக்திகள்‌ 
எல்லாம்‌ உருவாகின்றன என்றும்‌, 'அண்டத்தில்‌ இருப்பதெல்லாம்‌ பிண்டத்தில்‌ 
உண்டு'என்றபடி இதே சலனங்கள்‌ வெளி லோகத்திலும்‌ அநேக விதமான 
அதிர்வுகளை ஏற்படுத்தி உலக வியாபாரத்தை உண்டாக்குகிறது என்றும்‌ 
முன்னேயே சொன்னேனல்லவா? இதனால்தான்‌ மூச்சையடக்கி யோக ஸித்தி 
பெற்ற மஹான்களுக்கு உள்ள அதே சக்தி மந்திர ஸித்தி பெற்றவர்களுக்கும்‌ 
உண்டாகிறது. யோகம்‌ என்று நாம்‌ பொதுவிலே சொல்வது ராஜ யோகம்‌ 
என்றால்‌, இதை மந்திர யோகம்‌ என்றே சொல்லலாம்‌. 


மந்திரங்களில்‌ ஒவ்வொரு அக்ஷரமும்‌ இப்படி உண்டாக வேண்டும்‌, அதன்‌ 

ஸ்வரம்‌ இப்படியிருக்கவேண்டும்‌, 'மாத்திரை'என்பதில்‌ குறில்‌ நெடில்‌ என்பன 

போன்ற விஷயங்கள்‌ விளக்கப்படும்‌; குறிலுக்கு 'ஹ்ரஸ்வம்‌'என்றும்‌, 
274 


நெடிலுக்கு 'தீர்க்கம்‌' என்றும்‌ பேர்‌. வார்த்தைகளை ஸந்தி பிரிக்காமல்‌ 
சேர்த்துச்‌ சொல்கிறதற்கான 0ப//80௦6 முதலான அநேக விஷயங்கள்‌ 
அத்யயனம்‌ செய்கிறவர்களுக்கு உறுதுணையான விஷயங்கள்‌ - சிக்ஷா 
சாஸ்திரத்தினாலேயே தெரிய வருகின்றன. 


'க மாதிரியான ஒரு சப்தம்‌ கழுத்துக்கும்‌ தொண்டைக்கும்‌ நடுவேயிருந்து 
இப்படி வரவேண்டும்‌;இன்னொன்றிலே மூக்காலும்‌ 85௮) வரவேண்டும்‌ 
(அதாவது ஞ மாதிரியானவை ;இன்னின்ன பல்லிலே நாக்குப்‌ பட்டு 
வரவேண்டும்‌ ('த'முதலிய சப்தங்கள்‌) ; இன்னின்ன மேலண்ணத்தில்‌ நாக்குப்‌ 
பட ஒலிக்க வேண்டும்‌ ('ல'போன்றவை) ; முழுக்க உதட்டை மடித்து 
வரவேண்டிய சப்தம்‌ ('ம') ; பல்லும்‌ உதடும்‌ சேர்ந்து உண்டாக்க வேண்டியது 
(வ'- |aஸi௦-ிஷntal என்று சொல்கிறது) - என்றிப்படி ரொம்பவும்‌ நுட்பமாக 
அக்ஷர லக்ஷணங்களைச்‌ சொல்லியிருக்கிறது. இது ரொம்பவும்‌ 5/ள1/4௦ -ஆக 
(விஞ்ஞான பூர்வமாக) இருக்கிறது.  இப்படியிப்படி அங்கங்களையும்‌ 
தசைகளையும்‌ மூச்சையும்‌ இயக்கினால்‌ இன்ன அக்ஷரம்‌ வரும்‌ என்று 
சிக்ஷ£ சாஸ்திரத்தில்‌ சொல்லியுள்ளபடியே நாம்‌ நடைமுறையில்‌ செய்து 
பார்த்தால்‌ இருக்கிறது. ஸயன்ஸாக இருந்துகொண்டே இது மந்திர 
யோகமாக, சப்த யோகமாகவும்‌ இருக்கிறது. 


4.3 மூல பாஷையில்‌ ஸம்ஸ்கிருதமே 
வார்த்தையின்‌ அர்த்தத்தைவிட சப்தம்‌ முக்யம்‌ என்று சொன்னேன்‌ இதைச்‌ 


சொல்லும்‌ போது இன்னொன்றும்‌ நினைவு வருகிறது. வார்த்தையின்‌ சப்தமே 
அதன்‌ அர்த்தத்தைக்‌ காட்டும்படியாக அநேக பதங்கள்‌ சந்தஸ்‌ என்ற வேத 
பாஷையிலும்‌, அதை வைத்தே உருவாக்கிய ஸம்ஸ்கிருதத்திலும்‌ 
இருக்கின்றன. உதாரணமாக, 'தந்தம்‌'என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. 
'பல்‌'என்று அதற்கு அர்த்தம்‌ என்பது எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கும்‌. பல்‌ 
நாக்கிலே நன்றாக அடித்து, அதாவது சப்தத்தை எழுப்புவதில்‌ பல்லுக்கே 
முக்யமான வேலையைக்‌ கொடுப்பதாக இந்த 'தந்தம்‌'என்ற வார்த்தையே 
அமைந்திருக்கிறது. தந்தம்‌ போனவர்களை (பல்‌ இல்லாதவர்களை) 


'தந்தம்‌'என்று சொல்லிச்‌ சொல்லிப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌. அவர்களால்‌ இந்த 
வார்த்தையை ஸ்பஷ்டமாகச்‌ சொல்லவே முடியாது. 
இந்தச்‌ சின்ன விஷயத்திலிருந்து அநேக பாஷைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து 


எது முந்தி, எது பிந்தி என்று நிர்ணயிக்கிற Comparitive Philogy க்கே 
முக்கியமான ஒரு ஸமாசாரம்‌ தெரிகிறது. ஸம்ஸ்கிருதம்‌, க்ரீக்‌, லாடின்‌ 


(லத்தீன்‌), ஜெர்மன்‌ (ட்யூடானிக்‌ என்பது; இங்கிலீஷ்‌ பாஷையும்‌ ட்யூடானிக்கில்‌ 


சேர்ந்ததுதான்‌) இன்றைய பிரெஞ்சு உள்பட அநேக பாஷைகளுக்கு மூலமான 
ஸெல்டிக்‌ போன்ற பல மொழிகள்‌ ஒரே தாய்பாஷையிலிருந்து வந்தவை 
என்று சொல்லி இவற்றை 'இண்டோ யூரோபியன்‌ குரூப்‌'என்று 
ஃபைலாலஜியில்‌ சேர்த்து வைத்திருக்கிறார்கள்‌. எது தாய்ப்பாஷை என்பதில்‌ 
மட்டும்‌ முடிவான அபிப்ராயம்‌ ஏற்படவில்லை. ஸம்ஸ்கிருதம்‌ (இப்படிச்‌ 
சொல்லும்போது வேத பாஷையான சந்தஸையும்‌ சேர்த்துதான்‌ 
சொல்லப்படுகிறது) தான்‌ ஆதி பாஷை, தாய்பாஷை என்றால்‌ அவர்கள்‌ 
ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால்‌ இப்போது சொன்ன 'தந்தம்‌' போன்ற 
வார்த்தைகள்‌ ஸம்ஸ்கிருதம்தான்‌ மூலபாஷை என்று சொல்வதற்குச்‌ 
சான்றாக இருக்கின்றன. 


Dental (டென்டல்‌) என்று இன்றைக்கு இங்கிலீஷில்‌ சொல்வதும்‌ பல்லைக்‌ 
குறிப்பதுதான்‌. 'தந்த்‌ - டென்ட்‌'என்கிறதில்‌ நிறைய ஒற்றுமை நமக்குத்‌ 
தெரிகிறது . பிரெஞ்சு, லாடின்‌ முதலான பாஷைகளிலும்‌ 'டென்ட்‌' 
ஸம்பந்தமே தெரிகிறது. அதாவது 'ட' காரம்‌ வருகிறதே தவிர, 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள தந்தத்தில்‌ வருகிற 'த' காரம்‌ இல்லை. 
"இருந்துவிட்டுப்‌ போகட்டும்‌. இதனால்‌ ஸம்ஸ்கிருதம்‌ மூலபாஷை என்று 
எப்படி ஆகும்‌? ஏன்‌ 'டென்டல்‌'என்பதிலிருந்துதான்‌ ஸம்ஸ்கிருத 
'தந்தம்‌'வந்தது என்று வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது? "இப்படிக்‌ கேட்டால்‌, 
இங்கிலீஷ்‌, பிரெஞ்சு, லாடீன்‌ எல்லாவற்றுக்கும்‌ ஸம்ஸ்கிருதமே 
தாய்ப்பாஷை என்பதற்கு 'தந்தம்‌' என்கிறதில்‌ வருகிற சப்தங்களே 
ஆதரவாயிருக்கிறது. எப்படியென்றால்‌ மேலே சொன்னது போல்‌, "தந்தம்‌" 
என்பதைச்‌ சொல்லவே தந்தம்‌ (பல்‌) வேண்டியிருக்கிறது. 'டென்டல்‌'முதலான 
மற்ற பாஷை வார்த்தைகளைச்‌ சொல்லிப்‌ பாருங்கள்‌. அதிலே பல்‌ 


276 


ஸம்பந்தமே இல்லை. நாக்கின்‌ நுனி மேலண்ணத்தில்‌ படுவதாலேயே 
'டென்ட்‌'சப்தம்‌ உண்டாயிருக்கிறது. வார்த்தையே அர்த்தத்தை 
குறிப்படுமானால்‌, அது ஸம்ஸ்கிருத 'தந்த'த்தில்‌ தான்‌. அதனால்‌ இது தான்‌ 
மூல ரூபம்‌;இதுதான்‌ திரிந்து 'டென்டல்‌'வந்தது என்று தெரிகிறது. 


இன்னும்‌ சில வார்த்தைகளில்‌, ஒன்றின்‌ எழுத்துக்களை மாற்றுவதாலேயே 


அதோடு ரொம்பவும்‌ ஸம்பந்தமுள்ள இன்னொன்றைக்‌ குறிப்பிடும்‌ வார்த்தை 
உண்டாகிறது. சிங்கத்துக்கு முக்யமான குணம்‌ என்ன? ஹிம்ஸை செய்வது. 
"ஹிம்ஸு என்ற எழுத்துக்கள்‌ மாறியே 'ஸிம்ஹ' என்றாகியிருக்கிறது. 
'கச்யபர்‌' ரிஷிகளுக்கெல்லாம்‌ முதன்மையானவர்‌. தேவஜாதி, அஸுர ஜாதி, 
மநுஷ்ய ஜாதி எல்லாவற்றுக்கும்‌ மூல புருஷர்‌. அவருக்கு ஏன்‌ இந்தப்‌ பேர்‌ 
வந்தது? அவரே ஸத்யத்தைப்‌ பார்த்தவர்‌; அதாவது உண்மையை உள்ளபடி 
அறிந்த ஞானி. ஞானத்தைப்‌ பார்வை குத்ருச்யம்‌) என்றே சொல்வது வழக்கம்‌. 
கச்யபரே "பார்த்தவர்‌. “பார்த்தவர்‌” என்பதற்கு ஸம்ஸ்கிருத பதம்‌ 
'பச்யக'என்பது. 'பச்யக'என்பதன்‌ எழுத்துக்களே மாறி 'கச்யப'என்று வந்தது. 
"பச்யக"தான்‌ "பார்ப்பான்‌" என்பதுஸத்ய தத்துவத்தைத்‌ தெரிந்து 
கொண்டவர்கள்‌ என்ற அர்த்தத்தில்‌ பிராம்மண ஜாதிக்குத்‌ தமிழிலே இப்படி 
உயர்ந்த பெயர்‌ உண்டாயிற்று. இப்போது அதுவே மட்டந்தட்டுகிற 
வார்த்தையாக உபயோகிக்கப்படுகிறது. 


4.4 உச்சரிப்பு விதிகள்‌ 


உச்சாரணம்‌, ஸ்வரம்‌, மாத்திரை, பலம்‌, ஸமம்‌, ஸந்தானம்‌ என்ற பல 
விஷயங்களை சிக்ஷ£ சாஸ்திரம்‌ சொல்லி, ஒவ்வொரு மந்திரத்தையும்‌ ஒரு 
மயிரிழைகூட அதன்‌ சப்த ரூபம்‌ தப்பாத வகையில்‌ வகுத்துக்‌ கொடுக்கிறது. 
அதிலும்‌ இன்னின்ன எழுத்துக்கள்‌ மநுஷ்ய சரீரத்தில்‌ இன்னின்ன இடத்தில்‌ 
பிறப்பவை, இவை இப்படிப்படியான முயற்சியால்‌ உண்டானவை என்று அது 
நிர்ணயித்திருக்கிறது ரொம்பவும்‌ ப்ராக்டிலாகவும்‌, ஸயண்டிஃபிக்காகவும்‌ 
இருக்கிறது. உதடுகளை இப்படிச்‌ சேர்‌. இன்ன சப்தம்‌ வரும்‌ என்று அது 
சொன்னால்‌ வாஸ்தவத்தில்‌ அப்படியே இருக்கிறது. இதைச்‌ சொல்லும்போது 
ஒன்று ஞாபகம்‌ வருகிறது. ப,ம,வ போன்ற சப்தங்களில்தானே உதட்டுக்கு 


277 


வேலை இருக்கிறது?க,ங,ச,ஞ,ட,ண,த,ந முதலியவற்றில்‌ உதடு 
படுவதில்லை இல்லையா?இப்படி உதடு படாத சப்தங்களைக்‌ கொண்ட 
வார்த்தைகளாலேயே ஆன ராமாயணம்‌ ஒன்றை ஒருத்தர்‌ எழுதியிருக்கிறார்‌. 
அதற்கு 'நிரோஷ்ட ராமாயணம்‌' என்றே பேர்‌. 'ஒஷ்டம்‌'என்றால்‌ 
உதடு:அதிலிருந்து 'ஒளஷ்ட்ரகம்‌'என்பது தமிழில்‌ ஒட்டகம்‌ ஆயிற்று. "நிர்‌. 
ஒஷ்டம்‌'என்றால்‌ உதடூ இல்லாதது என்று அர்த்தம்‌. தன்னுடைய பாஷா 
ஸாமர்த்தியத்தைக்‌ காட்டுவதற்காக அவர்‌ இப்படி நிரோஷ்டமாக ராமாயணம்‌ 
பண்ணினதாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ எனக்கு இன்னொரு காரணமும்‌ 
தோன்றுகிறது. அவர்‌ ரொம்பவும்‌ மடிக்காரராக (ஆசார சீலராக) 
இருந்திருக்கக்கூடும்‌ அதனால்‌ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின்‌ கதையைப்‌ 
பாராயணம்‌ செய்கிற போது, எச்சில்‌ படாமலே இருக்க வேண்டும்‌ என்று 
இப்படி உதடு சேராத விதத்தில்‌ பண்ணினார்‌ போலிருக்கிறது! 


வேதாக்ஷரங்களை எத்தனை கவனத்தோடு, ஜாக்ரதையோடு சொல்ல 
வேண்டும்‌ என்பதற்குப்‌ பாணினி மஹரிஷி செய்த 'பாணினீப சிக்ஷ£'வில்‌ 
ஒரு அழகிய ச்லோகம்‌ இருக்கிறது. 


வ்யாக்ரீ யதா ஹரேச்‌ புத்ரான்‌ 

தம்ஷ்ட்ராப்யாம்‌ ந ச பீடயேத்‌| 

பீதாபதனபேதாப்யாம்‌ 

தத்வத்‌ வர்ணான்‌ பரயோஜயேதச்‌। | 

வேதாக்ஷரங்களை ஸ்பஷ்டமாகச்‌ சொல்ல வேண்டும்‌. சப்த ரூபம்‌ 


கொஞ்சங்கூட குழறுபடியாகக்‌ கூடாது. ஒலி நழுவி விடவே கூடாது. 


அதற்காக ரொம்பவும்‌ நறுக்கு நறுக்கு என்றும்‌ சொல்லக்‌ கூடாது. வேத 
எழுத்துக்களை கீழே நழுவாதபடியும்‌ அழுத்தி ஹிம்ஸிக்காமலும்‌ உச்சரிக்க 
வேண்டும்‌. எப்படியென்றால்‌ ஒரு பெண்புலி, தன்‌ குட்டிகளைக்‌ கவ்விக்‌ 
கொண்டு போவது போலபூனை, எலி முதலானதுகள்‌ குட்டியைப்‌ பல்லால்‌ 
கவ்வுகின்றன. கீழே விழாதபடி கெட்டியாகக்‌ கவ்வுகின்றன. ஆனாலும்‌ 
குட்டிக்கு வலிக்கிற மாதிரியாக கடித்துவிடுகிறதா?இல்லை. அந்த மாதிரி 
நாசூக்காக அக்ஷரங்களை உச்சரிக்க வேண்டும்‌ என்பது ச்லோகத்தின்‌ 
பொருள்‌. இதே பாணினிதான்‌, வேதாந்தங்களில்‌ அடுத்ததான 


278 


வியாகரணத்திலும்‌ முக்கியமான நூலை உபகரித்திருக்கிறார்‌. பாணினியைத்‌ 
தவிர இன்னம்‌ அநேக மஹரிஷிகளும்‌ சிக்ஷ£ சாஸ்திரங்கள்‌ 
எழுதியிருக்கிறார்கள்‌. இப்படிக்‌ கிட்ட தட்ட முப்பது இருப்பதாகத்‌ தெரிகிறது. 
பாணினியுடையதும்‌, யாக்ஞவல்கிய சி-க்ஷயும்‌ விசேஷமானவை. 


"ப்ராதிசாக்யம்‌"என்பதாக ஒவ்வொரு வேத சாகைக்கும்‌ விசேஷமாகவும்‌ 
வித்யாஸமாகவும்‌ உள்ள வேத சப்தஸ்வரங்களை விரிவாக ஆராய்கிற 
நூல்களும்‌ ஒவ்வொரு வேதத்துக்கும்‌ உண்டு. இவற்றில்‌ சிலவும்‌ 
இவற்றுக்குரிய பிராசீனமான வியாக்யானங்களும்‌ கிடைத்திருக்கின்றன. 
இவையும்‌ "சீக்ஷ£"என்பதில்‌ அடங்கியவையே. 


4.5 பல மொழிகளின்‌ லிபிகள்‌ 


இன்ன ஒலிக்கு இது அடையாளம்‌ (வரி வடிவம்‌) என்று காட்டுவதற்குத்தான்‌ 
பல எழுத்துக்களைக்‌ கொண்ட வெவ்வேறு லிபிகள்‌ தோன்றியிருக்கின்றன. 
இங்கிலீஷ்‌ முதலான பாஷைகளின்‌ 'ஆல்‌ஃபெட்டை' ரோமன்‌ டH (Roman 
script) என்கிறோம்‌. பிராம்மி என்ற ஒரு டர இருந்தது. அசோக சாஸனங்கள்‌ 


அதில்‌ எழுதியதுதான்‌. அதிலிருந்தே இப்போது ஸம்ஸ்கிருதத்துக்கு 
வழங்குகிற க்ரந்த லிபியும்‌, தேவநாகிரி லிபியும்‌, மற்றும்‌ தமிழ்‌ முதலான 
அநேக இந்திய லிபிகளும்‌ உருவாயிருக்கின்றன. 


பிராம்மி லிபியின்‌ இரண்டு விதமான பிரிவுகளில்‌ தக்ஷிணத்தில்‌ வழங்கி 
வந்த பல்லவ க்ரந்தம்‌ என்பதிலிருந்து தான திராவிட பாஷைகளின்‌ லிபிகள்‌ 
ஏற்பட்டுள்ளன. எல்லா லிபிகளுக்குள்ளும்‌ தெலுங்கு லிபிக்கு ஒரு விசேஷம்‌ 
உண்டு. மற்ற லிபிகளிலெல்லாம்‌ தக்ஷிணாவர்த்தமாக, அதாவது வலது 
பக்கம்‌ சுழித்து எழுத்துக்கள்‌ எழுதப்படுகின்றன. தெலுங்கில்‌ மட்டும்‌ 
வாமாவர்த்தமாக இடது பக்கம்‌ சுழித்து எழுத்துக்கள்‌ இருக்கின்றன. 
ஈச்வரனின்‌ வாமபாகத்திலிருக்கிற பராசக்திக்கு  வாமமார்க்கம்‌ என்ற 
உபாஸனையும்‌ உண்டு. இடது அவளுக்கு விசேமானதால்‌ அவளுக்குரிய 
ஸ்ரீசக்ரத்தில்‌ அக்ஷரங்களை ஆந்திர லிபியிலேயே எழுத வேண்டும்‌ 
என்பதுண்டு. ஆந்திர பாஷை சிவப்‌ பிரதானமானது என்பார்கள்‌. ஏனென்றால்‌ 
மற்ற எல்லா இடங்களிலும்‌ மஹா விஷ்ணுவின்‌ டஷ்டாக்ஷரத்துடனேயே 
279 


அக்ஷராப்யாஸத்தை (படிப்புத்‌ தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார்களென்றால்‌, 
தெலுங்கு தேசத்தில்‌ சிவ பஞ்சாக்ஷரத்துடன்‌ தொடங்குகிறார்கள்‌. ஆந்திர 
தேசமும்‌ தெற்கே காளஹஸ்தி, மேற்கே ஸ்ரீ சைலம்‌, வடக்கே கோடிலிங்க 
க்ஷேத்ரம்‌ என்பதாக மூன்று சிவஸ்தலங்களுக்குள்‌ - த்ரிலிங்கங்களுக்குள்‌ - 
அடங்கியிருப்பதால்தான்‌ அதற்கு தெலுங்கு தேசம்‌ என்ற பெயரே 
உண்டாயிற்று. இதனால்தான்‌ அப்பைய தீக்ஷிதர்‌ தாம்‌ ஆந்திரராகப்‌ 
பிறக்கவில்லையே என்று குறைப்பட்டு ச்லோகம்‌ செய்திருக்கிறார்‌. 


ஆந்த்ரத்வம்‌ ஆந்த்ரபாஷாசாப்‌ - யாந்த்ர தேச ஸ்வஜன்ம பு: 

தத்ராபி யாஜுஷீ சாகா ந (௮) ல்பஸ்ய தபஸ:பலம்‌| | 

ஸாமவேதியாகப்‌ பிறந்தவர்‌ அப்பைய தீக்ஷிதர்‌. "வேதங்களுக்குள்‌ நான்‌ 
ஸாமவேதம்‌" என்றே பகவான்‌ கீதையில்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ சிவ 
பக்த சிகாமணியான தீக்ஷிதர்‌. சிவபஞ்சாக்ஷர மந்திரத்தைத்‌ தனது மத்தியில்‌ 
கொண்டதான யஜுர்‌ வேதத்தில்‌ (யாஜுஷீ சாகா"என்று இதையே ச்லோகம்‌ 
சொல்கிறது) பிறப்பதற்கும்‌, தெலுங்கு தேசத்தில்‌ பிறப்பதற்கும்‌ தபஸ்‌ 
செய்திருக்கவில்லையே என்று குறைப்பட்டிருக்கிறார்‌. டப்‌ விஷயத்துக்கு 
வருகிறேன்‌. இப்போதுள்ள இந்திய லிபிகள்‌ எல்லாம்‌ பிராம்மியிலிருந்து 
வந்தவைதான்‌ என்றாலும்‌ ஆதியிலிருந்த பிராம்மி லிபியைப்‌ பார்த்தால்‌ 
நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால்‌ புரியாத விஷயத்தை "பிராம்மி 
லிபி"என்று சொல்ல ஆரம்பித்தார்கள்‌. அப்புறம்‌, அது திரிந்து பிரம்மா நம்‌ 
நெற்றியிலே எழுதியிருக்கிற "பிரம்ம லிபியோடு ஒன்றாக்கப்பட்டுவிட்டது! 
இப்போது ஒன்றும்‌ புரியாவிட்டால்‌ "பிரம்ம டர" என்று நாம்‌ சொல்வது 
"பிராம்மி லிபிஎஎன்றுதான்‌ இருக்க வேண்டும்‌. 


கரோஷ்டி என்றும்‌ ஒரு டப்‌ இருந்தது. கர-ஒஷ்டம்‌ என்றால்‌, 'கழுதையின்‌ 
உதடு' என்று அர்த்தம்‌. கழுதை உதடு துருத்திக்‌ கொண்டு வருகிற மாதிரி 
அந்த டப எழுத்துக்களில்‌ வளைசல்கள்‌ பிதுங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. பார்ஸி 
பாஷைக்கு அதுதான்‌ டப. 


ஐரோப்பாக்‌ கண்டத்தின்‌ எல்லா பாஷைகளுக்கும்‌ ரோமன்‌ LH 
ஒன்றேயிருப்பதுபோல்‌ நமக்குப்‌ பொது பிராம்மி. தற்போது அதிலிருந்து வந்த 
தேவநாகிரியே வடக்கத்தி பாஷைகளின்‌ லிபியில்‌ நன்றாக தெரிகிறது. 


ஒவ்வொரு எழுத்தும்‌ ஒவ்வொரு விதமான ஒலியைச்‌ சொல்கிறது என்று 


நமக்குத்‌ தெரியவில்லை. அதனால்தான்‌ "தமிழில்‌ ஏன்‌ 'ன', 'ந' என்ற இரண்டு 
எழுத்துக்கள்‌ ஒரே சப்தத்துக்கு இருக்கின்றன?வேறு எந்த பாஷையிலும்‌ 
இப்படி இல்லையே!"என்று நினைக்கிறோம்‌. வாஸ்தவத்தில்‌ 'ன' சப்தத்துக்கும்‌, 
'ந'சப்தத்துக்குமிடையே க்க்ஷ்மமான வித்யாசம்‌ உண்டு. 'ந' வில்‌ நாக்கு 
முன்னம்‌ பல்லின்‌ உள்பக்கம்‌ படும்‌;”ன” விலோ நாக்கு இன்னும்‌ மேலேறி 
மேலண்ணத்தைத்‌ தொடும்‌. தெலுங்கிலேகூட ஒரே தான்‌. மற்ற 
பாஷைகளிலும்‌ இப்படியே. 


தமிழுக்கும்‌ தெலுங்குக்கும்‌ மட்டும்‌ பொதுவாயிருப்பது 'ர', 'ற' என்ற இரண்டு 
வகை இருப்பது. ஒன்று இடையினம்‌, மற்றது வல்லினம்‌ என்று 
சொல்லுகிறோம்‌. மற்ற பாஷைகளில்‌ இப்படி இரண்டு இல்லை. இதிலும்‌ 
தமிழுக்கும்‌ தெலுங்குக்கும்‌ ஒரு வித்யாஸம்‌ உண்டு. தமிழில்‌ வல்லின 
'ற'மட்டுமே ஒற்றோடு கூட 'ற்ற'என்று சேர்ந்து வரும்‌. 'குற்றம்‌', 'சுற்றம்‌', 
மற்றும்‌, சொற்றுணை என்கிற மாதிரி வார்த்தைகளில்‌ இப்படி வருகிறது. 
ஆனாலும்‌ இங்கே எழுத்தைப்‌ பார்த்து ஒலியை அப்படியே உச்சரிப்பதில்லை. 
'குட்றம்‌', 'சுட்றம்‌', 'மட்றும்‌', 'சொட்றுணை' என்கிற மாதிரி 'ற'கர ஒற்றானது 
'ட'கர ஒற்றானது போலவே உச்சரிக்கிறோம்‌. தெலுங்கில்‌ இப்படி வராது. 
இதற்கு மாறாக, தெலுங்கிலே குதிரைக்கு என்ன சொல்கிறார்கள்‌? 
'குர்ரம்‌'என்கிறார்கள்‌. 'ர்‌'ஸவுண்டும்‌, 'ர'ஸவுண்டும்‌ கொஞ்சங்கூட மாறாமல்‌ 
உள்ளபடியே சொல்கிறார்கள்‌. தமிழில்‌ இப்படி 'ர்ர உள்ள வார்த்தையே 
கிடையாது. 


தெலுங்கு பாஷையில்‌ உள்ள வேறு சில விசேஷ சப்தங்கள்‌:சில இடங்களில்‌ 

'ஜ'என்பதை ] சப்தமாக இல்லாமல்‌ 2 சப்தமாக சொல்கிறார்கள்‌. 'சால'என்பதை 

'த்ஸால'என்பதுபோல்‌ சில இடங்களில்‌, 'ச' வுக்கு 'த்ஸ' என்று, 

சொல்கிறார்கள்‌. ஸம்ஸ்கிருதத்துக்கான தேவநாகிரி, க்ரந்த லிபிகளில்‌ 50 
281 


எழுத்து இருக்கிறதென்றால்‌, தெலுங்கிலே ஜகாரத்திலும்‌ சகாரத்திலும்‌ 
ஒவ்வொன்று அதிகமிருக்கிற எழுத்துக்களைச்‌ சேர்த்து 52 இருக்கின்றன. 
மஹாராஷ்ட்ர பாஷையிலும்‌ இந்த ஸக்ஷமமான இரண்டு சப்தங்களும்‌ 
இருக்கின்றன. இரண்டாவது 'த' (tha) வை நாலாவது 'த' ( ha ) வாகவும்‌ 
தெலுங்கர்கள்‌ மாற்றிக்‌ கொள்வதுண்டு. தியாகய்யர்வாள்‌ பாட்டிலேயே 
இப்படிச்‌ சில இடங்களில்‌ இருக்கிறதென்று ஒருத்தர்‌ சொன்னார்‌. 


ஒரு பாஷையில்‌ உள்ளதை அப்படியே இன்னொரு பாவையின்‌ லிபியில்‌ 
எழுதுகிற போது (tரகாகிரtனாatஎ€ பண்ணுகிற போது) இந்த விஷயங்களைத்‌ 
தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும்‌. இப்படிப்‌ பண்ணகிறபோது 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ 'ன'இல்லாததால்‌, 'ஸத்யவான்‌','தர்மவான்‌' என்கிற மாதிரி 
வார்த்தைகளைக்‌ கூட 'ஸத்யவாந்‌', 'தர்மவாந்‌'என்றுதான்‌ எழுத வேண்டும்‌. 
ஆனாலும்‌ தமிழில்‌ இப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ இல்லாததால்‌, நம்‌ கண்ணுக்கு 
அது விசித்ரமாகப்‌ படும்‌!உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும்‌ என்று Phonetic 
றன ஆக எழுதினால்‌ அது நாம்‌ இப்போது எழுதுவதற்கு 
வித்யாஸமாகத்தான்‌ இருக்கும்‌. தெலுங்கிலே வருவதைக்‌ 'கன்னதல்லி'என்று 


எழுதாமல்‌, 'கந்நதல்லி'என்றுதான்‌ எழுவேண்டும்‌. அது அச்சிலே 
விநோதமாகத்தான்‌ இருக்கும்‌. 


உச்சரிப்புக்களை உள்ளபடி தெரிந்து கொண்டால்‌ தமிழில்‌ ன, ந என்ற இரண்டு 
எழுத்து ஏன்‌ இருக்கிறது என்பது போல்‌ நமக்குப்‌ புரியாமலிருக்கிற பல 
விஷயங்கள்‌ புரிந்து விடும்‌. இங்கிலீஷில்‌ கூட இப்படியே நமக்கு "ஒரே 
'வ'காரத்துக்கு ஏன்‌ க்ஷி,கீஎன்று எழுத்துக்கள்‌?"என்று தோன்றினாலும்‌, 
இவற்றுக்கிடையே வித்யாஸம்‌ உண்டு என்று ஒரு ப்ரொஃபஸர்‌ சொன்னார்‌. 
4 வருகிற இடத்தில்‌ நம்‌ பாஷைகளின்‌ 'வ' மாதிரி கீழ்‌ உதட்டை மடித்து, 
அதன்‌ மேலே மேல்‌ வரிசைப்‌ பல்‌ படவேண்டும்‌; 'கீவரும்போது பல்லே 
படாமல்‌, உதட்டையே ரவுன்டாகக்‌ குவித்துச்‌ சொல்ல வேண்டும்‌; ஆகையால்‌ 
இந்திய பாஷைகளில்‌ வருகிற 'ஸரஸ்வதி', 'ஈச்வரன்‌' முதலான 
வார்த்தைகளை Sகா௮sVati, வகா என்றுதான்‌ எழுதவேண்டும்‌ என்றார்‌. 
இன்னொன்று கூட:இங்கிலீஷில்‌ 'ண கரம்‌ கிடையாது;'ன'தான்‌ உண்டு. 


282 


ஆனபடியால்‌ 'சா!, 'bகா' போன்ற வார்த்தைகளை 'அண்ட்‌', 'பாண்ட்‌',என்று 
எழுதாமல்‌ 'அன்ட்‌', 'பான்ட்‌'என்றுதான்‌ எழுதவேண்டும்‌. 


ஸ்பெல்லிங்கைப்‌ பார்த்தே ப்ரொனெளன்ஸியேஷன்‌ (உச்சரிப்பு சரியாகப்‌ 
பண்ணுவது என்பது, மற்ற எந்த பாஷையையும்‌ விட ஸம்ஸ்கிருதத்திலேயே 
பூர்ணமாகத்‌ தப்பில்லாமல்‌ இருக்கிறது. இங்கிலீஷில்‌ ஒரே கோணாமாணா! 
‘Legistlature wound up 'என்று ஸமீபத்தில்‌ பேப்பரில்‌ பார்த்தேன்‌. W௦பா்‌ 
என்பதை ஏதோ நினைவில்‌ 'வூன்ட்‌' என்று படித்ததில்‌ அர்த்தமே 
புரியவில்லை. 'வூன்ட்‌'என்றால்‌ காயம்‌ அல்லவா?இங்கே 'வெளன்ட்‌'என்று 
அதே ஸ்பெல்லிங்கைப்‌ படிக்க வேண்டியிருக்கிறது!'சுற்றுவது' என்கிற 
அர்த்தமுள்ள ஸரா- க்கு இது 08% றவா(/601௨ . இங்கே 'வெளன்ட்‌ -அப்‌'என்றால்‌ 
'ஸமாப்தி பண்ணப்பட்டது'என்று அர்த்தம்‌. இந்த ராப என்ற வார்த்தையை 
எடுத்துக்‌ கொண்டாலும்‌ ஸ்பெல்லிங்‌ ஒன்றாகவே இருந்தாலும்‌, அதைக்‌ 
காற்று என்ற அர்த்தத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளும்போது 'வின்ட்‌'என்று சொல்ல 
வேண்டும்‌; 'சுற்றுவது'என்ற அர்த்தம்‌ பண்ணும்‌ போது 'வைன்ட்‌'என்று சொல்ல 
வேண்டும்‌. இப்படி ஒரே குழப்பம்ஙி-ஹி-ஜிபட்‌, சி-ஹி-ஜிகட்‌, என்று 
இருந்தாலும்‌ ஒ-ப- மட்டும்‌ 'பட்‌' இல்லை, 'புட்‌'என்கிறான்‌. வால்க்‌, சால்க்‌ 
என்று உச்சரிப்புகளைக்‌ கொடுக்கும்படியான 8/5, ரேவ என்பவைகளை வாக்‌, 


சாக்‌ என்றே சொல்கிறான்‌. கேட்டால்‌, சில எழுத்துக்கள்‌ ஸைலன்ட்‌ 


ஆகிவிடுகின்றன என்கிறான்‌. 


தமிழில்‌ இப்படியில்லை என்றுதான்‌ தோன்றும்‌. ஆனாலும்‌ ஸம்ஸ்கிருதம்‌ 
முதலான பிற பாஷைச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ நிறையக்‌ கலந்திருப்பதால்‌ 
அவற்றைத்‌ தமிழில்‌ எழுதம்போது மற்ற பாஷைகளில்‌ ஒரே அக்ஷரத்தில்‌ 
உள்ள நாலுவிதமான சப்தங்களைக்‌ குறிப்பிட நாலு எழுத்துக்கள்‌ 
இருக்கிறபோது, தமிழிலோ நாலுக்கும்‌ ஒரே எழுத்துத்தானே இருக்கிறது 
என்ற குறை தெரிகிறது. 'கண்‌'என்பதில்‌ வருகிற 'க' வேறு;'முகம்‌' என்பதில்‌ 
வரும்‌ 'க' வேறு. 'முகம்‌' என்பதில்‌ (68 என்று அழுத்திச்‌ சொல்லவேண்டும்‌. 
கங்கை என்பதில்‌ வரும்‌ 'க' வோ இன்னொரு தினுசு; 


98 சப்தமாக உள்ளது. இதையே இன்னம்‌ அழுத்தி 98 -காரமாக 'கடம்‌' என்ற 


வார்த்தையில்‌ சொல்ல வேண்டும்‌. (0, 65, 09, 8 இவற்றுக்கு மற்ற இந்திய 
பாஷைகளில்‌ நாலு எழுத்து இருக்கும்போது, தமிழில்‌ ஒரே 'க' தான்‌ 
நாலுக்கும்‌ பொதுவாயிருக்கிருக்கிறது. பீமன்‌ கையிலே வைத்திருக்கிற 'கதை' 
(9904௮) , எழுத்தாளர்கள்‌ எழுதுகிற கதை (௨4௨) இவற்றில்‌ இரண்டு 
அக்ஷரங்களும்‌ வித்யாஸமாயிருந்த போதிலும்‌, தமிழில்‌ ஒரே மாதிரித்தான்‌ 
எழுத வேண்டியிருக்கிறது. தமிழில்‌ ('௦, ௦'8 இரண்டுக்கும்‌ ஒரே 'ட';1ணீ,பீணீ 


இரண்டுக்கும்‌ ஒரே 'த' என்று ஏற்பட்டிருப்பதில்‌, ஸ்பெல்லிங்கை வைத்தே 
சரியாக உச்சரிக்க முடியாமல்‌ இருக்கிறது. 'தோ (0௦) ஷம்‌'என்றால்‌ 
குறை;'தோ ௫௦) ஷம்‌'என்றால்‌ மகிழ்ச்சி. ('ஸந்தோஷம்‌'இதிலிருந்து வந்தது 
தான்‌.) ஆனால்‌ இப்படி நேர்மாறாக அர்த்தமுள்ள இரண்டு வார்த்தைகளையும்‌, 
தமிழில்‌ ஒரே எழுத்துக்களால்தான்‌ எழுத வேண்டியிருக்கிறதுகூடிய மட்டும்‌ 
லிபியைக்‌ கொண்டே சரியாக உச்சரிக்க வேண்டும்‌ என்பதால்தான்‌ ஸு, ஹ, 
ஐ, ஓஒ, க்ஷ முதலான கிரந்த எழுத்துக்களைத்‌ தமிழில்‌ சேர்த்தது. ஆனால்‌ 
இப்பொழுது, முன்னெல்லாம்‌ கவிப்பண்பை உத்தேசித்து தமிழ்க்‌ கவிதைகளில்‌ 
மட்டும்‌ செய்து வந்தது போல்‌ வசன நடையிலும்கூட இந்த எழுத்துக்கள்‌ 
கூடாது என்கிற ரீதியில்‌ எழுதி வருவதால்‌, குழப்பமாகிறது. ஸம்ஸ்கிருத 
வார்த்தைகளைத்தான்‌ பூர்ணமாக ஒழித்துக்‌ கட்ட முடியவில்லை என்பதால்‌, 
அதற்கே விசேஷமான சப்தங்களுக்குரிய இந்த எழுத்துக்களையாவது ஒழித்து 
விடலாமா என்று ஆரம்பித்திருப்பதில்‌ வார்த்தைகளைத்‌ தப்புத்‌ தப்பாகப்‌ 
படிக்கும்‌ படி ஆகியிருக்கிறது. 'சாதகம்‌'என்று எழுதினால்‌ அது 
'ஸாதக'மாகவும்‌ இருக்கலாம்‌, 'ஜாதக'மாகவும்‌ இருக்கலாம்‌ என்றால்‌, அர்த்தம்‌ 
குழம்பித்தானே போகும்‌?சிலது தவிர்க்க முடியாது. முன்னே சொன்ன மாதிரி 
க,ச,ட,த,ப முதலானவற்றில்‌ நாலு தினுசான வித்தியாஸம்‌ தெரிவிக்கத்‌ 
தமிழில்‌ ஆதியிலிருந்தே எழுத்து இல்லை. ஆனால்‌ பிறகு சேர்த்தவைகளைக்‌ 
கூட இப்போது ஏன்‌ விடவேண்டும்‌?இதனால்‌ தமிழுக்கு 
வெற்றியா?ஸம்ஸ்கிருதத்துக்குத்‌ தோல்வியா?பாஷைகள்‌ என்ன, 
ஒன்றுக்கொன்று சண்டையா போட்டுக்கொள்கின்றன? நாம்‌ தப்புத்‌ தப்பாக 
வார்த்தைகளைச்‌ சொல்கிறோம்‌ என்பது தவிர இப்படிப்பட்ட பாஷா த்வேஷக்‌ 
காரியங்களால்‌ ஒரு பலனும்‌ இல்லை. இது இருக்கட்டும்‌. பிற பாஷைச்‌ 
284 


சொற்களாக இல்லாமல்‌ தமிழிலேயே உள்ள சொற்களை எழுதுவதற்குத்‌ 
தமிழ்‌ பர ரொம்பவும்‌ திட்ட வட்டமாகத்தான்‌ இருக்கிறது. ஸம்ஸ்கிருதம்‌, 
தெலுங்கு, கன்னட பாஷைகளில்‌ ௧, ச, ட, த,ப, முதலியவற்றில்‌ நாலுவித 


ஒலிகள்‌ இருப்பது மாதிரி தமிழ்‌ பாஷையில்‌ கிடையாது. Kha, 08, 909 
முதலிய சப்தங்கள்‌ இதர பாஷை வாரத்தைகளைத்‌ தமிழில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ போதுதான்‌ வருகின்றன. ஆகையால்‌ தமிழுக்கு என்றே ஏற்பட்ட 
சப்தங்களை எழுதத்‌ தமிழ்‌ பர போதுமானதாகத்தான்‌ இருக்கிறது. இங்கிலீஷில்‌ 
சொந்த பாஷை வார்த்தைகளையே எழுத்தைப்‌ பார்த்துச்‌ சரியாக உச்சரிக்க 


முடியாமலிருக்கிறதே, அந்த மாதிரித்‌ தமிழில்‌ இல்லை. ஆனாலும்‌, இங்கேயும்‌ 
கூடத்‌ தமிழ்‌ டப பூர்ணமாகச்‌ சரியாக இல்லை என்று நான்‌ சொன்னால்‌, 
உங்களுக்கு ஆச்சர்யமாயிருக்கும்‌!ஒப்புக்‌ கொள்ளமாட்டீர்கள்‌. ஆனால்‌, நான்‌ 
பிரத்யக்ஷத்தில்‌ பார்த்த ஒன்றைச்‌ சொன்னால்‌ ஒப்புக்‌ கொள்வீர்கள்‌. 
வடக்கத்திக்காரன்‌ ஒருத்தன்‌ தமிழ்‌ லிபியை (ஆல்‌ஃபபெட்டை) நன்றாகத்‌ 
தெரிந்து கொண்டான்‌. அதாவது ஒவ்வொரு எழுத்தையும்‌ எழுத்தெழுத்தாகத்‌ 
தெரிந்து கொண்டான்‌. அப்புறம்‌ அவனுக்கு வார்த்தை வார்த்தையாக 
எழுத்துக்களைச்‌ சேர்த்துக்‌ கற்றுக்கொடுப்பதற்கு ஆள்‌ கிடைக்கவில்லை. 
தேவார திருவாசகங்களை மூல ரூபத்தில்‌ படிக்க வேண்டும்‌ என்ற 
ஆசையால்தான்‌ அவன்‌ இப்படித்‌ தமிழ்‌ கற்றுக்கொண்டது. 'எழுத்துக்கள்‌ 
தெரிந்து விட்டதல்லவா?'என்று, அவனே அதற்கப்புறம்‌ தேவாரபுஸ்தகத்தை 
வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு எழுத்தாகப்‌ பார்த்துப்‌ பாடம்‌ பண்ண 
ஆரம்பித்தான்‌. அவனுக்குத்‌ தமிழ்‌ பாஷா ஞானம்‌ (மொழியறிவு) இல்லை. 
ஆனால்‌ அர்த்தம்‌ தெரியாவிட்டாலும்‌ மஹான்களின்‌ வாக்கைச்‌ சொன்னாலே 
புண்ணியம்‌ என்று இப்படிப்‌ பாடம்‌ பண்ணினான்‌. அப்புறம்‌ ஒருநாள்‌ அவன்‌ 
என்னிடம்‌ வந்தான்‌. "தேவாரம்‌ சொல்கிறேன்‌"எனறான்‌. எனக்கு ரொம்பவும்‌ 
ஸுந்தோஷமாயிற்று. சொல்லச்‌ சொன்னேன்‌. 


ஆனால்‌, அவன்‌ சொன்னது எனக்கு வேடிக்கையாயிருந்தது. அவன்‌ அப்பர்‌ 
ஸ்வாமிகள்‌ திருவையாற்றில்‌ ஸர்வத்தையும்‌ உமாமஹேச்வர ஸ்வரூபமாகப்‌ 
பார்த்துப்‌ பாடின பிரஸித்தி பெற்ற "மாதர்‌ பிறைக்‌ கண்ணியானை" என்ற 


285 


பாடலைப்‌ பாடினான்‌. ஆனால்‌ எப்படி பாடினான்‌? எடுத்த எடுப்பிலேயே நாம்‌ 
"மாதர்‌ என்பதை ஈகா என்கிறோம்‌ என்றால்‌ அவன்‌ ஈகா என்று 
ஆரம்பித்தான்‌. 'இதென்னடா, தர்‌ புர்ரென்று ஆரம்பிக்கிறானே!'என்று எனக்கு 
விசித்ரமாயிருந்தது. அப்புறம்‌ ஈகிlaaா ஈahalod'ப (மலையான்‌ மகளடு) 
என்பதில்‌ ஈ௮/௮1௦ 'ப என்று 'க'வையும்‌ 'ட'வையும்‌ அழுத்தி பாடினான்‌. 


' மலையான்‌ மகளடு பாடி' என்பதில்‌, நாம்‌ 'ற௨0' ' என்பதை அவன்‌ 'றகt 
'வீஎன்று பாடினபோது, எனக்குச்‌ சிரிப்பே வந்துவிட்டது. இப்படியே போயிற்று. 
'புகுவார்‌' நாம்‌ சொல்கிற ஒப்பா -ஆக இல்லாமல்‌ பியா - ஆக இருந்தது. 
யாதும்‌ சுவடு படாமல்‌' (ரகaபப௱ 5'பaப றad'aama।) என்பது y௮aatum chuvat'u 
றat'aamal என்று அவன்‌ வாயில்‌ மாறி ஸ்வரூபம்‌ கொண்டதற்கப்புறம்‌ 
என்னால்‌ அடக்கவே முடியவில்லை. 


வடக்கத்தியான்‌ ஒருத்தன்‌ நம்‌ தமிழ்‌ பாடலைக்‌ கற்றுக்‌ கொண்டு 
பாடுகிறானே என்ற சந்தோஷத்தில்‌, அவனை உத்ஸாஹந்தான்‌ 
படுத்தவேண்டும்‌ என்று அது வரை பேசாமல்‌ இருந்த நான்‌, அதற்கப்புறம்‌ 
பொறுக்க முடியாமல்‌, அவனுடைய உச்சரிப்பில்‌ இருந்த ஏராளமான 
கோளாறுகளை அவனுக்கு ஹிதமாக எடுத்துக்‌ காட்டினேன்‌. 


அதற்கு அவன்‌, "நான்‌ என்ன பண்ணலாம்‌?புஸ்தகத்தில்‌ இப்படித்தானே 


எழுதியிருக்கிறது?"என்று காட்டினான்‌. 


அவன்‌ சொன்னது வாஸ்தவம்தான்‌. புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
லிபியின்படி பார்த்தால்‌, அவன்‌ சொன்ன விதம்‌ சரிதான்‌. புஸ்தகத்தை 
வைத்துக்கொண்டு எழுத்தெழுத்தாக நானும்‌ நீங்களும்‌ படித்தாலும்‌ அவன்‌ 
சொன்ன மாதிரியே தான்‌ படிப்போம்‌. 


ஆகவே தமிழிலும்‌ அநேகம்‌ சப்தங்களை எழுத்திலே மாற்றித்தான்‌ 


எழுதுகிறோம்‌ என்று தெரிந்தது. குறிப்பாக வார்த்தைகளுக்கு ஆரம்பத்தில்‌ 
வராமல்‌ 


நடுவிலும்‌ முடிவிலும்‌ வருகிற சப்தங்கள்‌ எழுத்திலே வித்யாஸமாகத்தான்‌ 
ஆகின்றன. 'மஹூளடு'என்று உச்சரிப்பதை 'மகளடு'என்று எழுதுகிறோம்‌. 
'அதற்காஹ'என்று உச்சரிப்பில்‌ சொன்னாலும்‌ 'அதற்காக'என்று உச்சரிப்பில்‌ 
சொன்னாலும்‌ 'அதற்காக'என்றே எழுதுகிறோம்‌. ஆரம்ப 'க'நடுவிலும்‌ 
கடைசியிலும்‌ 'ஹ'ஆகிறது. தமிழின்‌ வார்த்தை ஆரம்பத்தில்‌ 'த' வை 'டீ' 
என்கிறோம்‌;பிறகு வந்தால்‌ ' டபிணிஎன்கிறோம்‌. 'தந்தை என்கிறபோது 
முதலில்‌ 'த' என்பது ணிஸவுண்ட்‌ ; 'தை'என்பதோ 'dai' 
ஸவுண்டாயிருக்கிறது. இப்படியே ஆரம்பத்தில்‌ வராமல்‌ நடுவிலே வருகிற 
ட"பீணி தான்‌;''ணி இல்லை. கடவுள்‌, இடம்‌ என்பதில்‌ எல்லாம்‌ '0'' தானே 
சொல்கிறோம்‌? 

இம்மாதிரி விஷயங்கள்‌ தமிழ்‌ இலக்கண நூல்களில்‌ நன்றாக வரையறுத்துச்‌ 
சொல்லியிருக்கிறது. ஸம்ஸ்கிருதத்தில்‌ போலவே ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
போலவே தமிழிலும்‌ 'தொல்காப்பியம்‌', 'நன்னூல்‌'முதலான அநேகம்‌ உயர்ந்த 


புஸ்தகங்களில்‌ வார்த்தைகளின்‌ ரூபம்‌, சப்த ரூபம்‌, அவற்றில்‌ ஏற்படுகிற 
வித்யாஸம்‌ முதலியவைகளைச்‌ சொல்லித்தான்‌ இருக்கிறது. இந்த எழுத்தின்‌ 


பின்‌ ணீஎன்பது cha ஆகும்‌; & என்பது ha “சப்தத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்றெல்லாம்‌ விதி இருக்கிறது. 


பொதுவாக, தமிழில்‌ வார்த்தையின்‌ முதலில்‌ 'க'வரும்‌ போது & சப்தமாகவும்‌, 
நடுவிலும்‌ முடிவிலும்‌ வரும்போது 18 சப்தமாகவும்‌ இருக்கிறது. 'த'என்பது 
வார்த்தை முதலில்‌ £ணீ:வாகவும்‌, பிற்பாடு பீணீ:வாகவும்‌; இப்படியே 'பவும்‌ 
முதலில்‌ ஜீணீ-வாகவும்‌, பிற்பாடு தீணீவாகவும்‌ தொனிக்கிறது. (தமிழ்‌ 
வார்த்தையின்‌ நடுவிலோ, முடிவிலோ தனியாக 'ப'வருவதாகத்‌ 
தெரியவில்லை. 'அன்பு', 'அம்பு', 'இன்பம்‌'என்பது போல்‌ கூட்டுச்‌ 
சப்தமாகத்தான்‌ வருகிறது. ஜபம்‌, சாபம்‌, கபம்‌, சுபம்‌ என்கிறதுபோல, நடுவிலே 
தனி 'ப' வரும்‌ வார்த்தைகள்‌ ஸம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தவைதான்‌) 'ச' 
விலே ஒரு வேடிக்கை. ௧-ங-௪-ஞ-ட-ண-த-ந-ப-ம- என்கிற போது !6-ஈ09- cha - 
ngya-t'a-na-ta-na-pa-ma என்று ha -காரமாகச்‌ சொன்னாலும்‌, தமிழில்‌ ௧,த,ப 
முதலியன ஆரம்பத்தில்‌ வரும்போது !/6,6,08 என்றே தொனிப்பது போல்‌, 'ச' 
என்பது எக -வாகத்‌ தொனிக்காமல்‌ 58 என்றே தொனிக்கிறது. சட்டி,சிவப்பு 


287 


என்பதை 51940, 'ர\appப என்றுதான்‌ சொல்கிறோம்‌. ஆனால்‌ ஒற்றெழுத்தோடு 


சேரும்போது ர்‌ எக சப்தம்‌ வந்து விடுகிறது;5''ணீஅல்ல - அச்சம்‌, பச்சை, 
குச்சு என்பது போல!'சொல்‌'என்கிறபோது 5௦ என்கிறோம்‌. அதையே 
பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ என்னும்போது  peyarchchol,  vinaichchol 
என்கிறோம்‌. ஆனால்‌, தமிழிலிருந்தே வந்த மலையாளத்தில்‌, வார்த்தை 
ஆரம்பத்திலேயே 'ச' வுக்கு ௦௨ சப்தம்‌ கொடுக்கிறார்கள்‌. சிவப்பு என்பதை 
மலையாளிகள்‌ எஸஸaறறப என்றுதான்‌ சொல்வார்கள்‌. இன்னொரு பக்கத்தில்‌, 
சில ஸமயங்களில்‌ வார்த்தைக்கு நடுவே 'ச்ச' வரும்போது ௦ எக என்று 
சொல்லாமல்‌ 558 என்றும்‌ சொல்கிறார்கள்‌. காவிச்‌ சேரி, நெல்லிச்சேரி 
முதலான ஊர்ப்‌ பெயர்களை நாம்‌ (தமிழர்கள்‌ Kaavis's'eri, Nellis's'eri 
என்கிறார்கள்‌. தெலுங்கிலே ர்ர' வருகிற மாதிரி, மலையாளத்தில்‌ 
5'5'ணீஇருக்கிறது. அச்சன்‌, எழுத்தச்சன்‌ என்னும்போது, நம்மாதிரி Ch ha 
சப்தமாகவும்‌ சொல்கிறார்கள்‌. 


தமிழிலக்கண நூல்களைப்‌ பார்த்தால்‌, இந்த மொழியின்‌ ஏஊ்ப5 (பண்பு) படி, 
எந்தெந்த இடத்தில்‌ எந்தெந்த சப்தம்‌ எப்படியிப்படி ஆகும்‌ என்பது 
விளக்கமாகத்‌ தெரியும்‌. ஆனாலும்கூட, லிபியைப்‌ படிப்பதிலேயே உச்சரிப்பு 
கொஞ்சங்கூடத்‌ தப்பாமலிருப்பது தமிழிலும்‌ ஸாத்தியமில்லாமல்தான்‌ 
இருக்கிறது. 


ஸம்ஸ்கிருதத்தில்தான்‌, இப்படிப்பட்ட மாறுபாடு இல்லை; இரண்டே இரண்டு 
விலக்கு தவிர, வேறெங்கும்‌ இல்லை. அது பூர்ணமாக phonetic spelling- 
ஆகவே இருக்கிறது. 'ஏது இரண்டு விலக்கு?முழுக்க முழுக்க ஸம்ஸ்கிருதம்‌ 
உச்சரிப்புக்குச்‌ சரியான எழுத்துக்களை உடையதல்லவா?' என்றால்‌ 
சொல்கிறேன்‌: 


ஒன்று 'ப' (0௨ ) வுக்கு முன்னால்‌ ':' என்ற ஸர்க்கம்‌ வரும்போது ஏற்படுகிற 
சப்த மாறுதல்‌. விஸர்க்கம்‌ ஏறக்குறைய 'ஹ'சப்தத்தைத்‌ தருவது. 'ராம:' 
என்பதை 'ராமஹ'என்று சொல்லவேண்டும்‌. பூரணமான 'ஹ'வாக இன்றிக்‌ 
கொஞ்சம்‌ தாழ்த்திச்‌ சொல்லவேண்டும்‌. தமிழ்‌ நாட்டில்‌ பூர்ண 'ஹ'வாகவே 
சொல்கிறார்கள்‌. குறைத்துச்‌ சொல்கிற மற்றவர்களை கேலியாக 


288 


நினைக்கிறார்கள்‌. வாஸ்தவத்தில்‌ சிக்ஷ£ விதிப்படி அவர்கள்‌ சொல்வதுதான்‌ 
சரி. இந்த விஸர்க்கம்‌ 'ப'வுக்கு முன்னாடி வரும்போது 'ப'என்பது 'fஃ' (ஃப) 
என்கிற ஸவுண்டைப்‌ பெறுகிறது. லிபியை மட்டும்‌ பார்த்து உள்ளபடி 
படித்தால்‌ இங்கே தப்பாகிவிடும்‌. 

இரண்டாவசு மாறுதல்‌;ஸும்ஸ்கிருதத்தில்‌ ஸுப்பஹ்மண்யன்‌, ப்ரஹ்மா, 
வஹ்நி என்று எழுதினாலும்‌, படிக்கும்போது ஸுப்ரம்ஹண்யன்‌, ப்ரஹ்மர்‌, 
வன்ஹி என்றே உச்சரிக்க வேண்டியிருக்கிறது. சரி, ரூ! சேர்ந்த 
கூட்டெழுத்துக்கள்‌ எல்லாவற்றுக்குமே இது பொது விதியா என்று பார்த்தால்‌, 
அப்படியும்‌ இல்லை. 'கஹ்வரம்‌, ' ஜிஹ்வா, 'குஹ்யம்‌', 'தஹ்ரம்‌', 
'ப்ரஹ்லாதன்‌' முதலான வார்த்தைகளை உள்ளபடியே படிக்கிறோமே ஒழிய 
'கவ்ஹரம்‌', 'ஜிவ்ஹா', 'குய்தம்‌', 'தர்ஹம்‌', 'ப்ரல்ஹரதன்‌'என்று (மேலே 
சொன்ன ரீதியில்‌) மாற்றிப்‌ படிக்கவில்லை. 


இந்த இரண்டு தவிர, முற்றிலும்‌ உச்சரிப்பும்‌, லிபியும்‌ ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
ஒன்றாகவே இருக்கின்றன. 


4.6 சுதேச-விதேச மொழிகளும்‌, லிபிகளும்‌ 


இந்திய பாஷைகள்‌ எல்லாவற்றுக்குமே ஒரு விசேஷம்‌. அவற்றில்‌ 
எழுதியிருப்பவை ஸ்பஷ்டமான சப்தங்களாகச்‌ சொல்லப்பட வேண்டியவை. 


8/௦ என்று எழுதினாலும்‌ சொல்லும்போது, முதலில்‌ வருவதே 'வேயும்‌ 
இல்லாமல்‌, 'வோவும்‌ இல்லாமல்‌ ஒரு அஸ்பஷ்ட (ஸ்பஷ்டமில்லாத) 
சப்தம்‌; அப்புறம்‌ ' என்பதையும்‌ அஸ்பஷ்டமாக மழுப்பிக்‌ கொண்டு போக 
வேண்டியிருக்கிறது. இப்படி அநேக அஸ்பஷ்ட சப்தங்கள்‌ அந்நிய 
பாஷைகளில்‌ இருக்கின்றன. இவற்றை 'அவ்யக்த சப்தம்‌' என்பார்கள்‌. நம்‌ 
தேச மொழிகள்‌ யாவும்‌ ஸ்பஷ்டமான வ்யக்த சப்தங்களே கொண்டவை. 


எழுத்துக்கும்‌ உச்சரிப்புக்கும்‌ பொதுவான ஒரே விதி இல்லாமல்‌ பல விதமாக 
குழப்புகிறதும்‌ அந்நிய பாஷைகளில்தான்‌ மிகவும்‌ அதிகமாகக்‌ காண்கிறது. 


ஒரே 'க' சப்தத்துக்கு 6,6,0, என்று மூன்று எழுத்து இருப்பது போல்‌ இந்திய 
பாஷைகளில்‌ 


இராது. 'ஃப' சப்தம்‌ ஒன்றுக்கே இங்கிலீஷில்‌ £ (ரர) , ph (philosophy) , gh 
(ர௦ஏh) என்று மூன்று விதமான ஸ்பெல்லிங்‌ இருக்கிறது. 6 என்ற எழுத்தை 
'£' என்ற ஸகாரமாகச்‌ சொன்னாலும்‌, அந்த எழுத்தில்‌ ஆரம்பிக்கிற 
பெரும்பாலான வார்த்தைகள்‌ 'க' காரமாகவே இருக்கின்றன. ஸெல்‌, 
ஸெலுலாய்ட்‌, ஸினிமா மாதிரி ஏதோ சிலதில்தான்‌ நீ-க்கு ஸகார சப்தம்‌ 
இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலோ அந்நிய பாஷைகளில்‌ ஒரு எழுத்துக்கே 
வெவ்வேறு சப்தமும்‌ இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலோ அந்நிய 
பாஷைகளில்‌ ஒரு எழுத்துக்கே வெவ்வேறு சப்தமும்‌ இருக்கிறது. மேலே 
சொன்னபடி என்பது ௧, ஸ இரண்டுக்கும்‌ வருகிறது. ஈக! என்கிறபோது ௮ 
என்பது 'ஏ' மாதிரி தொனிக்கிறது. “8௪ என்கிற போது அதே 8 என்பது 'ஆ' 
வாகத்‌ தொனிக்கிறது. சில ஸ்பெல்லிங்களுக்கும்‌ உச்சரிப்புக்கும்‌ சம்பந்தமே 


இல்லை. 551/0, Nation முதலான வார்த்தைகளில்‌ £௦ என்று எழுதிவிட்டு, 


அதை ஸம்பந்தமேயில்லாமல்‌ 'ஷன்‌' என்று படிக்க வேண்டியிருக்கிறது. 


ரோமன்‌ ஆல்‌ஃபபெட்‌ என்கிற இங்கிலீஷ்‌ முதலான பாஷைகளின்‌ லிபியில்‌ 
இருபத்தியாறே எழுத்துக்கள்‌ இருப்பதால்‌ முதலில்‌ கற்றுக்‌ கொள்ள 
ஸுலபமாக இருக்கிறது. நம்‌ தேச பாஷா லிபிகளில்‌ நிறைய எழுத்து 
இருப்பதால்‌ முதலில்‌ சிரமப்பட்டே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 
ஆனால்‌ இப்படி ஒரு வருஷம்‌ கஷ்டப்பட்டு பால சிக்ஷா வாசித்து விட்டால்‌, 
பிற்பாடு அந்த பாஷையிலுள்ள ஸகல புஸ்தகங்களையும்‌ கிறுகிறுவென்று 
வாசித்து விடலாம்‌. இங்கிலீஷிலோ எம்‌.ஏ.பாஸ்‌ பண்ணின பிறகு கூட, அநேக 
வார்த்தைகளின்‌ உச்சரிப்புக்கு டிக்ஷனரியில்‌ போட்டிருக்கிற உச்சரிப்பு 
விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. 

இப்படி இந்திய பாஷைகளுக்கு இருக்கிற சிறப்பு இந்திய 
பாஷைகளுக்குள்ளும்‌ ஸம்ஸ்கிருதத்துக்கு பரிபூரணமாக இருக்கிறது. 
இதனால்‌ நம்‌ தேசத்தை விட அந்நியமானது மட்டமானது என்றோ, நம்‌ 
தேசத்திலேயே ஸம்ஸ்கிருதத்தை விட மற்றப்‌ பாஷைகள்‌ தாழ்த்தி என்றோ 


290 


சொல்லவில்லை. சில fa - களை ௬டைமுறை உண்மைகளை) சொன்னேன்‌. 
அவ்வளவுதான்‌! 


சப்த ப்ரம்மாத்மகமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவின்‌ பரிபூர்ண ஸ்வரூபமாக 


ஸம்ஸ்கிருதம்‌ இருக்கிறது என்று தெரிவதைச்‌ சொன்னேன்‌. 


எல்லா பாஷையும்‌ எல்லாருக்கும்‌ பொதுதான்‌ என்ற மனப்பான்மை 
வரவேண்டும்‌. அப்போது யாரையும்‌ யாரும்‌ மட்டம்‌ தட்டத்‌ தோன்றாது. 
பரஸ்பரம்‌ அபிப்ராயப்‌ பரிவர்த்தனைக்காக ஏற்பட்டதே பாஷை என்ற 
அடிப்படையான உண்மையை மறந்து விட்டதால்தான்‌, இப்போது தாய்‌ 
பாஷை ஒன்றிடமே வெறி மாதிரியான பற்றுதல்‌, பிறபாஷைகளிடம்‌ 
துவேஷம்‌ எல்லாம்‌ ஏற்பட்டிருக்கின்றன. மற்ற எல்லா விஷயங்களிலும்‌ 
பரந்த மனப்பான்மை, இன்டர்நேஷனல்‌ அவுட்லுக்‌ (ஸர்வ தேச நோக்கு) என்று 
சொல்லி விட்டு இந்த பாஷை விஷயத்தில்‌ மட்டும்‌ இத்தனை குறுகின புத்தி 
வந்துவிட்டதைப்‌ பார்க்கிறபோது பரிதாபமாக இருக்கிறது. 


ஸம்ஸ்கிருத சப்தங்களை சிக்ஷா சாஸ்திரம்‌ எப்படி ஸ்பஷ்டமாக 
நிர்ணயித்துக்‌ கொடுத்திருக்கிறது என்பதில்‌ ஆரம்பித்து, பெரிய பாரதமாக 
மொழி ஆராய்ச்சி சண்டைகளில்‌ கொண்டு விட்டுவிட்டது! அக்ஷர, ஸ்வர 
சுத்தம்‌ மாறினால்‌, ஒரு மந்திரத்தின்‌ பலன்‌ ஏற்படாது என்பதோடு மட்டுமின்றி 
விபரீத பலனே உண்டாகிவிடும்‌ என்பதால்‌, மந்திர அநுஸந்தானத்தில்‌ பரம 
ஜாக்ரதையாக இருக்க வேண்டும்‌. இதை வலியுறுத்தி சொல்கிற கதையன்று 
வேதத்திலேயே தைத்திரீயத்தில்‌ வருகிறது. (தைத்திரீய ஸம்ஹிதை 

11.4.12) த்வஷ்டா என்கிறவன்‌ ஒரு காரணத்துக்காக, 'இந்திரன்‌ மேல்‌ பழி 
தீர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌, அவனைக்‌ கொல்லக்‌ கூடிய பிள்ளையைப்‌ பெற 
வேண்டும்‌' என்று நினைத்து, ஒரு மந்திரம்‌ சொல்லி ஹோமம்‌ பண்ணுகிறான்‌. 
"இந்த்ர சத்ருர்‌ வர்தஸ்வ" என்று அந்த மந்திரத்தைச்‌ சொல்லும்‌ போது 
'இந்த்ர' என்பதை ஏற்றல்‌ இறக்கல்‌ இல்லாமல்‌ ஸமமாகவும்‌, 'சத்ரு' என்பதில்‌ 
'த்ரு'வைத்‌ தூக்கியும்‌ (உதாத்தமாகவும்‌), 'வர்தஸ்வ' என்பதில்‌ 'ர்த' வையும்‌ 
இப்படியே தூக்கியும்‌ சொல்லியிருக்கவேண்டும்‌. அப்படிச்‌ சொன்னால்‌ 
த்வஷ்டாவின்‌ பிள்ளை, 'இந்திரனைக்‌ கொல்லுபவனாக வளரட்டும்‌' என்ற 


291 


அர்த்தம்‌ ஏற்படும்‌. ஸ்வர சக்தியாலேயே அவன்‌ அப்படி வளர்ந்து, இந்திரனை 
வதம்‌ பண்ணியிருப்பான்‌. அதாவது, 'இந்த்ர' என்பதில்‌ 'த்ர்வைத்‌ தூக்கியும்‌ 
(உதாத்தமாகவும்‌) , வர்ஸ்தவ என்பதில்‌ 'ர்த' வையும்‌ இப்படியே தூக்கியும்‌ 
சொல்லியிருக்கவேண்டும்‌. அப்படிச்‌ சொன்னால்‌ த்வஷ்டாவின்‌ பிள்ளை, 
'இந்திரனைக்‌ கொல்லுபவனாக வளரட்டும்‌' என்ற அர்த்தம்‌ ஏற்படும்‌. ஸ்வர 
சக்தியாலேயே அவன்‌ அப்படி வளர்ந்து, இந்திரனை வதம்‌ பண்ணியிருப்பான்‌. 
ஆனால்‌ த்வஷ்டா உச்சரிப்பிலே தப்புப்‌ பண்ணிவிட்டான்‌. அதாவது, 'இந்த்ர' 
என்பதில்‌ 'த்ர' வைத்‌ தூக்கியும்‌ 'சத்ரு' என்பதை ஸமமாகவும்‌, 'வர்தஸ்வ' 
என்பதில்‌ 'ர்தவை ஏற்றுவதற்குப்‌ பதில்‌ இறக்கி அநுதாத்தமாகவும்‌ 
சொல்லிவிட்டான்‌. இதனால்‌ 'இந்திரனை இவன்‌ கொல்பவனாக வளரட்டும்‌' 
என்று அர்த்தம்‌ தலைகீழாக மாறிவிட்டது. வார்த்தைகளும்‌ எழுத்துக்களும்‌ 
மாறாவிட்டாலும்கூட, ஸ்வரங்களில்‌ ஏற்பட்ட பிழையாலேயே த்வஷ்டா 
வேண்டியதற்கு நேர்மாறான பலன்‌ உண்டாகிவிட்டது. இவனுடைய 
பிள்ளையை இந்திரன்‌ வதம்‌ பண்ணிவிட்டான்‌. த்வஷ்டாவின்‌ பிள்ளையான 
விருத்திரன்‌ இந்திரனால்‌ கொல்லப்‌ படுவதற்கு அவன்‌ தகப்பனாரே இப்படிக்‌ 


காரணபூதனாகி விட்டான்‌. 


இதைச்‌ சொல்லி, மந்திர உச்சாரணத்தில்‌ நம்மை ஜாக்ரதைப்‌ படுத்தும்‌ 
ச்லோகம்‌ ஒன்று உண்டு: 


மந்த்ரோ ஹி: ஸ்வரதோ வர்ணதோ வா 

மித்யாபரயுக்தோ ந தமர்த்தமாண।| 

ஸ வாக்‌ வஜ்ரோ யஜமானம்‌ ஹின்ஸ்தி 

யதா இந்த்ரசத்ரு: ஸ்வரதோ (௮) பராதாத்‌। | 

இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்குப்‌ பதில்‌, த்வஷ்டா தப்பாகச்‌ சொன்ன வாக்கே 
வஜ்ரமாகிக்‌ கொன்றுவிட்டதாம்‌! 


4.7 சில சிறிய வித்யாஸங்கள்‌ 
வேதத்தின்‌ அக்ஷர சுத்தத்தைப்‌ பற்றி இத்தனை சொன்னேன்‌. நான்‌ 
சொன்னதற்கு அநுஸரணையாகவே ஆஸேது ஹிமாசலம்‌ 
(ராமேச்வரத்திலிருந்து இமயமலைவரை) அத்தனை இடங்களிலும்‌, 


292 


ஒருத்தருக்கொருத்தர்‌ தொடர்பேயில்லாமல்‌, புஸ்தகமுமில்லாமல்‌, 
வாய்மொழியாகவே வேதத்தைப்‌ பாடம்‌ பண்ணி வந்துள்ள போதிலும்‌ 
எல்லாப்‌ பாடங்களும்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூற்றொன்பது சதவிகிதம்‌ அக்ஷர 
வித்யாஸமில்லாமல்‌ ஒன்றாகவே இருக்கிறது. 


அப்படியானால்‌, இந்த பாக்கி ஒரு சதவிகத்தில்‌ வித்யாஸம்‌ இருக்கிறதா 
என்றால்‌ இருக்கத்தான்‌ செய்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்திலும்‌ உள்ள 
ஒவ்வொரு சாகைக்கும்‌ இடாயில்‌ இம்மாதிரி துளித்துளி அக்ஷர வித்யாஸம்‌ 
இருக்கத்தான்‌ செய்கிறது. 


இப்படி இருக்கலாமா?ஒரு அக்ஷரம்‌ தப்பினால்கூட விபரீத பலனாகும்‌ என்று 
சொல்லிவிட்டு, ஒரே மந்திரமானது வெவ்வேறே சாகைகளில்‌ வெவ்வேறே 
பிரதேசங்களில்‌ வருமபோது அதில்‌ ஒரு பெர்ஸென்ட்‌ அக்ஷர வித்யாஸம்‌ 
ஏற்படுகிறது என்றால்‌ இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே!மூலரரூபம்‌ 
ஒன்றுதான்‌ என்றால்‌, அதில்‌ ஒரு பெர்ஸன்ட்‌ வித்யாஸத்தோடு இன்னொன்று 
வந்தால்கூட, அது பலன்‌ தராதுதானே? அல்லது விபரீத பலன்தானே தரும்‌? 


இப்படிக்‌ கேள்வி கேட்டால்‌ பதில்‌ இருக்கிறது. ஒரு மருந்துக்குப்‌ பதில்‌ 
இன்னொன்றை மாற்றிச்‌ சாப்பிட்டால்‌ விபரீதம்‌ என்ற மாதிரி, அக்ஷரத்தை 
மாற்றினால்‌ தப்புத்தான்‌. ஆனால்‌ மருந்தை மாற்றக்கூடாது என்பது 
வியாதியஸ்தனுக்குச்‌ சொன்னதுதான்‌. அவனாக மருந்தை 
மாற்றிவிடக்கூடாது. ஆனால்‌ டாக்டர்‌ மாற்றலாம்‌ அல்லவா?ஒரே 
வியாதிக்குப்‌ பல மருந்துகள்‌ இருக்கின்றன. அப்போது இதைச்‌ சாப்பிடலாம்‌, 
அல்லது இன்னொன்றைச்‌ சாப்பிடலாம்‌ என்ற டாக்டரே 'பிரிஸ்க்ரைப்‌' 
பண்ணினால்‌ அதில்‌ தப்பில்லை தானே?ஒரே வியாதி இரண்டு பேருக்கு 
வந்திருக்கிறபோது, அவர்களின்‌ தேகவாகிலே இருக்கிற வித்யாஸத்தை 
அநுசரித்து, ஒரே மருந்திலேயே கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ சரக்குகளை மாற்றி, 
டாக்டர்‌ கொடுக்கலாம்‌ அல்லவா? 


இம்மாதிரிதான்‌, ஒன்றுக்கொன்று விபரீதமான பலன்‌ உண்டாக்குகிற 


அக்ஷரங்களாக இல்லாமல்‌, ஒரே மாதிரியான பலனை உண்டாக்குகிற 
அக்ஷரங்களை ரிஷிகள்‌ பல சாகைகளுக்கிடையில்‌ மாற்றிக்‌ 


கொடுத்திருக்கிறார்கள்‌. அந்த சாகையை அத்யயனம்‌ செய்ய அதிகாரிகளாக 
யார்‌ பிறப்பார்களோ அவர்களுக்கு இந்த அக்ஷர மாற்றங்கள்‌ கேமத்தை 
உண்டு பண்ணும்‌ என்பதால்‌ இப்படிச்‌ செய்திருக்கிறார்கள்‌. இவற்றைப்‌ பற்றிய 
விதிகள்‌ பிராதிசாக்யத்தில்‌ தெளிவாகக்‌ கூறப்படுகின்றன. 
அக்ஷரங்களுக்குள்ளே மாறுபாடு என்றால்‌ பெரிய வித்யாஸம்‌ இல்லை. 
அக்ஷரங்கள்‌ ஸம்பந்தாஸம்பந்தமில்லாமல்‌ மாறிவிடாது. பெரும்பாலும்‌ ஒரே 
மாதிரியாக ஒலிக்கிற சப்தங்களே ஒன்றக்குப்‌ பதில்‌ இன்னொன்று வரும்‌. 
அவ்வளவுதான்‌. ரொம்பவும்‌ கிட்டக்‌ கிட்ட இருக்கிற அக்ஷரங்களில்‌ 
ஒன்றுக்குப்‌ பதில்‌ இன்னொன்று வரும்‌. 


4.8 வேத சப்தமும்‌ பிரதேச மொழிச்‌ சிறப்பும்‌ 


இந்திய பாஷைகள்‌ பலவற்றிலே இருக்கப்பட்ட தனிப்பட்ட 
விசேஷங்களையெல்லாம்‌ அங்கங்கே இருக்கிற வேதாத்யயன அக்ஷர 
வித்யாஸங்களோடு இணைத்துப்‌ பார்க்கிறபோது, ஒவ்வொரு பாஷைக்கும்‌ 
உள்ள தனிப்‌ பண்புகளுக்கும்‌, இதனால்‌ அவைகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள 
வித்யாஸங்களுக்கும்‌ அந்தந்தப்‌ பிரதேசத்திலுள்ள வேத சப்தங்களே காரணம்‌ 
என்ற பெரிய விஷயம்‌ தெரிகிறது. இப்படி நான்‌ .ஃபைலாலாஜிகலாகப்‌ 
பண்ணின சில ஆராய்ச்சிகளைச்‌ சொல்கிறேன்‌: 


ட (0) - ர-ல-ள-ழ என்று ஐந்து சப்தங்களும்‌ ஒன்றுக்கொன்று கிட்டத்தில்‌ 
இருக்கிறவை. ஒரு குழந்தையிடம்‌ போய்‌, "ரயில்‌ என்று சொல்லு, ராமன்‌ 


என்று சொல்லு" என்றால்‌ அது "டயில்‌", "டாமன்‌" என்கிறது. 'ர' வும்‌ வும்‌ 


கிட்டத்தில்‌ இருப்பதாலேயே இப்படிச்‌ சொல்கிறது. 'சிவராத்ரி' என்பதைப்‌ பல 
பேர்‌ 'சிவலாத்ரி' என்கிறார்கள்‌. 'துளிப்போல' என்பதற்குத்‌ 'துளிப்போர' 
என்கிறோம்‌. இங்கே 'லவும்‌ 'ரவும்‌ ஒரே மாதிரியான சப்தங்கள்‌ என்று 
தெரிகிறது. மேலே 'ர' வும்‌ 'ட'வும்‌ மாறுவதைச்‌ சொன்னேன்‌. அதனால்‌ 'ல' 
வும்‌ 'ள' வும்‌ ரொம்ப நெருங்கினவை. அநேகமாக நாம்‌ 'லளிதம்‌,' 'நளினம்‌,' 
'சீதளம்‌' என்று சொல்கிறதை, ஸம்ஸ்கிருத புஸ்தகங்களில்‌ 'லலிதம்‌', 
'நலினம்‌,' 'சீதலம்‌' என்றுதான்‌ போட்டிருக்கும்‌; அத்தனை நெருங்கினவை. 


294 


'ள'வும்‌ ழு வும்‌ ரொம்ப ஆப்தம்‌ என்பதைச்‌ சொல்லவே வேண்டாம்‌. 


தமிழுக்கே ஏற்பட்ட மதுரையிலே இருக்கிறவர்கள்‌ 'வாழைப்‌ பழம்‌' என்பதை 
'வாளைப்‌ பளம்‌' என்றுதானே சொல்கிறார்கள்‌? தமிழுக்கே பிரத்யேகமானது 


என்று நினைக்கிற 'ழ'வை மாற்றிச்‌ சொல்கிறார்கள்‌? 


இப்போது நான்‌ ஒரு புது விஷயம்‌ சொன்னேன்‌. தமிழில்‌ மாத்திரம்‌ 
இருப்பதாக நினைக்கப்படும்‌ இந்த 'ழ' வேதத்திலும்‌ இருக்கிறது என்று. 
ஸாமவேதத்தில்‌ ஜைமினி சாகை என்று ஒன்று இருக்கிறது. அதைத்‌ 
தலவகார சாகை என்றும்‌ சொல்வார்கள்‌. மற்ற வேதங்களில்‌ மற்ற 
சாகைகளில்‌ 'ட' அல்லது 'ள' வாக இருப்பதை, தலவகார சாகையில்‌ 
'ழ'மாதிரிதான்‌ ஒலிக்க வேண்டும்‌. முறைப்படி தலவகார சாகையில்‌ 
அத்யயனம்‌ பண்ணினவர்கள்‌ இப்படித்தான்‌ 'ழ' காரமாகச்‌ சொல்கிறார்கள்‌. 
அதைப்‌ பூர்ணமான 'ழ' என்று வேண்டுமானால்‌ சொல்ல முடியாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ உள்ளூர (அந்தர்பாவமாக) அது 'ழ' சப்தந்தான்‌ என்பதில்‌ 
ஸந்தேஹமில்லை. 


ரிக்வேதத்திலேயே கூட இப்படி 'ழ'காரம்‌ சில இடங்களில்‌ ஒலிக்கிறதுண்டு. 
ஸாதாரணமாக 'டவும்‌ 'எ'வும்‌ ஒன்றுக்கொன்று மாறிவரும்‌ என்றபடி, யஜுர்‌ 
வேதத்தில்‌ 'ட'காரம்‌ வருமிடங்களில்‌, ரிக்‌ வேதத்தில்‌ 'ள' காரம்‌ வருவதுண்டு. 
வேதத்தில்‌ முதல்‌ மந்திரத்தில்‌ முதல்‌ வார்த்தை 'அக்னிமீடே' என்பது. 
'அக்னிமீடே' என்பது இப்போது அநுஷ்டானத்திலே மெஜாரிட்டியாக இருக்கிற 
யஜுர்வேதப்‌ பாடம்தான்‌. ரிக்வேதத்தில்‌, இது 'அக்னிமீளே' என்றுதான்‌ 
இருக்கிறது. இங்கே 'ளே என்பதை 'ழே' மாதிரிச்‌ சொல்ல வேண்டும்‌. 
யஜுர்வேதத்திலே வருவதும்‌, ரொம்பப்‌ பிரஸித்தியோடு இருப்பதுமான ஸரீ 
ருத்ரத்தில்‌, 'மீடுஷ்டமாய' என்று ஒரு இடத்தில்‌ வருகிறது. இந்த வார்த்தை 
ரிக்வேதத்திலும்‌ உண்டு. அங்கே "மீடுவில்‌ வரும்‌ 'டூ' என்பது 'ள' காரமாக 
இல்லாமல்‌, 'ழ' காரம்‌ அந்தர்பாவமாகத்‌ தொனிக்கிற சப்தமாகவே இருக்கிறது. 


பொதுவாக, ரிக்‌ வேதத்தில்‌ 'ள'வாக இருப்பது, யஜுர்‌ வேதத்தில்‌ 'ட'வாகவும்‌, 
தலவகார ஸாமவேதத்தில்‌ 'ழ'வாகவும்‌ இருப்பதாகச்‌ சொல்லலாம்‌. இப்போது 


இந்த ஒவ்வொரு வேதமும்‌ நிறைய அநுஷ்டானத்திலுள்ள பிரதேசங்களை 
எடுத்துக்‌ கொண்டு, அந்தப்‌ பிரதேச பாஷைகளின்‌ விசேஷத்தைப்‌ பார்க்கலாம்‌. 


'வேதம்‌ ஆரியர்களைச்‌ சேர்ந்தது; திராவிடம்‌ அதற்கு வித்யாஸமானது' என்று 
இக்காலத்தில்‌ கிளப்பி விட்டிருப்பதால்‌, திராவிடத்திலுள்ள மூன்று 
பிரதேசங்களையே எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. அதாவது, தமிழ்‌, தெலுங்கு, 
கன்னடம்‌ ஆகிய மூன்று பாஷைகளை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


தமிழிலே 'ழ'காரம்‌ விசேஷம்‌. தெலுங்கிலே 'ட' (0௮) சப்தத்தின்‌ பிரயோகம்‌ 
விசேஷமாக வருகிறது. கன்னடத்தில்‌ 'ள' என்ற சப்தம்‌ அதிகமாக இருக்கிறது. 
கன்னடத்தில்‌ 'ள' என்ற சப்தம்‌ அதிகமாக இருக்கிறது. தமிழிலே 'ழ' வரும்‌ 
இடங்களில்‌, தெலுங்கிலே 'ட'வும்‌ கன்னடத்தில்‌ 'ள' வும்‌ வருகின்றன. 
உதாரணமாக, 'ப்ரவாளம்‌' என்று ஒரு ஸம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிறது. 
'பவழம்‌' என்று தமிழில்‌ சொல்வது அதுதான்‌ . இதையே தெலுங்கிலே 
சொல்லும்போது 'பகடாலு' என்கிறார்கள்‌. கன்னடத்தில்‌ 'ஹவள' என்கிறார்கள்‌. 


'ப்ரவாளம்‌' என்பதுதான்‌ 'பவழ' மாயிருக்கிறது; 'பகடாலு' ஆகியிருக்கிறது. 
ஸம்ஸ்கிருத வார்த்தை தமிழில்‌ மாறியதைவிடத்‌ தெலுங்கில்‌ ஜாஸ்தி மாறி, 
'ப்ரவாளத்‌'தில்‌ வரும்‌ 'வவும்‌ 'க' என்று வித்யாஸப்பட்டிருக்கிறது. அது 
தெலுங்கு மொழிப்பண்பு ( ஏலார்ப5 ௦7 the language) . இதே போல, 'ப்ரவாள' 


என்பது கன்னட 'ஹவள' மாகிற போது, முதல்‌ எழுத்தே ரொம்பவும்‌ 
மாறுகிறது. 'ப்ர' என்பது தமிழிலும்‌, தெலுங்கிலும்‌ 'ப ஆனது சின்ன 
மாறுதல்தான்‌. கன்னடத்திலோ 'ஹ' என்றே மாறிவிட்டது. ஆனால்‌ இதுதான்‌ 


கன்னடத்தின்‌ பிரத்யேக மொழிப்பண்பு. மற்ற பாஷைகளில்‌ 'ப' வாக இருப்பது 
அதிலே 'ஹ' வாக விடும்‌. 'பம்பா' (ஸரஸ்‌) என்பது 'ஹம்பா' என்றாகி, 'ஹம்பி' 
(Hump ris) என்றாகியிருக்கிறது. நாம்‌ 'பால்‌' என்பதை கன்னடத்தில்‌ 'ஹாலு' 
என்கிறார்கள்‌. நாம்‌ 'புகழ்‌' என்றால்‌ கன்னடத்தில்‌ 'ஹொகளு' என்பார்கள்‌. 
இங்கெல்லாம்‌ 'ப' என்பது 'ஹ' வாகிறது போலத்தான்‌, 'ப்ரவாளமும்‌ 
ஹவளமாகிறது'. 


நான்‌ இந்த ப-ஹ வித்தியாஸத்தைச்‌ சொல்ல வரவில்லை. 'ப்ரவாள த்தின்‌ 
'ள', தமிழில்‌ 'ழ' வாகவும்‌, தெலுங்கில்‌ ட வாகவும்‌, கன்னடத்தில்‌ மூலமான ள 
ரூபத்திலேயே இருப்பதையுந்தான்‌ சுட்டிக்காட்ட வந்தேன்‌. 


இந்த வார்த்தை மட்டும்‌ இல்லாமல்‌, அதாவது ஸம்ஸ்கிருத 'ரூட்‌'டிலிருந்து 
வந்த ப்ரவாளம்‌ போன்ற வார்த்தைகளில்‌ மட்டும்‌ இன்றி, திராவிட 
பாஷைகளில்‌ மட்டுமே இருக்கிற வார்த்தைகளிலும்‌ கூடத்‌ தமிழில்‌ 'ழ' வரும்‌ 
இடத்தில்‌ தெலுங்கில்‌ ட வும்‌ கன்னடத்தில்‌ ள வும்‌ தான்‌ வருகிறது. மேலே 
சொன்ன புகழ்‌” என்பதே இதற்கு ஒரு உதாரணம்‌. 'புகழ்‌' என்ற வார்த்தை 
ஸம்ஸ்கிருத தாதுவிலிருந்து வந்ததல்ல. அது ஒரு திராவிட பாஷைச்‌ 
சொல்தான்‌... 


ஆரியர்‌, திராவிடர்‌ என்று இரு இனமாகப்‌ பிரிந்திருக்காவிட்டாலும்‌, ஒரே 
இனத்துக்காரர்கள்‌ ஸம்ஸ்கிருதத்‌ தொடர்புடைய பாஷைகளாகவும்‌, திராவிட 
பாஷைகளாகவும்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌ என்றுதான்‌ இப்போது ஆராய்ச்சி உள்ள 
நிலையயிலிருந்து தெரிகிறது. இன்னும்‌ நன்றாக ஆராய்ச்சி பண்ணினால்‌ 
இந்தப்‌ பாஷா வித்யாஸமும்‌ கூட இல்லாமல்‌, எல்லாம்‌ ஒரே 
மூலபாஷையிலிருந்து (கால 50006 -லிருந்து வந்ததுதான்‌ என்றுகூட 
ஏற்பட்டுவிடலாம்‌. சில மொழி ஆராய்ச்சிக்காரர்கள்‌ (ராஏபர55) இப்படித்‌ தமிழ்‌ - 
ஸம்ஸ்கிருத பாஷைகளின்‌ ஐக்கியத்தைக்‌ கூட ஆராய்ச்சி செய்வதாகத்‌ 
தெரிகிறது. மிக மிக ஆதிகாலத்துக்குப்‌ போனால்‌ அப்படியிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அதற்குப்‌ பின்‌ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, திராவிட பாஷைகள்‌ வேறு 
ரூபமாக மாறிக்‌ கொண்டுதான்‌ வந்திருக்கின்றன. இந்த நிலையை 
ஏற்றுக்கொண்டு, இப்போதைக்கு திராவிட பாஷைகளைத்‌ தனியாகப்‌ பிரித்தே 
தான்‌ இங்கே பேசுகிறேன்‌. 


'புகழ்‌' என்ற தமிழ்‌ வார்த்தை கன்னடத்தில்‌ 'ஹொகளு' என்றும்‌, தெலுங்கில்‌ 


'பொகடு' என்றும்‌ இருக்கிறது. இதிலிருந்தும்‌ தமிழ்‌ 'ழ' காரம்‌ தெலுங்கில்‌ 
'ட'காரமாகவும்‌, கன்னடத்தில்‌ 'ள' காரமாகவும்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது. 


இப்படித்‌ தமிழுக்கு 'ழ'வும்‌, தெலுங்குக்கு 'ட'வும்‌ கன்னடத்துக்கு'ள'வும்‌ 
விசேஷமாக இருப்பதற்கு ஏதாவது காரணம்‌ இருக்குமோ என்று 
297 


ஆலோசித்துப்‌ பார்த்த போது, அந்தந்தப்‌ பிரதேசத்திலுள்ள வேத சாகையின்‌ 
அத்யயனத்திலுள்ள அக்ஷர வித்யாஸம்தான்‌ இதற்குக்‌ காரணம்‌ என்ற 
முடிவுக்கு வந்திருக்கிறேன்‌. 

மஹாராஷ்டிரம்‌, கர்நாடகம்‌ உள்பட மேற்குப்‌ பிரதேசத்தில்‌ எந்த வேதம்‌ 
நிறைய அநுஷ்டானத்தில்‌ இருக்கிறது என்று பார்த்தால்‌, ரிக்‌ வேதமாகத்தான்‌ 
இருக்கிறது. நாஸிக்கிலிருந்து கன்யாகுமரிவரை மேற்குக்கரைப்‌ பிரதேசத்தில்‌ 
பார்த்தால்‌, ரிக்வேதம்தான்‌ அதிகம்‌. அதனால்தான்‌, அந்தப்‌ பிரதேசத்தில்‌ 
வழங்குகிற கன்னட பாஷையில்‌ 'ள' முக்கியமாக இருக்கிறது. வேத 'ள' வே 
திராவிட பாஷையாக நினைக்கப்படும்‌ பிரதேச மொழியான கன்னடத்திலும்‌ 
விசேஷ சப்தமாக வந்துவிட்டது! 


விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்ராஸுக்கு வடக்கு வரை கிழக்கு ஸமுத்திரக்‌ 
கரையையும்‌, அதை ஒட்டிய உள்நாட்டையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, அதாவது 
ஆந்திர தேசத்தைப்‌ பார்த்தால்‌, அங்கே நூற்றுக்குத்‌ தொண்ணூற்றெட்டுப்‌ 
பேர்கள்‌ யஜுர்வேதிகள்தான்‌; பாக்கி இரண்டு சதவிகிதம்‌ ரிக்வேதிகள்‌. 
தெலுங்கு தேசத்தில்‌ ஸாமவேதிகள்‌ இல்லை என்றே சொல்லி விடலாம்‌. 
இந்தப்‌ பிரதேசத்தில்‌ யஜுர்‌ வேதம்‌ முக்கியமாயிருப்பதால்‌, அத்யயனத்திலே 
ரிக்வேதத்தில்‌ வரும்‌ 'ள' இங்கே 'ட'வாகத்தானே ஓதப்படும்‌? 


விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்ராஸுக்கு வடக்குவரை கிழக்கு ஸமுத்திர 
கரையையும்‌ அதை ஒட்டிய உள்நாட்டையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, அதாவது 
ஆந்திர தேசத்தைப்‌ பார்த்தால்‌, அங்கே நூற்றுக்குத்‌ தொண்ணூற்றெட்டுப்‌ 
பேர்கள்‌ யஜுர்வேதிகள்தான்‌; பாக்கி இரண்டு சதவிகிதம்‌ ரிக்வேதிகள்‌. 
தெலுங்கு தேசத்தில்‌ ஸாமவேதிகள்‌ இல்லை என்றே சொல்லி விடலாம்‌. 
இந்த பிரதேசத்தில்‌ யஜுர்‌ வேதம்‌ முக்கியமாயிருப்பதால்‌, அத்யயனத்திலே 
ரிக்வேதத்தில்‌ வரும்‌ 'ள' இங்கே 'ட'வாகத்‌ தானே ஓதப்படும்‌? இதை 
வைத்தே, இங்கே ஈeஏional language (பிரதேச பாஷை ஆக உள்ள 
தெலுங்கிலும்‌, மற்ற பாஷைகளின்‌ 'ள' என்பது 'ட'வாகி விடுகிறது! 


தமிழ்‌ தேசத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, பிற்காலத்தில்‌ இங்கேயும்‌ 
யஜுர்வேதிகள்தான்‌ அதிகமாகி விட்டார்கள்‌. ஆனாலும்‌, தெலுங்கு தேசத்தில்‌ 


298 


உள்ள அளவுக்கு இருக்கமாட்டார்கள்‌. தமிழ்‌ நாட்டில்‌ நூற்றுக்கு எண்பது பேர்‌ 
யஜுர்வேதிகள்‌ என்று சொல்லலாம்‌. பாக்கியில்‌, 15% ஸாமவேதம்‌ இருக்கும்‌; 
5% ரிக்வேதம்‌ இருக்கும்‌. 


இப்போது இப்படி இருந்தாலும்‌, முற்காலங்களில்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ 
ஸாமவேதம்‌ இன்னம்‌ நிறைய இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள்‌ 
இருக்கின்றன. ஸாம வேதத்திலிருந்த ஆயிரம்‌ சாகையைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்று ஊகிக்க முடிகிறது. "ஆயிரம்‌ 
சாகை உடையான்‌" என்பதாகத்‌ தேவாரத்திலேயே சில இடங்களில்‌ ஈச்வரனை 
ஸ்தோத்திரம்‌ செய்திருக்கிறது. 


இந்த ஆயிரம்‌ சாகைகளில்‌, தற்போதுள்ள ஸாம வேதிகளில்‌ 'கெளதுமம்‌' 
என்ற சாகையைச்‌ சேர்ந்தவர்களே அதிகமாயிருந்தாலும்‌, பூர்வத்தில்‌ 'ஜைமினி 
சாகை' அல்லது 'தலவகாரம்‌' எனப்படுவதைச்‌ சேர்ந்த ஸாம வேதிகள்‌ நிறைய 
இருந்திருக்கிறார்கள்‌. 'சோழியர்‌ கள்‌ என்பதாகச்‌ சோழ  தேசத்துக்கே 
சிறப்பித்துப்‌ பேசப்படுபவர்களில்‌ இன்றைக்கும்‌ ஸாமவேதிகளாக 
இருப்பவர்கள்‌ தலவகார சாயையினராகத்‌ தான்‌ இருக்கிறார்கள்‌. பாண்டிய 
நாட்டின்‌ கோடியில்‌, திருநெல்வேலியில்‌ உள்ள சோழியர்களைப்‌ பார்த்தால்‌ 
கூட தலவகார சாகைகாரர்களான ஸாமவேதிகளாக இருக்கிறார்கள்‌. ஆதியில்‌ 
சோழ தேசத்தில்‌ மட்டுமின்றி பாண்டிய தேசத்திலும்‌ ஸாமவேதம்‌ நிறைய 
இருந்திருக்கவேண்டும்‌ என்று இதிலிருந்து தெரிகிறது. 


"சோழியர்‌' என்றால்‌, ரொம்பவும்‌ பூர்வத்திலிருந்தே தமிழ்‌ நாட்டுக்காரர்களாக 


இருந்த பிராம்மணர்கள்‌ என்று அர்த்தம்‌ பண்ணிக்கொள்ளலாம்‌. அவர்கள்‌ 
தமிழ்‌ நாட்டின்‌ ஆதிவாசிகளான பிராம்மணர்கள்‌. ஏன்‌ இப்படிச்‌ சொல்கிறேன்‌ 
என்றால்‌, தமிழ்‌ நாட்டு பிராம்மணர்களில்‌ "வடமர்‌' என்றும்‌ ஒர்‌ பிரிவு 
இருக்கிறது. 'வடமாள்‌', 'வடமா' என்கிறோம்‌. "என்ன வடைமாவா, தோசை 
மாவா?" என்று கேலிகூடப்‌ பண்ணுகிறோம்‌. இது "வடமர்‌' என்பதே. தமிழ்‌ 
நாட்டில்‌ ஆதியிலிருந்து வஸித்துவந்த சோழியர்களைத்‌ தவிர பிற்பாடு 
வடக்கேயிருந்து, குறிப்பாக நர்மதா நதிப்‌ பிரதேசத்திலிருந்து, தமிழ்‌ நாட்டுக்கு 


வந்து குடியேறிய பிராம்மணர்களதான்‌ இந்த வடமர்கள்‌. பெயரே அவர்கள்‌ 
வடக்கிலிருந்து வந்தவர்கள்‌ என்று காட்டுகிறது 


ஆனால்‌, இப்போது சிலர்‌ நினைக்கிற மாதிரி, "அத்தனை பிராம்மணர்களுமே 
வடக்கேயிருந்து இங்கே வந்தவர்கள்தான்‌;தமிழ்‌ தேசத்தில்‌ ஆதியில்‌ 
பிராம்மணர்களே இல்லை" என்பது தப்பான அபிப்ராயம்‌ என்பதற்கும்‌, 
"வடமர்‌"என்ற வார்த்தையே proof -ஆக இருக்கிறது. எல்லா 
பிராம்மணர்களுமே வடதேசத்தைச்‌ சார்ந்தவர்கள்தான்‌ என்றால்‌, தமிழ்‌ 
நாட்டில்‌ உள்ள அத்தனை பிராம்மணர்களுக்குமே "வடமர்‌' என்ற பெயர்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. அப்படியில்லாமல்‌, தமிழ்‌ நாட்டு பிராம்மணர்களில்‌ ஒரு 
பிரிவுக்கு மட்டுமே "வடமர்‌' என்று பெயர்‌ இருப்பதாலேயே, பாக்கியுள்ள 
பிராம்மணர்கள்‌ ஆதியிலிருந்து தமிழ்நாட்டையே சேர்ந்தவர்‌ என்றுதானே 
அர்த்தமாகும்‌? அந்த ஆதித்‌ தமிழ்‌ பிராம்மணர்கள்‌ தான்‌ 'சோழியர்கள்‌' 
எனப்பட்டவர்கள்‌. 

"வடமர்‌'கள்‌ நர்மதா தீரத்திலிருந்து வந்தவர்கள்‌ என்பதற்கு ஒரு ஆதாரம்‌ 
இருக்கிறது. வடமர்கள்‌ மட்டும்‌ இன்றைக்கும்‌ ஸந்தியாவந்தனத்தில்‌, 
நர்மதாயை நம:ப்ராத:நர்மதாயை நமோ | 


நமோஸ்து நர்மதே துப்யம்‌ பாஹி மாம்‌ விஷ ஸர்ப்பத:|| 
என்பதாக, நர்மதைக்குக்‌ காலையிலும்‌ நிசியிலும்‌ வந்தனம்‌ சொல்லி, 


தங்களை ஸர்ப்ப பயத்திலிருந்து ரக்ஷிக்கும்படி வேண்டிக்‌ கொள்கிறார்கள்‌. 


தெற்கேயே இருந்த சோழியர்களில்‌, சோமாசி மாற நாயனார்‌ என்று அறுபத்து 


மூவரில்‌ ஒருவராகக்‌ கூட ஒரு பெரியவர்‌ இருந்திருக்கிறார்‌. 'சோமாசி' 
என்றால்‌ பக்ஷணம்‌ இல்லை. "சோமயாஜி-ஸோம யாகம்‌ பண்ணுகிறவர்‌ - 


என்பதே "சோமாசி"என்றாயிற்று. ஸ்ரீ ராமாநுஜாசாரியாரின்‌ தகப்பனாரும்‌ 


ஸோம யாகம்‌ பண்ணினவர்‌. கேசவ ஸோமயாஜி என்று அவருக்குப்‌ பெயர்‌. 
ஸாம வேதந்தான்‌ ஸோம யாகங்களுக்கு விசேஷமானது. 


தமிழ்நாட்டிலே முக்யமாகச்‌ சோழியர்கள்‌ ஆதியில்‌ இருந்தார்கள்‌ என்றால்‌, 
இங்கே தலவகார ஸாமமும்‌ வெகுவாக அநுஷ்டானத்தில்‌ இருந்திருக்க 


300 


வேண்டும்‌ என்றே அர்த்தம்‌. இங்கே சோழ, பாண்டிய தேசங்களைப்‌ பற்றிச்‌ 
சொன்னேன்‌. பல்லவ தேசம்‌, சேரநாடு இவற்றின்‌ பிராம்மணர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லவில்லையே என்று தோன்றலாம்‌. ரொம்பவும்‌ பூர்வத்தில்‌ பல்லவ 
ராஜ்யத்தில்‌ இல்லை. சேர-சோழ-பாண்டியர்கள்‌ என்பவர்கள்தான்‌ 
மூவேந்தர்கள்‌. பிற்காலப்‌ பல்லவ ராஜ்யத்தில்‌ அடங்கியிருந்ததுதான்‌. 


அதனால்‌ அங்கிருந்த பூர்விகப்‌ பிராம்மணர்களும்‌ சோழியர்கள்தான்‌. 


'வடமர்கள்‌' என்று வடக்கேயிருந்து வந்தவர்களில்‌ பலர்‌, தமிழ்‌ நாட்டின்‌ 
வடபகுதியான பல்லவ ராஜ்யத்திலேயே தங்கிவிட்டார்கள்‌. இவர்களுக்கு 
'ஒளத்தர வடமர்‌'என்று பிற்பாடு பெயர்‌ உண்டாயிற்று. தமிழ்‌ நாட்டுக்கு 
வடக்கேயிருந்து வந்தபின்‌, தமிழ்நாட்டுக்குள்‌ அதன்‌ "அதன்‌ உத்தர”பாகத்தில்‌ 
(வடக்குப்‌ பகுதியில்‌) தங்கி விட்டதால்‌ "ஒளத்தராஎன்று அடைமொழி 
ஏற்பட்டது. வடமர்களிலும்‌ ஸாமவேதிகள்‌ சிலர்‌ உண்டு. ஆனால்‌ இவர்கள்‌ 
ஜைமினீயம்‌ எனப்படும்‌ தலவகார சாகையைச்‌ சேர்ந்தவர்களல்லர்‌. அதிக 
அநுஷ்டானத்திலுள்ள கெளதும சாகையைச்‌ சேர்ந்தவர்களே. தமிழ்மொழியும்‌ 
இலக்கியமும்‌ முறையாக ரூபம்‌ பெற்று வந்த பழைய காலத்துக்கு 
வடமர்களின்‌ வருகை ரொம்பவும்‌ பிற்பட்டது. ஆதலால்‌ அவர்களுடைய 
அத்யயன முறை நாம்‌ எடுத்துக்‌ கொண்ட விஷயத்துக்குச்‌ சம்ந்தமில்லாதது. 
தமிழ்‌ பாஷை நன்றாக ரூபம்‌ பெற்று, சங்க இலக்கியங்கள்‌ தோன்றிய பின்பே 
வந்த பல்லவர்‌ ஸமாசாரம்‌ நம்‌ ஸப்ஜெட்டுக்கு அவசியமில்லாத 
விஷயந்தான்‌. 


சேரநாட்டு ஸமாசாரத்தைப்‌ பார்க்கலாம்‌. தற்போது கேரளமாகி விட்ட சேர 
நாட்டிலே மலையாள பாஷை வழங்குகிறது. தமிழ்‌-தெலுங்கு-கன்னடத்தைச்‌ 
சொன்ன போது மலையாளத்தைச்‌ சேர்க்காமல்‌ விட்டதற்குக்‌ காரணம்‌, இந்த 
பாஷையும்‌ பல்லவர்களைப்போல, வடமர்களைப்‌ போல, பிற்காலத்து 
ஸமாசாரம்‌ என்பதேயாகும்‌. சுமார்‌ ஆயிரம்‌ வருஷத்துக்கு முந்தி வரையில்‌, 
கேரளநாடு தமிழ்நாட்டின்‌ பாகமான சேரநாடாகவும்‌, அங்கிருந்த பாஷை 
தமிழாகவும்தான்‌ இருந்தது. பிறகுதான்‌ தமிழிலிருந்தே மலையாளம்‌ 
தோன்றியது. தமிழ்‌ 'ழ'தெலுங்கில்‌ 'ட'வாகவும்‌, கன்னடத்தில்‌ 'ள'வாகவும்‌ 
வித்தியாசப்பட்டு இருந்தாலும்‌, மலையாளத்தில்‌ 'ழ'வாகவே தங்கிவிட்டது. 


301 


நாம்‌ 'புழை' என்பதை மலையாளத்தில்‌ 'புழா'என்றே சொல்கிறார்கள்‌. நாம்‌ 
'ஆலப்புழை', 'அம்பலப்புழை'என்றால்‌ அவர்கள்‌ 'ஆலப்புழா', 


'அம்பலப்புழா'என்பார்கள்‌. இத்தனைக்‌ கொஞ்சம்தான்‌ வித்தியாசம்‌. அதனால்‌ 
மலையாள பாஷையை விட்டுவிட்டு, அந்தச்‌ சீமையில்‌ ஆதியிலிருந்தே 
இருந்து வந்திருக்கிற வேதத்தைப்‌ பார்ப்போம்‌. நம்பூதிரிகள்‌ எனப்படும்‌ 
மலையாள பிராம்மணர்கள்தான்‌ நீண்ட நெடுங்காலமாக ரொம்பவும்‌ 
சாஸ்திரோக்தப்படி வேத அத்யயனம்‌ செய்து வருகிறார்கள்‌. இவர்களில்‌ 
(ரிக்‌ ,யஜுஸ்‌, ஸாமம்‌ என்கிற) த்ரிவேதிகளும்‌ இருக்கிறார்கள்‌. குறிப்பாக, 
ஸாமவேதிகளில்‌ தலவகார சாகையைப்‌ பின்பற்றும்‌ நம்பூதிரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 'பாஞ்சான்மனை'என்று நல்ல வைதிகமான ஒரு நம்பூத்ரி 
பரம்பரை இருக்கிறது. அவர்கள்‌ எல்லாரும்‌ தலவகார சாகையினரே. 
தமிழ்நாட்டு ஸாமவேதிகளில்‌ தற்போது கெளதும சாகையினர்‌ அதிகமாகி 
விட்டபோதிலும்‌, மலையாளத்தில்‌ ஸாமவேதிகள்‌ தலவகார 
சாகையினராகவே இப்போதும்‌ இருக்கிறார்கள்‌. 


பரம்பரையாக தலவகாரம்‌ ஒதுவருகிற நம்பூத்ரிகள்‌ மற்றை சாகைகளில்‌ 
'ட'அல்லது 'ள'வாக வருவதை 'ழ' காரமாகவே உச்சரிக்கிறார்கள்‌. அதாவது 
தமிழ்நாட்டில்‌ அத்யயனம்‌ செய்வதுபோலவே தான்‌ அங்கேயே இருக்கிறது. 
ஆதியில்‌ அதுவும்‌ தமிழ்நாடாகவே தான்‌ இருந்திருக்கிறது. 


மலையாளத்திலும்‌, தமிழ்நாட்டிலும்‌ உள்ள தலவகார ஸாமச்‌ சுவடிகளில்‌ 
எல்லாம்‌ 'ழ'என்றே இந்த இடங்களில்‌ எழுதியும்‌ இருக்கிறது. சுவடியில்‌ 
மட்டுமின்றி, அச்சுப்போட்ட பிரதிகளிலும்‌ இப்படியே இருக்கிறது. 

இப்படியாக, வேறெந்தப்‌ பகுதியிலும்‌ இல்லாத அளவுக்குத்‌ தமிழ்‌ 
தேசத்திலேயே தொன்று தொட்டுத்‌ தலவகார ஸாமஎமாகை இருந்து 
வந்திருக்கிறது;வேறெந்தப்‌ பகுதியிலும்‌ இல்லாத 'ழ'உச்சரிப்பும்‌ அதோடு 
வேத அத்யயனத்திலே வந்திருக்கிறது. 


சங்க நூல்களின்‌ உரையாசிரியர்களுல்‌ முக்யமானவரான நச்சினார்க்கினியர்‌ 


தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரையில்‌ 'தைத்திரீயம்‌, பெளடிகம்‌, 


302 


தலவகாரம்‌, ஸாமம்‌'என்று நாலு வேதங்கள்‌ இருந்ததாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இவர்‌ சாகைகளையே வேதம்‌ என்று தவறுதலாகச்‌ 
சொன்னாலும்கூட, இதிலிருந்தே ஆதியில்‌ தமிழ்நாட்டில்‌ தலவகாரம்‌ என்பதே 
ஒரு முழு வேதம்‌ மாதிரியான ஸ்தானத்தைப்‌ பெற்றிருந்தது என்றும்‌ 
தெரியவருகிறது அல்லவா?தைத்திரீயம்‌ என்பது கிருஷ்ண யஜுர்‌ வேதத்தைச்‌ 
சேர்ந்த தைத்திரீய சாகை. பெளடியம்‌ என்பது 'பெளஷ்யம்‌' எனப்படும்‌. ரிக்‌ 
வேதத்தில்‌ ஸாங்காயன சாகையைச்‌ சேர்ந்த கெளஷீதக்‌ 
ப்ராம்மணத்துக்குத்தான்‌ பெளஷ்யம்‌ என்றும்‌ பெயர்‌. இங்கே 'பெளடியம்‌'என்று 
இவர்‌ சொல்வது ஆழ்வார்‌ வாக்கிலே 'பெளழியா'என்று வருவதிலிருந்தும்‌ 
'ட'வுக்கும்‌ 'ழ'வுக்கும்‌ உள்ள தொடர்பு தெரிகிறது. 


ஆக இப்படி வேத சாகைகளில்‌ உள்ள உச்சாரண பேதத்தை வைத்தே, 


அந்தந்தப்‌ பிரதேசங்களிலுள்ள பாஷைகளில்‌ தனித்‌ தன்மையுள்ள எழுத்து 


உண்டாயிருக்கிறது. 


திராவிட தேசத்தை மட்டும்‌ வைத்து நான்‌ இப்படி சொன்னதை, இப்போது 
ஆல்‌ இண்டியா லெவலிலும்‌ (அகில இந்திய ரீதியிலும்‌) இண்டர்‌-நேஷனல்‌ 
லெவலிலும்‌ (சர்வதேச ரீதியிலும்‌) சொல்லப்‌ போகிறேன்‌. 


இப்போது வட இந்தியாவை எடுத்துக்‌ கொண்டால்‌, அங்கே 'ய' வரவேண்டிய 
இடங்களில்‌ 'ஜ'வையும்‌, 'வ' வரவேண்டிய இடங்களில்‌ 'ப' (ba) வையும்‌ 
உபயோகப்படுத்துவது 


அவர்களுடைய வழக்கமாயிருக்கிறது. பேச்சு மொழியில்‌ (6௦1௦0ப/ -ஆக) 
மட்டுமின்றி அவர்களுடைய பாஷைகளில்‌ இலக்கிய மொழியிலும்‌ கூட 
(trary) யாகவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது. அதிலும்‌'வ'வை 'ப'வாக்குவது 
வங்காளத்திலும்‌ 'யவை 'ஜவாக்குவது உத்தரபிரதேசம்‌, பஞ்சாப்‌, இன்னம்‌ 
வடக்கான இடங்களிலும்‌ மிகவும்‌ அதிகமாகக்‌ காண்கிறது. 

வங்காளத்தில்‌ 'வ-பயோரபேதம்‌',அதாவது வ வுக்கும்‌ ப (6) வுக்கும்‌ 


பேதமில்லை என்பதை ஒரேயடியாகப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. தமிழிலும்‌, 
'பீஷ்மர்‌'என்பதை 'விட்டுமர்‌'என்றும்‌ 


பீமன்‌ என்பதை விமன்‌ என்றும்‌ பவை 'வ'ஆக்குகிறோம்‌. 
ஒரேயடியாக மாற்றுவதில்லை. வங்காளிகளோ 'வ'வை 
இடங்களிலுமே 'ப'வாக்குகிறார்கள்‌. வங்காளமே பெங்கால்‌ ஆகிறது. 


வங்கவாஸி என்பதை பங்கபாஸி என்று சொல்லுவார்கள்‌. இப்படிச்‌ சொல்வது 
பிழை என்பதை அவர்களே அறிந்து கொண்டார்கள்‌. வங்காள தேசத்தில்‌ 
இந்தத்‌ தப்பை திருத்த ஒரு பரிஷத்‌ ஏற்படுத்தினார்கள்‌. “வங்க பரிஷத்‌” 
என்பது அதன்‌ பெயர்‌. இனிமேல்‌ பதிப்பிக்கும்‌ புஸ்தகங்களிலெல்லாம்‌, பகாரம்‌ 
உள்ள இடங்களில்‌ வகாரமாகத்‌ திருத்தவேண்டுமென்று நினைத்து, அப்படியே 
செய்து வந்தார்கள்‌. அப்படிச்‌ செய்ததில்‌ ஸ்வபாவமாக பகாரம்‌ இருக்க 
வேண்டிய இடத்திலும்‌ வகாரமாக மாற்றிவிட்டார்கள்‌. பந்து வென்பதைக்‌ கூட 
வந்து வென்று மாற்றி விட்டார்கள்‌. வங்கபந்து என்ற சரியான ரூபத்தை 
இதற்கு முன்‌ அவர்கள்‌ 'பங்கபந்து'என்று தப்பாக சொன்னார்கள்‌ என்றால்‌, 
இப்போதும்‌ 'வங்க வந்து' என்று வேறு விதத்தில்‌ தப்பாகச்‌ சொல்ல 
ஆரம்பித்து விட்டார்களாம்‌. வடக்கே மற்ற மாகாணங்களிலும்‌ ஒரளவுக்கு 
இப்படி 'வ'வுக்கு பதில்‌ 'ப' சொல்கிறார்கள்‌. 


'பிஹார்‌' என்பதே 'விஹார்‌'தான்‌. புத்த விஹாரங்கள்‌ நிறைய இருந்த 
பிரதேசம்‌ அதுவே. ராஷ்பிஹாரி என்கிறார்களே அது ராஸவிஹாரி 
என்பதுதான்‌. அவர்கள்‌ வகாரத்தைப்‌ பகாரமாக மாற்றி உச்சரிப்பதற்கு 
காரணம்‌ என்ன?பிராதிசாக்கியத்தில்‌ அந்தச்‌ சீமையில்‌ உள்ள ஒரு குறிப்பிட்ட 
சாகையில்‌ இப்படிச்‌ சொல்ல வேண்டும்‌ என்று இருக்கிறது. அந்த விதியை 


வேதத்துக்கு மட்டுமின்றி, பேசுவது எழுதுவது எல்லாவற்றிற்கும்‌ உபயோகப்‌ 


படுத்திக்‌ கொண்டார்கள்‌. இதனால்‌ வேதத்தில்‌ சொன்ன சிக்ஷ£ விதிகள்‌ 
இந்தத்‌ தேசம்‌ முழுவதும்‌ ஒரு காலத்தில்‌ சிரத்தையாக அநுஷ்டிக்கப்பட்டு 
வந்ததென்று தெரிகிறது. 

தேசம்‌ பூராவிலுமே யஜுர்‌ வேதம்தான்‌ மெஜாரிட்டியாகப்‌ பரவியிருக்கிறது 
என்று முன்பே சொன்னேன்‌. இந்த யஜுஸில்‌ கிருஷ்ண யஜுஸ்‌, சுக்ல 
யஜுஸ்‌ என்று இரண்டு இருப்பதாகவும்‌ சொல்லியிருக்கிறேன்‌ 
அல்லவா?இவற்றில்‌ தக்ஷிணத்தில்‌ அதிகம்‌ பிரசாரத்திலிருப்பது கிருஷ்ண 


304 


யஜுஸ்‌;உத்தர தேசத்தில்‌ விசேஷமாக அநுஷ்டானத்திலிருப்பது சுக்ல 
யஜுஸ்‌. 


சுக்ல யஜுஸின்‌ பல சாகைகளில்‌ ஒன்று மாத்யந்தின சாகை என்பது. 
அதுதான்‌ வடக்கே சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இதன்‌ பிராதிசாக்யத்தில்‌ 
ப'வுக்கு பதில்‌ 'ஜ'வரலாம்‌ என்று இருக்கிறது;'ஷுவுக்குப்‌ பதில்‌ 'க'வரலாம்‌ 
என்றும்‌ இருக்கிறது. இதனால்தான்‌ நாம்‌ 'புருஷ ஸுக்தத்தில்‌ "யத்‌ புருஷேண 
ஹவிகா"என்கிறான்‌. அவன்‌ அப்படிச்‌ சொல்வதைக்‌ கேட்டால்‌ 


நமக்கு சிரிப்பு வருகிறது. வேதத்தைத்‌ தப்பாகச்‌ சொல்கிறான்‌ என்ற 
கோபங்கூட வருகிறது. நாம்தான்‌ வேத சப்தங்களின்‌ பாட -ஜ காப்பாற்றி 
வருகிறோம்‌ என்று நினைக்கிறோம்‌. ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ அவன்‌ 
சொல்வதற்கு சிக்ஷ£ சாஸ்திரத்தின்‌ அங்கீகாரமேயிருக்கிறது. 


ஏற்கெனவே நான்‌ சொன்னபடி, மிக நெருங்கிய தொடர்புள்ள சப்தங்கள்தான்‌ 
இப்படி ஒன்றுக்கொன்று மாற்ற அநுமதிக்கப்படுகின்றன. 'ஜவும்‌ 'யவும்‌ 
கிட்டிய பந்துக்கள்‌ என்பது தமிழைப்‌ பார்த்தாலும்‌ தெரிகிறது. ஜாவா என்று 
சொல்கிற ஜாவகத்‌ தீவை தமிழ்‌ நூல்களில்‌ யாவகம்‌ என்றே 


சொல்லியிருக்கும்‌. ஸாதாரணமாக, ஒரு வார்த்தையின்‌ முதல்‌ எழுத்தாக 
வருகிற 'ஜுவை 'ச'என்பதே தமிழ்‌ வழக்கமாயிருந்தாலும்‌, வார்த்தைக்கு 
நடுவே 'ஜ'வந்தால்‌ அதைய' என்றே ஆக்கி வருகிறோம்‌. 
'அஜன்‌','பங்கஜம்‌'என்பனவற்றை 'அயன்‌', 'பங்கயம்‌'என்கிறோம்‌. 'ஷூஎன்பது 


'சவில்‌ ஒரு வகைதான்‌. 'ஷவும்‌ 'கவும்‌ பரஸ்பரம்‌ மாறும்‌ என்பதால்‌, 
'ச'என்பதால்‌, 'ச' வும்‌ 'கவும்‌ அப்படி மாறலாம்‌ என்றே தெரிகிறது. 
இதற்கேற்றாற்போல்‌ நாம்‌ 'கை'என்பதை தெலுங்கில்‌ 'செய்‌'என்கிறார்கள்‌. (சை 
என்கிற ஒலிதான்‌ இது.) செய்வது (காரியம்‌ பண்ணுவது) முக்கியமாகக்‌ 
கையின்‌ தொழில்தான்‌. அதனால்‌ 'கை'என்பதைவிட தெலுங்கிலே உள்ள செய்‌ 
என்பதுதான்‌ அதன்‌ காரியத்தைத்‌ தெரிவிக்கிற செய்‌ பண்ணு) என்ற ரூட்க்கு 
பொருத்தமாயிருக்கிறது. ஸம்ஸ்கிருதத்திலும்‌ இப்படித்தானே 'கர'என்றால்‌ 
செய்வது என்கிற அர்த்தமும்‌, கை என்ற அர்த்தமும்‌ இருக்கிறது? சங்கரர்‌ - 
நல்லதைச்‌ செய்கிறவர்‌, 'கரோமி'என்றால்‌ 'செய்கிறேன்‌'. கைக்கும்‌ 'கர'என்றே 


305 


வார்த்தையிருக்கிறது. ஆதலால்‌ தமிழிலும்‌ முதலில்‌ செய்யாக இருந்தது 
தான்‌ அப்புறம்‌ 'கை'ஆயிற்றோ என்னவோ?இப்போது தமிழில்‌ 'செய்‌' என்பது 
வம்‌ -ஆக மட்டுமே இருக்கிறது. அந்த 'ச'என்பது 'கவாக மாறி 
'கை'உண்டாயிருக்கிறது. இன்னொரு விஷயம்‌:ஷ-வும்‌ ட்ச -வும்‌ ரொம்பவும்‌ 
கிட்டின ஒலிகள்‌. 


தமிழிலே ப (65) என்பது வ ஆகிறதென்றால்‌, வடதேசத்து பாஷைகளில்‌ வ 
என்பது ப ஆகிறது என்றேனல்லவா?அவ்விதமே, தமிழில்‌ ஜ என்பது ய 
ஆகிறது, ஷ என்பது க ஆகிறது என்றால்‌, எதிர்வெட்டாக வடக்கிலே ய 
என்பது ஜ-வாகவும்‌, ஷ என்பது க-வாகவும்‌ ஆகிறது. அது அவர்களுடைய 
அநுஷ்டானத்திலுள்ள வேத சாகையின்‌ சிக்ஷ£ விதிப்படி ஏற்பட்டதாகும்‌. 
இதனால்தான்‌ யத்‌ புருஷேண ஹவிஷா -வை ஜத்‌ புருஷேண ஹவிகா 
என்கிறான்‌. 


இதே மாற்றத்தை வடக்கிலே உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும்‌ ஏற்படுத்தி 
விடுகிறார்கள்‌. 'யமுனா'வை 'ஜமுனா வாக்கி விடுகிறார்கள்‌. 'யோகி'யை 
'ஜோகி'யாக்குகிறார்கள்‌. 'யுகயுக' என்பதற்கு 'ஜுகஜுக'என்பார்கள்‌. 'யாத்ரா' 
என்பது 'ஜாத்ரா' ஆகிறது. ஷ என்பது க-வாக மாறுவதில்‌, 'ரிஷி'என்பதை 
'ரிகி'என்கிறார்கள்‌. க்ஷ-வும்‌ 'ஷவும்‌ ரொம்ப பந்துக்கள்‌ அல்லவா? 
நம்மிலேயே எத்தனை பேர்‌ 'லக்ஷமி'என்பதை 'இலக்குமி'என்கிறோம்‌. இப்படி 
அநேகம்‌ சொல்லிக்‌ கொண்டே போகலாம்‌. 


இப்போது இண்டர்நேஷனல்‌ லெவலுக்குப்‌ போகலாம்‌. கிறிஸ்துவ வேதமான 
பைபிள்‌ பிறந்த பாலஸ்தீனம்‌ - இஸ்ரேல்‌ முதலான ஸெமிடிக்‌ நாடுகளுக்குப்‌ 
போகலாம்‌. பைபிளின்‌ 'ஒல்ட்‌ டெஸ்ட்மென்ட்‌'முகமதியர்களின்‌ குரானுக்கும்‌ 
ஆதாரமாக இருக்கிறது. ஒல்ட்‌ டெஸ்ட்மென்ட்‌'முகமதியர்களின்‌ குரானுக்கும்‌ 
ஆதாரமாக இருக்கிறது. ஒல்ட்‌ டெஸ்ட்மென்டில்‌ வந்தவர்கள்‌ குரானிலும்‌ 
வருவார்கள்‌. ஆனாலும்‌ அரேபியாவில்‌ உச்சாரணம்‌ 


மாறுகிறது. 'ஜோஸப்‌'என்பது 'யூஸஃப்‌'ஆகிறது; 'ஜெஹோவோ' என்பது 
'யெஹோவோ'என்று வருகிறது. கிறிஸ்துவத்துக்கும்‌ இஸ்லாத்துக்கும்‌ இப்படி 
வித்யாஸம்‌ என்பது மட்டுமில்லை. கிறிஸ்துவ தேசங்களுக்குள்ளேயே சில 


306 


பாஷைகளில்‌ ய-கரம்‌ ஒலிக்கிறது:சிலவற்றில்‌ ஜ-கரம்‌ ஒலிக்கிறது. ஜேஸ-- 
யேஜு (இயேசு என்பதாக அந்த மதஸ்தாபகர்‌ பேரே இரண்டு விதமாகவும்‌ 
வருகிறது. &9 பக்கம்‌ போய்விட்டால்‌ 'ஜ'காரம்‌ வந்துவிடுகிறது. 


இதற்கெல்லாம்‌ மூலம்‌ வேதத்தில்‌ இருக்கிறது என்றும்‌ ஆராய்ச்சி 
பண்ணப்பட்டிருக்கிறது. 'யஹ்வன்‌'என்று வேதத்தில்‌ சொல்லப்படும்‌ 
தேவதைதான்‌ ஜெஹோவா - (யெஹோவா என்கிறார்கள்‌. 'த்யெள-பிதார்‌' ( 
த்யாவா - ப்ருதவி என்பது என்பதே 'ஜூபிடர்‌'ஆயிற்று என்கிறார்கள்‌. 
ஸம்ஸ்கிருத வார்த்தை ஒன்றின்‌ ஆரம்பத்தில்‌ ஒற்றெழுத்து வந்தால்‌, அது 
மற்ற பாஷைகளில்‌ உதிர்ந்துவிடும்‌. இம்மாதிரி 'த்யெளபிதார்‌'என்றால்‌ 
'யெளபிதார்‌'தான்‌. அது 'ஜூபிடர்‌' ஆயிற்று. 


இப்படி மூல ரூபத்தில்‌ யஹ்வன்‌, (த்‌) யெளபிதார்‌ என்று இருந்ததே அப்புறம்‌ 
'ஜாகார பேதம்‌ அடைந்து ஜெஹோவா, ஜூபிடர்‌ என்று ஆயிற்று என்றால்‌ 
என்ன தோன்றுகிறது?ஆதியில்‌ எங்கேயும்‌, லோகம்‌ பூராவும்‌ 
வேதாநுஷ்டானம்‌ இருந்தபோது, கிரீஸைச்‌ சுற்றியிருந்த தேசங்களில்‌ யஜுர்‌ 
வேதத்தின்‌ மாத்யந்தின சாகை அதிகம்‌ பிரசாரத்திலிருந்து என்றுதானே 
ஊகிக்கமுடிகிறது? 


4.9 வேத உச்சரிப்பால்‌ பிரதேச மொழி விசேஷமா ? 
பிரதேச மொழியை வைத்‌ து வேத உச்சரிப்பா ? 


வேதத்தில்‌ எந்த எழுத்து எந்தப்‌ பிரதேசத்தில்‌ சிறப்பாக இருந்திருக்கிறதோ, 
அதே எழுத்துத்தான்‌ அந்தந்தப்‌ பிரதேசத்துப்‌ பாஷையிலும்‌, அவர்களுடைய 
பேச்சிலும்‌ சிறப்பாக இருந்திருக்கிறது என்று தெரிவிப்பதற்காக இவ்வளவும்‌ 
சொன்னேன்‌. இதிலிருந்தே எல்லாத்‌ தேசங்களிலும்‌ வேதம்‌ இருந்ததும்‌ 
தெரிகிறது. நமக்கு நன்றாகத்‌ தெரிகிற தமிழ்‌ தேசத்தில்‌ வேதம்‌ இல்லாமல்‌ 
இருந்த காலமே இல்லை என்றும்‌ தெரிகிறது. 


தமிழ்‌ என்பதிலேயே ழ்‌ என்று உட்கார்ந்து கொண்டு நம்‌ பாஷைக்கு 
பெருமையைத்‌ தருகிற ழ காரம்‌ வேதத்தின்‌ தலவகார சப்தப்‌ பிரகாரம்‌ 


307 


உண்டானதுதான்‌. இப்படிச்‌ சொல்வது சரியா?அல்லது தமிழிலே ழ 
இருக்கிறதாலும்‌, வடக்கே பாஷைகளில்‌ ஜ இருக்கிறதாலுந்தான்‌, அந்தந்த 
பிரதேசங்களிலுள்ளவர்கள்‌ வேதத்திலும்‌ இப்படிப்பட்ட சப்தங்களாக மாற்றிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று பண்ணிக்‌ கொண்டார்கள்‌ என்றால்‌ சரியாயிருக்குமா? 
ஏற்கெனவே பிரதேச மொழிகளில்‌ இருந்ததைத்தான்‌ பிற்பாடு வேதத்திலும்‌ 
எடுத்துக்கொள்ள இடம்‌ தந்திருப்பார்களோ? அதையே தான்‌ தலைகீழாக 
மாற்றி, வேதத்திலிருந்த ழ சப்தம்தான்‌ தமிழுக்கு முக்யமாக ஆயிற்று, அதன்‌ 
ஜ வடக்கத்திக்காரர்களுக்கு முக்யமாக ஆயிற்று, ப வங்காளிக்கு விசேஷமாக 
ஆயிற்று என்று சொல்கிறேனா? இதிலே எது சரி? 


வேத சிக்ஷ£ விதிதான்‌ பிரதேச பாஷைகளிலும்‌ முக்கியமான ஒலியாக 
வந்தது என்பதுதான்‌ சரி. ஏனென்றால்‌ பிராதிசாக்ய விதி ஒரு பிரதேசத்துக்கு 
மட்டும்‌ ஏற்பட்டதல்ல;அந்த சாகை அநுஷ்டானத்திலுள்ள ஸகலப்‌ 
பிரதேசத்துக்கும்‌ ஏற்பட்டது. தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமில்லாமல்‌, எங்கேயாவது 
காஷ்மீரிலோ, காமரூபத்திலோ (அஸ்ஸாம்‌) ஒரு தலவகார சாகா அத்யாயி 
(அத்யயனம்‌ செய்பவன்‌) இருந்தாலும்‌, அவன்‌ மற்றவர்கள்‌ ட வும்‌ ள வும்‌ 
சொல்கிற மந்திரங்களில்‌ ழ வைத்தான்‌ சொல்லுவான்‌. ஒரு பிரதேசத்துக்கு 
என்றில்லாமல்‌, அதாவது தெலங்கன்‌ மட்டுமில்லாமல்‌ கிருஷ்ண யஜுஸில்‌ 
அத்யயனம்‌ பண்ணுகிறவன்‌ எந்த பாஷைகாரனாக இருந்தாலும்‌, அவன்‌ 
குஜராத்தில்‌ இருந்தாலும்‌, மஹாராஷ்டிரத்தில்‌ இருந்தாலும்‌, வேறே எங்கே 
இருந்தாலும்‌ ட தான்‌ சொல்ல வேண்டும்‌. இப்படியே கன்னடஸ்தன்‌ 
மட்டுமின்றி ரிக்வேதியாக இருக்கப்பட்ட எவனுமே 'ள ' காரம்‌ தான்‌ சொல்ல 


வேண்டும்‌. குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்றில்லாமல்‌ பொதுவாக எழுதி 


வைக்கப்பட்ட பிராதிசாக்யத்தில்‌ இப்படித்தான்‌ சப்த ரூபத்தை நிர்ணயம்‌ 
பண்ணிக்கொடுத்திருக்கிறது. ஆகவே, ஒரு சாகை எங்கே அதிகமாக 
அநுஷ்டிக்கப்படுகிறதோ அங்குள்ள பிரதேச பாஷையிலும்‌ இந்த அக்ஷர 
விசேஷம்‌ நாளடைவில்‌ உண்டாகி விடுகிறதென்றே ஆகிறது. 


பெரும்பாலும்‌, ம்ருக சீர்ஷ நக்ஷத்திரம்‌ பெளர்ணமியன்று வருகிற ஒரு 
மாஸத்துக்கு ' மார்கசீர்ஷி ' என்று பேர்‌ வைக்கப்பட்டது. அதைத்தான்‌ ட நாம்‌ 
மார்கழி என்கிறோம்‌. ' 5 ' என்பது ' டி யாகி, ' டி ' என்பது ' N ' ஆகிவிட்டது. 


308 


முதலில்‌ ஷ என்பது ட ஆனது, தமிழ்‌ மொழிப்‌ பண்பின்படியாகும்‌. ' புருஷன்‌ ' 
என்பதை தமிழில்‌ ' புருடன்‌ ' என்போம்‌. ' நஹ$ஷன்‌ ' என்பதை ' நகுடன்‌ ' 
என்றே கவிதையில்‌ எழுதியிருக்கும்‌. கம்பர்‌ விப்ஷணனை வீடணன்‌ 
என்றுதான்‌ சொல்கிறார்‌. சரி, அதனால்‌ ' மார்கசீர்ஷி ' என்பது ' மார்கசீர்டி 
'யாகி நடுவிலே உள்ள சீர்‌ உதிர்ந்து போனாலும்‌, மார்கடி என்றுதானே நிற்க 
வேண்டும்‌?ஏன்‌ ' ழ ' காரம்‌ வந்து, ' மார்கழி ' ஆயிற்று என்றால்‌, இதுதான்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ பிராசீனமாயிருந்த தலவகார சாகையின்‌ சிறப்பினால்‌ ஏற்பட்ட 
விளைவு. 


இந்த சாகைக்காரன்‌ ' ழ 'சொல்கிற இடத்திலே, க்ருஷ்ண யஜுர்வேதிகள்‌ 'ட ' 
சொல்வார்கள்‌ அல்லவா?இந்தப்‌ பழக்கம்‌ அவர்களை அறியாமலே 
அவர்களுக்கு இன்னமும்‌ விட்டுப்போகவில்லை.எப்படிச்‌ சொல்கிறேன்‌ 
என்றால்‌, தெலுங்கு தேச வைஷ்ணவர்கள்‌ நம்முடைய தமிழ்‌ 
திவ்யபிரபந்தங்களைச்‌ சொல்லி கோவிலில்‌ பகவானுக்கு அர்ப்பணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. திருப்பதியில்‌ வேங்கடரமண ஸ்வாமிக்கு இப்படித்‌ ' 
திருப்பாவை ' அர்ப்பணம்‌ பண்ணப்படுகிறது. அதன்‌ எடுத்த எடுப்பில்‌ 
மார்கழித்‌ திங்கள்‌ "என்று வருகிறதல்லவா? 1 என்பது தெலுங்கர்களின்‌ 
வாயில்‌ வராது. அதனால்‌ ' மார்களி ' என்றோ ' மார்களி ' என்றோ 
சொல்வதில்லை. ' மார்கடி திங்கள்‌ 'என்று ட காரம்‌ போட்டே சொல்கிறார்கள்‌. 
தமிழ்‌ நாட்டிலுள்ள ஸாமத்தைத்‌ தாங்கள்‌ யஜுஸில்‌ சொல்லும்போது ழ 
என்பது ட ஆவது அவர்களுக்கே தெரியாமல்‌ ரத்தத்தில்‌ ஊறி வந்திருக்கிறது. 
அதனால்‌ தான்‌ ' மார்கழி 'யை ' மார்கடி ' என்கிறார்கள்‌. 


4.10 மாதப்‌ பெயர்கள்‌ 


மார்கசீர்வி என்பது மார்கழி என்றானதாகச்‌ சொன்னதில்‌, பாஷா 


வித்யாஸங்கள்‌ நன்றாகத்‌ தெரிந்தன அல்லவா?தமிழில்‌, அநேகமாக 
ஒவ்வொரு மாஸப்‌ பெயரிலுமே, அந்த பாஷையின்‌ தனி லக்ஷணப்படி 
மூலமான ஸம்ஸ்கிருதப்‌ பேர்‌ எப்படி மாறுகிறதென்று தெரிகிறது. 


பெரும்பாலும்‌ ஒரு மாஸத்தில்‌ பெளர்ணமியன்று எந்த நக்ஷத்திரமோ அதுவே 
அந்த மாஸத்தின்‌ பெயராக இருக்கும்‌. அன்றைக்கு ஒரு பண்டிகையாகவும்‌ 
309 


விழாவாகவும்‌ இருக்கும்‌. அநேகமாக சித்ரா நக்ஷத்தரத்தன்றுதான்‌ சித்திரை 
மாஸத்தில்‌ பெளர்ணமி வரும்‌. சித்ரா பூர்ணிமை ஒரு விசேஷ நாளாக 
இருக்கிறது. தமிழில்‌ சித்திரை என்ற மாஸப்‌ பெயர்‌ மூலத்துக்கு மாறாமலே 
இருக்கிறது. விசாக சம்பந்தமுள்ளது வைசாகம்‌. விசாக நக்ஷத்திரத்தில்‌ 
பெரும்பாலும்‌ பெளர்ணமி ஏற்படுகிற மாஸம்தான்‌ வைசாகி. மதுரை 
மருதையாவது போல்‌, ஸம்ஸ்க்ருத வைசாகி தமிழில்‌ வைகாசியாகிறது. 
(பெங்காலில்‌ பைஷாகி என்பார்கள்‌) வைகாசி விசாகமும்‌ உத்ஸவ நாளாக 
இருக்கிறது. நம்மாழ்வார்‌ திருநக்ஷத்ரம்‌ அன்றுதான்‌. இப்போது, புத்த பூர்ணிமா 
என்பதாக அதற்கு விசேஷம்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 


அநுஷ நக்ஷத்ர ஸம்பந்தமுள்ளது ஆநுஷி. அந்த நக்ஷத்ரத்தில்‌ பெளர்ணமி 


ஏற்படுகிற ஆநுஷீமாஸம்‌, தமிழில்‌ ஆனி ஆகிறது. ஷகாரம்‌ தமிழில்‌ 
உதிர்ந்துவிடுகிறது. 


ஆஷாடத்தில்‌ பூர்வ ஆஷாடம்‌, உத்தர ஆஷாடம்‌ என்று இரண்டு. பூர்வம்‌ - 
முன்‌;உத்தரம்‌ -பின்‌. 'பூர்வாஷாட'த்தில்‌ 'ர்வ'கூட்டெழுத்துச்‌ சிதைந்தும்‌, 


'ஷா'உதிர்ந்தும்‌, தமிழில்‌ 'பூராடம்‌'என்கிறோம்‌. இப்படியே உத்தராஷாடத்தை 
'உத்திராடம்‌' என்கிறோம்‌. இந்த ஆஷாடங்களில்‌ ஒன்றில்‌ பெளர்ணமி 
ஸம்பவிப்பதால்‌, 'ஆஷாடீ'எனப்படுவதுதான்‌, நம்முடைய 'ஆடி' மாஸம்‌. 


ச்ராவணம்‌ என்பது ச்ரவண நக்ஷத்ரத்தைக்‌ குறித்தது. முதலில்‌ உள்ள 
'ச்ரதமிழில்‌ அப்படியே ர௦ற -ஆகி, 'வணத்தை 'ஒணம்‌'என்கிறோம்‌. அது 
மஹாவிஷ்ணுவின்‌ நக்ஷத்ரமாதலால்‌, 'திரு'என்ற மரியாதைச்‌ சொல்லைச்‌ 
சேர்த்துத்‌ திருவோணம்‌ என்கிறோம்‌. (இவ்வாறே 'ஆர்த்ரா'என்ற 
சிவபெருமானின்‌ நக்ஷத்ரத்தை ஆதிரை என்றாக்கி, அதற்கும்‌'திரு' சேர்த்துத்‌ 
'திருவாதிரை'என்கிறோம்‌. திரு அச்வினி, திருப்‌ பரணி என்றெல்லாம்‌ 
சொல்வதில்லை. கார்த்திகை மாஸ தீப உத்ஸவத்தை மட்டும்‌ 
திருக்கார்த்திகை என்றாலும்‌, மற்ற சமயங்களில்‌ திரு போடாமல்‌ கார்த்திகை 
என்றே சொல்கிறோம்‌. ஹரி-ஹரபேதம்‌ பார்க்காத தமிழ்‌ மரபு அவ்விருவர்‌ 
நக்ஷத்ரத்துக்கு மட்டும்‌ எப்போதும்‌ 'திரு' போட்டு மரியாதை தருகிறது. இந்த 
விஷயம்‌ இருக்கட்டும்‌ அநேகமாகப்‌ பெளர்ணமி ச்ரவணத்திலேயே 


310 


வருவதான 'ச்ராவணி'தான்‌, ஸம்ஸ்கிருதத்துக்கே உரிய சகார, ரகாரக்‌ 
கூட்டெழுத்து ௦0 ஆகி, ஆவணியாகிறது. 


இப்படி ஏகப்பட்ட எழுத்துக்கள்‌ தமிழில்‌ உதிர்வதற்கு 'ஸிம்ஹளம்‌' என்பது 


'ஈழம்‌'என்றானது ஒரு திருஷ்டாந்தம்‌. ஸ வரிசையம்‌ ச வரிசையும்‌ தமிழில்‌ 
அ வரிசையாய்‌ விடும்‌. 


'ஸூஸம்‌' என்பதுதான்‌ 'ஈயம்‌'என்றாயிருக்கிறது. 'ஸஹஸ்ரம்‌'என்பது 


கன்னடத்தில்‌ 'ஸாஸிரம்‌' என்றாயிருக்கிறதென்றால்‌, அந்த 'ஸாஸிரம்‌' 
தமிழில்‌ 'ஆயிரம்‌'என்று ஸகாரங்களை உதிர்த்துவிட்டு உருவாயிருக்கிறது. 


'ஆயிர'த்தைச்‌ சொன்னதால்‌ மற்ற எண்களைப்‌ பற்றியும்‌ சொல்லிவிடுகிறேன்‌. 
ஒன்று, இரண்டு, மூன்று முதலியன ஏக, த்வி, த்ரி முதலான ஸம்ஸ்கிருத 
வார்த்தைகளின்‌ தொடர்பில்லாதவையாகவே உள்ளன. பஞ்ச-அஞ்சு; அஷ்ட- 
எட்டுஎன்பன மட்டும்‌ ஸம்பந்தமிருக்கிறாற்போல்‌ தோன்றுகிறது. இங்கிலீஷ்‌ 
two, three என்பவை ஸம்ஸ்கிருத த்வி,த்ரி ஸம்பந்தமுடையவைதான்‌. 5, 
hepta, ௦௦௦, nove,deca என்பதாக ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து 
சம்பந்தத்தைச்‌ சொல்லும்‌ வார்த்தைகள்‌ ஷஷ்ட, அஷ்ட, நவ, தச என்ற 
ஸம்ஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்திருப்பது ஸ்பஷ்டமாகத்‌ தெரிகிறது. 
ஆனால்‌ முதல்‌ எண்ணான லாச என்பது 'ஏக' என்பதன்‌ ஸம்பந்தமே 
இல்லாமல்‌, தமிழ்‌ 'ஒன்று' என்பதன்‌ ஸம்பந்தமே இல்லாமல்‌, தமிழ்‌ 
'ஒன்று'என்பதன்‌ முதல்‌ இரண்டு எழுத்துக்களாக இருப்பது 
ஆச்சரியமாயிருக்கிறது. தெலுங்கிலோ தமிழ்‌ ஒன்று-வின்‌ 'ஒ' வும்‌, 
ஸம்ஸ்கிருத 'ஏக'வின்‌ 'க'வும்‌ சேர்ந்து 'ஒகடி'என்றிருக்கிறது. இதெயெல்லாம்‌ 
பார்க்கும்போது இனத்தில்‌ எல்லாம்‌ ஒன்று என்பதுபோல்‌, திராவிட 
ஸம்ஸ்கிருத பாஷைகளுக்குங்கூடப்‌ பொதுவான ஒரே மூலபாஷை 
இருந்திருக்க வேண்டும்‌ என்றே தோன்றுகிறது. 

ஸிம்ஹளத்தில்‌ 'ஸிம்ஹ'என்பதில்‌ ஸ,ஹ இரண்டும்‌ ௦ -ஆகி 'இம்ளம்‌', 
'ஈளம்‌' என்றாகி, ள வும்‌ ழ வாகி ஈழம்‌ என்று ஏற்பட்டிருக்கிறது. 


ப்ரோஷ்டபதம்‌ என்பதற்கும்‌ ஆஷாடம்‌ போலவே பூர்வமும்‌ உத்தரமும்‌ 
உண்டு. பூர்வ ப்ரோஷ்டபதம்தான்‌ தமிழில்‌ பூரட்டாதி என்றாயிற்று. 'அஷ்ட' 
என்பது 'அட்ட'என்றாவது தெரிந்ததுதானே? உத்தர ப்ரோஷ்டபதம்‌ 
உத்திரட்டாதி ஆயிற்று. இந்த நக்ஷத்ரங்கள்‌ ஒன்றிலோ, அதை ஒட்டியோ 
பெளர்ணமி ஏற்படுகிற ப்ரோஷ்டபதீ என்பதே புரட்டாசி என்று 
எப்படியெப்படியோ திரிந்து விட்டது. 


ஆச்வயுஜம்‌, அச்வினி என்பதை அச்வதி என்கிறோம்‌. அதிலே பெளர்ணமி 
வருகிற ' ஆச்வயுஜீ ' அல்லது ' ஆச்வின்‌ ' தான்‌, நம்‌ ' ஐப்பசி '. 


கிருத்திகாவுக்கு 006௩6 -ஆன கார்த்திகம்தான்‌ கார்த்திகை என்று 
ஸ்பஷ்டமாகத்‌ தெரிகிறது. முக்காலே மூன்று வாசி திருக்கார்த்திகை 
தீபோத்ஸவம்‌ பெளர்ணமியாகத்தானே இருக்கிறது” மார்கசீர்ஷி 
மார்கழியாவதில்தான்‌ ஆரம்பித்தேன்‌. அம்மாதப்‌ பெளர்ணமி திருவாதிரைப்‌ 
பண்டிகையாகத்‌ தடபுடல்‌ படுகிறது. புஷ்யம்தான்‌ தமிழில்‌ பூசம்‌. (இந்தப்‌ 'பூச' 
சப்தம்‌ பழகிப்‌ பழகியே புனர்வஸுவையும்‌ புனர்பூசம்‌ என்கிறோம்‌. அது 
புனர்வஸுவேயன்றி புனர்‌ புஷ்யம்‌ இல்லை) புஷ்ய ஸம்பந்தமானது 


பெளஷ்யம்‌.புஷ்யத்துக்குத்‌ திவ்யம்‌ என்றும்‌ பெயர்‌. பூர்ணிமை திஷ்யத்திலே 
வரும்‌ மாஸம்‌ 'தைஷ்யம்‌'. அதிலே கடைசி மூன்று எழுத்துக்களும்‌ போய்த்‌ 
தமிழில்‌ 'தை'மட்டும்‌ நிற்கிறது. 


மாசி மகம்‌ பெளர்ணமியில்தான்‌ வருகிறது. மாகமாஸம்‌ என்று 
மகநக்ஷத்ரத்தை வைத்துப்‌ பெயரிட்டது, தமிழில்‌ மாசி என்றாகியிருக்கிறது. 
ககாரம்‌ சகாரமாகி, மாகி என்பது மாசி என்றாயிருக்கிறது. வைகாசி, புரட்டாசி, 
ஐப்பசி என்று 6 யில்‌ முடிந்தாற்போலவே, இங்கேயும்‌ 6யில்‌ முடித்து, மாசி 
என்று சொல்கிறோம்‌. 

பூர்வ பல்குனம்‌, உத்தர பல்குனம்‌ என்ற இரண்டு நக்ஷத்ரங்கள்‌ உண்டு. 
இரண்டிலும்‌ நாம்‌ முக்யமான பெயரான பல்குனம்‌ என்பதைத்‌ தள்ளவிட்டு, 
பூர்வத்தை 'பூரம்‌' என்றும்‌, 'உத்தர்த்தை உத்தர நக்ஷத்திரம்‌ என்றுமே 
சொல்கிறோம்‌. ஆனால்‌, இந்த நக்ஷத்ரங்களில்‌ ஒன்றில்‌ பெளர்ணமி ஏற்படுகிற 
மாஸத்தை மட்டும்‌ "பல்குன'என்ற சப்த ஸம்பந்தமுள்ள "பங்குனி" என்ற 


312 


பெயரால்‌ குறிக்கிறோம்‌. அந்தப்‌ பெளர்ணமியில்தான்‌ பங்குனி உத்தரம்‌ என்று 
திருக்கல்யாண உத்ஸவம்‌ செய்கிறோம்‌. 

இப்படிப்‌ பன்னிரண்டு மாஸப்‌ பெயர்களைப்‌ பார்த்தாலே, 
ஸம்ஸ்கிருதத்திலுள்ள எந்தெந்த ஒலிகள்‌ தமிழில்‌ எப்படியெப்படி மாறும்‌ 
என்பது தெரிந்துவிடும்‌. 


4-11 சீக்ஷா சாஸ்திரத்தின்‌ மற்ற சிறப்புகள்‌ 


வேத சப்தத்தை மாற்றக்கூடாது, ஸ்வரத்தை மாற்றக்‌ கூடாது என்றாலும்‌, 
சாகா பேதத்தை உத்தேசித்துச்‌ சப்தத்தைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ மாற்றவும்‌ 
சிக்ஷ£ விதிகள்‌ உள்ளன என்று இதுவரை சொன்னேன்‌. இதே போல்‌, 
ஸ்வரத்திலும்‌ ஸ்வல்ப மாறுதலை அநுமதித்திருக்கிறது. மற்ற வேதங்களின்‌ 
' ஆ 'காரம்‌ ' ஏ ' காரம்‌ போன்ற சப்தங்களைச்‌ சில இடங்களில்‌ ரிக்வேதிகள்‌ 
மேலும்‌ நீட்டி அழுத்தி ' ஆ-ஆ ', ' ஏ-ஏ ' என்று சொல்லுகிறார்கள்‌. சில 
சாகைகளில்‌ ' ம்‌ ' என்று வருவது., வேறு சிலவற்றில்‌ ' க்ம்‌ ' (9) என்று 
வரும்‌. இதை 'அநுஸ்வாரம்‌'என்பார்கள்‌. இதுவும்‌ அக்ஷர பேதத்தைவிட 
அழுத்திலுள்ள பேதத்தால்‌ - அதாவது ஸ்வர பேதத்தால்‌ - ஏற்படுவதே 
எனலாம்‌. 


வேத அத்யயனத்தில்‌ ஸம்ஹிதா, பதம்‌, க்ரமம்‌ என்று பல இருப்பதாக 
முன்னே சொன்னனல்லவா ?இப்படி ஸம்ஹிதா பாடத்தை பதம்‌, க்ரமம்‌ 
முதலான மற்ற அத்யயன முறைகளில்‌ மாற்றிக்‌ கொடுப்பதற்கும்‌, சிக்ஷ£ 
சாஸ்திரத்தைச்‌ சேர்ந்த ப்ராதிசாக்யங்கள்தான்‌ உதவி புரிகின்றன. 


ஏதோ சப்தந்தானே என்று அலட்சியம்‌ பண்ணுவதிற்கில்லை. சப்தத்தில்தான்‌ 
அத்தனையும்‌ இருக்கிறது. அதனால்‌ சிக்ஷ£ சாஸ்திரம்‌ வேத புருஷனுக்கு 
மூச்சு விடுகிற நாஸியாகிறது. வேத சப்தத்திலிருந்து வந்ததுதான்‌ 
ஸம்ஸ்கிருதத்தின்‌ ஜம்பது அக்ஷரங்கள்‌. " ஜ்ஞ " என்ற எழுத்தைத்‌ தனியாகக்‌ 
கொண்டால்‌ ஜம்பத்தியன்று அக்ஷரங்கள்‌. அவற்றுக்கு ' மாத்ருகா ' என்று 
பெயர்‌. இதற்குப்‌ பல அர்த்தம்‌ சொல்லலாம்‌. முக்கியமாக, ' மாத்ரு ', 'மாதா ' 


313 


என்றால்‌ ஜகன்மாதாவாக இருக்கப்பட்ட அம்பாள்‌, அந்தப்‌ பராசக்தியின்‌ 
ஸ்வரூபமே இந்த 51 அக்ஷரங்கள்‌. பராசக்தியால்தான்‌  ஸகலப்‌ 
பிரபஞ்சங்களும்‌ உண்டாயின என்றும்‌ சொல்லி, சப்தத்தால்தான்‌ 
ஜகத்ஸ்ருஷ்டி உண்டாயிற்று என்பதாகவும்‌ சொன்னால்‌, அந்த அம்பாள்‌ 51 
அக்ஷர ஸ்வரூபிணியாகத்தானே இருக்க வேண்டும்‌?சாக்த தந்திரங்களில்‌ 
இந்த 51 அக்ஷரங்களுமே அம்பாளுடைய தேகத்தின்‌ அவயங்கள்‌ என்றும்‌, 
எந்த அக்ஷரத்துக்கு எந்த அவயவம்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறது. நம்‌ 
தேசத்தில்‌ அந்த அவயவ சம்பந்தமுள்ள க்ஷேத்ரங்கள்தான்‌ 51 சக்தி 
பீடங்களாக ஆகியிருக்கின்றன. 


வேத புருஷனுக்கு நாசி என்ற ஒரு அங்கமாக சிக்ஷ£ சாஸ்திரம்‌ 
சொல்லப்படுவது அதற்குப்‌ பெருமை என்றால்‌, அதிலே விளக்கப்படுகிற 
அக்ஷரங்கள்‌ சேர்ந்தே அம்பாளின்‌ பூர்ண ஸ்வரூபம்‌ என்று சொல்வது அதற்கு 
மேலும்‌ பெருமை தருவதாக இருக்கிறது. 


4.12 இலக்கணத்தின்‌ பெருமை 


வேதபுருஷனுக்கு இரண்டாவது அங்கமாக வரும்‌ வ்யாகரணம்‌ முகம்‌. முகம்‌ 
என்றால்‌ இங்கே வாய்‌. வ்யாகரணம்‌ என்பதே இலக்கணம்‌. பாஷையின்‌ 
'லக்ஷணத்தைச்‌ சொல்வதால்‌ 'இலக்கணம்‌'. லக்ஷ்மணன்‌ என்பது 
இலக்குமணன்‌ என்றாவது போல, லக்ஷணம்‌ என்பது இலக்கணமாகிறது. 
பாஷைக்கு வாய்தானே முக்கியம்‌? 


வியாகரணங்கள்‌ பல இருக்கின்றன. முக்கியமாகப்‌ பிரசாரத்தில்‌ இருப்பது 
பாணினி மஹரிஷி செய்த வியாகரணம்‌. அந்த வியாகரண ஸத்திரங்களுக்கு 
ஒரு வார்த்திகம்‌ (விரிவுரை மாதிரியானது) இருக்கிறது. அதைச்‌ செய்தவர்‌ 
வரருசி. வியாகரணத்திற்கு பாஷ்யம்‌ செய்தவர்‌ பதஞ்சலி. இந்த மூன்றும்‌ 
முக்கியமான வியாகரண சாஸ்திரங்கள்‌. 


மற்ற சாஸ்திரங்களுக்கும்‌ வியாகரணத்திற்கும்‌ ஒரு வித்தியாசம்‌ உண்டு. 
மற்றவைகளில்‌ பாஷ்யத்தைவிட ஸ”த்திரங்களுக்குத்தான்‌ கெளரவம்‌ அதிகம்‌. 


வியாகரணத்தில்‌ அப்படியில்லை. ஸுத்திரத்தைவிட வார்த்திகத்திற்கு மதிப்பு 
அதிகம்‌. அதைவிட பாஷ்யத்திற்கு அதிக மதிப்பு. 


ஆறு சாஸ்திரங்கள்‌ என்று ஒரு பிரிவு உண்டு. அந்தப்‌ பிரிவில்‌ 
வியாகரணமும்‌ ஒன்று. நான்கு சாஸ்திரங்கள்மிக்க பிரஸித்தி உடையவை. 
அவை தர்க்கம்‌, மீமாம்ஸை, வியாகரணம்‌, வேதாந்தம்‌ என்பவை. 
அவைகளிலும்‌ வியாகரணம்‌ ஒன்றாக இருக்கிறது. பாணினியின்‌ வியாகரணம்‌ 
ஸூ த்திர ரூபமாக இருக்கிறது. சிறு சிறு வார்த்தைகளால்‌ சுருக்கமாகச்‌ 
செய்யப்பட்டது ஸ”த்ரம்‌. 


4.13 எபஜசனாத்‌ ஸூத்ரம்‌ | 


விரித்துச்‌ சொல்லாமல்‌ சூசனையாகவே புரிந்து கொள்ளும்படி சுருக்கிச்‌ 
சொல்வதே ஸூத்ரம்‌. ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும்‌ பாஷ்யம்‌ உண்டு. 
அவைகளை எல்லாம்‌ இன்ன இன்ன பாஷ்யம்‌ என்று குறிப்பிட்டுச்‌ 
சொல்வதுண்டு. வியாகரண பாஷ்யத்தை மட்டும்‌ மஹா பாஷ்யமென்று 
சொல்வார்கள்‌. அதனாலேயே அதனுடைய பெருமை தெரிய வருகின்றது. 
அந்த பாஷ்யம்‌ மஹரிஷி பதஞ்சலியால்‌ இயற்றப்பட்டது. 


சிவன்‌ கோயில்களில்‌ “வ்யாகரண தான மண்டபம்‌"என்னும்‌ பெயருடைய 
மண்டபம்‌ ஒன்று இருப்பதுண்டு. "வக்காணிக்கும்‌ மண்டபம்‌"என்று திரித்துச்‌ 
சொல்வார்கள்‌. அத்தகைய மண்டபம்‌ திருவொற்றியூரிலும்‌ இருக்கிறது. சோழ 
நாட்டில்‌ பல கோயில்களிலும்‌ இருக்கிறது. 


எதற்காகச்‌ சிவன்‌ கோயில்களில்‌ வியாகரண தான மண்டபம்‌ இருக்கிறது?ஏன்‌ 


விஷ்ணு கோயிலில்‌ இல்லை. சிவனுக்கும்‌ பாஷைக்கும்‌ என்ன 


சம்பந்தம்‌?பேச்சே இல்லாத தட்சினாமூர்த்தியாக இருக்கிறவரல்லவா சிவன்‌? 


ந்குத்தாவஸானே நடராஜ ராஜோ நநாத டக்காம்‌ நவபஞ்ச வாரம்‌| 
உத்தர்துகாம:ஸனகாதி ஸித்தான்‌ ஏதத்‌ விமர்சே சிவ ஸூத்ர ஜாலம்‌| | 
என்று ஒரு ச்லோகம்‌ இருக்கிறது. இதைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுகிறேன்‌. 


பேசாத சிவன்‌ ஆடாமல்‌ அசங்காமலிருப்பார்‌. அவரே ஒரே ஆட்டமாக 
ஆடுகிறபோதுதான்‌ பாஷா சாஸ்திரமே பிறந்தது. இதை மேற்படி ச்லோகம்‌ 
தெரிவிக்கிறது. 


நடராஜர்‌ என்பது ஆடும்‌ பரமேசுவரனுடைய பெயர்‌. நடன்‌, விடன்‌, காயகன்‌ 
என்ற உல்லாச கலைக்காரர்களில்‌ நடன்‌ நாட்டியம்‌ செய்பவன்‌. அந்த 
நடர்களுக்கெல்லாம்‌ ராஜா நடராஜா. யாரைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த நடனம்‌ 
செய்யமுடியாதோ அவன்தான்‌ நடராஜா. மஹா நடன்‌ என்று அவன்‌ 
சொல்லப்படுகிறான்‌. 


" மஹாகாலோ மஹாநட : என்று ஸம்ஸ்கிருத அகராதியான 
"அமரகோசம்‌"சொல்கிறது. ' அம்பலக்‌ கூத்தாடுவான்‌ ' என்று தமிழில்‌ 
சொல்லுவார்கள்‌. அம்பலக்கூத்தாடுவான்‌ பட்டன்‌ என்பது பிராமணர்களுக்கு 


உரிய பெயராக இருந்ததென்று சாஸனங்களால்‌ தெரிய வருகிறது. ஆதியில்‌ 


பிராம்மணர்களும்‌ இப்படி நல்ல தமிழ்ப்‌ பெயராக வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


'நிர்ணயஸாகரா பிரெஸ்‌'என்று பம்பாயில்‌ ஒரு அச்சுக்கூடம்‌ இருக்கிறது. 
அதில்‌ பழைய காலத்தில்‌ இயற்றப்பட்ட சிறு காவியங்கள்‌ 'Kஅavyamala Series 
'என்னும்‌ பெயரில்‌ வரிசையாக வெளியிடப்பட்டன. அந்த மாலையில்‌ 
'பிராசீன லேகமாலை என்னும்‌ பெயருடைய சில புஸ்தகங்கள்‌ இருக்கின்றன. 
பழைய காலத்து ஸம்ஸ்கிருத சாஸனங்கள்‌ அதில்‌ இருக்கின்றன. அந்த 
சாஸனங்களுக்குள்‌ வேங்கி நாட்டு சாஸனம்‌ ஒன்று இருக்கிறது. வேங்கிநாடு 
என்பது, கிருஷ்ணா நதிக்கும்‌ கோதாவரி நதிக்கும்‌ நடுவில்‌ இருப்பது. அந்த 
நாட்டில்‌ அகப்பட்ட தாம்ர சாஸனம்‌ ஒன்றை அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
வெளியிட்டிருக்கிறார்கள்‌. அந்தத்‌ தெலுங்குச்‌ சீமையில்‌ அரசாட்சி செய்து 
வந்த கீழைச்‌ சாளுக்கிய ராஜாக்களுக்கும்‌ நம்முடைய தஞ்சாவூர்‌ சோழ 
ராஜாக்களுக்கும்‌ விவாஹ ஸம்பந்தம்‌ இருந்தது. பிருஹதீச்வர ஸ்வாமி 
கோயிலைக்‌ காட்டிய ராஜராஜ சோழனுடைய புத்ர வம்சம்‌ 
பெளத்தர்களோடேயே முடிந்து போய்விட்டது. அவனுடைய தெளஹித்ரி 
(பெண்‌ வழிப்‌ பேத்தி) அம்மங்கா தேவி வாழ்க்கைப்‌ பட்டிருந்தது ராஜராஜ 


316 


நரேந்திரன்‌ என்ற கீழைச்சாளுக்கிய ராஜாவுக்குத்தான்‌. அவர்களுடைய 
பிள்ளையான குலோத்துங்கன்தான்‌ அப்புறம்‌ சோழ நாட்டுக்கும்‌ ராஜா ஆனது. 
அவன்‌ ஆந்திர தேசத்தில்‌ வேதாத்தியயனம்‌ விருத்தியடைய வேண்டுமென்று 
எண்ணித்‌ தமிழ்நாட்டிலிருந்து 500 பிராம்மணர்களைக்‌ கொண்டுபோய்‌ 
வேங்கிநாட்டில்‌ குடியேற வைத்தான்‌. ஆந்திரதேசத்தில்‌ உள்ள திராவிடலு 
என்ற பிரிவினர்‌ இந்த 500 பிராம்மணர்களுடைய வம்சஸ்தர்களே. 


அந்த 500 பிராம்மணர்களுடைய பெயர்களும்‌, கோத்திரங்களும்‌, அந்த 
சாஸனத்தில்‌ சொல்லப்படுகின்றன. இன்ன இன்ன சாஸ்திரத்தில்‌ வல்லவர்‌, 
இன்ன இன்ன காரியங்கள்‌ செய்ய வேண்டியவர்‌ என்பவைகளைப்‌ போன்ற 
பல விவரங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. ஊரில்‌ மொத்தமுள்ள நிலத்தில்‌ 
அவர்களில்‌ இன்னார்‌ இன்னாருக்கு இந்த இந்தப்‌ பூமி தானம்‌ தரப்படுகிறது 
என்பதும்‌, அந்தப்‌ பூமியின்‌ எல்லை முதலியவைகளும்‌ அதில்‌ 
காட்டப்படுகின்றன. சிஷ்யராக வருகிறவர்களுக்கு அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்த வேதங்களையும்‌ சாஸ்திரங்களையும்‌ சொல்லி 


வைக்கவேண்டும்‌; அதற்காகவே அவர்களுக்கு நிலங்கள்‌ மானியமாக 
விடப்பட்டிருக்கின்றன. 


நே பாவதார வத்து : ஏகோ பாக : 


என்று அதில்‌ ஒரு வாக்கியம்‌ இருக்கிறது. அதாவது 'ரூபாவதாரம்‌' 
சொல்லுபவருக்கு ஒரு பாகம்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 'ரூபாவதாரம்‌' 
என்பது ஒரு வியாகரண சாஸ்திரம்தான்‌. 


தின்டிவணத்தருகில்‌ உள்ள 'எண்ணாயிரம்‌'என்ற ஊரில்‌ இருந்த 340 
மாணார்களைக்‌ கொண்ட வித்யாசாலையில்‌, 40பேர்‌ ரூபாவதாரம்‌ படித்ததாக 
முதலாம்‌ ராஜேந்திர சோழனின்‌ சாஸனம்‌ இருக்கிறது. பாண்டிச்சேரி ராஜ்யத்‌ 
திரிபுவனத்தில்‌ ராஜாதிராஜன்‌ (&.4.1050) போஷித்த பாடசாலையிலும்‌ 
ரூபாவதாரம்‌ போதிக்கப்பட்டிருக்கிறது. வீரராஜேந்திர தேவனின்‌ &.4. 1067-ம்‌ 
வருஷத்திய சாஸனத்திலிருந்து, காஞ்சிக்கு அருகேயுள்ள திருமுக்கூடல்‌ 
வித்யாசாலையில்‌ இந்த நூல்‌ கற்பிக்கப்பட்டதை அறிகிறோம்‌. 


317 


ஸித்தாந்த கெளமுதி என்று ஒரு வியாகரண இப்பொழுது அதிகமாக 
பிரசாரத்தில்‌ இருந்து வருகிறது. அடையபலம்‌ என்ற ஊரில்‌ அவதாரம்‌ 
செய்தவர்களும்‌, 104 கிரந்தங்களை எழுதினவர்களும்‌, சைவகிரந்தங்களை 
அதிகமாகச்‌ செய்தவர்களும்‌, 'குவலயானந்தம்‌' என்னும்‌ அலங்கார 
சாஸ்திரத்தை எழுதினவர்களுமாகிய அப்பைய  தீக்ஷிதரவர்களுடைய 
சிஷ்யராகிய பட்டோஜி தீஷிதர்‌ என்பவர்‌ அந்த 'ஸித்தாந்த கெளமுதியை ச்‌ 
செய்தவர்‌. அது பாணினியின்‌ ஸ”த்ரத்திற்கு வியாக்கியான ரூபமாக உள்ளது. 


"அர்த்த மாத்ரா லாகவேண புத்ரோத்ஸவம்‌ மன்யந்தே வையாகரணா:"என்று, 
வியாகரணமானது பண்டிதர்களுக்குத்‌ தரும்‌ பரமானந்தத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. "அரை மாத்திரை லாபம்‌ கிடைத்தால்‌, அது 


வியாகரண சாஸ்திரம்‌ அறிந்தவர்களுக்கு, நிரம்ப நாள்‌ 
பிள்ளையில்லாதவனுக்கு ஒரு புத்திரன்‌ உண்டானதுபோல ஸந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌"என்பது இதன்‌ அர்த்தம்‌. 'அ'என்பதை 'ஆ' என்று நீட்டினால்‌, அப்படி 
நீட்டினதற்குப்‌ பலன்‌ சொல்ல வேண்டும்‌. அதுவே மாத்திரை லாபம்‌. ரத்ன 
சுருக்கமாகவே ஸூத்ரம்‌ இருப்பதால்‌ அதிலே சிக்கல்கூட ஏற்பட்டு 
மாத்திரைகள்‌ பற்றி அபிப்ராய பேதங்களும்‌ உண்டாகும்‌. அப்போது 
வியாக்யானந்தான்‌ தெளிவு படுத்தித்‌ தந்து, புத்ரோத்ஸவ ஆனந்தத்தைத்‌ 
தருவது'அதற்காக வியாக்யானம்‌ வளவள என்று இருக்க 
வேண்டியதில்லை; நறுக்குத்‌ தெறித்த மாதிரி சுருக்கமாயிருந்தும்‌ தெளிவு 
பண்ணமுடியும்‌ என்பதற்கு “கெளமுதிஎடுத்துக்‌ காட்டு. ஸூ த்திரத்தில்‌ 
எழுத்துக்களெல்லாம்‌ மிகவும்‌ கணக்காக இருந்தால்‌ ஸித்தாந்த கெளமுதியில்‌ 
வியாக்கியானமும்‌ கணக்காக இருக்கும்‌; வளவளப்பே கிடையாது. 
ஸுத்திரத்தில்‌ அதிகம்‌ இருந்தாலும்‌ இருக்குமோ என்னவோ?இதில்‌ இராது. 
அந்தக்‌ கெளமுதி இப்பொழுது பிரஸித்தி அடைந்திருக்கிறது. அது சற்றேறக்‌ 
குறைய 400 வருஷங்களுக்கு முன்‌ செய்யப்பட்டது. இப்பொழுது அதைத்தான்‌ 
ஸம்ஸ்கிருத வியாகரணம்‌ வாசிக்கிறவர்கள்‌ முதலில்‌ வாசிக்கிறவர்கள்‌ 
முதலில்‌ வாசிக்கிறார்கள்‌. (இந்த வியாகரணத்தைச்‌ செய்த பட்டோஜி 
தீக்ஷிதரென்பவரே 


'தத்வகெளஸ்துபம்‌' என்ற ஒரு கிரந்தம்‌ செய்து, அதைக்‌ குருவுக்குக்‌ 
காணிக்கையாக 

அர்ப்பணம்‌ செய்தார்‌. அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ பிரம்மத்தை விட வேறுண்டென்று 
சொல்வது உபநிஷத்துக்களோடு ஒட்டாது என்றும்‌, அத்வைதந்தான்‌ 
உண்மையானது என்றும்‌ தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. மத்வமத கண்டனமாக 
'மத்வமத வித்வம்ஸனம்‌' என்ற கிரந்தம்‌ ஒன்றும்‌ அப்பைய 
தீகஷிதரவர்களுடைய ஆக்ஞையின்‌ மேல்‌ செய்திருக்கிறார்‌. அதெல்லாம்‌ 
ஸித்தாந்திகளுக்குள்‌ சண்டையை உண்டாக்குவது. எல்லா 
ஸித்தாந்திகளுக்கும்‌ பொதுவானது வியாகரண வியாக்யானம்‌.) 


அவர்‌ செய்த ஸித்தாந்த கெளமுதிக்கு முன்பு, முன்சொன்ன 
'ரூபாவதாரம்‌'என்னும்‌ வியாகரண சாஸ்திரமே பிரஸித்தமாயிருந்தது. 'ரூபம்‌' 
என்பதற்கு இங்கே சப்தத்தின்‌ 'முழு ஸ்வரூபம்‌'என்று அர்த்தம்‌. அவதாரம்‌ 
என்றால்‌  இறங்குதல்‌;அதாவது, வரலாறு. இந்த ரூபாவதாரத்தை 
பிரஸிடென்ஸி காலேஜில்‌ உபாத்தியாயராயிருந்த ரங்காசாரியார்‌ என்பவர்‌ 
பிரசுரம்‌ செய்தார்‌. 


அந்த ரூபாவதாரத்தைச்‌ சொல்லி வைக்கிறவர்களுக்குத்‌ தனியே ஒரு பாகம்‌ 
ராஜமானியங்களிலிருந்து கொடுக்கப்‌ பட்டதென்பது முன்னே சொன்ன 
சாஸனத்திலிருந்து தெரிய வருகிறதால்‌, வியாகரணம்‌ எவ்வளவு முக்கியமாக 
நினைக்கப்பட்டு வந்தது என்றும்‌ புரிகிறது. 


அந்த வேங்கி சாஸனம்‌ ஏறக்குறைய 850 வருஷங்களுக்கு முன்‌ ஏற்பட்டது. 
அதில்‌ தானம்‌ பெற்ற ஒவ்வொரு பிராம்மணனுடைய பேரும்‌ இருக்கிறது. 
ஷடங்கவித்‌ என்ற பட்டம்‌ அந்தப்‌ பிராம்மணர்களில்‌ பல பேருக்கு இருக்கிறது. 
அவர்களுடைய பேர்களில்‌ பல தமிழில்‌ இருக்கிறது. அம்பலக்‌ கூத்தாடுவான்‌ 
பட்டன்‌, திருவரங்கமுடையான்‌ பட்டன்‌ என்பவை போன்ற பல பெயர்கள்‌ 
அதில்‌ வருகின்றன. ஒன்று சிவகேஷேத்திரங்களில்‌ "கோயிலாக"இருக்கப்பட்ட 


சிதம்பர (அம்பல) சம்பந்தமுடைய பேர்‌; இன்னொன்று வைஷ்ணவ 


க்ஷேத்திரங்களின்‌ "கோயிலான" ஸ்ரீரங்க சம்பந்தமுடைய பேர்‌! 


இங்கே சைவம்‌, வைஷ்ணவம்‌ என்று நான்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
எல்லாரும்‌ ஸ்மார்த்தர்களே. சிவபக்தியும்‌ விஷ்ணுபக்தியும்‌ எந்த காலத்திலும்‌ 
இருந்தது. அதனால்தான்‌ சிவன்‌ பெயரும்‌ விஷ்ணு அவர்கள்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வடதேசத்திலும்‌ மலையாளத்திலும்‌ இப்பொழுதும்‌ 
ஸ்மார்த்தர்களே பெருமாள்‌ கோயில்களில்‌ பூஜை செய்கிறார்கள்‌. 


திருவரங்கமுடையான்‌ பட்டன்‌ என்றால்‌, வைஷ்ணவரென்று 
நினைக்கவேண்டாம்‌. 'திருவரங்கமுடையான்‌' என்பதை ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
'ரங்கஸ்வாமி' என்போம்‌. உடையான்‌ என்றால்‌ ஸ்வாமி. 'ஸ்வம்‌'என்றால்‌ 
உடைமை. 


திருவம்பலக்‌ கூத்தாடுவானென்பது நடராஜாவுடைய தமிழ்ப்பெயர்‌. 
அவருக்கும்‌ வியாகரணத்துக்கும்‌ உள்ள ஸம்பந்தத்தைத்தான்‌ சொல்ல 
வந்தேன்‌. "ந்ருத்தாவஸாநே" ச்லோகத்தின்‌ விஷயம்‌ இதுதான்‌. அவர்‌ பெரிய 
கூத்து ஆடுகிறார்‌. நாமெல்லாம்‌ ஆடவேண்டிய கூத்தைச்‌ சேர்த்து வைத்து 
அவர்‌ ஆடுகிறார்‌. அந்த நடராஜ விக்கிரஹத்தின்‌ தலையில்‌ படர்ந்தாற்போல்‌ 
ஒன்று இருக்கும்‌;அது இரண்டு பக்கத்திலும்‌ நீண்டு இருக்கும்‌. அதில்‌ சந்திரன்‌ 
இருக்கும்‌. கங்கையும்‌ இருக்கும்‌ அது என்ன? அதுதான்‌ நடராஜாவுடைய 
ஜடாபாரம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ போட்டோ எடுக்கிறார்கள்‌. அதில்‌ "ஸ்நாட்‌-ஷாட்‌" 
என்பது ஒன்று. ஒரு வஸ்து சலனத்தில்‌ இருக்கும்பொழுதே, திடீரென்று ஓர்‌ 
அவஸரத்தில்‌ போட்டோ எடுப்பது அது. நடராஜா வெகு வேகமாக நர்த்தனம்‌ 
பண்ணுகிறார்‌. பண்ணி நிறுத்தப்‌ போகிற ஸமயத்தில்‌ ஜடாபாரம்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ நீட்டிக்கொண்டு இருக்கும்‌. அந்த நிலையை அந்தக்‌ காலத்துச்‌ 
சிற்பி மனஸிலே எடுத்த ஸ்நாப்‌-ஷாட்‌ தான்‌ அந்த ஸ்வரூபம்‌. 


நடராஜாவுடைய கையில்‌ ஒரு உடுக்கு இருக்கிறது. அது குடுகுடுப்பாண்டி 
வைத்திருப்பதைவிடப்‌ பெரியது, மாரியம்மன்‌ கோயிற்‌ பூஜாரி 
வைத்திருப்பதைவிடச்‌ சிறியது. அதற்கு டக்கா என்றும்‌ டமருகம்‌ என்றும்‌ 
பெயர்கள்‌ உண்டு. பாதத்தின்‌ தாளத்தை அநுஸரித்து, அந்த டமருக தாளமும்‌ 
இருக்கும்‌. இதன்‌ ஒலியைத்தான்‌ மேலே ச்லோகத்தில்‌'நநாத டக்காம்‌' என்று 
சொன்னது. 


வாத்தியங்களில்‌ முக்கியமானவை மூன்று வகை. அவைசர்ம வாத்தியம்‌ 
(டக்கா, மேளம்‌, கஞ்சிரா,மிருதங்கம்‌ போலத்‌ தோல்‌ சேர்ந்த வாத்தியம்‌) , 
தந்திரி வாத்தியம்‌ வீணை, பிடில்‌ போலத்‌ தந்தி போட்டது, வாயுரந்திர 
வாத்தியம்‌ நாயனம்‌, புல்லாங்குழல்‌ முதலிய துளை போட்டுக்‌ காற்றை 
ஊதும்‌ கருவிகள்‌ என்பவை. இவைகளில்‌ சர்ம வாத்தியம்‌ தண்டத்தாலோ 
ஹஸ்தத்தாலோ அடிக்கப்படும்‌. அந்த வாத்தியத்தை நிறுத்தும்பொழுது சாப்புக்‌ 
கொடுப்பது, அதாவது, சேர்ந்தாற்போலச்‌ சில அடிகள்‌ அடிப்பது வழக்கம்‌. 
அதுபோல நடராஜருடைய டமருகத்தில்‌ நடனம்‌ முடியும்‌ காலத்தில்‌ - ந்ருத்த 
அவஸானே- ஒரு சாப்புத்‌ தொனி உண்டாயிற்று. அதைப்பற்றித்தான்‌ 
முன்சொன்ன ச்லோகம்‌ ஆரம்பிக்கிறது. 


நடராஜா நிருத்தம்‌ செய்கிறார்‌. ஸுனகாதிகள்‌, பதஞ்ஜலி, வியாக்கிரபாதர்‌ 
முதலியவர்கள்‌ சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மஹா 


தபஸ்விகள்‌ ஆகையால்‌ அந்த நிருத்தத்தைக்‌ கண்‌ கொண்டு பார்க்க 
முடிந்தது. நடராஜாவுடைய நடனத்தை ஞானநேத்திரம்‌ உடையவர்கள்தாம்‌ 
பார்க்க முடியும்‌. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய விச்வ ரூபத்தைத்‌ தரிசிக்கும்‌ 


சக்தியை பகவானே அர்ஜுனனுக்குக்‌ கொடுத்தார்‌. இதே சக்தியை வியாஸர்‌ 
ஸஞ்சயனுக்கும்‌ கொடுத்து, அவனையும்‌ விச்வரூபத்தைக்‌ கண்டு 
திருதராஷ்டிர மஹாராஜாவுக்கு வர்ணிக்கும்படிப்‌ பண்ணினார்‌. அந்த 
ஸ்வரூபத்தை அவர்களால்‌ மட்டும்‌ பார்க்க முடிந்தது. குருக்ஷேத்ர யுத்த 
பூமியில்‌ இருந்த மற்றவர்களால்‌ பார்க்க முடியவில்லை. தேவதைகளும்‌, 
ரிஷிகளும்‌, யோகிகளும்‌ ஸ்ரீநடராஜமூர்த்தியின்‌ தாண்டவத்தைப்‌ 
பார்ப்பதற்காகப்‌ பலப்‌ பிரயத்தனம்‌ செய்து, அதற்கு வேண்டிய பார்வையைப்‌ 
பெற்றார்கள்‌. அந்தப்‌ பார்வை திவ்விய திருஷ்டி என்று சொல்லப்படும்‌. 'திவ்ய 
சக்ஷ$ஸ்‌'என்று கீதையில்‌ பகவான்‌ சொல்கிறார்‌. 


நிஜமான கண்களைக்‌ கொண்டு ஸனகாதிகள்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
நடராஜாவின்‌ டான்ஸ்‌ கச்சேரியில்‌ விஷ்ணு மத்தளம்‌ கொட்டிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பிரம்மா தாளம்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. நிருத்தம்‌ 
முடிகிற ஸமயத்தில்‌, டமருகத்தில்‌ சாப்பு கிடுகிடுவென்று 14 சப்தங்களாக 


உதிர்ந்தது. ச்லோகத்தில்‌ சொன்ன 'நவ பஞ்சவாரம்‌'என்றால்‌ ஒன்பதும்‌ ஐந்தும்‌ 
சேர்ந்த பதினாலு. நநாத டக்காம்‌ நவபஞ்சவாரம்‌. 

அந்தச்‌ சப்தங்களின்‌ கணக்குப்‌ போலவே வித்தைகளின்‌ கணக்கு 14 
ஆகத்தான்‌ இருக்கின்றதுஹிந்து மதத்துக்கு ஆதாரம்‌ சதுர்தச வித்யா என்கிற 
14 என்றால்‌, நடராஜாவின்‌ சாப்பும்‌ பதினாலு சப்தத்தையே கொடுத்தது!அந்தப்‌ 
பதினான்கு சப்தம்‌ ஸனகாதிகளை உத்தாரணம்‌ செய்வதற்காக உண்டாயின 
என்கிறது ச்லோகம்‌. 

தக்ஷிணாமூர்த்திக்குப்‌ பக்கத்தில்‌ வயதில்‌ முதிர்ந்த நாலு பேர்கள்‌ 
இருப்பதாகக்‌ கோயிலில்‌ பார்க்கிறோமே, அவர்தாம்‌ ஸனகாதிகள்‌. தேவாரம்‌, 
திருவாசகம்‌ மட்டுமின்றி ஆழ்வார்‌ பாட்டிலும்‌, பல இடங்களில்‌ "அன்றாலின்‌ 
கீழிருந்து அறம்‌ நால்வருக்கு உரைத்த” விஷயம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அந்த நால்வர்தம்‌ ஸனகாதிகள்‌. 


அப்படி எழுந்த சப்தங்கள்‌ சிவஸ்வரூபத்தை ஏகபோகமாக அநுபவிப்பதற்கு 


மார்க்கமாக இருந்தன. அந்த சப்தங்களை "மாஹேச்வர ௭௦-“த்திரம்‌" என்று 
வைத்து, அவைகளுக்கு நந்திகேச்வரர்‌ 'காரிகா' (காரிகை) என்கிற பாஷ்யம்‌ 
எழுதினார்‌. அப்பொழுது அங்கே இருந்தவர்களுல்‌ பாணினி மஹரிஷி 
என்பவர்‌ ஒருவர்‌. அந்தப்‌ பாணினி என்பவருடைய கதை "பிருஹத்‌ 
கதை"என்ற புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிருஹத்‌ 
கதையானது, ஸம்ஸ்கிருதத்தின்‌ பேச்சு மொழிக்‌ கொச்சைகளான பிராகிருத 
பாஷைகள்‌ ஆறில்‌ ஒன்றாகிய பைசாச பாஷையில்‌ குணாட்யர்‌ என்பவரால்‌ 
செய்யப்பட்டது. 


பிருஹத்‌ கதையின்‌ ஸங்கிரஹத்தை சுருக்கத்தை) க்ஷேமேந்திரர்‌ என்பவர்‌ 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ எழுதினார்‌. அதை அநுசரித்து ஸோமதேவ பட்டர்‌ 
"கதாஸரித்காரம்‌" என்று ஒன்று எழுதியிருக்கிறார்‌. அரேபிய இரவுக்‌ கதைகள்‌ 
(Arabian Night Tales) ஈஸாப்‌ கதைகள்‌ (Aesop Fables) , பஞ்ச தந்திரக்‌ கதைகள்‌ 
முதலியவைகளுக்கெல்லாம்‌ மூலம்‌ அதில்‌ இருக்கிறது. தமிழிலும்‌ 
"பெருங்கதை" என்று ஒன்று இருக்கின்றது. 'ப்ருஹத்‌ கதை'என்ற 
வார்த்தையின்‌ நேர்‌ தமிழாக்கம்‌ தான்‌ 'பெரும்‌ கதை'. 


322 


'கதாஸரித்ஸாகர'த்தில்‌ பாணினியின்‌ கதை சொல்லப்‌ பட்டிருக்கிறது. மகத 
தேசத்தில்‌, இப்பொழுது பாட்னாவென்று வழங்கும்‌ பாடலிபுத்ரத்தில்‌ 
வர்ஷோபாத்யாயர்‌, உபவர்ஷோபாத்யாயர்‌ என்ற இருவர்‌ இருந்தார்கள்‌. 
உபவர்ஷோபாத்தியாயர்‌ இளையவர்‌.அவர்‌ பெண்‌ உபகோஸலை. 
வர்ஷோபாத்தியாயரிடம்‌ வரருசி என்பவரும்‌ பாணினியும்‌ பாடம்‌ கேட்டு 
வந்தார்கள்‌. பாணினிக்குப்‌ படிப்பு வரவில்லை. அதனால்‌ அவரை 
வர்ஷோபாத்தியாயர்‌, "ஹிமாசலத்திற்குப்‌ போய்‌ தவம்‌ பண்ணு" என்று 
அனுப்பி விட்டார்‌. அவர்‌ அப்படியே போய்த்‌ தபஸ்‌ செய்து ஈச்வர கிருபையை 
அடைந்தார்‌. நடராஜாவுடைய தாண்டவத்தைப்‌ பார்க்கும்‌ சக்தியைப்‌ பெற்றார்‌. 
நடராஜ தாண்டவத்தின்‌ அவஸான (முடிகிற காலத்தில்‌ உண்டான 14 
சப்தங்களையும்‌ கொண்டு, அவற்றை பதினான்‌ ௧ ஸுூ“த்திரங்களாக 
வியாகரணத்துக்கு மூலமாக வைத்துக்‌ கொண்டு, "அஷ்டாத்யாயியை 
எழுதினார்‌. வியாகரண மூலநூல்‌ இதுவே. எட்டு அத்தியாயம்‌ 
கொண்டதாதலால்‌ "அஷ்டாத்யாயி"எனப்படுகிறது. 


அந்த பதினான்கு ஸூத்ரங்களையும்‌ ஆவணியவிட்டம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
கேட்டிருப்பார்கள்‌. மஹேச்வரனின்‌ டமருவிலிருந்து உண்டானதால்‌, அவை 
மாஹேச்வர ஸத்ரம்‌ எனப்படும்‌. 

மநுஷ்யனின்‌ கையால்‌ அடிக்கப்படுகிற, அல்லது மீட்டப்படுகிற, அல்லது 
ஊதப்படுகிற வாத்யங்களிலிருந்து அக்ஷரங்கள்‌ இல்லாத வெறும்‌ சப்தந்தான்‌ 
வருகிறது. 


நாதப்பிரம்மம்‌ சப்தப்‌ பிரம்மமுமாக இருக்கப்பட்ட பரமேச்வரனுடைய ஹஸ்த 


விசேஷத்தால்‌, அந்த டமருகத்தின்‌ சாப்புகளோ பதினாலு விதமான அட்சரக்‌ 
கோவகளுக்காகவே ஒலித்தன!அவற்றைத்தான்‌ ஆவணியவிட்டத்தில்‌ 
கேட்கிறோம்‌: 


1:௮ இ உண்‌:2.ரமுலுக்‌:3. ஏ ஐங்‌. ஐ ஐளச்‌:5. ஹயவரட்‌ 6. லண்‌7. ஞம 
ஙா நம்‌;8. ஐ2 பகு; 9. ௧டத 70. ஐ பக டதச்‌ 11. ௧கப௪சடத 
சடதவு; 12. கபய்‌;13. சஜஸர்‌; 14. ஹல்‌ - இதிமாஹேச்வராணி ஸத்ராணி 


ஆவணி அவிட்டத்தில்‌ இதைச்‌ சொல்கிற போது வேடிக்கையாகக்‌ 
சிரித்துக்கொண்டே கேட்டிருப்பீர்கள்‌. அது எந்த விஷயத்தைச்‌ சொல்கிறது 
என்று தெரியாமலே ஒப்பித்திருப்பீர்கள்‌. பரமேச்வரன்‌ உடுக்கை 
அடித்துக்கொண்டு கிர்ர்‌, கிர்ர்‌ என்று சுற்றி ஆடி முடித்தபோது கொடுத்த 
சாப்புகள்‌ தான்‌ இவை. சலங்கை 'ஜல்‌ ஜல்‌' லென்று சப்திக்கிறது;டமாரம்‌ 
'திமுதிமு' என்று அதிர்கிறது: மேளத்தில்‌ 'டம்‌ டம்‌' என்று ஒசை வருகிறது 
என்கிறோம்‌ அல்லவா?வாஸ்தவத்தில்‌ இதே சப்தங்களா அவற்றிலிருந்து 
வருகின்றன?ஆனாலும்‌ கிட்டத்தட்ட வருவதால்தான்‌ இப்படிச்‌ சொல்கிறோம்‌. 
'பிப்பீ' என்று நாயனம்‌ ஊதினதாகச்‌ சொல்லுவோமே யழிய, 'பிப்ப்‌' 


என்று தவில்‌ வாசித்தான்‌ என்போமா?'டம்டம்‌'என்று தவில்‌ வாசித்ததாக 
சொல்லுவோமே யழிய, 'டம்டம்‌'என்று நாயனம்‌ ஊதியதாக 
சொல்வோமா?அடிக்கிற வாத்யங்களுக்குள்ளேயே மேளத்தை 'டம்‌ டம்‌' 
என்றும்‌ மிருதங்கத்தை 'திம்திம்‌' என்றும்‌ சொல்லுகிறோம்‌. 
ஊதுகிறவாத்யங்களுக்குள்ளேயே நாயனத்தைப்‌ 'பிப்பீ' என்றால்‌, சங்கை 'பூம்‌ 
பூம்‌'என்று ஊதினான்‌ என்றுதான்‌ சொல்கிறோம்‌. வீணை மாதிரி மீட்டுகளை 
'டொய்ங்‌ டொய்ங்‌'என்கிறோம்‌. ஆகையால்‌, எல்லா வாத்தியங்களிலுமே 
ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள்‌ வராவிட்டாலும்‌ அக்ஷரம்‌ மாதிரியான ஒலி 
வருகிறது என்றே ஆகிறது. மனிதர்கள்‌ வாசிக்கிற வாத்தியங்களிலேயே 
இப்படியென்றால்‌, ஸாக்ஷ£த்‌ நடராஜா, பஞ்ச கிருத்யம்‌ செய்யும்‌ பரமேச்வரன்‌, 
அடிக்கிற உடுக்கிலே ஏன்‌ ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள்‌ வராது?இப்படிப்‌ 
பதினாலு எழுத்துக்‌ கூட்டங்கள்‌ வந்தன. 


இந்த எழுத்துக்களைப்‌ பாணினி எப்படி உபயோகப்‌ படுத்திக்‌ கொண்டார்‌ 


எழுத்துக்களைச்‌ சேர்த்துச்‌ சொல்ல ஒரு சுருக்கமான ஸம்ஜ்ஞையை 
(சமிக்ஞையை இந்த ஸு த்ரங்களிலிருந்து பாணினி ஏற்படுத்திக்‌ கொண்டார்‌. 
14 ஸூத்ரங்களில்‌ ஒன்றின்‌ முதலெழுத்தையும்‌ மற்றொன்றின்‌ கடைசி 
எழுத்தையும்‌ சேர்த்துச்‌ சொன்னால்‌, நடுவில்‌ இருக்கிற எல்லா எழுத்தையும்‌ 
அது குறிக்கும்‌ என்று பண்ணிவிட்டார்‌. உதாரணமாக,'ஹயவரட்‌' என்பதில்‌ 
முதல்‌ எழுத்தான ஹ-வையும்‌, 'ஹல்‌'என்பதில்‌ முடிவான 'ல்‌'லையும்‌ 
சேர்த்தால்‌ 'ஹல்‌' என்றாகிறது. அது இடையிலுள்ள மெய்யெழுத்துக்கள்‌ 


324 


எல்லாவற்றையும்‌ குறிக்கும்‌. இப்படியே 'அ இ உண்‌'ஆரம்பமான 'அ'-வை 
'ஒளச்‌'முடிவான 'ச்‌- உடன்‌ சேர்ந்த 'அச்‌'என்பது உயிரெழுத்துக்களைக்‌ 
குறிக்கும்‌. பதினாலு கோவைகளுக்கும்‌ முதலெழுத்தாகிய 'அ-வையும்‌, கடைசி 
எழுத்தாகிய 'ல்‌' லையும்‌ சேர்த்து, 'அல்‌'என்றால்‌ அது அத்தனை 
எழுத்தையுமே சேர்த்துக்‌ குறிக்கும்‌. 

அலோந்த்யஸ்ய என்பது அஷ்டாத்யாயியில்‌ ஒரு ஸ*த்திரம்‌. 'அல்‌' என்றாலே 
எழுத்து என்று அர்த்தம்‌ வந்துவிட்டது. எல்லா பாஷைகளுக்குமே அகாரம்‌ 
ஆதியாயிருக்கிறது. உருது பாஷையில்‌ 'அலீப்‌'என்பது முதலெழுத்து. 
கிரீக்கில்‌ 'ஆல்‌..பா'என்பது முதலெழுத்து. இந்த இரண்டும்‌ 
எழுத்துக்களையெல்லாம்‌ குறிக்கும்‌ 'அல்‌' என்பதிலிருந்து வந்ததுதான்‌. 
லோகம்‌ பூராவும்‌ வைதிக மதம்‌ இருந்ததற்கு இதுவும்‌ ஒரு அடையாளம்‌. 


இவ்வாறு வியாகரணத்திற்கு மூலகாரணமாயிருந்தது நடராஜாவிடனுடைய 
டமருகத்தில்‌ இருந்து உண்டாகிய மாஹேச்வர ௭ு-“த்திரங்களென்று 
தெரிகிறது. லோகத்தில்‌ சப்த சாஸ்திரங்களை ஏற்படுத்தியதற்குக்‌ காரணமாக 
இருந்தவர்‌ பரமேச்வரராகையினால்தான்‌ சிவன்‌ கோவிலில்‌ வியாகரணதான 
மண்டபம்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது;பெருமாள்‌ கோவிலில்‌ இல்லை. 


நடராஜாவுக்கருகில்‌ பதஞ்சலி, வ்யாக்ரபாதர்‌ என்னும்‌ இருவர்‌ இருக்கிறார்கள்‌. 
எந்தக்‌ கோயிலிலும்‌ அவர்களுடைய பிம்பங்களை நடராஜாவினுடைய 
பிம்பத்துக்குப்‌ பக்கத்தில்‌ பார்க்கலாம்‌. சீர்க்காழிக்கருகில்‌ ஒரு 
சேஷத்திரத்திற்குப்‌ போயிருந்தேன்‌. அங்கே கோயிலில்‌ நடராஜாவுக்குப்‌ 
பக்கத்தில்‌ பதஞ்சலி, வியாக்ரபாதர்‌ இவர்களுடைய உருவங்களுக்குக்‌ கீழே 


அவர்களுடைய பெயர்கள்‌ எழுதப்பட்டிருந்தன. எழுதுகிறவன்‌ நன்றாக 


தெரிந்துக்‌ கொள்ளாமையால்‌ 'பதஞ்சலி' என்னும்‌ பெயரைப்‌ 
'பதஞ்சொல்லி'என்று எழுதியிருந்தான்‌. அந்தப்‌ பெயரும்‌ அவருக்குப்‌ 
பொருந்தியதை நினைத்து அறியாமையிலும்‌ ஒரு தத்துவம்‌ இருக்கிறதென்று 
ஸந்தோஷம்‌ அடைந்தேன்‌!"பதஞ்சொல்லி" என்பது வியாகரணத்திற்கே ஒரு 
பெயர்‌. பதவாக்ய ப்ரமாண என்கிறபோது 'பதம்‌' என்பதற்கு வியாகரணம்‌ 
என்பதுதான்‌ அர்த்தம்‌. ஆகவே பதஞ்சொல்லி என்பதற்கு வியாகரணம்‌ 


325 


சொன்னவர்‌ என்று அர்த்தமாகிறது. பதஞ்ஜலி வியாகரண பாஷ்யம்‌ செய்தவர்‌ 
என்பதை முன்பே சொன்னேன்‌ அல்லவா? 


'பதஞ்சொல்லி' என்று தப்பாக எழுதினதே பதஞ்ஜலிக்குப்‌ 


பொருத்தமாயிருப்பதைப்‌ பார்த்த போது, இன்னொன்று நினைவு வந்தது. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ 'குணாக்ஷர நியாயம்‌' என்று ஒன்று சொல்லுவார்கள்‌. 
'குணம்‌'என்றால்‌ செல்லு முதலான பூச்சிக்குப்‌ பெயர்‌. அது மரத்தையோ 
ஏட்டுச்‌ சுவடியையோ அரித்துக்‌ கொண்டே போயிருக்கும்‌. சில சமயங்களில்‌ 
இப்படி அரித்திருப்பதே எழுத்துக்களைப்‌ பொரித்த மாதிரி இருக்கும்‌. பூச்சி 
பாட்டுக்கு அரித்தது அக்ஷரங்களின்‌ வடிவத்தில்‌ அமைந்துவிடும்‌. செல்லுப்‌ 
பூச்சி உத்தேசிக்காமலே இப்படி ஏற்பட்டு விடுவதுண்டு. இம்மாதிரி 
உத்தேசிக்காமலே ஏதோ ஒன்றைப்‌ பண்ணி அதிலும்‌ ஒரு அர்த்தம்‌ ஏற்பட்டு 
விடுவதை 'குணாக்ர (குணஅகஷர நியாயம்‌'என்பார்கள்‌. பதஞ்ஜலி 
பதஞ்சொல்லியானதும்‌ குணாக்ஷர நியாயம்தான்‌ என்று தோன்றியது. இது 
இருக்கட்டும்‌. 

தஞ்சாவூர்‌ ராஜ்யத்தில்‌, நானூறு வருஷங்களுக்கு முன்‌ நாயக வம்சத்தைச்‌ 
சேர்ந்த ரகுநாத நாயக்கர்‌ ஆண்டபோது ஏற்பட்ட ஸாஹித்ய ரத்னாகரம்‌ என்ற 
காவியத்தை நான்‌ பார்க்க நேர்ந்தது. அதை எழுதிய யக்ஞ நாராயண தீக்ஷிதர்‌ 
பெரிய சிவபக்தர்‌. அவர்‌ அதிலே ஒரிடத்தில்‌ சொல்லியுள்ள ஈச்வர 
ஸ்தோத்திரம்‌ ஒன்றிலும்‌ வியாகரணத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆதெள பா௫சிறிநாததோ (௮) க்ஷர ஸமாம்னா-யோபதேசேன்ஸ்ய: 
சப்தானாம்‌ அநுசாஸநான்யகலய:சாஸ்த்ரேண ஸத்ராத்மனா| 

பாஷயம்‌ தஸ்ய ச பாதஹம்ஸகரவை: ப்ரெளடாசயம்‌ தம்‌ குரும்‌ 
சப்தார்த்த பரதிபத்தி ஹேதும்‌ அறிசம்‌ சந்த்ராவதம்ஸம்‌ பஜே 

(ஸாஹித்ய ரத்னாகர காவியம்‌, ங்மி-124) 

இந்த ச்லோகத்தில்‌ வரும்‌ 'அக்ஷர ஸமாம்னாயம்‌' என்பது வ்யாகரணத்திற்குப்‌ 
பெயர்‌. அக்ஷரங்களைக்‌ கூட்டமாகச்‌ சேர்த்து வைத்த இடம்‌ என்று அர்த்தம்‌. 
ஈச்வரனுடைய மூச்சுக்காற்று வேதம்‌. அவருடைய கைக்காற்று அக்ஷர 
வேதம்‌. அதாவது மாஹேச்வர ஸ”த்திரம்‌. "சப்தானுசாஸனம்‌"என்பதும்‌ அதன்‌ 


326 


பெயர்‌. 'பாணினி நாதத:'என்பதற்குப்‌ "பாணிகளால்‌ (கைகளால்‌) சப்தம்‌ 
பண்ணினாய்‌ என்றும்‌, "பாணினிக்குச்‌ சப்தம்‌ ஏற்பட்டது"என்றும்‌ சிலேடையாக 
இரண்டு அர்த்தங்கள்‌ உண்டாகின்றன. அதாவது ஈச்வரன்‌ கையிலிருந்து 
உண்டான சப்தத்தை வைத்துக்‌ கொண்டு பாணினி வியாகரணம்‌ பண்ணினார்‌ 
என்னும்‌ கருத்து இதில்‌ குறிக்கப்படுகிறது. 


"நீ கையாட்டியதால்‌ வியாகரண ஸத்திரங்கள்‌ ஏற்பட்டன. 
காலையாட்டியதால்‌ அதற்கு பாஷ்யத்தை உண்டு பண்ணினாய்‌"என்று 
ச்லோகம்‌ சொல்லுகிறது. மஹாபாஷ்யத்தைச்‌ செய்த பதஞ்ஜலி 
ஆதிசேஷாவதாரம்‌. ஆதிசேஷன்‌ பரமேச்வரன்‌ காலில்‌ பாதரஸமாக 
இருக்கிறார்‌ இதை நினைத்துத்தான்‌ காலாட்டி பாஷ்யத்தை உண்டு 
பண்ணினார்‌ என்று கவி சொன்னது!"சப்தமும்‌ அர்த்தமும்‌ உன்னாலேயே 
ஏற்பட்டது"என்று அவர்‌ முடிக்கிறார்‌. 


வியாகரணத்திற்கு இப்படிப்‌ பல காரணங்களால்‌ பரமேச்வரன்‌ மூல 
புருஷனாய்‌ இருப்பதால்‌, அவருடைய கோயிலில்‌ வ்யாகரண தான 
மண்டபங்கள்‌ ஏற்படுத்தப்‌ பட்டிருக்கின்றன என்று தெரிந்து கொண்டேன்‌. 


4,14 இலக்கண நூல்கள்‌ 

இங்கே பரமேச்வரனைக்‌ கவி "சந்த்ராவதம்ஸன்‌"என்கிறார்‌. அப்படியென்றால்‌ 
சந்திரனைத்‌ தலையணியாக, சிரோபூஷனமாகக்‌ கொண்டவன்‌ என்று அர்த்தம்‌. 
"சந்திரசேகரன்‌", "இந்துசேகரன்‌"என்றாலும்‌ இதே பொருள்தான்‌. வியாகரண 
சாஸ்திரங்களில்‌ இரண்டுக்கு ஆச்சரியமாக இந்த 'இந்துசேகரப்‌ பெயர்‌ 
இருக்கிறது. ஒன்று, 'சப்தேந்து சேகரம்‌. வியாகரணத்தில்‌ இந்த நூல்‌ வரைக்கும்‌ 
ஒருத்தன்‌ படித்து விட்டால்‌, "சேகராந்தம்‌ படித்தவன்‌"என்று பாராட்டிச்‌ 
சொல்வார்கள்‌. 'இன்னொரு புஸ்தகம்‌, "பரிபாஷேந்து சேகரம்‌"என்பது. 


சிக்ஷா சாஸ்திர நூல்கள்‌ சுமார்‌ முப்பது இருப்பது போல்‌, வியாகரணத்திலும்‌ 
ஏராளமான கிரந்தங்கள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ பாணினி ஸூத்ரம்‌, அதற்குப்‌ 
பதஞ்ஜலி பாஷ்யம்‌, வரருசி வார்த்திகம்‌ ஆகிய மூன்றும்‌ தலைமை 
ஸ்தானத்தில்‌ இருக்கின்றன. வரருசியும்‌ காத்யாயனரும்‌ ஒருத்தரே என்ற 


327 


அபிப்ராயத்தில்‌ இங்கே நான்‌ சொல்லியிருக்கிறேன்‌. அவர்கள்‌ வெவ்வேறு 
பேர்‌ என்றும்‌ சிலர்‌ சொல்கிறார்கள்‌. 


விக்ரமாதித்தன்‌ ஸூபையிலிருந்த 'நவரத்னங்களில்‌ ஒருத்தர்‌ வரருசி. 
இலக்கண புஸ்தகங்கள்‌ எழுதினவர்‌. வார்த்திகம்‌ பண்ணின காத்யாயனர்‌ 


இவரா இல்லையா என்பதில்‌ அபிப்ராய பேதம்‌ இருக்கிறது. பர்த்ருஹரியின்‌ 
"வாக்யபாதயம்‌"என்ற நூலும்‌ முக்யமான வியாகரண புஸ்தகங்களில்‌ 
ஒன்றாகும்‌. 

'நவ வ்யாகரணம்‌'என்பதாக ஸம்ஸ்கிருதத்தில்‌ ஒன்பது இலக்கண நூல்கள்‌ 
குறிப்பிடப்‌ படுகின்றன. ஆஞ்ஜநேய ஸ்வாமி ஸு-ரிய பகவானிடமிருந்து 
இவற்றைக்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. பிற்பாடு ஸ்ரீராமரே ஆஞ்சநேயரை 
"நவவ்யாகரண வேத்தா" என்று புகழ்கிறார்‌. 


நவ வியாகரணங்களில்‌ ஒன்று "ஐந்திரம்‌" - இந்திரனால்‌ செய்யப்பட்டதால்‌ 
இப்படிப்‌ பெயர்‌. தமிழ்‌ இலக்கணத்துக்கு மூலமான "தொல்காப்பியம்‌"இந்த 
ஜந்திரத்தை மூலமாகக்‌ கொண்டு அந்த வழியிலேயே செய்தது என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


4.15 வடமொழி வியாகரணமும்‌ தமிழிலக்கணமும்‌ 
'இலக்கணம்‌ என்ற தமிழ்‌ வார்த்தை 'லக்ஷணம்‌'என்பதிலிருந்து வந்த 
மாதிரியே, இலக்கண சம்பந்தமான வேறு பல வார்த்தைகளும்‌ ஸம்ஸ்கிருத 
வியாகரணத்தில்‌ உள்ளதை அநுசரித்தே தமிழில்‌ உண்டாயிருக்கிறது. 
உதாரணமாக, தமிழிலக்கணத்தில்‌ 'பகுதி', 'விகுதி' என்று இரண்டைச்‌ 
சொல்கிறோம்‌. 'ராமனுக்கு'என்கிற வார்த்தையில்‌ 'ராமன்‌' என்பது விகுதி 
என்கிறோம்‌. 'பகுதி', 'விகுதி'என்பன 'ப்ரக்ருதி', 'விக்ருதி'என்ற ஸம்ஸ்கிருத 
வார்த்தைகளின்‌ மரூஉதான்‌. "அதெப்படிச்‌ சொல்லலாம்‌?பகுதி என்பது நல்ல 
தமிழ்‌ வார்த்தையல்லவா?'பகுத்தல்‌' என்ற வினைச்சொல்லின்‌ வேரிலிருந்து 
உண்டான பெயர்ச்சொல்‌ அல்லவா பகுதி?"என்று ஆகேஷேபிக்கலாம்‌. 
'பகுப்பட்ட'என்ற அர்த்தத்தில்‌ சுத்தத்‌ தமிழ்‌ வார்த்தையாகப்‌ 'பகுதி' என்று 
ஒன்று இருப்பது வாஸ்தவம்தான்‌. ஒரு வஸ்து நாலாகப்‌ பகுக்கப்பட்டால்‌, 


328 


அதை கால்‌ பகுதி' என்கிறோம்‌. இங்கே 'பகுதி' என்பது சுத்தத்‌ தமிழ்‌ 
வார்த்தையாகப்‌ 'பகுதி' என்ற ஒன்று இருப்பது வாஸ்தவம்தான்‌. ஒரு வஸ்து 
நாலாகப்‌ பகுக்கப்பட்டால்‌, அதை 'கால்‌ பகுதி'என்கிறோம்‌. இங்கே பகுதி' 
என்பது சுத்தத்‌ தமிழ்‌ வார்த்தைதான்‌. ஆனால்‌ ஸம்ஸ்கிருத 'ப்ரகிருதி' என்பது 
மருவி 'பகுதி' என்ற இன்னொரு தமிழ்‌ வார்த்தையானதும்‌ உண்டு என்கிறேன்‌. 
இப்படி 'ப்ரக்ருதி' என்ற அர்த்தத்தில்‌ தான்‌ 'ராமனுக்கு' என்பதில்‌ 'ராமன்‌' 
என்பதைப்‌ பகுதி என்கிறோம்‌. ஸம்ஸ்கிருத வியாகரணப்படி ராமன்‌- 
பரக்ருதி;கு-விக்ருதி. இந்த 'விக்ருதி'யே 'விகுதி'என்றாயிற்று. 
பகுதி. விஷயமாகத்‌ தமிழ்‌ தாதுவிலிருந்தே வந்ததோ என்று சந்தேகம்‌ 
ஏற்படுவதுபோல்‌ 'விகுதியின்‌ விஷயத்தில்‌ சந்தேகமே இல்லை. பகு (த்தல்‌) 
'என்பது போல 'விகு (த்தல்‌) 'என்று தமிழ்‌ வேர்ச்சொல்‌ இருப்பதாக யாரும்‌ 
சொல்ல மாட்டார்கள்‌. விக்ருதிதான்‌ விகுதி என்பதாலேயே, ப்ரகிருதிதான்‌ 
பகுதி என்று நிச்சயமாகத்‌ தெரிகிறது. 


(விக்ருதியைப்‌ 'பிரத்யயம்‌' என்றும்‌ சொல்வார்கள்‌. ஒரே ப்ரக்ருதிக்குப்‌ பல 
அர்த்தங்களை உண்டாக்குவது ப்ரத்யயம்தான்‌. 'ராமனை 
அடித்தேன்‌'என்றபோது 'ஜ' என்ற ப்ரத்யயம்‌ ராமன்‌ என்ற ப்ரக்ருதியை 
அடிவாங்கினவனாகப்‌ பண்ணுகிறது. 'ராமனால்‌ அடிபட்டேன்‌'என்றால்‌, அதே 
ராமன்‌ என்ற ப்ரக்ருதி 'ஆல்‌'என்ற ப்ரத்யயத்தால்‌ அடிக்கிறவனாக ஆகிறான்‌!) 


தமிழைவிட ஸம்ஸ்கிருதத்துக்கு உயர்வு தருவதற்காக இதையெல்லாம்‌ நான்‌ 


சொல்லவில்லை. ஒன்றுக்கு உயர்வு, இன்னொன்றுக்குத்‌ தாழ்வு சொல்லிச்‌ 
சந்தோஷப்படுவது எப்போது?ஒன்றுதான்‌ நம்முடையது, மற்றது 
பிறத்தியானுடையது என்று நினைக்கும்போதுதான்‌!'ரேஸ்‌'வித்யாஸங்களை 
நிஜம்‌ என்று நினைத்து இதில்‌ ஒன்றே நம்மைச்‌ சேர்ந்தது என்றால்தான்‌ 
இதை உயர்த்திச்‌ சொல்லி, இன்னொன்றை மட்டம்‌ தட்டுவதில்‌ ஆசை 
உண்டாகும்‌. 'இந்த ரேஸ்‌ வித்யாஸமே தப்பு;இரண்டும்‌ ஒன்றுதான்‌;ஒரே 
இனத்திலேயே, ஒரே கலாசாரத்திலேயே வெவ்வேறு பாஷைகள்‌ மட்டும்‌ 
ஏற்பட்டன'என்னும்போது உயர்த்துவது, தாழ்த்துவது என்பதற்கு இடம்‌ 
ஏது?ஆகையால்‌ யதார்த்தத்தை யதார்த்தமாக (9௦-ஐ 12௦-ஐ) 


சொல்கிறேனேயழிய, ஒன்றுக்கு உசத்தி சொல்லி இன்னொன்றுக்கு மட்டும்‌ 
தட்டுவதற்குத்‌ சொல்லவில்லை. 


4.16 ஸம்ஸ்கிருதம்‌ சர்வதேச மொழி 


ஸம்ஸ்கிருதம்‌ அத்தனை மநுஷ்யர்களுக்குமான பாஷை. அது ஸர்வதேச 
பாஷை. அதுவே தேவ பாஷையும்‌ ஆகும்‌. தேவர்களுக்கு 'கீர்வாணர்‌' என்று 
பெயர்‌. அதனால்‌ ஸம்ஸ்கிருதத்துக்கு 'கைர்வாணி என்ற பெயரும்‌ 
இருக்கிறது. 'தேவ பாஷை'என்று அதைத்‌ தமிழ்க்‌ கவிதைக்குச்‌ சக்கரவர்த்தி 
ஸ்தானத்திற்கு வைக்கப்பட்ட கம்பரும்‌ சொல்கிறார்‌: "தேவ பாடையில்‌ 
இக்கதை செய்தவர்‌"என்கிறார்‌. 

ஸம்ஸ்கிருதம்‌ நாம தைவீ வாக்‌ 

என்று தண்டி காவ்யாதர்சத்தில்‌ சொல்கிறார்‌. தேவர்கள்‌ வாக்கு - தைவா 
வாக்‌. நம்‌ எல்லாருக்கும்‌ தேவர்கள்‌ பொதுதான்‌. அதனால்‌, ஸம்ஸ்கிருதமும்‌ 
நம்‌ எல்லோருக்கும்‌ வேண்டியதுதான்‌. அவ்யக்தம்‌ எனப்படுகிற ஸ்பஷ்டமற்ற 
'அக்ஷரங்களே இல்லாத பாஷை அது. இங்கிலீஷில்‌ ஸா என்கிறபோது 'வே 


ர்‌) ட்‌'என்று எழுதுவதா என்று தெரியவில்லை. வியக்தமான ஏகாரம்‌, 
வியக்தமான ஒ-காரம்‌ இரண்டுமில்லாத ஒரு சப்தமாக அது இருக்கிறது. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ இப்படிப்பட்ட ஒலிகள்‌ இல்லை. ர்‌ என்பதை 


'வேர்ட்‌'என்று ர்‌-ஐ வியக்தமாகச்‌ சொன்னாலும்‌ தப்பாக இருக்கிறது; அதற்காக 
ர' காரமே இல்லாமல்‌ 'வேட்‌'என்றாலும்‌ சரியாயில்லை;துளித்துளி ர- 
சப்தத்தைத்‌ தொட்டுக்கொண்டு ட்‌-டுக்குப்‌ போக வேண்டியிருக்கிறது. 
இம்மாதிரி அவ்யக்த சப்தங்கள்‌ ஸம்ஸ்கிருதத்தில்‌ இல்லை. 

அதேபோல்‌, தாது இல்லாத பதம்‌ என்பதே இல்லாத பாஷையாகவும்‌ 
ஸம்ஸ்கிருதமே இருக்கிறது. எந்த ஒரு பதத்தை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, 
அதை அக்ஷர அக்ஷரமாகப்‌ பிரித்து அர்த்தம்‌ சொல்ல முடிகிறது. காதுக்கும்‌ 
மங்களமாகவும்‌, கம்பீரமாகவும்‌ இருக்கிறது. அதைச்‌ சிலபேருக்கு மட்டுமானது 
என்று குறுக்கி த்வேஷம்‌ பாராட்டுவது சரியே இல்லை. 


ஏதோ சத்தம்‌ போட்டு அதன்‌ மூலம்‌ விஷயத்தைத்‌ தெரிவிப்பது 
என்றில்லாமல்‌, சப்தங்களை நன்றாக ஸம்ஸ்காரம்‌ பண்ணி (அதாவது 
சுத்தப்படுத்தி) அப்புறம்‌ பதம்‌, வாக்கியம்‌ முதலானதுகளையும்‌, பெயர்ச்சொல்‌, 
வினைச்சொல்‌ முதலான 85 ௦7 5றeech -களையும்‌ அலசி அலசி 
வரையறைப்படுத்தி ஸம்ஸ்காரம்‌ செய்திருப்பதாலேயே இதற்கு 
'ஸம்ஸ்க்ருதம்‌'என்ற பேர்‌ ஏற்பட்டது. சிக்ஷ£ சாஸ்திரமும்‌, அதைவிட 
முக்யமாக வியாகரணமும்‌ இப்படிப்‌ பட்ட ஸம்ஸ்காரங்களைச்‌ 
செய்கின்றனவை ஆகும்‌. 


அந்த பாஷையைப்‌ பேசினால்‌ அதுவே மநுஷ்யனுக்கு ஸம்ஸ்காரத்தைச்‌ 
செய்கிறது. தேவ பாஷையிலிருந்து உண்டானதால்‌ திவ்ய சக்திகளின்‌ 
அநுக்கிரஹத்தைப்‌ பெறும்‌ படியாகச்‌ செய்கிறது. ஸம்ஸ்கிருத சப்தங்கள்‌ 
உத்தமமான நாடி சலனங்களால்‌ நல்லது செய்வதோடு nervous system -ஜ 
நரம்பு மண்டலத்தை) க்கூட வலுவாக்கி, ஆரோக்கியம்‌ தருகிறது 
என்கிறார்கள்‌. 


4.17 மொ ாய்ச்சியும்‌ சமய சாஸ்‌ ம்‌ 


சிக்க்ஷ, வியாகரணம்‌, இதற்கப்புறம்‌ சொல்லப்‌ போகிற சந்தஸ்‌, நிருக்தம்‌ 
ஆகிய இந்த நாலு வேதாங்கங்களும்‌ பாஷா சம்பந்தமான சாஸ்திரங்கள்தான்‌. 


"நம்‌ மதத்துக்கு ஆதாரமான சாஸ்திரங்கள்‌ என்று சொல்லி விட்டு, இப்படி 
மொழி ஆராய்ச்சியாகவும்‌ (iஏபi5tic research ) இலக்கணமாகவும்‌ (ரோக) 
இன்னும்‌ றா௦5௦ங்‌ என்கிற செய்யுள்‌ இலக்கணமாகவும்‌ சொல்லிக்‌ கொண்டே 
போகிறேனேமதநூல்‌ என்றால்‌ ஸ்வாமியைப்பற்றி, வழிபாட்டு முறைகளைப்‌ 
பற்றி, பக்தி ஞானாதிகளைப்‌ பற்றி, தத்துவங்களையும்‌ கோட்பாடுகளையும்‌, 
வாழ்க்கை தர்மங்களையும்‌ பற்றிச்‌ சொன்னால்தானே சரியாயிருக்கும்‌?" என்று 
தோன்றலாம்‌. 


'வேதம்‌' என்கிற விஷயத்தில்‌ இப்படிப்பட்ட மதவிஷயமாகவே கருதப்படும்‌ 
சமாசாரங்கள்‌ நிறைய வந்தன. இனிமேல்‌ சொல்லப்‌ போவதில்‌ கல்பம்‌, 


மீமாம்ஸை, நியாயயம்‌, புராணம்‌, தர்ம சாஸ்திரம்‌ முதலியவற்றிலும்‌ 


331 


இவ்விஷயங்கள்‌ வரும்‌. ஆனால்‌, நடுவே இப்படி மத சம்பந்தமில்லாத 
மாதிரித்‌ தோன்றுகிற பாஷா சாஸ்திரங்களும்‌ வருகின்றன. 


ஏனென்றால்‌, வேத மதத்தின்படி எல்லாமே தெய்வ சம்பந்தமானதுதான்‌. 
அதனால்‌ இது மதவிஷயம்‌, இது மதவிஷயமில்லை என்றே இல்லை. சரீர 
ஸெளக்யத்தைச்‌ செய்கிற வைத்யம்‌ (ஆயுர்வேதம்‌) , யுத்தம்‌ போட உதவுகிற 
தநுர்வேதம்‌ இவைகூட ஆத்மாபிவிருத்திக்கு உதவுகிறவை என்பதாலேயே 
வித்யாஸ்தானத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. பொருளாதாரம்‌, அரசியல்‌ இவற்றைச்‌ 
சொல்லும்‌ அர்த்த சாஸ்திரம்‌ கூடத்தான்‌. 

வாழ்க்கையின்‌ ஸகல அம்சங்களையும்‌ எப்படிச்‌ சீர்படுத்தி நடத்தினால்‌ ஜீவன்‌ 
பரிசுத்தி பெற்று மோட்ச மார்க்கத்திலே செல்ல முடியுமோ, அதற்கு வழி 
சொல்லித்‌ தருவதால்தான்‌, இவை யாவும்‌ மதப்‌ பிரமாண கிரந்தங்களாக 
மதிக்கப்படுகின்றன. 


இவற்றிலே பரமாத்மாவின்‌ மிக உத்தம ஸ்வரூபமாக சப்தமே இருப்பதால்‌ 
அது சம்பந்தப்பட்ட பாஷையின்‌ ஸம்ஸ்காரத்தால்‌ நமக்கு ஆத்ம க்ஷேமத்தை 
உண்டாக்கிக்கொள்ள வேண்டும்‌ என்றே வியாகரணம்‌, 6 -க்ஷ ஆகியன 
ஏற்பட்டிருக்கின்றன. சப்தப்‌ பிரம்ம வாதத்தை வியாகரணம்‌ எடுத்துச்‌ 


சொல்கிறது. ஸங்கீதத்திலே நாதப்‌ பிரம்ம உபாஸனை என்று சொல்வதும்‌ 


இதிலே மோன ஒரு கிளைதான்‌. சப்தங்களைச்‌ சரியாக தெரிந்துகொண்டு 
பேச்சாகப்‌ பிரயோஜனப்படுத்தும்போது அதனால்‌ ஸூமாசாரங்களை 
தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல்‌ நம்மையே சுத்தி பண்ணிக்‌ கொள்ளவும்‌ 
இந்தப்‌ பாஷா சாஸ்திரங்கள்‌ ஒத்தாசை செய்கின்றன. 


வியாகரணத்திற்கு நம்‌ சம்பிரதாயத்தில்‌ எத்தனை மதிப்புக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌ என்பது அதற்கு நடுநாயகமாக இருக்கிற பதஞ்சலியின்‌ 
"மஹாபாஷ்யாத்துக்குக்‌ கொடுத்திருக்கிற 'மஹா'பட்டத்திலிருந்தே தெரிகிறது. 
வேத பாஷ்யம்‌, பிரம்ம ஸூத்ர பாஷ்யம்‌, உபநிஷத்‌ பாஷ்யம்‌, கீதா பாஷ்யம்‌ 
என்றிப்படி பல பாஷ்யங்கள்‌ பல ஆசார்ய புருஷர்களால்‌ 
பண்ணப்பட்டிருந்தாலும்‌ அவற்றுக்குக்கூடத்‌ தராத 'மஹா' டைட்டிலை இந்த 
பாஷா சாஸ்திரத்துக்கே தந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள்‌. வித்வானான 


332 


ஒருவனுக்கு ஒரு ஸாம்ராஜ்யத்தையே சாஸனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தால்‌ 
எத்தனை ஸந்தோஷம்‌ உண்டாகுமோ, அத்தனை ஸந்தோஷம்‌ 
மஹாபாஷ்யத்தைப்‌ படிப்பதிலேயே ஏற்பட்டுவிடும்‌ என்று ஒரு வசனம்‌ 
இருக்கிறது: 


மஹாபாஸ்யம்‌ வா படநீயம்‌ 

மஹாராத்யம்‌ வா சாஸநீயம்‌ 

பழைய ராஜாங்கங்களில்‌ வியாகரண சாஸ்திரப்‌ பிரசாரத்தை எவ்வளவு 
போற்றி வளர்த்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு வேங்கி சாஸனம்‌ மாதிரி 
சமீபத்தில்‌ ஒரு சான்று கிடைத்தது. முன்னே central provinces (மத்ய 
மாகாணம்‌) என்று சொல்லி, சுதந்திர இந்தியாவில்‌ மத்ய 
ப்ரதேஷ்‌'என்கிறார்களே அங்கே, 'தார்‌ என்று ஒரு ஸம்ஸ்தானம்‌ இருந்தது. 
இப்போது இந்தியன்‌ யூனியனோடு சேர்ந்துவிட்டது. அந்த 'தார்‌தான்‌ 
கொடைவள்ளலும்‌, கலைகளை எல்லாம்‌ போஷித்தவனுமாகிய 
போஜராஜாவுடைய தலைநகரான தாரா"என்பது. அந்த தாரா-தார்‌ 
பட்டிணத்திலே ஒரு மசூதி இருக்கிறது. அந்த மசூதியில்‌ ஒரு பொந்துக்குள்‌ 


ஏதோ ஸம்ஸ்கிருத எழுத்துக்கள்‌ தெரிவதாக வெளியிலே தெரிய வந்தது. 
ஆனாலும்‌ அந்நிய மதஸ்தர்களின்‌ இடமாகி விட்டது. அவர்கள்‌ 
அநுமதித்தால்தான்‌ அங்கே போய்‌ என்னவென்று பார்க்க முடியும்‌. இதனால்‌, 
எபிக்ராஃ.பிகல்‌ டிபார்ட்மென்ட்காரர்களே ஒரு பத்து பதினைந்து வருஷம்‌ 
ஒன்றும்‌ பண்ண முடியாமல்‌ சும்மா இருந்தவிட்டார்கள்‌. அப்புறம்‌, சுதந்திரம்‌ 
வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம்தான்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக அது என்ன 
எனறு பார்க்க போவது போல்‌ போய்‌, அப்புறம்‌ மசூதிக்காரர்களிடம்‌ உத்தரவு 


வாங்கிக்கொண்டு, அந்த பொந்தைப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்கள்‌. 


அதிலே ஒரு பெரிய சக்கரம்‌ இருந்தது. அந்தச்‌ சக்கரத்தில்‌ ஏகப்பட்ட 
ச்லோகங்கள்‌ எழுதியிருந்தது. அதிலுள்ள எழுத்துக்கள்தான்‌ முன்னே 
தெரிந்தவை. 

ச்லோகங்கள்‌ சொன்ன விஷயம்‌ என்ன என்று பார்த்தால்‌ அத்தனையும்‌ 


வியாகரணம்‌ தான்‌வியாகரணம்‌ எவ்வளவு உண்டே அவ்வளவையும்‌ 


333 


சக்கராகாரமாகப்‌ பாடல்களாக அமைத்து, ஆச்சரியப்படும்படியான hகார்‌- 
ரூபத்தில்‌ எழுதி வைத்திருக்கிறது. 


போஜராஜா காலத்தில்‌ ஸரஸ்வதியின்‌ ஆலயமாக இருந்த இடத்தில்தான்‌ 
இப்போது மசூதி இருக்கிறது. வாக்தேவியான ஸரஸ்வதி ஆலயத்தில்‌ பாஷா 
சாஸ்திரம்‌ இருக்கவேண்டும்‌ என்றே வேத புருஷனுக்கு வாக்கு ஸ்தானமான 
வியாகரணத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. அந்த பெரிய சக்கரத்தை ஒரு 
பெரிய சக்கரத்தை ஒரு பார்வை பார்த்தால்‌ வியாகரணம்‌ முழுக்கத்‌ 
தெரிந்துவிடும்‌ என்கிறார்கள்‌. அதற்கு வழிபடத்தக்க பெருமை உண்டு 
என்பதாலேயே ஆலயத்தில்‌ பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்‌. அந்தக்‌ கோயில்‌ 
மசூதியாகப்‌ போய்‌ அநேக வருஷங்கள்‌ கழித்து வாக்தேவியின்‌ 
அநுக்ரஹத்தால்‌ இந்தச்‌ சக்கரம்‌ நமக்குக்‌ கிடைத்திருக்கிறது. அதை 
எபிக்ராஃ.பி இலாகாகாரர்கள்‌ அச்சுப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. இங்கிலீஷிலும்‌ 
மொழி பெயர்த்திருக்கிறார்கள்‌. வியாகரணம்‌ மாதிரியான சாஸ்திரங்களைக்‌ 
கூட வெறும்‌ லெளகிகம்‌ என்று தள்ளாமல்‌ பூஜார்ஹமாக (வழிபாட்டுக்கு 
உரித்தானதாக) வைத்து, ராஜாங்கத்தாரே போஷித்து வந்திருக்கிறார்கள்‌ என்று 
இதிலிருந்து தெரிகிறது. 


4.18 செய்யுளிலக்கணம்‌ 
சந்தத்தமிழ்‌ என்ற வார்த்தையைக்‌ கேட்கிறோம்‌. சந்தத்தமிழில்‌ பாடி 


இறைவனை துதிக்க வேண்டும்‌ என்று அடியார்கள்‌ வேண்டுகிறார்கள்‌. சந்தம்‌ 
என்ற இந்த வார்த்தைக்கு மூலம்தான்‌ "சந்தஸ்‌". 


"சந்தஸ்‌"என்றால்‌ வேதம்‌ என்று முன்பு அர்த்தம்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 
ஸ்ருஷ்டி என்ற அச்வத்த விருட்சத்துக்கு வேதங்கள்தான்‌ இலைகள்‌ என்று 
கீதையில்‌ பகவான்‌ சொல்கிற போதும்‌ "சந்தாம்ஸி யஸ்ய பர்ணானி"என்றே 
சொல்கிறார்‌ - 'வேதம்‌'என்பதற்குப்‌ பதில்‌ 'சந்தஸ்‌'என்கிறார்‌. ஆனால்‌ வேத 
புருஷனுக்குக்‌ காலின்‌ ஸ்தானத்தில்‌ இருக்கிறதும்‌, இப்போது நான்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறதுமான "சந்தஸ்‌"என்ற வித்யாஸ்தானம்‌ "வேதம்‌" என்ற 
அர்த்தத்தைச்‌ சொல்வதல்ல. 


இங்கே "சந்தஸ்‌"என்பது செய்யுளிலக்கணம்‌, பாவிலக்கணம்‌ என்றே 


பொருள்படும்‌. ரிக்வேதம்‌, ஸாமவேதம்‌ இரண்டும்‌ முழுக்கச்‌ செய்யுள்களாக 


இருப்பவை. யஜூஸில்‌ "ப்ரோஸ்‌"உண்டாயினும்‌ அதுவும்‌ 'பொயட்ரி'யோடு 
கலந்து கலந்துதான்‌ வருகிறது. இப்படி சந்தஸ்கள்‌ நிறைந்ததாகவே வேதம்‌ 
இருப்பதால்‌ தான்‌, அதற்கே சந்தஸ்‌ என்று பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


நாம்‌ ஸுட்‌ போட்டுக்‌ கொள்வதானால்‌ தையற்காரன்‌ அளவெடுத்துக்‌ கொண்டு 
போகிறான்‌. அதன்படி துணியை வெட்டித்‌ தைக்கிறான்‌. அளவு 
எடுக்காவிட்டால்‌ தைக்க முடியாது. இதேபோல்‌ நம்‌ எண்ணங்களுக்குச்‌ 
செய்யுள்‌ ரூபம்‌ கொடுக்கிறபோது, எண்ணத்தையே ஒரு உருவமாகக்‌ 
கொண்டு வரவேண்டுமானால்‌ அதற்குப்‌ போட வேண்டிய டிரெஸ்தான்‌ 
செய்யுள்‌. அதற்கு அளவு வேண்டும்‌ அல்லவா? சட்டை இத்தனை இன்ச்‌ 
நீளம்‌, இத்தனை இஞ்ச்‌ அகலம்‌ என்கிற மாதிரி செய்யுளுக்கும்‌ இத்தனை 
அடி, இத்தனை எழுத்து என்றெல்லாம்‌ நிர்ணயம்‌ செய்து தரவேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்வதுதான்‌ "சந்தஸ்‌" என்ற சாஸ்திரம்‌. 


சந்தம்‌ என்றும்‌, ஈஸ்‌ என்றும்‌ சொல்லும்‌ செய்யுள்‌ அளவைகளை அதுவே 
வகுத்துக்‌ கொடுக்கிறது. பிங்களர்‌ என்பவர்‌ செய்த "சந்தஸ்‌ ஸூத்ரம்‌" தான்‌ 
இப்போது அதற்கு முக்யமான நூலாக இருக்கிறது. வேத புருஷனுக்குப்‌ 
பாதமாக இருப்பது சந்தஸ்‌ என்னும்‌ அங்கம்‌. மந்திரத்தின்‌ ரிஷியைச்‌ சொல்லி 
மூக்கைத்‌ தொடுவார்கள்‌;தேவதையைச்‌ சொல்லி ஹ்ருதயத்தைத்‌ 
தொடுவார்கள்‌. செய்யுள்‌ உருவில்‌ உள்ள வேத மந்திரங்களெல்லாம்‌ 
சந்தஸ்‌;மற்ற, அதாவது வேதத்தில்‌ வராத, செய்யுள்களை ச்லோகம்‌ என்று 
சொல்வார்கள்‌. வசனத்தை 'கத்யம்‌'என்றும்‌, சந்தஸை 'பத்யம்‌' என்றும்‌ 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ சொல்வதுண்டு. தமிழில்‌ நாம்‌ செய்யுள்‌ என்பதைத்‌ 
தெலுங்கிலும்‌ பத்யம்‌ என்பார்கள்‌. இங்கிலீஷில்‌ பொயட்ரி என்று 
சொல்வார்கள்‌. 


வேதச்‌ செய்யுளுக்கே 'சந்தஸ்‌'என்று பெயர்‌ இருப்பதோடு, 'சந்தஸ்‌' ' என்றால்‌ 
எந்தச்‌ செய்யுளுக்கும்‌ இருக்கவேண்டிய சந்தம்‌ அல்லது ஈஸ்‌ என்ற 
வருத்தமும்‌ (விருத்தமும்‌) ஆகும்‌. செய்யுளில்‌ பலவிதமான வருத்தங்கள்‌ 


335 


இருக்கின்றன. ச்லோகங்களும்‌ விருத்தங்களே. அநுஷ்டுப்‌ விருத்தம்‌ என்பது 
ஒன்று. புராண ச்லோகங்களும்‌ ராமாயண ச்லோகங்களும்‌ அந்த 
விருத்தங்களே. விருத்த லட்சணம்தான்‌ சந்தஸ்‌. 


ஒவ்வொரு விருத்தத்திற்கும்‌ இவ்வளவு பாதம்‌ இருக்க வேண்டும்‌, ஒவ்வொரு 
பாதத்திற்கும்‌ இவ்வளவு எழுத்துக்கள்‌ இருக்கவேண்டும்‌ என்ற நியமம்‌ 
உண்டு. "ஆர்யா" என்று ஒரு சந்தஸ்‌ இருக்கிறது. அதற்கு மாத்திரைக்‌ கணக்கு 
உண்டு. அதாவது இவை குற்றெழுத்து, நெட்டெழுத்துக்‌ கணக்கு உள்ள 
சந்தஸ்களாகும்‌. இவற்றில்‌ 'ராம' என்பது இரண்டெழுத்து என்ற கணக்குப்‌ 
பண்ண மாட்டார்கள்‌. 'ரா'என்கிற நெடிலுக்கு இரண்டு மாத்திரை, 'ம'என்ற 
குறிலுக்கு ஒரே மாத்திரை என்று மாத்ரா ரீதியிலேயே கணக்கு பண்ணி, 
'ராம'என்றால்‌ மூன்று மாத்திரை என்பார்கள்‌. குறில்‌ நெடில்‌ வித்யாஸம்‌ 
பார்க்காமல்‌ ஒவ்வொரு செய்யுளிலும்‌, ஒவ்வொரு பாதத்தில்‌ இத்தனை 
எழுத்து இருக்கவேண்டும்‌ என்பதாக நிர்ணயிக்கப்பட்ட சந்தஸ்களே அதிகம்‌. 
அவற்றைத்தான்‌ குறிப்பாக 'விருத்தம்‌'என்பது. 'ஆர்யா'சந்தஸைப்‌ போல 
குறில்‌-நெடில்‌ வித்யாஸம்‌ பார்த்துப்‌ பாதத்துக்கு இவ்வளவு மாத்திரை 
இருக்கவேண்டும்‌ என்று நிர்ணயிக்கப்பட்டவற்றுக்கு 'ஜாதி'என்று பெயர்‌. 


4.19 பாதம்‌ - அடி - FOOT 
சந்தஸை வேத புருஷனின்‌ பாதம்‌ என்றேன்‌. சந்தஸ்‌ தனக்கு விஷயமாக 
(பர்‌) எடுத்துக்‌ கொள்கிற செய்யுளுக்கும்‌ 'பாதம்‌'இருக்கிறது. தமிழில்‌ 
ஈரடிக்‌ குறள்‌, நாலடியார்‌ என்பதிலெல்லாம்‌ வரும்‌ 'அடி'தான்‌ செய்யுளின்‌ 


'பாதம்‌'. நாலடியார்‌ என்றால்‌ நாலு அடியார்கள்‌ என்று அர்த்தமில்லை. 
அடியார்கள்‌ என்று பக்தர்களுக்கு ஏன்‌ பேர்‌ ஏற்பட்டது என்றால்‌, அவர்கள்‌ 
ஈச்வர சரணாரவிந்தத்திலேயே, திருவடித்‌ தாமரையிலேயே கிடக்கிறவர்கள்‌. 
ஸம்ஸ்கிருதத்திலும்‌ ஆசார்ய பாதர்‌, கோவிந்த பாதர்‌, கெளடபாதர்‌, பகவத்‌ 
பாதர்‌ என்று ஈச்வரனின்‌ பாத ஸம்பந்தம்‌ உடையவர்களாகவே 
மஹான்களைச்‌ சொல்கிறோம்‌. நாலடியார்‌ என்றால்‌, 'நாலு அடி கொண்ட 
செய்யுள்கள்‌'என்று அர்த்தம்‌. 


காலுக்குத்‌ தானே ஸம்ஸ்கிருதத்தில்‌ பதம்‌ அல்லது பாதம்‌ என்றும்‌, தமிழில்‌ 
அடி என்றும்‌ பெயர்‌ இருக்கிறது? இங்கிலீஷிலும்‌ ஒரு 5082 -வில்‌ இத்தனை 
feet இருக்க வேண்டும்‌ என்றுதான்‌ சொல்கிறார்கள்‌. அதன்‌ மீட்டர்களும்‌ feet - 
க்கு இத்தனை அக்ஷரம்‌ என்றுதான்‌ வகுக்கப்படுகின்றன. காலைக்குறிப்பிடும்‌ 
£௦௦! என்பது 0154௦0 ௦7 ௮ stanza -வுமாகும்‌. பாதம்‌ -அடி- 1௦௦ என்று எல்லா 
பாஷைகளிலும்‌ ஒரே பொருள்படும்‌ வார்த்தை செய்யுள்‌ அளவையாக 
இருக்கிறது. பொருள்படும்‌ வார்த்தை செய்யுள்‌ அளவையாக இருக்கிறது. 
எதில்‌ போனாலும்‌, இப்படி ஜன சமுதாயம்‌ முழுவதற்கும்‌ ஐக்யத்தைக்‌ 
காட்டுவது மனஸுக்கு ஸந்தோஷமாக இருக்கிறது. 


இன்னொரு ஒற்றுமை கூட. இங்கிலீஷில்‌ பன்னிரண்டு அங்குல நீளமுள்ள 
அளவை 1௦௦ என்கிறார்கள்‌;தமிழிலும்‌ இதை 'அடி'என்றே சொல்லுகிறோம்‌. 


ஒரு மந்திரம்‌ அல்லது ஸ்லோகத்தில்‌ பாதம்‌ என்பது நாலில்‌ ஒரு பங்காக 
அதாவது கால்‌ பாகமாகவே இருக்கிறது. இடுப்பு வரை பேர்பாதி - கீழே பாதி. 
அந்தப்‌ பாதி இரண்டு கால்களாக இருக்கிறது. அதனால்‌ ஒவ்வொரு காலும்‌ 
பாதியில்‌ பாதியான காலாகவும்‌ (1/4) இருக்கிறது. இப்படியேதான்‌, இடுப்புக்கு 
அரை என்று பேர்‌ இருப்பதும்‌. 'அரைஞாண்‌'என்று இடுப்பிலே கட்டும்‌ 
கயிற்றைச்‌ சொல்லும்‌ போது, 'அரை'என்றால்‌ இடுப்பு. அதுதான்‌ மநுஷ்ய 
சரீரத்தின்‌ நடுவாக இருந்து கொண்டு, அதை இரண்டு அரை (1/2) களாகவும்‌ 
பிரிக்கிற அவயவம்‌. அதனால்‌, இப்படிப்‌ பெயர்‌.தமிழில்‌, கால்‌ என்றால்‌ 
பாதத்திலிருந்து இடுப்புவரையுள்ள ட£6 என்ற முழு அவயவத்தையும்‌, பாதம்‌ 
அல்லது பதம்‌ என்றால்‌ ஈ௦௦0£ என்றும்‌ பெரும்பாலும்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ 
கொள்கிறோம்‌. ஆனால்‌ சில இடங்களில்‌ மட்டும்‌ 'கால்‌'என்பதே ₹௦0 என்ற 
அர்த்தத்திலும்‌ பிரயோகமாகிறது. 'உள்ளங்கால்‌', 'புறங்கால்‌ என்னும்போது, 


கால்‌ என்பது முழு ட£6 இல்லை;திளிளிஜி தான்‌. ஸம்ஸ்கிருதத்தில்‌ £6, 


“௦௦1 இரண்டும்‌ பாதம்தான்‌. 'பாதம்‌'என்றால்‌ கால்‌, கால்‌ வாசி. 


4.20 கணக்கிடுவது எப்படி? 
ஒரு வேத மந்திரம்‌ அல்லது வேதமல்லாத ச்லோகத்தை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, அதை நாலாகப்‌ பிரித்திருக்கும்‌. முக்கால்வாசி மீட்டர்களை, 


337 


ஸமமான அக்ஷரங்கள்‌ அல்லது ஸமமான மாத்திரைகள்‌ கொண்ட 
நாலாகவே பிரிந்திருக்கும்‌. பாதத்துக்குப்‌ பாதம்‌ ஸமமாக இல்லாததை 
'விஷமம்‌'என்பார்கள்‌. 'வி-ஸமம்‌'என்பதே 'விஷமம்‌'. ஸமம்‌ என்பது 
வித்யாஸமில்லாத நிலைமையைக்‌ காட்டுவது. இதனால்தான்‌, நடுநிலைமை 
தப்பிப்‌ பண்ணுகிற காரியங்களை 'விஷமம்‌'என்கிறோம்‌. தந்திரமாகப்‌ 
பண்ணுகிற தப்புக்கு, ஈர5எhரeீ என்ற அர்த்தத்தில்‌ இந்த வார்த்தை வழக்கத்தில்‌ 
வந்து விட்டது. பா60பவ என்பதே அதன்‌ நேர்‌ அர்த்தம்‌. 

எல்லாப்‌ பாதங்களும்‌ ஒன்றுக்கொன்று வித்யாஸமாயிருந்தால்‌ அது விஷம 
வ்ருத்தம்‌. ஒன்று விட்டொன்று (81௭௨) பாதங்கள்‌ ஒரே மாதிரி இருப்பது, 
அர்த்த ஸமவ்ருத்தம்‌. அதாவது முதல்‌ பாதத்துக்கும்‌ இரண்டாம்‌ பாதத்துக்கும்‌ 
அக்ஷர வித்யாஸம்‌ இருக்கும்‌;மூன்றாம்‌ பாதத்துக்கும்‌ நாலாம்‌ பாதத்துக்கும்‌ 
இப்படியே வித்யாஸம்‌ இருக்கும்‌;ஆனால்‌, முதல்‌ பாதமும்‌ மூன்றாம்‌ 
பாதமும்‌ ஒரே மாதிரியிருக்கும்‌; இரண்டும்‌ நாலும்‌ ஒன்றாக இருக்கும்‌. 
அநேகமாகப்‌ பாதங்கள்‌ யாவும்‌ ஸமமாகவே இருக்கும்‌. உதாரணமாக, 
எல்லோருக்கும்‌ தெரிந்த (அல்லது அப்படி அப்படி நான்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிற) 

சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ | 

ப்ரஸந்தவதநம்‌ த்யாயேத்‌ ஸர்வவிக்நோபசாந்தயே | | 

என்பதில்‌ உள்ள நாலு பாதங்கள்‌: 

ஒன்று - சுக்லாம்பரதரம்‌ விஷ்ணும்‌ 

இரண்டு - சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ 

மூன்று - ப்ரஸந்நவதநம்‌ த்யாயேத்‌ 

நான்கு - ஸர்வவிக்நோப சாந்தயே. 


எண்ணிப்‌ பார்த்தால்‌ இந்தப்‌ பாதங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ எட்டு 


அக்ஷரமேயிருக்கும்‌. உயிரெழுத்தையும்‌, உயிர்‌ மெய்யெழுத்தையும்‌ மட்டும்‌ 


338 


தான்‌ அக்ஷரமாகக்‌ கணக்குப்‌ பண்ண வேண்டும்‌; மெய்யெழுத்துக்களைத்‌ 
தள்ளிவிட வேண்டும்‌. அப்போதுதான்‌ எட்டு என்ற கணக்கு சரியாகி வரும்‌. 
இப்படிச்‌ செய்தால்‌ 'சுக்லாம்‌ பரதரம்‌ விஷ்ணும்‌'என்பதில்‌ தமிழ்‌ லிபிப்படி 
பதின்மூன்று எழுத்து இருந்தாலும்‌ கூட, எட்டு அக்ஷரங்கள்தான்‌ என்று 
ஆகும்‌. 1-சு;2-க்லாம்‌;3-ப;4-ர; 5-த; 6-ரம்‌; 7-வி;8-ஷ்ணும்‌. இதே மாதிரியே 
மற்றப்‌ பாதங்களிலும்‌ எட்டெட்டுத்தான்‌ இருக்கும்‌. 

தமிழிலே இப்படி எழுத்துக்‌ கணக்கும்‌ அக்ஷரக்‌ கணக்கும்‌ வித்யாஸப்படுகிற 
மாதிரி ஸம்ஸ்கிருத லிபியில்‌ இல்லை. அதில்‌ கூட்டெழுத்துக்கள்‌ உண்டு. 
அதனால்‌, 'க்லாம்‌', 'ரம்‌, 'ஷ்ணும்‌' என்பவை ஒவ்வொரு எழுத்தாகவே 
எழுதப்படுகின்றன. கிரந்தம்‌, தேவநாகரி முதலான ஸம்ஸ்கிருத 
ஆல்‌..பெட்டுகளில்‌ இதுவும்‌ ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும்‌. 

ஒவ்வொன்றும்‌ எட்டு அக்ஷரம்‌ கொண்ட நாலு பாதங்களை உடைய 
'சுக்லாம்பரதரம்‌' போன்ற ச்லோகங்களின்‌ மீட்டருக்கு 'அநுஷ்டுப்‌'சந்தஸ்‌ என்று 
பெயர்‌. 

இந்த மீட்டர்‌ வேதம்‌, பிற்பாடு வந்த காவிய இலக்கியம்‌ இரண்டிலுமே 
இருக்கிறது. 


4.21 காவிய சந்தம்‌ பிறந்த கதை 
வேதத்திலே சப்தங்களை ஏற்றி இறக்குகிற ஸ்வரங்கள்‌ உள்ள மாதிரி, 
காவியம்‌ முதலிய மற்ற ச்லோகங்களில்‌ அக்ஷரங்களை ஏற்றுவது என்று 
கிடையாது. ஸ்வரங்களோடேயே சொல்லி வந்த வைதிக அநுஷ்டுப்‌ மீட்டரில்‌ 
ஸ்வரமில்லாமல்‌ முதன்‌ முதலில்‌ வந்த வாக்கு வால்மீகியுடையதுதான்‌. 
அவர்‌ வேண்டுமென்று யோசித்து இப்படி பண்ணவில்லை. 


தம்பதியாக இருந்த இரண்டு பக்ஷிகளில்‌ ஒன்றை ஒரு வேடன்‌ அடித்துக்‌ 
கொன்றதை அவர்‌ பார்க்கும்படி நேரிட்டது. அப்போது பக்ஷிகளிடம்‌ அவருக்கு 
ஏற்பட்ட கருணையே வேடனிடம்‌ மஹா கோபமாக மாறிற்று. அவனைப்‌ 


339 


பார்த்து, 'ஏ வேடனேஸந்தோஷமாகக்‌ கூடிக்‌ களித்துக்‌ கொண்டிருந்த 
பக்ஷிகளில்‌ ஒன்றை வதைத்த உனக்கு எந்தக்‌ காலத்திலுமே நல்ல கதி 
இல்லாமல்‌ போகட்டும்‌'என்று சபித்துவிட்டார்‌. ஸம்ஸ்கிருதத்திலே 
அவருடைய சாப வாக்கு இப்படி வந்தது: 


மா நிலாத ப்ரகிஸ்டாம்‌ த்வம்‌ 

அகம : சாச்வதீ ஸமா : 

யத்‌ க்ரெளஞ்ச யிதுநாத்‌ ஏகம்‌ 

அவதீ : காம மோணஹிசம்‌ || 

அவர்‌ யோசிக்காமலே, கருணை உணர்ச்சி பீறிக்கொண்டு வந்து இப்படி 
சபித்துவிட்டார்‌. உடனே ரொம்பவும்‌ வருத்தப்பட்டார்‌, "நாம்‌ ஏன்‌ இப்படி சாபம்‌ 
கொடுத்திருக்க வேண்டும்‌?" என்று. இதை யோசித்துப்‌ பார்க்கும்‌ போது 
அவருக்கு ஆச்சரியமாக ஒன்று ஸ்புரித்தது. தாம்‌ கொடுத்த சாபமே 
எட்டெட்டு அக்ஷரங்கள்‌ கொண்ட நாலு பாதமாக அநுஷ்டுப்‌ வருத்தத்தில்‌ 
அமைந்திருக்கிறது, என்று தெரிந்தது£மா நிஷாத ப்ரதிஷ்டாம்‌ த்வம்‌"என்பது 
ஒரு பாதம்‌. "அகம:சாச்வதி ஸமா:என்பது இரண்டாவது பாதம்‌. "யத்‌ 
க்ரெளஞ்ச மிதுநாத்‌ ஏகம்‌"என்பது மூன்றாவது பாதம்‌. 
"அவத்‌:காமமோஹிதம்‌"என்பது நாலாவது பாதம்‌. தன்னை 8 உணர்ச்சி 
வந்தாற்‌ போலவே, தன்னைமீறி இப்படிப்பட்ட விருத்த ரீதியான வார்த்தை 
ரூபமும்‌ வந்திருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார்‌. 


அவர்‌ கொடுத்த சாபத்துக்கே இன்னொரு அர்த்தமும்‌ இருப்பதையும்‌ 
உணர்ந்தார்‌. வேடனைப்‌ பார்த்து இவர்‌ சொன்னதே மஹா விஷ்ணுவைப்‌ 
பார்த்து, "ஹே, லக்ஷ்மிபதியேதம்பதியாக இருந்த இருவரில்‌ ஒருவன்‌ காம 
மோகத்தால்‌ செய்த காரியத்துக்காக 6 அவனைக்‌ கொன்றது உனக்கு 
எந்நாளும்‌ கீர்த்தி தரும்‌'என்றும்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளும்படியாகத்‌ 


தம்முடைய சாபவாக்கு அமைந்திருக்கிறது என்று கண்டு கொண்டார்‌. 


ராவணன்‌ - மண்டோதரி என்ற தம்பதியில்‌, காமதுரனான ராவணனைக்‌ 

கொன்றதால்‌ உலகம்‌ உள்ளளவும்‌ கீர்த்தி பெறப்போகிற ஸ்ரீராமச்சந்திர 

மூர்த்தியைப்‌ பற்றியே இப்படி அவர்‌ வாயில்‌ அவர்‌ அறியாமல்‌ சந்தத்தோடு 

வார்த்தை வந்து விட்டது. அதிலிருந்து ஈச்வர ஸங்கல்பத்தைப்‌ புரிந்து 
340 


கொண்டு, அதே மீட்டரில்‌ வால்மீகி ராமாயணத்தைப்‌ பண்ண ஆரம்பித்து 
விட்டார்‌. 


வேத ஸ்வரமில்லாத ச்லோக ரூபம்‌ என்பது அப்போதுதான்‌ ஏற்பட்டது. 
வேதம்‌ மாதிரியே, இனிமேலும்‌ உயர்ந்த விஷயங்களை எல்லோரும்‌ நினைவு 
வைத்துக்‌ கொள்ளும்‌ படியாக சொல்வதற்கு வசதியாக இப்படி ஒரு ஸாதனம்‌ 
- ச்லோகம்‌ என்ற சாதனம்‌ - கிடைத்ததே என்று ஸந்தோஷப்பட்டு, முதல்‌ 
காவியமாக ஸ்ரீராம சரித்திரத்தைப்‌ பாடினார்‌. 


ப்ரோஸ்‌ மறந்து போய்விடும்‌. மீட்டர்‌ அளவைகளுக்கு உட்படுத்திய 
பொயட்ரிதான்‌ நினைவிலிருக்கும்‌. இதனால்‌ தான்‌ ஆதியில்‌ எல்லாம்‌ 
பொயட்ரியாகவே எழுதினார்கள்‌. ப்ரிண்டிங் ப்ரெஸ்‌ வந்தபின்‌, 'நினைவு 
வைத்துக்‌ கொள்ள வேண்டியதில்லை; புஸ்தகத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளலாம்‌'என்று ஏற்பட்ட பிறகுதான்‌ ப்ரோஸ்‌ வளர்ந்தது. 


ஆனாலும்‌, விஷயங்களைச்‌ சொல்வதில்‌ பொயட்ரிக்குத்‌ தான்‌ அழகும்‌, 
சக்தியும்‌ அதிகம்‌. முதலில்‌ உண்டான பொயட்ரி வால்மீகி ராமாயணம்‌. 
அதனால்தான்‌ வால்மீகி ராமாயணத்துக்கு "ஆதி காவியம்‌"என்ற பெயர்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. 


பகவத்‌ பிரஸாதமாக 'சந்தஸ்‌'கிடைத்ததால்தான்‌ ராமாயணமே பிறந்தது. மற்ற 
ஸ்தோத்திரங்கள்‌, புராணங்கள்‌, காவியங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ வேண்டிய 
ச்லோகம்‌ என்ற ரூபம்‌ பிறக்கச்‌ சந்தந்தான்‌ உதவியது. 


4.22 சில சந்த வகைகள்‌ 
இந்த்ர வஜ்ரா, உபேந்தர வஜ்ரா, ஸ்ரக்தரா என்றெல்லாம்‌ காவியங்களிலும்‌ 
ஸ்தோத்திரங்களிலும்‌ பல சந்தஸ்கள்‌ இருக்கின்றன. சிலது ரொம்பச்‌ 
சிக்கலாக மஹா புத்திமான்‌௧களாலேயே இயற்றக்‌ கூடியதாக இருக்கும்‌. 


ஒரு பாதத்துக்கு எட்டு அக்ஷரம்‌ இருப்பதை 'அநுஷ்டுப்‌' என்றேன்‌. ஒன்பது 
அக்ஷரம்‌ இருந்தால்‌ 'ப்ருஹதீ'என்று அந்த சந்தஸுக்கு பெயர்‌. 'பங்க்தி'என்பது 
பாதத்துக்குப்‌ பத்து அக்ஷரம்‌ கொண்ட மீட்டர்‌. 'த்ரிஷ்டுப்‌'என்பது பதினொன்று 


341 


கொண்டது. பன்னிரண்டு அக்ஷரம்‌ கொண்டது 'ஜகதீ'. இப்படியே ஒரு 
பாதத்துக்கு 26 அக்ஷரம்‌ கொண்ட ('உத்க்ருதி'என்ற சந்தஸில்‌ 'புஜங்க 
விஜ்ரும்பிதம்‌'என்ற வகையில்‌ அமைந்த) ச்லோகம்‌ வரை பல மீட்டர்கள்‌ 
உண்டு. அதற்கு மேல்‌ போய்விட்டால்‌ 'தண்டகம்‌'என்று பெயர்‌. தண்டகத்தில்‌ 
பல வகைகள்‌ உண்டு. "திருத்தாண்டகம்‌"என்று அப்பர்‌ பாடினது தண்டக 
சம்பந்தமுள்ளதுதான்‌. 

வருத்தங்களுக்குப்‌ பேர்‌ அழகாகவும்‌, பொருத்தமாகவும்‌, காவிய 
நயமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. புலி விளையாட்டாகப்‌ பாய்ந்து போகிற மாதிரி 
ஒரு சந்தஸில்‌ அக்ஷரங்கள்‌ போகும்‌. அதற்கு 'சார்தூல விக்ரீடிதம்‌'என்றே 
பேர்‌. 'சார்தூலம்‌'என்றால்‌ புலி;'விக்ரீடிதம்‌'என்றால்‌ விளையாட்டு. இது 
பாதத்துக்குப்‌ பத்தொன்பது அக்ஷரம்‌ கொண்ட அதி த்ருதி' மீட்டர்களில்‌ ஒரு 
வகை. ஒவ்வொரு பாதத்துக்குள்ளும்‌ இந்த 19 அக்ஷரங்கள்‌ 12 என்றும்‌ 7 
என்றும்‌ பிரியவேண்டும்‌. ஆச்சார்யாளின்‌ "சிவானந்த லஹரி"யில்‌ 28-லிருந்து 
பல ச்லோகங்கள்‌ இப்படி அமைந்தனவே. காமாக்ஷியைப்‌ பற்றியதான "மூக 
பஞ்சசதீ£யில்‌ 'ஸ்துதி சதக'ஆரம்ப ச்லோகங்கள்‌ இந்த வருத்தம்தான்‌. கடைசி 


நூறான 'மந்தஸ்மித சதகம்‌'முழுதும்‌ இந்த வருத்தமே. பாம்பு ஊர்ந்து போகிற 
மாதிரி சப்த அமைப்பு உள்ள சந்தஸுக்கு 'புஜங்க ப்ரயாதம்‌'என்று பெயர்‌. 


புஜங்கம்‌ என்றால்‌ பாம்பு தானே? ஆசார்யாளின்‌ 'ஸுப்ரமண்ய புஜங்கம்‌'இந்த 
மீட்டரில்‌ இருப்பதுதான்‌. இது பாதத்துக்குப்‌ பன்னிரண்டு அக்ஷரமுள்ள 
'ஜகதீயில்‌ ஒரு வகை. இந்தப்‌ பன்னிரண்டும்‌ சரியாக ஆறு ஆறாகப்‌ 
பிரிந்திருக்க வேண்டும்‌ என்பது விதி: 


மயூ -ரா-தி-(ந-டம்‌ 
ம-ஹுா-வா-க்ய-௯ூ-டம்‌ 
என்கிற மாதிரி. 


ஆசார்யாளின்‌ "ஸெளந்தர்ய லஹரி"ஸ்தோத்திரமானது 'CAKE' விருத்தத்தில்‌ 


அமைந்ததாகும்‌. இதிலே பாதத்துக்குப்‌ பதினேழு எழுத்து. 'அத்யஷ்டி'என்பது 
இப்படிப்பட்ட பதினேழு எழுத்தும்‌ ஆறு - பதினொன்று என்று பிரிந்து பிரிந்து 


வந்தால்‌ அதற்கு 'CAKE' என்று பெயர்‌. 'மூகபஞ்சசத்‌'யில்‌ 'பாதாரவிந்த 
சதகம்‌'இந்த மீட்டரில்‌ 


இருப்பதே. வாய்‌ கொள்ளாமல்‌, ச்லோகங்களைக்‌ கடல்‌ மடை திறந்தது போல்‌ 
சொல்லிக்‌ கொண்டே போவதற்கு 'ஸ்ரக்தரா'ரொம்பவும்‌ ஏற்றதாகும்‌. 
(ப்ரகிருதி'என்ற) 21அக்ஷரம்‌ கொண்ட பாதத்தை உடைய இந்த மீட்டரில்‌ 
இருப்பதே. வாய்‌ கொள்ளாமல்‌, ச்லோகங்களைக்‌ கடல்மடை திறந்தது போல்‌ 
சொல்லிக்‌ கொண்டே போவதற்கு 'ஸ்ரக்தரா' ரொம்பவும்‌ ஏற்றதாகும்‌. 
(ப்ரகிருதி'என்ற) 21 அக்ஷரம்‌ கொண்ட பாதத்தை உடைய இந்த மீட்டரில்‌, 
ஒவ்வொரு பாதமும்‌ மூன்று ஏழு அக்ஷரங்களாகப்‌ பிரிந்திருக்கும்‌. ஈச்வரன்‌, 
விஷ்ணு இருவரைக்‌ குறித்தும்‌ ஆசார்யாள்‌ செய்திருக்கிற பாதாதி கேச, 
கேசாதி பாத வர்ணனை ஸ்தோத்திரங்களை இந்த வருத்தத்திலேயே 
பாடியிருக்கிறார்‌. 


முதலில்‌ 'இந்த்ர வஜ்ரா'என்றேனே, அது பாதத்துக்குப்‌ பதினொரு அக்ஷரம்‌ 
கொண்ட 'த்ருஷ்டுப்‌' என்று சந்தஸில்‌ ஒரு வகை. இந்தப்‌ பதினொரு 
அக்ஷரத்திலேயே வேறு விதமானது உபேந்த்ர வஜ்ரா. இரண்டையும்‌ கலந்து 
'உபஜாதி'காளிதாசனின்‌ 'குமார ஸம்பவம்‌' இந்த உபஜாதி மீட்டரில்‌ தான்‌ 
ஆரம்பிக்கிறது. 


இவையெல்லாம்‌ வேதத்துக்குப்‌ பிற்பட்ட காவியங்களிலும்‌ 
ஸ்தோத்திரங்களிலும்‌ வருகிற சந்தஸ்கள்‌. வேதத்திலும்‌ வருவதான 
சந்தஸ்கள்‌: 'காயத்ரீ, 'உண்ணீக்‌ ', 'அநுஸ்டுப்‌,பருஹதீ, 'பங்க்தி, 
'த்ருஷ்டுப்‌, 'ஐகதி முதலானவை. 


'காயத்ரீ' மஹா மந்திரம்‌, அதுவே மந்திரராஜன்‌ என்று கொண்டாடுகிறமே, 
அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரத்துக்கு அது அமைந்துள்ள 'காயத்ரீ' என்ற 
சந்தஸை வைத்தே பெயர்‌ அமைந்திருக்கிறது. ஸாதாரணமாக ஒரு மந்திரம்‌ 
என்றால்‌, அது எந்த தேவதையைக்‌ குறித்ததோ அதை வைத்தே பேர்‌ 
சொல்வோம்‌. சிவ பஞ்சாக்ஷரி, நாராயண அஷ்டாக்ஷரீ, ராம த்ரயோதசீ என்று 
தேவதையின்‌ பெயரையும்‌ மந்திரத்திலுள்ள அக்ஷரங்களின்‌ 


எண்ணிக்கையையும்‌ சேர்த்துச்‌ சொல்கிறோம்‌. காயத்ரீ என்பது மீட்டரின்‌ 


343 


பெயர்தான்‌. ஆனாலும்‌ மீட்டரையே வைத்து மந்திரத்துக்குப்‌ பேர்‌ 
சொல்கிறோம்‌. சப்தத்துக்கும்‌ ஸ்வரத்துக்குமே தனியாக தெய்விக சக்தி 
உண்டு என்பதுபோல்‌, சந்தஸின்‌ அமைப்புக்கும்‌ இருக்கிறது என்று 
இதிலிருந்து தெரிகிறது. 


நாலு கால்‌ சேர்ந்தால்‌ ஒன்று. அதனால்‌ ஒரு மந்திரமானாலும்‌, 
ச்லோகமானாலும்‌ நாலு பாதம்‌ உண்டு'என்றேன்‌. இதற்கு வித்யாஸமாக, இந்த 
காயத்ரீ மந்திரத்தில்‌ மூன்று பாதங்கள்தான்‌ இருக்கின்றன. ஒவ்வொன்றும்‌ 
எட்டெழுத்துக்கொண்ட மூன்றே பாதங்களாலான 24 அக்ஷர மீட்டராகவே 


வேதத்திலுள்ள இந்த 'காயத்ரீ "இருக்கிறது. மூன்று பாதம்‌ இருப்பதால்‌, இதை 
'த்ரிபதா காயத்ரீ'என்கிறோம்‌. வேறு பல காயத்ரீ வகைகளும்‌ உண்டு. 
வேதத்தின்‌ முதல்‌ மந்திரமான 'அக்னீமீளேஸ”க்தமே காயத்ரீ சந்தஸில்‌ 
அமைந்ததுதான்‌. 


காவிய, ஸ்தோத்திரங்களில்‌ 24 அக்ஷர காயத்ரீயானது தலைக்கு ஆறு 
அக்ஷரமுள்ள நாலு பாதங்களாகப்‌ பிரியும்‌. பாதமொன்று ஏழு அக்ஷரமுள்ள 
28 அக்ஷர வருத்தம்‌ "உஷ்ணிக்‌எனப்படும்‌. இது வரை சொன்னதெல்லாம்‌ 
அக்ஷரக்‌ கணக்கு. அதாவது குறில்‌ நெடில்‌ என்று வித்யாஸம்‌ பார்க்காமல்‌ 
௮,ஆ,இரண்டையும்‌ ஒரே அக்ஷரமாகக்‌ கணக்குப்‌ பண்ணும்‌ முறை. மற்ற 
இடங்களில்‌ குறிலை 'ஹ்ரஸ்வம்‌'என்றும்‌, நெடிலை 'தீர்க்கம்‌'என்றும்‌ 
சொன்னாலும்‌ இந்த ௦5௦0 -ல்‌, அதாவது சந்தஸ்‌ சாஸ்திரத்தில்‌, குறிலை 
'லகு'என்றும்‌, நெடிலை 'குரு'என்றுமே சொல்வது வழக்கம்‌. குறில்‌ நெடில்‌ 
வித்யாஸமில்லாதவையே 'வ்ருத்தம்‌'என்றும்‌, வித்யாஸம்‌ பார்த்து 
மாத்திரைக்‌ கணக்கெடுப்பதை 'ஜாதி'என்றும்‌ சொன்னேன்‌. இப்படிப்பட்ட 
ஜாதிகளில்‌ குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை என்று 
கணக்கு. குறிலே இன்னின்ன எழுத்துக்கு முன்னால்‌ வந்தால்‌ இரண்டு 
மாத்திரை என்றும்‌ அதில்‌ உண்டு. ஒவ்வொரு பாதத்திலும்‌ இத்தனை 
அக்ஷரம்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்குப்‌ பதில்‌, இத்தனை மாத்திரை இருக்க 
வேண்டும்‌ என்பது விதி. 


முன்னமையே சொன்ன 'ஆர்யா'என்ற மீட்டரில்தான்‌ "மூக பஞ்சசதீயின்‌ 
ஆரம்பமான 'ஆர்யா சதகம்‌'உள்ளது. ரொம்பவும்‌ உயர்ந்தவளால்தான்‌ 
'ஆர்யையாக இருக்கப்‌ பட்ட அம்பாளை ஸ்தோத்திரம்‌ பண்ணுவதோடு, 
மீட்டரும்‌ ஆர்யாவாக இருப்பதாலேயே 'ஆர்யா சதகம்‌' என்று பேர்‌. இதிலே 
அக்ஷரங்களைக்‌ கணக்குப்‌ பண்ணாமல்‌, மாத்திரைகளைக்‌ கணக்குப்‌ 
பண்ணினால்‌ ச்லோகங்கள்‌ ஒரு கிரமத்தில்‌ செய்யப்பட்டிருக்கின்றன என்று 
தெரியும்‌. அக்ஷரக்கணக்குப்‌ பண்ணினால்‌, "இதென்ன, ச்லோகத்துக்கு 


ச்லோகம்‌ மீட்டர்‌ வித்யாஸமாயிருக்கிறதே?" என்று தோன்றும்‌. 


4.23 சந்தஸ்‌ சாஸ்திரத்தின்‌ உபயோகம்‌ 

ஒரு மந்திரம்‌ உருவான பின்‌, அதன்‌ சரியான உச்சாரணத்துக்கு ர-க்ஷயாக 
இருப்பது சிக்ஷ£ சாஸ்திரம்‌. ஆனாலும்‌ அந்த மந்திர ரூபமே சரியா என்று 
பார்ப்பதற்கு ரக்ஷையாக இருப்பது சந்தஸ்‌ சாஸ்திரந்தான்‌. மந்திர ரூபம்‌ 
தப்பாக வரவே வராதுதான்‌. ஏனென்றால்‌, அது ரிஷிகள்‌ யோசித்து யோசித்துப்‌ 
பண்ணினதே இல்லை. பகவானே ஸ்புரிக்க வைத்தவைதான்‌ மந்திரங்கள்‌. 
அதனால்‌ பகவத்‌ ஸ்ருஷ்டியில்‌ மநுஷ்யன்‌, மிருகம்‌, மரம்‌ ஒவ்வொன்றும்‌ 
இப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்ற நியதிப்படி தாமே சரியான ரூபத்தோடு 
உண்டாகிற மாதிரி மந்திரங்களிலும்‌ சந்தம்‌ தானே சரியாகத்தான்‌ இருக்கும்‌. 
ஆனாலும்‌ இப்போது நமக்கு ஒரு மந்திரம்‌ அல்லது வேத ஸஃக்தம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கப்படுகிறபோது அது சரியான மூல ரூபத்தில்‌ 
வந்திருக்கிறதா என்று நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள சந்தஸ்‌ சாஸ்திரந்தான்‌ 
உதவி செய்கிறது. அதன்‌ மீட்டரிலுள்ள அக்ஷரங்களை எண்ணிப்‌ பார்த்து 
சரியாக இல்லாவிட்டால்‌, விஷயம்‌ தெரிந்தவர்களைக்‌ கேட்டு, அதன்‌ சரியான 
ரூபத்தை தெரிந்து கொள்ளலாம்‌. 


தாமாகத்‌ தோன்றிய மந்திரங்கள்‌ தவிர கவிகளே உட்கார்ந்துகொண்டு 

இயற்றுகிறபோது சந்தஸின்‌ கணக்குத்தான்‌ அவர்கள்‌ எண்ணத்துக்கு ச்லோக 

ரூபம்‌ தருவதற்கு வகை செய்கிறது. 

பாட்டுக்குத்‌ தாளம்‌ மாதிரி ச்லோகங்களுக்கு சந்தஸ்‌ என்பது. இப்படி ஒரு 

கணக்கில்‌ கொண்டு வருவதால்தான்‌ நிர்ணயமான ரூபம்‌ கிடைக்கிறது. அது 
345 


மனப்பாடம்‌ பண்ணவும்‌ ஸெளகரியம்‌ செய்கிறது. ஆனால்‌ எதிலுமே 
கட்டுப்பாடு வேண்டாம்‌ என்கிற நவீன ஸமுதாயத்தில்‌, கவிதைகளுக்கும்‌ 


மீட்டர்‌ வேண்டாம்‌ என்று மனம்‌ போனபடி பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 


கட்டுப்படுவதிலேயே தான்‌ பெரிய ஸ்வதந்திரத்துக்கு வழி இருக்கிறது என்று 
இந்த நாளில்‌ தெரியவில்லை. 


வேதத்தில்‌ ஒரு அக்ஷரங்கூடக்‌ கூட்டவும்‌ குறைக்கவும்‌ முடியாதபடி மூல 
ரூபத்தைரக்ஷித்துத்‌ தருவது சந்தஸ்‌ சாஸ்திரந்தான்‌. ஆத்மார்த்தமான 
வேதத்தில்‌ ஒரு சப்தம்‌ கூட அதிகமாகவோ, குறைந்து விடவோ 
அநுமதிக்கக்கூடாது அல்லவா? 


4.24 வேதத்தின்‌ பாதம்‌, மந்திரத்தின்‌ மூக்கு 
ஒவ்வொரு மந்திரமும்‌ ஒரு தேவதையைக்‌ குறித்து. ஆகையால்‌ மந்திரம்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு தேவதை உண்டு;அதன்‌ மீட்டரான சந்தஸ்‌ 
உண்டு;அதை லோகத்துக்குத்‌ தந்த ரிஷியும்‌ உண்டு. எந்த ரிஷியின்‌ மூலமாக 
ஒரு மந்திரம்‌ லோகத்திற்கு வந்ததோ அந்த ரிஷி அந்த மந்திரத்தின்‌ 
ரிஷியாவார்‌. அவர்‌ பெயரைச்‌ சொல்லித்‌ தலையில்‌ கையை 
வைத்துக்கொள்வது அவருடைய பாதங்களை சிரஸில்‌ வைத்துக்‌ 
கொள்வதற்கு அறிகுறி. ரிஷிகளால்தான்‌ அந்த மந்திரங்கள்‌ நமக்குக்‌ 
கிடைத்தன;ஆகையால்‌ அவர்களுக்கு முதலில்‌ வணக்கம்‌ செலுத்த வேண்டும்‌. 
சந்தஸைச்‌ சொல்லி மூக்கில்‌ கை வைக்கிறோம்‌. மந்திரத்தின்‌ ரூபத்தை 
ரக்ஷிப்பது சந்தஸ்‌. அது அதற்கு பிராணன்‌ போன்றது. அதனால்‌ பிராண 
ஸ்தானமாகிய மூக்கில்‌ கையை வைக்கிறோம்‌. மூச்சு இல்லாவிட்டால்‌ 
பிராணன்‌ இல்லையல்லவா?அதைப்‌ போல, மந்திரங்களுக்கு மூச்சாக 
இருப்பது சந்தஸ்‌. வேதம்‌ என்ற மொத்த ரூபத்துக்கு சிக்ஷ மூக்கு, சந்தஸ்‌ 
பாதம்‌ என்றால்‌, வேதத்திலுள்ள மந்திரங்கள்‌ என்பதன்‌ ரூபத்துக்குச்‌ சந்தஸே 
மூக்கு, அதாவது ஜீவாதாரமான ச்வாஸ அவயவம்‌. 
அந்த மந்திரத்தின்‌ அதி தேவதையைத்‌ தியானம்‌ செய்ய வேண்டும்‌. 
தேவதையின்‌ ஸ்வரூபத்தை ஹ்ருதயத்தில்‌ தியானம்‌ செய்து மந்திர ஜபம்‌ 


346 


ஆரம்பிக்க வேண்டும்‌. அதற்காகத்‌ தான்‌ தேவதையைச்‌ சொல்லி 
ஹ்ருதயத்தைத்‌ தொடுகிறோம்‌. சந்தஸ்‌ மந்திரங்களுக்கு ஆதாரம்‌. கால்‌ என்ற 
ஆதாரத்தின்‌ மேல்‌ நாம்‌ நிற்பதுபோல்‌, வேத புருஷன்‌ சந்தஸாலேயே 
நிற்கிறார்‌. 

சந்த; பாதோ வேதஸ்ய 


என்று சொல்லியிருக்கிறது. காலில்லாமல்‌ நிற்க முடியாது. 
வேதமந்திரங்களை சந்தஸின்‌ அமைப்பே நிற்க வைக்கிறது. 


நிருக்தம்‌: வேதத்தின்‌ காது 


நிருக்தம்‌ என்பது வேதத்துக்கு அகராதி (ஸாகர) அகராதி என்பது 
'கோசம்‌'என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ சொல்லப்படும்‌. 'அமர கோசம்‌'என்று 
பிரஸித்தமான அகராதி இருக்கிறது. 'நிகண்டு'என்றும்‌ சொல்வதுண்டு. 
தமிழிலும்‌ 'நிகண்டு'என்றே சொல்வர்‌. ஒவ்வொரு வார்த்தையும்‌ இந்த 
தாதுவிலிருந்து வந்தது என்று அட்சர அட்சரமாகப்‌ பிரித்து ஒவ்வொரு 
அட்சரத்துக்கும்‌ அர்த்தம்‌ சொல்வது நிருக்த சாஸ்திரம்‌. இதை £Etymology 
என்கிறார்கள்‌. 


நிருக்தம்‌ வேதபுருஷனுக்கு ச்ரோத்திர ஸ்தானம்‌, அதாவது, காது. வேதத்தில்‌ 
உள்ள அரிய வார்த்தைகளுக்கு இன்ன இன்ன அர்த்தம்‌ என்று அது 
சொல்கிறது. ஏன்‌ இந்தப்‌ பதம்‌ இங்கே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதைக்‌ 


காரணத்துடன்‌ அது சொல்லும்‌. 


நிருக்த சாஸ்திரம்‌ பலரால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றில்‌ முக்கியமானது 
யாஸ்கர்‌ செய்தது. வேத நிகண்டுகளில்‌ ஒவ்வொரு பதத்திற்கும்‌ அது இப்படி 
உண்டாயிற்றென்று காரணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 'ஹ்ருதயம்‌'என்றே ஒரு 
பதம்‌ இருக்கிறது. அது ஏன்‌ இப்படி வந்தது?வேதமே அதன்‌ காரணத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறது. 'ஹ்ருதி அயம்‌': 'ஹ்ருதயத்தில்‌ அவன்‌ இருக்கிறான்‌' 
என்பது அர்த்தம்‌. 'ஹ்ருத்‌'என்பதே பெளதிகமான ஹ்ருத. 


4.25 க்கம்‌ : வேதத்தின்‌ கா 

நிருக்தம்‌ என்பது வேதத்துக்கு அகராதி (கர) அகராதி என்பது 
'கோசம்‌'என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ சொல்லப்படும்‌. 'அமர கோசம்‌'என்று 
பிரஸித்தமான அகராதி இருக்கிறது. 'நிகண்டு'என்றும்‌ சொல்வதுண்டு. 
தமிழிலும்‌ 'நிகண்டு'என்றே சொல்வர்‌. ஒவ்வொரு வார்த்தையும்‌ இந்த 
தாதுவிலிருந்து வந்தது என்று அட்சர அட்சரமாகப்‌ பிரித்து ஒவ்வொரு 
அட்சரத்துக்கும்‌ அர்த்தம்‌ சொல்வது நிருக்த சாஸ்திரம்‌. இதை Etymology 
என்கிறார்கள்‌. 

நிருக்தம்‌ வேதபுருஷனுக்கு ச்ரோத்திர ஸ்தானம்‌, அதாவது, காது. வேதத்தில்‌ 
உள்ள அரிய வார்த்தைகளுக்கு இன்ன இன்ன அர்த்தம்‌ என்று அது 
சொல்கிறது. ஏன்‌ இந்தப்‌ பதம்‌ இங்கே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதைக்‌ 
காரணத்துடன்‌ அது சொல்லும்‌. 


நிருக்த சாஸ்திரம்‌ பலரால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றில்‌ முக்கியமானது 
யாஸ்கர்‌ செய்தது. வேத நிகண்டுகளில்‌ ஒவ்வொரு பதத்திற்கும்‌ அது இப்படி 
உண்டாயிற்றென்று காரணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 'ஹ்ருதயம்‌'என்றே ஒரு 
பதம்‌ இருக்கிறது. அது ஏன்‌ இப்படி வந்தது?வேதமே அதன்‌ காரணத்தைச்‌ 
சொல்லியிருக்கிறது. 'ஹ்ருதி அயம்‌' ஹ்ருதயத்தில்‌ அவன்‌ 
இருக்கிறான்‌'என்பது அர்த்தம்‌. 'ஹ்ருத்‌'என்பதே பெளதிகமான ஹ்ருதயத்தின்‌ 
பெயர்‌. ஆனால்‌ 'அயம்‌'என்று அதில்‌ கிட்ட உள்ளவனான ஈச்வரனனையும்‌ 
சேர்த்துச்‌ சொல்வதால்‌ அதன்‌ ஆத்மிகமான முக்யத்வமும்‌ 
குறிப்பிடப்படுகிறது.எந்த சாஸ்திரமானாலும்‌ ஈச்வரனில்‌ கொண்டுவிட 
வேண்டும்‌. ஹ்ருதயத்தில்‌ பரமேச்வரன்‌ இருப்பதால்‌, அதற்கு, 
'ஹ்ருதயம்‌'என்று பெயர்‌ வந்தது என்று தெரிய வருகிறது. இபப்டி ஒவ்வொரு 
பதத்திற்கும்‌ காரணம்‌ உண்டு. அதை ஆராய்வது நிருக்தம்‌. ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
எல்லாப்‌ பதங்களுக்கும்‌ தாது உண்டு. தாதுவை "ரூட்‌"என்று இங்கிலீஷில்‌ 


சொல்லுவார்கள்‌. இங்கிலீஷில்‌ கிரியாபதங்களுக்கு பம) தாது உண்டே 


தவிரப்‌ பெயர்ச்‌ சொல்லுக்கும்‌ இன்ன க்ரியையால்‌ இப்படிப்‌ பெயர்‌ வந்தது 
என்று தாது காட்ட முடிகிறது. அப்படி உள்ள பதங்களின்‌ விகாரங்களை மற்ற 


348 


பாஷைகக்காரர்கள்‌ எடுத்து உபயோகித்தார்கள்‌. அதனால்தான்‌ அந்த 
பாஷைக்காரர்கள்‌ எடுத்து உபயோகித்தார்கள்‌. அதனால்தான்‌ அந்த 
பாஷைகளில்‌ பல வார்த்தைகளுக்கு ரூட்‌ தெரிவதில்லை. அந்த பாஷைக்கே 
உரிய சொல்லாக இருந்தால்தானே சொல்ல முடியும்‌?மணியை இங்கிலீஷில்‌ 
Hour என்று சொல்லுகிறார்கள்‌. அந்தப்‌ பதத்தில்‌ அமைந்துள்ள எழுத்துக்களின்‌ 
உச்சரிப்பை அநுசரித்துப்‌ பார்த்தால்‌, ஹெளர்‌ அல்லது ஹோர்‌ என்றே 
சொல்ல வேண்டும்‌. ஒரு காலத்தில்‌ "ஹோர்‌" என்றே சொல்லியிருக்க 
வேண்டும்‌. “ஹோரா சாஸ்திரம்‌"என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ ஒரு சாஸ்திரம்‌ 
உண்டு. 'அஹோராத்ரம்‌' (இரவு பகல்‌) என்பதிலிருந்து, அந்த 'ஹோரா' என்பது 
வந்தது. 'ஹோரா' என்பது தமிழில்‌ 'ஒரை' ஆயிற்று. கல்யாணப்‌ 
பத்திரிக்கைகளில்‌ முஹ“ர்த்த காலத்தை 'நல்லோரை' என்று போடுகிறார்கள்‌. 
அந்த ஹோராவே இப்போதைய இங்கிலீஷ்‌ ஸ்பெல்லிங்கில்‌ ஈ௦பா -ஆகவும்‌, 
உச்சரிப்பில்‌ 'அவர்‌' என்றும்‌ வந்திருக்கிறது. இப்படியே ரா! என்பது 
ஸம்ஸ்கிருத 'ஹ்ருத்‌'என்பதிலிருந்து வந்தது. இப்படிப்‌ பல வார்த்தைகள்‌ 
இருக்கின்றன. இவைகள்‌ பிற பாஷைகளில்‌ தற்காலத்திய ஸ்வரூபத்தை 
அடைவதற்கு எவ்வளவோ காலம்‌ ஆகியிருக்க வேண்டும்‌. அந்த 
பாஷைகாரர்களுக்குப்‌ பதங்களின்‌ மூலம்‌ தெரியாமல்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ 
இந்தப்‌ பழமைதான்‌. 


அர்த்தம்‌ தெரிந்தாலொழிய ஒரு பாஷையைக்‌ கேட்டு பிரயோஜனம்‌ 
என்ன?அது கேட்டும்‌ கேளாமல்‌, செவிடாக இருப்பதற்கு ஸமம்தானே? 
இதனால்தான்‌ நிருக்தத்தை வேத புருஷனுக்குக்‌ காது என்பது. காதால்‌ 
கேட்கப்படும்‌ ச்ருதிக்கும்‌ (வேதத்துக்கும்‌) இது ச்ரோத்ரம்‌! 

வியாகரண சாஸ்திரத்தையும்‌ நிருக்த சாஸ்திரத்தையும்‌ வெள்ளைக்காரர்கள்‌ 
காசியிலிருந்த பண்டிதர்களிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள்‌. இன்ன இன்ன 
காரணங்களால்‌ இன்ன இன்ன பதம்‌ இவ்விவ்வாறு வந்தது என்று 
நிருக்தத்திலே சொல்லியிருப்பதைத்‌ தெரிந்து கொண்டனர்‌. இதிலிருந்தே 
மொழி ஆராய்ச்சி என்று ஒரு புதிய சாஸ்திரம்‌ (5௦6௦6) உண்டாக்கினார்கள்‌. 


அது ஃபைலாஜி (ஒரர௦௦ஏ) எனப்படும்‌. இப்படியாக நவீன பாஷா சாஸ்திரமும்‌ 
ஏற்பட்டதற்கு மூலகாரணம்‌ வியாகரணமும்‌ நிருக்தமுமே. 
349 


அவர்கள்‌ ஆராய்ச்சியால்‌ பற்பல பாஷைகள்‌ ஒவ்வொரு மூலத்திலிருந்து 
வந்தவைகளென்று சொல்கிறார்கள்‌. அந்த மூலபாஷஜையைப்‌ பேசிய 
மனிதர்களிருந்த இடத்தில்தான்‌ அந்த இனத்தின்‌ ஆதிஜனங்கள்‌ 
இருந்தார்களென்றும்‌, அப்புறம்‌ பல இடங்களுக்கு பரவினார்களென்றும்‌ 
சொல்கிறார்கள்‌. ஸம்ஸ்கிருத மூல பாஷைகாரர்களின்‌ ஆதி இடம்‌ பற்றி 
அபிப்ராய பேதங்கள்‌ இருக்கின்றன. ஏதாயிருந்தாலும்‌ நமக்குக்‌ 
கவலையில்லை. நாம்‌ எல்லாம்‌ நம்முடைய ஊரே என்ற 
கொள்கையுடையவர்கள்‌:- "யாதும்‌ ஊரே", "ஸ்வதேசோ புவனத்ரயம்‌!'- 
மூன்றுலகமும்‌ நமக்குச்‌ சொந்தமான நாடு தான்பல இனம்‌, அவற்றுக்கான 
பல மூல பாஷைகள்‌ என்று இவர்கள்‌ சொன்னாலும்‌ அத்தனை இனத்துக்கும்‌ 
ஒரே மூல இனமுண்டு; இவர்கள்‌ மூல பாஷைகளாகச்‌ 
சொல்வதற்கெல்லாமும்‌ பொதுவாக ஒரே மூல பாஷை உண்டு என்பது நம்‌ 
கொள்கை. நவீன ஆராய்ச்சிகளும்‌ அதில்‌ கொண்டுவிட்டு உலக ஜன 
சமுதாயம்‌ முழுக்க ஒன்று என்று நிரூபணமாக வாக்தேவி அநுக்ரஹிக்க 
வேண்டும்‌. 


5 ஜ்யோதிஷம்‌ : வேதத்தின்‌ கண்‌ 


5.1 கண்‌ என்பது ஏன்‌? 
நம்முடைய வைதிக மதத்திற்கு ஆதாரமாகிய பதினான்கு 
வித்யாஸ்தானங்களுல்‌ ஷடங்கங்களில்‌ சிக்ை, வியாகரணம்‌, சந்தஸ்‌, 
நிருக்தம்‌ என்பவற்றைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. அடுத்தது ஜ்யோதிஷம்‌ 
(சோதிடம்‌) என்பது. 


வேதபுருஷனுக்கு ஜ்யோதிஷம்‌ நேத்திர ஸ்தானம்‌, அதாவது கண்‌. ஜ்யோதிஷ 
சாஸ்திரமானது மூன்று ஸ்கந்தங்கள்‌ அடங்கியது. அதனால்‌, அதற்கு "ஸ்கந்த 
த்ரயாத்மகம்‌"என்று பெயர்‌. 


கர்க்கர்‌, நாரதர்‌, பராசரர்‌ முதலிய பல ரிஷிகள்‌ பல ஜ்யோதிஷ 

ஸம்ஹிதைகளைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஸூரிய பகவான்‌, அசுரத்‌ தச்சனாகிய 

மயனுக்கு ஜ்யோதிஷ உபதேசம்‌ பண்ணினதாக ஒரு கிரந்தம்‌ இருக்கிறது. 
350 


அதற்கு, "ஸுரிய ஸித்தாந்தம்‌"என்று பெயர்‌. இப்படித்‌ தேவர்களும்‌ ரிஷிகளும்‌ 
இயற்றிய பல ஜ்யோதிஷக்‌ கிரந்தங்கள்‌ உண்டு. மனிதர்கள்‌ செய்த 
கிரந்தங்களும்‌ இருக்கின்றன. வராஹமிஹிரர்‌ என்பவர்‌ பல கிரந்தங்களை 
எழுதியிருக்கிறார்‌. ஆர்யபட்டர்‌, பாஸ்கராச்சாரியார்‌ முதலியவர்கள்‌ பண்ணின 
கிரந்தங்கள்‌ பல இருக்கின்றன. சமீப காலத்தில்‌ சுந்தரேச்வர ச்ரெளதிகள்‌ 
என்பவர்‌ சித்தாந்த கெளஸ்துபம்‌ என்ற ஜ்யோதிஷ  க்ரந்தத்தைச்‌ 
செய்திருக்கிறார்‌. ஜ்யோதிஷத்தை ஏன்‌ வேத புருஷனுக்குக்‌ கண்ணாகச்‌ 
சொல்லியிருக்கிறது? 


கண்‌ இல்லாதவன்‌ குருடன்‌, கண்‌ எதற்காக இருக்கிறது?பக்கத்திலுள்ள 
வஸ்துக்களைக்‌ கையினால்‌ தடவிப்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


தூரத்திலுள்ளதன்‌ ரூபம்‌ தெரிய வேண்டுமானால்‌, அப்பொழுது கண்ணினால்‌ 


பார்த்தே தெரிந்துகொள்ள வேண்டியிருக்கிறது. இடத்திலே தூரத்தில்‌ 
இருப்பதைத்‌ தெரிந்துகொள்ள நம்முடைய கண்‌ எப்படி உபயோகப்படுகிறதோ, 
அப்படிக்‌ காலத்திலே தூரத்தில்‌ (அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால்‌ 
அல்லது பல வருஷங்களுக்கு அப்புறம்‌ ) உள்ள க்ரஹ நிலைகளைத்‌ தெரிந்து 
கொள்ள ஜ்யோதிஷ சாஸ்திரம்தான்‌ உதவி புரிகிறது. இன்றைக்கு சூரியனும்‌ 
சந்திரனும்‌ மற்ற கிரஹங்களும்‌ எங்கே இருக்கின்றன என்பதைப்‌ 
பிரத்யக்ஷத்தில்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. கண்ணில்லாவிட்டாலும்‌ 
கையால்‌ தடவியே கிட்டத்தில்‌ உள்ளதன்‌ ரூபத்தைத்‌ தெரிந்து 
கொள்வதுபோல்‌, ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌ தேவைப்படாமல்‌ நம்‌ கண்ணாலேயே 
பார்த்து, காலத்தில்‌ கிட்டே, அதாவது நிகழ்காலத்தில்‌ உள்ள கிரஹ 
நிலைமைகளை அறிந்து கொண்டுவிடலாம்‌. ஆனால்‌ 50 வருஷத்துக்கு 
முன்னால்‌ அல்லது பின்னால்‌ கிரஹங்கள்‌ எங்கே இருக்கும்‌ என்று தெரிய 
வேண்டுமானால்‌ ஜ்யோதிஷ சாஸ்திரத்தைப்‌ பார்த்தாலே தெரியும்‌! 


கிட்டத்தில்‌ உள்ளதைத்‌ தடவிப்‌ பார்த்து, அதன்‌ உருவத்தை அறிகிறபோதுகூட 
அது பச்சையா, சிவப்பா, வேறு என்ன கலர்‌ என்று தெரிந்து கொள்ள 
முடிவதில்லை. இதை அறியக்‌ கண்‌ வேண்டியிருக்கிறது. இதே போல, 
பிரத்யக்ஷத்தில்‌ ஒரு கிரஹம்‌ தெரிந்தால்கூட, அது அந்த நிலையில்‌ 


இருப்பதால்‌ ஏற்படுகிற பயன்‌ என்ன, அது நம்மை எப்படிப்‌ பாதிக்கிறது என்று 
நமக்குத்‌ தெரியாது. இதை ஜ்யோதிஷந்தான்‌ நமக்குத்‌ தெரிவிக்கிறது. 


ஆகவேதான்‌, ஜ்யோதிஷத்தை வேத புருஷனுக்குக்‌ கண்‌ என்றார்கள்‌. 
வைதிகக்‌ காரியங்களைச்‌ செய்வதற்கு, இன்னின்ன க்ரஹம்‌ இன்னின்ன 
க்ரஹம்‌ இன்னின்ன இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்ற விதி உண்டு. 'நாள்‌ 
பார்ப்பது; 'முஹ$ர்த்தம்‌ வைப்பது'என்றெல்லாம்‌ க்ரஹ நிலைகளை 
ஒட்டித்தானே சடங்குகளைப்‌ பண்ண வேண்டியிருக்கிறது?இதனால்‌ 
ஜ்யோதிஷம்‌ நேத்ர ஸ்தானத்தைப்‌ பெறுகிறது. 


ஜ்யோதிஷத்துக்கு 'நயனம்‌' என்று ஒரு பெயர்‌ உண்டு. 'நய'என்றால்‌ 
அழைத்துக்‌ கொண்டு போவது (௦ (6௦0). கண்ணில்லாதவனை இன்னொருவர்‌ 


தானே அழைத்துக்‌ கொண்டு போக வேண்டியிருக்கிறது? அதனால்‌ கண்தான்‌ 
அழைத்துப்‌ போகிற லீடராக இருக்கிறது என்பது தெரிகிறதுவேத 
கர்மாக்களைப்‌ பண்ணுவதற்கான காலத்தை நிர்ணயம்‌ பண்ணி, நம்மை 
அந்தக்‌ காரியத்துக்கு அழைத்துக்‌ கொண்டு போகிற கண்ணாக இருப்பது 


ஜ்யோதிஷமே. 


5.2 வான சாஸ்‌ ம்‌ ஜோஸ்யமும்‌ 


வான சாஸ்திரம்‌ (88௦) என்பதாக கிரஹங்களின்‌ நிலைமைகளை 
மட்டும்‌ ஆராய்ச்சி பண்ணுவதோடு இன்றைய ஸயன்ஸ்‌ நின்றுவிடுகிறது. 
அவை அந்த நிலைகளில்‌ இருப்பது லோகத்தை எப்படிப்‌ பாதிக்கிறது, நம்மை 
எப்படிப்‌ பாதிக்கிறது, அவற்றை நமக்கு அநுகூலமாக்கிக்‌ கொள்ள என்ன 
பண்ணவேண்டும்‌ என்ற விஷயங்களை - அதாவது, "ஜோஸ்யம்‌ 
பார்ப்பது"என்று நாம்‌ சொல்கிற A௭௦௦ சமாசாரங்களையும்‌ Astronomy 
யோடு சேர்த்துச்‌ சொல்வது ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌. 

கிரஹங்கள்‌, நக்ஷத்ரங்கள்‌, திதி ஆகியன இப்படியிப்படி இருந்தால்‌, அந்த 
சமயத்தில்‌ செய்யும்‌ கர்மாக்களுக்கு இப்படியாகப்பட்ட பலன்கள்‌ 
உண்டாகின்றன என்பதைச்‌ சொல்லவே ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌ ஏற்பட்டது. 


வைதிக கர்மாக்களைச்‌ செய்வதற்குரிய அநுகூலமான காலங்களை 


352 


நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜ்யோதிஷம்‌ ஏற்பட்டது. இதில்‌ கிரஹ 
ஸஞ்சாரம்‌ முதலானதுகளை கணக்குப்‌ பண்ண வேண்டியிருந்ததால்‌ 
கணிதமும்‌ நிறையச்‌ சேர்ந்துவிட்டது. 


யாகம்‌ பண்ணும்‌ இடமான யக்ஞவேதி, சயனம்‌ என்பதான யக்ஞபூமி அமைப்பு 
ஆகியவற்றுக்கு நிரணயமான அளவுகள்‌ உண்டு. அந்த அளவுப்படி அமைத்து 
யக்ஞம்‌ பண்ணினாலே பலன்‌ உண்டு. அதனால்‌ யக்ஞவேதிகளின்‌ 
அளவுகளைத்‌ தீர்மானமாகக்‌ கணக்குப்‌ பண்ணிக்‌ கொடுக்க 
வேண்டியதாயிற்று. இந்த ரீதியிலும்‌, வேதத்துக்குத்‌ துணையங்கமாக கணிதம்‌ 
அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. 


5.3 புராதன கணித நூல்கள்‌ 

ஜ்யோதிஷத்தில்‌ மூன்று ஸ்கந்தங்கள்‌ இருக்கின்றன என்பதாக முன்பே 
சொன்னேன்‌. மடத்தில்‌ ஜ்யோதிஷம்‌ தெரிந்த ஒரு சாஸ்திரிகள்‌ இருந்தார்‌. 
அவருக்கு ஒரு பட்டம்‌ கொடுக்க யோசித்தோம்‌. கடைசியில்‌ 'த்ரிஸ்கந்த 
பாஸ்கர' என்னும்‌ பட்டத்தைக்‌ கொடுத்தோம்‌. ஸ்கந்தம்‌ என்றால்‌ மரத்தின்‌ 
அடிக்கட்டையில்‌ இருந்து பிரிகிற பெரிய கிளைகளுக்குப்‌ பெயர்‌ ஜ்யோதிஷ 
சாஸ்திரத்தில்‌ ஸித்தாந்த ஸ்கந்தம்‌, ஹோரா ஸ்கந்தம்‌, ஸம்ஹிதா ஸ்கந்தம்‌ 
என்று மூன்று ஸ்கந்தங்கள்‌ இருக்கின்றன. 

அரித்மெடிக்‌, டிரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா என்று பலவிதமாக 
உள்ள கணிதங்களெல்லாம்‌ ஸித்தாந்த ஸ்கந்தத்தில்‌ அடங்கி இருக்கின்றன. 
மேற்கத்தியர்கல்‌ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்‌ 'டெவலப்‌'செய்த 
Higher  Mathematics-ன்‌ விஷயங்கள்‌ எல்லாம்‌ புராதனமான நம்‌ 


ஜ்யோதிஷத்தில்‌ வந்து விடுகின்றன. 


அரித்மெடிக்‌ (காஸ்‌) என்பது வியக்த கணிதம்‌. எண்களைத்‌ தெளிவாகக்‌ 
கொடுத்துப்‌ பலன்‌ கேட்பது வியக்த கணிதம்‌. சாதாரணக்‌ கூட்டல்‌, கழித்தல்‌, 
பெருக்கல்‌, வகுத்தல்‌ என்பவைகள்‌ வியக்த கணிதத்தைச்‌ சார்ந்தவை. 
அவ்யக்தம்‌ என்பது 1,2,3,4 போலத்‌ தெரிந்த எண்ணிக்கையாக இராமல்‌ 


கி,ஙஎன்று வைத்துக்‌ கொள்வது. அதைத்தான்‌ அல்ஜீப்ரா என்று 


353 


சொல்கிறார்கள்‌. அவ்யக்தம்‌ என்பதற்கு 'வெளிப்படையாகத்‌ 
தெரியாதது'என்பது அர்த்தம்‌. க்ஷேத்ர கணிதம்‌ என்பதுதான்‌ 'ஜ்யாமெட்ரி'. 
'ஜ்யா'என்றால்‌ பூமி; 'மிதிஎன்றால்‌ அளவை முறை என்று அர்த்தம்‌. 
யாகவேதி, யக்ஞ குண்டம்‌ இவை எப்படியிருக்க வேண்டும்‌ என்று 
அளவைகளைச்‌ சொல்வதற்காகவே முதலில்‌ ஏற்பட்ட ஜ்யாமிதிதான்‌ 
இங்கிலீஷ்‌ ஜ்யாமெட்ரியாயிருக்கிறது. 'ஜ்யாகரபியில்‌ வருவதும்‌ இதே 
'ஜ்யா'தான்‌. ஸமீகரணம்‌ என்று ஒரு கணக்கு உண்டு. அது அவ்யக்தங்களைக்‌ 
கொடுத்து வியக்தங்களைக்‌ கண்டு பிடிப்பது. அவ்யக்தமான 
எண்ணிக்கைகளின்‌ கூட்டங்களைத்‌ தனியாகக்‌ கொடுத்து அவைகளை சமமாக 
செய்யச்‌ சொல்லுவது ஸமீகரணம்‌. ஸமீகரணம்‌ என்பதற்குச்‌ சமமாகப்‌ 
பண்ணுதல்‌ என்பது அர்த்தம்‌. அதைத்தான்‌ ஒபர என்கிறார்கள்‌. 


வேதத்தின்‌ ஆறாவது அங்கமாக இருக்கும்‌ கல்ப சாஸ்திரத்துக்கு (இதைப்‌ 
பற்றி பிறகு சொல்வேன்‌) வேதத்தின்‌ ஐந்தாவது அங்கமான இந்த 
ஜ்யோதிஷத்தில்‌ வரும்‌ ஸூத்தாந்த ஸ்கந்தத்தின்‌ உதவி ரொம்பவும்‌ 
தேவைப்படுகிறது. கல்ப சாஸ்திரத்தில்‌ கல்ப ஸூத்திரங்கள்‌ என்று ஒரு 
பாகம்‌ உண்டு. இந்த சுல்ப ஸூத்திரங்களில்‌ யக்ஞங்களை பற்றிச்‌ 
சொல்லும்போது யக்ஞம்‌ செய்ய வேண்டிய சாலையில்‌ யக்ஞவேதி எப்படி 
கட்ட வேண்டும்‌ என்பன போன்றவற்றுக்கு அளவு முறைகளைத்‌ 


திட்டவட்டமாகச்‌ சொல்லியிருக்கிறது இந்த யக்ஞ பூமி அமைப்புகளுக்கு 


"சயனம்‌"என்று பெயர்‌. கருடன்‌ போன்ற ஆக்ருதியில்‌ (வடிவத்தில்‌ ஒரு 
சயனம்‌. இன்னம்‌ இப்படிப்‌ பல ஆக்ருதிகளில்‌ சயனங்கள்‌ அமைப்பதைப்‌ பற்றி 
சொல்லும்போது, செங்கல்‌ சூளை போடும்‌ விதம்‌, 

இத்தனை அளவுள்ள இத்தனை செங்கல்கள்‌ அடுக்கினால்‌ இந்த 
ஆகிருதியுள்ள சயனம்‌ வரும்‌ என்ற கணக்குகள்‌ சுல்ப ஸூ த்ரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஸித்தாந்த ஸ்கந்தத்தைப்‌ பிரயோஜனப்‌ 
படுத்திக்‌ கொண்டால்தான்‌ முடியும்‌. 


ஆபஸ்தம்ப சுல்ப ஸுத்திரத்தில்‌ ஒரு ஸமீகரணம்‌ (பபா) இருக்கிறது. 
அதை விடுவிக்க - ப்ரூவ்‌ பண்ண - ஸமீபகாலம்‌ வரையில்‌ 


354 


முடியாமலிருந்தது. வெள்ளைக்கார கணித விதிகளின்‌ படி அதை 
'ஸால்வ்‌' பண்ண முடியாமலிருந்ததால்‌, அது தப்பு என்றுகூட 
நினைத்துவிட்டார்கள்‌. அப்பறந்தான்‌ மேலும்‌ ஆராய்ச்சி செய்து பார்த்ததில்‌, 
அந்த சுல்ப ஸு*த்திர ஸமீகரணம்‌ சரியானதே என்று தெரிந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. இத்தனை நுட்பமான கணித ஞானம்‌, இவ்வளவு காலம்‌ 
தங்கள்‌ கண்ணிலேயே மண்ணைத்‌ தூவி வந்த அளவுக்கு ஸக்ஷமமான 
ஞானம்‌, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தியே இந்தியர்களுக்கு 
இருந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள்‌. இதைப்‌ போல இன்னம்‌ 
கண்டுபிடிக்க வேண்டிய கணக்குகளுக்கு உரிய ஸூத்திரங்கள்‌ எவ்வளவோ 
இருக்கின்றன. இந்த ஸமீகரணங்களும்‌, அளவுகளும்‌, ஸித்தாந்த ஸ்கந்தத்தின்‌ 
உதவியால்‌ நிரூபணம்‌ செய்ய வேண்டியவையாகும்‌. 


ரேகா கணிதம்‌, குட்டகம்‌, அங்கபாதம்‌ என்றெல்லாம்‌ பலவகைக்‌ கணக்குகள்‌ 


நம்‌ சாஸ்திரத்தில்‌ சொல்லப்படுகின்றன. அவ்யக்த கணிதத்திற்கு பீஜ கணிதம்‌ 
என்றும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. எண்ணூறு வருஷங்களுக்கு முன்‌ 
பாஸ்கராச்சாரியார்‌ என்று பெரிய கணித ஸித்தாந்தி ஒருவர்‌ இருந்தார்‌. 


நமக்கு என்னதான்‌ கெட்டிக்காரத்தனம்‌ இருந்தாலும்‌, பகவத்‌ ஸங்கல்பத்தை 
மாற்ற முடியாது என்பதற்கு திருஷ்டாந்தமாக அவர்‌ வாழ்க்கையில்‌ ஒன்று 
நடந்தது. அவருடைய பெண்ணுக்கு லீலாவதி என்று பெயர்‌. ஜாதகப்படி 
அவளுக்கு ரொம்பவும்‌ மாங்கல்ய தோஷம்‌ இருப்பதை ஜ்யோதிஷப்‌ புலியான 
பாஸ்கராச்சாரியார்‌ அறிந்திருந்தார்‌. ஆனாலும்‌ தமது கெட்டிக்காரத்தனத்‌ 
தினால்‌ ஸகல க்ரஹங்களும்‌ தீர்க்க ஸெளமங்கல்யத்தைத்‌ தரும்படியான 
ஒரு லக்னத்தைக்‌ கண்டுபிடித்து அதிலே புத்ரிக்கு விவாஹம்‌ செய்து 
விட்டால்‌ அவள்‌ தீர்க்க ஸுமங்கலியாக இருக்கச்‌ செய்து விடலாம்‌ என்று 
நினைத்தார்‌. அந்த மாதிரியான க்ரஹ சேர்க்கை உடைய ஒரு லக்னத்தில்‌ 
லீலாவதிக்குக்‌ கல்யாண முஹ“ர்த்தம்‌ வைத்தும்‌ விட்டார்‌. 

அந்தக்‌ காலத்தில்‌ இப்போது போல்‌ கடிகாரம்‌ கிடையாது. வாஸ்தவத்தில்‌ 
அக்காலத்தில்‌ இருந்ததுதான்‌ அசல்‌ கடிகா. கடம்‌, கடிகா கடிகை 
என்பதெல்லாம்‌ பானை மாதிரியான தீர்த்த பாத்திரத்தைக்‌ குறிக்கும்‌. 
இப்படிப்பட்ட ஜல பாத்திரமே பூர்வகாலத்திய கடிகா அல்லது கடிகாரம்‌. 


355 


அதிலே மேல்பாகம்‌, கீழ்பாகம்‌ என்று பிரிந்திருக்கும்‌. மேல்‌ பாகத்தில்‌ 
துளித்துளியாக விழும்‌. மருந்து பாட்டிலில்‌ டோஸ்‌ மார்க்‌ பண்ணியிருக்கிற 
மாதிரி, கீழ்‌ பாகத்தில்‌ அளவுக்கோடுகள்‌ போட்டிருக்கும்‌. துளித்துளியாய்‌ 
விழும்‌ ஜலம்‌ இன்ன கோடுவரை வந்தால்‌ இத்தனை நாழிகை என்று 
கணக்குப்‌ பண்ணிவிடுவார்கள்‌. அதிலுள்ள டோஸ்‌ மார்க்‌ ஒருநாளில்‌ 
அறுபதில்‌ ஒரு பங்காகும்‌. 'நாழிகை'என்று தமிழில்‌ சொல்லப்படும்‌ இந்தக்‌ 
கால அளவுக்கு ஸம்ஸ்கிருதத்தில்‌ 'நாடிகா என்பதோடு 'கடிகா'என்றே 
இன்னொரு பெயர்‌ உண்டு. அது 24 நிமிஷம்‌ கொண்டது. Water -clock, Water 
glass என்று இங்கிலீஷிலும்‌ சொல்வார்கள்‌. ஜலம்‌ சீதோஷ்ணத்தைப்‌ 
பொறுத்து எvaporate (ஆவி) ஆவதால்‌, இதில்‌ ஏதாவது கணக்குத்‌ தப்பு வரும்‌ 
என்று, ஜலத்துளிக்குப்‌ பதில்‌ 'எவாபொரேட்‌'ஆகாத மண்‌ துகள்‌ விழுகிற 
மாதிரிச்‌ செய்யும்‌ கடிகாரத்துக்கு ஈ௦பா - ஏ॥a55 என்று பெயர்‌. 


அந்நாள்‌ வழக்கப்படி, லீலாவதி விளையாட்டுப்‌ பெண்ணாக இருந்த சின்ன 
வயசிலேயே கல்யாணம்‌ நிச்சயித்திருந்தது. அந்தக்‌ குழந்தை மேலே சொன்ன 
மாதிரியான ஜல கடிகாரத்திடம்‌ வந்து, குனிந்து பார்த்து ஏதோ சேஷ்டை 
பண்ணிற்று. அப்போது அதன்‌ மூக்குத்தியிலிருந்து ஒரு சின்ன முத்து 
கடிகாரத்துக்குள்‌ விழுந்து, மேல்‌ பாகத்துக்கும்‌ கீழ்‌ பாகத்துக்கும்‌ நடுவேயுள்ள 
துவாரத்தில்‌ மாட்டிக்‌ கொண்டு விட்டது. 


இதனால்‌ விழுகிற துளி சின்னதாகி விடும்‌ அல்லவா?இப்படி, இருக்க 


வேண்டியதைவிடச்‌ சின்னதான துளிகளாக விழுந்து முஹுர்த்த லக்னக்‌ 
கோட்டுக்கு ஜலம்‌ வந்தபோது, வாஸ்தவத்தில்‌ அந்த சுபநேரம்‌ தப்பி, அடுத்த 
லக்னம்‌ வந்து விட்டது அது கெட்ட லக்னம்‌. அந்த லக்னத்தில்‌ 


விவாஹமானதால்‌ லீலாவதி ஜாதகப்படியே ரொம்பவும்‌ பிஞ்சு வயஸில்‌ 
பதியை இழந்து விட்டாள்‌! 


முத்து விழுந்ததை அந்தக்‌ குழந்தை உள்பட ஒருத்தரும்‌ முதலில்‌ 
கவனிக்காதலால்‌ இத்தனை பெரிய விபரீதம்‌ நடந்துவிட்டது. அப்புறம்‌ 
விஷயம்‌ தெரிய வந்தபோது விதியை யாரும்‌ மாற்ற முடியாது என்று 
தெரிந்து கொண்டார்கள்‌. 


கணித சாஸ்திர விஷயமாப்‌ பிற்காலத்தில்‌ பாஸ்கராசாரியார்‌ ஒரு கிரந்தம்‌ 
செய்ய வேண்டுமென்று நினைத்தார்‌. தமது புத்திரியின்‌ பெயராகிய லீலாவதி 
என்னும்‌ பெயரையே அந்த புஸ்தகத்துக்கு வைத்தார்‌. சின்ன வயசிலேயே 
விதவையாகித்‌ தம்மிடம்‌ வந்துவிட்ட புத்திரி லீலாவதியை கணிதத்தில்‌ 
பண்டிதை ஆக்கி, அவள்‌ பெயரிலேயே தம்‌ புஸ்தகத்தை எழுதினார்‌. 
ஸாதாரணமாக ஒரப பரம்பரையில்‌ பாட்டி, முப்பாட்டிகளின்‌ பேரைக்‌ 
குழந்தைக்கு வைத்து அவர்களுடைய நினைவை நீடிக்கச்‌ 
செய்கிறார்களல்லவா?பாஸ்கராச்சாரியாரோ என்ன பண்ணினாரென்றால்‌, 
குழந்தையே பெறாத தம்முடைய குழந்தை, கணித மாணாக்கப்‌ பரம்பரை 
முழுதற்கும்‌ ஒரு ஆதி பாட்டியாகச்‌ சிரஞ்சீவித்வம்‌ பெறும்படி தம்முடைய 
புஸ்தகத்திற்கே "லீலாவதி கணிதம்‌"என்று அவள்‌ பேரை வைத்துவிட்டார்‌. 


அதில்‌ வியக்த கணிதம்‌, பீஜ கணிதம்‌ முதலிய பலவகைக்‌ கணிதங்கள்‌ 
இருக்கின்றன. "லீலாவதி கணக்குகள்‌ கதை மாதிரியும்‌, விடுகதை மாதிரியும்‌, 
கவிதை மாதிரியும்‌ சுவாரஸ்யமாக இருக்கும்‌. கிரஹ ஸ்திதிகள்‌, 
கிரஹங்களின்‌ கதிகள்‌ முதலியவற்றை நிர்ணயிப்பதற்கு உபயோகமாக 
"ஸித்தாந்த சிரோமணி"என்ற ஒரு கிரந்தத்தையும்‌ பாஸ்கராசாரியார்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


"பிராசீனலேகமாலை" என்னும்‌ பழைய சாஸனங்களின்‌ தொகுப்பான 
புஸ்தகத்தில்‌ உள்ள ஒரு சாஸனத்தால்‌, பூர்வ காலத்தில்‌ 
பாஸ்கராச்சாரியாருடைய கிரந்தங்களைப்‌ பிரசாரப்‌ படுத்துவதற்காக கூர்ஜர 
(குஜராத்‌) தேசத்தில்‌ இருந்த சிங்கணன்‌ என்னும்‌ அரசன்‌ மானியம்‌ 
விட்டிருந்தானென்று தெரிய வருகிறது. 


நவீன க்ஷேத்திர கணித கிரந்தமாகிய "யூக்ளிட்‌"புஸ்தகத்தில்‌ நடுவில்‌ உள்ள 
7,8,9,10-ம்‌ பாகங்களைக்‌ காணவில்லை என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ 12 புஸ்தகங்களும்‌ அப்படியே இன்றைக்கும்‌ இருக்கின்றன. 
நமக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. 'பல முறை கூட்டல்‌ போடுவதுதான்‌ 
பெருக்கல்‌;பலமுறை கழிப்பதுதான்‌ வகுத்தல்‌'என்பது போன்ற 
சின்னவிஷயங்கள்கூடத்‌ தெரியாமலிருக்கிறோம்‌! 


357 


பாஸ்கராசாரியாருக்கு முன்பு, அதாவது இன்றைக்கு 1500 வருஷங்களுக்கு 
முன்பு வராஹமிஹிரர்‌ என்று ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ "ப்ருஹத்‌ 
ஸம்ஹிதை, ப்ருஹத்‌ ஜாதகம்‌' முதலிய பல கிரந்தங்களைச்‌ 
செய்திருக்கின்றார்‌. ப்ருஹத்‌ ஸம்ஹிதை' என்பது ஸகல 
சாஸ்திரங்களுக்கும்‌ ஸயன்ஸுகளுக்கும்‌ 0/065(- ஆகும்‌. இத்தனை ஸயன்ஸா 
நம்‌ பூர்விகர்களுக்குத்‌ தெரிந்திருந்தது?என்று அதைப்‌ பார்த்தால்‌ ஆச்சரியமாக 
இருக்கும்‌. 'ப்ருஹத்‌ ஜாதக'த்தில்‌ ஜ்யோதிஷ விஷயங்கள்‌ யாவும்‌ உள்ளன. 


ஆரியபடர்‌ என்பவர்‌ 'ஆரியபட ஸித்தாந்தமென்று ஒரு புஸ்தகம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இவரும்‌ 1500 வருஷத்துக்கு முன்பு இருந்தவரே. 
இப்பொழுது வழங்கி வரும்‌ வாக்கிய கணிதமானது 'ஆரியபட 


ஸித்தாந்த'த்தை அநுசரித்தது என்று சொல்லுவார்கள்‌. வராஹமிஹிரரையும்‌, 
ஆரியபடரையும்‌ நம்‌ கால ஈthematician களும்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


இவ்வளவு கணித சாஸ்திரங்களும்‌ நக்ஷத்திரங்கள்‌, ஒன்பது கிரஹங்கள்‌ 
என்பவைகளின்‌ கதியைப்‌ பற்றியும்‌ ஸ்திதியைப்‌ பற்றியும்‌ சொல்லுபவைகள்‌. 
கிரஹங்கள்‌ ஏழுதான்‌. ராகு கேதுக்கள்‌ நிழல்‌. அதனால்‌ 
அவைகளைச்சாயாக்கிரஹங்கள்‌ என்று சொல்லுவார்கள்‌. சூரியனுக்கும்‌ 
சந்திரனுக்கும்‌ நேர்‌ விரோதமாக அவை ஒடும்‌. அவைகளுக்குத்‌ தனி கணனம்‌ 
வேண்டாம்‌. சூரிய சந்திரர்களுக்கான கணனத்தின்‌ விபரீத (குலைகீழ்‌) 
கணனமே அவைகளுக்குரிய கணனமாகும்‌. 


5.4 கி ம்‌ ம்‌ 
நக்ஷத்திரங்களுக்கும்‌ க்ரஹங்களுக்கும்‌ உள்ள வித்தியாஸம்‌ 
என்ன?நம்முடைய ஸுர்யனைச்‌ சுற்றி வருகிறவையே க்ரஹங்கள்‌. ஸூர்ய 
மண்டலத்தைச்‌ சேராதவை நக்ஷத்திரங்கள்‌. நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற 
அடையாளம்‌ ஒன்று இருக்கிறது. வைரத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தால்‌ 
அது பளபளவென்று அசைந்து ஜ்வலித்துக்‌ கொண்டே இருக்குமல்லவா? 
அதைப்‌ போல நக்ஷத்திர அசைவோடு ஜ்வலித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
கிரஹங்கள்‌ அசையாமல்‌ ஜ்வலிக்கும்‌. 


சூரியனும்‌ நக்ஷத்திரங்களுந்தான்‌ ஸ்வயம்‌ பிரகாசம்‌ உடையவை. (அதாவது 
அவையே இயற்கையாகப்‌ பிரகாசமுள்ளவை. க்ரஹங்கள்‌ இப்படிப்பட்ட 
இன்னொரு ஸ்வயம்‌ பிரகாச வஸ்துவினால்தான்‌ தாங்களும்‌ 
பிரகாசிக்கின்றன. அவற்றுக்கு இயற்கை ஒளி கிடையாது. நக்ஷத்திரங்களில்‌ 
பலவிதமான வர்ணங்களில்‌ டால்‌ அடிக்கும்‌. பட்டை தீர்த்த வைரத்தில்‌ நீலம்‌, 
பச்சை, முதலிய நிறங்கள்‌ ஜ்வலிப்பது போல அவை இருக்கும்‌. 
க்ரஹங்களான குருவும்‌ சுக்கிரனும்‌ கொஞ்சம்‌ பெரிய நக்ஷத்திரங்களைப்‌ 
போல இருக்கும்‌. ஆனால்‌ அவற்றில்‌ தளதளப்பு இராது. நக்ஷத்திரங்கள்‌ 
தளதளவென்று இருக்கும்‌. சூரியனும்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌. சூரியனைக்‌ 
கொஞ்சம்‌ உற்று கவனிக்க ஆரம்பித்தால்‌ சுற்றிலும்‌ காணப்படுகின்ற பிசிர்‌ 
போய்விடும்‌. அப்புறம்‌ கண்ணாடியில்‌ தட்டையாகச்‌ செய்யப்பட்ட ஒன்று 
ஜலத்தில்‌ மிதப்பது போல்‌ தளதளவென்று தோன்றும்‌. அசைவு இருக்கும்‌. 
சந்திரன்‌ இந்த மாதிரி இருக்காது. ஸு-ர்யனுக்கு உள்ளே ஒளி அசைவு 
உள்ளது என்பதற்கு ஒரு நிரூபணம்‌ சொல்கிறேன்‌. கூரையில்‌ ஒரு துவாரம்‌ 
வழியாக ஸர்ய வெளிச்சம்‌ வருகிறது. நிலாவும்‌ வருகிறது. ஸுர்யனின்‌ 
வெயிலானதால்தான்‌ இந்தக்‌ கதிர்‌ ஆடுகிறதைப்‌ பார்க்கிறோம்‌. சந்திர கிரணம்‌ 
அசையாமலே இருக்கும்‌. மற்ற க்ரஹங்களும்‌ சந்திரனம்‌ மாதிரியே. 
நக்ஷத்திரம்‌ பெரியதாக இருந்தால்‌ VIR என்று சொல்லப்படும்‌ ஏழு 
நிறங்கள்‌ இந்த அசைவில்‌ தோன்றும்‌ - வைரத்திலிருந்து கலர்கள்‌ கொட்டுகிற 
மாதிரியே! 


சூரியனுக்கு ஸப்தாச்வன்‌ என்பது ஒரு பெயர்‌. அவனுடைய தேரில்‌ ஏழு 
(ஸப்த) குதிரைகள்‌ (அச்வங்கள்‌) உண்டு என்ற அர்த்தம்‌ சொல்வார்கள்‌. ஒரே 
அச்வந்தான்‌, அதற்கு ஏழு பேர்கள்‌ இருக்கின்றன என்று சொல்வதும்‌ உண்டு. 
அச்வம்‌ என்பதற்கே கிரணம்‌ என்று அர்த்தம்‌ உண்டு. சூரியனுக்கு ஏழு 
தினுஸான வர்ணங்களை வெளிவிடும்‌ கிரணங்கள்‌ இருக்கின்றன என்பதுதான்‌ 
தாத்பர்யம்‌. ஒரே கிரணந்தான்‌ ஏழு தினுசாகப்‌ பிரிந்து கலர்களாகிறது. 
விப்ஜியார்‌ என்பதும்‌ அதுதான்‌. ஒரே கிரணத்திற்குதான்‌ ஏழுபேர்‌ என்று 
ஸ்பஷ்டமாக வேதத்தின்‌ தைத்திரீய ஆரண்யகத்திலேயே இருக்கிறது. ஏகோ 


அச்வோ வஹதி ஸப்தநாமா . ஒரே வெண்மைதானே ஈர என்ற 
ஒளிச்சிதறலில்‌ ஏழு வர்ணமாகிறது? 


நக்ஷத்திரமே ஸ்வயம்‌ பிரகாசமுடையது. கிரஹமானது வேறு 
ஒன்றிடமிருந்து ஒளியைக்‌ கடன்‌ வாங்கிக்‌ கொள்கிறது - சந்திரன்‌ 
ஸு ர்யனிடமிருந்து வாங்கிக்‌ கொள்கிறது போல! நக்ஷத்திர ஒளி 
அசைவதால்தான்‌ "அது கண்ணைச்‌ சிமிட்டுகிறது"; Twinkle twinkle little star" - 
என்பது. கிரஹங்கள்‌ கண்ணைச்‌ சிமிட்டின என்று யாராவது எழுதினால்‌ தப்பு. 


நக்ஷத்திரங்கள்‌ கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தமிக்கும்‌. கிரஹங்களும்‌ 
மேற்கே போகும்‌. ஆனால்‌ நித்தியம்‌ கொஞ்சம்‌ கிழக்கே நகர்ந்துகொண்டே 
போகும்‌. கிழக்கே ஒடும்‌ ரயிலுக்குள்‌ ஒருத்தன்‌ மேற்கே நடக்கிறதுபோல்‌, ஏழு 
கிரஹங்களும்‌ கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும்‌. இவற்றின்‌ ஸ்திதிகளை 
ஜ்யோதிஷ சாஸ்திரம்‌ சொல்லுகிறது. 


5.5 கிரஹங்களும்‌ மனித வாழ்வும்‌ 

பிரபஞ்சத்தில்‌ நவக்ரஹங்களின்‌ ஸ்திதிகளைப்‌ போலவே மனிதர்களுடைய 
ஸ்திதியும்‌ மாறிக்கொண்டே வருகிறது. கஷ்டம்‌, செளக்கியம்‌, துக்கம்‌, 
ஸந்தோஷம்‌ உன்னத பதவி, தாழ்ந்த பதவி என்று இப்படி எல்லோருடைய 
ஸ்திதியும்‌ மாறி வருகிறது. இப்படி மாறிக்‌ கொண்டே இருப்பவன்‌ மனிதன்‌ 
மட்டும்‌ அல்லன்‌. ஸ்தாபனங்களுக்கும்‌ அப்படியே. தேசங்களுக்கும்‌ உயர்ந்த 
காலம்‌, தாழ்ந்த காலம்‌ என்று வருகிறது. 

லோகத்தில்‌ நடக்கும்‌ ஸுகதுக்கங்களுக்கும்‌ கிரஹங்களுக்கும்‌ ஸம்பந்தம்‌ 
உண்டென்று கண்டு மஹரிஷிகள்‌ இன்ன இன்ன மாதிரி கிரஹங்கள்‌ 
இருந்தால்‌ இன்ன இன்ன பலன்‌ கிடைக்கும்‌ என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. 
ஒரு காரியம்‌ ஆரம்பித்தால்‌, அதன்‌ ஆரம்பகால கிரஹரீதிகளைக்‌ கொண்டு, 
மேலே நடக்கும்‌ ஸுகதுக்கப்‌ பலன்களைச்‌ சொல்லும்‌ பாகத்திற்கு “ஹோரா 
ஸ்கந்தம்‌"என்று பெயர்‌. ஜனன காலத்தை ஆரம்பமாக வைத்துக்‌ கொண்டு 


ஜாதகம்‌ கணித்து வாழ்நாள்‌ முழுவதற்கும்‌ சுகதுக்க பலன்களைச்‌ 


சொல்லிவிடலாம்‌. சுகதுக்க பலன்களைச்‌ சொல்லிடலாம்‌. சுகதுக்க 
பலன்களைச்‌ சொல்லிவிடலாம்‌. 


சுகதுக்க பலன்களுக்குக்‌ காரணம்‌ பலவிதமாகச்‌ சொல்லப்படுகிறது. இது 
பலபேர்‌ ஒரே வியாதிக்கு வெவ்வேறு காரணம்‌ சொல்கிற மாதிரிதான்‌. 
வைத்தியர்கள்‌ தாது வித்யாசத்தால்‌ இந்த வியாதி உண்டாயிற்றென்று 
சொல்கிறார்கள்‌. மந்திரவாதி தெய்வக்‌ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று 
சொல்லுகிறான்‌. ஜ்யோதிஷன்‌ கிரஹ கதியால்‌ அது வந்தது என்கிறான்‌. தர்ம 
சாஸ்திரமோ பூர்வ கர்ம பலன்‌ என்று சொல்லுகிறது. உணர்ச்சி 
மாறுதல்களாலேயே தேத ஸ்திதியும்‌ மாறிவிடுகிறது என்று மனோ தத்துவ 
நிபுணர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இப்படி ஒன்றுக்கே பல காரணங்கள்‌ 
சொல்லப்படுகின்றன. உண்மையில்‌, கிரஹ கதியால்‌ வருகிறதா? மனத்தின்‌ 
சலனத்தால்‌ வருகிறதா? மற்றவைகளால்‌ வருகிறதா? 


இவற்றில்‌ ஒன்றும்‌ பொய்யில்லை. எல்லாம்‌ காரணங்களே. எல்லாம்‌ 
ஒன்றின்‌ அடையாளங்களே. நாம்‌ தெரிந்து கொள்ளுவதற்காக இப்படிப்‌ 
பலவகையிலும்‌ காரணங்கள்‌ ஏற்பட்டு ஒன்றாகக்கூடி அநுபவத்தைக்‌ 
கொடுக்கின்றன. ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு காரணத்தை எடுத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. மழை பெய்தால்‌ ஈரம்‌ உண்டாகிறது; ஈசல்‌ உண்டாகிறது; 
தவளை கத்துகிறது. இவ்வளவும்‌ மழை பெய்ததற்கு அடையாளங்கள்‌. 


அதுபோல்‌ நம்‌ பூர்வ கர்மாவின்‌ பலன்‌ உண்டானதற்கு அநேக 


அடையாளங்கள்‌ அமைகின்றன. ஒவ்வொன்றும்‌ அதற்கு அடையாளந்தான்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஸம்பந்தம்‌ உண்டு. கர்மாவை அநுஸரித்து கிரஹகதி 
ஏற்படுகிறது,வியாதி ஏற்படுகிறது, மனசஞ்சலம்‌ உண்டாகிறது, பிசாசாதிகளின்‌ 
பீடை உண்டாகிறது. எல்லாம்‌ ஒரு கர்மாவின்‌ பலனாகவே உண்டாகின்றன. 
ஒவ்வொரு வழியிலும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. இவற்றில்‌ க்ரஹரீதியாக 
உள்ள பலன்களைத்‌ தெரிந்து கொள்ள கணக்கு மிகவும்‌ உபயோகமாக 
இருக்கிறது. 


5.6 சகுனம்‌, நிமித்தம்‌ 


ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌, “ஸம்ஹிதா ஸ்கந்தம்‌ என்று ஒரு பிரிவு 
இருக்கிறது என்றேனல்லவா?ஜலம்‌ எங்கே ஒடுகிறது?பூமிக்குள்‌ நதி பாா- 


போர்‌ ஆக எங்கெங்கே போகிறது. உள்ளே ஜலம்‌ இருப்பதற்கு மேலே என்ன 
என்ன அடையாளம்‌ இருக்கும்‌?- என்பவைகளைப்‌ போன்ற பல விஷயங்கள்‌ 
அதில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. வாசனைத்‌ திரவியங்கள்‌ செய்யும்‌ விதம்‌, 
வீடு கட்டும்‌ அளவு, சகுன சாஸ்திரம்‌, நிமித்த சாஸ்திரம்‌ முதலிய எல்லாம்‌ 
இந்த ஸம்ஹிதையில்‌ சொல்லப்படும்‌. 


சகுனம்‌ வேறு, நிமித்தம்‌ வேறு. நிமித்தம்‌ என்பதுதான்‌ வரப்போவதை ஏதோ 
ஒரு தினுஸில்‌ அடையாளம்‌ காட்டுவதற்குப்‌ பொதுப்‌ பெயர்‌. அதில்‌ ஒரு 
வகையே சகுனம்‌. சகுனம்‌ என்பதற்கு 'பக்ஷி'என்பது அர்த்தம்‌. பக்ஷிகளால்‌ 
ஏற்படும்‌ நிமித்தங்களுக்குத்தான்‌ சகுனம்‌ என்று பெயர்‌. உலகத்தில்‌ 
ஒன்றுக்கொன்று ஸம்பந்தமில்லாத வஸ்து ஒன்றும்‌ இல்லை. நடக்கும்‌ 
காரியங்களும்‌ அப்படியே. ஸரியான கணக்குத்‌ தெரிந்தால்‌ எல்லாம்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. உலகத்தில்‌ நடப்பவை எல்லாம்‌ ஒரே ஒருவருடைய 
ஆக்ஞையால்தான்‌ நடக்கின்றன;ஒரே கணக்காக நடக்கின்றன. அதனால்‌ ஒரு 
காரியத்தைக்‌ கொண்டு மற்ற எல்லாவற்றையும்‌ கண்டு பிடிக்கலாம்‌. கை 
ரேகை, ஆரூடம்‌, க்ரஹநிலை முதலிய எல்லாம்‌ ஒன்றுக்கொன்று ஸம்பந்தம்‌ 
உடையனவாகவே இருக்கின்றன. எல்லாம்‌ நிஜம்தான்‌. இவற்றில்‌ ஒன்றே 
நிமித்தம்‌. அதில்‌ ஒரு அங்கமே சகுனம்‌. 


ஒரு பக்ஷி வலமிருந்து இடம்போனால்‌ இன்ன பலன்‌;இன்ன பக்ஷி கத்தினால்‌ 
இன்ன விளைவு ஏற்படும்‌ என்று சகுன சாஸ்திரம்‌ கூறும்‌. 
'நிமித்தம்‌'என்பதிலேயே, நாம்‌ 'சகுனம்‌ பார்ப்பது'என்று சொல்வதிலுள்ள மற்ற 
எல்லாம்‌ வரும்‌. ரள என்று பொதுவாகச்‌ சொல்வது நிமித்தம்தான்‌. (கீதை 
ஆரம்பத்தில்‌) " நிமித்தானி ச பச்யாமி விபரீதானி கேசவ " என்று யுத்தம்‌ 
ஆரம்பிக்குமுன்‌ அர்ஜுனன்‌ பகவானிடம்‌ சொல்கிறான்‌. 'கெட்ட சகுனங்களைப்‌ 


பார்க்கிறேன்‌'என்று நாம்‌ சொல்வதைத்தான்‌, 'விபரீதமான நிமித்தங்களைப்‌ 


362 


பார்க்கிறேன்‌'என்கிறான்‌. அவன்‌ நிமித்தம்‌ என்பதுதான்‌ சரி. நாம்‌ சகுனம்‌ 
என்பதே நல்லது அல்லது கெட்டதற்குச்‌ சூசகமான பொதுப்பெயர்‌ என்று 
நினைப்பது தப்பு. இந்த சூசகங்களில்‌ பக்ஷிகளால்‌ விளைவது மட்டுமே 
சகுனம்‌. ஒரு பூனை குறுக்கே போனால்‌ அது நிமித்தம்‌. கருடன்‌ குறுக்கே 
போனால்‌ அது சகுனம்‌. 


பிற்பாடு பகவானும்‌ அர்ஜுனனிடம்‌ 'நிமித்தத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறார்‌. 
"நிமித்த மாத்ரம்‌ பவ ஸவ்யஸாசின்‌' ௦0.33) "சத்ருக்களை வதைப்பதாவது, 
அதனால்‌ பாவம்‌ வருமோஎன்று அழுத அர்ஜுனனிடம்‌, "இந்த யுத்தத்தில்‌ 
இவர்களை வதைப்பதாக நான்‌ ஏற்கெனவே ஸங்கல்பம்‌ பண்ணியாகிவிட்டது. 
அதனால்‌ இவர்கள்‌ இப்போதே செத்துப்‌ போனவர்கள்தான்‌. இவர்களைக்‌ 
கொல்பவன்‌ நான்‌ தான்‌. 6 வெறும்‌ கருவி மாத்திரமாக இரு"என்று பகவான்‌ 
சொல்கிறபோது, 'நிமித்த மாத்ரம்‌ பவ'என்கிறார்‌. 


அதனால்‌ நிமித்தம்‌ என்பது அதுவே பலனை 
உண்டாக்குவதில்லை; இன்னொன்று நிச்சயம்‌ பண்ணிவிட்ட பலனை இது 
வெளிப்படத்‌ தெரிவிக்கிறது என்றே ஆகிறது. இதே போல, நம்முடைய 
பூர்வகர்ம பலனைத்தான்‌ நிமித்தங்கள்‌ யாவும்‌ தெரிவிக்கின்றன. 


சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, மூன்று ஸ்கந்தங்களில்‌ பொதுவாக கணிதத்தையும்‌ 
கிரஹதிகளை சொல்லுவது 'ஸித்தாந்தம்‌'. தனித்தனியாக மனிதனுடைய 
ஸுகதுக்க பலனைச்‌ சொல்லுவது ஹோரை அல்லது ஜாதகம்‌. 
'ஹோரா'விலிருந்து ஜாதகமே 'ஹாரஸ்கோப்‌' எனப்படுகிறது. மிச்சம்‌ 
உள்ளவை எல்லாம்‌ 'ஸம்ஹிதை'. 


5.7 புராதன ல்களில்‌ நவீனக்‌ கண்டுபிடிப்புக்கள்‌ 


வராஹமிஹிரர்‌ “ப்ருஹத்‌ ஸம்ஹிதை என்று ஒரு கிரந்தம்‌ எழுதியிருக்கிறார்‌ 
என்றேனல்லவா? அதில்‌ இல்லாத விஞ்ஞானக்‌ கண்டுபிடிப்பு இல்லை. 


வெறும்‌ ஆகாசத்தில்‌ இந்தக்‌ கிரஹங்களெல்லாம்‌ இருக்கின்றனவே. விழாமல்‌ 


எப்படி நிற்கின்றன? இதற்குக்‌ காரணத்தை நியூடன்‌ என்பவர்தாம்‌ 
363 


கண்டுபிடித்தார்‌ என்று எல்லோரும்‌ நினைக்கிறார்கள்‌. மிகப்‌ பழைய 
காலத்தில்‌ உண்டான சூரிய சித்தாந்தத்தின்‌ ஆரம்பத்தில்‌ இருக்கிற 
ச்லோகமே, பூமி விழாமல்‌ இருப்பதற்கு ஆகர்ஷண சக்தி காரணம்‌ என்று 
சொல்லுகிறது. நம்‌ பகவத்பாதாளின்‌ உபநிஷத்‌ பாஷ்யத்திலும்‌ பூமிக்கு 
ஆகர்ஷண சக்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வஸ்துவை 
நாம்‌ மேலே வீசி எறிந்தால்‌ அது மறுபடியும்‌ கீழே வந்து விழுகிறது. அப்படி 
விழுவது அதனுடைய ஸ்வபாவகுணம்‌ அல்ல. அது பூமியில்‌ விழுவதற்குக்‌ 
காரணம்‌ பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியே. ஆகர்ஷண சக்தி யென்றால்‌ 
இழுக்கும்‌ சக்தி என்பது அர்த்தம்‌. பிராணன்‌ மேலே போகும்‌; அபானன்‌ 
அதைக்‌ கீழே இழுக்கிறது. ஆகவே, கீழே இழுக்கிற சக்திக்கு அபானசக்தி 
என்று பெயர்‌. ஸ்ரீ ஆசார்யரவர்கள்‌ பிருதிவிக்கு அபானசக்தி, அதாவது 
ஆகர்ஷண சக்தி, இருக்கிறதென்று சொல்லியிருக்கிறார்கள்‌. 
ப்ரச்நோபநிஷத்தில்‌ (111.8.) “ப்ருதிவியின்‌ தேவதையே மநுஷ்ய சரீரத்தில்‌ 
அபானனை இயக்குகிறது” என்று வருகிறது. அதன்‌ பாஷ்யத்தில்‌ ஆசார்யாள்‌, 
மேலே போட்ட பொருளை பூமி ஆகர்ஷிக்கிற மாதிரி, மேலே போகிற 


பிராணனை அபானம்‌ கீழே இழுப்பதைப்‌ பற்றிச்‌ சொல்கிறார்‌. இதனால்‌ 
உபநிஷத்திலேயே டக ௦7 ரோசா பேசப்படுவதாக ஆகிறது. இவைகளைப்‌ 


போன்ற பல அருமையான விஷயங்கள்‌ நம்முடைய சாஸ்திரங்களில்‌ 
இருக்கின்றன. நமக்கு இவைகள்‌ தெரியாததனால்‌ தேசாந்திரத்தில்‌ 
உள்ளவர்கள்‌ நமக்கு எவ்வளவோ காலம்‌ பிற்பட்டு எழுதியவைகளுக்கு 
அளவில்லாத கெளரவத்தைக்‌ கொடுக்கிறோம்‌. 


இப்பொழுது எவ்வளவு விதமான கணக்குகள்‌ லோகத்தில்‌ இருக்கின்றனவோ 
அவ்வளவு கணக்குகளும்‌ எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பே உண்டான 
நம்முடைய ஜ்யோதிஷ சாஸ்திரங்களில்‌ இருக்கின்றன. 


[ஸ்ருஷ்டி தொடக்கமான] கல்பாரம்பத்தில்‌ எல்லாக்‌ கிரஹங்களும்‌ ஒரே 
நேராக இருந்தன. அப்புறம்‌ காலம்‌ ஆக ஆக அவை கொஞ்சங்‌ கொஞ்சமாக 
மாறிக்‌ கொண்டே வருகின்றன. மற்றொரு கல்பாரம்பத்தில்‌ மறுபடியும்‌ 
நேராக வந்துவிடும்‌. 


நாம்‌ செய்யும்‌ கர்மாக்களில்‌ முதலில்‌ சொல்லும்‌ ஸங்கல்பத்தில பிரபஞ்ச 
வர்ணனை, கால அளவை என்றெல்லாம்‌ சொல்லப்படுகிற அவ்வளவும்‌ 
ஜ்யோதிஷ விஷயந்தான்‌. 


பூ ஆகர்ஷணம்‌ மட்டுமில்லை, பூமி சுற்றுவதையும்கூட ஆர்யபடர்‌, 
வராஹமிஹிரர்‌ முதலானவர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. பூமிதான்‌ நம்‌ 
பிரபஞ்சத்துக்கு மத்தியாக நின்ற இடத்தில்‌ நின்று கொண்டிருக்கிறது. 
ஸுூர்யனே அதைச்‌ சுற்றி வருகிறான்‌. அதனால்தான்‌ இரவு பகல்‌ 
உண்டாயிருக்கின்றன' என்றே மேல்‌ நாட்டுக்காரர்கள்‌ பதினாறாம்‌ 
நூற்றாண்டுவரை நினைத்து வந்தார்கள்‌. இதற்குக்‌ கொஞ்சம்‌ மாறாக 
யாராவது ஆராய்ச்சி பண்ணிச்‌ சொன்னால்‌, அவரை மதகுருமார்கள்‌ stake 


என்ற கம்பத்தில்‌ கட்டி நெருப்பை வைத்துக்‌ கொளுத்தினார்கள்‌! ஆனால்‌ 
ரொம்பவும்‌ பூர்வ காலத்திலேயே நமக்கு இந்த விஷயங்கள்‌ தெரிந்திருந்தன. 


பூமிதான்‌ எஃூர்யனைச்‌ சுற்றுகிறது, ஸூர்யன்‌ பூமியைச்‌ சுற்றுவதில்லை 
என்பதற்கு, ஆர்யபடர்‌ ரொம்ப அழகாக ஒரு பேர்‌ கொடுத்திருக்கிறார்‌. அதற்கு 
'லாகவ - கெளரவ நியாயம்‌: என்று பேர்‌. லகு என்றால்‌ லேசானது, சின்னது 
என்று அர்த்தம்‌. 'லகு'வைக்‌ குறிப்பது 'லாகவம்‌'. லேசாக”, "லைட்‌' டாக ஒன்றை 
எடுத்துக்‌ கொண்டு செய்வதைத்தான்‌ கை லாகவம்‌, 'ஹஸ்த லாகவம்‌' 
என்கிறோம்‌. லகுவுக்கு ஆப்போஸிட்‌ (எதிர்ப்பதம்‌) குரு. கனமானது, பெரியது 
எதுவோ அதுவே குரு. மஹாகனம்‌ பொருந்தியவர்‌, கனவான்‌, பெரியவர்கள்‌ 
எனப்படுகிறவரே குரு. அவர்தான்‌ ஆசாரியர்‌. ஆசாரியர்‌ குரு என்றால்‌, 
அப்போது சிஷ்யன்தான்‌ லகு. குருவான ஆசாரியரைத்தானே லகுவான 
சிஷ்யன்‌ பிரதக்ஷிணம்‌ பண்ணுகிறான்‌? அதாவது சுற்றிச்‌ சுற்றி வருகிறான்‌? 
ஆசாரியர்‌ சிஷ்ய பிரதக்ஷிணம்‌ பண்ணுவாரா? மாட்டார்‌. நம்‌ பிரபஞ்சத்தில்‌ 
(solar system -லே) பெரியது, குருவானது எூஃூர்யன்‌ தான்‌; லகு பூமி. 
குருவைத்தான்‌ லகு பிரதக்ஷிணம்‌ செய்யும்‌ என்பதே 'லாகவ-கெளரவ 
நியாயம்‌! இதன்படி பூமிதான்‌ ஸூூர்யனைச்‌ சுற்ற வேண்டும்‌. இப்படிப்‌ 
பிரபஞ்சத்தை குரு - சிஷ்ய கிரமமாக பார்த்து சாஸ்திரமாகவும்‌ 
ஸயன்ஸாகவும்‌ ஆர்யபடர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


இப்போது நாம்‌ எந்த மதஸ்தர்கள்‌ விஞ்ஞான சாஸ்திரம்‌ வளர முடியாதபடி 
விஞ்ஞானிகளை ஹெரிடிக்‌' என்று சொல்லிக்‌ கொளுத்தினார்களோ, அதே 
மதஸ்தர்களோடூ சேர்ந்துகொண்டு, “இந்தியாவில்‌ ஸயன்ஸ்‌ வளராததற்கு 
காரணம்‌ ஹிந்து மதம்தான்‌. பரலோகம்‌, பரலோகம்‌ என்று சொல்லிக்கொண்டு 
ஹிந்து மதம்‌ இந்த லோகத்து விஷயங்களையெல்லாம்‌ அலக்ஷயம்‌ 
செய்துவிட்டது” என்று குற்றம்‌ சொல்கிறோம்‌! வாஸ்தவத்தில்‌ அத்தனை 
ஸயன்ஸுகளும்‌ நம்‌ சாஸ்திரங்களிலே இருக்கின்றன. 


ஸூர்யன்‌ இருந்தபடிதான்‌ இருக்கிறது; பூமிதான்‌ அதைச்‌ சுற்றி வருகிறது; 
பூமி சுற்றுவதால்தான்‌ ஸூர்யன்‌ உதிப்பதாகவும்‌ அஸ்தமிப்பதாகவும்‌ 
தோன்றுகிறதேயன்றி வாஸ்தவத்தில்‌ ஸூர்யன்‌ பூமியின்‌ கிழக்கே தினம்‌ 
தினம்‌ உதித்து அப்புறம்‌ மேற்கே நகர்ந்துகொண்டேபோய்‌ அஸ்தமிக்கவில்லை 
என்ற விஷயம்‌ ரிக்வேதத்திலுள்ள ஐதரேய பிராம்மணத்திலேயே 
சொல்லப்பட்டிருக்கிறது. “ஸூர்யன்‌ உதிப்பதும்‌ இல்லை; அஸ்தமிப்பதும்‌ 
இல்லை” என்று அதிலே தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறது 


பூமி சுற்றுகிற விஷயம்‌ வித்வான்கள்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்திருந்த விஷயம்‌ 
என்பதற்குத்‌ திருமலை நாயகரிடம்‌ மந்திரியாக இருந்த நீலகண்ட தீக்ஷிதரின்‌, 
“சிவோத்கர்ஷ மஞ்ஜரி”யில்‌ ஆதாரம்‌ இருக்கிறது. 'பூமிர்‌ ப்ராமயதி' என்றே 
இதில்‌ கடைசி சுலோகம்‌ ஆரம்பிக்கிறது. அந்த ச்லோகத்திலிருந்து, நீலகண்ட 
தக்ஷிதருக்குப்‌ பெரிய பாட்டனாரான அப்பய தீக்ஷிதருக்கும்‌ பூமி சுற்றும்‌ 
விஷயம்‌ தெரியும்‌ என்பது தெரிகிறது. [அந்த] ச்லோகத்தில்‌ என்ன 
சொல்லியிருக்கிறது? 


ஈச்வரனுக்கு அஷ்டமூர்த்தி என்பது ஒரு பெயர்‌. பூமி, ஜலம்‌, வாயு, அக்னி, 
ஆகாசம்‌, ஸூர்யன்‌, சந்திரன்‌ யாகம்‌ செய்கிறவனான) யஜமானன்‌ ஆகிய 
இந்த எட்டும்‌ ஈச்வரனுடைய மூர்த்திகள்‌. இவற்றிலே யஜமானன்‌ 
ஒருத்தனுக்கு மட்டும்‌ ப்ரமணம்‌ (சுற்றுதல்‌) இல்லை. பாக்கி ஏழும்‌ ப்ரமணம்‌ 
உடையவையே என்று அப்பய தீஷிதர்‌ சொல்லியிருக்கிறார்‌. அப்படி அவர்‌ 


சொல்லியிருக்கிறார்‌ என்பதை அவருடைய தம்பி பேரரான நீலகண்ட 
தீக்ஷிதர்‌ இந்த ச்லோகத்தில்‌ எடுத்துக்காட்டியிருக்கிறார்‌. 


366 


காற்று நின்ற இடத்தில்‌ நிற்காமல்‌ சுற்றுவதும்‌, நெருப்பும்‌ கொஞ்சம்கூட 
ஸ்டெடியாக இல்லாமல்‌ அசைந்து ஆடுவதும்‌, ஜலமும்‌ இப்படியே ஒரு 
இடமாக இருக்க முடியாமல்‌ ஓடுவதும்‌ நம்‌ கண்ணுக்கே தெரிவதுதான்‌. 
ஆகாசத்தைப்‌ பார்க்கும்‌ போது ஸூர்ய - சந்திரர்கள்‌ சுற்றுவது தெரிகிறது. 
ஆகாசத்திலேதான்‌ ஸகல ஸப்தங்களும்‌ இருக்கின்றன. சலனம்தான்‌ 
சப்தமூலம்‌ என்பதால்‌ அந்த ஆகாசமும்‌ ப்ரமணமுடையது என்று தெரிகிறது. 
ஆனால்‌ பூமியைப்‌ பார்த்தால்‌ அது, போட்டது போட்டபடி இருக்கிற 
மாதிரித்தானே தெரிகிறது? இப்படித்‌ தெரிந்தாலும்‌, அதுவும்‌ சுற்றுகிற ஏழில்‌ 
ஒன்று என்றே அப்பைய தீக்ஷிதர்‌ கருதியிருக்கிறார்‌. “பூமிர்‌ ப்ராமயதி” என்று 
ச்லோகம்‌ ஆரம்பிப்பது பூமியின்‌ சுழற்சியைத்‌ தான்‌ சொல்கிறது. 


பூமியின்‌ ஆகர்ஷணம்‌, சுற்றுவது முதலியன இருக்கட்டும்‌. பூமியின்‌ 
ரூபத்தையே பார்க்கலாம்‌. வெள்ளைக்காரர்கள்‌ என்ன சொல்கிறார்கள்‌? 'பூமி 
தட்டையாகத்‌ தோசைக்கல்‌ மாதிரி இருக்கிறது என்றுதான்‌ பழங்காலத்தில்‌ 
நினைத்தார்கள்‌. அது தட்டையாக இல்லை, பந்து மாதிரி உருண்டையாக 
இருக்கிறது என்று நாங்கள்தான்‌ ஸமீப நூற்றாண்டுகளில்‌ கண்டுபிடித்தோம்‌” 


என்கிறார்கள்‌. ஸரி, 'ஜாகரஃபி'க்குப்‌ பேர்‌ என்ன சொல்கிறோம்‌? பூகோள 


சாஸ்திரம்‌ என்கிறோம்‌. பூசாஸ்திரம்‌ என்று சொன்னாலே போதும்‌. 
ஆனாலும்‌ பூமியானது கோளமாக, அதாவது உருண்டையாக இருப்பது நமக்கு 
ஆதிகாலத்திலிருந்தே தெரியும்‌ என்று தெரிவிப்பதாகத்தான்‌ 'பூகோளம்‌' என்று 
சொல்லியிருக்கிறது. 


Universe எனப்படும்‌ ஸகல நக்ஷத்ர லோகங்களும்‌ உட்பட்ட பிரபஞ்சத்தை 
'ப்ரம்மாண்டம்‌' என்கிறோம்‌. பிரம்மனால்‌ படைக்கப்பட்ட அண்டம்‌ இது. 
அண்டம்‌ என்றால்‌ என்ன தெரியுமா? கோழி முட்டை. கோழி முட்டை 
திட்டமான உருண்டையாக இருப்பதல்ல. ஒரு உருண்டையின்‌ ஓரங்களைத்‌ 
தட்டிவிட்ட மாதிரி நீளவட்டத்தில்‌ கனபரிமானம்‌ உள்ளதாக முட்டை 
இருக்கிறது. நவீன விஞ்ஞானத்திலும்‌ பா/ன56 என்பது உருண்டையாக 
(spherical) இல்லை; முட்டை மாதிரி வவ வடிவத்தில்‌ கனபரிமாணமுள்ளதாக 
elliptical -ஆகவே இருக்கிறது என்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுக்க நகர்ந்து கொண்டேதான்‌ இருக்கிறது என்ற மாடர்ன்‌ 
அஸ்ட்ரானமியில்‌ சொல்கிறார்களென்றால்‌ வேதகாலத்திலிருந்து நாம்‌ 
இதற்குத்‌ தந்திருக்கிற பேரே இந்த உண்மையைத்தான்‌ சொல்கிறது. “ஜகத்‌”, 
"ஜகத்‌: என்றே நாம்‌ சொல்கிறோம்‌. “ஜகத்‌' என்றால்‌ நின்ற இடத்தில்‌ நிற்காமல்‌ 
போய்க்கொண்டேயிருப்பது என்றுதான்‌ அர்த்தம்‌ . 


பூமி சுற்றுகிறது என்ற வாதத்தை ஆகேஷேபித்தவர்களும்‌ நம்மவர்களில்‌ சிலர்‌ 
இருந்துதான்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு சாராருடைய 
அபிப்பிராயத்தைச்‌ சொல்கிறேன்‌: பூமியின்‌ சுற்றளவு (64௦ப௱ரீானா௦6) சுமார்‌ 
இருபத்தையாயிரம்‌ மைல்‌. அதனால்‌ ஒரு நாளில்‌ (24 மணிகளில்‌) பூமி ஒரு 
தடவை தன்னைத்தானே சுற்றிக்‌ கொள்கிறது என்றால்‌, அது மணிக்கு ஆயிரம்‌ 
மைல்‌ சுற்றுகிறது என்று அர்த்தம்‌. அப்படியென்றால்‌, ஒரு நிமிஷத்தில்‌ அது 
பதினாறு அல்லது பதினேழு மைல்‌ சுற்றுகிறது. அதாவது, பூமி சுற்றிக்‌ 
கொண்டேயிருப்பதால்‌ இந்த நிமிஷத்தில்‌ இந்த மயிலாப்பூர்‌ இருக்கிற 
இடத்தில்‌, அடுத்த நிமிஷம்‌ இங்கேயிருந்து பதினேழு மைலில்‌ இருக்கிற ஒரு 
ஊரோ, சமுத்ரமோ வந்தாக வேண்டும்‌. இந்த நிமிஷத்திலே இந்த 
மயிலாப்பூரில்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிற காக்காய்‌ உட்கார்ந்த 
இடத்தைவிட்டு எழும்பி ஆகாசத்தில்‌ நேரே போகிறது. அடுத்த நிமிஷம்‌ அது 
கீழே வருகிறது. முன்னே எங்கே உட்கார்ந்திருந்ததோ அதே மயிலாப்பூர்‌ 
மரத்தில்‌ அல்லது மாடியில்‌ வந்து உட்காருகிறது. பூமி சுற்றுவது நிஜமானால்‌ 
இது எப்படி ஸாத்தியமாக இருக்க முடியும்‌? அது மேலே எழும்பின ஒரு 
நிமிஷத்தில்‌ கீழே இருக்கிற பூமி சுற்றுகிற சுற்றில்‌ மயிலாப்பூர்‌ இருக்கிற 
இடம்‌ நகர்ந்து பதினேழு மைலுக்கு அந்தண்டை உள்ள இடமல்லவா இங்கே 


வந்திருக்க வேண்டும்‌? - இப்படிக்‌ கேட்கிறார்‌ பூப்ரமண ஸித்தாந்தத்தை 
ஆகேஷேபிக்கிறவர்‌. 


இதற்கு மேற்படி ஸித்தாந்திகள்‌ என்ன பதில்‌ சொல்கிறார்கள்‌ என்று நான்‌ 
பார்க்கவில்லை. ஆனால்‌ நவீன விஞ்ஞானம்‌ படித்தவர்களைக்‌ கேட்டபோது, 
"பூமியைச்‌ சுற்றி சுமார்‌ 200 மைலுக்கு ௮t௱osphere என்ற காற்று மண்டலம்‌ 
இருக்கிறது; அதற்கப்புறமும்‌ உறைகள்‌ மாதிரிச்‌ சில மண்டலங்கள்‌ 
இருக்கின்றன; இவையும்‌ பூமியோடு கூடவே சுற்றி வருகின்றன” என்று 


368 


விளக்குகிறார்கள்‌. நான்‌ இப்போது சொன்னதில்‌ கொஞ்சம்‌ பிசகு இருந்தாலும்‌ 
இருக்கலாம்‌. அதெப்படியானாலும்‌, பூமி மட்டுமன்றி அதன்‌ அட்மாஸ்‌.பியரும்‌ 
அதோடுகூட சுற்றுகிறது என்பதில்‌ சந்தேகமில்லை. 


Arabic Numeral என்று சொல்கிற 1,2,3,4 இலக்கங்களக்கு இந்தியாதான்‌ 
மூலமான தாய்வீடு என்று, இப்போது மேல்‌ நாட்டினர்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 

ஸைஃபர்‌ என்பதே இந்தியாவிலிருந்து வந்ததுதான்‌ என்று மேல்நாட்டு 
அறிஞர்கள்‌ சொல்கிறார்கள்‌. இது தெரிய வந்ததால்தான்‌ கணித சாஸ்திரம்‌ 
பூரண ரூபம்‌ பெற முடிந்தது என்கிறார்கள்‌. 


ஸைஃபர்‌ வந்தது மட்டுமில்லை, எந்த இலக்கத்தை ஸைஃபரால்‌ வகுத்தாலும்‌ 
ராரீரரtழ (அனந்தம்‌) வருகிறது என்ற க்க்ஷ்மமான கணித உண்மையையும்‌ 
பாஸ்கராசாரியார்‌ சொல்லி அதைப்‌ பரமாத்ம தத்வத்தோடு சேர்த்துத்‌ தம்‌ 
கணித சாஸ்திரத்தின்‌ மங்கள ச்லோகமாகக்‌ கூறுகிறார்‌. 


வகுக்கும்‌ எண்‌ (015௦0) சின்னதாக ஆக ஆக ஈவு (பலர) பெரிதாகும்‌ 
அல்லவா? பதினாறை எட்டால்‌ வகுத்தால்‌ (அதாவது வகுக்கும்‌ எண்‌ எட்டாக 
இருந்தால்‌) ஈவு 2; வகுக்கும்‌ எண்‌ நாலானால்‌ ஈவு 4; இரண்டானால்‌ ஈவு 8 
ஆகிறது. ஸைஃபராலேயே வகுத்து விட்டால்‌? அப்போது ஈவானது 
எண்ணிக்கையாலேயே குறிப்பிட முடியாத அனந்தமாகிவிடுகிறது; ராரீரரீழ ஆகி 
விடுகிறது. வகுபடும்‌ எண்‌ எதுவானாலும்‌ சரி, அதை வகுக்கிற எண்‌ 
ஸைஃபரானால்‌ ஈவு அனந்தம்‌. இதற்கு கஹரம்‌ என்று பாஸ்கராச்சாரியர்‌ பேர்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கம்‌: (க) என்றால்‌ ஸைஃபர்‌; “ஹரம்‌: என்றால்‌ 
வகுத்தல்‌, "இப்படி அனந்தமாக இருக்கிற பரமாத்மாவை நமஸ்கரிக்கிறேன்‌: 
என்று தம்முடைய கணித சாஸ்திரத்தில்‌ அவர்‌ சொல்கிறார்‌. 


5.8 மூடநம்பிக்கையல்ல; ஆதார பூர்வமான உண்மைகளே! 


"ஹிந்து சாஸ்திரங்களில்‌ ஒரே நான்ஸென்ஸாக விஷயங்கள்‌ இருக்கின்றன. 
பூமிக்கு வடக்கே மேரு சிகரம்‌ இருக்கிறதாம்‌. அங்கே உள்ள தேவர்களுக்கு 
369 


நம்முடைய ஒரு வருஷம்‌ ஒரு நாளாகி விடுகிறதாம்‌. அந்த மேருவை 
ஸூர்யன்‌ சுற்றுகிறானாம்‌. உப்பு ஸமுத்திரம்‌ மட்டுமில்லாமல்‌ இக்ஷ$ 
(கருப்பஞ்சாற்று) ஸமுத்ரம்‌, க்ஷீர ஸமுத்ரம்‌ பாற்கடல்‌) என்று ஏழு விதமான 
ஸமுத்ரங்கள்‌ இருக்கின்றனவாம்‌. ஜந்து கண்டங்களாகவே பிரிந்துள்ள 


உலகத்தை ஏழு தீவு கொண்டது (ஸப்த த்வீபா) என்று வேறு 


சொல்கிறார்கள்‌. எல்லாம்‌ ஒரே பேத்தல்‌"என்று பரிஹாஸம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இருக்கட்டும்‌. இந்த ஸமுத்ரம்‌ ஏன்‌ இத்தனை உப்புக்‌ கரிக்க வேண்டும்‌?யார்‌ 
அதிலே இவ்வளவு உப்பைக்‌ கொட்டினது?இதே மாதிரி தித்திப்பு, பாலின்‌ 
சுவை முதலி உள்ள கடல்களில்‌ ஏன்‌ இருந்திருக்க முடியாது?சரி, ஸப்த 
த்வீபா என்றும்‌ ஸப்த ஸாகரம்‌ என்றும்‌ சொல்வது தப்பு என்கிறார்களே, 
இவற்றைச்‌ சொல்கிற சாஸ்திரத்தில்‌ பூமியின்‌ பொஸிஷனைப்‌ பற்றி என்ன 
சொல்லியிருக்கிறது?'பூமியின்‌ வடகோடியிலே மேரு இருக்கிறது. அதற்கு 
நேர்‌ எதிரே த்ருவ நக்ஷத்திரம்‌ இருக்கிறது'என்று சொல்லியிருக்கிறது. 
வடகோடிதான்‌ 14௦7 றole (வட துருவம்‌) என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
இப்போது த்ருவ குருவ) நக்ஷத்ரம்‌ இதற்கு நேரேயா இருக்கிறது என்று 
பார்த்தால்‌, அப்படியில்லை. ௦6 -க்கு 'த்ருவம்‌' என்ற பெயரே அந்த 
நக்ஷத்திரத்தின்‌ பெயரை வைத்துத்தான்‌. ஆனாலும்‌ இப்போது அதற்கு நேரே 
'போல்‌' இல்லை. "ஆதியில்‌ நேரேதான்‌ இருந்தது. அப்புறம்‌ பெரிய 
மாறுதல்கள்‌ ஏற்பட்டுப்‌ பூமி கொஞ்சம்‌ சாய்ந்து விட்டதுஎன்று நவீன 
ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்கிறார்கள்‌. நேரே சுற்றும்‌ பம்பரமாக த்ருவ 
நக்ஷத்ரத்தை நேரே நோக்கிய நிலையில்‌ பூமி சுற்றிய காலத்தைச்‌ சொல்கிற 
சாஸ்திரம்‌ அப்போது இருந்த ஏழு தீவுகளையும்‌ ஏழு கடல்களையும்‌ 
சொல்கிறது. பம்பரம்‌ சுற்றுவதில்‌ கோணல்‌ ஏற்பட்ட போது, ஸப்த 
சமுத்ரங்களும்‌ கலந்து உப்பாகிவிட்டது என்கிறேன்‌. அந்த வெள்ளத்தில்‌ ஸ்பத 
த்வீபங்கள்‌ ஜந்து கண்டங்களாக மாறிவிட்டன என்கிறேன்‌. 


நம்முடைய வட துருவத்தின்‌ மேலே ஒரு ஸ்தானம்‌ இருக்கிறது என்றால்‌, 
அதுதான்‌ ஸ்வர்க்கம்‌ இருக்கிற மேரு. இந்த பூலோகம்‌ ஒரு எலுமிச்சம்‌ பழம்‌ 
என்று வைத்துக்‌ கொண்டால்‌ அதன்‌ உச்சியில்‌ உள்ள புள்ளி மேரு சிகரம்‌. 


370 


அந்த உச்சிக்கு எந்தப்பக்கமும்‌ தெற்குதான்‌. உச்சியான அந்த பாயின்டிலிருந்து 
கிழக்கேயோ, மேற்கேயோ, வடக்கேயோ, எங்கே போவது?எங்கேயும்‌ 
போகமுடியாது. கீழே தெற்கில்‌ இறங்குகிறது தவிர வேறு திசையே இல்லை. 
எலுமிச்சம்‌ பழத்தின்‌ உச்சியில்‌ ஒரு பாயிண்டை வைத்துப்‌ பார்த்தால்‌ இது 


தெரியும்‌. பூமியில்‌ உள்ள எல்லாத்‌ தேசங்களுக்கும்‌ (வர்ஷங்களுக்கும்‌) 


வடக்கு மேருதான்‌. ஸர்வேஷாமபி வர்ஷாணாம்‌ மேரு:உத்தரத ஸ்தித: 
என்றதன்‌ அர்த்தம்‌ இதுதான்‌. 

துருவத்திலே எப்படியிருக்கிறது? அங்கே ஆறுமாஸம்‌ முழுவதும்‌ பகலாகவும்‌, 
ஆறு மாஸம்‌ முழுவதும்‌ இரவாகவும்‌ இருக்கிறது. இதை ஆரம்ப 
கிளாஸிலேயே படித்திருக்கிறோமே!ஒரு பகலும்‌ ஒரு இரவும்‌ சேர்ந்தது ஒரு 
நாள்‌ என்கிறபடி, ஆறுமாஸம்‌ பகலாகவும்‌ ஆறு மாஸம்‌ இரவாகவும்‌ உள்ள 
துருவதற்கு நம்முடைய ஒரு வருஷம்‌ ஒரு நாளாகிறது. இதைத்தான்‌ 
தேவர்களுடைய ஒரு தினம்‌ நமக்கு ஒரு வருஷம்‌ என்பது. 

பூமி சுற்றும்போது அதன்‌ பக்கவாட்டிலிலுள்ள ஸகல பாகங்களும்‌ 
சுற்றினாலும்‌, உச்சிப்‌ பாயின்டும்‌, இதே மாதிரி அடியில்‌ தென்துருவத்தில்‌ 
உள்ள பாயின்டும்‌ சுற்ற முடியாது. சுற்ற முடியாத அளவுக்குச்‌ சின்னதுதானே 
பாயின்ட்‌?சுற்றுவதினாலேதான்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ சூரிய சந்திரனோடு 
தினந்தினமும்‌ பல கோணங்களில்‌ சம்பந்தப்பட்டு ஒரிடத்தில்‌ பதினெட்டு 
மணி வெய்யில்‌ அடிக்கிறது; ஆறு மணி அளவே  ராத்திரியாயிருக்கிறது. 
அதற்கு நேர்‌ எதிரே ஒரிடத்தில்‌ ஆறே மணி வெய்யிலாகவும்‌ பதினெட்டு 
மணி ராத்திரியாகவும்‌ இருக்கிறது. இரவு பகலில்‌ பூமியின்‌ பல 
பாகங்களுக்கிடையில்‌ ஏகப்பட்ட கால வித்யாஸம்‌ இருக்கிறது. சில 
நாட்களில்‌ மட்டுமே சூரியன்‌ நேர்கிழக்காக உதிக்கிறான்‌; தலைக்கு நேரே ஒரு 
டிகிரக்‌ கூடத்‌ தப்பாமல்‌ வருகிறான்‌;மற்ற நாட்களில்‌ வடகிழக்கிலிருந்து 
தென்கிழக்கு வரையில்‌ பல கோணங்களில்‌ (89/6 -களில்‌) சூரியோதயம்‌ 
ஏற்படுகிறது. வட துருவத்தில இப்படியில்லை. அங்கே ஆறு மாஸம்‌ 
இரவுக்குப்‌ போய்‌, மறுபடி அதிலிருந்து ஆறு மாஸம்‌ இரவுக்குப்‌ போய்‌,மறுபடி 
அதிலிருந்து ஆறு மாஸம்‌ பகலுக்கு வரும்‌ போது சூரிய கதியைப்‌ பார்த்தால்‌, 
அந்த இடமானது சூரியனைச்‌ சுற்றாமல்‌, சூரியன்தான்‌ அந்த இடத்தைச்‌ சுற்றி 

371 


வருகிறான்‌ என்றே தோன்றும்‌. மேரு ஸரியனைப்‌ பிரதக்ஷிணம்‌ 
பண்ணுகிறான்‌ என்பது இதைத்தான்‌. 


வடதுருவத்தில்‌ ஸூரிய வெளிச்சமுள்ள ஆறு மாஸங்களை உத்தராயணம்‌ 
என்றும்‌, அங்கே இரவாகித்‌ தென்துருவத்தில்‌ வெளிச்சமிருக்கிற ஆறு 
மாஸங்களை தக்ஷிணாயனம்‌ என்றும்‌ சொல்கிறோம்‌. வடதுருவத்துக்கு 
ஸுமேரு என்றும்‌, தென்‌ துருவத்துக்குக்‌ குமேரு என்றும்‌ பெயர்‌. (ஸுமேரியா 
தேசம்கூட 'ஸுமேரு'விலிருந்து வந்ததுதான்‌. அங்கே வேகத்தில்‌ வரும்‌ 
தேவதைகளின்‌ வழிபாடு இருந்தது எனறு சொல்கிறார்கள்‌) வடக்கே தேவர்கள்‌ 
இருப்பது போல்‌ தெற்கே பித்ரு லோகமும்‌ நரகமும்‌ இருக்கின்றன. 
தேவதைகளையோ, பித்ருக்களான ஆவிகளையோ, நரகவாஸிகளையோ 
பார்ப்பதற்கு யோக சக்தியினால்‌ திவ்ய திருஷ்டி பெறவேண்டும்‌. நமக்கு அந்த 
த்ருஷ்டி இல்லாததால்‌ அப்படிப்பட்ட லோகங்களும்‌ இல்லை, ஜீவர்களும்‌ 
இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ரஷ்யாவில்‌ பிறந்து, அமெரிக்காவில்‌ 
வஸித்துவிட்டு, இந்தியாவில்‌ வந்து 'தியாஸாஃபிகல்‌ ஸொஸைடி' ஆரம்பித்த 
ப்ளாவட்ஸ்கி முதலானவர்கள்‌ ஆவி உலக, தேவதா லோக விஷயங்‌ 
களைத்தான்‌ முக்யமாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. இது மட்டுமில்லை. 
இக்கால ஸயன்டிஸ்ட்களில்‌ ரொம்பவும்‌ முக்யமாக நினைக்கப்படுகிற 
ஆலிவர்‌ லாட்ஜ்‌ என்பவர்கூட, பிற்காலத்தில்‌ ஸயன்ஸைவிட முக்யமாக 
இந்த ஆவிகள்‌, தேவதைகள்‌ இவற்றின்‌ ஆராய்ச்சியிலேயே இறங்கி, 'இவை 
எல்லாம்‌ நிச்சயமாக இருக்கின்றன; இவைகளைக்‌ கொண்டு மனிதன்‌ 


அநுகூலங்களை அடையலாம்ட என்று புஸ்தகங்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


ஜ்யோதிஷம்‌ முதலான சாஸ்திரங்கள்‌ ஒருபுறம்‌ அஸ்ட்ரானமி மாதிரியான 
ஸயன்ஸ்களைச்‌ சொல்லிவிட்டு உடனே க5றரர்‌£ப௮ிர5 -க்கும்‌ போகிறதே என்று 
கேட்டால்‌, இவை இரண்டுக்கும்‌ விரோதமில்லை என்று சொல்வது போல 
ஒரு பெரிய விஞ்ஞானியே ஸமீபத்தில்‌ இப்படிப்‌ பண்ணியிருக்கிறார்‌. 


நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ பழகிக்‌ கொள்கிறதுபோல மநுஷ்யர்கள்‌ 
தேவர்களோடு பழகி வந்த புராதன காலத்தில்‌ ஏற்பட்டவை நம்‌ 
சாஸ்திரங்கள்‌. நம்முடைய (கர்மாக்களைத்‌ தொடங்கு முன்‌ செய்ய 


372 


வேண்டிய  ஸங்கல்பத்தைப்‌ பார்த்தாலே இது தெரிகிறது. இந்த 
ஸங்கல்பமானது எத்தனையோ யுகாந்தரங்களுக்கு முன்‌, கோடிக்கு அப்புறம்‌ 
எத்தனையோ ஸைஃபர்கள்‌ போட வேண்டிய அத்தனை காலத்துக்கு முன்‌ 
ஸ்ருஷ்டி ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும்‌ காலத்தை நிர்ணயம்‌ 
பண்ணித்தருகிறது. யுகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ க்ரஹங்கள்‌ எப்படியிருந்தன 
என்பது கூட ஜ்யோதிஷக்‌ கணக்கால்‌ தெரிகிறது. அப்போது எல்லா 
க்ரஹங்களும்‌ ஒரே வரிசையில்‌ இருந்தனவாம்‌. 


சில கணக்குகள்‌ இப்போது வித்யாஸப்‌ படுகின்றன, பிரத்யக்ஷத்தில்‌ பார்க்கிற 
சில நிலவரங்கள்‌ சாஸ்திரத்துக்கு மாறாக இருக்கின்றன என்றால்‌, உடனே 
'சாஸ்திரம்‌ புளுகு மூட்டை' என்று ஆரம்பித்துவிடக்கூடாது. எல்லா 
க்ரஹங்களும்‌ நேராக இருந்த புராதன காலம்‌, துருவ நக்ஷத்ரத்துக்கு சரியாக 
நேரே பூமியின்‌ துருவம்‌ இருந்த ரொம்பப்‌ பழைய காலம்‌- இவற்றிலிருந்தே 
சாஸ்திரங்கள்‌ இருந்திருக்கின்றன. அதற்குப்‌ பின்‌, பல யுகங்களில்‌ Nகர்பாீ -ல்‌ 
(இயற்கையில்‌) மகத்தான மாறுதல்‌ ஏற்பட்டு, பூமி மலையாகவும்‌,மலை 
ஸமுத்ரமாகவும்‌, ஸமுத்திரம்‌ பாலைவனமாகவும்‌ இப்படியெல்லாம்‌ 
ஆகியிருக்கிறது. இந்த விவரங்களையெல்லாம்‌ ஜியாலஜிஸ்ட்கள்‌ 
சொல்கிறார்கள்‌. அதோடுகூட வானமண்டலத்தில்‌ கிரஹ ஸஞ்சாரங்களிலும்‌ 
மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரானமிகாரர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 
இதனாலெல்லாந்தான்‌ சாஸ்திரத்தில்‌ என்றைக்கோ சொன்னதற்கு 
வித்யாஸமாகவும்‌ சிலவற்றை இன்றைக்கு பார்க்கிறோம்‌. 


ஜ்யோதிஷத்தில்‌ கணக்குப்‌ பண்ணி சிருஷ்டி எப்போது ஆரம்பித்தது என்று 
சொல்கிறார்களோ, அதுவே நவீன ஆராய்ச்சியால்‌ அநுமானிக்கிற சிருஷ்டி 


காலத்துக்குக்‌ கிட்டத்‌ தட்ட சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள்‌. 


கலியுகத்துக்கு 4,32,000 வருஷங்கள்‌. த்வாபரயுகத்துக்கு இதைப்போல 
இரண்டு மடங்கான 8,64,000 வருஷம்‌. த்ரேதாயுகத்துக்கு மூன்று மடங்கான 
12,96,000 வருஷம்‌. க்ருதயுகத்துக்கு நாலு மடங்கான 17,28,000 வருஷம்‌. 
நாலு யுகங்களும்‌ சேர்ந்த 'சதுர்யுகம்‌' அல்லது 'மகாயுகம்‌'என்பதற்கு 43,20,000 
வருஷம்‌. இப்படி ஆயிரம்‌ மஹா யுகங்கள்‌ சேர்ந்தால்‌, அதுதான்‌ பிரம்மாவின்‌ 


373 


ஒரு பகல்‌ வேளை. அதுவே கல்பம்‌ என்பது. அது 14 மநுக்களின்‌ 
ஆட்சிக்காலம்‌. 'மநு'வின்‌ 


ஆட்சிக்காலம்தான்‌ 'மன்வந்த்ரம்‌' என்பது. நாம்‌ பல ராஜாக்களையும்‌ 
குடியரசுகளையும்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ , லோகம்‌ பூராவுக்கும்‌ 
மேலாதிக்கம்‌ உள்ளவராக பகவான்‌ மநு என்பவரையே வைதத்திருக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட மநுக்கள்‌ பதினாலு பேர்‌, மநுஷ்ய இன ஸ்ருஷ்டிலிருந்து அது 
முடிகிறவரை ஆட்சி நடத்துகிறார்கள்‌. மநுவிலிருந்து தோன்றுவதால்தான்‌ 
நமக்கு மநுஷ்யர்‌, மநுஜர்‌ முதலான பேர்கள்‌ இருக்கின்றன. Kகா என்பதும்‌ 
மநுவிலிருந்து வந்ததுதான்‌. இப்போது ச்வேத வராஹ கல்பம்‌ என்ற 
பிரம்மாவின்‌ பகல்‌ வேளையில்‌ ஏழாமவரான வைவஸ்த மநுவின்‌ 
காலத்திலே, இத்தனாம்‌ ஆண்டில்‌ நாம்‌ இருக்கிறோம்‌ என்று ஸங்கல்பத்தில்‌ 


சொல்லப்படுகிறது. இதிலிருந்து கணக்கு பண்ணி முதலாமவரான 
ஸ்வாயம்புவ மநு எப்போது தோன்றியிருப்பார்‌, அதாவது இந்த கல்பத்தில்‌ 
ஸ்ருஷ்டி எப்போது ஆரம்பித்திருக்கும்‌ என்று பார்த்தால்‌, அந்தக்‌ காலக்‌ 
கணக்கும்‌ மநுஷ்ய்‌ இனம்‌ (பாகா Spies) எப்போது தோன்றிற்று என்று 


ஸயன்ஸில்‌ சொல்லுகிறார்களோ அதுவும்‌ ரொம்பக்‌ கிட்டத்தில்‌ இருக்கிறது 
என்கிறார்கள்‌. 

'மன்‌' என்றால்‌ 'நினைப்பது'.நினைக்கிற காரியத்தைச்‌ செய்கிற அங்கம்தான்‌ 
மனஸ்‌. அதை வைத்தே மறுவுக்கு இப்படிப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. சிந்தனா சக்தி 
வாய்ந்த மனிதகுலத்துக்கு முதல்வராக அவர்‌ இருக்கிறார்‌. Man is a thinking 
ார்௱வ என்று சொல்வதற்கேற்ப, நினைக்கத்‌ தெரிந்ததே இவனுடைய சிறப்பு 
என்பதால்தான்‌, மநுவிடமிருந்து வந்தவர்களுக்கும்‌ மநுஷ்யர்‌ என்ற பெயர்‌ 
ஏற்பட்டுவிட்டது. 

பதினாலு மநுக்களின்‌ ஆயுட்காலமும்‌ சேர்ந்த ஆயிரம்‌ சதுர்யுகங்கள்‌ 
பிரம்மாவுக்கு ஒரு பகல்‌ என்றால்‌ அதற்கு 432,00,000 (432 கோடி) 
வருஷம்‌;அதே அளவு வருஷம்‌ ஒரு ராத்திரி. அதாவது 864 கோடி வருஷம்‌ 
பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள்‌. அதுவே கல்பம்‌ என்பதுமுண்டு. அதிலே 
பகலில்தான்‌ ஸ்ருஷ்டி நடப்பது. ராத்திரியில்‌ ஸ்ருஷ்டி அடங்கிப்‌ போன 


374 


ப்ரளயம்‌. இப்படி 365 நாட்கள்‌ ஒரு பிரம்ம ஸம்வத்ஸரம்‌ (வருஷம்‌, ஆண்டு) . 
இதைப்‌ போல்‌ நூறு வருஷங்கள்‌ அவருடைய ஆயுஸ்‌. இந்த பிரபஞ்சத்தின்‌ 
ஆயுஸும்‌ அதுவே. அவரது ஆயுள்‌ முடிகிற போது ஸகல லோகங்களும்‌ 
இல்லாமல்‌ போய்விடும்‌. அதுதான்‌ 'ஆத்யந்திக பிரளயம்‌'என்பது. அப்புறம்‌ 
ஒரு பிரம்மா மட்டும்‌ பிரபஞ்சமில்லாமல்‌, தான்‌ மாத்திரமாக இருக்கும்‌. 
அப்புறம்‌ மறுபடி இன்னொரு பிரம்மாவைக்‌ கொண்டு சிருஷ்டியை 
ஆரம்பிக்கும்‌. ஆஞ்சநேயர்தான்‌ அடுத்த பிரம்மாவாக வரப்போகிறார்‌ என்று 
சொல்வார்கள்‌. 

'ஆத்யந்திக ப்ரளயம்‌' என்றால்‌ சாச்வதமான ப்ரளயம்‌ என்று அர்த்தம்‌. 
'அத்யந்தம்‌'என்ற வார்த்தையிலிருந்து 'ஆத்யந்திக'என்பது உண்டாயிருக்கிறது. 
'ப்ரளயம்‌' என்றால்‌ ஸம்ஸாரத்திலிருந்து விடுபட்டு, உணர்ச்சியில்லாமல்‌ 
லயித்திருப்பது. ஆத்யந்திக ப்ரளயத்தில்‌ இந்த லயம்‌ என்பது 
பரமாத்மாவோடேயே சாச்வதமாக ஜக்யமாகி விடுவதாகி விடுகிறது. 
ஸ்ருஷ்டி கர்த்தாவான ப்ரம்மா நூறு வயஸு பூர்த்தியாகிப்‌ பரமாத்மாவோடு 
ஐக்யமாகி விடுகிறது. ஸ்ருஷ்டி கர்த்தாவான ப்ரம்மா நூறு 


வயஸுபூர்த்தியாகி பரமாத்மாவோடு ஐக்யமாகிறபோது, அவர்‌ உண்டாக்கிய 
ஸ்ருஷ்டியும்‌ சேர்ந்து ஜக்யமாகிவிடுகிறது. அப்புறம்‌ புது ப்ரம்மா புது 
ஸ்ருஷ்டி ஆரம்பிக்கும்‌ போதும்‌ இந்த ஜீவர்கள்‌ அதில்‌ மறுபடி பிறப்பதில்லை. 
அதனால்‌ இதை 'மஹா ப்ரளயம்‌'என்றும்‌ சொல்வது. 


வேறே இரண்டு ப்ரளயங்களும்‌ உண்டு. ஒவ்வொரு சதுர்யுக முடிவிலும்‌ 
ஏற்படுவது ஒன்று. இதை வெறுமே 'ப்ரளயம்‌'என்பார்கள்‌. ஆயிரம்‌ 
சதுர்யுகத்திற்கொருதரம்‌ பிரம்மாவின்‌ ஒவ்வொரு பகலின்‌ முடிவிலும்‌ 
ஏற்படும்‌ கல்ப ப்ரளயம்‌ இன்னொன்று. அவருடைய ஒவ்வொரு 
இராக்காலமும்‌ முடிகிறவரை இது நீடித்து, அடுத்த பகல்‌ உதிக்கும்‌ போது 
முடிந்துவிடும்‌. இரண்டு பகல்களுக்கு நடுவேயுள்ள 'இன்டர்வெல்‌' லில்‌ இது 
நடப்பதால்‌ இதற்கு 'அவாந்தர ப்ரளயம்‌' என்றும்‌ பெயர்‌. சதுர்யுக முடிவான 
ப்ரளயத்தில்‌ அடங்கின ஜீவர்கள்‌ அடுத்த சதுர்யுக ஸைக்கிள்‌ ஆரம்பிக்கும்‌ 
போது மறுபடி பிறக்கத்தான்‌ செய்வார்கள்‌. 'அவாந்தர ப்ரளயம்‌'அல்லது 'கல்ப 


ப்ரளயம்‌'என்பதில்‌ அடங்கியவர்களும்‌ அடுத்த கல்பத்தில்‌ பிறக்கத்தான்‌ 
செய்வார்கள்‌. 

பூலோகம்‌, புவர்‌ வோகம்‌, ஸுவர்‌ லோகம்‌, மஹர்‌ லோகம்‌, ஜன லோகம்‌, 
தபோ லோகம்‌, ஸத்ய லோகம்‌ என்று ஏழு. இவற்றுக்குள்தான்‌ மநுஷ்யர்கள்‌, 
தேவர்கள்‌ முதலான ஸகல இனங்களும்‌ இருக்கின்றன. இவற்றில்‌ பூலோகம்‌, 
புவர்லோகம்‌, ஸுவர்லோகம்‌ இவை மூன்றும்‌ ஒரு ஏா௦பற -ஆக இருக்கின்றன. 
பூர்ப்புவஸ்ஸுவ:'என்று இவற்றைத்தான்‌ அடிக்கடி கர்மாக்களில்‌ 
குறிப்பிடுகிறோம்‌. மற்ற நாலு லோகங்களும்‌ இவற்றைவிட உயர்ந்தவை. 
பிரம்மா ஒவ்வொரு இரவிலும்‌ தூங்கும்போது அவாந்தர ப்ரளயம்‌ 
ஏற்படுகிறதல்லவா?அப்போது இந்த முதல்‌ மூன்று லோகங்கள்‌ மட்டும்‌ 
பிரளயத்தில்‌ அழிந்துவிடும்‌. அவரது ஆயுஸ்‌ முடிவான மஹாப்‌ 
பிரளயத்திலோ மற்ற லோகங்களும்‌ அழிந்துவிடும்‌. 


ஸர்யனுடைய உஷ்ணம்‌ நமக்குத்‌ தெரியாத அளவுக்குக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ குறைந்து கொண்டே வருகிறது என்று நவீன ஸயன்ஸில்‌ 
கண்டு பிடித்திருக்கிறார்கள்‌. ஸூர்ய உஷ்ணம்‌ இல்லாவிட்டால்‌ லோக 


வாழ்க்கை ஸாத்யமே இல்லை. ஆஹாரத்திலிருந்து ஆரம்பித்து லோக 
வாழ்வுக்கு வேண்டிய மழை, பருவக்காற்று எல்லாவற்றுக்கும்‌ ஸூர்ய 


உஷ்ணம்‌ குறைந்து கொண்டே போவதால்‌, எத்தனையோ கோடி 
வருஷங்களுக்கு அப்புறம்‌ நம்‌ லோகமே இல்லாமற்போக வேண்டியதுதான்‌ 
என்று ஒரு கணக்குக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. சாஸ்திரப்படி பிரம்மாவின்‌ 
அடுத்த அவாந்தரப்‌ பிரளயம்‌ எப்போது வரவேண்டுமோ, அதுவும்‌ 
ஸயன்டிஸ்டுகள்‌ கொடுக்கிற காலக்‌ கெடுவும்‌ சற்றேறக்குறைய 
ஒத்திருக்கின்றன. 

ஸங்கல்பத்தில்‌ சொல்கிறபடி இப்போது பிரம்மாவுக்குப்‌ பாதிக்கு மேல்‌ ஆயுஸ்‌ 
தீர்ந்துவிட்டது. நமக்கு வாரத்தில்‌ ஏழு நாள்‌ பெயர்கள்‌ மாதிரி ஏழு கல்பப்‌ 
பெயர்கள்‌ பிரம்மாவின்‌ விஷயமாகச்‌ சொல்கிறார்கள்‌. அதில்‌ இப்போது 
நாலாவதான ச்வேத வராஹ கல்பத்தில்‌ பாதிக்குமேல்‌ வந்து விட்டோம்‌. 
பிரம்மாவுக்கு இன்றைக்கு வயது, இத்தனை மாஸம்‌, தேதி, அதில்‌ இன்ன 


376 


யாமம்‌, அப்புறம்‌ நாம்‌ இன்ன கல்பத்தில்‌, இன்ன மன்வந்தரத்தில்‌, இன்ன 
சகாப்த்தில்‌, ப்ரபவ முதலான அறுபது வருஷங்களில்‌ நம்‌ மநுஷ்யப்‌ 
பஞ்சாங்கத்தின்படி இன்ன வருஷம்‌, மாஸம்‌, தேதியில்‌, லக்னத்தில்‌ 
இருக்கிறோம்‌ என்கிற வரையில்‌ எல்லாவற்றையும்‌ ஸங்கல்பத்தில்‌ 
சொல்கிறோம்‌. 


இந்தக்‌ கணக்குப்படி பிரம்மா எப்போது தோன்றியிருப்பார்‌ என்று பார்த்தால்‌, 
அதுவும்‌, பிரபஞ்சம்‌ எப்போது தோன்றியிருக்கும்‌ என்று ஸயன்ஸில்‌ 
போட்டிருக்கிற கணக்கும்‌, ஏறக்குறைய ஸரியாக இருக்கின்றன என்றார்கள்‌. 


பிரம்மாவின்‌ வயஸைச்‌ சொல்வதில்‌ ஒரு வேடிக்கை. 'பரார்ரத -த்வய- 
ஜீவி'என்று பிரம்மாவைச்‌ சொல்கிறார்கள்‌. அதாவது இரண்டு பரார்தங்கள்‌ 
உயிர்‌ வாழ்கிறவர்‌ என்று அர்த்தம்‌. பரார்தம்‌ என்றால்‌ 'பர'என்கிற 
எண்ணிக்கையில்‌ பாதி (அர்த்தம்‌) என்று அர்த்தம்‌. அதாவது 'பரார்த்த-த்வய - 
ஜீவி'என்றால்‌ 'இரண்டு “அரைப்‌ பர ஆயுஸ்காரர்‌'என்று அர்த்தம்‌. 


'இரண்டு அரைப்‌ பரஎன்றால்‌ ஒரு 'பர'தானே?அதனால்‌ பரார்த்த 
த்வயம்‌'என்காமல்‌ 'பர' என்றே சொல்லி விட்டால்‌ போதும்‌. ஆனாலும்‌ 
பிரம்மா இப்போது பாதிப்‌ 'பர்வைத்‌ தாண்டி 51-வது வயதில்‌ இருப்பதால்‌, 
'பர'வில்‌ பாதியை முக்யமாக நினைத்து, 'பரார்த்த'த்தையே குறிப்பிடுகிறோம்‌. 


ஆயிரம்‌ சதுர்யுகம்‌ கொண்டதான பிரம்மாவின்‌ ஒரு பகலுக்குள்‌ 14 
மநுக்களின்‌ ஆட்சி நடப்பதால்‌ ஒரு மந்வந்தரத்திற்கு 71 சதுர்யுகங்கள்‌. இந்த 
வைவஸ்வத மன்வந்தரத்தில்‌ இப்போது நடப்பது 28-வது சதுர்யுகம்‌. அதில்‌ 
இது கலியுகம்‌. நாம்‌ பண்ணும்‌ ஸங்கல்பத்தில்‌ இவ்வளவும்‌ 
இருக்கின்றன!திதி,லக்னம்‌ வரையில்‌ சொல்வதுண்டு. இவ்வளவும்‌ காலக்‌ 
கணக்கு. 


தேசக்‌ கணக்கு வேறு அந்த ஸங்கல்பத்தில்‌ இருக்கிறது. பிரம்மாண்டம்‌ 
முழுதையும்‌ வர்ணித்து, அதிலே நாம்‌ இருக்கிற ஊர்‌ வரையில்‌ கொண்டு 
வந்துவிடுகிறது. நாம்‌ கடிதங்களில்‌ ஊரையும்‌ தேதியையும்‌ எழுதுவது போல 
ஸங்கல்பத்தில்‌ தேசத்தையும்‌ காலத்தையும்‌ சொல்லிக்‌ கொள்கிறோம்‌. 


377 


இவ்வளவு அருமையான கணக்குகள்‌ ஜ்யோதிஷ சாஸ்திரத்தினால்‌ 
அறியப்படுகின்றன. 


5.9 ப்ரக்ய பணம்‌ 


ஒரு கொட்டகையில்‌ மேற்கூரையிலுள்ள துவாரம்‌ வழியாக வரும்‌ சூரிய 
கிரணம்‌ ஒரிடத்தில்‌ படுகிறது. அதே கிரணம்‌ அடுத்த மாஸம்‌ எங்கே படும்‌ 
என்று கேட்டால்‌ நமக்குத்‌ தெரியாது. ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌ 
சொல்லியுள்ள கணநங்களைச்‌ செய்தால்‌ தெரியும்‌. பழைய காலத்தில்‌ ஒரு 
முத்தைத்‌ தொங்கவிட்டு, இன்ன காலத்தில்‌ இன்ன இடத்தில்‌ அதனுடைய 
நிழல்‌ விழும்‌ என்று ஸரியாகக்‌ கோடு போட்டுக்‌ காண்பித்தால்‌, அப்படி 


காண்பித்தவர்களுக்கு அரசர்கள்‌ உயர்ந்த ஸன்மானங்களைச்‌ செய்து வந்தனர்‌. 
மற்ற சாஸ்திரங்களிலெல்லாம்‌ வாக்கியார்த்தம்‌ செய்து வாதத்தில்‌ ஜயித்தே 
சம்மாணம்‌ பெறுவார்கள்‌. ஜ்யோதிஷ சாஸ்திரத்திலோ பிரத்யக்ஷமாகக்‌ காட்டி 
சம்மாணம்‌ பெறவேண்டும்‌. அதில்‌ ஏமாற்ற முடியாது. அதற்கு சரிய 
சந்திரர்களே சாக்ஷி. 


5.10 கல்பம்‌ : வேகத்தின்‌ கை 


வேத புருஷனுக்குக்‌ கல்பம்‌ என்ற ஆறாவது ஆங்கம்‌ கரம்‌ என்பார்கள்‌. 


காரியங்களைச்‌ செய்வதினால்‌ கைகளுக்குக்‌ கரம்‌ என்று பெயர்‌ வந்தது. 
செய்யும்‌ தொழில்‌ உடையதால்‌, தெலுங்கிலும்‌ கை செய்‌' என்று 
வழங்குகிறது. 

காரியத்தில்‌ ஏவும்‌ சாஸ்திரமே கல்பம்‌. வேதத்தையும்‌, சிக்ஷை, வியாகரணம்‌, 
சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌ முதலிய எல்லாவற்றையும்‌ தெரிந்து 
கொண்ட பின்பு என்ன செய்வது? இவற்றால்‌ ஏதாவது காரியம்‌ செய்ய 
வேண்டும்‌. மனஸில்‌ தோன்றுகிற காரியங்களெல்லாம்‌ பண்ணி ஸம்பாதித்த 
பாபங்களெல்லாம்‌ தொலைய நல்ல காரியம்‌ பண்ணவேண்டும்‌. அந்த நல்ல 
காரியம்‌ என்னவென்று தெரிய வேண்டும்‌. அதற்குரிய மந்திரம்‌, அதன்‌ 


378 


சரியான உச்சாரணம்‌, அர்த்தம்‌ முதலியவைகள்‌ தெரிய வேண்டும்‌. அந்தக்‌ 
கர்மாக்களைச்‌ செய்வதற்குப்‌ பல திரவியங்கள்‌ வேண்டும்‌. அவற்றை நடத்த 
வீடு வேண்டும்‌. அந்த விட்டுக்கு வாஸ்து லக்ஷணம்‌ வேண்டும்‌. பின்பு அந்தக்‌ 
கர்மாக்களின்‌ பலனை ஈச்வரனுக்கு அர்ப்பணம்‌ பண்ண வேண்டும்‌. 
இவைகளைப்‌ பற்றிய விஷயங்களைச்‌ சொல்வதுதான்‌ கல்பம்‌. 


வேதத்தை அத்யயனம்‌ பண்ணி, அதிலே உள்ள அக்ஷரங்களைப்‌ பற்றிச்‌ 
சிக்ஷையால்‌ தெரிந்து கொண்டு, இலக்கணத்தை வியாகரணத்தால்‌ அறிந்து, 
மீட்டர்‌, அர்த்தம்‌ என்பனவற்றையும்‌ சந்தஸ்‌, நிருக்தம்‌ இவற்றால்‌ 
தெரிந்துகொண்டு, ஜ்யோதிஷத்தின்‌ மூலம்‌ கர்மாக்களைச்‌ செய்யும்‌ 
காலத்தைத்‌ தெரிந்து கொள்ளுவதின்‌ பிரயோஜனம்‌ என்னவெனில்‌, கல்பத்தில்‌ 
சொல்லியுள்ள நல்ல கர்மாக்களைப்‌ பண்ணுவதே. 


எந்தக்‌ கர்மாவை எப்படிப்‌ பண்ணுவது, எந்த எந்த வருணத்தார்‌ எந்த எந்தக்‌ 
காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌, எந்த எந்த ஆசிரமத்தார்‌ எதை எதை 
செய்ய வேண்டும்‌ என்பவைகளையும்‌, எந்தக்‌ கர்மாவுக்கு எந்த மந்திரம்‌, 
திரவியம்‌, தேவதை என்பவைகளையும்‌, யக்ஞங்களில்‌ எத்தனை 
ரித்விக்குகளை வைக்க வேண்டும்‌, எந்த விதமான பாத்திரங்களை 
உபயோகப்படுத்த வேண்டும்‌ என்பவைகளையும்‌, இவை போன்ற 
மற்றவைகளையும்‌ சொல்வது கல்பம்‌. நாம்‌ சடங்கு' என்று 
சொல்வதையெல்லாம்‌ கல்பமே வகுத்துக்‌ கொடுக்கிறது. 'ஷடங்கம்‌' என்பதே 
'சடங்கு' ஆயிற்று என்று சொன்னேன்‌. அல்லது, கல்பம்‌ வேதத்தின்‌ ஆறாவது 
அங்கமானதால்‌ ஷஷ்டாங்கமாகிறது. ஷஷ்டாங்கமே சடங்கு 
என்றாகியிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. 


கல்ப சாஸ்திரத்தை அநேக ரிஷிகள்‌ செய்திருக்கிறார்கள்‌. தக்ஷிணத்தில்‌ 


வெகுவாகப்‌ பின்பற்றப்படும்‌ கிருஷ்ணயஜுர்‌ வேதத்திற்கு ஆபஸ்தம்பர்‌, 
போதாயனர்‌, வைகானஸர்‌, ஸத்யாஷாடர்‌, பாரத்வாஜர்‌, அக்னிவேசர்‌ என்னும்‌ 


ஆறு பேர்கள்‌ கல்பஸூத்ரங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. ரிக்வேதத்திற்கு 


ஆச்வலாயனர்‌ செய்ததே அதிகம்‌ வழக்கிலுள்ளது. ஸாங்காயனர்‌ என்பவரும்‌ 
செய்திருக்கிறார்‌. சுக்ல யஜுர்‌ வேதத்திற்கு காத்யாயனர்‌ கல்ப எஸூத்திரம்‌ 


379 


செய்திருக்கிறார்‌. ஸாமவேதத்தில்‌ கெளதும சாகைக்கு லாட்யாயனரும்‌, 
ராணாயநீய சாகைக்கு த்ராஹ்யாயணரும்‌, தலவகார சாகைக்கு ஜைமினியும்‌ 
ஸுூத்திரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

கல்பத்தில்‌ ஒவ்வொரு சாகைக்கும்‌ க்ருஹ்ய எூூத்ரமென்றும்‌, ச்ரெளத 
ஸுத்ரமென்றும்‌ இரண்டு வகை உண்டு. ச்ருதி' எனப்படும்‌ வேதத்திலேயே 
பூர்ணமாக வருகிற யக்ஞம்‌ முதலானவையே :ச்ரெளதம்‌' என்பவை. இவை 
விரிவாகச்‌ செய்யவேண்டிய பெரிய காரியங்களாகும்‌. கிருஹத்தில்‌, விட்டில்‌ 
இல்லாமல்‌, வெளியே பெரிசாக யாகசாலை போட்டுக்‌ கொண்டு 
செய்யப்படுபவை. இதனால்‌ தான்‌ கிருஹத்திலேயே பண்ணப்பட்ட மற்ற 
சின்ன வைதிக கர்மாக்களுக்கு “க்ருஹ்யம்‌* என்றே பேர்‌ வந்துவிட்டது. 
கர்ப்பம்‌ உண்டாவது முதல்‌ தேஹம்‌ அக்கினிக்கு ஹோமம்‌ பண்ணப்படும்‌ 
தகனக்கிரியை வரையில்‌ செய்யப்படுகின்ற நாற்பது கிரியைகளை இவ்விரு 
ஸுூூத்திரங்களும்‌ சொல்லும்‌. தஹனக்கிரியையும்‌ ஒருவகையான 
ஹோமம்தான்‌! அந்தியேஷ்டி, அதாவது கடைசி வேள்வி, என்று 
சொல்லுவார்கள்‌. இந்த இஷ்டியில்‌, வேள்வியில்‌, தேஹமே திரவியமாக 
அக்னியில்‌ ஹோமம்‌ செய்யப்படுகிறது! 


அக்னி ஹோத்திரத்தை ஆதாரமாகக்‌ கொண்டு பண்ணும்‌ ஏழு ஹவிர்யஜ்ஞம்‌; 
ஏழு ஸோமயஜ்ஞம்‌; ஏழு பாக யக்ஞங்கள்‌ என்பதாக மொத்தம்‌ 21 


யக்ஞங்களைப்‌ பிராம்மணன்‌ பண்ண வேண்டும்‌. இவற்றில்‌ ஏழு ஹவிர்‌ 
யக்ஞமும்‌ ஏழு ஸோம யக்ஞங்களும்‌ க்ருஹ்ய ஸூத்திரத்தில்‌ வராது. இந்தப்‌ 
பதினாலும்‌ “ச்ரெளத ஸூத்திரசத்தில்‌ வருவன. இவற்றையும்‌ சேர்த்தே 
ஒருவன்‌ செய்ய வேண்டிய 40 கர்மாக்கள்‌ உள்ளன. இவற்றை 40 


ஸம்ஸ்காரம்‌ என்பர்‌. 

ஸம்ஸ்காரம்‌ என்றால்‌ தூய்மைப்‌ படுத்துவது. 

விட்டில்‌ செய்வது அக்கினிஹோத்திரம்‌. யாகசாலை போட்டுக்‌ கொண்டு 
பண்ணுவது யக்ஞம்‌. பெரிய யாகங்களை ச்ரெளத எமூத்திரம்‌ சொல்லும்‌. 
Domestic rites என்று அகத்தோடு பண்ணுவதை க்ருஹ்ய ஸூத்ரம்‌ சொல்லும்‌. 
நான்‌ மேலே ச்ரெளத எூூத்ரக்காரர்களின்‌ பேர்களையே சொன்னேன்‌. 


380 


நாற்பது ஸம்ஸ்காரங்களும்‌ எட்டு ஆத்ம குணங்களும்‌ கல்ப ஸூத்ரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ முன்பு சொன்ன 
பதினான்கு ஹவிர்‌, யோம யக்ஞங்களைத்‌ தவிர மிகுதியுள்ள இருபத்தாறும்‌ 
கிருஹ்ய ஸூூத்திரத்தில்‌ சொல்லப்படும்‌. அதில்‌ கர்ப்பாதானம்‌, பும்ஸுவனம்‌, 
ஸூமந்தம்‌, ஜாதகர்மா, நாமகரணம்‌, அன்னப்‌ பிராசனம்‌, செளளம்‌, உபநயனம்‌, 
விவாஹம்‌, அந்தியேஷ்டி முதலியவைகள்‌ சொல்லப்படுகின்றன. இவற்றைப்‌ 
பிற்பாடு விளக்குகிறேன்‌. 


எட்டு ஆத்ம குணங்களாவன: தயை, பொறுமை, அசூயை இல்லாமலிருத்தல்‌, 
சுத்தி [தூய்மை] , பிடிவாதமின்மை, மனங்குளிர்ந்திருத்தல்‌, லோபமின்மை, 
நிராசை என்பவைகள்‌. இவை எட்டும்‌ ஸாமான்ய தர்மங்களைச்‌ 
சேர்ந்தவைகளே. அதாவது எல்லா ஜாதிக்காரர்களும்‌ கைக்கொள்ள 
வேண்டியவை. 


நாம்‌ இன்ன எூூத்ரத்திரத்தைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ என்று நமஸ்காரம்‌ 
பண்ணும்போது சொல்லும்‌ அபிவாதனத்தில்‌ சொல்கிறோம்‌. அது ச்ரெளத 
ஸுூூத்திரத்தைத்தான்‌ குறிக்கிறது. திருஷ்டாந்தரமாக ஸாமவேதிகள்‌ 
“த்ராஹ்யாயண எூூத்திரம்‌” என்று சொல்கிறார்கள்‌. த்ராஹ்யாயணர்‌ ச்ரெளத 
ஸுூத்திரம்‌ மாத்திரமே செய்திருக்கிறார்‌. வேறொருவர்‌ (கோபிலர்‌ தான்‌ 
கிருஹ்ய ஸூூத்திரம்‌ செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ பூர்வத்தில்‌ பெரிய யக்ஞ 
கர்மானுஷ்டானங்கள்‌ விசேஷமாக செய்யப்பட்டு வந்ததாலேயே, இவற்றைச்‌ 
சொல்லும்‌ ச்ரெளத ஸூூத்ரத்தையே தன்னுடைய ஸூத்ரம்‌ என்று சொல்லி 
வந்து, இப்போதும்‌ அதுவே அபிவாதனத்தில்‌ நீடிக்கிறது. ஆனால்‌ 
பிற்காலத்தவரான நாமோ பெரிய ச்ரெளத கர்மாக்களைப்‌ பண்ணாமல்‌ 
க்ருஹ்ய ஸூத்திரத்தில்‌ வரும்‌ விவாஹம்‌ முதலியவற்றை மட்டும்‌ 
பண்ணுகிறோம்‌. க்ருஹ்ய கர்மாக்கள்‌ லகுவாகச்‌ செய்யவேண்டியவை. 


அவற்றில்‌ சிலதே இப்பொழுது பலத்துப்போய்விட்டன. 


பூர்வத்தில்‌ ச்ரெளத கர்மாவை ஏழையாய்‌ இருப்பவனும்‌ யாசகம்‌ பண்ணிச்‌ 
செய்தான்‌. பழைய காலத்தில்‌ “பிரதி வஸந்த யோமயாஜிகள்‌' என்று பல 
பேர்கள்‌ இருந்தார்கள்‌. அதாவது ஒவ்வொரு வஸந்த காலத்திலும்‌ 


381 


ஸோமயாகம்‌ செய்வார்கள்‌. ஒரு வருஷத்தின்‌ வரவு மூன்று வருஷ 
செலவுக்கு போதுமானதாக இருந்தால்‌ அந்த வரவை உடையவர்கள்‌ 
ஒவ்வொரு வஸந்த காலத்திலும்‌ ஸோமயாகம்‌ செய்து வந்தார்கள்‌. 


இப்பொழுது எல்லாம்‌ கெட்டுப்‌ போய்விட்டது. இக்காலத்து பணக்காரர்கள்‌ 
கூட ஒரு வருஷ வரவுக்கு மூன்று வருஷ செலவை வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. வியாபார ரீதியில்‌ உண்டான மாறுதல்களால்‌ தனிகர்‌ 
உட்பட எல்லோருக்கும்‌ தரித்திரமும்‌ கஷ்டங்களும்‌ உண்டாயிருக்கின்றன. 
எதிலும்‌ மிதமாக இருக்க வேண்டும்‌; அமிதம்‌ கூடாது. இந்தக்‌ காலத்து புத்தி 
சாமர்த்தியங்களெல்லாம்‌ எத்தனை வந்தாலும்‌ போதாத தரித்திரத்தில்‌ 
கொண்டு போய்விடுகின்றன! ஒருவன்‌ பணக்காரனாக இருக்கிறானென்றால்‌ 
அவனுக்கும்‌ தாங்க முடியாதபடி அபாரமான செலவுகளை வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. இவைகளையெல்லாம்‌ மிதப்படுத்திக்‌ கொண்டு நல்ல 
காரியங்களை செய்யவேண்டும்‌. 


சிகை, புண்ட்ரம்‌, கர்மாநுஷ்டானம்‌ முதலியவைகள்‌ ஸூத்திரத்துக்குத்‌ தக்கபடி 
பலவகையாக இருக்கின்றன. சிலர்‌ ஊர்த்வ சிகை (உச்சிக்‌ குடுமி) வைத்துக்‌ 


கொண்டிருக்கிறார்கள்‌. சிலர்‌ பூர்வ சிகை (முன்குடுமி) 
யுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. அப்படியே நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும்‌ 
ஊர்த்வ புண்ட்ரம்‌, த்ரிபுண்டரம்‌ என்று பேதங்கள்‌ இருக்கின்றன. 
இவைகளெல்லாம்‌ அவரவரும்‌ தங்களது முன்னோர்களுடைய ஆசாரப்படி 
அநுஷ்டிக்க வேண்டும்‌. 

சயனம்‌ என்று யாக சாலையில்‌ பல கட்டுமான அமைப்புக்கள்‌ 
சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய லக்ஷணங்கள்‌ முதலியவைகளைச்‌ 
சொல்லும்‌ “கல்ப ஸூத்திரம்‌” என்று ஒரு பிரிவு கல்பத்தில்‌ இருக்கிறது. 


கல்ப ஸுூூத்திரங்கள்‌ சாமான்ய ஸூத்திரங்களென்றும்‌ விசேஷ 
ஸூத்திரங்களென்றும்‌ இருவகைப்படும்‌. காத்யாயனர்‌, போதாயனர்‌, 
ஹிரண்யகேசர்‌ ஆகியோர்‌ சுல்ப ஸுூத்திரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஆண்டபிள்ளைப்‌ பிரயோகம்‌ என்பது இப்பொழுது பிரசாரத்தில்‌ இருந்து 
வருகிறது. ஆண்டபிள்ளை என்பவர்‌ திருப்பனந்தாளில்‌ இருந்தவர்‌. திருவிடை 


382 


மருதூர்ப்‌ பிள்ளையாருக்கு ஆண்ட பிள்ளையார்‌ என்பது பெயர்‌. அந்தப்‌ பெயர்‌ 
அவருக்கு வைக்கப்பட்டது. அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது 


ச்ரெளத கர்மாக்கள்‌ நடந்து வருகின்றன. இப்பொழுது யாகங்கள்‌ நடப்பது 


மிகவும்‌ குறைந்துவிட்டது. கிருஹ்ய ஸூத்திரம்தான்‌ கொஞ்சமாவது 


பிரசாரத்திலிருந்து வருகிறது. மற்ற தேசாந்தர 
சாஸ்திரங்களெல்லாவற்றிற்கும்‌ அதிகப்‌ பிரதான்யம்‌ ஏற்பட்டிருக்கின்றது! 


நம்முடைய சாஸ்திரங்கள்‌ எல்லாம்‌ ஈச்வர சரணாரவிந்தத்தைக்‌ 
கட்டிப்பிடிக்கின்றன. எதைப்‌ படித்தாலும்‌ அது ஈச்வரார்ப்பணமாகவும்‌ ஆத்ம 
லாபத்தைத்‌ தருவதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய சாஸ்திரங்கள்‌ 
எல்லாம அப்படிப்பட்டவைகளே. அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு 
முக்யமாக இருக்கப்பட்ட ச்ரெளத கர்மாக்கள்‌ (ஹவிர்‌-ளேமாம யக்ஞங்கள்‌) 
ஒரேடியாகத்‌ தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ரொம்பவும்‌ வருத்தப்பட 
வேண்டிய விஷயம்‌. 


கல்ப ஸூத்திரம்‌ செய்தவர்களான ஆபஸ்தம்பர்‌, போதாயனர்‌, ஆச்வலாயனர்‌ 
முதலியவர்களில்‌ த்ராஹ்யாயனர்‌, காத்யாயனர்‌ நீங்கலாக பாக்கி உள்ள 
எல்லோரும்‌ ச்ரெளத ஸூத்ரம்‌, க்ருஹ்ய ஸூத்ரம்‌ என்ற இரண்டையும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 


அதோடுகூட “தர்ம ஸூத்ரங்கள்‌*' என்றும்‌ சில இருக்கின்றன. இவற்றில்‌ 
மனிதன்‌ தனி வாழ்விலும்‌, விட்டிலும்‌, சமூகத்திலும்‌ கடைபிடிக்க வேண்டிய 
நெறிகள்‌ கூறப்பட்டிருக்கின்றன. இவற்றிலிருந்தே பிற்காலத்தில்‌ தர்ம 
சாஸ்திரங்கள்‌ யாவும்‌ அபிவிருத்தியாயின. பிற்காலத்தில்‌ இங்கிலீஷ்‌ ட - 
வில்‌ கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட மநு, மிதாக்ஷரி முதலான அநேக நீதி 
சாஸ்திரங்களும்‌ இவற்றிலிருந்து உண்டானவையே. ஏரிக்‌ வேதத்தில்‌ 
வஸிஷ்டர்‌, விஷ்ணு, கிருஷ்ண யஜுஸில்‌ மநு, போதாயனர்‌, ஆபஸ்தம்பர்‌, 
ஹிரண்யகேசி; ஸாமத்தில்‌ கெளதமர்‌ ஆகியவர்களுடைய தர்ம எுத்ரங்கள்‌ 
கிடைத்துள்ளன.] 


அதர்வம்‌ அநுஷ்டானத்தில்‌ இல்லை; அதனால்‌ அதன்‌ கல்ப எூூத்ரங்களும்‌ 
வழக்கில்‌ இல்லை. 


ஒவ்வொரு சின்ன காரியத்தையும்‌ சொல்லிக்‌ கொடுப்பது கல்பம்‌. 
பிராம்மணன்‌ செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும்‌ வேதத்தோடு 
சம்பந்தப்பட்டது. அப்படியிருந்தால்‌ தான்‌ அவன்‌ விடுகிற ஒவ்வொரு 
மூச்சாலும்‌, அவன்‌ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாலும்‌ லோகத்துக்கு 
க்ஷேமகரமான திவ்ய சக்திகளைப்‌ பிடித்துக்‌ கொடுக்க முடியும்‌. “இப்படி 
உட்காரு, இப்படிச்‌ சாப்பிடு, இப்படி வேஷ்டியைக்‌ கட்டிக்‌ கொள்ளு” என்று 
ஒவ்வொன்றையும்‌ சட்டமாக அவனுக்கு உத்தரவு போடுவது இதற்காகத்தான்‌. 


உதாரணமாக வீடு கட்டுவதைப்‌ பற்றிக்‌ கூட கல்ப சாஸ்திரத்தில்‌ இருக்கிறது. 
கிருஹ நிர்மாணம்‌, வாஸ்து லக்ஷணம்‌ என்றெல்லாம்‌ அது 
விவரிக்கப்படுகிறது. இதைப்‌ பற்றி எதற்கு சாஸ்திரத்தில்‌ சொல்லவேண்டும்‌ 
என்றால்‌, ஒருவன்‌ பண்ண வேண்டிய காரியத்துக்கு வீட்டின்‌ சில்பம்‌ 
(architecture, கட்டுமான அமைப்பு) அநுகூலமாயிருக்க வேண்டும்‌. வைச்வ 
தேவ பலியை இன்ன மாதிரி த்வாரத்தில்‌ (வாசலில்‌) போடவேண்டும்‌ என்று 
விதி இருந்தால்‌ அந்த மாதிரி வாசல்‌ உடைய வீடு இருந்தால்தானே 
முடியும்‌? 1 -ல்‌ முடியுமா? அநுஷ்டானங்களுக்கு அநுகூலமாக இருப்பதற்கே 
க்ருஹ நிர்மாணமும்‌ கல்ப ஸூத்திரத்தில்‌ சொல்லப்பட்டு விடுகிறது. 
ஒளபாஸனம்‌ பண்ணுகிற இடம்‌ ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தால்தான்‌ 
முடியும்‌. அந்த லக்ஷணம்‌ சாஸ்திரத்தில்‌ இருக்கிறது. அந்த லக்ஷணத்துக்கு 
ஒத்து வராத கட்டிட அமைப்பானால்‌ அங்கே இந்தக்‌ கர்மாவைச்‌ செய்வதற்கே 
சிரமமாகிறது. ஸ்கூலில்‌ பசங்களை உட்கார்த்தி வைத்துப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கும்‌ க்ளாஸ்‌-ரூம்கள்‌ ஒரு மாதிரியாக, ஒரு விதமான பெஞ்சுகள்‌ 
மேஜைகளோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கேயே அவர்கள்‌ 
எக்ஸ்பெரிமென்ட்‌ பண்ண வேண்டிய லாபரட்டரியில்‌ எல்லாம்‌ 


வித்யாஸமாயிருக்கிறது. காரியத்தைப்‌ பொறுத்தே சில்பம்‌ (கட்டிட அமைப்பு, 
fீபாரtபா முதலான திரவியங்கள்‌) என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம்‌. 


நான்‌ பூஜை பண்ணுகிறேன்‌. அதற்கென்று தனியாக சில லக்ஷணத்தோடூ 
இடம்‌ இருக்க வேண்டும்‌. பங்களா ஒன்றில்‌ எல்லா இடமும்‌ ஸமமாக 
இருக்கிறது. அப்படிப்பட்ட இடம்‌ ஒன்றில்‌ பூஜை செய்ய ஆரம்பித்தால்‌ 
கூட்டம்‌ அதிகமாக வந்தால்‌ மேலே மேலே வந்து பூஜைக்குப்‌ பக்கத்தில்‌ 


384 


வந்து விடுகிறார்கள்‌. ஸ்திரீகள்‌, புருஷர்கள்‌, விழுப்பு, மடி, ஆசார 
அநுஷ்டானம்‌, வர்ணாசிரம தர்மம்‌ முதலிய பிரிவுகள்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ 
மாறிவிடுகிறது. பங்களா அப்படி மாறும்படிச்‌ செய்து விடுகிறது. இந்த பங்களா 
சில்பம்‌ யாருடையது? இந்த மாதிரி வித்தியாஸங்கள்‌ இல்லாத 
வெள்ளைக்காரருடைய சில்பம்‌! தனித்தனியாகவும்‌ பிரிந்து இருக்க 
வேண்டும்‌; அதே சமயம்‌ எல்லோருக்கும்‌ இடம்‌ இருக்க வேண்டுமென்ற நம்‌ 
ஆசாரப்படி செய்ய ஆசையிருந்தாலும்‌ புது மாதிரியான வீட்டு ப்ளானே 
கலந்தாங்கட்டியாகப்‌ பண்ணி விடுகிறது. மேடை, கூடம்‌, உள்‌ என்று 
தனித்தனி இடங்கள்‌ இருந்தால்‌ அப்பொழுது வருபவர்கள்‌ தனித்தனியாக 
உட்கார்ந்து கொள்வார்கள்‌. சில்பமே அவர்கள்‌ உட்கார்ந்து கொள்ள வேண்டிய 
மாதிரியைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய ஸம்பிரதாயத்தை 
அநுஸரித்து நம்முடைய சில்பம்‌ ஏற்பட்டிருக்கிறது. கீழே மழமழவென்று 
சிமென்டுத்‌ தரையாக இருந்தால்‌ எச்சிலை மெழுக ஜலம்‌ விட்டால்‌ அது 
பரவி எல்லா இடமும்‌ ஒரே எச்சிலாய்‌ விடுகிறது. அந்த சில்பம்‌ 
உடையவர்கள்‌ மேஜையின்மேல்‌ சாப்பிடுகிறவர்கள்‌. ஆகையால்‌ அவர்களுக்கு 
எப்படி இருந்தாலும்‌ பாதகமில்லை. நமக்குத்தான்‌ கஷ்டமாக இருக்கிறது. 
இப்போது இந்த இடத்தில்‌ நான்‌ பூஜை பண்ணவும்‌, பேசவும்‌ வசதியாக இந்த 
மேடை இல்லாவிட்டால்‌ எத்தனை கஷ்டமாயிருக்கும்‌? 


நம்முடைய சில்பப்படி கிருஹ நிர்மாணம்‌ பண்ண வேண்டும்‌. கிருஹஸ்தன்‌ 
என்பது கிருஹம்‌ என்பதிலிருந்து ஏற்பட்ட பெயர்‌. அவன்‌ நம்முடைய 
சில்பப்படிதான்‌ கிருஹ நிர்மாணம்‌ செய்ய வேண்டும்‌. அதை 


ஸூூத்திரக்காரர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. பற்று, விழுப்பு, மடி எச்சில்‌ 


முதலியவைகளைக்‌ கவனித்துக்‌ கொண்டு இருக்க விரும்புகிறவர்கள்‌ 
நம்முடைய சில்பத்தை அநுசரிக்க வேண்டும்‌. மற்றவர்களின்‌ சில்பப்படி 
உள்ள இடங்களில்‌ நாம்‌ வஸிக்க ஆரம்பிக்கிறோம்‌. அதனால்‌ ஆசாரங்களை 
அநுசரிக்க முடியாமல்‌, முதலில்‌, “இப்படியிருக்கிறதே, என்ன பண்ணுவது? 
என்று எண்ணுகிறோம்‌. பின்பு குளிர்‌ விட்டு விடுகிறது! ஆசாரமே 
மாறிவிடுகிறது! வீட்டை விடப்பிடிக்காமல்‌ ஆசார அநுஷ்டானத்தை விட்டு 
விடுகிறோம்‌! 


கல்பம்‌ வேதாந்தங்களில்‌ ஆறாவதானது. இதிலே அடங்குகிற 40 ஸம்ஸ்கார 
விஷயங்களை பிற்பாடு தர்ம சாஸ்திரங்களைச்‌ சொல்லும்போது கொஞ்சம்‌ 
விவரமாகச்‌ சொல்கிறேன்‌. 


சிக்டை, வ்யாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌, ஜ்யோதிஷம்‌, கல்பம்‌ என்ற ஆறோடு 
நாலு வேதங்களைப்‌ பற்றிய ஸமாசாரங்களையும்‌ சேர்த்து இதுவரை 
பதினாலு வித்தைகளில்‌ பத்தைப்‌ பார்த்து விட்டோம்‌. பாக்கி நாலு 
இருக்கின்றன. அவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


6 மீமாம்ஸை : கர்ம மார்க்கம்‌ 


6.1 வேதத்தின்‌ சட்ட விளக்கம்‌ 
நம்‌ மதத்துக்கு பிரமாணமான பதினாலு வித்தைகளில்‌ நாலு வேதங்களும்‌ 
ஆறு வேதாங்கங்களும்‌ போக மீதமுள்ள நாலும்‌ வேத உபாங்கங்கள்‌ 
எனப்படுபவை. 
உப+அங்கம்‌-உபாங்கம்‌. 
“உப” என்றால்‌ துணையாக இருப்பது. உப ஸபாநாயகர்‌ என்றால்‌ 
ஸபாநாயகருக்கு அடுத்த ஸ்தானத்தில்‌ இருப்பவர்தானே? 
இப்படி ஆறு அங்கங்களுக்கு அப்புறம்‌ வேதத்தின்‌ துணை உறுப்புகளாக, உப 
அங்கங்களாக நூலு வருகின்றன. 
மீமாம்ஸை, நியாயம்‌, புராணம்‌, தர்ம சாஸ்திரம்‌ என்ற நாலுமே இந்த 
உபாங்கங்கள்‌. 
மீமாம்ஸை என்ற வார்த்தையில்‌ 'மாம்‌' என்பது தாது; “ஸன்‌' என்பது 
'பிரத்யயம்‌' (விகுதி) . இந்த வார்த்தைக்கு அர்த்தம்‌ “பூஜித விசாரம்‌'. தமிழில்‌ 
சொல்வதானால்‌, “நல்ல விஷயத்தைப்‌ பற்றிய விசாரணை அல்லது 
ஆராய்ச்சி.” 


எது "பூஜிதம்‌”? எது நல்ல விஷயம்‌? வேதம்தான்‌. 


வேதத்தை விசாரித்து - ஆராய்ந்து - அர்த்தத்தை எடுத்துச்‌ சொல்வது 
மீமாம்ஸை. 


நிருக்தத்தில்‌ வேதத்தின்‌ வார்த்தைகளுக்கு மட்டும்‌ டிக்க்ஷனரி மாதிரி 
அர்த்தம்‌ கொடுத்திருக்கிறது. மீமாம்ஸையில்‌ அப்படியில்லை. மந்திரங்களின்‌ 
தாத்பரியம்‌ என்ன, உத்தேசம்‌ என்ன என்று ஆராய்ச்சிப்‌ பண்ணித்‌ 
தீர்மானிப்பது மீமாம்ஸை சாஸ்திரமே. 

வேதத்தில்‌ கர்ம காண்டம்‌, ஞான காண்டம்‌ என்று இரண்டு பாகம்‌ உண்டு 
என்று முன்பே சொன்னேன்‌. சாகைகளின்‌ முதல்‌ பாகத்தில்‌ வருவதால்‌ கர்ம 
காண்டத்துக்குப்‌ பூர்வ பாகம்‌ என்றும்‌, முடிவில்‌ வருவதால்‌ 
ஞானகாண்டத்துக்கு உத்தர பாகம்‌ என்றும்‌ பெயர்‌. மீமாம்ஸையிலும்‌ இப்படி 
இரண்டு உண்டு-பூர்வ மீமாம்ஸை, உத்தர மீமாம்ஸை என்பதாக. 


கர்ம காண்டத்தில்‌ சொன்ன யக்ஞம்‌ முதலான அநுஷ்டானங்களே முக்கியம்‌ 
என்பது பூர்வ மீமாம்ஸையின்‌ கொள்கை. ஞான காண்டத்தில்‌ சொன்ன ஆத்ம 
ஸாக்ஷாத்காரமே முக்கியம்‌ என்பது உத்தர மீமாம்ஸையின்‌ கொள்கை. 


உபநிஷத்துக்களையும்‌, பிரம்ம ஸுூத்ரத்தையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போதே 
உத்தர மீமாம்ஸையைப்‌ பற்றி சொல்லிவிட்டேன்‌. 


உத்தர மீமாம்ஸையான இந்த பிரம்ம ஸூத்ரம்‌, உபநிஷத்‌ இவைகளே பிரம்ம 
வித்யா என்றும்‌ வேதாந்த மதம்‌ என்றும்‌ சொல்லப்பட்டு, அத்வைத- 
விசிஷ்டாத்வைத-த்வைத சம்பிரதாயங்களுக்கு முக்கியமான ஆதாரங்களாக 
இருக்கின்றன. 


பூர்வ மீமாம்ஸைதான்‌ இப்போது நாம்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ள விஷயம்‌. 
“மீமாம்ஸை” என்றாலே பொதுவில்‌ குறிக்கப்படுவதும்‌ இதுதான்‌. உத்தர 
மீமாம்ஸைக்கு “வேதாந்தம்‌” என்ற பெயர்‌ பிரபலமாகி விட்டதால்‌, 


மீமாம்ஸை என்பது பூர்வ மீமாம்ஸைக்கே பெயர்‌ மாதிரி ஆகிவிட்டது. 


ஆனால்‌ இதைச்‌ சொல்லும்‌ போதே உத்தர மீமாம்ஸை சமாசாரங்கள்‌ வந்து 
சேரத்தான்‌ செய்யும்‌. 


ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும்‌ ஸூத்ரம்‌-வார்த்திகம்‌-பாஷ்யம்‌ என்ற மூன்று 
உண்டு என்று சொல்லியிருக்கிறேனல்லவா? இப்படி பூர்வ மீமாம்ஸைக்கான 
ஸுத்ரத்தைச்‌ செய்தவர்‌ ஜைமினி மஹரிஷி. அதற்கு பாஷ்யகாரர்‌ 
சபரஸ்வாமி என்பவர்‌. வார்த்திககாரர்‌ குமாரிலபட்டர்‌. குமாரிலபட்டரின்‌ 
"பாட்டதீபிகை” இந்த சாஸ்திரத்தின்‌ மிக முக்கியமான நூலாக இருக்கிறது. 
ஸாக்ஷாத்‌ குமாரஸ்வாமியான ஸுப்ரமண்யரின்‌ அவதாரமே குமாரிலபட்டர்‌. 
மீமாம்ஸையில்‌ குமாரிலபட்டருடைய அபிப்ராயத்துக்குச்‌ சில விஷயங்களில்‌ 
வித்யாஸமாகப்‌ பிரபாகரர்‌ என்பவர்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்‌. அதனால்‌ 
மீமாம்ஸகர்களில்‌ “பாட்டமதம்‌”, “ப்ரபாகர மதம்‌” என்று இரண்டு உட்பிரிவு 
(sub-division) உண்டாயிற்று. இந்த உள்‌ வித்யாஸங்கள்‌ நமக்கு வேண்டாம்‌. 
ஜெனரலாக இருக்கப்பட்டவைகளையே பார்க்கலாம்‌. 


(குமாரில) பட்டர்‌ கொள்கைகளைச்‌ சொல்கிறதாலேயே ஒரு பிரிவுக்கு பாட்ட 
மதம்‌ என்ற பெயர்‌ வந்தது.[1] 


ஸூூத்ரங்களுக்குள்‌ ஜைமினியின்‌ பூர்வ மீமாம்ஸா ஸூூத்ரமே மிகப்‌ 


பெரியதாக இருக்கிறது. இதிலே பன்னிரண்டு அத்தியாயங்கள்‌ உண்டு. 
ஒவ்வொரு அத்தியாயத்தையும்‌ பல பாதங்களாகவும்‌, ஒவ்வொரு 
பாதத்தையும்‌ பல அதிகரணங்களாகவும்‌ பிரித்திருக்கிறது. இப்படி ஆயிரம்‌ 
அதிகரணங்கள்‌ இருக்கின்றன. ஒவ்வோர்‌ அதிகரணத்தில்‌ ஒவ்வொரு 
விஷயமாக ஆயிரம்‌ விஷயங்களை விசாரம்‌ செய்வது பூர்வ மீமாம்ஸை. 
வேதவாக்கியங்களை எடுத்துக்‌ கொண்டு அது விசாரம்‌ செய்யும்‌. 


வேதம்‌ என்பது ஈச்வரன்‌ உண்டாக்கிய சட்டம்‌. ஆதி அந்தமில்லாத நித்யமான 

சட்டம்‌, னாவ டலா. நாம்‌ பிரஜைகள்‌, ஈச்வரன்‌ நமக்கு அரசன்‌. அவர்‌ பல 

அதிகாரிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. அவருடைய ராஜாங்கத்தில்‌ இந்திரன்‌, 

வாயு, வருணன்‌, அக்கினி, யமன்‌, ஈசானன்‌, குபேரன்‌, நிர்ருதி முதலிய அஷ்ட 

திக்பாலகர்களையும்‌ இன்னும்‌ பல தேவதைகளையும்‌ லோகத்தை 

ஸம்ரக்ஷிக்கும்‌ அதிகாரிகளாக  நியமித்திருக்கிறார்‌. அந்த அதிகாரிகள்‌ 
388 


பதினாலு லோகத்திலும்‌ உள்ள ஜீவராசிகளாகிய பிரஜைகளை ரக்ஷிப்பதற்கு 
ஒரு சட்டம்‌ வேண்டும்‌ அல்லவா? அந்தச்‌ சட்டந்தான்‌ வேதம்‌. அதன்படி 
பிரஜைகளான நாம்‌ எப்படி நடப்பது, அதிகாரிகள்‌ எப்படி பரிபாலனம்‌ 
பண்ணுவது என்று ஆராய்ச்சி செய்து அறியலாம்‌. லெளகிகத்தில்‌ இம்மாதிரி 
ஸுந்தேஹம்‌ வந்தால்‌ ஜட்ஜுகள்‌ யோசித்துத்‌ தீர்ப்புச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வக்கீல்கள்‌ ஆலோசிக்கிறார்கள்‌. அது போல தர்மத்தை அநுஷ்டானம்‌ 
பண்ணும்‌ வழிகளையெல்லாம்‌ சொல்லும்‌ வேதமாகிற சட்டத்திற்கு அர்த்த 
நிர்ணயம்‌ பண்ணினவர்‌ ஜைமினி. அதுதான்‌ மீமாம்ஸை. 


ஓர்‌ ஊரில்‌ ஒரு வழக்கு வந்தால்‌ அலஹாபாத்தில்‌ இந்த மாதிரி வந்த 
கேஸில்‌ இந்த மாதிரித்‌ தீர்ப்பு செய்திருக்கிறார்கள்‌, பம்பாயில்‌ இப்படித்‌ தீர்ப்பு 
பண்ணினார்கள்‌ என்று தெரிந்துகொண்டு அவைகளை அநுசரித்துத்‌ தீர்மானம்‌ 
செய்கிறார்கள்‌. அதுபோல ஓர்‌ இடத்தில்‌ அர்த்த நிர்ணயம்‌ செய்ததை வேறு 
சில இடங்களில்‌ எடுத்து அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. இப்படி ஆயிரம்‌ விதமான 
விஷயங்களை எடுத்துக்‌ கொண்டு எவ்வளவு யுக்தி உண்டோ 
அவ்வளவினாலும்‌ ஆக்ஷேபணை செய்து அவ்வளவையும்‌ பூர்வபக்ஷம்‌ செய்து 
நிர்ணயம்‌ செய்வது மீமாம்ஸை. முதலில்‌ ஒரு வேதவாக்கியத்தை எடுத்துக்‌ 
கொள்வது (விஷயயாக்யா)), இரண்டாவதாக அதன்‌ அர்த்தம்‌ இதுவா என்ற 
கேள்வி (ஸம்சயம்‌); மூன்றாவதாக எதிர்த்தரப்பிலே அர்த்தம்‌ பண்ணுவது 
பூர்வ பக்ஷம்‌); நாலாவதாக, அந்தத்‌ தரப்பை ஆகேஷேபிப்பது (உத்தரபக்ஷம்‌); 
ஐந்தாவதாக, கடைசியில்‌ இதுதான்‌ தாத்பரியம்‌ என்று முடிவு பண்ணுவது 
நிர்ணயம்‌. ஒவ்வொரு விஷய நிர்ணயம்‌ ஒவ்வொர்‌ அதிகரணமாக 
இருக்கிறது. 


ஜைமினி செய்தவை சின்னசின்ன ஸூூத்திரங்களாக இருக்கின்றன. அந்த 
ஸூத்திரங்களின்‌ அபிப்பிராயத்தை விரிவாக விளக்குவது சாபரபாஷ்யம்‌. 
சபரர்‌ செய்த பாஷ்யம்‌ 'சாபரம்‌'. சபரர்‌ என்று வேடர்களுக்குப்‌ பேர்‌ உண்டு. 


சபரி பூர்வத்தில்‌ வேட ஸ்திரீ என்பார்கள்‌. சபரர்‌ ஈச்வராம்சம்‌ உடையவர்‌. 


ஈச்வரன்‌ அர்ஜுனனுக்குப்‌ பாசுபதாஸ்திரம்‌ கொடுக்க வேடராக வந்தபோது 
சபரராகி இந்த வார்த்திகம்‌ செய்தார்‌ என்றும்‌ சொல்வதுண்டு [2] 


ஆயிரம்‌ அதிகரணத்தை உடைமையால்‌ பூர்வமீமாம்ஸைக்கு 
'ஸஹ்ஸ்ராதிகரணி! என்று ஒரு பெயர்‌ உண்டு. வேதத்தில்‌ உள்ளவற்றிற்கு 
அர்த்த நிர்ணயம்‌ செய்கையில்‌ பலவகையாக உள்ள குயுக்திகளைப்‌ போக்கித்‌ 
தீர்மானம்‌ செய்வது இது. 

பூர்வமீமாம்ஸை வேதத்தின்‌ பூர்வகாண்டத்திற்கு அர்த்த நிர்ணயம்‌ செய்வது 
போல உத்தரகாண்டமாகிய உபநிஷத்துக்களின்‌ அர்த்தத்தை நிர்ணயம்‌ 
செய்வது உத்தர மீமாம்ஸை. பரமாத்மாவைப்‌ பற்றியும்‌ அதனோடு 
வேறாகாமல்‌ ஒன்றாவதைப்‌ பற்றியும்‌, இவைப்‌ போன்ற வேறு 
விஷயங்களைப்‌ பற்றியும்‌ சொல்லுவது உபநிஷத்‌. அந்தச்‌ சட்டத்துக்கு பிரம்ம 
ஸுூத்திரத்தின்‌ மூலம்‌ அர்த்த நிர்ணயம்‌ செய்தவர்‌ வியாஸர்‌. இதிலே 
வேடிக்கை, இப்படி உத்தர மீமாம்ஸைக்கு ஸுூத்ரகாரரான வியாஸரே 
பூர்வமீமாம்ஸை செய்த ஜைமினியின்‌ குருவாக இருக்கிறார்‌! 


ஞான காண்டமான உத்தர மீமாம்ஸைக்கு ஞான (அத்வைத) மார்க்கப்படியே 
பூர்ணமாக ஏற்பட்டுள்ள (தைத்திரீய, பிருஹதாரண்யக) வார்த்திகத்தை 


எழுதினவர்‌ யாரென்று பார்த்தால்‌, அவர்‌ பூர்வாசிரமத்தில்‌ ரொம்பவும்‌ 
தீவிரமான பூர்வ மீமாம்ஸைக்காரராக இருந்த ஸுரேச்வராசாரியாளாக 
இருக்கிறார்‌! இவரே பிற்பாடு கர்மாவிலிருந்து ஞானத்துக்கு மாறி, (சங்கற 
ஆசார்யாளின்‌ சிஷ்யராகி, ஆசார்ய பாஷ்யத்துக்கு வார்த்திகம்‌ எழுதினார்‌. 
பூர்வாசிரமத்தில்‌ அவருக்கு மண்டன மிச்ரர்‌ என்று பேர்‌. இந்த வியாஸர்‌, 


ஜைமினி இரண்டு பேரையுமே மண்டனமிச்ரர்‌ திவஸப்‌ பிராமணர்களாக 
வைத்து ச்ராத்தம்‌ செய்த போதுதான்‌ ஆசார்யாள்‌ அவரிடம்‌ வாதத்துக்குப்‌ 
போனார்‌ என்று கதை. 


6.2 கடவுட்‌ கொள்கை இல்லை 


ஆசார்யாள்‌ ஏன்‌ மீமாம்ஸகரான மண்டனமிச்ரரிடம்‌ வாதச்சண்டை போட 
வேண்டும்‌? 


மீமாம்ஸையில்‌ ஞானபரமான உத்தர மீமாம்ஸை, கர்ம பரமான பூர்வமான 
மீமாம்ஸை என்ற இரண்டு இருந்தாலும்‌ பொதுவாக மீமாம்ஸை என்றால்‌ 


390 


பூர்வ மீமாம்ஸைதான்‌ என்றேன்‌. அதனால்‌ மீமாம்ஸகர்‌ என்றாலே கர்ம 


மீமாம்ஸகர்‌ தான்‌ என்றாகி விட்டது. அதனால்தான்‌ மண்டன மிச்ரரை 
மீமாம்ஸகர்‌ என்றது. உத்தர மீமாம்ஸை பொதுவில்‌ 'வேதாந்தம்‌' 
எனப்படுவதால்‌ உத்தர மீமாம்ஸகர்களான நாம்‌ எல்லாரும்‌ 'வேதாந்திகள்‌' 
எனப்படுகிறோம்‌. 


ஆசார்யாள்‌ வைதிக மதத்தையே திரும்பவும்‌ உயிர்க்களை கொடுத்து 
ஸ்தாபனம்‌ பண்ணியவர்‌. இப்படிப்பட்டவர்‌ வேதத்துக்கு உபாங்கமாக 
இருக்கப்பட்ட மீமாம்ஸையை எதற்காக ஆக்ஷேபிக்க வேண்டும்‌? 


இதற்குப்‌ பதில்‌ சொல்லுமுன்‌ மீமாம்ஸையாகத்தான்‌ இருக்கட்டும்‌, வேறு 
எந்த சாஸ்திரமாகத்தான்‌ இருக்கட்டும்‌. அது எந்த லக்ஷயத்தை உத்தேசித்தது 
என்று பார்ப்போம்‌. 

ஒரு சாஸ்திரம்‌ என்றால்‌ அது ஈச்வரனிடம்‌ கொண்டு விடவேண்டும்‌. நம்‌ 
சாஸ்திரங்கள்‌ யாவும்‌ அப்படிப்பட்டனவே என்று சொன்னேன்‌. ரே, 
dictionary, யாப்பிலக்கணம்‌ இதுகளும்கூட அப்படிப்பட்டவை என்பதால்தான்‌ 
சதுர்தச வித்யா ஸ்தானங்களில்‌ இவற்றை வைத்தார்கள்‌ என்று சொன்னேன்‌. 
இப்போது, பூர்வ மீமாம்ஸையில்‌ உள்ள கடவுள்‌ தத்துவம்‌ என்ன? 


இதைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ முன்‌ நம்‌ ஆசார்யாள்‌ பூர்ணமாக ஸம்மதித்து 
பாஷ்யம்‌ பண்ணிப்‌ பிரசாரம்‌ செய்த வேதாந்தத்தில்‌ (உத்தர மீமாம்ஸையில்‌) 
கடவுள்‌ தத்துவம்‌ எப்படியிருக்கிறதென்று பார்த்து விடலாம்‌. நமக்கு முக்கியம்‌ 
ஆசார்யாள்‌; ஆசார்யாளுக்கு முக்கியம்‌ வியாஸாசார்யாளுடைய 
பிரம்மஸூத்ரம்‌. அது என்ன சொல்கிறது? 


ஈச்வரன்‌ யார்‌? அவனுக்கு உரிய லக்ஷணங்கள்‌ என்ன?' என்பதைப்‌ பற்றி 
வேதாந்தத்தை விளக்கும்‌ முக்யமான சாஸ்திரமாக வியாஸாசாரியாள்‌ 
பண்ணின பிரம்ம ஸூத்ரம்‌ என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம்‌. 

பிரம்மஸூத்ரம்‌ ஜீவாத்மாவைப்‌ பற்றிச்‌ சொல்கிறபோது, "கர்த்தா 
சாஸ்த்ரார்த்தவத்வாச்‌” என்கிறது. சாஸ்திரங்கள்‌ அநேக விதமான 
கர்மாக்களை ஒரு ஜீவனுக்கு விதித்திருப்ப தால்‌ அவன்‌ காரியம்‌ செய்ய 


391 


அதிகாரம்‌ பெற்ற கர்த்தா” என்று இதற்கு அர்த்தம்‌. ஆனால்‌ ஜீவன்‌ 
காரியாதிகாரியான கர்த்தா மட்டுமேதான்‌; பலனுக்கு அதிகாரியில்லை. 
அதாவது, அவன்‌ தானே தன்‌ காரியங்களுக்குப்‌ பலனைக்‌ கொடுத்துக்‌ கொள்ள 
முடியாது. அப்படிக்‌ கொடுப்பது லோகத்தையே உண்டு பண்ணியிருக்கிற 
ஜகத்கர்த்தாவான ஈச்வரன்தான்‌. (இந்தக்‌ “கர்த்தா£ாவை எடுத்துக்‌ கொண்டுதான்‌ 
அந்நிய மதஸ்தர்களும்‌ 'கர்த்தர்‌' என்கிறார்கள்‌.) ஜீவாத்மாவும்‌ ஒரு தினுஸில்‌ 
கர்த்தாவாயிருந்தாலும்‌ அவன்‌ செய்கிற நல்ல காரியம்‌, தப்புக்‌ காரியம்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ தகுந்தபடி பலனைக்‌ கொடுப்பது பரமாத்மாவான 
ஈச்வரன்தான்‌. இதையும்‌ பிரம்ம ஸூத்ரம்‌ சொல்கிறது - "பலமத 
உபபத்தே.” என்று. 


கர்ம பலன்களைக்‌ கொடுக்கிற “பல தாதா” ஈச்வரன்‌. மனோ, வாக்கு, 
காயங்களினால்‌ நல்லதை நினைக்கிறோம்‌; செய்கிறோம்‌. கெட்டதையும்‌ 
நினைக்கிறோம்‌, செய்கிறோம்‌. இவை எல்லாவற்றையும்‌ ஈச்வரன்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்து அந்தந்த கர்மத்திற்கேற்ற பலனைக்‌ கொடுக்கிறான்‌. இப்படி, 
கர்த்தாவான ஜீவாத்மாவுக்குப்‌ பலதாதாவாக இருப்பது, ஜீவாத்மாக்கள்‌ 
காரியம்‌ பண்ணும்‌ ஜகத்தின்‌ கர்த்தாவாகவே இருப்பது - என்ற இரண்டு 
லக்ஷணங்கள்‌ ஈச்வரனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்‌ 
ஆசார்யாளுடைய வேதாந்த மதமாகிய உத்தர மீமாம்ஸைப்படி. 


"மீமாம்ஸை' என்றே வழங்கும்‌ 'பூர்வ மீமாம்ஸையில்‌ - அதாவது இப்போது 


நாம்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கிற வேத உபாங்கத்தில்‌ - ஈச்வரனைப்‌ பற்றி 
என்ன சொல்லியிருக்கிறது? 


நம்‌ தேசத்தில்‌ வேதத்தை அநுசரித்துக்‌ கொண்டிருக்கும்‌ மதஸ்தர்களில்தான்‌ 
ஸாங்கியர்‌, மீமாம்ஸகர்‌ என்ற இரண்டு வகையினரும்‌ உள்ளனர்‌. அவர்களில்‌ 
ஸாங்கிய மதத்தைச்‌ சேர்ந்தவர்‌, ஈச்வரன்‌ ஜகத்துக்குக்‌ கர்த்தா அல்ல” என்று 
தீர்மானம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. “ஈச்வரன்‌ ஞானஸ்வரூபி. இந்த ஜகத்‌ 
வெறும்‌ கல்‌ மண்ணாலாகிய ஜடப்‌ பொருள்‌. ஞானப்‌ பொருள்‌ ஜடப்‌ 
பொருளுக்குக்‌ காரணமாகாது. ஆகவே ஈச்வரனை ஜகத்துக்குக்‌ கர்த்தா என்று 


சொல்வது தப்பு. ஈச்வரன்‌ கர்த்தாவே அல்ல' என்று ஸாங்கிய மதஸ்தர்‌ 
நிர்த்தாரணம்‌ பண்ணப்‌ பார்க்கிறார்கள்‌. 

ஜகத்தில்‌ பட்டுக்கொள்ளாமலும்‌, காரியமே இல்லாமலும்‌ கேவல குத்த) 
ஞானமாயிருக்கிற ஈச்வரனை ஸாங்கியர்கள்‌ 'புருஷன்‌' என்பார்கள்‌. இந்தப்‌ 
புருஷன்தான்‌ நம்‌ ஆசார்யாள்‌ முடிந்த முடிவாகச்‌ சொல்லும்‌ நிர்குணப்‌ 
பிரம்மம்‌. ஆனாலும்‌ ஆசார்யாள்‌ இதுவே மாயையினால்‌ ஸகுணப்‌ 
பிரம்மமான ஈச்வரனாகவும்‌ இருந்து கொண்டு ஜகத்‌ ச்ருஷ்டி முதலான 
வியவகாரங்களைச்‌ செய்வதாகத்‌ தோன்றுகிறது என்று சொல்லி 
ஸாங்கியர்களை ஆசேஷபித்தார்‌. 


மீமாம்ஸகர்கள்‌ வேதத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ கர்மாநுஷ்டானங்களுக்கு 
மட்டுமே பிராதான்யம்‌ கொடுப்பவர்கள்‌. “ஜகத்‌ ச்ருஷ்டிக்கு ஈச்வரன்‌ கர்த்தாவா 
இல்லையா?” என்பதைப்‌ பற்றி அவர்கள்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. 
அவர்களைப்‌ பொறுத்த மட்டில்‌ இது அவசியமில்லாத விஷயம்‌. ஆனால்‌ 
"ஈச்வரன்‌ பலதாதா அல்ல” என்பதை மீமாம்ஸகர்கள்‌ பலமாகச்‌ சொன்னார்கள்‌. 
இவர்கள்‌ ஜகத்துக்கு ஈச்வரன்‌ கர்த்தாவா அல்லவா என்று சண்டை 
போடவில்லை. "நாம்‌ செய்கிற நல்ல காரியங்களுக்கும்‌ கெட்ட 
காரியங்களுக்கும்‌ ஏற்ற பலனைக்‌ கொடுக்கிறவன்‌ ஈச்வரன்‌ என்பது தப்பு. 
அவன்‌ பலதாதா அல்ல; அந்தந்தக்‌ காரியமே அதனதன்‌ பலனைக்‌ கொடுத்துக்‌ 
கொள்கிறது” என்றார்கள்‌. 

ஆகவே ஈச்வரனைப்‌ பற்றி நம்முடைய வேதத்திலும்‌ பிரம்மஸூத்திரத்திலும்‌ 
சொன்ன இரண்டு லக்ஷணங்களையும்‌ இந்த ஸாங்கிய மதஸ்தர்கள்‌, 
மீமாம்ஸகர்கள்‌ ஆகிய இரண்டு பேரும்‌ ஆளுக்கு ஒன்றாகத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. 


மீமாம்ஸகர்கள்‌ ஈச்வரன்‌ பலதாதா அல்ல என்று சொன்னதற்குக்‌ காரணம்‌, 


நாம்‌ செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனை அளிக்கின்றன என்று அவர்கள்‌ 


கருதியதனால்தான்‌. வேத சாஸ்திரங்கள்‌ எந்தக்‌ கர்மாவை அநுஷ்டித்தால்‌ 
புண்ணியம்‌ வரும்‌ என்று சொல்லியிருக்கின்றனவோ அந்தக்‌ கர்மாவை 
அநுஷ்டித்தால்‌ புண்ணியம்‌ வருகிறது. எதைச்‌ செய்தால்‌ பாவம்‌ ஸம்பவிக்கும்‌ 


393 


என்று அவை சொல்லுகின்றனவோ அதைச்‌ செய்தால்‌ பாவம்‌ 
ஸம்பவிக்கிறது. இப்படி நாம்‌ செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனை 
அளிக்கின்றனவே தவிர ஈச்வரன்‌ பலதாதா அல்ல என்று இவர்கள்‌ 
சொன்னார்கள்‌. 


வேதத்தை ஒப்புக்‌ கொண்டிருக்கிற மதங்களுக்குள்ளேயே, "ஈச்வரன்‌ 
ஜகத்துக்குக்‌ கர்த்தா அல்ல. அவன்‌ பலதாதா அல்ல' என்று சொன்ன மதங்கள்‌ 
இந்த ஸாங்கிய மதமும்‌ மீமாம்ஸக மதமுந்தான்‌. 


6.3 பெளத்தத்தை வென்ற நியாமும்‌ மீமாம்ஸையும்‌ 


ஆசார்யாள்‌ அவதாரம்‌ பண்ணி புத்த மதத்தைக்‌ கண்டனம்‌ 
பண்ணினதால்தான்‌ அது இந்த தேசத்தை விட்டே போயிற்று என்று பலர்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இது தப்பு. வேதத்தை ஆசேஷபித்த புத்த 
மதத்தை அவர்‌ ஸவதந்திரமாகக்‌ கண்டனம்‌ செய்கிற இடங்கள்‌, அவர்‌ 
பாஷ்யங்களைப்பார்த்தால்‌ மிகவும்‌ ஸ்வல்பமாகவே இருக்கும்‌. அதைவிட, 
அநேக மடங்கு அதிகமாக நம்‌ ஆசார்யாள்‌,வேதத்தை அநுஸரித்த 
ஸாங்கியமதம்‌, மீமாம்ஸக மதம்‌ இவற்றைத்தான்‌ கண்டித்திருக்கிறார்‌. இவை 
இரண்டைச்‌ சேர்ந்தவர்களும்‌, ஜகத்துக்கு கர்த்தா ஈச்வரன்‌ அல்ல;அவன்‌ 
பலதாதா அல்ல'என்று சொல்கிறார்களே என்பதால்‌, அவர்களுடைய 
தத்துவத்தைப்‌ பற்றியே விசாரித்து, 'அப்படிச்‌ சொல்வது தப்பு. வேத 
வாக்கியப்படி, பிரம்ம ஸூ த்திரப்படி சொல்லியிருக்கிற லக்ஷணங்கள்தாம்‌ 
உண்மையானவை என்று நிர்த்தாரணம்‌ செய்தார்‌. ஈச்வரன்‌ இல்லாமல்‌ ஜகத்‌ 
உண்டாகாது. நாம்‌ செய்கிற கர்மாக்களே நமக்குப்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌ 
என்று சொல்ல முடியாது. ஈச்வரன்தான்‌ பலனைக்‌ கொடுக்கிறான்‌. 
அவனுடைய சைதன்யன்தான்‌, ஸங்கல்பந்தான்‌ உலகத்தை சிருஷ்டித்து, 
அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ற பலனைக்‌ கொடுக்கிறது'என்று 
ஸாங்கிய மதத்தையும்‌ மீமாம்ஸக மதத்தையும்‌ எதிர்த்து நிறைய 


எழுதியிருக்கிறார்‌. புத்த மதத்தைக்‌ கண்டனம்‌ பண்ணி எழுதியிருக்கும்‌ 


படியாகத்‌ தோன்றும்‌ சில இடங்களிலுங்கூட, ஸத்ரம்‌ அப்படி இருப்பதனால்‌ 
அதற்கேற்றபடி பாஷ்யம்‌ எழுதிருக்கிறார்‌. ஆசார்யாள்‌ புத்தமதத்தைக்‌ 


394 


கண்டித்ததால்‌ தான்‌ புத்த மதம்‌ இந்தத்‌ தேசத்தைவிட்டே போயிற்று என்று 
சொல்வதற்கு அவர்‌ பாஷ்யத்தில்‌ ஆதாரம்‌ இல்லை என்று சொல்ல வந்தேன்‌. 


பின்னே புத்த மதம்‌ நம்‌ தேசத்தில்‌ ஏன்‌ இல்லாமல்‌ போயிற்று?யாரோ 
கண்டனம்‌ பண்ணித்தானே அது போயிருக்க வேண்டும்‌?அப்படி புத்த மதத்தை 
பலமாக கண்டித்தது யார்‌? மீமாம்ஸகர்களும்‌, தார்க்கிகர்களும்தான்‌. 


தர்க்க சாஸ்திரத்தில்‌ வல்லவர்கள்‌ 'தார்க்கிகர்‌'கள்‌. பதினாலுவித்யையகளில்‌ 
'மீமாம்ஸை'க்கு அடுத்ததாக வரும்‌ 'நியா சாஸ்திர'த்தைச்‌ சேர்ந்தே 'தர்க்கம்‌'. 
நியாய சாஸ்திர வல்லுநர்களுக்கு 'நையாயிகர்‌'என்று பெயர்‌. வியாகரணத்தில்‌ 
வல்லவர்களுக்கு 'வையாகரணி'என்று பெயர்‌. புராணத்தில்‌ வல்லவர்‌ 
'பெளராணிகர்‌'. 


தார்க்கிகரான உதயனாச்சாரியர்‌, மீமாம்ஸகரான குமாரில பட்டர்‌ என்னும்‌ 
இரண்டு பேருமே ஒவ்வொரு காரணத்திற்காக பெளத்த மதத்தை பலமாகக்‌ 
கண்டித்திருக்கிறார்கள்‌. 

ஈச்வரன்‌ என்று ஒருத்தன்‌ இல்லை என்று சொன்னதற்காக உதயனாசாரியார்‌ 
புத்த மதத்தை பலமாகக்‌ கண்டித்தார்‌. மீமாம்ஸகர்களுக்கு வேதத்தில்‌ 
சொல்லப்பட்ட கர்மாநுஷ்டானங்களே பிரதானம்‌ என்று சொன்னேன்‌. 'ஈசுவரன்‌ 
பலதாதா அல்ல'என்று இவர்கள்‌ சொன்னாலும்‌, நாம்‌ செய்கிற 
கர்மாநுஷ்டானங்கள்‌ பலனைத்‌ தருகின்றன. வேத தர்ம சாஸ்திரங்களை 
எல்லாம்‌ சிரத்தையுடன்‌ அநுஷ்டிக்க வேண்டும்‌ என்பவர்கள்‌ அல்லவா?எனவே 
அநுஷ்டானம்‌ ஒன்றுமே வேண்டாம்‌ என்று புத்த மதத்தினர்‌ சொன்னதற்காக, 
புத்த மதத்தை மீமாம்ஸகர்களும்‌ பலமாகக்‌ கண்டித்தனர்‌. குமாரிலபட்டர்‌ 


அதைக்‌ கண்டித்துப்‌ பல இடங்களில்‌ நிறைய எழுதியிருக்கிறார்‌. 


உதயனாசாரியர்‌, குமாரில பட்டர்‌ இவர்களால்‌ பெளத்தர்களுடைய 
கொள்கைகள்‌ வித்வத்‌ ஜனங்களுடைய மனஸில்‌ பரவுவதற்கு இல்லாமல்‌ 
நின்று போயின. பிறகுதான்‌ நம்‌ ஆசார்யாள்‌ வந்தார்கள்‌. பெளத்தத்தை 
ஏற்கெனவே உதயனரும்‌ குமாரிலரும்‌ கண்டித்து விட்டதால்‌ அதை 
ஆசார்யாள்‌ விசேஷமாக எடுத்துக்‌ கொள்ள அவசியம்‌ இருக்க வில்லை. இந்த 
உதயன-குமாரிலர்களின்‌ ஸித்தாந்தங்களிலும்‌ தப்புக்கள்‌ இருக்கின்றன என்று 


395 


எடுத்துக்‌ காட்டி அவற்றைக்‌ கண்டனம்‌ செய்வதே ஆசாரியாளுக்கு முக்ய 


வேலையாயிற்று. ஆசாரியாள்‌, 'ஈச்வரன்தான்‌ ஜகத்துக்கெல்லாம்‌ 


கர்த்தா; அவன்தான்‌ பலதாதா'என்று நிர்த்தாரணம்‌ பண்ணி வைத்தார்‌. தப்பான 
விஷயங்களைக்‌ கேட்டு உங்களுக்கு உண்மை தெரியாமல்‌ போகக்கூடாது 
என்பதற்காக இதைச்‌ சொன்னேன்‌. குமாரிலபட்டர்‌ 'தர்க்கபாதம்‌'என்னும்‌ 
அத்தியாயத்தில்‌ பெளத்தத்தை நிறையக்‌ கண்டித்திருக்கிறார்‌. 
உதயனாசாரியாரும்‌ 'பெளத்தாதிகாரம்‌'என்று தம்‌ நூலில்‌ அவர்களைப்‌ 
பற்றியே கண்டித்து எழுதியிருக்கிறார்‌. புத்தமதம்‌ இந்த தேசத்தில்‌ நலிந்து 
போனதற்குக்‌ காரணம்‌ முக்கியமாக இந்த இரண்டு பேர்தான்‌; சங்கர 
பகவத்பாதாள்‌ அல்ல. நாம்‌ ஹிஸ்டரிப்‌ புஸ்தகத்தில்‌ படித்தது தப்பு . 


6.4 பெளத்தமும்‌ பாரத ஸமுதாயமும்‌ 
என்‌ அபிப்ராயப்படி ஒரு காலத்திலும்‌ பெளத்த மதத்தை பூர்ணமாக 
அநுஷ்டித்தவர்கள்‌ நம்‌ தேசத்தில்‌ ஏராளமாக இருந்துவிடவில்லை. இப்போது 
சிலபேர்‌ தியாஸபிகல்‌ சொஸைட்டியில்‌ சேர்ந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
ஹிந்துக்கள்‌ மாதிரியேதான்‌ பண்டிகைகளைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌ ; 
கல்யாணம்‌ முதலானவற்றைப்‌ பண்ணுகிறார்கள்‌. ராமகிருஷ்ண 
பரமஹம்ஸாவின்‌ பக்தர்களாகச்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
பெரும்பாலும்‌ ஸம்பிரதாயமான ஆசாரங்களைத்தான்‌ பின்பற்றி வருகிறார்கள்‌. 
ஸ்ரீ ௩. ராமாநுஜாசாரியார்‌, இப்போது "அண்ணா" ஸ்ரீ என்‌. ஸுப்ரமண்ய அய்யர்‌) 
முதலானவர்கள்‌ ராமகிருஷ்ணா மிஷனில்‌ நெருங்கின ஸம்பந்தமுள்ள 
வர்களாயிருந்தாலும்‌, ஸம்பிரதாயமான ஆசார அநுஷ்டானங்களை 
விடாதவர்கள்தான்‌. இப்படியே பல பெரியவர்கள்‌ தோன்றுகிறபோது 
அவர்களுடைய கருணை, ஞானம்‌ முதலான குணங்களால்‌ அநேகர்‌ 
ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள்‌. இருந்தாலும்‌ அவர்கள்‌ பேரிலேயே ஏற்பட்டிருக்கிற 
ஸ்தாபனங்களில்‌ ஸநாதன வைதிக ஆசாரங்களை கொஞ்சமோ நிறையவோ 
மாற்றியிருப்பதுபோல்‌, இந்த பக்தர்கள்‌ தங்கள்‌ அகங்களில்‌ செய்வதில்லை. 
பழைய ஆசாரங்களைத்தான்‌ அநுஸரித்து வருகிறார்கள்‌. காந்தி, காந்தீயம்‌ 
என்று எல்லாரும்‌ இவரையும்‌ ஒரு மதஸ்தாபகர்‌ மாதிரி ஆக்கி, ராம- 
கிருஷ்ணாதி அவதாரங்களைவிடக்‌ கூட காந்தி தான்‌ பெரியவர்‌ 
396 


என்றெல்லாம்‌ சொன்னாலும்‌, இவர்களிலும்‌ பெரும்பாலோர்‌ சொந்த 
வாழ்க்கையில்‌ காந்தி சொன்ன மாதிரி விதவா விவாஹம்‌, பஞ்சமர்களோடு 
(ஹரிஜனங்களோடு) தொட்டுக்கொண்டு இருப்பது என்ற விஷயங்களில்‌ 


காந்தீயத்தைக்‌ கடைபிடிக்காமல்தானே இருக்கிறார்கள்‌?சொந்த வாழ்க்கையில்‌ 


தியாகம்‌, ஸத்யம்‌, பக்தி, தொண்டு முதலான நல்ல அம்சங்கள்‌ காந்தியிடம்‌ 
இருந்ததால்‌ அவரிடம்‌ எல்லாருக்கும்‌ மதிப்புணர்ச்சி ஏற்பட்டதால்‌ அவர்‌ 
சொன்ன கொள்கைகள்‌ எல்லாவற்றிலும்‌ இவர்களுக்குப்‌ பிடிப்பு ஏற்பட்டதாக 
ஆகவில்லை. இப்படித்தான்‌ புத்தரைப்‌ பற்றியும்‌ அவருடைய தனி 
வாழ்க்கையின்‌ ( e5௦௮ 186 -ன்‌) உயர்வைப்‌ பார்த்து, ஒரு ராஜகுமாரர்‌ நல்ல 
யெளவனத்தில்‌, லோகத்தில்‌ கஷ்டமில்லாமல்‌ பண்ண வேண்டும்‌ என்ற ஒரே 
எண்ணத்துக்காகப்‌ பத்தினியையும்‌, புத்ரனையும்‌ விட்டுவிட்டு ஒடினாரே என்ன 
வைராக்யம்‌?என்ன தியாகம்‌?எவ்வளவு கருணை?என்று அவரிடம்‌ மதிப்பு 
வைத்துக்‌ கொண்டாடியிருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்‌ சொன்ன பெளத்தக்‌ 
கொள்கைகளை எல்லாம்‌ அவர்கள்‌ ஒத்துக்கொண்டு அநுசரிக்க ஆரம்பித்ததாக 
அர்த்தமில்லை. வைதிக அநுஷ்டானங்களை புத்தர்‌ கண்டித்தார்‌ என்பதற்காக 
பெரும்பாலோர்‌ இவற்றை விட்டு விடவில்லை. வர்ண விபாகம்‌ (ஜாதிப்‌ 
பகுப்பு) , மற்ற யக்ஞாதி கர்மாக்கள்‌ இவற்றைப்‌ பண்ணிக்‌ கொண்டே 
புத்தரையும்‌ பெரும்பாலும்‌ இவற்றை விட்டு விடவில்லை. வர்ண விபாகம்‌ 
(ஜாதிப்‌ பகுப்பு) , மற்ற யக்ஞாதி கர்மாக்கள்‌ இவற்றைப்‌ பண்ணிக்‌ கொண்டே 
புத்தரையும்‌ அவருடைய ற6கவ 0பச40/6- காக குனி மனித 
குணநலன்களுக்காக) க்‌ கொண்டாடி வந்திருக்கிறார்கள்‌. புத்தர்‌ ஆசைப்பட்ட 
மாதிரி கூட்டம்‌ கூட்டமாக எல்லாருமே புத்த பிக்ஷ$க்களாகிவிடவில்லை. 
வைதிக ஸமயாசரங்களுடன்‌ கிருஹஸ்தர்களாகவே இருந்து வந்தார்கள்‌. 


அசோக சக்ரவர்த்தி தாம்‌ பெளத்தராக இருந்து பெளத்தத்துக்காக எவ்வளவோ 
பண்ணியிருந்துங்கூட, ஸமூகத்தில்‌ வைதிக தர்மங்களை மாற்றவில்லை. 
வர்ணாசிரம தர்மத்தை அவரும்‌ ரக்ஷித்தே வந்திருக்கிறார்‌ என்று அவருடைய 
புகழ்‌ பெற்ற ஸ்தம்பங்கள்‌, 8௦௦5 -லிருந்து தெரிகிறது. புத்த பிக்ஷ$க்களைத்‌ 
தவிர கிருஹஸ்தர்கள்‌ பெரும்பாலும்‌ வேத வழியைத்‌ தான்‌ 
அநுசரிக்கிறார்கள்‌. ஈச்வரனைப்‌ பற்றியும்‌ தெய்வங்களைப்‌ பற்றியும்‌ புத்தர்‌ 


397 


சொல்லாவிட்டாலும்‌, பெரிய புத்த பிக்ஷ$க்கள்‌ எழுதிய புஸ்தகங்களில் கூட 
ஆரம்பத்தில்‌ ஸரஸ்வதி ஸ்துதி இருக்கிறது. தாரா, நீலதாரா மாதிரி அநேக 
தெய்வங்களை அவர்கள்‌ வழிபட்டிருக்கிறார்கள்‌. திபெத்‌ 
பக்கங்களிலிருந்துதான்‌ தேவதாராதனத்துக்கான ஏராளமான தந்த்ர நூல்கள்‌ 
கிடைத்திருக்கின்றன. ஹர்ஷன்‌, பில்ஹணன்‌ முதலியவர்களுடைய 
ஸம்ஸ்கிருத கிரந்தங்களையும்‌, இங்கே இளங்கோ முதலியவர்களின்‌ 
காப்பியங்களையும்‌ பார்த்தால்‌ ஸமுதாயத்தில்‌ பெளத்தர்‌ செல்வாக்கோடு 


இருந்த காலங்களிலும்‌ வைதிக ஆசாரங்களும்‌, வர்ணாசிரம விதிகளும்‌ 
வழுவாமலே அநுசரிக்கப்பட்டுத்தான்‌ வந்தன என்று தெரிகிறது. 


இப்போது இதற்கு மாறாகச்‌ சீர்திருத்தக்காரர்களும்‌ வியாஸர்‌, ஆசார்யாள்‌, 
ராமாநுஜர்‌ ஆகியோரைப்‌ புகழ்கிறார்கள்‌. இப்போது நான்‌ சொல்கிற அநேக 
ஆசாரங்களை ஏற்றுக்கொள்ளாத  சீர்த்திருத்தக்காரர்கள்கூட என்னிடம்‌ 
வருகிறார்கள்‌ அல்லவா?என்னிடம்‌ ஏதோ நல்லது இருப்பதாக நினைத்துக்‌ 
கொண்டிருப்பதால்தானே, நான்‌ சொல்கிற கொள்கைகளை ஒப்புக்‌ 
கொள்ளாவிட்டால்கூட ஒரு personal regard (மனிதர்‌ என்ற தனிப்பட்ட 
முறையில்‌ மரியாதை) காட்டுகிறார்கள்‌? இந்த மாதிரிதான்‌ இந்த தேசத்தில்‌ 
வைதிக சமயாசாரத்துக்கே கொஞ்சம்‌ வித்யாஸமுள்ள கொள்கைகளை 
சொன்ன பெரியோர்களிடமும்‌, ரொம்பவும்‌ வித்யாஸப்பட்டு ஆக்ேபித்தே 
சண்டை போட்ட பெரியவர்களிடமுங்கூட, அவர்களுடைய சொந்த 
குணத்துக்காகவும்‌ தூய்மையான வாழ்க்கைக்காகவும்‌ எல்லோரும்‌ 
மரியாதைச்‌ செலுத்தி வந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ மரத்திலே வஜ்ரம்‌ 
பாய்ந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக ஊறி உறைந்து உறுதிப்பட்டு விட்ட 
வைதிக ஸமய அநுஷ்டானங்களை விட்டூ விடுகிற துணிச்சல்‌ இந்தக்‌ கடைசி 
ஒரு நூற்றாண்டு வரையில்‌ நம்‌ ஜனங்களுக்கு ஏற்படவில்லை. ஆகவே 
ஸகல ஜாதியினரும்‌ அப்பன்‌, பாட்டன்‌, முப்பாட்டன்‌ காலத்திலிருந்து 
வந்திருக்கிற ஆசாரங்களைத்தான்‌ விடாமல்‌ தொடர்ந்து வந்திருக்கிறார்கள்‌. 
புத்தர்‌ ஸமாசாரமும்‌ இப்படித்தான்‌ என்பது என்‌ அபிப்ராயம்‌. இதனால்‌ அவர்‌ 
கொள்கைகளை உதயனர்‌, குமாரிலர்‌ முதலானவர்கள்‌ கண்டனம்‌ 
பண்ணியவுடன்‌ புத்தருடைய கொள்கைகளை முழுக்க ஒப்புக்‌ கொண்டிருந்த 


398 


கொஞ்சம்‌ பேரும்கூடச்‌ சட்டென்று அதை விட்டுவிட்டு பழைய வைதிகமான 
வழிக்கே திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
6.5 சங்கரரும்‌ ஸித்தாந்தங்களும்‌ 

வைதிக காரியங்களை எல்லாம்‌ விட்டு விட்டுத்‌ தத்வம்‌ என்ன என்று 
தியானம்‌ பண்ணிக்‌ கொண்டு உட்காருவதைத்தான்‌ ஆசார்யாள்‌ முடிந்த 
முடிவான நிலையில்‌ சொன்னார்‌. ஆனால்‌ புத்தரைப்போல, ஆரம்ப 
தசையிலேயே எல்லாரும்‌ வேதகர்மாவை விட்டுவிட வேண்டும்‌ என்று 
சொல்லவில்லை. ஆரம்பத்தில்‌ நிறையக்‌ கர்மா பண்ணிப்‌ பண்ணி, அதனால்‌ 
சித்த சுத்தி அடைந்த அப்புறந்தான்‌ அதைவிட்டு ஆத்ம விசாரம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்றார்‌. முதலில்‌ மீமாம்ஸை சொல்கிற கர்மாவை 
ஒப்புக்கொண்டே கடைசியில்‌ பெளத்தம்‌ சொல்கிற கர்மாவை விட்ட 
நிலைக்குப்‌ போகவேண்டும்‌ என்றார்‌. 


பெளத்தம்‌, மீமாம்ஸை, ஸாங்கியம்‌, நியாயம்‌ எல்லாவற்றையும்‌ ஒரு 
நிலையில்‌ ஒப்புக்கொண்டு இன்னொரு நிலையில்‌ ஆகேஷேபித்தவர்‌ நம்‌ 
ஆசார்யர்கள்‌. இவை ஒவ்வொரு அம்சத்தையே முடிந்த முடிவாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருந்தன என்றால்‌ ஆசார்யாள்‌ இந்த எல்லா அம்சங்களையும்‌ சேர்த்து 
harmonise பண்ணி [இசைவித்துக்‌ கொடுத்தார்‌. 


6.6 ஸாங்கியம்‌ 


ஸாங்கியத்தில்‌ எதிலேயும்‌ பட்டுக்‌ கொள்ளாததான - ஆனால்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ ஆதாரமான - ஆத்மாவைப்‌ 'புருஷன்‌' என்றும்‌, 
எல்லாவற்றையும்‌ நடத்தி வைக்கிற சக்தியான மாயையை ப்ரக்ருதி' என்றும்‌ 
சொல்லியிருக்கிறது. ப்ரக்ருதி உள்படப்‌ பிரபஞ்சம்‌ என்பது 24 தத்வங்களில்‌ 
அடங்கியிருக்கிறது என்று ஸாங்கியம்‌ சொல்கிறது. பிரகிருதி என்பது முதல்‌ 
தத்வம்‌. அதற்கு 'ப்ரதானம்‌' என்றும்‌ ஒரு பேர்‌. அதிலிருந்து மஹத்‌ என்ற 
இரண்டாவது தத்வம்‌ வருகிறது. மநுஷ்யனின்‌ புத்தி மாதிரிப்‌ பிரிகிருதியின்‌ 
புத்திதான்‌ மஹத்‌. 'மஹத்‌'திலிருந்து மூன்றாவது தத்வமாக 'அஹங்காரம்‌' 
உண்டாகிறது. தான்‌ என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்ற உணர்ச்சி (60௦) 


399 


தான்‌ அஹங்காரம்‌. அஹங்காரம்‌ இரண்டாகப்‌ பிரிகிறது. ஒரு பக்கம்‌ 
சைதன்யமுள்ள [உயிரும்‌ அறிவும்‌ உள்ள ஜீவனாகி அவனுடைய 


மனஸாகவும்‌ ஐந்து ஞானேந்திரியங்களாகவும்‌, ஐந்து கர்மேந்திரியங்களாகவும்‌ 
ஆகிறது. இன்னொரு பக்கம்‌ ஜடப்‌ பிரபஞ்சத்திலே ஐந்து 
தன்மாத்ரைகளாகவும்‌, ஜந்து மஹா பூதங்களாகவும்‌ ஆகிறது. ஜீவனின்‌ 
ஞானேந்திரியங்கள்‌ என்பவை வெளியில்‌ உள்ள வஸ்துக்களைப்‌ பற்றி 
இவனுக்கு அறிவிக்கிற ஐந்து உறுப்புக்கள்‌. வெளியில்‌ உள்ளதைப்‌ பார்க்கிற 
கண்‌, முகர்கிற மூக்கு, ரசிக்கிற வாய்‌, கேட்கிற காது, தொடுகிற சர்மம்‌ 
என்கிற ஐந்தும்‌ ஞானேந்திரியம்‌. ஜீவனே நேராகக்‌ காரியம்‌ செய்ய 
உதவுபவை கர்மேந்திரியங்கள்‌. இங்கேயும்‌ வாய்‌ இருக்கிறது. வெளியிலே 
உள்ள ருசியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகப்பட்ட ஞானேந்திரியமான 
வாய்‌ பேசுவது என்ற கர்மாவை செய்வதால்‌ கர்மேந்திரியமாகவும்‌ 
இருக்கிறது. பல காரியங்களைச்‌ செய்ய உதவும்‌ கை ஒரு கர்மேந்திரியம்‌. 
நடக்கிற கால்‌, மலஜல விஸர்ஜனம்‌ செய்கிற அவயவம்‌, ஜனனேந்திரியம்‌ 
ஆகியன மற்ற மூன்று கர்மேந்திரியங்கள்‌. ஞானேந்திரியங்களுக்கு 
ஆசிரயமாக சப்தம்‌ (காது , ஸ்பரிசம்‌ (சர்மம்‌) , ரூபம்‌ (கண்‌) , ரஸம்‌ அல்லது 
சுவை (வாய்‌) , கந்தம்‌ என்ற வாஸனை (மூக்கு) என்ற ஐந்து சூக்ஷமமாக 
இருக்கின்றன அல்லவா? இந்த ஐந்துமே தன்மாத்ரைகள்‌. இந்த தத்வங்கள்‌ 
ஜடமாக விரிந்திருக்கும்‌ ஆகாசம்‌ (சப்தம்‌) , வாயு (ஸ்பரிசம்‌) , அக்னி ரூபம்‌) , 
ஜலம்‌ ரஸம்‌) , பிருத்வி (கந்தம்‌) என்பவை ஐந்து மஹாபூதங்கள்‌. இப்படியாக 
பிரகிருதி, மஹத்‌, அஹங்காரம்‌, மனம்‌, ஐந்து ஞானேந்திரியம்‌, ஐந்து 
கர்மேந்திரியம்‌, பஞ்ச தன்மாத்திரைகள்‌, பஞ்ச மஹாபூதங்கள்‌ என்று மொத்தம்‌ 
24 இருக்கின்றன. 


இந்த இருபத்து நாலையும்‌ அத்வைத வேதாந்தமும்‌ ஒப்புக்‌ கொள்கிறது. 
ஆனால்‌ ஈச்வரன்‌ என்கிற ஒருவன்‌ (ஸகுண ப்ரம்மம்‌) தான்‌ நிர்குணமான 
புருஷனையும்‌ (ஆத்மாவையும்‌) பிரகிருதியையும்‌ (மாயையையும்‌) சேர்த்து 
வைக்கிறவன்‌ என்பதை அத்வைதம்‌ சொல்கிறதே ஒழிய ஸாங்கியம்‌ 
ஈச்வரனைப்‌ பற்றிச்‌ சொல்லவில்லை. 


அத்வைதம்‌ முதலிய எல்லா வேதாந்த ஸம்பிரதாயங்களும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளும்‌ ஸத்வ-ரஜோ-தமோ குணங்களை ஸாங்கியம்‌ சொல்கிறது. 
தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை ஸத்வம்‌. ஒரே வேகமும்‌ சலனமுமாக 
இருக்கும்‌ நிலை ராஜஸம்‌ ரஜோகுணம்‌) . சோம்பல்‌, தூக்கம்‌, ஜடத்தன்மை 
ஆகியன தாமஸம்‌ தமோ குணம்‌) . கீதையில்‌ "குணத்ரய விபாக 
யோகத்தில்‌ இவற்றைப்‌ பற்றி நிறையச்‌ சொல்லியிருக்கிறது. 
"முக்குணங்களையும்‌ கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு” 
(நிஸ்த்ரைகுண்யோ பவ) என்று கீதை ஆரம்பத்திலேயே பகவான்‌ 
சொல்கிறார்‌ (11.45). ஸாங்கியத்திலும்‌ முக்குணங்களின்‌ ஏற்றத்தாழ்வால்தான்‌ 
எல்லா  அனர்த்தங்களும்‌ உண்டாவதாகவும்‌, இவற்றை ஸமமாக்கி 
நிறுத்திவிடவேண்டும்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறது. ஆனால்‌ கீதாதி 
சாஸ்திரங்களைப்‌ போல இப்படிப்‌ பண்ணிக்‌ கொள்வதற்கு ஈஸ்வர 
ஆராதனை, சரணாகதி, ஞானவிசாரம்‌ மாதிரியான எதையும்‌ அது 
சொல்லவில்லை. 


புருஷனுக்குத்தான்‌ ஜீவசைதன்யம்‌ இருக்கிறது. பிரகருதி ஜடந்தான்‌. அதனால்‌ 
பிரகிருதி தானாக எதுவும்‌ பண்ண முடியாது. அது 24 தத்வங்களாகப்‌ 


பரிணமிப்பது சைதன்ய புருஷனின்‌ ஸாந்நியத்தால்தான்‌ என்றும்‌, ஆனாலும்‌ 


புருஷன்‌ பிரகிருதி ஸம்பந்தமேயில்லாத கேவல ஞானஸ்வரூபி என்றும்‌ 
ஒன்றுக்கொன்று முரணாகச்‌ சொல்கிறது ஸாங்கியம்‌. 


“கேவலம்‌” என்றால்‌ பிறக்கலப்பு இல்லாமல்‌ தன்னந்தனியாக, ஸ்வச்சமாக 
இருப்பது என்று அர்த்தம்‌. இதற்கு அட்ஜெக்டிவ்தான்‌ “கைவல்யம்‌ என்பது. 
“கைவல்யம்‌' என்பதே ஸாங்கியத்தில்‌ மோக்ஷம்‌ என்பதற்குக்‌ கொடுத்துள்ள 
பெயர்‌. ஜீவனானவன்‌ இருபத்து நாலு தத்வங்களையும்‌ தள்ளிவிட்டு, 
ஜடத்திலிருந்து விடுபட்டு, சைதன்யமான புருஷனின்‌ தனித்த ஸ்வச்ச 
நிலைமையில்‌ இருப்பதே கைவல்யம்‌. (தமிழில்‌ எப்படியோ “கேவலம்‌” 
என்றால்‌ மட்டமானது, தாழ்வானது என்ற அர்த்தம்‌ ஏற்பட்டு விட்டது) . 


இப்படிப்‌ புருஷன்‌ என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து, மற்ற 
எல்லாவற்றையும்‌ மாயை என்று தள்ளவிடுவதுதான்‌ அத்வைதத்தின்‌ 


401 


லக்ஷயமும்‌ ஆகும்‌. ஆனால்‌ அதற்கு ஆசார்யாள்‌ கர்மா, உபாஸனை, (பக்தி) , 
அப்புறம்‌ ஞான விசாரம்‌ என்று வழிபோட்டுக்‌ கொடுத்த மாதிரி 
ஸாங்கியத்தில்‌ இல்லை. தள்ள வேண்டியதான 24 தத்வங்களின்‌ விசாரம்தான்‌ 
அதில்‌ அதிகமிருக்கிறது. 


இன்னொரு குறை. புருஷன்‌ (ஆத்மா) காரியமில்லாத கேவல ஞானம்‌, 
பிரகிருதி காரியமுள்ள ஆனால்‌ ஞானமில்லாத, ஜீவசைதன்யமில்லாத ஜடம்‌ 
என்று ஒரேடியாகப்‌ பிரித்துவிட்டு, இந்த ஜடம்‌ எப்படி மற்ற தத்‌ வங்களாகப்‌ 
பரிணமிக்க முடியும்‌ என்பதற்குச்‌ சரியாகக்‌ காரணம்‌ சொல்ல முடியாமல்‌, 
ஜீவ சைதன்யமுள்ள புருஷனின்‌ சாந்நியத்தால்‌ மட்டுமே இது நடக்கிறது 
என்று ஸாங்கியத்தில்‌ சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை. 
"காரியமேயில்லாதது புருஷன்‌ என்று சொல்லிவிட்டு அதன்‌ ஆதாரத்தில்தான்‌ 
பிரகிருதி காரியம்‌ செய்கிறது என்று சொல்கிறீர்களே! இது எப்படி?” என்று 
கேட்டால்‌ ஸாங்கியர்கள்‌, “ஒரு காந்தம்‌ ஒரு இடத்தில்‌ இருப்பதாலேயே 
இரும்புத்‌ துண்டுகள்‌ ஆடி அசையவில்லையா? காந்தம்‌ அவற்றை அசைக்க 
வேண்டும்‌ என்று உத்தேசிக்கிறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி 
இருப்பதாலேயே இரும்புத்‌ துண்டுகள்‌ அசைகின்றன. இப்படித்தான்‌ புருஷன்‌ 
தன்‌ பாட்டுக்கு இருந்தாலே போதும்‌. அதன்‌ சைதன்ய விசேஷத்தால்‌ பிரக்ருதி 
ஆடுகிறது. புருஷனும்‌ பிரகிருதியும்‌ முடவனைப்‌ பொட்டையன்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போகிற மாதிரிச்‌ சேர்ந்து காரியம்‌ பண்ணுகின்றன. முடவனால்‌ 
நடக்க முடியாது. குருடனால்‌ பார்க்க முடியாது. அதனால்‌ குருடன்‌ 
தோள்மேல்‌ ஏறிக்கொண்டு முடவன்‌ வழிசொல்ல, அதன்படி குருடன்‌ 
நடக்கலாம்‌. இப்படித்தான்‌ காரியம்‌ பண்ண முடியாத, ஆனால்‌ ஞான மயமான 
புருஷனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு காரியம்‌ செய்கிற, ஆனால்‌ ஞான மயனான 
புருஷனைத்தூக்கிக்‌ கொண்டு காரியம்‌ செய்கிற, ஆனால்‌ ஞானமில்லாத ஜடப்‌ 
பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தைப்‌ பண்ணுகிறது” என்கிறார்கள்‌. இது ஏதோ 
கதையாக, உவமையாக நன்றாயிருக்கிறதே தவிர, அத்வைதத்தில்‌ காரியமற்ற 
நிர்குணப்‌ பிரம்மமே காரியமுள்ள ஸகுண ஈச்வரனாகவும்‌ இருந்துகொண்டு 
மாயாசக்தியால்‌ பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரித்‌ தோன்றுகிறது என்று 
பொருத்தமாகச்‌ சொல்வது போல இல்லை. 


402 


அத்வைதத்துக்கும்‌ ஸாங்கியத்துக்கும்‌ இன்னொரு பெரிய வித்யாஸம்‌, சுத்த 
ஞான ஸ்வரூபமான புருஷனைப்‌ பற்றி ஸாங்கியம்‌ சொன்ன போதிலும்‌, 
இத்தனை ஜீவாத்மாக்களும்‌ அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாகச்‌ 
சொல்லாமல்‌ அநேக புருஷர்கள்‌ இருப்பதாகவே சொல்கிறது. 


இப்படிச்‌ சில குழறுபடிகள்‌ இருந்தாலும்‌ ஸாங்கியம்‌ என்பது தத்துவங்களைக்‌ 
கணக்கெடுத்துச்‌ சொல்வதில்‌ (ஸங்கியை என்றால்‌ கணக்கெடுப்பது என்று 
அர்த்தம்‌. ஜனஸங்கியை என்று ஸென்ஸஸ்‌ எடுப்பதைச்‌ 
சொல்கிறோமல்லவா? “ஸங்கியை'யிலிருந்து வந்ததுதான்‌ “ஸாங்கியம்‌”) 
நமக்கு ஒரு ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது. 


கபில மஹரிஷி ஸாங்கிய மதத்துக்கு ஸூத்ரம்‌ எழுதியிருக்கிறார்‌. 
ஈச்வரகிருஷ்ணர்‌ என்பவர்‌ செய்த ஸாங்கிய காரிகையும்‌, ஸாங்கிய 
ஸுூத்ரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும்‌ இந்த ஸித்தாந்தத்தின்‌ 
முக்யமான நூல்களாகும்‌. 


கீதையில்‌ பகவானே அநேக ஸாங்கிய கொள்கைகளைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ ஸாங்கியம்‌, யோகம்‌ என்று இரண்டு மார்க்கங்கள்‌ இருப்பதாக அவர்‌ 
சொல்கிறபோது ஸாங்கியம்‌ என்றால்‌ வேதாந்தமான ஞான மார்க்கம்‌ என்றே 
அர்த்தம்‌. யோகம்‌ என்பது கர்மயோகம்‌; ராஜயோகமல்ல. 


ஸாங்கியத்தில்‌ புருஷனைப்‌ பிரகிருதியிலிருந்து பிரித்து உணரவேண்டும்‌ 
என்று சொல்லி வெறுமனே விட்டூ விட்ட இடத்தில்‌ ஆரம்பித்து, எந்த மாதிரி 


உபாயத்தினால்‌ என்ன ஸாதனைகளைப்‌ பண்ணி எப்படி பிரிக்கிறது என்று 


'ப்ராக்டிகலாக வழி சொல்லித்‌ தருவதுதான்‌ [ராஜு யோக ஸாஸ்திரம்‌. 
ஆனால்‌ யோகத்திலே ஈச்வரனை ஒப்புக்‌ கொண்டு ஈச்வர ஆராதனையையும்‌ 
மனோறிக்ரஹத்துக்கு மனம்‌ அடங்குவதற்கு] வழியாகச்‌ சொல்லியிருக்கிறது. 
சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான்‌ “யோகம்‌” என்ற பொதுப்‌ பெயரில்‌ 
வழங்குகிற பதஞ்ஜலி மஹர்ஷியின்‌ ராஜயோகம்‌. இப்போது 1௦09, 1௦08 என்று 
மேல்‌ நாடுகளில்‌ அதுதான்‌ கொடிகட்டிப்‌ பறக்கிறது. 


ஸாங்கியமும்‌, யோகமும்‌ சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்தைகளில்‌ 
சேராவிட்டாலும்‌ அவையும்‌ நம்‌ சாஸ்திரங்களில்‌ முக்கியமான இரண்டாக 
இருப்பதால்‌ சொன்னேன்‌. 


மீமாம்ஸையில்‌ ஈச்வர பக்தி கிடையாதென்றாலும்‌ அது வேதப்‌ 


பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற மதம்‌. அதே மாதிரி வேதத்தை ஒப்புக்‌ 
கொண்டும்‌, நிரீச்ரவாதம்‌ பண்ணுவதாக ஸாங்கியம்‌ இருக்கிறது. 


பெளத்தம்‌, அதைக்‌ கண்டித்த நியாயம்‌- மீமாம்ஸை என்ற இரண்டு, 
மீமாம்ஸை மாதிரியே ஈச்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும்‌ சப்த (வேத) 
ப்ரமாணத்தை ஒப்புக்‌ கொள்கிற ஸாங்கியம்‌ - ஆகிய இந்த நாலிலிருந்தும்‌ 
நம்‌ ஆசார்யாள்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்‌ 
கொண்டு, கண்டிக்க வேண்டியதைக்‌ கண்டித்துத்‌ தள்ளிவிட்டு, இவை 
எல்லாவற்றுக்கும்‌ இடம்‌ கொடுப்பதும்‌ இவை எல்லாம்‌ உண்டாகக்‌ 
காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார்‌. ஆசாரியாள்‌ 
பெளத்தத்தில்‌ முடிந்த முடிவாகச்‌ சொன்ன உயர்ந்த ஞான நிலை, நிர்குணப்‌ 
பிரம்மத்தின்‌ ஸ்தானத்தில்‌ ஸாங்கியத்தில்‌ சொன்ன கேவலமான 
ஸ்வரூபமான புருஷன்‌, மாயையின்‌ ஸ்தானத்தில்‌ அது சொல்கிற ப்ரக்ருதி, 
அதிலே சொல்லப்படும்‌ 24 தத்‌ வங்கள்‌ மீமாம்ஸை சொல்லும்‌ 
கர்மாநுஷ்டானம்‌, நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈச்வரன்‌, அது சொல்லும்‌ 
பிரமாணங்கள்‌ இவற்றை யெல்லாமே ஒப்புக்‌ கொண்டவர்‌. ஆனால்‌ இவை 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்துக்‌ கொண்டு அதையே 
லக்ஷயமாக்கிவிட்டபோது அவற்றைக்‌ கண்டித்து இந்த எல்லா 
அம்சங்களையும்‌ சேர்த்து ஒழுங்கு படுத்திக்‌ கொடுத்தார்‌. 


6.7 மீமாம்ஸையும்‌ ஆதிசங்கரரும்‌ 


பெளத்தத்தில்‌ ஈச்வரனைச்‌ சொல்லவில்லை என்பதற்காக உதயனர்‌ முதலிய 
நையாயிகர்‌ அதைக்‌ கண்டித்தது ஆசாரியாளுக்கு ஸம்மதமானதே. அதே 
போல, வைதிக கர்மாநுஷ்டானங்கள்‌ பெளத்தத்தில்‌ இல்லை என்பதனால்‌ 
அதைக்‌ குமாரிலர்‌ போன்ற மீமாம்ஸகர்கள்‌ கண்டனம்‌ பண்ணியதும்‌ 
அவருக்கு ஸம்மதந்தான்‌. ஏனென்றால்‌ மீமாம்ஸகர்கள்‌ முக்யமாகக்‌ 


404 


கொண்டிருந்த கர்மாநுஷ்டானங்கள்‌ சித்த சுத்திக்கும்‌, ஸமூக ஒழுங்குக்கும்‌ 
அவசியம்‌ வேண்டியனவே என்பது தான்‌ நம்‌ ஆசாரியாளின்‌ 
அபிப்பிராயமாகும்‌. ஆனாலும்‌ “ஈச்வரன்‌ என்ற பல தாதா வேண்டாம்‌; 
கர்மாவினால்‌ சுத்தியானபின்‌ ஞானத்துக்குப்‌ போகவேண்டாம்‌; கர்மாவை 
விட்டுவிட்ட ஸந்நியாஸம்‌ தப்பானது' என்ற கொள்கைகளை மீமாம்ஸகர்கள்‌ 
பின்பற்றியதனால்‌ அவர்களையும்‌ ஆசாரியாள்‌ கண்டனம்‌ பண்ணினார்‌. 


மீமாம்ஸகர்களில்‌ குமாரிலபட்டர்‌, மண்டன மிச்ரர்‌ இருவரும்‌ 
முக்கியமானவர்கள்‌. இவர்களில்‌ குமாரிலபட்டரின்‌ அந்திம காலத்தில்‌ 
ஆசார்யாள்‌ அவரை வாதத்தில்‌ ஜயித்தார்‌ *. இன்னொருவரான 
மண்டனமிச்ரரை ஜயித்து அவரைத்‌ தனது நாலு பிரதான சிஷ்யர்களில்‌ 
ஒருவரான ஸுரேச்வராசாரியராக ஆக்கினார்‌. 


வேத மதத்துக்குள்ள பதினாலு ஆதாரங்களில்‌ ஒன்றான மீமாம்ஸையை 
ஆசார்யாள்‌ கண்டித்தார்‌ என்றால்‌, அது அடியோடு தப்பு என்று நிராகரணம்‌ 
பண்ணினார்‌ என்று அர்த்தமில்லை. 'மீமாம்ஸையில்‌ சொன்ன கர்மாக்களைப்‌ 


பண்ணியாகத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌ மீமாம்ஸகர்‌ போல்‌ ஈச்வர 
பக்தியில்லாமல்‌ பண்ணக்‌ கூடாது. அந்த கர்மாவே தருகிற ஸ்வர்காதி 
பலன்களை ஈச்வரனுக்கு அர்ப்பணம்‌ பண்ணிவிட்டு, இந்த கர்மபல 
தியாகத்தினாலே சித்த சுத்தியை ஸம்பாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பலதாதா 
ஈச்வரன்‌ என்று உணர்ந்தால்தான்‌ சின்னதான, ஸ்வர்க்கம்‌ முதலான 
பலன்களை விட்டு ஈச்வரன்‌ தருகிற பெரிய பலனான சித்த சுத்திக்குப்‌ போக 
முடியும்‌: என்பதே ஆசாரியாளின்‌ உபதேசம்‌. மீமாம்ஸகர்களின்‌ 
கர்மாநுஷ்டானம்‌ முழுக்கவும்‌ ஆசாரியாளுக்கு ஸம்மதமானதுதான்‌. 
ஆனாலும்‌ கர்மாவுக்காகவே கர்மா (ப 1ஈ (561) என்று நினைத்து அவர்கள்‌ 
அதற்கு மேல்‌ போகாமல்‌ - பலதாதாவான ஈச்வரனிடம்‌ பக்தி, அதற்கப்புறம்‌ 
அந்த ஈச்வரனேதான்‌ நாமாகி இருப்பதை அநுபவத்தில்‌ அறிகிற ஞானம்‌ 
ஆகிய இவற்றுக்குப்‌ போகாமல்‌ - நின்றுவிட்டது தப்பு என்று உபதேசம்‌ 
பண்ணினார்‌. கர்மாவை அவர்‌ ஆகேஷேபிக்கவே இல்லை என்பதால்தான்‌ தமது 
சரீரத்தை விடுவதற்குமுன்‌ கடைசியாக உபதேசித்து “ஸோபான பஞ்சக“த்தை 


வேதோ நித்யம்‌ அதீயதாம்‌ 

ததுதிதம்‌ கர்மஸ்வநுஷீடீயதாம்‌. 

என்று ஆரம்பித்தார்‌. “தினமும்‌ வேத அத்யயனம்‌ பண்ணுங்கள்‌. அதிலே 
சொல்லியுள்ளபடி கர்மாக்களை நன்றாக அநுஷ்டானம்‌ பண்ணுங்கள்‌” என்று 
அர்த்தம்‌. 

ஆனால்‌ இப்படி கர்மாவுடனே நின்றுவிடக்‌ கூடாது. அதை ஈச்வரார்ப்பணம்‌ 
பண்ணவேண்டும்‌. இதனால்‌ சித்த சுத்தியை உண்டாக்கிக்‌ கொண்டு அப்புறம்‌ 
ஞானோபதேசம்‌ வாங்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. அப்புறம்‌ கர்மாவை எல்லாம்‌ 
நிறுத்திவிட்டு ஸந்நியாஸியாகி அந்த உபதேசத்தையே தியானம்‌ பண்ணி, 
விசாரம்‌ பண்ணி, சொந்த அநுபவமாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. இப்படி 
படிப்படியாகக்‌ கொண்டு போகிறார்‌. 


ஈச்வரனிடத்தில்‌ கொண்டுவிடவே, ஏற்பட்ட வேதத்தின்‌ கர்ம காண்டத்தை, 
அப்படிப்‌ பண்ணவிடாமல்‌ வெறும்‌ கர்மாவோடேயே நிறுத்தி, சாச்வத 
ஆனந்தமான அத்வைத ஸமோக்ஷத்தில்‌ சேர்ப்பதற்கு வழி பண்ணித்‌ 
தருவதற்குப்‌ பதில்‌, புண்ய கர்மா செலவழிகிற வரையில்‌ மாத்திரம்‌ வெறும்‌ 
போகபூமியான ஸ்வர்க்கத்தில்‌ சேர்ப்பதோடு நின்றுவிடுகிறார்களே 
என்பதற்காகத்தான்‌ மீமாம்ஸகர்களை ஆசார்யாள்‌ கண்டனம்‌ பண்ணினார்‌. 


கர்மாக்களை விஸ்தாரம்‌ பண்ணி அது பற்றின வேத சட்டங்களை 
வியாக்கியானம்‌ செய்கிறதில்‌ மீமாம்ஸா சாஸ்திரம்‌ சொல்கிற அவ்வளவும்‌ 
ஏற்க வேண்டியதுதான்‌. ஏனென்றால்‌ வேத சப்தத்தை விசாரிக்கிற போது 
அந்த சாஸ்திரம்‌ இந்த சப்தப்‌ பிரமாணத்துக்கு அப்படியே 5பாrender 
(சரணாகதி) பண்ணி, அதனாலேயே அதனுடைய அர்த்தத்தை உள்ளபடி 
தெரிந்து கொண்டு நிர்ணயம்‌ பண்ணி விடுகிறது. எனக்கு மீமாம்ஸையைப்‌ 


பற்றி ஒன்று வேடிக்கையாகத்‌ தோன்றுகிறது. மீமாம்ஸா சாஸ்திரம்‌ 
கண்ணுக்குத்‌ தெரிகிற ஒரு ஸ்வாமியிடம்‌ 'ஸரன்டர்‌' செய்து, அதனாலே 


அவனுடைய ஸ்வரூபத்தைத்‌ தெரிந்து கொள்ள பிரயத்னம்‌ 
செய்யவில்லைதான்‌. அதனால்‌ என்ன? வேதம்தான்‌ பெரிய ஸ்வாமி. வேத 
சப்தம்‌ கண்ணுக்குத்‌ தெரிகிற ஸ்வாமியாக இல்லாவிட்டாலும்‌ காதுக்குக்‌ 


406 


கேட்கிற ஸவாமியாக இருக்கிறது. அந்த சப்தம்‌ சொல்கிற கர்மாக்களை 
எதிர்க கேள்வி கேட்காமல்‌ பண்ணுவோம்‌. இங்கே ஒரே 'ஸரன்டர்‌'தான்‌. 
இப்படி 'ஸரன்டர்‌' பண்ணி வேத வாக்கியங்களின்‌ தாத்பரியத்தை நிர்ணயம்‌ 
பண்ணுவோம்‌' என்று மீமாம்ஸகர்கள்‌ இருந்திருக்கிறார்கள்‌. அதனால்‌ 
கண்ணுக்குத்‌ தெரிகிற ஸ்வாமியை அவர்கள்‌ நம்பினாலும்‌ நம்பாவிட்டாலும்‌, 
காதுக்குக்‌ கேட்கிற வேத ஸ்வாமியின்‌ ஸ்வரூபத்தை (அர்த்தத்தை) நன்றாகத்‌ 
தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள்‌ என்று நான்‌ நினைப்பதுண்டு. 


6.8 அர்ச்‌ ர்ணயம்‌ எப்படி? 
வேதத்தின்‌ வாக்கியம்‌ ஒன்று இருக்கிறது; அத்தியாயம்‌ ஒன்று இருக்கிறது. 
அதிலே என்ன அபிப்ராயம்‌ சொல்லி இருக்கிறது என்பதை எப்படித்‌ தெரிந்து 
கொள்வது? எந்தத்‌ தீர்மானத்தை வலியுறுத்த அது ஏற்பட்டிருக்கிறது என்று 
தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌ என்ன செய்வது? 


வேதத்தை அர்த்தம்‌ செய்வதற்குச்‌ சில விதிகள்‌ இருக்கின்றன. அவற்றை 
மீமாம்ஸா சாஸ்திரம்‌ சொல்கிறது. வேதம்‌ என்கிற சட்டத்திற்கு “லா ஆஃப்‌ 
இண்டர்ப்ரடேஷன்‌' மீமாம்ஸைதான்‌. சர்க்காரில்‌ அநேகச்‌ சட்டங்களைப்‌ 
பண்ணும்போது, அவற்றின்‌ அர்த்தத்தைப்‌ பற்றியே சந்தேகம்‌, குழறுபடி 
உண்டாகும்‌. அப்போது அந்த சட்டத்தை வியாக்யானம்‌ பண்ண இன்னொரு 
சட்டம்‌ வகுப்பார்கள்‌. அதுதான்‌ Law of Interpretation. வேதத்துக்கு 
இப்படியிருப்பது மீமாம்ஸை. அதில்‌ வேதத்தை அர்த்தம்‌ செய்து கொள்ளச்‌ 
சில வழிகள்‌ ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


உபக்ரம-உபஸம்ஹாரம்‌, அப்யாஸம்‌, அபூர்வதா, பலம்‌, அர்த்தவாதம்‌, உபபத்தி 
என்று ஆறு வழிகளைக்‌ காட்டி இவற்றால்‌ வேதமந்திரங்களின்‌ 


உத்தேசத்தைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌ என்று மீமாம்ஸை சொல்கிறது. 


ஆரம்பமும்‌ முடிவும்‌ ஒரே விஷயமாக இருந்தால்‌ அதுதான்‌ உத்தேசம்‌. இது 
இரண்டுக்கும்‌ நடுவில்‌ ஆயிரம்‌ ஸமாசாரம்‌ சொல்லியிருந்தாலும்‌ இந்த 
ஆயிரம்‌ ஸமாசாரமும்‌ அந்த ஒரே உத்தேசத்தைத்‌ தீர்மானிக்கத்தான்‌ 
வந்திருக்கின்றன என்று ஸந்தேஹம்‌ இல்லாமல்‌ சொல்லிவிடலாம்‌. இதற்குத்‌ 


407 


தான்‌ *உபக்ரம-உபஸம்ஹாரம்‌” என்று பெயர்‌. “உபக்ரமம்‌' என்றால்‌ 
தொடக்கம்‌; 'உப்ஸம்ஹூரம்‌' என்றால்‌ முடிவு. 


ஒரு உபந்நியாசத்திலோ ஒரு கட்டுரையிலோ ஒரே விஷயத்தைத்‌ திருப்பித்‌ 
திருப்பிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தால்‌, அப்படிச்‌ சொல்லப்படுகிற 
விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணுவதற்காகத்தான்‌ அந்த உபந்நியாசம்‌, அல்லது 
கட்டுரை என்று தீர்மானித்து விடலாம்‌. பிரசங்கம்‌ எதைப்பற்றி என்று 
தெரியாது; இன்விடேஷனைப்‌ பார்க்கவில்லை; நோட்டீஸ்‌ போடவில்லை. 
ஆரம்பித்துப்‌ பதினைந்து நிமிஷம்‌ கழித்துத்தான்‌ நாம்‌ வந்தோம்‌. அந்தப்‌ 
பிரஸங்கத்தின்‌ நடுவில்‌ பிரஸங்கி அநேக ஸமாசாரங்களைச்‌ சொல்கிறார்‌. 
ஆனாலும்‌ எது திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லப்படுகிறதோ அதுதான்‌ அந்தப்‌ 
பிரஸங்கத்தின்‌ தீர்மானம்‌ என்று முடிவு செய்யலாம்‌. ஒன்றை அடிக்கடி 
திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்வது, அல்லது செய்வதுதான்‌ “அப்யாஸம்‌”. ஏதாவது 
ஒன்றை மனனம்‌ பண்ண வேண்டுமானால்‌ திருப்பித்‌ திருப்பி 
உருப்போடுகிறோம்‌. திருப்பித்‌ திருப்பி தண்டால்‌ முதலியன போடுகிறார்கள்‌; 
அது தேகாப்பியாஸம்‌. அப்படி ஒரு விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணுவதற்கு 
உபயோகப்படுவது 'அப்யாஸம்‌'. திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லப்படும்‌ 
விஷயந்தான்‌ அதன்‌ முடிவான தீர்மானம்‌ என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


இன்னொன்று 'அபூர்வதா'. ஒரு பிரஸங்கத்‌ தொடர்‌ முந்தாநாள்‌ 
கேட்டிருக்கிறோம்‌; நேற்று கேட்டோம்‌; இன்றும்‌ கேட்கிறோம்‌. நேற்று, 
நேற்றுக்கு முந்தினநாள்‌ சொன்ன விஷயங்களை இன்றைக்கும்‌ சொல்லலாம்‌. 
இருந்தாலும்‌ இதுவரைக்கும்‌ சொல்லாத சமாசாரம்‌ இன்றைக்கு ஏதாவது 
சொன்னால்‌ அதுதான்‌ இன்றைய பேச்சின்‌ முக்கியமான உத்தேசம்‌. 
இதுவரைக்கும்‌ சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அதிகப்படியாகச்‌ சொன்னால்‌ 
அதிகப்படியாகச்‌ சொல்கிற புது விஷயந்தான்‌ இன்றைய பிரசங்கத்தின்‌ 
விஷயம்‌ என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌. நடுவில்‌ என்ன என்ன 


சமாசாரங்கள்‌ சொன்னாலும்‌ அவை எல்லாம்‌ இந்த ஒன்றுக்கு 
அநுகுணமானவையே. இப்படி ஒரு விஷயத்தைத்‌ தீர்மானம்‌ பண்ணுவது 
'அபூர்வதா'- புதிதாகச்‌ சொல்லப்படும்‌ விஷயம்‌. பூர்வத்தில்‌ வராதது 
அபூர்வதா. 


இப்படியேதான்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ அநேக விஷயங்கள்‌ சொல்லியிருந்தாலும்‌ 
எதற்குப்‌ பலன்‌ சொல்லியிருக்கிறதோ, 'இப்படிச்‌ செய்தால்‌ இன்ன பலன்‌ 
தரும்‌' என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான்‌ அந்த புஸ்தகத்தின்‌ தீர்மானம்‌ 
என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌. இதற்குத்தான்‌ 'பலம்‌' என்று பெயர்‌. 


அநேக சமாசாரங்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டு வருகிறோம்‌. நடுவில்‌ ஒரு 
கதை சொல்லி ஒன்றைப்‌ பற்றி ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறோம்‌. எதைப்பற்றி 
ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறோமோ அந்த விஷயந்தான்‌ பிரதானம்‌. அதைச்‌ 
சொல்வதற்காகத்தான்‌ கதை யெல்லாம்‌ சொன்னது என்று புரிந்து கொண்டு 
விடலாம்‌. கதைகளை ஆதாரமாகச்‌ சொல்லி ஒன்றை ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுவதற்கு “அர்த்த வாதம்‌: என்று பெயர்‌. இதன்‌ மூலமும்‌ தீர்மானத்தைக்‌ 
கண்டுபிடித்து விடலாம்‌. 


ஒன்றைச்‌ சொல்லி அதற்குக்‌ காரண நிரூபணம்‌, பொருத்தம்‌ முதலியவை 
விளக்கப்பட்டிருந்தால்‌ அந்த விஷயந்தான்‌ முக்கியமான உத்தேசம்‌. இந்த 
முறைக்கு 'உபபத்தி' என்று பெயர்‌. 

உபக்ரமோபஸம்ஹாூரெள அப்யாஸோ (அபூர்வதா பலம்‌ | 


அர்த்தவாதோபபத்தீ ச லிங்கம்‌ தாத்பர்ய நிர்ணயே || 
என்று இந்த ஆறு விதமான லிங்கங்களினால்‌ ஒன்றைத்‌ தீர்மானம்‌ செய்து 


கொள்ளலாம்‌ எனறு மீமாம்ஸா சாஸ்திரத்தில்‌ சொல்லப்படுகிறது. 
இவற்றுக்கு தாத்பர்ய லிங்கம்‌ என்று பெயர்‌. 


சம்ஸ்கிருதத்தில்‌ “லிங்கம்‌” என்றால்‌ அடையாளம்‌ என்பது பொருள்‌. 
ஆரம்பமும்‌ முடிவும்‌ சொல்லமுடியாத பரமாத்ம தத்துவத்துக்கும்‌, நீள 
உருண்டையாக இருக்கிற பிரபஞ்சத்துக்கும்‌ அடையாளமாக இருப்பதுதான்‌ 
கோவில்களில்‌ உள்ள லிங்கம்‌. லிங்கத்தைக்‌ குறி என்றும்‌ சொல்லலாம்‌. 
குறிப்பு என்றும்‌ சொல்வது உண்டு. ஒரு உபந்நியாஸமோ, ஒரு புஸ்தகமோ 
எந்த தீர்மானத்தைச்‌ சொல்கிறது, எந்த முடிவை வற்புறுத்துகிறது என்பதை 
இந்த ஆறுவிதமான குறிப்புகளை வைத்துக்‌ கொண்டே நாம்‌ தீர்மானம்‌ 
பண்ணிவிடலாம்‌. 


வேதத்தில்‌ சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமோ ஒரு அத்தியாயமோ எந்த 
விஷயத்தை தீர்மானிக்கிறது என்பதைக்‌ கண்டுபிடிக்க இந்த ஆறு தாத்பர்ய 
லிங்கங்களைக்‌ கொண்டே, ஆறு விதமான குறிப்புகளைக்கொண்டே தீர்மானம்‌ 
செய்து கொள்‌ என்று சொல்கிறது மீமாம்ஸா நியாயம்‌. 


6.9 மீமாம்ஸைக்‌ கொள்கைகள்‌ 


மீமாம்ஸா மதத்துக்‌ கொள்கை என்னவென்று இன்னம்‌ கொஞ்சம்‌ 
சொல்கிறேன்‌. “ஸ்வாமி இருக்கிறாரா, இல்லையா?” என்ற கவலை 
வேண்டாம்‌. இருந்தால்‌ இருக்கட்டும்‌, இல்லாவிட்டால்‌ போகட்டும்‌. நாம்‌ 
பண்ண வேண்டியது வேதத்தில்‌ சொன்னபடி கர்மாநுஷ்டானம்‌ செய்து 
வருவதுதான்‌. அந்தக்‌ கர்மாவே பலன்‌ தரும்‌. காரியம்‌ பண்ணினால்‌ பலன்‌ 
இல்லையா? நடுவில்‌ ஸ்வாமி யென்றொருவர்‌ எதற்கு? காரியமே பலனைத்‌ 
தருகிறது. நம்மகத்துத்‌ தோட்டத்தில்‌ இருக்கிற வாழை இலையைப்‌ பறித்து 
வருவதற்குக்‌ கறிகாய்காரனுக்குப்‌ பணம்‌ கொடுக்க வேண்டுமா என்ன? 
இப்படித்தான்‌ நம்‌ கர்மாவே தருகிற பலனுக்கு ஈச்வரன்‌ என்ற எவனுக்கோ 
'க்ரெடிட்‌' கொடுப்பது என்பார்கள்‌. க்ருஷி (உழவு) பண்ணுகிறோம்‌. அதனால்‌ 
நெல்‌ விளைகிறது. அது மாதிரி வேதம்‌ நமக்குத்‌ தெரியாததைச்‌ சொல்கிறபடி 
காரியம்‌ பண்ணினால்‌ பலணுன்டு. காரியத்துக்குப்‌ பலன்‌ தர ஸ்வாமி 
வேண்டுமென்கிற அவசியமில்லை. ஜகத்தை ஸ்வாமி உண்டு பண்ணியிருக்க 
வேண்டூமே யென்றால்‌, 'ஸ்வாமி உண்டு பண்ணுவானேன்‌? இப்பொழுது 
இருப்பது போலவே ஜகத்‌ எப்பொழுதும்‌ இருந்து கொண்டிருக்கிறது. 
திடீரென்று உண்டானதாக ஏன்‌ ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌?' என்பார்கள்‌. 


ந கதாசித்‌ அநீத்ருசம்‌ ஜகத்‌ | 


இந்த ஜகத்‌ எப்பொழுதும்‌ இப்படித்தான்‌ இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி 
இல்லாமல்‌ எப்பொழுதும்‌ இருந்ததில்லை. காரியம்‌ பண்ணு, அதுவே பலன்‌ 
கொடுக்கும்‌. என்ஜினைச்‌ சுற்றினால்‌ மோட்டார்‌ ஓடுகிற மாதிரி. 

புத்திக்கு அகப்படாததை வேதம்‌ சொல்லுகிறது. அதன்படி கர்மா பண்ணினால்‌ 
பலன்‌ உண்டாகிறது. அநாதியாக சப்தம்‌ இருக்கிறது. அதுதான்‌ வேதம்‌. 


410 


காலமும்‌ ஆகாசமும்‌ போல எப்பொழுதும்‌ வேதமும்‌ இருக்கிறது. நம்முடைய 
புத்திக்கு எட்டாததைச்‌ சொல்ல வேதம்‌ இருக்கிறது. 


கெட்டது பண்ணினால்‌ கெட்ட பலனும்‌ நல்லது பண்ணினால்‌ நல்ல பலனும்‌ 
உண்டாகின்றன. காரியம்‌ பலன்‌ கொடுத்துக்‌ கொண்டேயிருக்கிறது. அந்தப்‌ 
பலனை அநுபவித்துக்‌ கொண்டு சுற்றிக்கொண்டேயிருக்கிறோம்‌. இதற்கு 
ஸ்வாமி வேண்டாம்‌. வேதம்‌ சொன்ன வேலையைச்‌ செய்யாமல்‌ நாம்‌ 
இருக்கக்கூடாது. அப்படியிருப்பது பாபம்‌. அதனால்‌ நமக்கு நரகம்‌ கிடைக்கும்‌. 


"கர்மாவை நிறுத்தினால்‌ பாபம்‌ உண்டாகும்‌. நித்தியமென்றும்‌, 
நைமித்திகமென்றும்‌, காம்யமென்றும்‌ கர்மாக்கள்‌ மூன்று விதமிருக்கின்றன. 


நித்திய கர்மாக்கள்‌ எப்பொழுதும்‌ பண்ணவேண்டியவை. ஒரு நிமித்தத்தில்‌ 


பண்ணுவது நைமித்திகம்‌. கிரஹணம்‌ வருகிறது. அப்பொழுது ஸ்நானம்‌, 
தர்ப்பணம்‌ முதலியவை செய்யவேண்டும்‌. யாராவது பெரியவர்‌ நம்‌ விட்டிற்கு 
வந்தால்‌, அவருக்கு உபசாரம்‌ முதலியவை செய்ய வேண்டும்‌. 
இவைகளெல்லாம்‌ நைமித்திகம்‌. ஒரு ஸந்தர்ப்பம்‌ நேரும்போது பண்ணுவது 
நைமித்திகம்‌. நித்திய-நைமித்திகங்களை எல்லோரும்‌ அவசியம்‌ 
பண்ணவேண்டும்‌. மூன்றாவதான காம்யம்‌ என்பது ஒரு பிரயோஜனத்தை 
இச்சித்துப்‌ பண்ணவது. மழை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது; வருண 
ஜபம்‌ பண்ணுகிறோம்‌. பிள்ளை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது; புத்ர 
காமேஷ்டி செய்கிறோம்‌. ஆயுளை உத்தேசித்து ஆயுஷ்ய ஹோமம்‌ 
பண்ணுகிறோம்‌. இவை காம்யம்‌. இவைகளை ஒருவன்‌ பண்ணித்தானாக 
வேண்டுமென்ற அவசியமில்லை. 


இது மீமாம்ஸகர்கள்‌ மதம்‌. அவர்கள்‌ சொல்லும்‌ யுக்திகள்‌ வேறு 
இருக்கின்றன. 


நித்ய கர்மாவுக்கு லக்ஷணம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. கர்மாக்கள்‌அகரணே 
ப்ரத்யவாய ஜனகம்‌, கரணே (அப்யுதயம்‌ என்று இரண்டு வகை. 
செய்யாவிட்டால்‌ உபத்திரவத்தைத்‌ தருவது ஒன்று. செய்தால்‌ 
ஸந்தோஷத்தைத்‌ தருவது இன்னொன்று. “அகரணே' என்றால்‌ 
'செய்யாவிட்டால்‌'; 'பிரத்யவாயம்‌' என்றால்‌ “உபத்திரவம்‌”. 'கரணே' என்பது 


411 


'செய்தால்‌'; “அப்யுதயம்‌' என்பது ஸந்தோஷத்திற்குக்‌ காரணமான பலன்‌. நல்ல 
கிருஹம்‌, தனம்‌ புத்திரர்‌, கீர்த்தி, அறிவு இவைகளெல்லாம்‌ அப்யுதயம்‌ 
என்பதில்‌ சேர்ந்தவை. வேதாந்தத்தில்‌ 'நிஃச்ரேயஸம்‌' என்று ஒன்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஸந்தோஷம்‌ பெரிய ஸுந்தோஷமோ அந்த 
பேரானந்தமாக மோக்ஷம்தான்‌ நிஃச்ரேயஸம்‌. சின்ன சந்தோஷத்துக்குக்‌ 
காரணமானது “அப்யுதயம்‌”. இதைப்பற்றித்தான்‌ மீமாம்ஸை சொல்லும்‌. 
வேதாந்தத்தில்‌ கூறப்பட்ட நி..ச்ரேயஸமான பெரிய ஸந்தோஷம்‌, பேரானந்தம்‌ 
பற்றி மீமாம்ஸை சொல்லாது. அது சொல்லும்‌ ஸ்வர்கவாஸமும்‌ 
அப்யுதயத்தைச்‌ சேர்ந்ததுதான்‌. 

வேலை என்றால்‌ அதற்குக்‌ கணக்குண்டு. தகுந்த பலனும்‌ உண்டு. இது கர்ம 
மார்க்கம்‌. செய்தால்‌ நல்ல ஸந்தோஷம்‌ உண்டாவது ஒரு வகை. செய்யாமற்‌ 
போனால்‌ உபத்திரவம்‌ உண்டாவது ஒரு வகை. 


நித்ய கர்மாவைச்‌ செய்யாவிட்டால்‌ உபத்திரவம்‌ உண்டாகும்‌. 

ஸந்தியாவந்தனம்‌ பண்ணு என்றால்‌, இக்காலத்தில்‌, "செய்யமாட்டேன்‌. அந்தப்‌ 
பலன்‌ எனக்கு வேண்டாம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
மீமாம்ஸையால்‌ ஸுலபமாகப்‌ பதில்‌ சொல்லிவிடலாம்‌. ஸந்தியாவந்தனம்‌ 
என்பது பலனக்காகப்‌ பண்ணும்‌ காம்யமான (௦04014) கர்மா இல்லை; அதைப்‌ 


பண்ணாமற்‌ போனால்‌ உபத்திரவம்‌ உண்டாகும்‌ என்று மீமாம்ஸை 


சொல்கிறது! 


பண்ணினால்‌ பலன்‌ என்பது நியாயம்‌. பண்ணாவிட்டால்‌ உபத்திரவம்‌ என்பது 
என்ன நியாயம்‌? ஸந்தியாவந்தனம்‌ பண்ணாவிட்டால்‌ தோஷம்‌ என்கிறார்கள்‌. 
பண்ணினால்‌ ஐச்வரியம்‌ வரும்‌ என்று சொல்லமாட்டார்கள்‌. செய்யாவிட்டால்‌ 
உபத்திரவம்‌ என்னும்‌ வகையிற்‌ சேர்ந்தது அது. 

கோவிலில்‌ அர்ச்சனை, அபிஷேகம்‌, அன்னதானம்‌ முதலியவை பண்ணினால்‌ 
விசேஷ பலன்‌ உண்டு என்று சொல்லுகிறார்கள்‌. அவை "கரணே அப்யுதயம்‌” 
என்னும்‌ வகையைச்‌ சேர்ந்தவை. இது நியாயமாகப்‌ படுகிறது. 


“அகரணே ப்ரத்யவாயம்‌” என்பது நியாயமா? லோகத்தில்‌ அதற்கு 
திருஷ்டாந்தம்‌ உண்டா? 
உண்டு. 


நாம்‌ பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம்‌. ஏதாவது ஸொஸைட்டிக்கு 
நன்கொடை கேட்டால்‌ நூறு, இருநூறு ரூபாய்‌ கொடுக்கிறோம்‌. பரோபகாரம்‌ 
பண்ணினால்‌ புண்ணியம்‌ உண்டென்று பண்ணுகிறோம்‌. சில சமயங்களில்‌ 
உபகாரம்‌ பண்ண வேண்டாமென்று தோன்றுகிறது. புண்ணியம்‌ வேண்டா 


மென்று நினைக்கிறோம்‌. அப்பொழுது முடியாது என்று சொல்லி விடுகிறோம்‌. 


கடமையைச்‌ செய்ய வேண்டியதுதான்‌; அதற்குமேல்‌ தானம்‌, தர்மம்‌ இவை 
போன்றவைகளைச்‌ செய்ய முடியாவிட்டால்‌ பெரிய தோஷம்‌ என்று சொல்ல 
முடியாதுதான்‌; 


ஒருவனிடம்‌ நாம்‌ 500 ரூபாய்‌ கைமாற்று வாங்கி இருந்தோம்‌. அதைத்‌ 
திருப்பித்‌ தராமல்‌ அவனிடம்‌, “உனக்கு 500 ரூபாய்‌ கொடுக்கிற புண்ணியம்‌ 
எனக்கு வேண்டாம்‌” என்றால்‌ அவன்‌ விடுவானா? “நான்‌ புண்ணியத்திற்கு 
வரவில்லை. கொடுத்ததைக்‌ கேட்கத்தான்‌ வந்தேன்‌.' என்று சொல்லுவான்‌. 
கேஸ்‌ போட்டு, நமக்கு அதிகப்படி தண்டனையும்‌ வாங்கி வைப்பான்‌. இது 
“அகரணே ப்ரத்யவாய ஜனக”த்தைச்‌ சேர்ந்தது. 


அதைப்‌ போலத்தான்‌ ஸந்தியாவந்தனமும்‌. ஸந்தியாவந்தனம்‌ 
பண்ணமாட்டேன்‌ என்பது வாங்கின கடனைத்‌ திருப்பித்‌ தர முடியாது 
என்கிறதைப்‌ போல. 


தமிழில்‌ ஸந்தியாவந்தனத்தைக்‌ காலைக்‌ கடன்‌, மாலைக்‌ கடன்‌என்றே 
சொல்வார்கள்‌. அந்தப்‌ பெயர்கள்‌ மிகவும்‌ அழகாய்‌ இருக்கின்றன. 

"கடன்‌ வாங்கின திருஷ்டாந்தம்‌ சொன்னால்‌ போதாது. யார்‌ எங்கே கடன்‌ 
வாங்கினார்கள்‌? ஸந்தியாவந்தனம்‌ யாரிடம்‌ கடன்‌ வாங்கப்பட்டது?' என்று 
சிலர்‌ கேட்கலாம்‌. 


வேதத்தில்‌ "தைத்திரீய ஸம்ஹிதை” (1-3) யில்‌ "பிராம்மணன்‌ பிறக்கும்‌ 
பொழுதே மூன்று கடனோடூ பிறந்திருக்கிறான்‌. ரிஷிருணம்‌, தேவருணம்‌, 
பிதிர்ருணம்‌ என்று மூன்று கடன்கள்‌ உண்டு” என்று சொல்லியிருக்கிறது. 
"வேதம்‌ ஓதுவதால்‌ ரிஷிக்கடனும்‌, யாகமும்‌ பூஜையும்‌ ஸந்தியாவந்தனாதி 
உபாஸனைகளும்‌ பண்ணுவதால்‌ தேவர்கடனும்‌, தர்ப்பணம்‌ சிரார்த்தம்‌ 
இவற்றால்‌ பிதிர்கடனும்‌ தீர்கின்றன” என்கிறது. கடன்‌ வாங்கினது நமக்குத்‌ 
தெரியாது. தெரியாததை வேதம்‌ சொல்லியிருக்கிறது. அதைக்‌ கொண்டு நாம்‌ 
யுக்தி பண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அதை 
அநுஸரித்த யுக்தி தோன்றும்‌. இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும்‌. 


இரண்டு ஸு்ஹோதரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ மாஜிஸ்டிரேட்‌ 
உத்தியோகம்‌ பார்க்கிறான்‌. மற்றவன்‌ வைதிகன்‌. முதல்வனுக்குக்‌ 
கச்சேரி(௦௦பா()க்குப்‌ போகிற கடன்‌ ஏற்பட்டிருக்கிறது. அவன்‌ கச்சேரிக்குப்‌ 
போகாமல்‌, “இரண்டாமவன்‌ போகவில்லையே; நான்‌ மட்டும்‌ எதற்காகப்‌ 
போகவேண்டும்‌?” என்றால்‌, “நீதான்‌ மனுப்போட்டாய்‌; வேலை செய்யும்படி 
உத்தரவு போட்டோம்‌; நீ வருவதாக ஒப்புக்‌ கொண்டாய்‌. ஆகையால்‌, நீதான்‌ 
வரவேண்டும்‌” என்று அதிகாரிகள்‌ சொல்லுவார்கள்‌. அதைப்‌ போல நல்ல கதி 
வரவேண்டுமென்று நாம்‌ முன்‌ ஜன்மத்தில்‌ செய்த ஸத்காரியம்‌ என்பதான 
மனுப்‌ போட்டிருக்கிறோம்‌. அதற்கேற்றபடி கர்மாக்களைச்‌ செய்ய 
வேண்டுமென்று உத்தரவாய்‌ இந்த [நிகழ்‌] ஜன்மா லபித்திருக்கிறது. உத்தரவு 
பண்ணியவர்‌ ஒருவர்‌ கண்ணுக்குத்‌ தெரியாமலே ஸர்வ ஸாஷியாக 
இருக்கிறார்‌. இது வேதாந்தியின்‌ மதம்‌. எந்த வேலைக்காக 
மனுப்போட்டோமோ அதுவே நமக்குப்‌ பலனைத்‌ தருகிறது என்பது 


மீமாம்ஸகர்கள்‌ மதம்‌. கர்ம பலன்‌ தானே நடக்கும்‌ (&ப0௦௱௭௦) என்பது 


இவர்களுடைய மதம்‌. 


ஆகக்கூடி, இரண்டு அபிப்ராயங்களின்‌ படியும்‌ கர்மாவுக்கேற்ற ஜன்மம்‌ நமக்கு 
வந்திருக்கிறது. இதற்கேற்ற கர்மாக்களை நாம்‌ செய்ய வேண்டும்‌. 
செய்யாவிட்டால்‌ உபத்திரவம்‌ உண்டாகும்‌. எங்கெங்கே பிறந்தோமோ 
அதற்கேற்பக்‌ கர்மாக்களைச்‌ செய்ய வேண்டும்‌. லோகத்தில்‌ ஆசார 
அநுஷ்டானங்கள்‌ முறையாக இருக்க வேண்டும்‌. வேதார்த்தங்களைத்‌ தான்‌ 


414 


தெரிந்து கொண்டு, மற்றவர்கள்‌ துக்கப்பட்டால்‌ சாந்தப்படுத்திக்‌ கொண்டு, 
அவர்களுடைய தொழில்களைப்‌ போதித்துக்‌ கொண்டு இருக்கவேண்டியது 
பிராம்மணன்‌ கடமை. இம்மாதிரியே ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்களுக்கு 
ஏற்பட்ட கர்மாக்களைச்‌ செய்ய வேண்டும்‌. வாணியன்‌ எண்ணைய்‌ ஆட்டித்தர 
வேண்டும்‌. சக்கிலியன்‌ செருப்புத்‌ தைத்துத்‌ தரவேண்டும்‌. பிராம்மணன்‌ 
கண்டவற்றைத்‌ தின்னாமல்‌ தேஹம்‌, மனஸ்‌, ஆத்மா என்பவைகளில்‌ 
பரிசுத்தனாக இருந்துகொண்டு பரமாத்மத்‌ தியானம்‌ பண்ணிக்கொண்டு 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்களையும்‌ தியானம்‌ பண்ணிக்கொண்டு 
இருக்கும்படிச்‌ சொல்லவேண்டும்‌. அதற்குத்தான்‌ அவரவருக்கும்‌ மானியம்‌ 
ஏற்பட்டிருந்தது. பழைய காலத்தில்‌ ஒவ்வொரு தொழிலாளிக்கும்‌ 
அவனுடைய தொழிலைச்‌ செய்வதற்காக மானியம்‌ கொடுத்திருந்தார்கள்‌. 
அந்தத்‌ தொழிலை நிறுத்திவிட்டால்‌ லெளகிகத்திலும்‌ உபத்திரவம்‌ 
உண்டாகும்‌. அவனுடைய மானியத்தை பிடுங்கி மற்றொருவனுக்குக்‌ 
கொடுத்து விடுவார்கள்‌. இந்தக்‌ காலத்தில்‌ அந்த நிலத்துக்கு வரி போட்டு 
விடுவார்கள்‌. ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்கான கர்மாக்களைப்‌ 
பண்ணாதவர்களுக்குப்‌ பாபம்‌ உண்டாவதோடு லெளகிக ஸெளகர்யங்களும்‌ 
இல்லாமற்‌ போய்விடும்‌. அந்தக்‌ கர்மாவைச்‌ செய்வதனால்தான்‌ மரியாதை 
உண்டாயிற்று. எதற்காக, எப்படி நம்முடைய ஜன்மம்‌ ஏற்பட்டதோ அதை 
அப்படியே பண்ணாமல்‌ இருப்பதனால்தான்‌ இப்போது நம்முடைய தேசத்தில்‌ 
இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அந்த அந்தத்‌ 
தொழிலைச்‌ செய்து கொண்டு வந்தால்‌, அதனால்‌ மற்றவர்களுக்கும்‌ லெளகிக 


ஸெளகர்யங்கள்‌ ஏற்படும்‌. அந்த நிலை மாறிவிட்டதனால்தான்‌ இப்பொழுது 
தரித்திர நிலை வந்துவிட்டது. 


"அகரனே ப்ரத்யவாய ஐஜனக“மாகிய நித்ய கர்மாக்கள்‌ ஸந்தியாவந்தனம்‌ 
முதலியவை. நித்ய கர்மாவைப்‌ பண்ணாவிட்டால்‌ பாபம்‌ உண்டாகிறது. 
பண்ணினால்‌ பாபம்‌ இல்லாமையாகிய ஒரு லாபம்‌ உண்டாகிறது. 
அதற்குமேல்‌, க்ஷேமம்‌ உண்டாகிறது. கடனைத்‌ தவணைப்பிரகாரம்‌ 
கொடுத்தால்‌ கடன்‌ போய்விடுகிறதாகிய ஒரு லாபமும்‌, அதற்குமேல்‌ 
"நாணயமானவன்‌” என்ற நல்ல பெயரும்‌ உண்டாகும்‌. அந்த நாணயத்தால்‌ 


415 


வியாபார விருத்தி ஏற்படுகிறது. அதுபோல நித்திய கர்மாவினால்‌ பாபம்‌ 
இல்லாமற்போவது ஒன்று; சிரேயஸ்‌ உண்டாவது இரண்டு; ஆக இரண்டு 
லாபங்கள்‌ உண்டாகின்றன. 


"அகரமேச பரத்யவாய ஐநகம்‌, கரணே அப்யுதயம்‌' என்னும்‌ இந்த இரண்டும்‌ 


நமக்கும்‌ (வேதாந்திக்களுக்கும்‌ உண்டு. நாமும்‌ இவைகளை ஒத்துக்‌ 
கொள்கிறோம்‌. 


இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும்‌ பண்ணிக்கொண்டிருக்க 


வேண்டும்‌. அக்னிஹோத்ராதி ச்ரெளத கர்மாக்களையும்‌, ஒளபாஸனம்‌ 
முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும்‌ தவறாமல்‌ செய்துவர வேண்டும்‌. 


"ஜீவனோடிருக்கிற வரையில்‌ அக்னி ஹோத்திரம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
வேதம்‌ சொல்லுகிறது. அதைச்‌ செய்ய வேண்டும்‌. அப்படிச்‌ செய்து 
கொண்டிருப்பதே போதும்‌” என்பது மீமாம்ஸகர்‌ மதம்‌. ஆனால்‌ 
ஸந்நியாஸாசிரமத்தில்‌ அக்னி ஹோத்ரம்‌ முதலான கர்மாக்கள்‌ இல்லை. 
இப்படிக்‌ கர்மாக்களை விட்டால்‌ அது பெரிய தோஷம்‌ என்பார்கள்‌. புத்தி 
பூர்வமாகக்‌ கர்மாக்களை விட்டுவிட்டு ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்வது 
அவர்களுக்கக்‌ கிறிஸ்துவனாகவோ துருக்கனாகவோ ஆவதைப்‌ போன்றது. 
உபநிஷத்‌ “கர்மாவைச்‌ செய்து கொண்டு நூறு வருஷம்‌ இருக்க வேண்டும்‌” 
என்கிறது ஈசாவாஸ்யோபநிஷத்‌: 2வது மந்திரம்‌.) தைத்திரீய ப்ராஹ்மணம்‌, 
“அக்னிஹோத்ர நெருப்பை அணைத்தால்‌ வீரஹத்தி தோஷம்‌ வருகிறது” 
என்று சொல்லுகிறது. 


"கெட்ட கர்மாவைச்‌ செய்தால்‌ பாபம்‌ என்பது போல நித்ய கர்மாவை 
விட்டாலும்‌ பாபம்‌. ஸந்நியாஸி என்பவன்‌ கர்ம ப்ரஷ்டன்‌. ஆகையால்‌, 
அவனைப்‌ பார்த்தாலும்‌ பாபம்‌; பிராயச்சித்தம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌” 
என்பது மீமாம்ஸகர்கள்‌ மதம்‌, “பாபியைப்‌ பார்த்தாலும்‌, பேசினாலும்‌, 
தொட்டாலும்‌, அவனோடு சேர்ந்து பங்க்தி போஜனம்‌ பண்ணினாலும்‌ நமக்குப்‌ 
பாபம்‌ ஒட்டிக்கொள்ளும்‌. அதுபோல ஸந்நியாஸியைப்‌ பார்க்கவும்‌ கூடாது” 
என்பது மண்டனமிச்ரர்‌ முதலானவர்களின்‌ அபிப்பிராயம்‌. 


“வேதத்தில்தானே ஞான காண்டத்தில்‌ ஸந்நியாஸம்‌, ப்ரஹ்மம்‌, மோக்ஷம்‌, 
ஞானம்‌ என்பவைகள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன? அவைகளைச்‌ சொல்லுவதும்‌ 
வேதம்தானே? அப்படி இருக்க நீங்கள்‌ அவைகளை வைகிறீர்களே?” என்று 


கேட்டால்‌, அவர்கள்‌ என்ன பதில்‌ சொல்லுகிறார்கள்‌ என்பதை இப்பொழுது 


பார்க்கலாம்‌. 


"ஞானம்‌, ப்ரஹ்மம்‌ என்பவை உபநிஷத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது 
உண்மைதான்‌. வேதம்‌ என்பது என்ன? வேதம்‌ சப்தம்‌, அதாவது வார்த்தை. 
அது எதற்கு ஏற்பட்டது? தெரியாததைச்‌ சொல்ல ஏற்பட்டது. அது சப்த 
ப்ரமாணம்‌. கண்ணுக்கும்‌ ஊகத்திற்கும்‌ அகப்படாததைத்‌ தெரிவிப்பது சப்த 
ப்ரமாணம்‌. அது உபயோகமில்லாத ஒன்றைச்‌ சொல்ல ஏற்பட்டதல்ல. எல்லா 
வார்த்தைகளுக்கும்‌ இரண்டு வகைப்‌ பிரயோஜனம்‌ உண்டு. அதைச்‌ செய்‌, 
அல்லது அதைச்‌ செய்யாதே என்பதுதான்‌ சப்தத்தினுடைய பிரயோஜனம்‌. 


"பரவ்ருத்திர்வா நிவ்ருத்திர்வா நித்யேன்‌ க்ருதகேன வா] 

பும்ஸாம்‌ யேநோபதிச்யேசு தத்‌ சாஸ்த்ரம்‌ அபிதீயதே। | 

“நமக்குக்‌ காரியம்‌ இல்லாமல்‌ ஏதாவது வஸ்துவை மாத்திரம்‌ சொல்லும்‌ 
சப்தங்கள்‌ வீண்‌ வம்பைச்‌ சேர்ந்தவை. அவை பிரயோஜனமில்லாதவை. 
காக்கா பறக்கிறது என்று ஒருவன்‌ சொல்லுகிறான்‌. அதைக்‌ கேட்பதனால்‌ 
என்ன பிரயோஜனம்‌ உண்டாகிறது? காக்கா கருப்பு என்கிறான்‌. அதனால்‌ 
என்ன பிரயோஜனம்‌? நாளைக்கு ராத்திரி இங்கே உபந்நியாஸம்‌ நடக்கும்‌ 
என்றால்‌ அதற்கு ஓர்‌ அபிப்ராயம்‌ உண்டு. எல்லாரும்‌ வரவேண்டுமென்பது 
அதற்கு அர்த்தம்‌. இது பிரவிருத்திப்‌ பிரயோஜனம்‌. கும்பகோணத்தில்‌ 
நாளைக்கு உபந்நியாஸம்‌ என்றால்‌ இது வீண்‌ வம்பு. இங்கிருந்து யார்‌ போகப்‌ 
போகிறார்கள்‌? பிரயோஜனம்‌ இல்லாமல்‌ எந்த வார்த்தையும்‌ இருக்கக்கூடாது; 
ஒன்றிலே ஈடுபட வைக்கும்‌ பிரவிருத்திப்‌ பிரயோஜனமாவது, அதிலிருந்து 
விலக்கும்‌ நிவிருத்திப்‌ பிரயோஜனமாவது இருக்கவேண்டும்‌. பஞ்ச மஹா 
பாதகங்களைச்‌ சொல்லி, 'இவற்றைப்‌ பண்ணாதே” என்று வேதம்‌ சொன்னால்‌ 
இது நிவிருத்திப்‌ பிரயோஜனம்‌. அந்தப்‌ பாப காரியத்திலிருந்து விடுபடுவதே 
பயன்‌. இந்த இரண்டுமில்லாத மற்றவை வெறுங்கதை. வேதம்‌ இரண்டு 
பாகம்‌. இன்னின்ன செய்ய வேண்டும்‌ என்ற விதிகளையும்‌, இன்னின்ன 


417 


செய்யலாகாது என்ற நிஷேதங்களையும்‌ சொல்லுவது ஒரு பாகம்‌. அதுதான்‌ 
கர்ம காண்டம்‌. மற்றொரு பாகம்‌, ஞான காண்டம்‌ என்பது, வெறுமே கதை 
சொல்லும்‌. கதைக்கு சொந்தமாகப்‌ பிரயோஜனம்‌ இல்லை. இந்த வேதக்‌ 
கதைகள்‌ விதியோடூ சேர்ந்தால்தான்‌ அர்த்தமாவது” என்று மீமாம்ஸகர்கள்‌ 
சொல்வார்கள்‌. 


தாதுபுஷ்டி லேஹ்யத்தைப்‌ பற்றி ஒரு விளம்பரம்‌ போட்டிருக்கிறது. 
சிங்கத்தோடு ஒரு மநுஷ்யன்‌ குஸ்தி போடுவதுபோல அந்த விளம்பரத்தில்‌ 
படம்‌ போட்டிருக்கிறது. இந்தப்‌ படத்தை எதற்காகப்‌ போடுகிறான்‌? 
“எல்லோரும்‌ ஏமாந்து பணத்தைக்‌ கொடுத்து அதை வாங்குங்கள்‌' என்பது 
தாத்பர்யம்‌. அந்தப்‌ படம்‌ மாதிரி வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
கதைகளுக்கு விதிதான்‌ பிரயோஜனம்‌. இந்தக்‌ கதையானது “அர்த்த வாதம்‌” 
எனப்படும்‌. பல இடங்களில்‌ நற்சாக்ஷிப்‌ பத்திரம்‌ (௦1/௦6) வாங்கியிருப்பதை 
ஒரு டாக்டர்‌ மருந்து விளம்பரத்தில்‌ ஏன்‌ போடுகிறான்‌? இவன்‌ மருந்தை 
எல்லாரும்‌ வாங்க வேண்டும்‌ என்பதற்காக அப்படிச்‌ செய்கிறான்‌. 
இம்மாதிரியான அர்த்தவாதங்களில்‌ நிஜத்தோடு பொய்‌ கலந்திருப்பதுமுண்டு. 
பொய்யை குணார்த்தவாதம்‌ என்று சொல்லுவார்கள்‌. (அநுவாதம்‌ என்று 
ஒன்று சொல்லப்படும்‌. தெரிந்ததையே அநுஸரித்துச்‌ சொல்வது அது. நெருப்பு 
சுடும்‌ என்பது தெரிந்தது. அதை மறுபடியும்‌ சொல்லுவது அநுவாதம்‌. 
மருந்தில்‌ இன்ன இன்ன ஓஷதி இருக்கிறது என்று சொல்லுவது 
பூதார்த்தவாதம்‌.) குணார்த்தவாதம்‌ என்பது பொய்க்கதையாவது சொல்லி 
விதிக்குப்‌ பிரயோஜனப்படுத்துவது. கள்‌ குடிக்காதே என்று சொல்லுவது விதி. 


கள்‌ குடிப்பவன்‌ உடனே தொலைந்தானென்று கதை எழுதினால்‌ அது 
அர்த்தவாதம்‌. கள்‌ குடிக்கக்கூடாது என்பதுதான்‌ தாத்பர்யம்‌. கள்‌ குடித்தால்‌ 
மயக்கம்‌ வருமென்பது அநுவாதம்‌. ஆகக்கூடி, அர்த்தவாதமான கதைகள்‌ 


எல்லாம்‌ நம்மை விதிபூர்வமான ஒரு காரியத்தில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


வேதத்தில்‌ ஒரு யக்ஞத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிறது. தக்ஷிணையாக 

எுவர்ணம்‌ கொடு; வெள்ளி கொடுக்காதே என்று அங்கே 

சொல்லப்பட்டிருக்கிறது. யாகங்களில்‌ வெள்ளி கொடுக்கக்‌ கூடாதென்று 

தைத்திரீய ஸம்ஹிதையில்‌ சொல்லியிருக்கிறது. இந்த இடத்தில்‌ ஒரு 
418 


நீளமான கதையைச்‌ சொல்லி வெள்ளியைக்‌ கொடுக்காதே என்று 
சொல்லுகிறது. நிஷேதத்தைக்‌ காட்ட இந்தக்‌ கதை சொல்லப்படுகிறது. 
(இன்னசெய்யவேண்டும்‌ என்று நிர்ணயிப்பது விதி; இன்ன செய்யக்கூடாது 
என்பது நிஷேதம்‌). இந்த மாதிரியான அர்த்தவாதங்களுக்கு நேராக அதன்‌ 
சப்தத்தில்‌ பிரயோஜனமில்லை. 


இந்த விஷயத்தைக்‌ கொண்டுதான்‌ மீமாம்ஸகர்கள்‌ முன்சொன்ன 
ஞானகாண்ட ஆக்ஷேபணைக்குப்‌ பதில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


"பிரம்ம ஸ்வரூபத்தைப்‌ பற்றித்தான்‌ உபநிஷத்‌ சொல்லுகிறது. அங்கே 
காரியத்தைச்‌ சொல்லுகிறதேயில்லை. பிரம்மாநுபவம்‌ என்பது காரியமே 


இல்லாத நிலை என்றே சொல்கிறது. வேதம்‌ எப்பொழுது பிரமாணமாகும்‌? 


காரியத்தைச்‌ சொன்னால்தான்‌ வேதம்‌ பிரமாணமாகும்‌. இல்லாவிட்டால்‌ 
வெறும்‌ கதை சொல்கிறதற்கு ஸமானந்தான்‌; அர்த்தவாதந்தான்‌. 
சும்மாயிருக்கிற ப்ரம்மத்தைப்‌ பற்றிய உபநிஷத்‌ 
அர்த்தவாதந்தான்‌.உள்ள வஸ்துவைப்‌ பற்றி இந்த பாகம்‌ சொல்லுகிறது. நாம்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ளவஸ்துவா? செய்ய வேண்டிய காரியமா? 
பிரம்மம்‌” இருக்கிறது; ஆத்மா என்பதும்‌ அதாகவே இருக்கிறது' என்ற மாதிரி 
உள்ளதைச்‌ சொல்வதில்‌ நமக்கு எந்த காரியத்தையும்‌ வேதம்‌ 
கொடுக்கவில்லையே யாகம்‌, யக்ஞம்‌ முதலியவைகளை நாம்‌ செய்ய 
வேண்டும்‌. இது மாதிரி நாம்‌ நடத்த வேண்டிய காரியத்தைச்‌ சொல்லத்தான்‌ 
வேதம்‌ வேண்டும்‌. அதற்குத்தான்‌ சப்தம்‌ (வேதம்‌) ஏற்பட்டது. இருப்பதை 
அறிய சப்தம்‌ வேண்டாம்‌. இருப்பது எப்பொழுதாவது தன்னால்‌ தெரியும்‌. 
தெரியாவிட்டாலும்‌ போகட்டும்‌. ஆகையால்‌ வெறுமே வஸ்துவைச்‌ 
சொல்லும்‌ வேத பாகம்‌ அர்த்தவாதம்‌. ஆகையினால்‌ உபநிஷத்‌ பிரமாணம்‌ 
இல்லை. பின்‌ எதற்காக அது இருக்கிறது? யக்ஞம்‌ செய்பவனை உயர்த்திச்‌ 
சொல்வதற்கு அது இருக்கிறது. கர்மாவுக்கு அபேக்ஷிதனான ஜீவனை 
ஸ்தோத்திரம்‌ பண்ணி, அவன்‌ கர்மாவை அதிகம்‌ பண்ண வைப்பதற்காகத்‌ 
தான்‌ அப்படிச்‌ சொல்லுகிறது. ஜீவனே பிரம்மம்‌ என்று உபநிஷத்‌ 
சொல்லுவது, கர்மாநுஷ்டானம்‌ செய்பவனுக்கு ரொம்பவும்‌ ஏற்றம்‌ கொடுத்து 
ஸ்தோத்திரம்‌ பண்ணுவது தான்‌. எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம்‌ 
419 


செய்திருக்கிறது என்றால்‌, எல்லாரையும்‌ அந்தக்‌ கர்மாநுஷ்டானங்களில்‌ 
ஈடுபடுமாறு உத்ஸாஹப்‌ படுத்துவதற்குத்தான்‌. தாது புஷ்டி லேஹ்யம்‌ 
சாப்பிட்டவன்‌ சிங்கத்தோடு ஒரு நாளும்‌ குஸ்தி போட முடியாது என்கிற 
மாதிரி இந்த ஜீவனும்‌ பிரம்ம ஸ்தானத்தை அடைய முடியாது. உபநிஷத்து 
அப்படிப்பட்ட வெறும்‌ கதைதான்‌. “பிரம்மம்‌, ஞானம்‌, மோக்ஷம்‌, ஈச்வரன்‌ 
என்ற இந்தப்‌ பேச்சே நமக்கு வேண்டாம்‌. கர்மாவே நமக்கு எல்லாம்‌. கர்மா 
செய்யாமல்‌ இருப்பது தப்பு ஸந்நியாஸியாவது தப்பு.” இதுதான்‌ 
மீமாம்ஸ்கர்களின்‌ அபிப்பிராயம்‌. 


6.10 சங்கரர்‌ ம்‌ பதில்‌ 
நம்முடைய ஆசாரியாள்‌ இதற்கு என்ன பதில்‌ சொல்கிறார்‌? 


சப்தம்‌ (வேதம்‌) ஒன்றைச்‌ சொன்னால்‌ அது காரியத்தில்‌ பிரயோஜனம்‌ 
ஆகவேண்டும்‌ என்று மட்டுமில்லாமல்‌, அந்தக்‌ காரியமும்‌ பிரயோஜனமாய்‌ 
இருக்கிறது என்பதால்தான்‌ மீமாம்ஸகர்கள்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. ஆகவே 
காரியத்தால்‌ ஏற்படும்‌ பிரயோஜனந்தான்‌ சப்த தாத்பரியமேயன்றிக்‌ காரியமே 
லக்ஷயம்‌ இல்லை என்றாகிறது. காரியம்‌ இல்லாமல்‌ இருப்பதே ஒரு பெரிய 
பிரயோஜனமாக இருந்தால்‌ அப்பொழுது அந்தக்‌ காரியமற்ற நிலையைச்‌ 
சொல்லும்‌ ஞான காண்ட சப்தத்தை அங்கீகரிக்கலாமல்லவா? அதாவது 
வேலை இல்லாதிருப்பதே பிரயோஜனமானால்‌ அதுவும்‌ சப்தத்தினுடைய 
தாத்பரியந்தான்‌. சப்தத்தினுடைய தாத்பரியம்‌ ஒரு பிரயோஜனமே யன்றி 
வேலை அல்ல. “ஸுராபானம்‌ (மதுபானம்‌) பண்ணக்கூடாது” என்று வேதத்தில்‌ 
சொல்லி இருக்கிறது. அதைக்‌ கேட்டவுடன்‌ என்ன காரியம்‌ செய்வது? ஒன்றும்‌ 
செய்வதற்கில்லை. அப்படியானால்‌ அந்த சப்தத்துக்குத்‌ தாத்பரியம்‌ 
இல்லையா? கள்ளுக்‌ குடித்துக்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ இருப்பதுதான்‌ அதற்குத்‌ 
தாத்பரியம்‌. இப்படி ஒன்று செய்யாமல்‌ இருப்பதை 'அபாவம்‌' என்பார்கள்‌. 
நிஷேதங்களுக்கு எல்லாம்‌ அபாவம்தான்‌ தாத்பரியம்‌. இம்மாதிரி “இதைச்‌ 
செய்யாதே” என்று வேதம்‌ பல காரியங்களிலிருந்து நம்மை விலக்குவதையும்‌ 


மீமாம்ஸகர்களே ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. வேதத்தில்‌ நிஷேதம்‌ என்று 


விலக்கப்பட்ட காரியங்களைச்‌ செய்யாமலே இருக்கிறார்கள்‌. இப்படி சில 


420 


காரியம்‌ செய்யாமல்‌ இருப்பது பிரயோஜனமாக இருக்க முடியுமானால்‌ எந்தக்‌ 
காரியமும்‌ இல்லாமல்‌ பிரம்மமாக இருப்பது பெரிய பிரயோஜனமாக இருக்க 
முடியும்‌ என்பதை எப்படி ஆசேஷப்பிக்கலாம்‌? காரியம்‌ ஒன்றுமே இல்லாத 
பரம பிரயோஜனமாக ஆத்ம எாக்ஷாத்காரம்‌ இருப்பதனால்‌ வேதாந்த 
சப்தங்களும்‌ மிகவும்‌ உபயோகம்‌ உள்ளவையே. அவற்றை அர்த்தவாதம்‌ 
என்று தள்ளக்கூடாது. 


ஸர்வம்‌ கர்மாகிலம்‌ பார்த்த ஞானே பறிஸ.மாப்யதே 


என்று பகவான்‌ கீதையில்‌ சொல்லி இருக்கிறார்‌. “எல்லாக்‌ கர்மாக்களும்‌ 
போய்க்‌ கடைசியில்‌ ஞானத்தில்தான்‌ நன்றாக ஸமாப்தி ஆகின்றன” 
என்கிறார்‌. எல்லாக்‌ கர்மாவும்‌ பரமேச்வரனிடம்‌ விநியோகம்‌ ஆகவேண்டும்‌. 
காரியமே இல்லாமல்‌ இருப்பதுதான்‌ பரம ப்ரயோஜனம்‌, அதுதான்‌ 
பிரம்மானந்தம்‌. அதனால்‌ ஜன்மமே இல்லாமல்‌ போய்விடும்‌. வேதத்திற்குப்‌ 
பரமதாத்பரியம்‌ அதுதான்‌. கர்மகாண்டம்‌ எல்லாம்‌ ஞானகாண்டத்தில்‌ போய்‌ 


அன்வயிக்க வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அதற்குப்‌ பிரயோஜனம்‌ உண்டு. 


இந்தக்‌ கருத்தைத்தான்‌ ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள்‌ மண்டனமிச்ரர்‌, குமாரில பட்டர்‌ 
ஆகியோரிடம்‌ எடுத்துச்‌ சொல்லி அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படியாகச்‌ 
செய்தார்‌. சுருக்கமாக, "கர்மத்திலும்‌ சித்தத்தை சுத்தி செய்வதற்கான 
கொஞ்சம்‌ பிரயோஜனம்‌ இருக்கிறது என்பதாலேயே வேதமானது கர்ம 
காண்டத்தில்‌ காரியத்தைச்‌ சொல்கிறது. இப்படிக்‌ காரியம்‌ பண்ணினால்‌ என்ன 
பிரயோஜனமோ அதைக்‌ காட்டிலும்‌ கோடி கோடி பிரயோஜனம்‌ காரியம்‌ 
இல்லாதிருப்பதால்‌ ஏற்படுமானால்‌ அதுவே வேதத்தின்‌ நிறைந்த தாத்பரியம்‌ 
ஆகும்‌. இதுதான்‌ ஞான காண்டத்தின்‌ அபிப்ராயம்‌. அதனால்‌ கர்மாவைப்‌ 
பற்றிச்‌ சொல்கிற பாகங்களெல்லாம்‌ சித்தமலத்தைப்‌ போக்கி ஈச்வரனிடத்தில்‌ 
கொண்டு சேர்க்க ஆரம்ப ஸ்திதியில்‌ உதவுகின்றன என்பதாலேயே 
தாத்பரியம்‌ உடையவனாக இருக்கின்றன. வறட்டுக்‌ கர்மாவினால்‌ மட்டும்‌ 
பிரயோஜனமில்லை. கர்மா நின்று போய்‌ பரமாத்ம ஸ்வரூபமாகவே 
இருக்கும்‌ நிலையே பரமப்‌ பிரயோஜனம்‌. அதை அடைவிக்கும்‌ ஸந்நியாஸ 
ஆச்ரமத்தின்‌ பெருமையை வேதம்‌ முடிவு பாகத்தில்‌ சொல்லுகிறது. அதையே 


421 


முடிவான தாத்பர்யமாக அங்கீகரிக்க அடைய வேண்டும்‌” என்று ஸ்ரீ 


ஆசார்யாள்‌ சொல்லித்தான்‌ மண்டனமிச்ரருக்கு ஸந்நியாஸம்‌ கொடுத்தார்‌. 


கர்ம காண்டத்திலேயே வேதம்‌ சில கர்மாக்களைப்‌ பாபம்‌ என்று சொல்லித்‌ 
தள்ளுகிறது. ஆனால்‌ இந்தப்‌ பாபம்‌ பண்ணுவதால்‌ ஏதோ இன்பம்‌, லாபம்‌ 
இருக்கிறது என்று தான்‌ ஒருத்தன்‌ அதைப்‌ பண்ணுகிறான்‌. இதைப்‌ 
பண்ணாதவனுக்கு அந்த இன்பம்‌ இல்லை. ஆனாலும்‌ வேதம்‌ “பண்ணாதே!” 
என்கிறது. ஏன்‌? பாபம்‌ இப்போதைக்கு இன்பத்தை, திருப்தியைத்‌ தந்தாலும்‌ 
அப்புறம்‌ இதைவிடப்‌ பெரிதான ஆனந்தத்தை நமக்குச்‌ சேர விடாமல்‌ தடுத்து 
விடும்‌. அதனால்‌ “பண்ணாதே!” என்று தடுக்கிறது. இந்தத்‌ தடையை ஒப்புக்‌ 
கொண்டு மீமாம்ஸகர்களும்‌ அதன்படியே பாப கர்மாக்களை யெல்லாம்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. இவர்கள்‌ பண்ணுகிற வைதிக அனுஷ்டானங்களான 
ஸத்கர்மாவின்‌ பலனாகவும்‌ இவர்களுக்கு ஒரு லாபம்‌, ஆனந்தம்‌ 
கிடைக்கிறது. இக வாழ்க்கையிலே ஸெளக்கியம்‌ ஏற்படுகிறது. பித்ரு 
லோகம்‌, தேவலோகம்‌ முதலியன கிடைக்கின்றன. ஆனால்‌ இவை மட்டும்‌ 
சாச்வதமான ஸெளக்கியமா என்றால்‌ இல்லை. புண்ய கர்ம பலன்‌ 
தீர்ந்தவுடன்‌ இந்த ஸெளக்கியங்களும்‌ தீர்ந்து போகும்‌. தேவ லோகத்துக்குப்‌ 
போனாலும்‌ புண்ணியம்‌ தீர்ந்தவுடன்‌ பூலோகத்தில்‌ வந்து விழ 
வேண்டியதுதான்‌. "கணே புண்யே மர்த்யலோகம்‌ விசந்தி” என்று 
சொல்லியிருக்கிறது [கீதை:1%.21]1. தீராத ஸெளக்கியம்‌, மாறாத நிறைந்த 
ஆனந்தம்‌ என்பது உண்டென்றால்‌ அது பரமாத்ம தத்வத்தில்‌ அதோடு 
அதாகவே கரைந்து, எந்தக்‌ காரியமும்‌ இல்லாமல்‌ கிடைக்கிற 
ஞானியொருவன்‌  அநுபவிக்கிற நிலைதான்‌. ரொம்பவும்‌ அல்பமான, 
ரொம்பவும்‌ குறுகிய காலத்துக்கு மட்டுமேயான இன்பத்தைத்‌ தருகிற பாப 
கர்மாக்களை விட்டுவிட்டு அதைவிட உயர்ந்ததான ஸத்கர்மாவுக்குப்‌ 
போகவேண்டும்‌. அதாவது வைதிக கர்மாநுஷ்டானங்களை 
குறைவேயில்லாமல்‌ செய்ய வேண்டும்‌. ஆனால்‌ இதனாலும்‌ நிறைந்த 
நிறைவான ஆனந்தத்தை சம்பாதித்துக்‌ கொள்ள முடியவில்லை என்றால்‌ 
என்ன பிரயோஜனம்‌? 'கர்மாநுஷ்டான பலனும்‌ சாச்வத ஸெளக்கியமாக 
இல்லையே! அதனால்‌ இதைப்‌ பண்ணாமலே இருந்து விடலாமா? நேரே அந்த 


422 


சாச்வத ஸெளக்கியத்துக்கே போய்விடலாமா?' என்றால்‌ அதுவும்‌ நம்மால்‌ 
முடியவில்லை. ஞானம்‌ வருவது ஸுலபத்தில்‌ ஸாத்தியமா? அதற்கு 
முதலில்‌ சித்தம்‌ சுத்தமாக வேண்டும்‌. கர்மாதான்‌ சித்தத்தை அலை பாயாமல்‌ 
ஒரு ஒழுங்குப்படுத்திக்‌ கட்டுகிறது. அதனால்‌ கர்மாநுஷ்டானம்‌ 
பண்ணவேண்டும்‌. அப்படிப்‌ பண்ணும்போது அது தருகிற ஸ்வர்க்க லோகம்‌ 
முதலான இன்பங்களை உத்தேசிக்காமல்‌, அதாவது பலனில்‌ பற்றின்றி 
நிஷ்காம்யமாகப்‌ பண்ணிவிட்டால்‌, சித்தத்திலுள்ள மலங்கள்‌ நீங்குகின்றன. 
இந்தக்‌ கர்மாவுக்கு என்றே சொல்லியிருக்கிற பலன்கள்‌ வேண்டாம்‌ என்று 
பலதாதாவான ஈச்வரனிடமே அவற்றை அர்ப்பணம்‌ செய்து விட்டால்‌, அவன்‌ 
இவைகளை விடப்‌ பெரிய பலனான சித்த சுத்தியை அநுக்கிரஹிப்பான்‌. 
அப்புறம்‌ ஞானவிசாரம்‌ பண்ண மனசு பக்குவமாகும்‌. அதனாலே 
காரியமில்லாமல்‌ தானாக இருக்கிற தனிப்பெரும்‌ ஆனந்தத்தை அடையலாம்‌. 


6.11 வேதாந்த மதங்களும்‌ மீமாம்ஸையும்‌ 
வேதகர்மாக்களை யெல்லாம்‌ அங்கீகரிக்கிறது என்ற அளவில்‌ அத்வைதம்‌ 
மீமாம்ஸையை ஆதரிக்கிறது என்பதோடுகூட, மீமாம்ஸையில்‌ பாட்ட 
மதத்தினர்‌ சொல்கிற அதே ஆறு பிரமாணங்களைத்தான்‌ அத்வைதத்திலும்‌ 
ஒப்புக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 


ஸ்ரீ சங்கரரின்‌ அத்வைதம்‌, ஸ்ரீ ராமாநுஜரின்‌ விசிஷ்டாத்வைதம்‌, ஸ்ரீ மத்வரின்‌ 
த்வைதம்‌ மூன்றுமே வேதாந்த மதங்கள்தான்‌. அத்வைதத்தைப்‌ போலவே 
இந்த மற்ற இரண்டு ஸித்தாந்திகளும்‌ வைதிக கர்மாநுஷ்டானங்களை 
விடக்கூடாது என்பவர்கள்தான்‌. ஆதலால்‌ பொதுவாக வேதாந்த மதங்கள்‌ 


எல்லாவற்றுக்கும்‌ இந்த அம்சத்திலே மீமாம்ஸை ஸம்மதமானதுதான்‌. 


பிரமாணங்களில்‌ மீமாம்ஸை சொல்கிற ஆறையும்‌ அத்வைதிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. விசிஷ்டாத்வைதிகள்‌ இந்த ஆறில்‌ “பிரத்யக்ஷம்‌', 
"அநுமானம்‌', “சப்தம்‌' (வேதம்‌) என்ற மூன்று பிரமாணங்களை மட்டும்‌ 
எடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. எப்படியானாலும்‌ இவை மீமாம்ஸகர்கள்‌ 
சொன்ன ஆறிலே இருக்கிற மூன்றுதான்‌. இந்தப்‌ பிரமாண ஸமாசாரத்தை 


'நியாயம்‌' என்று அடுத்த உபாங்கத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது கொஞ்சம்‌ 
விரிவாகச்‌ சொல்கிறேன்‌. 


மொத்தத்தில்‌, மீமாம்ஸையை அடியோடு நிராகரணம்‌ பண்ணாமல்‌ அதை 
வைத்துக்கொண்டு அப்புறமே அதைக்‌ கடந்து மேலே பக்தியில்‌ த்வைதம்‌, 
விசிஷ்டாத்வைதம்‌ என்றும்‌, பிறகு ஞானத்தில்‌ அத்வைதம்‌ என்றும்‌ 
போவதற்கு நமக்கு முக்யமாக இருக்கப்பட்ட மூன்று வேதாந்த 
மதாசாரியர்களும்‌ வழி பண்ணியிருக்கிறார்கள்‌. 


கர்மாவே எல்லாம்‌ என்பதால்‌ மீமாம்ஸையைக்‌ கர்ம மார்க்கம்‌ என்பார்கள்‌. 
ஆனால்‌ கர்ம-பக்தி-ஞான மார்க்கங்கள்‌ என்று நாம்‌ வேதாந்த மதத்தில்‌ 
சொல்கிற அர்த்தத்தில்‌ இது கர்ம மார்க்கமில்லை. வேதாந்த மதத்தில்‌ 
கர்மாவை கர்மாவுக்காகவே பண்ணி, அதுவே முடிந்த முடிவு என்று 
வைக்கவில்லை. கர்ம பலனை நினைக்காமல்‌, நிஷ்காம்ய கர்மம்‌ என்பதாக 
அந்தப்‌ பலனை ஈச்வரார்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதே வேதாந்தப்படி 
கர்ம மார்க்கம்‌, அல்லது கர்ம யோகம்‌. முக்யமாக கீதையில்‌ பகவான்‌ 
இதைத்தான்‌ சொல்லியிருக்கிறார்‌. மீமாம்ஸகர்களின்‌ கர்ம மார்க்கத்திலோ 
ஈச்வர பக்தியே இல்லை. ஆனால்‌ இந்த கர்மாக்களே லோககேஷேமம்‌, 
சமூகத்தின்‌ ஒழுங்கான வாழ்க்கை ஆகியவற்றைத்‌ தருவதோடு அவற்றைப்‌ 
பண்ணுகிற ஜீவனுக்கும்‌ சித்த சுத்தியைத்‌ தந்து அவனை பக்தியிலும்‌ 
ஞானத்திலும்‌ ஏற்றி விடுகிறது என்பதால்‌, மீமாம்ஸை எதை ஸாத்யமாக ( 
9௦௮ -ஆக, லக்ஷயமாக) சொல்லிற்றோ அதே கர்மாக்களை ஸாதனமாக ( 
ஈeans -ஆக) வேதாந்தத்தில்‌ ஆக்கிக்‌ கொடுத்திருக்கிறது. 


6.12 பண்டிதருலகில்‌ மீமாம்ஸையின்‌ மதிப்பு 


வேத அர்த்த நிர்ணயத்தில்‌ மீமாம்ஸை செய்கிற பெரிய உபகாரத்தினால்‌ 


அதனுடைய கர்மாக்‌ கொள்கையை ஆகேஷபிப்பவர்‌ உள்பட எல்லாப்‌ 


பண்டிதர்களும்‌, வித்வான்‌௧ளும்‌ இந்த சாஸ்திரத்தை அப்யஸித்தும்‌, தாங்களே 
இதில்‌ புதுப்‌ புஸ்தகங்கள்‌ எழுதியும்‌ வந்திருக்கிறார்கள்‌. தேர்ந்த 
வேதாந்தியான மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள்‌ (பெயரைச்‌ சொல்லாமல்‌ 
"மன்னார்குடிப்‌ பெரியவாள்‌' என்றே அவரைச்‌ சொல்வது வழக்கம்‌), 


424 


திருவிசநல்லூர்‌ வேங்கடஸுப்பா சாஸ்திரிகள்‌, அதே ஊரைச்‌ சேர்ந்த நீலமேக 
சாஸ்திரிகள்‌, ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரியார்‌, கிருஷ்ண தாதாசாரியார்‌, 
மண்டகுளத்தூர்‌ சின்னஸ்வாமி சாஸ்திரிகள்‌ முதலான பண்டித சிம்மங்கள்‌ 
மீமாம்ஸையில்‌ நிரம்ப ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள்‌. இதிலே ஒரு 
வேடிக்கை! வேங்கடஸுப்பா சாஸ்திரிகளுக்கும்‌ நீலமேக சாஸ்திரிகளுக்கும்‌ 
குருவாக இருந்த திருவிசநல்லூர்‌ ராமஸுப்பா சாஸ்திரிகள்‌ யாக 
கர்மாக்களை பலமாகக்‌ கண்டனம்‌ பண்ணியவர்‌. மீமாம்ஸகர்களுக்கு 
முக்யமான ச்ரெளத கர்மாவை இவர்‌ ஆகேஷேபித்த போதிலும்‌, 'தியரி'யில்‌ 
மீமாம்ஸா சாஸ்திரத்தின்‌ உயர்வைப்‌ பார்த்து அதை நன்றாக அப்பியாஸம்‌ 
பண்ணி மீமாம்ஸையில்‌ ஒரு "அதாரிடி'யாக இருந்தார்‌. 


மயிலாப்பூரிலுள்ள ஸம்ஸ்கிருத காலேஜ்‌ ஏற்பட்ட பிறகு இதில்‌ 
பிரின்ஸிபல்களாகவும்‌, வாத்தியார்களாகவும்‌ இருந்திருக்கிற பல பேர்‌ நல்ல 
மீமாம்ஸா பண்டிதர்களாக இருந்து வந்து கொண்டிருப்பதால்‌ இந்த சாஸ்திரம்‌ 
தற்போது விருத்தியாகி வருகிறது. 


7 நியாயம்‌ : யுக்தி சாஸ்திரம்‌ 


7.1 அநுமானம்‌ முக்யமான பிரமாணம்‌ 
ந்யாய சாஸ்திரம்‌ தர்க்க சாஸ்திரம்‌ என்றும்‌ வழங்கும்‌. இது கெளதம 
மஹரிஷியால்‌ செய்யப்பட்டது. இதன்‌ முக்கிய உத்தேசம்‌, இந்த 
உலகத்துக்கெல்லாம்‌ கர்த்தா பரமேச்வரன்‌ என்பதை யுக்திகளைக்‌ கொண்டு 
தீர்மானப்பதுதான்‌. அது அநுமானத்தால்‌ ஈச்வரனை ஸாதித்துக்‌ கொடுக்கிறது. 
ஆகவே அது யுக்திப்‌ பிரதானமான சாஸ்திரம்‌. 


யுக்தி அவசியம்‌ வேண்டும்‌. வேதம்‌ ஒரு விஷயத்தைச்‌ சொல்லுகிறது. 

அதனுடைய அர்த்தத்தை மீமாம்ஸை நிர்ணயிக்கிறது. நாம்‌ வேதத்தை 

நம்புகிறோம்‌. நம்பினாலும்‌ மனசு ஸுந்தேஹப்படும்‌. ஆகையினால்‌ அந்த 

ஸுந்தேஹத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு வேதம்‌ சொன்னதைப்‌ பலவித 

யுக்திகளைக்‌ கொண்டு தீர்மானப்‌ படுத்தினால்‌ அந்தத்‌ தீர்மானம்‌ 

த்ருடமாயிருக்கும்‌. பந்தற்கால்‌ நடும்‌ பொழுது அதை ஆட்டி அசைத்துப்‌ 
425 


பார்த்து வைத்தால்தான்‌ உறுதியாக நிற்கும்‌. அம்மாதிரி யுக்தியால்‌ நன்றாக 
ஆட்டி உண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும்‌. யார்‌ யுக்திவாதம்‌ 
பண்ணினாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ யுக்திகள்‌ எல்லாம்‌ 
ஸரியான ஆதாரத்தை வைத்துக்கொண்டு பண்ண வேண்டும்‌. குயுக்திகள்‌ 
பண்ணக்கூடாது. 


ஸ்ரீ சங்கராசாரிய ஸ்வாமிகள்‌ லோகத்தை விட்டுப்‌ போகும்போது 


சிஷ்யர்களெல்லாம்‌ சேர்ந்து ஸங்கிரஹமாக சுருக்கமாக ஒரு உபதேசம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அப்படிப்‌ பிரார்த்தித்த 
பொழுது "உபதேச பஞ்சகம்‌” அல்லது "ஸேோபான பஞ்சகம்‌” என்று ஐந்து 


ச்லோகத்தை ஆசாரியர்கள்‌ சொன்னார்கள்‌. அதிலே துஸ்தர்க்காத்‌ 
ஸுவிரம்யதாம்‌; ச்ருதிமதஸ்‌ தர்க்கோ(அநுஸந்தியதாம்‌ என்று வருகிறது. 
அதாவது, விதண்டாவாதங்களை விட்டு, வேதக்‌ கருத்தை மதித்து 
அநுஸரிக்கும்‌ நல்ல யுக்திகளையே உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


யுக்திகளினால்‌ நிர்ணயம்‌ பண்ணிக்‌ கொள்ளாவிட்டால்‌ காட்டிலே போவது 
போன்றதுதான்‌. ஆனால்‌ அந்த யுக்திகளை ஓர்‌ ஆதாரம்‌ வைத்துக்‌ கொண்டு 
செய்யவேண்டும்‌. இப்படி யுக்திகளைக்‌ கொண்டு வேதார்த்தத்தை நிர்ணயம்‌ 
பண்ணுவதுதான்‌ “ந்யாயம்‌”. அந்த சாஸ்திரம்‌ கெளதமரால்‌ செய்யப்பட்டது 
என்றேன்‌. கணாதர்‌ என்பவர்‌ ஒரு விதமான ந்யாய சாஸ்திரம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அது *வைசேஷிகம்‌” என்று தனியாகப்‌ பிரித்துச்‌ 
சொல்லப்படும்‌. 


ஒன்றிலிருந்து இன்னொன்றைப்‌ பிரித்து அடையாளம்‌ கண்டு கொள்வதற்குக்‌ 
காரணம்‌ அதிலுள்ள விசேஷத்‌ தன்மை (௨௦8) தான்‌. இந்த விசேஷத்‌ 
தன்மையையே முக்யமாக விசாரிப்ப தால்‌ கணாத சாஸ்திரத்துக்கு 
வைசேஷிகம்‌ என்று பெயர்‌ வந்தது. ரொம்பவும்‌ ஸயன்ஸாகவே போகிற 
நியாய சாஸ்திரமானது, அத்யாத்ம விஷயங்களான ஜீவன்‌, ஜகத்‌, ஈச்வரன்‌, 
மோக்ஷம்‌ (மோக்ஷம்‌ என்பதை அவர்கள்‌ 'அபவர்க்கம்‌' என்று சொல்வார்கள்‌) 
இவற்றை ஜாஸ்தி விசாரிக்கிற வைசேஷிகத்தோடு போய்ச்‌ சேர்ந்து 
கொள்கிறது. இவை இரண்டிலும்‌ ௦௦6 (தர்க்கம்‌) , phரl5௦phy (தத்வம்‌) 


426 


இரண்டும்‌ இருக்கின்றன. "லாஜிக்‌: மூலமாகவே "பிலாஸு.ஃபி” 
சொல்லப்படுகிறது. 


நாலு பிரமாணங்களை வைத்துக்‌ கொண்டு உண்மையை ஆராய்கிறது நியாய 
சாஸ்திரம்‌. அவை பிரத்யகஷம்‌; “அநுமானம்‌', 'உபமானம்‌', “சப்தம்‌: 
என்பவையாகும்‌. 


பிரத்யக்ஷமாகக்‌ கண்ணால்‌ பார்ப்பது, காதால்‌ கேட்பது முதலியனதான்‌ 
முதலில்‌ சொன்ன பிரத்யக்ஷப்‌ பிரமாணம்‌. 


அடுத்து வருகிற அநுமானம்‌ என்ற பிரமாணந்தான்‌ நியாயத்துக்கு ரொம்பவும்‌ 
முக்கியமானது. 


அநுமானம்‌ என்பது என்ன? தூரத்தில்‌ மலையிலே புகை தெரிகிறது. புகை 
மட்டும்தான்‌ தெரிகிறது. நெருப்பு தெரியவில்லை. முன்னே இருக்கிற 
பாறைகள்‌ நெருப்பை மறைக்கின்றன. அதனால்‌ மேலே புகை மாத்திரம்‌ 
தெரிகிறது. ஆனாலும்‌ நாம்‌ நம்‌ கண்ணுக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌ மலையிலே 
இருக்கிற காட்டில்‌ நெருப்புப்‌ பிடித்துக்கொண்டிருக்கிறது என்று ஊகித்து 
விடுகிறோம்‌. இதுதான்‌ 'அநுமானம்‌' என்பது. இங்கே நெருப்புக்கு 'ஸாத்யம்‌' 
என்றும்‌, அதை நாம்‌ அநுமானிப்பதற்கு அடையாளமாயிருக்கிற புகைக்கு 
“ஸாதனம்‌”, “லிங்கம்‌, "ஹேது' என்றும்‌ பெயர்‌. 


இப்போது நாம்‌ அநுஸரிக்கிற மதமான வேதாந்தத்தின்‌ படி குருவிடமிருந்து 
சிரவணம்‌ என்பதாக உபதேசம்‌ பெற்றபின்‌ அதை மனனம்‌ பண்ண வேண்டும்‌. 
மனனம்‌ என்பது ஆசாரியர்‌ மூலமாகக்‌ கேட்டதைப்‌ புத்தியில்‌ ஏற்படும்‌ 
யுக்தியைக்‌ கொண்டு நினைத்து நினைத்துப்‌ பார்ப்பது. இதிலே 
அநுமானம்தான்‌ விசேஷமாகக்‌ கை கொடுக்கிறது. அநுமானத்தால்தானே 
பிரத்யக்ஷமாக அறிய முடியாததை வேறு காரணங்களைக்‌ கொண்டு அறிய 
முடிகிறது? பரமாத்ம, ஜீவாத்ம ஸ்வரூபங்கள்‌ நம்‌ கண்‌ முதலியவற்றுக்குப்‌ 
பிரத்யக்ஷமாகத்‌ தெரியவில்லை. மூக்காலோ, வாயாலோ அவற்றை அறிய 
முடியவில்லை. மோக்ஷ ஸ்வரூபமும்‌ தெரியவில்லை. 


கடைத்தேறுவதற்குரிய வழியும்‌ தெரியவில்லை. இவைகளையெல்லாம்‌ 


427 


அநுமானத்தால்தான்‌ தெரிந்த கொள்ள வேண்டும்‌. தெரிந்த ஒன்றை வைத்துக்‌ 
கொண்டு தெரியாதவற்றைத்‌ தெரிந்து கொள்ளுவது அநுமானம்‌. இடி 
இடிப்பதால்‌ மேகம்‌ உண்டென்று அநுமானிக்கிறோம்‌. அதுபோல. 


வைதிக கர்மாக்களால்‌ சித்த சுத்தி உண்டாயிற்று. நல்ல ஆசாரியரை 
அடைந்தோம்‌. அவர்‌ ஒன்று சொன்னார்‌. அதை நம்பி விட்டோம்‌. பின்பு வேறு 
ஒருவர்‌ வித்தியாஸமாக ஒன்று சொன்னால்‌ நமக்கு ஸந்தேஹம்‌ 
உண்டாகும்‌. எத்தனை தினுஸான ஆக்ஷேபணைகள்‌ உண்டோ 
அவ்வளவையும்‌ பண்ணித்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. அப்படித்‌ தீர்மானிக்க 
அநுமானம்‌ முதலான பிரமாணங்கள்‌ உபயோகப்படும்‌. அந்த அநுமானத்தைப்‌ 
பிரதானமாக வைத்துக்‌ கொண்டு ஆராய்வது நியாயம்‌. வைசேஷிகமும்‌ 
அப்படியே. 


7.2 பதார்த்தம்‌ 
நம்முடைய மத ஸித்தாந்தம்‌, எல்லாப்‌ பதார்த்தங்களையும்‌ அடிமூலத்துக்குப்‌ 
போய்‌ நன்றாகத்‌ தெரிந்து கொள்ளுவதால்‌ ஸத்ய தத்வம்‌ பிரகாசித்துவிடும்‌ 
என்பது. எல்லாவிதமான பிரமாணங்களையும்‌ உபயோகப்படுத்தி அப்படித்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌. எதைக்‌ கொண்டு பதார்த்தங்களைத்‌ தெரிந்து 
கொள்ளுகிறோமோ அதுதான்‌ பிரமாணம்‌. 


பிரத்யக்ஷப்‌ பிரமாணமான கண்‌ காது முதலியவைகளுக்குள்‌ அகப்படும்‌ 
விஷயங்கள்‌ கொஞ்சந்தான்‌. அகப்படாதவை அதிகமாக இருக்கின்றன. 
அவைகள்‌ அநுமானப்‌ பிரமாணத்தில்‌ அகப்படும்‌. அந்த அனுமானத்தை விரிவு 
படுத்த வேண்டும்‌. அது வேத தத்வத்தை அறியும்‌ ஞானத்துக்கு 
உபயோகப்படுகிறது. அதனால்தான்‌ நியாயம்‌ ஓர்‌ உபாங்கமாகச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. மீமாம்ஸை சிரவணத்திற்கு உபயோகம்‌. மனனத்துக்கு 
சாதனமாக இருப்பது நியாயம்‌. 


நியாயத்தில்‌ பதார்த்தங்களை ஏழு விதமாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொன்றையும்‌ தனியாக அறிய முடியாததால்‌ மொத்தமாகச்‌ 


சொல்லியிருக்கிறார்கள்‌. அந்த ஏழுவகைப்‌ பதார்த்தங்களில்‌ இரண்டு பிரிவு 
உண்டு. உள்ளது என்பது ஒன்று, இல்லாதது என்பது ஒன்று. 


பாவே அபாவச்ச 


இந்த ஏழுவகைப்‌ பதார்த்தங்களுள்‌ ஏழாவது “இல்லாதது” என்பது. இருக்கிறது 
என்பது பாவம்‌. இல்லாதது அபாவம்‌. அபாவம்‌ ஏழாவது. “பாவமாக 
இருப்பதை ஆறுவிதமாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. 

இல்லை என்பது எப்படிப்‌ பதார்த்தமாகும்‌? பதார்த்தம்‌ என்பது என்ன? பதத்தின்‌ 
அர்த்தம்தான்‌ பதார்த்தம்‌. இல்லை என்னும்‌ ஒரு பதத்திற்கும்‌ அர்த்தம்‌ 
இருக்கிறதல்லவா? 

அபாவம்‌ சில இடத்தில்‌ இருக்கிறது; சில இடத்தில்‌ இல்லை. இங்கே புஷ்பம்‌ 
இல்லை. அதாவது புஷ்பத்தின்‌ அபாவம்‌ இங்கே இருக்கிறது! அங்கே 
பூஜாமண்டபத்தில்‌ புஷ்பம்‌ இருக்கிறது; புஷ்பத்தின்‌ அபாவம்‌ அங்கு இல்லை. 
இப்படி அபாவமானது சில இடங்களில்‌ இருக்கிறது; சில இடங்களில்‌ 
இல்லை. அப்படியே சில ஸமயத்தில்‌ இருக்கிறது; சில ஸமயத்தில்‌ இல்லை. 
இப்படி, சில கால தேசங்களில்‌ அபாவம்‌ இருப்பதனால்‌ அது பதார்த்தம்‌ 
ஆகிறது. 


ஏழு பதார்த்தங்களாவன: திரவியம்‌, குணம்‌, கர்மம்‌, ஸாமான்யம்‌, விசேஷம்‌, 


ஸமவாயம்‌, அபாவம்‌ என்பவை. திரவியம்‌, குணம்‌, கர்மம்‌ இந்த மூன்றும்‌ 
ஸத்தான பதார்த்தம்‌. அவற்றை இருக்கிறதென்று நம்மால்‌ காட்ட முடியும்‌. 
அதுதான்‌ ஸத்‌. பாக்கி நான்கும்‌ அப்படிக்‌ காட்ட முடியாதது. “ஸத்தை“யோடு 
கூடியது முதல்‌ மூன்றுதான்‌. இவற்றில்‌ முதலாவதான த்ரவ்யம்‌ ஸ்தூலமாக 
காட்டக்‌ கூடியது. ஞானம்‌, ஆசை, ஸந்தோஷம்‌, துக்கம்‌ முதலிய 
குணங்களைத்‌ தனியாகப்‌ பிரித்துக்‌ காட்ட முடியாது. இவைகளெல்லாம்‌ 
ஒன்றை ஆசிரயித்தே இருக்கும்‌, தனியாகப்‌ பிரிக்க முடியாது. தாமரை 
சிவப்பாக இருக்கிறது. சிவப்பு தாமரையினுடைய குணம்‌. அந்தச்‌ சிவப்பைத்‌ 
தனியாகப்‌ பிரித்துக்‌ காட்ட முடியாது. இப்படி ஒரு ஆசிரயத்தை ஒட்டிக்‌ 
கொண்டு இருப்பதுதான்‌ குணம்‌. அது எதை ஆசிரியத்திருக்கிறதோ அந்த 


429 


ஆசிரியந்தான்‌ த்ரவ்யம்‌. சந்தோஷத்தையும்‌ துக்கத்தையும்‌ தனியாகக்‌ காட்ட 
முடியாவிட்டாலும்‌ ஒருத்தன்‌ ஸந்தோஷமாகவும்‌ துக்கமாகவும்‌ இருப்பதைத்‌ 
தெரிந்துகொள்ள முடிகிறதல்லவா? அப்போது ஸந்தோஷம்‌, துக்கம்‌ 
இவற்றையும்‌ தெரிந்துகொண்டு விடுகிறோம்‌. சிவப்புத்‌ தாமரையைப்‌ 


பார்க்கும்போது சிவப்பு என்னவென்று தெரிந்து கொண்டு விடுகிறோம்‌. கர்மம்‌ 


என்பது காரியம்‌. சலனம்‌, போதல்‌, ஓடுதல்‌ முதலிய வேலைகள்‌ கர்மாக்கள்‌. 
அவைகளும்‌ திரவியத்தை ஆசிரயத்தே நிற்கும்‌. ஒருவன்‌ ஓடுகிறான்‌, 
ஓடுதலை அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவன்‌ ஓடுகிறான்‌ 
என்பதைப்‌ பார்க்க முடிகிறது. அப்போது அவன்‌ உட்கார்ந்திருக்கவில்லை, 
படுத்திருக்கவில்லை என்ற வித்யாஸம்‌ தெரிகிறது. அதனால்‌ ஓட்டத்தை 
நாம்‌ பார்க்கிறோம்‌ என்று அர்த்தம்‌. ஸாமான்யம்‌ என்பது நாலாவது 
பதார்த்தம்‌. அது ஜாதியைக்‌ குறிப்பது. பல மாடுகள்‌ இருக்கின்றன. 
அவைகளுக்குள்‌ மாட்டுத்தன்மை என்னும்‌ ஒரு பொதுமை இருக்கிறது. அதை 
நாம்‌ ஜாதி என்கிறோம்‌. அது எல்லாப்‌ பசுக்களிடத்திலும்‌ இருக்கிறது. 
அதுதான்‌ “ஸாமான்யம்‌”. ஒரே மாதிரி இருந்தும்‌ வெவ்வேறாக இருப்பது 
“விசேஷம்‌”. பசுக்கள்‌ ஒரே ஜாதியாக இருந்தும்‌ அப்‌ பசுக்களிடத்தில்‌ 
ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியே பிரித்துக்‌ காட்டக்கூடிய சில 'விசேஷ' 
அடையாளங்கள்‌ இருக்கின்றன. திரிவியத்தையும்‌ குணத்தையும்‌, 
திரவியத்தையும்‌ அதன்‌ காரியத்தையும்‌, தனித்தனியானவற்றையும்‌ 
பொதுமையையும்‌, ஒரு முழு வஸ்துவையும்‌ அதன்‌ அவயவங்களையும்‌ 
பிரிக்க முடியாமல்‌ ஒட்டி வைத்திருப்பதுதான்‌ “ஸமவாயம்‌” எனப்படுகிறது. 
அக்னியில்‌ பிரகாசமான ரூபம்‌ இருக்கிறது. அந்தப்‌ பிரகாசத்தையும்‌ 
ரூபத்தையும்‌ பிரிக்க முடியாது. அது ஸமவாயம்‌. திரவியமும்‌ திரவியமும்‌ 
சேர்ந்தால்‌ அதை ஸம்யோகம்‌ என்று சொல்வார்கள்‌. இவை ஒன்றோடொன்று 
சேராமல்‌ தனித்தும்‌ இருக்க முடியும்‌. திரவியமும்‌ குணமும்‌ சேர்ந்தால்‌ அது 
ஸமவாயம்‌; திரவியமும்‌ கர்மாவும்‌ சேர்ந்தால்‌ அதுவும்‌ ஸமவாயந்தான்‌. 
குணமும்‌ கர்மாவும்‌ ஒரு திரவியத்தைச்‌ சேராமல்‌ தனித்தும்‌ இருக்க 
முடியாது. 


கடைசியாக வரும்‌ அபாவத்தைப்‌ பற்றி முதலிலேயே சொல்லிவிட்டேன்‌. 


430 


இப்படிப்‌ பதார்த்தங்களை ஏழுவகையாகப்‌ பிரித்தது போல ஒவ்வொரு 


பதார்த்தத்தையும்‌ பலவகையாகப்‌ பிரத்திருக்கிறார்கள்‌. திரவியம்‌ ஒன்பது 
விதமாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை பிருதிவி, அப்பு, தேஜஸ்‌, வாயு, 
ஆகாசம்‌, காலம்‌, திக்கு, ஆத்மா, மனது என்பவை. இவைகளில்‌ முதலில்‌ 
சொல்லப்பட்ட ஐந்துக்குப்‌ பஞ்ச பூதங்களென்று பெயர்‌. பிருதிவி என்பது பூமி, 
அப்பு ஜலம்‌, தேஜஸ்‌ அக்னி, வாயு காற்று, ஆகாசம்‌ என்பது எல்லாவற்றிற்கும்‌ 
இடம்‌ கொடுப்பது. 


இந்த பஞ்ச பூதங்களிலும்‌ ஒரு வேடிக்கை இருக்கிறது. இவைகளுக்கு 
ஸரியாக உடம்பில்‌ ஐந்து தினுசான அறிவுகள்‌ இருக்கின்றன. பார்க்கிற 
சக்தியுள்ள கண்‌, கேட்கும்‌ காது, ருசிக்கும்‌ நாக்கு, உஷ்ணம்‌ சீதம்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்பரிசேந்திரயம்‌, கந்தம்‌ தெரிந்துகொள்ளும்‌ மூக்கு 
என்பவை ஐந்து. ஸ்பரிச இந்திரியம்‌ என்பது வெளித்தோலான சர்மம்‌ மட்டும்‌ 
இல்லை. உடம்பு முழுவதிலும்‌ ஸ்பரிச உணர்ச்சி இருக்கிறது. உடம்புக்கு 
உள்ளேயும்‌ இருக்கிறது. வயிற்று வலி, மார்பு வலி முதலியவை 
அதனால்தான்‌ தெரிகின்றன. இந்த ஐந்து விதமான அறிவும்‌ ஒவ்வொன்றால்‌ 
அறியப்படுகிறது. ஒவ்வொரு விஷயம்‌ ஒவ்வோர்‌ இடத்தில்‌ தான்‌ 
உணர்ச்சியைத்‌ தருகிறது. பார்வை கண்ணில்தான்‌ இருக்கிறது; காதினால்‌ 
பார்க்க முடியாது. காதினால்‌ கேட்கிற ஸங்கீதத்தை கண்ணினாலோ 
மூக்கினாலோ கேட்க முடியாது. நாக்கிலே ஒரு பதார்த்தத்தைப்‌ போட்டால்‌ 
அதனுடைய ருசியைத்‌ தெரிந்து கொள்ள முடியுமேயொழிய வாஸனையை 
அறிய முடியாது. கற்கண்டூ தித்திக்கிறது என்று மூக்கு தெரிந்து கொள்ளாது. 
இப்படி ஐந்து திநுஸான குணங்களை ஐந்து இந்திரியங்களில்‌ 
ஒவ்வொன்றுதான்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌. ரூபம்‌ என்னும்‌ குணத்தைக்‌ 
கண்‌ அறிகிறது. நிறம்‌, அளவு முதலியவைகள்‌ ரூபம்‌. சுக்ல, பீத, நீல, ஹரித, 
ரக்த, கபிசம்‌, அதாவது [முறையே] வெள்ளை, மஞ்சள்‌, கறுப்பு, பச்சை, சிவப்பு, 
காப்பி நிறம்‌ ௦) என்பவை நிறங்கள்‌. சப்த பேதங்களைக்‌ காது அறிகிறது. 
கெட்ட வாஸனை, நல்ல வாஸனைகளை மூக்கு அறிந்து கொள்கிறது. 
ஆறுவகை ரஸங்களை நாக்கு உணர்ந்து கொள்கிறது. உஷ்ணம்‌, சீதம்‌ 
முதலியவைகளை ஸ்பரிசேந்திரியம்‌ தெரிந்து கொள்ளுகிறது. இப்படி ஐந்து 


431 


இந்திரியங்கள்‌ ஜந்து வகையான குணங்களை உணர்ந்து கொள்ளுகின்றன. 
இவைகளுக்கு ஞானேந்திரியங்கள்‌ என்று பெயர்‌. இந்திரியம்‌ இல்லாவிட்டால்‌ 
குணம்‌ தெரியாது. நமக்கு இந்திரியங்கள்‌ ஆறாக இருந்தால்‌ ஆறு வகையான 
குணங்களை நாம்‌ அறியக்‌ கூடுமாயிருக்கும்‌. ஆயிரம்‌ இந்திரியங்கள்‌ 
இருந்தால்‌ ஆயிரம்‌ குணங்கள்‌ அறியப்படக்‌ கூடலாம்‌! உலகத்தில்‌ எத்தனை 
விஷயங்கள்‌ இருக்கின்றனவோ, தெரியவில்லை! நமக்கு ஸ்பரிசேந்திரியம்‌ 
கொடுக்காவிட்டால்‌ சீதம்‌, உஷ்ணம்‌ முதலியவை உண்டு என்று அறிய 
முடியாது தானே? அந்த இந்திரியம்‌ கொடுத்ததனால்‌ சீதோஷ்ணங்கள்‌ 
அறியப்படுகின்றன. சீதோஷ்ணங்கள்‌ வெளியில்‌ இருப்பதனால்‌ மட்டும்‌ 
நமக்குத்‌ தெரிகின்றன என்று சொல்லக்கூடாது. வெளியில்‌ இருப்பதை அறிய 
நமக்கு இந்திரியம்‌ இருந்தால்தான்‌ அவை தெரியும்‌. குருடர்களுக்கும்‌ 
செவிடர்களுக்கும்‌ ரூபம்‌, சப்தம்‌ என்பவை வெளியில்‌ இருந்தபோதிலும்‌ 
தெரியாததைப்‌ பார்க்கிறோமல்லவா? 


கண்‌, நாக்கு, மூக்கு, தொடு உணர்ச்சிப்‌ புலன்‌ (த்வக்‌), காது என்னும்‌ ஐந்து 


இந்திரியங்களுக்கும்‌ ரூப, ரஸ்‌, கந்த , ஸ்பரிச, சப்தங்கள்‌ முறையே 
விஷயமாகின்றன. 


இந்த ஐந்து குணங்களையும்‌ பகவான்‌ பஞ்ச பூதங்களில்‌ வைத்திருக்கிறார்‌. 
மண்ணில்‌ ஐந்து குணங்களும்‌ இருக்கின்றன. அதற்கு ரூபம்‌ இருக்கிறது; ரசி 
இருக்கிறது. நம்‌ உடம்பு, கத்திரிக்காய்‌, வெல்லம்‌ எல்லாம்‌ மண்தான்‌! 


மண்ணுக்கு வாஸனை இருக்கிறது. வாஸனை உள்ள புஷ்பம்‌ மண்தான்‌. 
கடினம்‌, சீதம்‌ உஷ்ணம்‌ முதலியதான ஸ்பரிசத்தால்‌ அறியும்‌ குணங்களும்‌ 
மண்ணுக்கு இருக்கின்றன. சப்தமுங்கூட இருக்கிறது. நூலைக்‌ கட்டிக்‌ 
கேட்டால்‌ சப்தம்‌ கேட்கிறது. கட்டையைத்‌ தட்டினால்‌ சப்தம்‌ உண்டாகிறது. 
ஜலத்தில்‌ கந்தத்தைத்‌ தவிர மிகுதியுள்ள நான்கு குணங்களும்‌ இருக்கின்றன. 
நாம்‌ வாஸனைப்‌ பதார்த்தங்களைக்‌ கலந்தால்தான்‌ ஜலத்தில்‌ கந்தம்‌ 
உண்டாகிறது. ஜலத்திற்கு ரூபம்‌, ரஸம்‌, சப்தம்‌, ஸ்பரிசம்‌ என்னும்‌ நான்கும்‌ 
இருக்கின்றன. ஜலத்தை அடித்தால்‌ சப்தம்‌ உண்டாகிறது. மண்ணில்‌ ஐந்து 
குணங்களும்‌ இருந்தாலும்‌ மற்ற நான்கிலும்‌ இல்லாமல்‌ அதில்‌ மட்டும்‌ 
இருப்பது கந்தம்‌. அது அதனுடைய விசேஷ குணம்‌. ஜலம்‌ இல்லாமல்‌ 
432 


போனால்‌ ரஸம்‌ இல்லை. அதனால்தான்‌ ரஸேந்திரியமாகிய நாக்கில்‌ 
எப்பொழுதும்‌ தண்ணீர்‌ இருக்கிறது. நாக்கில்‌ நீர்‌ வற்றி மரத்துப்‌ போனால்‌ 
ருசியை அறிய முடியாது! ரஸம்‌ என்பதற்கே ஜலம்‌ என்று ஒரு அர்த்தம்‌ 
உண்டு. தேயுவுக்கு நெருப்புக்கு) ரஸமும்‌ இல்லை, கந்தமும்‌ இல்லை. ரூபம்‌, 
சப்தம்‌, ஸ்பரிசம்‌ என்ற மூன்றுதான்‌ இருக்கின்றன. அதற்கு ரூபம்‌ விசேஷ 
குணம்‌. வாயுவில்‌ ரூபம்‌ இல்லை. சப்தமும்‌ ஸ்பரிசமும்‌ மாத்திரம்‌ 
இருக்கின்றன. அதற்கு ஸ்பரிசம்‌ விசேஷ குணம்‌. அதனால்தான்‌ நம்‌ மேலே 
காற்று பட்டால்‌ தெரிகிறது. ஆகாசத்திற்கு சப்தம்‌ மட்டுமே உண்டு. 
வாயுவினால்தான்‌ சப்தம்‌ உண்டாகிறதென்று முதலில்‌ நவீனர்கள்‌ 
கருதியிருந்தார்கள்‌. கம்பியில்லாத்‌ தந்தி முதலியவை ஏற்பட்ட பிறகு 
காற்றினுடைய மாறுதல்களுக்கு உட்படாமல்‌ சப்தம்‌ கேட்பதால்‌ 
ஆகாசத்தினுடைய குணம்‌ அது என்று தெரிந்து கொண்டு வருகிறார்கள்‌. 


சப்தம்‌ என்ற ஒரே குணமுள்ள ஆகாசம்‌; சப்தத்தோடு நம்‌ மேலே படுவதால்‌ 
தெரிந்துக்கொள்ளக்‌ கூடிய ஸ்பரிசமும்‌ உள்ள வாயு; சப்தம்‌, ஸ்பரிசம்‌ என்ற 
இரண்டோடூ கண்ணுக்குத்‌ தெரிகிற ரூபமும்‌ உள்ள அக்னி; இந்த மூன்றோடு 
ரஸமும்‌ சேர்ந்த ஜலம்‌; இந்த நாலு குணங்களோடு கந்தமும்‌ உள்ள பிருத்வி 
- என்று பஞ்ச பூதங்கள்‌. 


ஐந்து குணங்களுக்கு ஆசிரியங்களாக பஞ்ச பூதங்களாகிய திரவியங்கள்‌ 
இருக்கின்றன. 


நியாய சாஸ்திரம்‌ சொல்லும்‌ ஒன்பதில்‌ மிகுதியுள்ள திரவியப்‌ பிரிவுகள்‌ 
காலம்‌, திக்கு, ஆத்மா, மனது என்பவை. மணி, நேற்று, இன்று, நாளை, 
வருஷம்‌, யுகம்‌ முதலியவை காலம்‌. அதாவது £௱6 என்ற தத்வம்‌. திக்கு 
என்பது தேசம்‌ - மேல்‌ கீழ்‌, அங்கே, இங்கே என்பனவெல்லாம்‌! அதாவது 
50806 என்ற தத்துவம்‌. இவ்வளவையும்‌ அறிவும்‌ மனத்தை உடையவனே 
ஆத்மா. மற்ற எல்லாம்‌ அவனுக்காகத்தான்‌ இருக்கின்றன! அவன்‌ இரண்டு 
விதம்‌. அசட்டு ஆத்மா ஒருவன்‌. அசடாயில்லாத ஆத்மா ஒருவன்‌. இவர்கள்‌ 
முறையே ஜீவாத்மா, பரமாத்மாவென்று சொல்லப்‌ படுவார்கள்‌! லோகத்தில்‌ 
நடப்பதையெல்லாம்‌ வெறுமே பார்த்துக்‌ கொண்டிருப்பவன்‌ ஒருவன்‌ 


433 


(பரமாத்மா) . இதிலே மாட்டிக்‌ கொண்டு துக்கப்படுபவன்‌ மற்றவன்‌ (ஜீவாத்மா) 
. ஜீவாத்மா பலர்‌; பரமாத்மா ஒருவர்‌. இவ்விருவரும்‌ சைதன்ய [அறிவுள்ள 
ஜீவ] வஸ்துக்கள்‌. வேதாந்தம்‌ அறிவே ஆத்மா என்று சொல்லுகிறது. நியாய 
சாஸ்திரமானது அறிவை உடையவனான ஞானவான்‌ ஆத்மா என்று 
சொல்லுகிறது. சிறிய அறிவை உடையவன்‌ ஆத்மா என்று த்வைதமாகத்தான்‌ 
நியாயம்‌ பேசுகிறது. வேதாந்தப்‌ படியோ ஏகமான பேரறிவே ஆத்மா; அதற்கு 


வேறாக அறியப்படும்‌ ஒன்றே இல்லை; பல ஜீவாத்மாக்கள்‌ என்று கூட 


இல்லை. ஆனால்‌ நியாயப்படி அறிவு குணத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது; 
ஆத்மா திரவியம்‌; ஞானம்‌ அதன்‌ குணம்‌; ஞானாச்ரயன்‌ ஆத்மா. 


பரமாத்மாவினுடைய ஞானத்தில்‌ தெரியாத ஒன்றும்‌ இல்லை என்பதாக 
அவரை மட்டுமே நியாயத்தில்‌ பேரறிவாகச்‌ சொல்லியிருக்கிறது. 
ஜீவாத்மாக்கள்‌ கொஞ்சம்‌ ஞானம்‌ உடையவர்களே. அதனால்‌ நமக்கு 
“கிஞ்சித்ஞர்கள்‌” என்னும்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 'கிஞ்சித்‌' என்றால்‌ 
கொஞ்சம்‌. பரமாத்மாவே ஸர்வக்ஞர்‌. நாம்‌ ஞானாச்ரயமாகவும்‌ அஞ்ஞான 
ஆச்ரயமாகவும்‌ கலந்து இருக்கிறோம்‌. பரமாத்மா பூர்ண ஞானாச்ரயமாக 
இருக்கிறார்‌. “ஆத்மா விபு, அதாவது அது எங்கும்‌ நிறைந்திருக்கிறது; 
பரமாத்மாவும்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கிறது' என்று நியாய சாஸ்திரத்தில்‌ 
சொல்லப்பட்டாலும்‌ ஜீவாத்ம பரமாத்ம அபேதம்‌ சொல்லப்படவில்லை. 
ஏனென்றால்‌ இந்த சாஸ்திரத்தின்‌ நோக்கில்‌ அறிவு என்பது ஒவ்வொரு 
ஜீவரிடத்திலும்‌ தனித்தனியாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடம்‌ தான்‌ மனது. 
அந்த மனதினால்தான்‌ சுகமும்‌ துக்கமும்‌ உண்டாகிறது. 


குணம்‌ 24 பிரிவாகவும்‌, கர்மம்‌ 5 பிரிவாகவும்‌ நியாய சாஸ்திரத்தில்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 

இப்படிப்பட்ட பதார்த்த ஞானம்‌ இருந்தால்‌ உண்மையை அறிந்து, மற்றவற்றில்‌ 
வைராக்கியம்‌ உண்டாகி மோக்ஷம்‌ வரும்‌ என்கிறது நியாய சாஸ்திரம்‌. 
துக்கம்‌ ஸுகம்‌ எதுவுமில்லாத வெறுமையாகவே அது மோக்ஷத்தைச்‌ 
சொல்லும்‌. 


வேதாந்த மார்க்கத்தின்படியே நாம்‌ மோக்ஷத்தைச்‌ அபேக்ஷித்தாலும்‌ அந்த 
வழியிலும்‌ உபதேசத்தை ஆராயும்‌ மனனத்திற்கு நியாயம்‌ மிகவும்‌ 
உபயோகப்படும்‌. 


பஞ்ச பூதங்களையும்‌, ஜீவாத்மாவையும்‌, மனஸையும்‌ நாம்‌ தெரிந்து 
கொள்கிறோம்‌. பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்‌? அவன்‌ 
ஒருவன்தான்‌ அறிய முடியாதவன்‌. அவனை அறிவதற்காகத்தான்‌ அநுமானம்‌ 
வேண்டும்‌. மற்றவைகளை அறிவதற்குப்‌ பிரத்யக்ஷப்‌ பிரமாணமே போதும்‌. 
ச்ருதி வாக்கியமானது ஈச்வரன்‌ இருக்கிறான்‌ என்று சொல்லுகிறது. 
இருந்துதான்‌ ஆகவேண்டும்‌ என்று அநுமானத்தால்‌ ஸித்தாந்தம்‌ செய்வது 
நியாயம்‌. 


ஒரு சின்ன அநுமானத்தை இப்பொழுது பார்க்கலாம்‌. நான்‌ உட்கார்ந்துள்ள 
இந்த ஸிம்மாஸனம்‌ ஒருவன்‌ பண்ணித்தான்‌ ஆகியிருக்கிறது என்பது 
நமக்குத்‌ தெரியும்‌. பண்ணினவனை நேரில்‌ தெரியாததால்‌ இது 
பண்ணப்பட்டது என்பதே பொய்‌ என்று சொல்லலாமா? வேறு 
ஸிம்மாஸனங்களைப்‌ பண்ணி நாம்‌ பார்த்திருக்கிறோம்‌. அதைக்‌ கொண்டு 
இதையும்‌ பண்ணினவன்‌ ஒருவன்‌ இருக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்கிறோம்‌. அவனுக்கு இதைப்‌ பண்ணுகின்ற சக்தியுண்டு என்பதையும்‌ 
அறிந்து கொள்ளுகிறோம்‌. அதைப்‌ போல ஜகத்து எல்லாவற்றையும்‌ 
பண்ணுகிறவன்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. அவன்‌ ஸர்வஜ்ஞன்‌, ஸர்வசக்திமான்‌. 
எல்லாரையும்‌ ரக்ஷிக்கின்றமையால்‌ கருணாநிதியாகவும்‌ அவன்‌ இருக்க 
வேண்டும்‌. இம்மாதிரி விஷயங்களை ஆக்ஷேபணை, ஸமாதானங்களோடு 
ஸரியான அநுமானத்தைக்‌ கொண்டு நிர்ணயிப்பது நியாய சாஸ்திரம்‌. 


7.3 பிரமாணங்கள்‌ 
பிரத்யக்ஷ, அநுமானங்களோடு நியாயம்‌ சொல்கிற மற்ற இரு பிரமாணங்கள்‌ 


உபமானமும்‌ சப்தமும்‌ ஆகும்‌. 


உபமானம்‌ என்பது என்ன? நமக்குத்‌ தெரியாத ஒன்றைத்‌ தெரிந்த ஒன்றின்‌ 
ஒப்புவமையால்‌ தெரிந்து கொள்வது. 'கவயம்‌' என்று ஒரு மிருகம்‌ 


435 


இருக்கிறது. அது எப்படியிருக்கும்‌ என்று நமக்குத்‌ தெரியவில்லை. 
காட்டெருமை மாதிரி ஒன்று அது; பார்த்தால்‌ மாடு மாதிரியே இருக்கும்‌ 
என்று அதைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கிறது. நாம்‌ எங்கேயோ காட்டுப்‌ பக்கம்‌ 
போகிறோம்‌. அங்கே இப்படி மாடு மாதிரியான ஒரு மிருகத்தைப்‌ 
பார்க்கிறோம்‌. இதுதான்‌ கவயம்‌ என்று தெரிந்து கொள்கிறோம்‌. 'உபமானம்‌' 
என்பது இதுவே. 


சப்தப்‌ பிரமாணம்‌ என்பது வாக்கு ரூபமான வேதப்‌ பிரமாணமும்‌, 
ஸத்துகளான பெரியவர்களின்‌ வாக்குமாகும்‌. நமக்குத்‌ தெரியாத 
விஷயங்களை வேதமும்‌, மஹான்களும்‌ சொல்லும்போது அதிலே பொய்யே 
இருக்காது என்று பிரமாணமாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. “வேதம்‌ ஈச்வர 
வாக்கு” என்பதே நையாயிகர்களின்‌ (நியாய சாஸ்திரக்காரர்களின்‌) கருத்து. 


அதனால்‌ அது பிரமாணம்‌. ஸத்ய ஸந்தர்களாக இருக்கப்பட்ட மஹான்கள்‌ 
சொல்வதும்‌ சப்தப்‌ பிரமாணத்தில்‌ சேர்க்கப்பட வேண்டியது. 


இந்த நாலு பிரமாணங்களும்‌ மீமாம்ஸையில்‌ குமாரில பட்டரின்‌ 
ஸித்தாந்தத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவற்றோடு கூட 
அர்த்தாபத்தி அநுபலப்தி என்ற இரண்டையும்‌ சேர்த்து அவர்‌ ஆறு 
பிரமாணங்களைச்‌ சொல்கிறார்‌. நம்முடைய அத்வைத வேதாந்தத்திலும்‌ இந்த 
ஆறு பிரமாணங்களையும்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 


அர்த்தாபத்தி என்பதற்கு நம்‌ சாஸ்திர நூல்களில்‌ ஒரு உதாரணம்‌ சொல்லிச்‌ 
சட்டென்று புரிய வைத்திருக்கிறது. "பீனோ தேவதத்தோ திவா ந 
புங்க்தே” என்று சொல்லியிருக்கும்‌. "குண்டன்‌ தேவதத்தன்‌ பகல்‌ வேளையில்‌ 
சாப்பிடுவதில்லை” என்று அர்த்தம்‌. பகலில்‌ சாப்பிடாமலும்‌ அவன்‌ 
இளைக்கவில்லை, குண்டாக இருக்கிறான்‌ என்று இந்த வாக்கிலிருந்து 
ஆகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவன்‌ இரவில்‌ நன்றாகச்‌ 
சாப்பிடுகிறான்‌ என்று தெரிகிறது. சாப்பிடாமலிருப்பது, ஆனாலும்‌ அதனால்‌ 
இளைக்காமலிருப்பது என்பது மாதிரியான ஒரு முரண்பாட்டிலே இது 
முரண்பாடு இல்லை என்பதற்கான காரணத்தைக்‌ கண்டு கொள்ள உதவுவதே 
"அர்த்தாபத்தி' என்ற பிரமாணம்‌. 


தேவதத்தன்‌ இரவிலே சாப்பிடுகிறான்‌ என்று நாம்‌ ஊகிப்பது முன்னே 
இரண்டாவதாகச்‌ சொன்ன 'அநுமானம்‌' என்ற பிரமாணத்தைச்‌ சேராது. 
அநுமானத்தில்‌ ஒரு விஷயத்தை ஊகிப்பதற்கு அதிலிருந்தே ஒரு 
அடையாளம்‌ - மேகத்திலிருந்தே இடிமாதிரி, நெருப்பிலிருந்தே புகை மாதிரி - 
தோன்ற வேண்டும்‌. இங்கே அப்படிப்பட்ட 'லிங்கம்‌' எதுவுமில்லை. 


உபமானத்திலும்‌ இப்படியே. 'இது கவயம்‌' என்று நாம்‌ காட்டு மிருகத்தைக்‌ 
கண்டவுடன்‌ ஊகித்து விடுவதால்‌ மட்டும்‌ அது அநுமானமாகி விடாது. 
இங்கேயும்‌ லிங்கத்தைக்‌ கொண்டு மிருகத்தை நாம்‌ அடையாளம்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. ஏற்கெனவே நமக்குத்‌ தெரிந்த கவய வர்ணனையின்‌ 
ஒப்புவமையாலேயே அறிகிறோம்‌. 


கடைசிப்‌ பிரமாணம்‌ அநுபலப்தி. ஒன்று இல்லை என்பதை அறிந்து 


கொள்வதே அநுபலப்தி. அபாவம்‌ என்பதை ஏழு பதார்த்தங்களில்‌ கடைசியாக 


நியாயத்தில்‌ சொல்லியிருக்கிறது என்றேனல்லவா? அந்த அபாவத்தை நாம்‌ 
எதனால்‌ தெரிந்து கொள்கிறோமே அதுவே அநுபலப்தி. 


“அந்தக்‌ கொட்டகையில்‌ யானை இருக்கிறதா, போய்ப்‌ பார்‌!” என்று 
சொன்னால்‌ போய்ப்‌ பார்க்கிறோம்‌. யானை இருந்தால்‌ இருக்கிறது என்று 
தெரிந்து கொள்கிற மாதிரியே, யானை இல்லாவிட்டால்‌ இல்லை 
என்பதையும்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. யானையைத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ 
அது அங்கே இல்லை என்ற உண்மை தெரிகிறது. யானையைத்‌ 
தெரியாததாலேயே இந்த உண்மை தெரிகிறது. இம்மாதிரி ஒன்று 
தெரியாததாலேயே உண்மை தெரிவது அநுபலப்தி. 


நியாயத்தில்‌ அர்த்தாபத்தியும்‌, அநுபலப்தியும்‌ இல்லை. மீமாம்ஸையயிலும்‌, 
அத்வைத வேதாந்தத்திலுமே உள்ளன. மீமாம்ஸையிலும்‌ பாட்ட மதத்தில்‌ 
மட்டுமே அநுபலப்தி உண்டு; பிரபாகரரின்‌ ஸித்தாந்தத்தில்‌ கிடையாது. 

பகவானைக்‌ காட்டவே பகுத்தறிவு இப்படிப்பட்ட பிரமாணங்களைக்‌ கொண்டு 
ஆராய்ந்து கொண்டே போவதில்‌ நியாயம்‌ விட்ட இடத்தில்‌ வைசேஷிகம்‌ 
பிடித்துக்‌ கொண்டது. வைசேஷிக ஸ்தாபகரான 'கணாதர்‌'என்ற மஹரிஷி, 


437 


எல்லாம்‌ கடைசியில்‌ பரமாணுக்களால்‌ ஆனது என்று கொண்டு போய்‌ 
நிறுத்துகிறார்‌. அந்த பரமாணுக்களை ஈச்வரன்‌ பல தினுஸில்‌ ஒன்று சேர்த்தே 
ஜகத்தை உண்டாக்கியிருக்கிறான்‌ என்கிறார்‌. ஜகத்து, ஜீவன்‌ எல்லாமே 
ஈச்வரனுக்கு வேறேயாக த்வைதமாகத்தான்‌ நியாய - வைசேஷிகங்களில்‌ 
பேசப்படுகின்றன. சைதன்யமான ஜீவனின்‌ சிற்றறிவு எங்கேயிருந்து வந்தது, 
ஜடமான அணு எங்கேயிருந்து வந்தது என்று கேட்டுக்‌ கொண்டே மேலே 
மேலே போகிற போது தான்‌ கடைசியில்‌ எல்லாம்‌ பரமாத்மாவின்‌ பல 
தோற்றங்கள்‌, வேஷங்கள்‌ தான்‌ என்று அத்வைதமாக முடிகிறது. அந்த 
அத்வைதத்தில்‌ முடிவதற்கும்‌ நியாயசாஸ்திரம்‌ இடைநிலையில்‌ 
வேண்டியிருக்கிறது. பகுத்தறிவுக்கு உரிய இடத்தைக்‌ கொடுப்பதே 
நம்முடைய 'நியாயம்‌'அல்லது 'தர்க்கம்‌'. அது அறிவு ஆராய்ச்சி நிரம்பப்‌ 
பண்ணுகிறது. அதற்காக atonal என்பது ௱aterialism , astheism மாதிரியான 
லோகாயத வாதமாக, நிரீச்வரவாதமாக, நாஸ்திகமாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றில்லை என்றும்‌ காட்டுகிறது. அறிவு ஆராய்ச்சியின்‌ மூலமே, 
இத்தனை கிரமத்தோடு ஒரு லோகம்‌ ஏற்பட்டு அதில்‌ இத்தனை 


ஜீவஜந்துக்களின்‌ வாழ்க்கை ஒன்றுக்கொன்று இசைந்து 


உண்டாயிருக்கிறதென்றால்‌ இதையெல்லாம்‌ செய்கிற ஒரு ஈச்வரன்‌ 
இருக்கத்தான்‌ வேண்டும்‌ என்கிறது. நம்‌ பகுத்தறிவு போகமுடியாத இடமும்‌ 
உண்டு என்பதை நியாய சாஸ்திரம்‌ ஒப்புக்‌ கொள்வதால்தான்‌ நம்மால்‌ 
நிரூபித்துப்‌ பார்த்துக்‌ கொள்ள முடியாத விஷயங்களைக்‌ கூட வேதம்‌ 
சொன்னால்‌ ஏற்கத்தான்‌ வேண்டும்‌ என்கிறது. அதாவது நியாய சாஸ்திரத்தில்‌ 
யுக்தி என்பது குயுக்தியாக (ஆசார்யாள்‌ வாக்குப்படி, 'தர்க்கம்‌' என்பது 
'துஸ்தர்க்க மாக ஆகிவிடாமல்‌ ஸத்ய தத்வத்தைக்‌ காட்டிக்‌ கொடுக்கவே 
பிரயோஜனப்படுகிறது. 


அறிவால்‌ நல்ல முறையில்‌ ஆராய்ச்சி பண்ணுவது அந்த அறிவையே 
சுத்தப்படுத்தும்‌. புத்தித்‌ தெளிவு, intellectual clarity என்பதைக்‌ கொடுக்கும்‌. 
அப்படிப்பட்ட நிலையிலே புத்திக்கு அதீதமான ஸத்யங்களும்‌ ஸ்புரிப்பதற்கு ( 
ரிக ஆவதற்கு) இடம்‌ ஏற்படும்‌. 


புத்தி ஆராய்ச்சியே செய்யாமல்‌ பகவானையும்‌ சாஸ்திரங்களையும்‌ 
பூர்ணமாக நம்பிக்‌ கொண்டு இருந்துவிட்டால்‌ அது ரொம்பவும்‌ 
சிலாக்யம்தான்‌. ஆனால்‌ இப்படிப்‌ பூர்ணமாக நம்பிக்‌ கொண்டு அதிலேயே 
ஈடுபட்டு ஆத்மாவைக்‌ கடைத்‌ தேற்றிக்‌ கொள்ள நம்மால்‌ முடிகிறதா?அப்படி 
முடியாத நிலையில்‌ தெய்வ பரமான சிந்தனையோ, ஆத்மாவைப்‌ பற்றிய 
நினைப்போ இல்லாமல்‌, அதே சமயத்தில்‌ எந்த விதமான அறிவு 
விசாரணையும்‌ செய்யாமல்‌ வெறுமே தின்று கொண்டும்‌ தூங்கிக்‌ கொண்டும்‌ 
சோம்பேறியாக இருப்பதைவிட, புத்தியைக்‌ கொண்டு ஆராய்ந்து, "ஈச்வரன்‌ 
இல்லை;நாஸ்திகம்தான்‌ சரியானது"என்ற முடிவுக்கு வந்தால்கூடத்‌ தேவலை 
என்பேன்‌. ஸத்ய தத்‌ வத்தைத்‌ தெரிந்து கொள்ள ஒரு முயற்சியும்‌ பண்ணாத 
சோம்பேறியைவிட, தன்‌ மூளையைச்‌ செலவழித்து ஏதோ பரிசிரமப்‌ பட்டு 
ஒருத்தன்‌ நாஸ்திகமான முடிவுக்கு வந்திருக்கிறான்‌ என்றால்‌, இந்தச்‌ 
சோம்பேறியைவிட அந்த நாஸ்திகன்‌ உயர்ந்தவன்‌ என்பேன்‌. அந்த 
நாஸ்திகன்‌ இன்னும்‌ ஆராய்ந்து கொண்டே போய்‌ புத்தித்‌ தெளிவு ( clarity ) 
பெற்றானானால்‌ அப்புறம்‌ நாஸ்திகத்தை விட்டுவிடவும்‌ வழி பிறக்கும்‌. 
ஆனால்‌ இந்த்‌ சோம்பேறிக்குத்தான்‌ ஒரு வழியும்‌ இல்லை! 


இதனால்தான்‌ 'சார்வாகம்‌'என்கிற நாஸ்திக ஸித்தாந்தத்தையும்‌ ஒரு மதமாக 
ஆதியில்‌ வைத்தார்கள்‌. சாரு-வாகம்‌ என்பதே சார்வாகம்‌. அதாவது 
கேட்பதற்கு நன்றாக இருக்கிற வாக்கு என்று அர்த்தம்‌. "சாமி, பூதம்‌ 
என்றெல்லாம்‌ அலட்டிக்‌ கொண்டு விரதம்‌, தபஸ்‌, இந்திரிய நிக்ரஹம்‌, மனோ 


நிக்ரஹம்‌ என்று அவஸ்தைப்பட வேண்டாம்‌. மனம்‌ போனபடி, இந்திரியம்‌ 


போகிற வழியில்‌ ஆனந்தமாயிருப்போம்‌!என்று கேட்பதற்கு ரம்யமாகச்‌ 
சொல்வதால்‌ சார்வாகம்‌ என்று அதற்குப்‌ பேர்‌. 


ஆனால்‌ அப்படி நடக்கும்போது ஆனந்தத்தோடூ துக்கமும்‌ தானே வருகிறது? 
இந்த துக்க நிவிருத்திக்குத்தான்‌ மெடீரியலிஸமாக இல்லாத மற்ற மதங்கள்‌ 
வழி சொல்கின்றன. 


7.4 எல்லாவித அ ம்‌ வேண்டும்‌ 

புத்தி, மனஸ்‌, இவற்றை நன்றாக உபயோகித்து இவை தம்மைத்‌ தாமே 
நன்றாக சாணையில்‌ தீட்டுகிறதுபோல தீக்ஷண்யமாகும்படிப்‌ பண்ணிக்‌ 
கொள்வது ஸத்ய தத்‌ வத்தைக்‌ கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவும்‌ 
பிரயோஜனப்படும்‌. இல்லாது போனால்‌ லோகமெல்லாம்‌ மாயை என்று 
சொல்லவந்த ஆசார்யாள்‌ எதற்காக அத்தனை ஸாஸ்திரங்களையும்‌, 
கலைகளையும்‌, ஸயன்ஸ்களையும்‌ தெரிந்து கொண்டு ஸர்வக்ஞு 
பீடாரோஹனம்‌ பண்ணவேண்டும்‌? 

நியாயத்துக்கு 'தர்க்கம்‌'என்றும்‌ 'ஆன்வீக்ஷிகி'என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு. இந்த 
ஆன்வக்ஷிகியான நியாயத்தையும்‌, கபில்‌ மஹரிஷி ஸ்தாபித்தால்‌ 
'காபிலம்‌'எனப்படும்‌ ஸாங்கியத்தையும்‌, பதஞ்சலியின்‌ பெயரால்‌ பாதஞ்ஜலம்‌ 
எனப்படும்‌ யோக சாஸ்திரத்தையும்‌, குமாரில பட்டரின்‌ பாட்ட மதமான 
மீமாம்ஸையையும்‌ நம்‌ ஆசார்யாள்‌ கரைத்துக்‌ குடித்திருக்கிறார்‌ என்று, 
'சங்கர விஜய'ங்களில்‌ ஒன்றில்‌ ஒரு ச்லோகம்‌ இருக்கிறது. 


ஆன்வஷிக்யைகூமி தந்த்ரே பரிசிதி-ரதுலா 

காபிலே காபி லேபே 

பீதம்‌ பாசஞ்ஜலாம்ப.பரமபி விதிதம்‌ 

பாட்ட கட்டார்த்த தத்வம்‌| ("மாதவீபம்‌'மிக்ஷி.20) 

அத்வைதத்தைச்‌ சொல்லாத சாஸ்திரங்களும்‌ அத்வைதத்தில்‌ 
அடங்குகிறவைதான்‌ அதனால்தான்‌ சங்கராச்சாரியார்‌ என்று பெயர்‌ வைத்துக்‌ 


கொண்டிருக்கிற நான்‌ இந்த எல்லா சாஸ்திரங்களையும்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. த்வைதம்‌-விசிஷ்டாத்வைதம்‌, சைவம்‌-வைஷ்ணவம்‌ 
இவற்றில்‌ எல்லாவற்றையும்‌ தனக்குள்ளே வைத்துக்‌ கொண்டிருப்பது 
அத்வைதம்‌. மற்றவை இதைத்‌ திட்டினாலும்‌, அவற்றையும்‌ இது தனக்குள்ளே 
இடம்‌ கொடுத்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறது. அவற்றை இது திட்டுகிற 
இடங்களிலும்‌, அவைதான்‌ முடிந்த முடிவு என்றும்‌ அத்வைதம்‌ தப்பு என்றும்‌ 
அவை சொன்னதை ஆகேஷப்பிப்பதற்காகத்தான்‌ திட்டு இருக்குமே தவிர, 


அவை அடியோடூ தப்பு என்று அத்வைதம்‌ சொல்லாது. அவற்றுக்கும்‌ எங்கே 
எவ்வளவு இடம்‌ தர வேண்டுமோ அதைத்‌ தரும்‌. 


7.5 கர்க்க சாஸ்‌ 


'ந்யாய சாஸ்திரம்‌' செய்த கெளதம மஹரிஷிக்கு 'அக்ஷ பாதர்‌' என்று ஒரு 
பேர்‌. அவர்‌ அறிவால்‌ ஒயாமல்‌ சிந்தனை பண்ணிக்கொண்டே இருப்பவராத 
லால்‌ வெளி உலகமே அவர்‌ கண்ணுக்கு தெரியாதாம்‌. இந்நாளில்‌ 
ஸயன்டிஸ்டுகளும்‌ புரொஃபஸர்களும்‌ எப்போது யோசித்துக்‌ கொண்டே 
இருப்பதால்‌ 80581- ஈர ஆக இருக்கிறார்கள்‌ என்கிறோம்‌ அல்லவா?இப்படி 
விகடத்‌ துணுக்குகள்‌ கூட நிறையப்போடுகிறார்கள்‌. கெளதமர்‌ இப்படித்தான்‌ 
இருந்தார்‌. ஆனால்‌ எதையோ பலமாக யோசித்துக்‌ கொண்டே போய்‌ ஒரு 
கிணற்றில்‌ விழுந்து விட்டாராம்‌. அப்போது பகவானே அவரை மேலே ஏற்றி 
விட்டு அவருடைய காலிலேயே கண்ணை வைத்து விட்டாராம்‌. கால்‌ 
தானாக, ராபா -யாக நடக்கிறபோது அதிலுள்ள கண்ணும்‌ தானாகப்‌ 
பார்த்து விடும்படி அநுக்ரஹம்‌ செய்தாராம்‌. பாதத்திலே அக்ஷம்‌ (கண்‌) 
ஏற்பட்டதால்‌ இவருக்கு அக்ஷபாதர்‌ என்று பேர்‌ வந்தது என்று கதை . 


இவருடைய ஸ*த்ரத்துக்கு பாஷ்யம்‌ எழுதியவர்‌ வாத்ஸ்யாயனர்‌; வார்த்திகம்‌ 


செய்தவர்‌ உத்யோகரர்‌;பரம அத்வைதியான வாசஸ்பதி மிச்ரர்‌ இந்த 
வார்த்திகத்துக்கு ஒரு விளக்கம்‌ எழுதியிருக்கிறார்‌. 'ந்யாய-வார்த்திக- 
தாத்பர்யடீகா' என்று அதற்குப்‌ பேர்‌. இந்த விளக்கத்துக்கு விளக்கம்‌ 
எழுதியிருக்கிறார்‌ உதயனாச்சாரியார்‌. தாத்பர்ய-டீகா-பரிசுத்தி என்று அதற்குப்‌ 
பெயர்‌. 'ந்யாய குஸுமாஞ்சலி'என்றும்‌ உதயனர்‌ ஒரு புஸ்தகம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இவர்தான்‌ புத்தமதத்தைக்‌ கண்டனம்‌ பண்ணி நம்‌ 
தேசத்தில்‌ இல்லாமல்‌ பண்ணியவர்களில்‌ முக்யமான ஒருவர்‌. 'ந்யாய 
குஸுமாஞ்ஜலி'என்றும்‌ உதயனர்‌ ஒரு புஸ்தகம்‌ எழுதியிருக்கிறார்‌. இவர்தான்‌ 
புத்தமதத்தைக்‌ கண்டனம்‌ பண்ணி நம்‌ தேசத்தில்‌ இல்லாமல்‌ 
பண்ணியவர்களில்‌ முக்யமான ஒருவர்‌. 'ந்யாய ஸு த்ர'த்துக்கு 
ஜயந்தர்‌எழுதிய 'ந்யாய மஞ்சரி'என்ற பாஷ்யமும்‌ இருக்கிறது. அன்னம்‌ 


441 


பட்டர்‌ என்பவே 'தர்க்க ஸங்கிரஹம்‌'என்றும்‌ அதற்குத்‌ தாமே விரிவுரையாக 
ஒரு தீபிகையும்‌ எழுதியிருக்கிறார்‌. ஸமீபத்தில்‌ உத்தமூர்‌ 
விரராகவாச்சாரியார்‌ "வைசேஷிக ரஸாயநம்‌"என்ற நூலை எழுதியிருக்கிறார்‌. 


வைசேஷிகத்துக்கு "ஒளலூக்ய தர்சனம்‌'என்றும்‌ ஒரு பெயர்‌ உள்ளது. 
'உலூகம்‌'என்றால்‌ ஆந்தை. 'உலூ'தான்‌ இங்கிலீஷில்‌ '0ஸ।' என்று ஆயிற்று. 
ஆந்தை சம்பந்தப்பட்டது ஒளலூக்யம்‌. கணாதருக்கே 'உலூகம்‌'என்று பேர்‌ 
வந்ததாகச்‌ சொல்கிறார்கள்‌. கெளதமர்‌ யோசனையிலேயே இருந்ததால்‌ கண்‌ 


தெரியாமல்‌ கிணற்றில்‌ விழுந்தார்‌ என்றால்‌, கணாதர்‌ பகலெல்லாம்‌ 


ஆராய்ச்சியிலேயே இருந்துவிட்டு இரவுக்குப்‌ பின்தான்‌ ப புறப்படுவாராம்‌. 
பகலில்‌ கண்ணுக்கு அகப்படாமல்‌ ராத்ரியிலேயே இவர்‌ சஞ்சாரம்‌ செய்ததால்‌, 
'ஆந்தை'என்று ஈ/: ஈட பெற்றதாகச்‌ சொல்கிறார்கள்‌. அஞ்ஞானியின்‌ 
ராத்திரி ஞானிக்குப்‌ பகலாயிருக்கிறது என்று கீதையில்‌ பகவான்‌ 
சொல்லும்போது எல்லா ஞானிகளையும்‌ ஆந்தையாகத்தான்‌ சொல்லிவிட்டார்‌. 


கணாதர்‌ ஸ்தாபித்தால்‌ 'காணாதசாஸ்திரம்‌'என்றும்‌ வைசேஷிகத்துக்குப்‌ 
பெயர்‌. "தமிழ்‌ 'காணாத' அல்ல;எல்லாவற்றையும்‌ 'கண்டு'சொன்னவர்‌"என்று 
ஒரு பண்டிதர்‌ வேடிக்கையாக சொன்னார்‌. 


மற்ற எந்த சாஸ்திரத்தையும்‌ படித்து அறிவதற்கு வியாகரணமும்‌ 
வைசேஷிகமும்‌ நிரம்ப ஒத்தாசை செய்கின்றன என்பது வித்வான்களின்‌ 
அபிப்ராயம்‌. இதனால்‌, காணாத பாணினிபம்‌ ச ஸர்வசாஸ்த்ரோபகாரகம்‌ 


என்று வசனமும்‌ இருக்கிறது. 


(காணாதம்‌-வைசேஷிகம்‌ ;பாணினிபம்‌-வியாகரணம்‌) வியாகரணம்‌ 
நடராஜாவின்‌ டமருவிலிருந்து வந்தது என்றால்‌ நியாய-வைசேஷிக 
சாஸ்திரங்களும்‌ சிவபெருமான்‌ ஸம்பந்தமுடையனவே. வைசேஷிக 
சாஸ்திரங்களில்‌ மஹேச்வரனையே பரமாத்மாவாக சொல்லி நமஸ்காரம்‌ 
பண்ணியிருக்கிறது. ஜகத்துக்கு ஈச்வரன்‌ "நிமித்தகாரணம்‌ என்று கொள்வதில்‌ 
சைவ மதங்கள்‌ நியாய சாஸ்திரத்தையே பின்‌ பற்றுகின்றன எனலாம்‌. 


7.6 உலகப்‌ படைப்பின்‌ காரணம்‌ 

நிமித்த காரணம்‌, உபாதான காரணம்‌ என்று இரண்டு உண்டு. ஒரு பானை 
இருந்தால்‌ அது உண்டாவதற்கு மண்‌ என்று ஒரு வஸ்து இருக்க வேண்டும்‌. 
மண்தான்‌ பானைக்கு உபாதான காரணம்‌. ஆனால்‌ மண்‌ எப்படிப்‌ பானையாக 
ஆகும்‌?தானே அது ஒன்று சேர்ந்து பானையாகுமா?குயவன்தான்‌ மண்ணைப்‌ 
பானையாகப்‌ பண்ண வேண்டியிருக்கிறது. மண்ணினால்‌ ஒரு பானை 
உண்டாக வேண்டுமானால்‌ அதற்குக்‌ குயவன்‌ என்ற காரணமும்‌ 
உண்டாயிருக்கிறது. குயவன்தான்‌ நிமித்த காரணம்‌. ஜ்யோதிஷ சாஸ்திரத்தில்‌ 
சொன்ன நிமித்தம்‌ வேறு, இந்த நிமித்தம்‌ வேறு. 


அணுக்களை உபாதான காரணமாகக்‌ கொண்டு ஈச்வரன்‌ என்கிற நிமித்த 
காரணம்‌ ஜகத்தைப்‌ பண்ணியிருக்கிறது என்பது நியாய- வைசேஷிகக்‌ 
கொள்கை. மண்ணைப்‌ பானையாக்குவதற்குக்‌ குயவன்‌ அவசியம்‌ வேண்டும்‌. 
அவன்‌ இல்லாவிட்டால்‌ மண்ணிலே பானை இல்லை. இல்லாத பானை என்ற 
விளைவை மண்ணிலிருந்து குயவன்‌ உண்டாக்குகிறான்‌ என்று சொல்வார்கள்‌. 
இதற்கு ஆரம்பவாதம்‌ என்றும்‌, அஸத்‌-கார்ய-வாதம்‌ என்றும்‌ பெயர்‌. 
'ஸத்‌'என்றால்‌ இருப்பது. 'அஸத்‌'இல்லாதது. வெறும்‌ மண்ணிலே பானை 
இல்லை. இல்லாத பானை அதிலிருந்து விளைந்தது. இப்படித்தான்‌ ஈச்வரன்‌ 


அணுக்களைக்‌ கொண்டே அணுக்களில்‌ இல்லாத சிருஷ்டியைப்‌ 


பண்ணியிருக்கிறான்‌ என்கிறார்கள்‌. இது நியாயக்‌ கொள்கை. 


ஸாங்கியர்களுக்குக்‌ கடவுளே கிடையாது என்று முன்னேயே 
சொல்லியிருக்கிறேன்‌. அவர்கள்‌ பிரகிருதி என்ற இயற்கையே ஜகத்தாகப்‌ 
பரிணமித்தது என்பார்கள்‌. இது இந்தக்‌ காலத்து நாஸ்திகர்கள்‌ சொல்வது 
மாதிரியே என்று நினைத்து விடக்கூடாது. ஏன்‌ என்றால்‌ நிர்குண 
பிரம்மத்தின்‌ ஸ்தானத்தில்‌ இருக்கப்பட்ட) சுத்த ஞான ஸ்வரூபமான 
'புருஷன்‌'என்பவனையும்‌ ஸாங்கியர்கள்‌ சொல்வார்கள்‌. ஜடமான ப்ரகிருதி 
இத்தனை ஒழுங்காக இயங்குவதற்கு புருஷனின்‌ ஸாந்நித்தியமே காரணம்‌ 
என்பார்கள்‌. ஸாந்நித்தியம்தான்‌ காரணம்‌, புருஷனே நேராக ஈடுபட்டு 
ஸ்ருஷ்டியைச்‌ செய்யவில்லை என்கிறார்கள்‌.ஸ “ரிய வெளிச்சத்தில்‌ தானாக 


443 


பயிர்‌ முளைக்கிறது, ஜலம்‌ வற்றுகிறது துணி காய்கிறது;எந்நிதி 
விசேஷத்தாலேயே இவை நடக்கின்றன. ஸூரியன்‌ இங்கே உள்ள இன்ன 
பயிரை முளைக்க பண்ண வேண்டும்‌, இந்த குட்டையிலுள்ள ஜலத்தை வற்ற 
வைக்க வேண்டு என்று நினைத்தா இவை நடக்கின்றன?ஜஸைத்‌ தொட்டால்‌ 
கை மரத்துப்‌ போகிறது. அதனால்‌ அந்த ஜஸ்‌ நம்‌ கையை மரக்கப்‌ பண்ண 
வேண்டும்‌ என்று உத்தேசித்ததாகச்‌ சொல்லலாமா?இப்படித்தான்‌ புருஷன்‌ 
ஸ்ருஷ்டியிலே கொஞ்சங்கூடப்‌ பட்டுக்‌ கொள்ளாவிட்டாலும்‌ 
புருஷனிடமிருந்து பெற்ற சக்தியாலேயே பிரகிருதி இத்தனையையும்‌ 
தன்னிலிருந்து தானே உண்டாக்கிக்‌ கொள்கிறது. நிமித்த காரணம்‌ என்பதாக 
ஈச்வரன்‌ என்று ஒருவன்‌ பண்ணவில்லை. பிரகிருதியே இப்படி 
ஸ்ருஷ்டியாகப்‌ பரிணமித்திருக்கிறது என்பது ஸாங்கியர்‌ கொள்கை. இதற்குப்‌ 
பரிணாமவாதம்‌ என்று பேர்‌. 


நையாயிகர்களின்‌ அஸத்‌-கார்ய-வாதத்திற்கு மாறாக ஸாங்கியர்‌ கொள்கை. 


இதற்குப்‌ பரிணாமவாதம்‌ என்று பேர்‌. நையாயிகர்களின்‌ அஸத்‌-கார்ய- 


வாதத்திற்கு மாறாக ஸாங்கியர்கள்‌ ஸத்‌-கார்ய-வாதத்தைச்‌ சொல்கிறார்கள்‌. 
உபாதான காரணமான மண்ணிலே இல்லாத பானையை நிமித்த காரணமான 
குயவன்‌ பண்ணினான்‌ என்று அஸத்‌-கார்ய-வாதிகள்‌ சொல்கிறார்களல்லவா? 
ஸத்‌ கார்யவாதிகளான ஸாங்கியர்ள்‌ "மண்ணுக்குள்ளே பானை முதலிலேயே 
இருக்கத்தான்‌ செய்தது. எள்ளுக்குள்ளேயே இருக்கிற எண்ணெயைத்தானே 
வாணியன்‌ செக்கிலே ஆட்டி வெளிக்கொண்டு வருகிறான்‌?அதுபோல 
மண்ணில்‌ மறைமுகமாக இருக்கிற பானைதான்‌ பிறகு காரியத்தால்‌ 
வெளியிலேயும்‌ பானையாக வருகிறது. மண்ணை உபயோகித்தால்தானே 
பானை வருகிறது?எள்ளை வைத்துப்‌ பானை பண்ணை பண்ண 
முடியுமா?அல்லது மண்ணைப்‌ பிழிந்து எண்ணெய்‌ எடுக்க முடியுமா? 
பானையிலே இருப்பதனைத்தும்‌ மண்ணின்‌  அணுக்கள்தான்‌. அந்த 
அணுக்களின்‌ ரூபத்தை இப்படி ஒழுங்கு செய்ததால்‌ பானை என்ற ஒன்று 
உண்டாயிருக்கிறது"என்பார்கள்‌. 


நம்‌ ஆசார்யாள்‌, "ஆரம்ப வாதமுமில்லை. பரிணாம வாதமும்‌ இல்லை. 
பிரம்மம்தான்‌ மாயா சக்தியால்‌ இத்தனை ஸ்ருஷ்டி மாதிரி வேஷம்‌ 


444 


போட்டுக்‌ கொண்டிருக்கிறது. பரமாத்மக்‌ குயவனுக்கு வேறாக ஒரு மண்ணே 
இல்லை. அதனால்‌ ஆரம்பவாதம்‌ சரிப்படாது. பரமாத்மா ஜகத்தாகப்‌ 
பரிணமித்தது - பால்‌ தயிராகப்‌ பரிணமித்த மாதிரி என்றாலும்‌ தப்பு. அப்படிச்‌ 
சொன்னால்‌ பால்‌ தயிரானபின்‌ தயிர்‌ தான்‌ இருக்குமே தவிர பால்‌ இருக்காது. 
இம்மாதிரி பரமாத்மா ஜகத்து பரிணமித்தபின்‌ இல்லாமல்‌ போய்‌ விட்டார்‌ 
என்றால்‌ அது மஹா தப்பல்லவா?அதனால்‌ பரிணாமமும்‌ இல்லை. தான்‌ 
தானாக சுத்த ஞான ஸ்வரூபமாக ஒரு பக்கம்‌ இருந்துகொண்டே இன்னொரு 


பக்கம்‌ மாயையால்‌ ஜீவ-ஜகத்துக்களாகத்‌ தோன்றுகிறார்‌. இதெல்லாம்‌ ஒரே 
ஸத்வஸ்துவின்‌ தோற்றம்தான்‌, வேஷம்தான்‌!ஒருத்தன்‌ ஒரு வேஷம்‌ 
போட்டுக்‌ கொள்கிறான்‌ என்றால்‌ அப்பொழுது அவன்‌ அவனாக இல்லாமல்‌ 


போய்‌ விடுகிறானா என்ன?அப்படித்தான்‌ இத்தனையும்‌ வேஷம்‌, கண்கட்டு 
வித்தைஇத்தனையாலும்‌ பாதிக்கப்படாமல்‌ ஸத்வஸ்து ஏகமாக அப்படியே 
இருந்துகொண்டேயிருக்கிறது"என்று ஒரே அடியாக அடித்துவிட்டார்‌. இதற்கு 
"விவர்த்த வாதம்‌"என்று பெயர்‌. 


ஒரு கயிறானது பாம்பு மாதிரித்‌ தோன்றுவது விவர்த்தம்‌. கயிறு என்ற 
உபாதான காரணத்தை வேறு ஒரு நிமித்த காரணம்‌ பாம்பாக மாறவில்லை. 
எனவே இது ஆரம்ப வாதம்‌ இல்லை. கயிறு பாம்பாகப்‌ 
பரிணமிக்கவுமில்லை; அதாவது transform ஆகிவிடவில்லை. கயிறு 
கயிறாகவே தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ நம்‌ அஞ்ஞான்தால்‌ பாம்பு மாதிரித்‌ 
தோன்றுகிறது. இப்படியே அஞ்ஞானம்‌ அல்லது அவித்யை என்பதால்‌ 
பிரம்மம்‌ லோகவாகவும்‌ தனித்தனி ஜீவர்களாகவும்‌ நமக்குத்‌ தெரிகிறது. 


ஆசார்யாள்‌ சொன்ன இந்த உண்மைக்குப்‌ போவதற்கு நியாயத்தின்‌ 
யுக்திவிசாரணை படி போட்டுக்‌ கொடுக்கிறது. யுக்தியால்‌ பதார்த்தங்களைத்‌ 
தெரிந்து கொண்டு, அதிலிருந்து வைராக்யம்‌ பெற்று, சுகதுக்கங்கள்‌ இல்லாத 
வெறுமையான அபவர்க்கம்‌ என்ற ஸ்தானத்துக்குப்‌ போவதோடு நியாய- 
வைசேஷிகம்‌ நிறுத்தி விடுகிறது. த்வைதத்தில்‌ இதற்குமேல்‌ போகமுடியாது. 
அத்வைதமாக ஒரே ஸத்தைப்‌ பிடித்து அதுவே நாம்‌ என்கிற போதுதான்‌ 
நிறைந்த நிறைவான மோக்ஷம்‌ கிடைக்கிறது. ஆனாலும்‌ இப்போதிருக்கிற 


லோக வாழ்வோடு திருப்திபடாமல்‌ இதற்கு மேலே ஒரு அபவர்க்கத்துக்குப்‌ 
போக நியாயம்‌ தூண்டி விடுகிறது என்பதே விசேஷந்தான்‌. 


இந்த சாஸ்திரத்தின்‌ இன்னொரு பெருமை, அது எத்தனை தினுசான யுக்தி 
உண்ட உண்டோ அத்தனையையும்‌ கொண்டு வாதம்‌ பண்ணி, பெளத்தர்கள்‌, 
ஸாங்கியர்கள்‌, சார்வாகர்கள்‌ (எனப்படும்‌ லோகாயதர்கள்‌) ஆகியோருடைய 
கொள்கைகளை ஆகேஷேபித்து ஈச்வரன்‌ என்ற கர்த்தா உண்டு என்று நிலை 
நாட்டியிருப்பதாகும்‌. 


7.7 சில கதைகளும்‌ வாதங்களும்‌ 
அறுபத்து நான்கு வாதங்களை கங்கேச மிச்ரோபாத்யாயர்‌ என்பவர்‌ தம்து 
'தத்வ சிந்தாமணியில்‌ சொல்லியிருக்கிறார்‌. இதுவரை தத்வ விஷயங்களில்‌ 
மண்டையைக்‌ குழப்பிக்‌ கொண்டதால்‌ இப்போத கொஞ்சம்‌ கதை 
சொல்கிறேன்‌. கங்கேசருடைய கதைதான்‌. 


கங்கேசர்‌ பூர்வத்தில்‌ மஹா அசடாக இருந்தார்‌. அவர்‌ வங்காளத்தில்‌ 
இருந்தவர்‌. குலீன பிராம்மண குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. குலீனர்‌ என்றால்‌ நல்ல 
குலத்தில்‌ உண்டானவர்கள்‌ என்று அர்த்தம்‌. நல்ல குலத்தில்‌ பிறந்த 
இவர்களுக்கே மட்டமான பிராமணப்‌ பெண்களையெல்லாம்‌ கல்யாணம்‌ 
செய்து கொடுத்து விடுவது வங்காளதேசத்து வழக்கம்‌. அதனால்‌ குலீனர்‌ 
ஒருவர்‌ ஜம்பது பேருக்கு மேல்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்வதுமுண்டு. 
கங்கேச மிச்ரர்‌ ஒரு பெண்ணை மட்டும்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டு 
மாமனார்‌ விட்டிலேயே இருந்தார்‌. அசட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மேலே யார்‌ 
கொடுப்பார்கள்‌? 


வங்காளிகள்‌ மத்ஸ்யம்‌ சாப்பிடுவார்கள்‌. வங்காளத்தில்‌ ஆறு மாஸம்‌ 


தேசமுழுவதும்‌ பிரவாஹமாகவே இருக்கும்‌. கறிகாய்‌ போட இடமிருக்காது. 


அதனால்‌ இந்த மாஸங்களில்‌ மத்ஸ்யத்தை அவர்கள்‌ 
உபோயகப்படுத்துவார்கள்‌. கிழக்கு வங்காள தேசத்தார்‌ அதை 'ஜல புஷ்பம்‌' 
என்றே சொல்லுவார்கள்‌. அதாவது அது வெஜிடேரியன்‌ உணவு என்று 
அர்த்தம்‌! 


கங்கேசருடைய மாமனார்‌ விட்டில்‌ அந்த ஸாமான்‌ சமைப்பது வழக்கம்‌. 
"மாப்பிள்ளை என்று மரியாதையாகக்‌ கூப்பிடாமல்‌ கங்கேசரை "கங்கா"என்று 
எல்லோரும்‌ கூப்பிடுவார்கள்‌. அவர்‌ அசடு என்பதால்‌ அவர்‌ இலையில்‌ 
எலும்பை மட்டும்‌ பரிமாறுவார்கள்‌. மற்றவர்கள்‌ இலையில்‌ ஸத்தைப்‌ 
பரிமாறுவார்கள்‌. மற்றவர்கள்‌ இலையில்‌ ஸத்தைப்‌ பரிமாறுவார்கள்‌. பிறகு 
அவரை எல்லோரும்‌ பரிஹாஸம்‌ செய்வார்கள்‌. 


அது அவருக்குப்‌ பொறுக்கவில்லை. ஒரு நாள்‌ ஒருவரிடமும்‌ சொல்லாமல்‌ 
காசிக்குப்‌ போய்விட்டார்‌. அங்கே போய்ப்‌ பத்து வருஷம்‌ படித்தார்‌. 
வீட்டிலுள்ளவர்கள்‌, அசடு எங்கேயோ போய்விட்டதென்று பேசாமல்‌ இருந்து 
விட்டார்கள்‌. அவர்‌ படித்து விட்டு விட்டுக்கு வந்தார்‌. எங்கேயோ சுற்றி 
அலைந்து வந்திருக்கிறது, இன்னமும்‌ அசடாகவே இருக்கும்‌ என்று 
எல்லோரும்‌ நினைத்தார்கள்‌. வழக்கப்படி அஸ்தியை மீன்‌ எலும்பைப்‌) 


பரிமாறினார்கள்‌. அப்பொழுது அவர்‌ சொன்னார்‌: 


"நாஹம்‌ கங்கா:கிம்து கங்கேச மிச்ர:" 


'நான்‌ கங்கா அல்ல; கங்கேச மிச்ரனாக்கும்‌'என்று அர்த்தம்‌. 'அசட்டு 
கங்காவாக இருந்தால்‌ - கங்கையிலேதான்‌ அஸ்தியை கரைக்கிறதாலே 

எனக்கும்‌ அஸ்திபோடுவது நியாயந்தான்‌ ஆனால்‌ இப்போது அந்த கங்கா 
பேருக்குப்‌ பின்னாடி 'மிச்ரா£போட்டுக்‌ கொள்கிற யோக்யதையோடு, படித்துப்‌ 
பண்டிதனாகவும்‌ வந்திருக்கிறேன்‌!'என்று ரத்தின சுருக்கமாகத்‌ தெரிவித்து 
விட்டார்‌. 

வேட்டகத்துக்காரர்களுக்கு அவர்‌ பெருமை தெரிந்தது. அந்த 
கங்கேசமித்திரர்தான்‌ பிறகு "நவ்ய ந்யாயம்‌"என்ற பெயரில்‌ புத்துயிர்‌ பெற்று 
எழுந்த ந்யாய சாஸ்திரத்தின்‌ மூல புருஷராகித்‌ 'தத்வ சிந்தாமணியை 
எழுதினவர்‌. அதற்கு ரகுநாத சிரோமணி என்பவர்‌ 'தீதிதி'என்று ஒரு 
வியாக்கியானம்‌ எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ காலத்திற்குப்‌ பின்புதான்‌ 
'சிரோமணி' என்னும்‌ பட்டம்‌ வழக்கத்தில்‌ வந்தது. கதாதரர்‌ என்பவர்‌ அதில்‌ 
பத்து வாக்கியத்திற்கு வியாக்யானம்‌ ஒரு பெரிய புஸ்தக ரூபமாக 
எழுதியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ ஒரு வாக்கியங்கூட அதிகமாகத்‌ தோன்றாது. 


447 


'கதாதரியில்‌ (குதாதரர்‌ எழுதிய புஸ்தகத்துக்கு 'கதாதரி'என்று பெயர்‌) ஐந்து 
வாதம்‌ வாசித்தால்‌ அவன்‌ புத்திசாலியாவான்‌;பத்து வாதங்கள்‌ வாசித்தால்‌ 


இன்னும்‌ கெட்டிக்காரனாகிறான்‌;அதில்‌ ப்ராமாண்ய வாதம்‌ என்ற ஒன்று 


இருக்கிறது; பிரமாணங்களைப்‌ பற்றிய வாதமே ப்ராமாண்ய வாதம்‌. அதை 
வாசித்தவன்‌ எல்லோரையும்‌ விடக்‌ கெட்டிக்காரன்‌ ஆகிறான்‌'என்று 
சொல்வதுண்டு. 'கதாதரி'யை இன்றும்‌ தர்க்க சாஸ்திரம்‌ படிப்பவர்கள்‌ 
வாசித்து வருகிறார்கள்‌. 


ப்ரமாண்ய வாதம்‌ என்றேனே, அதைச்‌ சொல்வதென்றால்‌ மூளை குழம்பும்‌. 
ஆனால்‌ நம்‌ ஆசார்யாள்‌ அவதாரம்‌ பண்ணிய காலத்தில்‌ மண்டனமிச்ரரின்‌ 
விட்டு வாசலில்‌ இருந்த கிளிகள்கூட இந்த பிராமாண்ய வாதத்தை 
டிஸ்கஸ்‌'பண்ணிக்‌ கொண்டிருந்தனவாம்‌! 


மண்டனமிச்ரரின்‌ ஊரான மாஹிஷ்மதிக்கு சங்கர பகவத்‌ பாதாள்‌ போனால்‌. 
அந்த ஊரில்‌ நதியிலிருந்து தீர்த்தம்‌ எடுத்துக்‌ கொண்டு போகிற பெண்களைப்‌ 
பார்த்து, "மண்டன மிச்ரரின்‌ வீடு எங்கே இருக்கிறது?" என்று கேட்டார்‌. அந்த 
ஊரிலே ஸாமான்ய ஸ்திரீகளுக்குக்‌ கூட நிரம்பப்‌ பாண்டித்யம்‌ இருந்தது. 
அதனால்‌ ச்லோக ரூபமாகவே ஆசாரியருக்கு அவர்கள்‌ பதில்‌ சொன்னார்கள்‌. 
இப்படி மண்டனமிச்ரரின்‌ வீட்டு அடையாளம்‌ சொல்வதாக அந்தப்‌ பெண்கள்‌ 
சொன்ன ச்லோகங்களில்‌ ஒன்று- 


ஸ்வத:பரமாணம்‌ பரத.ப்ரமாணம்‌ 

கீரங்கனா யத்ர டச ஸங்கிரற்கே| 

த்வாரஸ்த நீடாந்திர ஸந்நிருத்தா 

ஜூநீஹி தன்‌-மண்டன பண்டிதெளக.:। | 

'ஆதிகாலத்தில்‌ இந்தியாவில்‌ புருஷர்கள்தான்‌ படிப்பறிவு 
பெற்றிருந்தார்கள்‌; பெண்களை மட்டம்‌ தட்டி நிரக்ஷரகுக்ஷிகளாகவே அடைத்து 
வைத்திருந்தார்கள்‌'என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பது இம்மாதிரியான 
நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிகிறது. மனுஷப்‌ பெண்கள்‌ மட்டுமல்ல. கிளியிலே 
கூட பெண்களாக இருக்கப்பட்ட 'கிராங்கனா' க்களும்‌ சாஸ்திர ஆராய்ச்சி 
பண்ணினவாம்‌. அதைத்தான்‌ ச்லோகம்‌ சொல்கிறது. 


448 


'எந்த விட்டு வாசலில்‌ உள்ள பெண்‌ கிளிகள்‌ 'ஸ்வத:ப்ரமாணம்‌ 
பரத:ப்ரமாணம்‌'என்பவை பற்றி வாதம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கின்றனவோ, 
அந்த வீடுதான்‌ மண்டன மிச்ர பண்டிதருடையது என்று தெரிந்து 
கொள்வீராக!என்பது ச்லோகத்தின்‌ அர்த்தம்‌. 


மேலே நான்‌ சொன்ன ப்ராமாண்ய வாதத்தில்தான்‌ இந்த 'ஸ்வத:ப்ராமண' மும்‌ 
'பரத:ப்ரமாண'மும்‌ வருகின்றன. இத்தனை சொன்னபின்‌ அது என்ன வாதம்‌ 
என்றுதான்‌ கொஞ்சம்‌ பார்த்துவிடலாம்‌. அதைப்பற்றி வேடிக்கையாக ஒரு 
கதை கூட உண்டு. நம்‌ தென்‌ தேசத்தவர்களில்‌ ஒருவர்‌ தர்க்கம்‌ 
வாசிக்கலாமென்று வங்காளத்தில்‌ உள்ள நவீத்பவத்துக்குப்‌ போனாராம்‌. 
வங்காளத்தில்தான்‌ தர்க்கம்‌ வாசித்தவர்கள்‌ அதிகம்‌. நம்‌ ஊரிலிருந்து 
போனவர்‌ மஹாகவி. தம்முடைய கவித்வத்தினால்‌ நம்‌ ஊரில நிறையப்‌ 
பணம்‌ ஸம்பாதித்தார்‌. பின்பு பிராமாண்யவாதத்தை நேரே நவீத்விபத்திற்குப்‌ 
போய்‌ வாசிக்கலாமென்று போனார்‌. வாசித்தார்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ 
ஏறவில்லை. மேலும்‌, பிரயத்னம்‌ பண்ணிப்‌ பார்த்தார்‌. இதனால்‌ 
அவருக்கிருந்த கவித்வ தாரை போய்விட்டதுதர்க்கத்தில்‌ போய்‌ முட்டிக்‌ 
கொண்டதில்‌ ஏற்கெனவே இருந்த கவித்வமும்‌ போய்விட்டது. பணமும்‌ 
போய்விட்டது. கவித்வமாவது இருந்தால்‌ மறுபடி பணம்‌ ஸம்பாதித்துக்‌ 
கொள்ளலாம்‌. அதுவும்‌ போய்விடவே மிகவும்‌ வருத்தப்பட்டார்‌. 
பிராமாண்யவாதமும்‌ வரவில்லை. ச்லோகம்‌ பண்ணும்‌ சக்தி கடைசியாக 
துளி மிஞ்சியிருந்ததைக்‌ கொண்டு இப்படிப்‌ புலம்பினாராம்‌: 


நம.பராமாணமய வாதாய மத்‌-கவித்வ- (௮) பஹுாரினணே| 


'என்னுடைய கவிதா சக்தியை அபஹரித்த பிராமாண்ய வாதத்திற்கு 
நமஸ்காரம்‌'என்பது அதனுடைய அர்த்தம்‌! 


இந்தப்‌ பிராமாண்ய வாதத்தைத்தான்‌ மண்டனமிச்ரர்‌ வீட்டுக்‌ கிளிகள்‌ 
பேசிக்கொண்டு இருந்தன. அந்த வாதத்தைப்‌ பற்றி நாம்‌ கொஞ்சம்‌ 
விசாரிப்போம்‌. ஒரு வஸ்துவைப்‌ பார்த்தால்‌ அதைப்பற்றிய ஞானம்‌ 
உண்டாகிறது. சில ஞானங்கள்‌ சரியாய்‌ இருக்கின்றன. சில தப்பாய்‌ 
இருக்கின்றன. ஸ்படிகத்தைக்‌ கற்கண்டு என்று நினைக்கிறோம்‌. அது தப்பான 


449 


ஞானம்‌. கற்கண்டைக்‌ கற்கண்டாக நினைப்பது சரியான ஞானம்‌. சரியான 
ஞானத்தைப்‌ ப்ரமா (௨௨) என்று சொல்லுவார்கள்‌. ஸம்சயஞானம்‌ என்றும்‌ 
நிச்சய ஞானம்‌ என்றும்‌ இரண்டு விதம்‌. இது சரியான அறிவா என்ற 
ஐயத்துடன்‌ கூடியது ஸம்சயஞானம்‌. ஜயமில்லாமல்‌ உறுதியுடன்‌ அறிவது 
நிச்சயஞானம்‌. சில சமயங்களில்‌ ஒன்று தப்பாக தோன்றினாலும்‌ 
அப்போதைக்கு நிஜமாகத்தான்‌ தோன்றுகிறது. அப்பொழுது இந்த ஞானம்‌ 
பிரமாணம்தான்‌ என்று தோன்றும்‌- ஸ்படிகக்‌ கற்கண்டு மாதிரி. சில 


ஞானங்கள்‌ தோன்றும்‌ பொழுதே பொய்யாகத்‌ தோன்றுகின்றன. குளத்திற்குள்‌ 
தலைகீழாகத்‌ தெரிகிற மரத்தின்‌ பிரதி பிம்பத்தை அறியும்‌ பொழுதே அது 
நிஜமல்ல, அப்ரமாணம்‌ என்றும்‌ தோன்றுகிறது. ஞானம்‌ வரும்‌ பொழுதே 


பிரமாணம்‌ என்று தோன்றுவதும்‌ அப்ரமாணம்‌ என்று தோன்றுவதும்‌ ஆக 
இரண்டூ வகை. வரும்‌ காலத்திலே இது நிஜந்தான்‌ என்று வருகிற ஞானம்‌ 
பிராமாண்ய க்ரஹ ஞானம்‌;தோன்றும்‌ பொழுதே அப்ரமாணம்‌ என்று 
தோன்றுவது அப்ரமாண்ய க்ரஹ ஆஸ்கந்தித ஞானம்‌. ப்ரமை (ல) யில்‌ 
போலவே ப்‌ ரமை (ரா) யிலும்‌ பிரமாண ஞானம்‌ உண்டு. அதனால்தான்‌ 
ஸ்படிகத்தைக்‌ கற்கண்டாக நினைக்கும்பொழுதும்‌ நம்முடைய நினைப்பு 
பிரமாணமாகத்‌ தோன்றுகிறது. 


இப்படியாக ஒரு வஸ்து தோன்றும்‌ போதே அது நிஜமானது (ப்ரமாணம்‌) 
அல்லது பொய்யானது (அப்ரமாணம்‌) என்றும்‌ தோன்றுகிறதே, இந்த ப்ரமாண 
அப்ரமாண அறிவானது வஸ்துவைப்‌ பார்க்கிற நம்முடைய ஞானத்திலிருந்து ( 
subjective -ஆக) தோன்றுகிறதா, அல்லது ( ஸரீ -ஆக) அந்த வெளி 
வஸ்துவிலிருந்து தோன்றுகிறதா?நம்மிலிருந்து தோன்றினால்‌ 
'ஸ்வத:ப்ரமாணம்‌'. 


இந்த இரண்டில்‌ எது சரி என்றுதான்‌ மண்டனர்‌ வீட்டுப்‌ பெண்‌ கிளிகள்‌ வாதம்‌ 
செய்தனவாம்‌. 

நமக்கு உண்டாகும்‌ ஞானம்‌ பிரமாணமானது அல்லது அப்பிரமாணமானது 
என்று ஏற்படுகிற உறுதி நம்‌ ஞானத்துள்ளேயே ஸப்ஜெக்டிவ்வாக 
இருப்பதில்லை. அது நாம்‌ அறிகிற வஸ்துவிடமிருந்து நடைமுறையில்‌ 


450 


பிரயோஜனம்‌ அடைய முடிந்தால்தான்‌ நம்முடைய ஞானம்‌ சரியானது 
அல்லது தப்பானது என்று ஆகிறது. அதாவது நம்‌ ஞானம்‌ சரியா தப்பா 
என்பது ஆப்ஜெக்டிவ்தான்‌ என்பதே நியாய சாஸ்திரத்தின்‌ கருத்து. 
மண்டனமிச்ரர்‌ போன்ற மீமாம்ஸர்களின்‌ அபிப்ராயமோ இதற்கு மாறானது. 
நம்‌ ஞானம்‌ பிரமாணமானது என்கிற உறுதி நம்முடைய அறிவையே சேர்ந்த 
விஷயந்தான்‌;ஆனால்‌ நம்‌ ஞானம்‌ பிரமாணமில்லை (அப்ரமாணம்‌) என்று 
தெரிவது வெளிவஸ்துவைப்‌ பொறுத்த விஷயம்‌- "ப்ராமாண்யம்‌ 
ஸ்வத:அப்ரமாண்யம்‌ பரத:"- என்பது அவர்கள்‌ கட்சி. 


இந்த வாதங்களெல்லாம்‌ தர்க்கத்தில்‌ வரும்‌. "வாதம்‌"என்றாலே இந்தக்‌ 
காலத்தில்‌, தான்‌ சொன்னதே சரியென்று பிடிவாதம்‌ பண்ணுவது என்று 
தப்பாக நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. வாஸ்தவத்தில்‌ வாதமென்பது 
நாமும்‌ பேசி எதிராளியையும்‌ பேசவிட்டு இரண்டையும்‌ ஆலோசித்துச்‌ 
சீர்தூக்கி உண்மையை அறிவதுதான்‌. அநேக இடங்களுக்குப்‌ போய்‌ 
மண்டனமிச்ரர்‌ போன்றவர்களிடம்‌ ஆசாரியாள்‌ வாதம்‌ செய்தார்‌ என்பது 
செய்தார்‌ என்பது இப்படித்தான்‌. 

மற்றவன்‌ சொல்கிறதையும்‌ கேட்டே அவர்‌ அத்வைதம்‌ தான்‌ சத்தியம்‌ என்று 
முடிவு பண்ணினார்‌. ஆகையால்‌ வாதம்‌ என்பது eXchange of thoughts 
(பரஸ்பரக்‌ கருத்துப்‌ பரிவர்த்தனை) தான்‌;பிடிவாதம்‌ இல்லை. நாம்‌ 


சொல்வதே சரி என்று முதலிலேயே தீர்மானம்‌ பண்ணிக்கொண்டு 


அதற்காகவே கட்சி கட்டிக்‌ கொண்டு பேசுவதற்கு "ஜல்பம்‌"என்று 
பெயர்‌; "வாதம்‌"என்று இல்லை. மூன்றாவதாக இன்னொன்று 
இருக்கிறது:ஜல்பத்தில்‌ உள்ள மாதிரி தனக்கென்று ஒரு கட்சி இல்லாமல்‌, 
ஆனாலும்‌ மற்றவர்‌ எந்தக்‌ கட்சியைச்‌ சொன்னாலும்‌ அதை ஆகேஷபித்து 
சண்டை போடுவதுதான்‌ அது. அதற்கு 'விதண்டை'என்று பெயர்‌. 
'விதண்டாவாதம்‌'என்று இதிலிருந்துதான்‌ வந்தது. 


அசட்டு கங்கேசர்‌ மஹாபுத்திமானாகி வங்காளத்துக்கு வந்ததிலிருந்து (&.ப. 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டிலிருந்து) நியாய சாஸ்திரம்‌ புத்துயிர்‌ பெற்றது. 
வங்காளத்தில்‌ புதிதாக ஏற்பட்டு, பிற்பாடு விருத்தி அடைந்த இந்த 


451 


சாஸ்திரத்துக்கு 'நவ்ய-ந்யாயம்‌'என்று பெயர்‌ உண்டு. 'நவ்யம்‌'என்றால்‌ 
'புதிதான'என்று அர்த்தம்‌. அந்தப்‌ பெயர்‌ ஏற்பட இன்னொரு காரணம்‌ 
வங்காளத்தில்‌ 'நவத்வீபம்‌'என்ற பாகத்திலேதான்‌ கங்கேசரும்‌, பிறகு அவரை 
அநுஸரித்து வந்தவர்களும்‌ வாழ்ந்தனர்‌. 'நவத்வீபம்‌'என்ப்தை 'நதியாத்‌' 
(ஈ௭01௨0) என்கிறார்கள்‌. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர்‌ அந்தச்‌ சீமையில்‌ 
பிறந்தவர்தான்‌. சைதன்யரும்‌ மஹாவித்வான்‌.சாஸ்திரங்களையெல்லாம்‌ 
படித்தவர்‌. அப்புறம்‌ "கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஸங்கீர்த்தனம்‌ 
பண்ணிக்கொண்டு, இந்த பஜைனைதான்‌ மோக்ஷமார்க்கம்‌ என்று ஸித்தாந்தம்‌ 
செய்தார்‌. 


லோகம்‌ நிஜமானது, மாயை அல்ல, ஜீவாத்மாக்கள்‌ பல உண்டு, பரமாத்மா 
வேறே என்கிற த்வைதமான அபிப்ராயங்களை நியாய சாஸ்திரம்‌ 
சொன்னாலும்‌, நிரீச்வர வாதத்தை ஆகேஷபித்து ஈச்வரனை 
நிலைநாட்டியதனாலும்‌, அத்வைதமான யுக்திக்குப்‌ போவதற்கு இதனுடைய 
வாதங்கள்‌ அஸ்திவாரம்‌ போட்டுக்‌ கொடுப்பதாலும்‌ உத்தமமான சாஸ்திரமாக 
இருக்கிறது. 

நியாயம்‌ நிரம்ப அறிவு வாதமுள்ள வேத உபாங்கமாக இருக்கிறதென்றால்‌, 
இதற்கு அடுத்ததாகச்‌ சதுர்தச வித்தைகளில்‌ வருகிற 'புராண'த்தைத்தான்‌ 
இக்காலப்‌ படிப்பாளிகள்‌ ஒரே '5பறலா5tரீious' (மூட நம்பிக்கைகளின்‌ மயமானது) 
என்கிறார்கள்‌. அதைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ பார்க்கலாம்‌. 


8 புராணம்‌ 


8.1 வேதத்தின்‌ க்‌ கண்ணா 
புராணம்‌ என்பது வேதத்துக்குப்‌ பூதக்‌ கண்ணாடி. சின்னஞ்சிறியதாக 
இருப்பதை பூதக்கண்ணாடி. சின்னஞ்சிறியதாக இருப்பதை பூதக்கண்ணாடி 
நன்றாகப்‌ பெரிசுப்‌ பண்ணி காட்டுகிறதல்லவா?இம்மாதிரி வேதத்தில்‌ 
சுருக்கமாக, சின்ன சின்னதாகப்‌ போட்டிருக்கிற தர்மவிதிகளை கதைகள்‌ 
மூலம்‌ பெரிசு பண்ணிக்‌ காட்டுவது தான்‌ புராணம்‌. 


ஒன்றைச்‌ சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ அது மனஸில்‌ ஆழப்பதியாமல்‌ 


போய்விடலாம்‌. அதையே சுவாரஸ்யமான கதையாக விஸ்தாரம்‌ பண்ணிச்‌ 
சொன்னால்‌ நன்றாக மனஸில்‌ பதியும்‌. 


'ஸத்யம்‌ வத' (உண்மயே பேசு) என்று மட்டும்‌ வேதம்‌ சொல்கிறது. அப்படிப்‌ 
பேசுவதால்‌ எத்தனை பெருமை ஏற்படுகிறது என்பதை ஹரிச்சந்திரன்‌ கதை 
பல அத்யாயங்களில்‌ விஸ்தாரமாகச்‌ சொல்கிறது. 'தர்மம்‌ சர' (அறத்தைப்‌ 
பின்பற்று) என்று இரண்டு வார்த்தையில்‌ வேதம்‌ சொன்னதை நீள நெடுக 
மஹாபாரதத்தில்‌ தர்ம புத்திரரின்‌ கதையாகச்‌ சொல்லியிருக்கிறது. 'மாத்ரு 
தேவோ பவ',' பித்ரு தேவோ பவ' (அன்னை தந்தையை தெய்வமாகக்கொள்‌) 
என்ற வேத வாக்குக்கு ஸ்ரீ ராம சரித்ரம்‌ பூதக்கண்ணாடியாய்‌ இருக்கிறது. 
அடக்கம்‌, பொறுமை, தயை, கற்பு முதலான அநேக தர்மங்களை வேதத்தில்‌ - 
கட்டளையிட்டுள்ளவற்றை - புராண புருஷர்களும்‌, புண்ய ஸ்திரீகளும்‌ 
தங்களுடைய சரித்திரத்தின்‌ மூலம்‌ நன்றாகப்‌ பிரகாசிக்கும்படிச்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவற்றைப்‌ படிப்பதாலும்‌, கேட்பதாலும்‌ இந்த 
தர்மங்களில்‌ நமக்கு இந்த ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாகிறது. 


இவர்கள்‌ எல்லாருக்கும்‌ சோதனைகளும்‌ கஷ்டங்களும்‌ நிறைய 
வந்திருக்கின்றன. அநேக தப்பு தண்டாக்களைச்‌ செய்கிற நம்மைவிட இந்த 
உத்தமமான புராண பாத்திரங்கள்தான்‌ ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ரொம்பவும்‌ பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்களுடைய சரித்திரத்தைப்‌ படிக்கும்போது, "தர்மங்களை 
அநுஸரிப்பதனால்‌ கஷ்டந்தானே ஏற்படுகிறது?ஆனால்‌ அநுஸரிக்க 
வேண்டாமே!" என்று தோன்றுவதேயில்லை. அத்தனை கஷ்டத்திலும்‌, 
சோதனையிலும்‌ விட்டுக்‌ கொடுக்காமல்‌ அவர்கள்‌ பாறாங்கல்‌ மாதிரி 
தர்மத்திலேயே நிற்பதால்‌ பெற்றிருந்த மனத்‌ தெளிவுதான்‌ நம்‌ மனஸில்‌ 
பதிகிறது. அதோடுகூட அந்த உத்தமர்கள்‌ படும்‌ கஷ்டங்களைக்‌ 
கேட்கும்பொழுது நம்‌ உள்ளம்‌ உருகுவதாலேயே நம்முடைய 
அழுக்குகளையும்‌ அலம்பிவிட்டாற்போல்‌ இருக்கிறது. முடிவிலே 
அவர்களுக்கு ஏற்படுகிற பெரிய வெற்றியும்‌ கீர்த்தியும்‌ நமக்கு அந்த 
தர்மங்களில்‌ கெட்டியான பிடிமானத்தை உண்டாக்கித்‌ தருகின்றன. 


453 


8.2 புராணமும்‌, சரி ம்‌ 

நம்‌ தேசத்தில்‌ பங (சரித்திரம்‌ இல்லை என்று ஒரு குறை 
சொல்லப்படுகிறது. புராணம்‌ சரித்திரந்தான்‌. ஆனாலும்‌ இக்காலப்‌ 
படிப்பாளிகள்‌ கிறிஸ்துவுக்குப்‌ பிற்பாடு ஒரு இரண்டாயிரம்‌ வருஷத்துக்குள்‌ 
நடந்தது தவிர மற்ற எதையும்‌ - புராணங்களில்‌ ஏதோ கொஞ்சம்‌ உண்மை 
இருக்கலாம்‌ என்று தங்கள்‌ ஆராய்ச்சியில்‌ தெரிவதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டு, 
தங்களுக்குப்‌ பிடித்த ஆரிய திராவிட பிரிவினைக்‌ கொள்கை மாதிரியான 
பொய்‌ விஷயங்களுக்கு மட்டும்‌ புராணங்களில்‌ ஆதாரம்‌ இருப்பதாகக்‌ 
காட்டிவிட்டு, பாக்கி அதில்‌ வருகிற அற்புதமான விஷயங்கள்‌ ௫௨௦6 5) , 
அதீந்திரியமான விஷயங்கள்‌ (5யரளா௭பாவ) எல்லாம்‌ கட்டுக்‌ கதை, புளுகு 
மூட்டை என்று தள்ளி விடுகிறார்கள்‌. 


புலன்களுக்கு அகப்படுகிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதாக எதுவும்‌ 
யதார்த்தத்தில்‌ நடந்திருக்க முடியாது என்கிற தீர்மானத்தில்‌ இவர்கள்‌ 
இருப்பதால்‌, 'மிஸ்டரி' (மர்மமான அதிசயங்கள்‌ நிறைய வருகிற 
புராணங்களை 'ஹிஸ்டரி' இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள்‌. 


இப்போது தாங்கள்‌ எழுதி வைத்திருக்கிற சரித்திரத்தை எல்லோரும்‌ படிக்க 
வேண்டும்‌ என்று ஸ்கூலிலேயே பாடமாக வைத்துவிட்டுப்‌ புராணத்தைக்‌ 
கழித்துக்‌ கட்டுவது குழந்தைகளுக்கு நல்லது செய்வதாகாது. புராணங்கள்‌ 
குழந்தைகளுடைய உள்ளத்தை நல்ல நெறிகளில்‌ சேர்ப்பது போல 
சரித்திரத்தில்‌ எதுவும்‌ இல்லை. 


சரித்திரம்‌ படிக்க வேண்டாம்‌ என்று நான்‌ சொல்லவில்லை. படிக்கத்தான்‌ 
வேண்டும்‌. புராணங்களும்‌ சரித்திரம்தான்‌. அதனால்‌ அவற்றையும்‌ படிக்க 
வேண்டும்‌ என்கிறேன்‌. 

ஏன்‌ சரித்திரம்‌ படிக்க வேண்டும்‌ என்பதற்குச்‌ சொல்கிற அநேக 
காரணங்களில்‌ ஒன்று - " 4154௦௫ repeats itself " என்பது. சரித்திரம்‌ திரும்பத்‌ 
திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது என்கிறார்கள்‌. அதனால்‌ பூர்வத்தில்‌ எப்படி 
நடந்தது என்று தெரிந்து கொண்டால்‌ அதிலிருந்து இனி எப்படி நடக்கும்‌ 


454 


என்று தெரிந்து கொள்ளலாம்‌. பூர்வத்தில்‌ நடந்ததிலிருந்து எதிர்காலத்துக்குப்‌ 
படிப்பினைப்‌ பெறலாம்‌. இப்படியிப்படிச்‌ சூழ்நிலை உருவாகிக்‌ கொண்டு 
போனால்‌ யுத்தம்‌ ஏற்படும்‌, ஜனங்களின்‌ வாழ்வு கெட்டுப்‌ போகும்‌, ஒரு 
பெரிய நாகரிகமே விழுந்து விடும்‌ என்பது சரித்திரத்தைப்‌ பார்க்கும்போது 
தெரிகிறது. இதனால்‌ அதே மாதிரியான சூழ்நிலைகள்‌ இப்போது உருவானால்‌ 
அவற்றை முதலிலேயே உஷாராக இருந்து தடுத்துவிட வசதியாக இருக்கும்‌. 
இது சரித்திரத்தின்‌ ஒரு பிரயோஜனம்‌ என்கிறார்கள்‌. 


கல்பத்துக்குக்‌ கல்பம்‌ ஒரே மாதிரியாக ஸம்பவங்கள்‌ நடக்கின்றன ;ஒவ்வொரு 


கல்பத்திலும்‌ ராமாயணம்‌, பாரதம்‌, பாகவதம்‌, தசாவதாரம்‌ மற்றும்‌ எல்லாப்‌ 
புராணங்களும்‌ நடக்கின்றன என்று நம்‌ சாஸ்திரங்களில்‌ 
சொல்லியிருப்பதைத்தான்‌ History repeats itself என்று கொஞ்சம்‌ மாறுதலான 
அபிப்ராயத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ நடைமுறையில்‌ ஒத்துக்‌ கொள்ளப்பட்டிருக்கிற ஹிஸ்டரியைப்‌ 
பார்த்து யாராவது எந்தப்‌ படிப்பினையாவது பெறுகிறார்களா என்று பார்த்தால்‌ 
அதுதான்‌ இல்லை!செங்கிஸ்கான்‌, தைமூர்‌, கஜினி, மாலிக்காபூர்‌ போலப்‌ 
பலபேர்‌ அவ்வப்போது தோன்றி தேசங்களைச்‌ சூறையாடி ஹதாஹதம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ என்று சரித்திரத்திலிருந்து தெரிகிறது. தெரிந்து 
கொண்டால்‌ மட்டும்‌ இப்படிப்பட்ட வெறிப்‌ போக்குகளை நிறுத்த 
முடிந்திருக்கிறதா என்ன?இவர்கள்‌ மாதிரியே ஒரு ஹிட்லரும்‌ 
முஸோலினியும்‌ வந்து மறுபடி ஹதாஹதம்‌ செய்கிறார்கள்‌. இன்னும்‌ 
கிட்டத்தில்‌ பிரத்தியக்ஷமாகவே பார்க்கிறோம்‌ - ஒரு லஞ்சம்‌, 
'கரப்ஷன்‌'வேண்டியவர்களுக்குப்‌ பட்சபாதம்‌ காட்டுவது, வேலை கொடுப்பது 
என்றெல்லாம்‌ ஒரு ராஜாங்கத்தார்‌ பண்ணினால்‌ அதற்கு ஜனங்களின்‌ ஆதரவு 
போய்விடுகிறது என்று எலெக்ஷ்னில்‌ தெரிகிறது. அப்புறம்‌ வேறே சிலர்‌ 
ராஜாங்கத்தை அமைக்கிறார்கள்‌. ஆனால்‌ படிப்பினை ஒன்றும்‌ பெற்றதாகத்‌ 
தெரியக்‌ காணோம்‌! அதே தோஷங்களை இவர்களும்‌ செய்ததாக ஏற்பட்டு, 
அடுத்த எலக்ஷனில்‌ அதே கதி இவர்களுக்கும்‌ உண்டாகிறது. ஒரு குறுகிய 
காலத்துக்குள்ளேயே இப்படி ஏற்படுகிறது. ஆகையால்‌ 806515 itself என்று 
தெரிந்து கொண்டு விடுவதால்‌ மட்டும்‌ அதிலிருந்து நல்ல பாடம்‌ எதையும்‌ 
455 


படிக்கமுடியவில்லை என்று தெரிகிறது. 'ரிபீட்‌ஆகாமல்‌ ஹிஸ்டரியை 


நிறுத்தும்படிச்‌ செய்வதற்கு அதில்‌ எதுவும்‌ இல்லை. 


தர்மத்தை நாம்‌ ஏற்கும்படியாகச்‌ சரித்திரத்தோடு குழைந்து கொடுத்தால்தான்‌ 
அது நம்மை நல்வழிப்படுத்தித்‌ தப்பான ஸமாசாரங்கள்‌ 'ரிபீட்‌' ஆகாமல்‌ செய்ய 
உபாயமாகும்‌. புராணம்‌ இதைத்தான்‌ செய்கிறது. சரித்திரத்தில்‌ வெறுமே 
காலவாரியாக ராஜாக்களின்‌ வரலாற்றைத்தான்‌ தந்திருக்கிறது. இதிலே 
கொடுங்கோலர்கள்‌ கெடுதல்‌ அடைந்தார்களா, உத்தமமான ராஜாக்கள்‌ உயரந்த 
கதியைப்‌ பெற்றார்களா என்பதற்கு முக்யமில்லை. கர்ம நியதிப்படி ஈச்வரன்‌ 
இவர்களுக்குத்தான்‌ இப்படிப்பட்ட பாப புண்ய பலன்களைக்‌ கொடுத்துத்தான்‌ 
இருப்பார்‌. ஆனால்‌ அது இந்த ஜன்மாவிலேயே கொடுக்கப்பட வேண்டும்‌ 
என்பதில்லை அல்லவா?பின்‌ ஜன்மாக்களில்‌ இந்தப்‌ பலன்கள்‌ 
ஏற்பட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ இதை விசாரிப்பது ஹிஸ்டரியின்‌ காரியமில்லை. 
விசாரித்து அறிகிற சக்தியும்‌ சரித்திரக்காரர்களுக்குக்‌ கிடையாது. ஒரு 
கஜினியோ, ஹிட்லரோ இந்த பூமியில்‌ வாழ்ந்தவரை கொடி கட்டித்தான்‌ 
பறந்தார்கள்‌ என்றாலும்‌ உயிர்போனபின்‌ அவர்களுக்கு நரக வாஸம்‌ 
கிடைத்தது; அல்லது ரொம்பவும்‌ நீசமான மறு ஜன்மா ஏற்பட்டது என்றால்‌ 
இதையும்‌ புராணம்‌ விசாரித்துச்‌ சொல்லும்‌. புராண கர்த்தாக்களுக்கு அந்த 
சக்தி உண்டு;இதைச்‌ சொல்கிற லக்ஷயமும்‌ உண்டு. ஹிஸ்டரி 
நிபுணர்களுக்கு இந்த இரண்டும்‌ இல்லை. அதனால்தான்‌ ஹிஸ்டரியில்‌ 
பார்க்கிறவர்களில்‌ அநேகரின்‌ ஜீவிதத்திலிருந்து பாப புண்யங்களைப்‌ பற்றி 
நாம்‌ படிப்பினை பெற முடிவதில்லை. 


புராணமும்‌ சரித்திரந்தான்‌ என்றாலும்‌ அது பாப-புண்யங்களில்‌ ஜனங்களுக்கு 
பாடம்‌ கற்பித்து அவர்களை தர்மத்தில்‌ செலுத்தும்படியான வரலாறுகளை 
மட்டும்‌ 'ஸெலக்ட்‌' பண்ணிக்‌ கொடுக்கிறது. தர்மசாலிகளாக இருந்ததால்‌ அந்த 
ஜன்மாவிலேயே உயர்வை அடைந்தவர்கள்‌ யாரோ, தர்மத்தை விட்டதால்‌ 
அந்தப்‌ பிறவியிலேயே கெடுதலை அடைந்தவர்கள்‌ யாரோ, 
அப்படிப்பட்ட வர்களின்‌ கதைகளையே புராணங்கள்‌ பெரும்பாலும்‌ 
'ஸெலக்ட்‌' பண்ணி நமக்குக்‌ கொடுக்கின்றன. இல்லாவிட்டால்‌ அடுத்த 
ஜன்மாக்களைச்‌ சொல்லி அதில்‌ பாத்திரங்கள்‌ பாப-புண்ய பலன்களை 


456 


அடைந்ததைச்‌ சொல்லும்‌. பாப-புண்ய பலன்களில்‌ நம்மைச்‌ சேர்க்காத 
புராணக்‌ கதை எதுவுமே கிடையாது. ஆகையால்‌, "பழைய சரித்திரங்களைப்‌ 
படிப்பதனால்‌ அந்தப்‌ பழைய அநுபவங்கள்‌ இனிமேல்‌ நடக்க வேண்டியதற்கு 
வழிகாட்டியாக இருக்கும்‌. நல்லவர்களாக இருந்து நல்ல காரியங்களைச்‌ 
செய்து நன்மையை அடைந்தவர்களுடைய சரித்திரங்களை நாம்‌ படித்தால்‌ 
நாமும்‌ அப்படியிருக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கும்‌. கெட்டவர்களாக 
இருந்து உலக க்ேமத்துக்குக்‌ கேடு பண்ணிக்கொண்டு முடிவில்‌ தாங்களே 
அதைவிடக்‌ கஷ்டம்‌ அடைந்தவர்களுடைய கதைகளைப்‌ படிப்பதால்‌ நாம்‌ 
அந்த வழியில்‌ போகாமல்‌ லகானை இழுத்த மாதிரி இருக்கும்‌"என்பதாகச்‌ 
சரித்திரப்‌ படிப்புக்குப்‌ பிரயோஜனம்‌ சொல்வதானால்‌, இந்தப்‌ பிரயோஜனத்தை 
வாஸ்தவத்தில்‌ தற்கால ஹிஸ்டரியால்‌ அடைய முடியவில்லை. 
புராணத்தில்தான்‌ அடைய முடிகிறது. 


'நல்லது கெட்டவைகளைப்‌ பற்றி நமக்கு ஒருவிதமான பாடமும்‌ 
கற்பிக்காமல்‌ வெறுமே காலவாரியாக பல ராஜாக்கள்‌ ஆண்டதையும்‌ சண்டை 
போட்டதையும்‌ வளர்த்திச்‌ சொல்லவேண்டியதில்லை. நாம்‌ வாழ்க்கையில்‌ 
எடுத்துத்‌ கொள்ளும்படியான உபதேசம்‌ இல்லாத சரித்திரம்‌ நமக்கு 
வேண்டாம்‌. ஆத்மலாபமான சரித்திரங்களையே சொல்வோம்‌' என்ற 
அபிப்ராயத்தோடு புராணங்கள்‌ எழுதப்பட்டிருக்கின்றன. 


சந்திர வம்சம்‌, சரிய வம்சம்‌ என்பது போலப்‌ புராணங்களிலும்‌ ராஜாக்களின்‌ 


பரம்பரை முழுக்கச்‌ சொல்லியிருக்கும்‌. இவனுக்குப்‌ பின்‌ இவன்‌ என்று பெரி 


லிஸ்ட்‌ கொடுத்திருக்கும்‌. ஆனால்‌ அவர்களில்‌ நாம்‌ நல்வழிப்படப்‌ 
பிரயோஜனப்‌ படாதவர்களின்‌ கதையை ஒரு வரி, இரண்டு வரியில்‌ சொல்லி 
முடிந்திருக்கும்‌; அல்லது பேரை மட்டும்‌ சொல்லி விட்டிருக்கும்‌. நாம்‌ 
படிப்பினை பெறும்படியானவர்களின்‌ சரித்திரங்களையே விஸ்தாரமாகச்‌ 
சொல்லியிருக்கும்‌. உதாரணமாக த்ருவனின்‌ (துருவனின்‌) அப்பாவான 
உத்தானபாதன்‌, த்ருவனுக்கு அப்புறம்‌ அரசாண்ட அவனுடைய பிள்ளை 
இவர்களைப்‌ பற்றியும்‌ பாகவத புராணத்தில்‌ சொல்லியிருக்கிறது. ஆனால்‌ 
ஏதோ இரண்டு வரி, நாலு வரிதான்‌ இருக்கும்‌. பக்தி, விடாமுயற்சி, மனவுறுதி 


முதலியவற்றுக்குப்‌ பாடமாக உள்ள த்ருவ சரித்ரத்தை மட்டும்‌ 
ஸவிஸ்தாரமாகச்‌ சொல்லியிருக்கிறது. 


புராணம்‌ பொய்யென்று இங்கிலீஷ்காரர்கள்‌ சொல்லி நம்முடைய தேசத்தின்‌ 
ஹிஸ்டரியை எழுதினார்கள்‌. அதிலே தங்களுக்குப்‌ பிடித்த iide-an0-rule 
(பிரித்து ஆளும்‌) கொள்கைகக்கு ஸாதகமான ரேஸ்‌ தியரி முதலான அநேக 
விஷயங்களை ரொம்பவும்‌ நடுநிலையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணினது 
போலவே காட்டிச்‌ சேர்த்துவிட்டார்கள்‌. புராணம்‌ பொய்யென்று இவர்கள்‌ 
சொன்னார்கள்‌ என்றால்‌, இப்போது இவர்கள்‌ எழுதிய சரித்திரத்திலும்‌ பொய்‌ 
இருக்கிறது என்று சொல்லிக்‌ கொண்டு உள்ளது உள்ளபடி இந்திய 
சரித்திரத்தை எழுதுவதற்கு (reconstruct செய்வதற்கு) முயற்சிகள்‌ 
நடக்கின்றன. இப்படிச்‌ செய்கிறவர்களுக்கும்‌ அநேக கொள்கைகளில்‌ 
வேண்டியது-வேண்டாததுகள்‌ (prejudice-கள்‌) இருக்கலாம்‌. அதனால்‌ 
என்னதான்‌ நடுநிலையிலிருந்து எழுதுவதாகச்‌ சொன்னாலும்‌, எவ்வளவு 
தூரத்துக்கு முழுக்க நிஜமான சரித்திரம்‌ உருவாகும்‌ என்று 
சொல்வதற்கில்லை. 


பதினெட்டுப்‌ புராணங்களை எழுதிய வியாஸாசாரியாள்‌, அநேக ஸ்தல 


புராணங்களை எழுதிய பெரியவர்கள்‌, பக்தர்களின்‌ சரித்ரங்களை எழுதிய 


சேக்கிழார்‌ முதலியவர்கள்தான்‌ வாஸ்தவத்தில்‌ விருப்பு வெறுப்பில்லாமல்‌ 
எழுதினவர்கள்‌. 


ஸாம்ராஜ்யங்கள்‌, சண்டை, படையெடுப்புக்கள்‌, ராஜவம்சங்கள்‌ இவைதான்‌ 
சரித்திரம்‌ என்று நினைப்பது ஸரியில்லை. எல்லா விஷயங்களுக்கும்‌ 
சரித்திரம்‌ உண்டு. அரசியல்‌ சரித்திரத்தை மட்டும்‌ ஹிஸ்டரியில்‌ பிரதானமாக 
வைத்து விட்டார்கள்‌. தர்ம விஷயங்களைப்‌ பிரதானமாக வைத்து அதற்கு 
ராஜவம்சத்தை மட்டுமின்றி மற்ற புண்ய புருஷர்கள்‌, ரிஷிகள்‌, ஸாமானிய 
ஜனங்கள்‌ முதலியோரின்‌ கதைகளையும்‌, மற்ற எல்லா விஷயங்களின்‌ 
சரித்திரத்தையும்‌ துணையாக சேர்த்துத்‌ தருவனவாகப்‌ புராணங்களில்‌ 
இருக்கின்றன. புராணங்களைப்‌ பார்த்தால்‌ அந்தக்‌ கால அரசியல்‌ மட்டுமின்றி 
பிபா! 86 (கலாச்சார வாழ்வு , அக்கால வித்தைகள்‌, ஸயன்ஸ்கள்‌ 


458 


எல்லாவற்றையும்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றில்‌ முக்யமாக 
சொல்லப்படுவதோ தர்மங்களும்‌ ஆத்யாத்மிக கூஷேமமாகும்‌. 


8.3 புராணங்கள்‌ பொய்யா, உருவகமா? 
புராணத்தை நம்ப முடியாது என்று சொல்லி அதற்குக்‌ காரணம்‌, 'அதிலே 
இப்பொழுது நாம்‌ பார்க்கிற யதார்த்த நிலவரங்களுக்கு வேறான விஷயங்கள்‌ 


இருக்கின்றன' என்கிறார்கள்‌. தேவர்கள்‌ வந்தார்கள்‌, போனார்கள்‌, வரம்‌ 
கொடுத்தார்கள்‌ என்றால்‌ அதெல்லாம்‌ இந்தக்‌ காலத்தில்‌ நடக்காததால்‌, புரளி 
என்று தோன்றுகிறது. பெண்ணைக்‌ கல்லாகச்‌ சபித்தார்கள்‌, கல்லைப்‌ 
பெண்ணாகும்படி வரம்‌ கொடுத்தார்கள்‌, சூரியன்‌ உதிக்காமல்‌ நிறுத்தி 
வைத்தார்கள்‌ என்றெல்லாம்‌ பார்த்தால்‌ - இதெல்லாம்‌ நம்‌ சக்தியில்‌ இல்லாத 
காரியங்களாக இருப்பதால்‌ “வெறும்‌ புரட்டு: என்று நினைக்கத்‌ தோன்றுகிறது. 


இந்தக்‌ காலத்தில்‌ முடியவில்லை, இந்தக்‌ காலத்தில்‌ நடக்கவில்லை 
என்பதற்காக எந்தக்‌ காலத்திலும்‌ நடக்கவில்லை, நடக்கமுடியாது என்று 
எப்படிச்‌ சொல்லலாம்‌? வேத மந்திர சக்தியும்‌, உயர்ந்த தபஸும்‌, 
யோகாநுஷ்டானமும்‌ பூர்வத்தில்‌ நிறைய இருந்தன என்பதற்கு எந்தப்‌ பழைய 
புஸ்தகத்தைப்‌ பார்த்தாலும்‌ நிறைய ஆதாரம்‌ இருக்கிறது. இவை இருந்த 
மட்டும்‌ தேவசக்திகளெல்லாம்‌ இந்த லோகத்தினராலேயே ஸுலபமாக 
கிரஹிக்கும்படி இருந்திருக்கின்றன. வெளிச்சம்‌ இருந்தால்‌ கூடவே நிழலும்‌ 
இருக்கும்‌ என்கிற ரீதிப்படி தேவசக்திகளைப்‌ போலவே அஸுர ராக்ஷஸ 
சக்திகளும்‌ ஸ்தூலமாகத்‌ தெரிகற மாதிரி லோகத்தில்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 
இப்போதும்‌ தேவாஸுர யுத்தம்‌ முதலானவை மநுஷ்யனின்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாமல்‌ (நல்லது கெட்டதுகளின்‌ மோதலாக நடந்துகொண்டேதான்‌ 
இருக்கிறது. அந்தக்‌ காலத்தவர்களுக்கு இந்த நல்ல சக்திகளையும்‌ கெட்ட 
சக்திகளையும்‌ தபோ சக்தியால்‌ கண்கொண்டு பார்க்க முடிந்தது. எல்லா 
விதமான 49% மகளும்‌ 5௦பார்‌ ம வகளும்‌ [ஒளி, ஒலி அலைகளும்‌] 
மநுஷ்யக்‌ கண்ணின்‌ லென்ஸுக்கு அகப்பட்டு விடாது என்று விஞ்ஞானிகளே 
சொல்கிறார்கள்‌. அதில்‌ சில விஞ்ஞானிகள்‌ இன்னும்‌ ஒருபடி மேலே போய்‌ 
௦௦௦ என்கிற இயற்கைக்கு அதீதமான மர்ம சக்திகளைப்‌ பற்றி ஆராய்ச்சி 


459 


செய்து, 'தேவதைகள்‌ இருக்கின்றன; நல்ல தேவதைகள்‌, துர்த்தேவதைகள்‌ 


எல்லாம்‌ இருக்கின்றன' என்றுகூட எழுதி வைத்திருக்கின்றார்கள்‌. 


இப்போதும்‌ அநேக யோகிகள்‌, ஸித்த புருஷர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஐஸில்‌ 
கிடந்தாலும்‌ நெருப்பில்‌ கிடந்தாலும்‌ அது அவர்களுடைய சரீரத்தை 
பாதிப்பதில்லை. மழையை வரப்பண்ணுகிறார்கள்‌; பெய்கிற மழையை 
நிறுத்தவும்‌ செய்கிறார்கள்‌. இப்படிப்‌ பலர்‌ அதிந்திரயமான சக்தியோடு 
இருந்துகொண்டுதான்‌ இருக்கிறார்கள்‌. நமக்குத்தான்‌ எதிலும்‌ 
நம்பிக்கையில்லை. எல்லாவற்றிலும்‌ ஸம்சயம்‌! பூர்வ காலத்தில்‌ 
இப்படிப்பட்ட விசேஷ சக்திகளை இன்றைவிட ஏராளமானவர்கள்‌ 
பெற்றிருந்தபடியால்தான்‌ புராணங்களைப்‌ பார்த்தால்‌ ஏகப்பட்ட 'மிராகிள்‌' களை 
சொல்வதாக இருக்கிறது. 


மிராகிள்‌ வந்தால்‌ ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள்‌. கூன்‌ 
பாண்டியனுக்குப்‌ பஞ்சாக்ஷர பஸ்மாவின்‌ மகிமையால்‌ ஞானஸம்பந்தர்‌ 
வெப்பு நோயை நீக்கினார்‌, கூனை நீக்கி 'நின்றசீர்‌ நெடுமாறன்‌' ஆக்கினார்‌ 
என்றால்‌ அதை ஹிஸ்டரியாகச்‌ சேர்ப்பதற்கில்லை என்கிறார்கள்‌. 
மஹேந்திரப்‌ பல்லவன்‌ அப்பர்‌ ஸ்வாமிகளை கல்லிலே கட்டி கடில நதியில்‌ 
போட்டும்‌ அது மிதந்ததைப்‌ பார்த்துத்தான்‌ ஜைனமதத்தை விட்டு 
வைதிகத்திற்கு மாறினான்‌ என்றால்‌ அதை ஹிஸ்டரியாக எடுத்துக்‌ கொள்ள 
முடியாது என்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இப்படியொரு பல்லவ ராஜாவும்‌, பாண்டிய 
ராஜாவும்‌ நாற்பது ஜம்பது வருஷங்களுக்குள்‌ ஜைனமதத்தை விட்டு 
சைவத்துக்கு வந்திருக்க வேண்டுமென்பது மட்டும்‌ மற்ற ரரcய௱5tகா!i 
evidence (ஸந்தர்ப்ப ஸாக்ஷியம்‌) எல்லாவற்றையும்‌ பார்த்தால்‌ உறுதியாகத்‌ 
தெரிகிறது. ஆறு ஏழாம்‌ நூற்றாண்டுகளில்‌, தமிழ்நாட்டில்‌ சமண மதம்‌ 
வெகுவாக நலிவடைந்து வைதிக மதம்‌ (குறிப்பாக சைவம்‌) பிரகாசமாக 
ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சரித்திர நிபுணர்களே 
ஒப்புக்கொள்ளும்படித்‌ தெரிகிறது. இப்படி ஒரு பெரிய மாறுதல்‌ நடக்க 
வேண்டுமானால்‌, இரண்டு பெரிய ராஜாக்கள்‌ தங்கள்‌ அபிப்பிராயத்தை 
மாற்றிக்‌ கொள்ள வேண்டுமானால்‌ அதற்குக்‌ காரணமாக அப்பர்‌ 
ஸ்வாமிகளின்‌ கதையிலும்‌ ஞானஸம்பந்தர்‌ கதையிலும்‌ வருகிற மாதிரியான 


460 


அற்புதங்கள்‌ நடந்திருக்கக்கூடும்தான்‌ என்பதை எப்படி ஆகேஷேபிக்கலாம்‌? 


இந்த விஷயங்களை அந்த ராஜாக்கள்‌ கல்வெட்டிலோ செப்பேட்டிலோ எழுதி 


வைக்கவில்லை என்பதால்‌ அவை நடக்கவில்லையென்று சொல்லி 
விடலாமா? 


ராமாநுஜாசாரியார்‌ கன்னட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜைனனான 
பிட்டி தேவன்‌ என்ற ஹொய்ஸள வம்ச ராஜாவுடைய பெண்ணுக்குப்‌ 
பிடித்திருந்த பேயை ஓட்டினதாலேயே அவன்‌ ஜைனத்தை விட்டு 
வைஷ்ணவனானான்‌ என்று குரு பரம்பரைக்‌ கதையிலிருந்து சொல்கிறார்கள்‌. 
சரித்திரக்காரர்கள்‌, "பேய்‌ ஓட்டுகிற ஸமாசாரத்தையெல்லாம்‌ எடுத்துக்‌ 
கொள்ள மாட்டோம்‌' என்கிறார்கள்‌. ஆனாலும்‌ ராமாநுஜர்‌ ஜீவித்த 
பதினொன்றாம்‌ நூற்றாண்டில்‌ கன்னட ராஜ்யத்தில்‌ ஜைனம்‌ மங்கி 
வைஷ்ணவ வழிபாடு, கோவில்‌ முதலியன அதிகமானதையும்‌, பிட்டி 
தேவனே பிற்பாடு விஷ்ணுவர்த்தன்‌ தேவன்‌ என்று பெயர்‌ பெற்றதையும்‌ 
சரித்திரத்தில்‌ ஒப்புக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இது குரு பரம்பரைக்‌ கதையில்‌ 
சொன்னதன்‌ விளைவாகவே இருக்கலாம்‌ என்பதை எப்படி ஆகேஷேபிக்க 
முடியும்‌? 

இங்கிலீஷ்‌ படிப்புப்‌ படித்து விட்டதால்‌, ஸயன்ஸில்‌ நிரூபிக்க 
முடியாததெல்லாம்‌ புரளியென்று சொல்லிப்‌ புராணங்களைத்‌ தள்ளுவது 
கொஞ்சங்கூட சரியான மனப்பான்மையாகாது. 


இப்போதுங்கூட அங்கங்கே பத்துப்‌ பன்னிரண்டு அடி நீளமுள்ள மனித 
எலும்புக்‌ கூடுகள்‌, புராண வர்ணனைப்படியான - தற்போது இல்லாத - பெரிய 
பெரிய மிருகங்களின்‌ எலும்புக்‌ கூடுகள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டுதான்‌ 
இருக்கின்றன. இதைப்‌ பார்த்தால்‌ பனை மர, தென்னை மர உயரமுள்ள 
ராக்ஷஸர்கள்‌, சிங்கம்‌ மாதிரியான உடம்பும்‌ யானை மாதிரியான 
தும்பிக்கையும்‌ கொண்ட யாளி போன்ற மிருகங்கள்‌ பூர்வத்தில்‌ இருந்திருக்கக்‌ 
கூடுமென்றே ஏற்படுகிறது. காலெலும்பு மாத்திரம்‌ பதினாறு அடி நீளமுள்ள 
ஒரு மநுஷ்ய எலும்புக்கூடு, யானையைப்‌ போல பத்து மடங்குகள்‌ உள்ள ஒரு 
மிருகத்தின்‌ எலும்புக்கூடு முதலானதுகளை ஐஸ்பெர்க்கில்‌ ஆர்க்டிக்‌ ரீஜனில்‌ 


461 


பனிக்கட்டிக்குள்ளிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. இதைப்‌ பெரிய 
archaeological find (புதைபொருள்‌ கண்டுபிடிப்பு என்று கூத்தாடினார்கள்‌. 
ஆர்க்கியாலஜியோடு, ஜியாலஜி பூ-இயல்‌) யையும்‌ சேர்த்து, இவை இத்தனை 
லட்சம்‌ வருஷத்திற்கு முன்‌ இருந்தவை என்கிறார்கள்‌. இதோடு “மைதாலஜி' 
(புராண இயல்‌) யையும்‌ சேர்த்தால்‌ நம்முடைய பழைய கதைகள்‌ நிஜந்தான்‌ 
என்றாகிவிடும்‌. 


ஒரு காலத்தில்‌ பனை மர உயர ஆள்‌, இப்போது ஆறடி உயர ஆசாமி, 
வேறொரு காலத்தில்‌ அங்குஷ்டப்‌ பிரமாண (கட்டை விரல்‌ அளவேயான) 
ஆள்‌ என்றிப்படி கால வித்யாஸத்தில்‌ பல தினுசாக ஆகிறது. ஜீவராசிகள்‌, 
படைப்பினங்களும்‌ மாறுகின்றன. இந்த வித்யாஸங்களையும்‌ புராணங்கள்‌ 
சொல்லுகின்றன. 


"வானரர்கள்‌ என்று குரங்கு மநுஷ்யர்களாம்‌! மிருகத்தின்‌ உடம்பும்‌ மநுஷ்ய 
முகமுமாம்‌! இரண்டு தலை, பத்துத்‌ தலைக்காரர்களாம்‌! எல்லாம்‌ வெறும்‌ 
பொய்‌” என்று புராணங்களைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகிறார்கள்‌. அல்லது இப்படித்‌ 
திட்டாதவர்களும்‌. “இதெல்லாம்‌ ஒவ்வொரு ஷுாம (தத்வ ரூபகம்‌). 
தத்துவங்களைத்தான்‌ பாத்திரங்களைக்‌ கொண்டு விளக்கியிருக்கிறது; 
allegorical representation” என்கிறார்கள்‌. 


கதாத்வாரா [கதை மூலமாக] தத்வமும்‌ போதிக்கப்‌ படுவது வாஸ்தவம்தான்‌. 
அதற்காகக்‌ கதையைப்‌ பொய்யென்று சொல்ல முடியாது. இப்போது கூட 
எப்போதேனும்‌ நியூஸ்‌ பேப்பரில்‌ பார்க்கிறோம்‌ - இரண்டு தலையும்‌ நாலு 
கையுமாக ஒரு குழந்தைப்‌ பிறந்தது; மிருகத்திலும்‌ சேராமல்‌ மநுஷ்ய 
இனத்திலும்‌ சேராமல்‌ நடுவாந்தரமாக ஒரு விசித்திரக்‌ குழந்தை பிறந்தது - 
என்றிப்படி! ஈரா என்று இதைச்‌ சொல்கிறார்கள்‌. தப்பவே முடியாத 
இயற்கையும்‌ கொஞ்சம்‌ தப்பிப்‌ போவதைத்தான்‌ 1886 என்கிறார்கள்‌. 


இப்பொழுது ஈ886 ஆகச்‌ சொல்லப்படுவதே பூர்வகாலங்களில்‌ ஒரு 


உத்தேசத்தோடு இப்போதை விட அதிகமாகவும்‌ ஸ்ருஷ்டிக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. இக்‌ காலத்தில்‌ நமக்கிருப்பதைவிட அதிகமாக அவர்களுக்கு 
இயற்கைக்கு அதீதமான சக்திகள்‌ இருந்ததால்‌ இயற்கையிலும்‌ இப்படிப்பட்ட 


462 


அதிசயப்‌ பிறப்புக்கள்‌ அதிகம்‌ நேர்ந்திருக்கலாம்‌. அதனால்‌ "இப்போதுள்ள 
நமக்குத்‌ தெரிவதுதான்‌ ஸுகலமும்‌, இதற்கு வித்தியாசமாக எதுவும்‌ 
இருந்திருக்க முடியாது' என்று நாம்‌ ஆகச்ஷேபிப்பதற்கே இல்லை. 


நமக்குத்‌ தெரியாதது, தெரிய முடியாதது எல்லாவற்றுக்கும்‌ பொய்யென்று 
பெயர்‌ வைத்து விடுவது நியாயமில்லை. புராணத்திலே நம்பமுடியாதது 
என்று நாம்‌ தள்ளிவிடுகிற ஒன்றே அவ்வப்போது நம்‌ காலத்தில்‌ 
நடந்துவிடுகிறது. பூர்வ ஜன்மத்தைச்‌ சொல்வது முதலான அதிசயங்கள்‌ 
இப்போதும்‌ நியூஸ்‌ பேப்பர்களில்‌ வந்து கொண்டேதான்‌ இருக்கின்றன. 
அதுவும்‌ ஸமீப காலமாக இம்மாதிரி அதிசயச்‌ செய்திகள்‌ அதிகமாக வந்து 
கொண்டிருக்கின்றன. ஒன்று சொல்கிறேன்‌: 


புராணத்தில்‌, 'காச்யபருக்கு கத்ரு என்று ஒரு பத்தினி இருந்தாள்‌. அவளுக்குப்‌ 
பாம்புகள்‌ குழந்தையாகப்‌ பிறந்தன” என்று பார்த்தால்‌ உடனே இதெல்லாம்‌ 
ஒரே அஸம்பாவிதம்‌ என்று தள்ளிவிடுகிறோம்‌. ஆனால்‌ போன வருஷம்‌ 
(1958) பேப்பரிலேயே [செய்தித்தாள்‌] வந்ததை ரொம்பப்‌ பேர்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 


ஒரு மார்வாடிப்‌ பெண்ணுக்கு பாம்பு பிறந்தது என்று அந்த 'ந்யூஸ்‌' இருந்தது. 
அதைப்‌ பார்த்த போது தான்‌ எனக்கே இந்த மாதிரி இன்னொரு விஷயம்‌ 
உறுதிப்பட்டது . 


நான்‌ ஸ்வாமிகளாக ஆகிறதற்கு முந்தி ஒரு குடும்பத்தைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. அந்த வீட்டில்‌ பிறந்த பெண்களும்‌ ஸரி, அந்த 
வீட்டுப்‌ பிள்ளைகளுக்கு வாழ்க்கைப்படுகிற பெண்களும்‌ ஸரி, தாழம்பூ 
வைத்துக்‌ கொள்ள மாட்டார்கள்‌. பின்னாளில்‌ நான்‌ ஸ்வாமிகளான அப்புறம்‌ 
அவர்களிடம்‌ ஏனென்று கேட்டபோது அவர்கள்‌ ஒரு கதை சொன்னார்கள்‌. 
கதையென்றால்‌ இட்டுக்‌ கட்டினது இல்லை. 


“பத்துப்‌ பதினைந்து தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள்‌ குடும்பத்தில்‌ ஒரு 
பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாகப்‌ பிறந்து விட்டது. இதை வெளியில்‌ 
சொல்லிக்‌ கொள்ள வெட்கம்‌. ஆனாலும்‌ வீட்டோடு வளர்த்து வந்தார்கள்‌. 
பாம்புக்குப்‌ பால்‌ போட்டி (புகட்டி) குழந்தை மாதிரியே வளர்த்தார்கள்‌. அதுவும்‌ 
யாருக்கும்‌ ஹிம்ஸை பண்ணாமல்‌ தன்பாட்டுக்கு வீட்டோடு விளையாடிக்‌ 


463 


கொண்டிருந்ததாம்‌. இந்த விசித்திரக்‌ குழந்தையை எங்கேயும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போக முடியவில்லை, விட்டு விட்டும்‌ போக 
முடியவில்லையென்பதால்‌ அம்மாக்காரி ரொம்ப அவசியமானால்‌ ஒழிய 
எங்கேயும்‌ வெளியே போகவே மாட்டாள்‌. 'கல்லானாலும்‌ கணவன்‌' என்கிற 
மாதிரி *பாம்பானாலும்‌ குழந்தை' தானே?அந்த வாத்ஸல்யம்‌! எங்கேயும்‌ போக 
மாட்டாளாம்‌. ஆனால்‌ ரொம்பவும்‌ நெருங்கின பந்துக்களின்‌ கல்யாணமொன்று 
வந்தபோது அவளால்‌ போகாமல்‌ இருக்க முடியவில்லை. 


“அப்போது வீட்டில்‌ ஒரு வயசான கிழவி இருந்தாள்‌. (அவள்‌ பாம்புக்‌ 
குழந்தையின்‌ பாட்டியா என்பது தெரியவில்லை. அந்தக்‌ காலத்தில்‌ தூர 
பந்துக்களில்கூட நாதியற்றவர்களை வைத்துப்‌ பராமரிக்கிற நல்ல பழக்கம்‌ 
இருந்து வந்தது. இப்போதுதான்‌ தாயார்‌ தகப்பனாரோடேயே சேர்ந்தில்லாமல்‌ 
தனிக்குடித்தனம்‌ போகவேண்டுமென்று நவீன நாகரீகத்தில்‌ பறக்கிறார்கள்‌. 
முன்னெல்லாம்‌ அவிபக்த குடும்பம்தான்‌ (௦44 ரரி ). அதிலே யாராவது ஒரு 
அத்தை பாட்டி, ஒன்று விட்ட சின்ன தாத்தா என்று வைத்துக்‌ கொண்டு 
ரக்ஷிப்பார்கள்‌. இந்த கதை நடந்த அகத்தில்‌ ஒரு கிழவி இருந்தாள்‌.) 
அவளுக்குக்‌ கண்‌ தெரியாது. 


“அந்தக்‌ கிழவியின்‌ பாதுகாப்பில்‌ பாம்புக்‌ குழந்தையை விட்டுவிட்டு அதன்‌ 


தாயார்‌ தவிர்க்க முடியாத நிலைமையில்‌ வெளியூருக்குப்‌ போனாள்‌. 


"பாம்புக்கு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும்‌? குளிப்பாட்ட வேண்டுமா? 
தலை வார வேண்டுமா? சட்டை போட வேண்டுமா? இல்லாவிட்டால்‌, தூக்கி 
வைத்துக்‌ கொள்ள வேண்டுமா? இதெல்லாம்‌ இல்லை. வேளைக்கு அதற்குப்‌ 
பால்‌ விட்டால்‌ மட்டும்‌ போதும்‌. அதனால்‌ அம்மாக்காரி அந்தக்‌ கிழவியிடம்‌, 
"காய்ச்சின பாலை, கை நிதானத்திலேயே கல்லுரலைத்‌ தடவிப்‌ பார்த்து 
அதன்‌ குழியிலே விட்டு வைத்து விடுங்கள்‌. நேரத்தில்‌ குழந்தை யாம்பு) 
வந்து அதைக்‌ குடித்து விடும்‌” என்று சொல்லிவிட்டு ஊருக்குப்‌ போனாள்‌. 
அந்தப்‌ பாம்பை இப்படிப்‌ பழக்கியிருந்திருப்பாள்‌ போலிருக்கிறது. 


"கிழவி அப்படியே செய்தாள்‌. பாம்பும்‌ தாயார்‌ சொன்னபடியே வந்து 


குடித்துவிட்டுப்‌ போயிற்று. அப்புறம்‌ ஒரு வேளை நாழி தப்பிப்‌ போயிற்று. 
464 


கிழவி அசந்து போய்‌ விட்டாளோ என்னவோ? கல்லுரலில்‌ பார்த்த பாம்புக்குப்‌ 
பாலில்லை. அது ரொம்ப ஸாது. கொஞ்ச நேரம்‌ காத்துப்‌ பார்த்தது. அப்புறம்‌ 
அதுவும்‌ அசந்துபோய்‌ அந்தக்‌ கல்லுரல்‌ குழியிலேயே சுருட்டிக்‌ கொண்டு 
படுத்துக்கொண்டு விட்டது. 


கிழவி அதற்கப்புறந்தான்‌, கொதிக்க கொதிக்கப்‌ பாலைக்‌ காய்ச்சி எடுத்துக்‌ 
கொண்டு கல்லுரலுக்கு வந்தாள்‌. அதிலே பாம்புக்குட்டி படுத்துக்‌ 
கொண்டிருப்பது அவளுக்குத்‌ தெரியவில்லை; வழக்கம்போலவே கொதிக்க 
கொதிக்க இருந்த பாலை அப்படியே ஒரு நிதானத்தில்‌ குழிக்குள்ளே விட்டு 
விட்டாள்‌. 

“பாம்பின்‌ மேலேயேதான்‌ விட்டுவிட்டாள்‌. பாவம்‌! அந்தக்‌ குட்டி பாம்பு 
அப்படியே... செத்துப்போய்‌ விட்டது.” * 


அங்கே ஊருக்குப்‌ போயிருந்த அம்மாக்காரிக்கு ஸொப்பனமாச்சு. 
ஸொப்பனத்திலே அந்தப்‌ பாம்புக்குட்டி வந்து, 'நான்‌ செத்துப்‌ போய்‌ விட்டேன்‌. 
நீ போய்‌ என்னை எடுத்து தாழங்‌ காட்டிலே தஹனம்‌ பண்ணிவிடு. இனிமேல்‌ 
உங்கள்‌ அகத்தில்‌ பிறக்கிற பெண்களும்‌, வாழ்க்கைப்‌ படுகிற பெண்களும்‌ 
தாழம்பூ வைத்துக்‌ கொள்ள வேண்டாம்‌” என்று சொல்லிற்று. (தாழம்‌ புதர்தான்‌ 
பாம்புக்கு ரொம்ப ப்ரீதி.) 


"அதிலிருந்து எங்கள்‌ குடும்பத்தில்‌ யாரும்‌ தாழம்பூ வைத்துக்‌ 
கொள்வதில்லை” என்று அந்த அகத்துப்‌ பெண்கள்‌ சொன்னார்கள்‌. 


இந்தக்‌ கதையைப்‌ பற்றி எனக்கே ஆச்சரியமாகத்தான்‌ இருந்தது, இப்படிக்கூட 
நடந்திருக்குமா என்று. 

நான்‌ ஸ்வாமிகளாகிவிட்ட பிற்பாடு, அந்த வீட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்னைப்‌ 
பார்க்க வந்ததற்கு முக்யமாக ஒரு காரணம்‌ இருந்தது. அது பாம்பு 
பூர்விகத்தைச்‌ சொல்வது இல்லை. அவர்கள்‌ குடும்பத்தில்‌ ஒரு பழைய 
செப்பேடு இருந்தது. எனக்கு இதில்‌ 'இன்டரஸ்ட்‌' உண்டு என்பதால்‌ அதைக்‌ 
கொண்டு வந்து காண்பித்தார்கள்‌. 


அது கிருஷ்ண தேவராயருக்குப்‌ பிறகு ஆட்சி பண்ணிய அச்சுத தேவராயர்‌ 
காலத்து தாம்ர சாஸனம்‌ (செப்பேடு . அதில்‌ எழுதியிருந்ததிலிருந்து, 
பிராமணன்‌ ஒருத்தன்‌ வேறே 108 பிராமணர்களுக்கு தானம்‌ கொடுத்த விவரம்‌ 
தெரிந்தது. ராஜாவுக்காகவே இந்த ஒரு பிராமணன்‌ இப்படி 108 பேருக்கு 
தானம்‌ பண்ணியிருக்கிறான்‌. 


அது ஏன்‌, எதற்காக என்று சொல்கிறேன்‌. பிராமணன்‌ ஸதாஸர்வகாலமும்‌ 
வேத அத்தியயனமும்‌, கர்மாநுஷ்டானமும்‌ பண்ணிக்‌ கொண்டேயிருக்க 
வேண்டுமென்பதால்‌ அவன்‌ உத்தியோகத்தில்‌ போய்‌ ஸம்பாதிக்கக்‌ கூடாது. 
ஆனால்‌ அவன்‌ குடும்பம்‌ நடக்கவேண்டுமே அவன்‌ பெரிய பெரிய 
யக்ஞங்களும்‌ பண்ண வேண்டுமே! இவற்றுக்காக அவன்‌ தானம்‌ வாங்கலாம்‌ 
என்று சாஸ்திரம்‌ அநுமதித்தது. ராஜாக்களும்‌ மற்றப்‌ பிரபுக்களும்‌ இப்படியே 
அவர்களுக்குக்‌ கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ தானம்‌ 
வாங்குகிற 'ரைட்‌' இருக்கிறது என்பதற்காக, இந்தக்‌ காலத்தில்‌ சிலர்‌ தப்பாக 
நினைப்பது போல, பிராமணர்கள்‌ மற்றவர்களைச்‌ சுரண்டவில்லை. ரொம்பவும்‌ 
மானஸ்தர்களாக இருந்து கொண்டு அவசியமானால்தான்‌, அதுவும்‌ தங்களுக்கு 
வேண்டிய அளவுக்கே, தானத்தை அங்கீகரித்தார்கள்‌. ஒரு ராஜாவின்‌ பரம்பரை 
உத்தமமானதாக இருந்தால்தான்‌, அவன்‌ நல்ல க்ஷத்ரியனாக இருந்தால்தான்‌ 
அவனுடைய மான்யத்தை ஏற்றுக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ பிடுங்கித்‌ 
தின்பதால்‌ ராஜாக்கள்‌ கஷ்டப்படாமல்‌, 'நாம்‌ கொடுப்பதை வாங்கிக்கொள்ள 
மாட்டேன்‌ என்கிறார்களே! ஸத்பாத்திரத்துக்கு தானம்‌ செய்கிற புண்ணியம்‌ 
நமக்குக்‌ கிடைக்காமல்‌ போகிறதே! என்றுதான்‌ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இம்மாதிரி ஸந்தர்ப்பங்களில்‌ ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ ஒரு யுக்தி 
பண்ணியிருக்கிறார்கள்‌. அதாவது, தீன தசையில்‌ உள்ள ஒரு பிராமணனை 


"மசிய வைத்து அவனுக்கு ஏகப்‌ பட்டதாக தானம்‌ செய்துவிடுவார்கள்‌. 
ஆனால்‌ அது முழுவதும்‌ அவன்‌ ஒருத்தனை உத்தேசித்தேயில்லை. அவன்‌ 
வழியாக மற்ற பிராம்மணர்களுக்கும்‌ தானம்‌ பண்ணி விடவேண்டுமென்பதே 
உத்தேசம்‌. அதாவது இந்த ஒரு பிராம்மணன்‌ 'பேருக்கு' அவ்வளவு 
தானத்தையும்‌ வாங்கிக்‌ கொள்வதுபோல வாங்கிக்‌ கொண்டு, அதில்‌ 


கொஞ்சத்தை மட்டும்‌ தனக்கே தனக்கென்று வைத்துக்கொண்டு, 


466 


பாக்கியையெல்லாம்‌ மற்ற பிராமணர்களுக்குக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. 
அந்த மற்ற பிராமணர்கள்‌ இன்னொரு பிராமணன்‌ கொடுப்பதையே வாங்கிக்‌ 
கொள்வதால்‌ அவர்களுக்கு 'ப்ரதிக்ரஹ தோஷம்‌: (ஏற்பது இகழ்ச்சி' என்ற 
குறை) ஏற்படாது. எனவே மற்ற பிராம்மணர்கள்‌ இவன்‌ செய்கிற தானத்தை 
ஏற்பார்கள்‌. பிரபுவின்‌ உத்தேசம்‌ இப்படியாக நிறைவேறிவிடும்‌. 


இப்படித்‌ தந்திரம்‌ பண்ணினது நடுவிலே வருகிற அந்த ஒரு பிராம்மணனுக்கு 
தோஷமாகாதா? பிரபு நல்ல எண்ணத்தில்‌ எப்படியாவாது வேதவித்துக்களை 
ஆதரிக்க வேண்டுமென்று இப்படி யுக்தி செய்வதில்‌ தப்பில்லைதான்‌. ஆனால்‌ 
இப்படி ஒரு தந்திரத்துக்கு உடன்பட்ட பிராமணனுக்கு பாபமில்லையா 
என்றால்‌, இல்லை. எப்படியென்றால்‌, பிரபு கொடுத்த தானம்‌ சட்டப்படி 
இவனுடைய சொத்தாகத்‌ தான்‌ ஆகிறது. இவன்‌ பேரிலேதான்‌ அவன்‌ தத்தம்‌ 
செய்திருக்கிறான்‌. அதனால்‌ அப்புறம்‌ இவன்‌ அதற்கு உரிமை 
கொண்டாடாமல்‌ அதிலே முக்கால்வாசிக்கு மேல்‌ மற்றவர்களுக்குக்‌ 
கொடுத்துவிட்டுத்‌ தான்‌ ஸ்வல்ப பாகமே வைத்துக்‌ கொள்வதால்‌ இவனுக்கும்‌ 
தோஷம்‌ போய்விடுகிறது. 


ராஜப்‌ பிரதிக்ரஹமே தோஷமானது - அரசனிடமிருந்து வாங்குவதே தப்பு: 
என்றுதான்‌ தியாகையர்‌ மாதிரியானவர்கள்‌, சரபோஜி போன்றவர்கள்‌ 
"கொடுத்தே தீருவேன்‌” என்று வலுக்கட்டாயப்‌ படுத்தினால்கூட அதை 
உதறித்தள்ளிவிட்டு, “நிதி சால ஸுகமா?” (பணமா செளக்கியம்‌ தருவது?) 
என்று சீறியிருக்கிறார்கள்‌. 


நாட்டுக்கோட்டை செட்டிப்பிள்ளைகள்‌ நகரத்தார்‌ அநேக சத்திரங்களைக்‌ 
கட்டினபோது, பிராம்மணர்கள்‌ அவற்றில்‌ போய்‌ சாப்பாட்டுக்கு 
உட்காருவதற்குத்‌ தயங்கிய போது, இதே போலத்தான்‌ ஒரு பிராம்மணனைத்‌ 
தேடிப்‌ பிடித்து அவன்‌ பேரில்‌ சத்திரத்தின்‌ கட்டளைகளை எழுதி, அவன்‌ 
மற்றவர்களுக்குப்‌ போடுகிற மாதிரிப்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 


நான்‌ மேலே சொன்ன செப்பேட்டில்‌ இப்படித்தான்‌ ஒரு பிராம்மணன்‌, 


ராயரிடமிருந்து வடார்க்காட்டிலுள்ள மாம்பாக்கம்‌ என்ற கிராமத்தை பூதானம்‌ 


வாங்கிக்‌ கொண்டு அதை 108 பிராம்மணர்களுக்கு விநியோகம்‌ 


467 


செய்திருக்கிறான்‌. அந்த 108 பிராமணர்களுடைய பேரையும்‌ சொல்லி, 
அவர்கள்‌ இன்ன வேத சாஸ்திரம்‌ படித்தவர்கள்‌, அவர்களுக்கு இத்தனை 
நிலம்‌ கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்கள்‌ அந்த  ஸாஸனத்தில்‌ 
எழுதியிருந்தது. 


அப்படி நூற்றெட்டுப்‌ பேரை உத்தேசித்து கிராம தானம்‌ வாங்கிக்‌ கொண்ட 
பிராமணர்‌ பாம்புக்‌ குழந்தைக்‌ குடும்பத்தில்‌ வந்தவர்தான்‌. அவரிடமிருந்து 
தானம்‌ பெற்ற மற்றவர்களின்‌ வம்சம்‌ எதுவும்‌ இப்பொழுது தெரியவில்லை. 


இவர்கள்‌ குடும்பத்தில்‌ மட்டும்‌ இந்தச்‌ செப்பேடு தலைமுறை 
தலைமுறையாக வந்திருக்கிறது. 

இதிலே குறிப்பிட்டு சொல்லவேண்டியது, செப்பேட்டில்‌ சொல்லியிருக்கிற 
மூதாதையின்‌ பெயர்‌ 'நாகேச்வரன்‌' என்று இருப்பதுதான்‌. இப்போது இந்தத்‌ 
தலைமுறையில்‌ இதை என்னிடம்‌ கொண்டு வந்த குடும்பத்‌ தலைவர்‌ 
பெயரும்‌ நாகேச்வரன்‌. விசாரித்துப்‌ பார்த்ததில்‌ அவர்கள்‌ குடும்பத்தில்‌ 
ஒவ்வொரு தலைமுறையிலும்‌ நாகேச்வரன்‌ என்ற பெயரை வைத்துக்‌ 
கொண்டு வருகிறார்களென்று தெரிந்தது. 


உடனே ஊகிக்க முடிந்தது - பாம்புக்‌ குழந்தையின்‌ ஸம்பந்தத்தால்தான்‌ இந்த 
"நாகப்‌' பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறதென்று. அதோடுகூட அச்சுத தேவராயர்‌ 
காலத்திலேயே அவர்கள்‌ சொன்ன கதைக்கு ஆதாரம்‌ இருக்கும்படியாக இந்தப்‌ 
பெயர்‌ இருந்திருப்பதும்‌ தெரிந்தது. 


"இப்படியும்‌ இருக்குமா?' என்று நான்‌ முன்பு நினைத்ததற்கு இது பதில்‌ 
சொல்கிறாற்போல்‌ இருந்தது. அப்புறம்‌ போன வருஷம்‌ ஒரு பெண்ணுக்குப்‌ 
பாம்பு பிறந்த ந்யூஸைப்‌ பார்த்தபின்‌ இதைப்‌ பற்றி ஸந்தேஹப்பட 
வேண்டாம்‌ என்று மேலும்‌ உறுதியாயிற்று. 

உங்களுக்கு புராண நம்பிக்கைப்‌ போதவில்லை என்று நான்‌ கண்டிப்பது 
தப்புத்தான்‌. எனக்கே ந்யூஸ்‌ பேப்பரில்‌ வருவது நிஜம்‌ என்று தோன்றின 
மாதிரி, ஜதிஹ்யமாக ஒரு குடும்பத்தில்‌ சொன்னதில்‌ நம்பிக்கை போதாமல்‌ 


ந்யூஸைக்‌ கொண்டுதானே ஐதிஹ்யத்தை மாரி செய்து கொள்ள 


வேண்டியிருந்தது? 


இதுதான்‌ இப்போது நாம்‌ இருக்கிற ஸ்திதி: பேப்பரில்‌ வந்து விட்டால்‌ 
எத்தனை நம்பத்‌ தகாததானாலும்‌ பொய்‌ என்று தோன்றவில்லை. ஆனால்‌ 
புராணம்‌ என்றாலே கட்டுக்‌ கதை என்று அலக்ஷயம்‌. “அவர்களுக்கு 
வேலையில்லை. ஏடு இருந்தது, எழுத்தாணி இருந்தது, கதை கதையாகக்‌ 
கட்டி வைத்து விட்டார்கள்‌. இதில்‌ சிலதில்‌ கெட்டிக்காரத்தனமாவது 
இருக்கிறது. பாக்கியெல்லாம்‌ அபத்தம்‌” என்று நினைக்கிறோம்‌. 


8.4 கற்பனையேயானாலும்‌ கருத்துள்ளதே! 
புராணங்களில்‌ வெறும்‌ கற்பனையும்‌ எங்காவது இருக்கலாம்தான்‌. 
பிற்காலத்தவர்கள்‌ இடைச்‌ செருகலாக (1terpolation என்பதாக) சிலதை 
நுழைத்து விட்டும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ எது வெறும்‌ கற்பனை, எது இடைச்‌ 
செருகல்‌, எது மூல ரூபம்‌ என்று யார்‌ நிர்ணயிப்பது? அவரவரும்‌ தங்களுக்கு 
இடைச்‌ செருகலாகத்‌ தோன்றுவதை நீக்கி விடுவது என்று ஆரம்பித்ததால்‌ 
அத்தனை கதைகளும்‌ போய்‌ விடும்‌. மூலக்‌ கதையென்றே ஒன்று நிற்காது. 
அதனால்‌ சில தப்புக்கள்‌, கோளாறுகள்‌ இருப்பதாகத்‌ தோன்றினாலுங்கூட 
இன்றைக்கு நம்‌ கைக்கு எந்த ரூபத்தில்‌ புராணங்கள்‌ வந்திருக்கின்றனவோ 
அதை அப்படியே வைத்து ரக்ஷிக்கத்தான்‌ வேண்டும்‌. 


அதிலே ஏதாவது கட்டுக்கதை இருந்தாலும்‌ இருந்து விட்டு போகட்டும்‌. அது 
நம்‌ மனஸை பகவானிடம்‌ கொண்டு போய்‌ விட்டு சாந்தப்படுத்துகிறதோ 
இல்லாயோ? கடைக்கு ஒரு பண்டம்‌ வாங்கப்‌ போகிறோம்‌. நல்ல சரக்காகக்‌ 
கிடைக்கிறது. நம்‌ உத்தேசம்‌ பூர்த்தியாகிவிட்டது என்று ஸந்தோஷப்படுவதா, 
அல்லது கடையில்‌ இன்ன குறை இருந்தது, கடைக்காரனிடம்‌ இன்ன 
தோஷம்‌ இருந்தது என்று சொல்லி அதிருப்தி படுவதா? பூகோள - ககோள 
[வான்‌ இயல்‌] வர்ணனைகள்‌, மன்வந்த்ரம்‌ முதலான கால வர்ணனைகள்‌ 
எங்கேயாவது தப்பிப்‌ போனால்தான்‌ போகட்டூமே! இதெல்லாம்‌ தெரிந்து 
கொள்ளத்தான்‌ ஜாகரஃ.பியும்‌ அஸ்ட்ரானமியும்‌ ஹிஸ்டரியும்‌ இருக்கிறதே! 
ஜாகரஃபியிலும்‌ ஹிஸ்டரியிலும்‌ அஸ்ட்ரானமியிலும்‌ கொடுக்க முடியாத 


469 


பரமாத்ம தத்‌ வத்தை, பக்தியை, தர்மத்தைச்‌ சொல்கிற லக்ஷயத்தைப்‌ புராணம்‌ 
பூர்த்தி பண்ணுகிறதோ இல்லையோ? 


'த்ரேதோயுகம்‌ என்று அத்தனை லக்ஷம்‌ வருஷம்‌ முன்னாடி ராமர்‌ 
இருந்திருக்க முடியாது. அப்போது ராமாயணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
நாகரிக வாழ்வு ஏற்பட்டே இராது' என்கிறது போலப்‌ பல வாதங்கள்‌ 
செய்கிறார்கள்‌. இதை நான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. இருந்தாலும்‌ ஒரு 


பேச்சுக்குச்‌ சொல்கிறேன்‌: ராமர்‌ த்ரேதாயுகத்தில்‌ இல்லாமலே 


இருந்திருக்கட்டும்‌. இப்படியே அதற்கு முந்தி க்ருதயுகத்தில்‌ நடந்ததாக 
சொல்லப்படும்‌ கதைகள்‌ அவ்வளவு பூர்வ காலத்தில்‌ நடந்திருக்காமேலே 


இருக்கட்டும்‌. எல்லாம்‌ ஒரு ஏழாயிரம்‌ எட்டாயிரம்‌ வருஷத்துக்குள்‌ நடந்தது 
என்றே வைத்துக்‌ கொள்ளலாம்‌. அதனால்‌ ஸ்ரீ ராம சரித்திரமோ, மற்ற 
கதைகளோ மதிப்பிலே குறைந்து விடுமா? அவற்றால்‌ நாம்‌ பெறுகிற 
படிப்பினை கெட்டுப்‌ போய்‌ விடுமா? 


புராணத்தில்‌ சொல்லியுள்ள கதைகளின்‌ காலம்‌ தப்பு என்பது போலவே, இந்த 
புராணங்கள்‌ ஏற்பட்ட காலத்தைப்‌ பற்றியே சொல்வதெல்லாமும்‌ தப்பு 
என்கிறார்கள்‌. 

ஐயாயிரம்‌ வருஷத்துக்கு முந்திக்‌ கலியுக ஆரம்பத்தில்‌ வியாஸர்‌ 
புராணங்களைக்‌ கொடுத்தார்‌ என்பது சாஸ்திரங்களில்‌ சொல்லியுள்ள 
விஷயம்‌. அவருக்கு முன்பே புராணம்‌ உண்டு. சாந்தோக்ய உபநிஷத்தில்‌ 
நாரதர்‌ தாம்‌ அத்தியயனம்‌ பண்ணின வித்தைகளின்‌ பேரைச்‌ சொல்லும்போது 
அவைகளில்‌ ஒன்றாகப்‌ புராணத்தை குறிப்பிடுகிறார்‌. அதனால்‌ வேத- 
உபநிஷத காலத்திலேயே புராணம்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது. பிற்கால 
ஜனங்களின்‌ குறைந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி, ஏற்கெனவே இருந்த 
வேதங்களை வியாஸர்‌ பல சாகைகளாகப்‌ பிரித்துக்‌ கொடுத்தது போலவே 
இந்தப்‌ புராணங்களையும்‌ தாமே விரிவாக எழுதிக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
போலிருக்கிறது. 


ஆனால்‌ இங்கிலீஷ்‌ படிப்பாளிகள்‌ புராணங்கள்‌ அவ்வளவு பழையவை 
இல்லை என்கிறார்கள்‌. இருந்து விட்டுப்‌ போகட்டுமே! [சென்னை டவுனில்‌ 


470 


உள்ள] கந்த ஸ்வாமி கோயிலில்‌ ஜே ஜே என்று கூட்டம்‌ சேருகிறது, நல்ல 
ஸாந்நித்தியம்‌ இருக்கிறது, அங்கே நல்ல பக்தி ஏற்படுகிறது, ஸந்நிதானம்‌ நம்‌ 
துக்கத்தைப்‌ போக்கி அருள்‌ சுரக்கிறது என்றால்‌ அதுதான்‌ கோவிலின்‌ 
பிரயோஜனம்‌. இதிலே திருப்திப்‌ படாமல்‌, “இந்தக்‌ கோவில்‌ எப்போது 
கட்டியது? அருணகிரிநாதர்‌ காலத்தில்‌ இது இருந்ததா? அவர்‌ திருப்புகழ்‌ 
பாடியிருக்கிறாரா?' என்று கேட்டுக்‌ கொண்டு போவதில்‌ என்ன அர்த்தம்‌? 
இம்மாதிரியானதுதான்‌ புராண காலத்தைப்‌ பற்றிய ஆராய்ச்சிகளும்‌! நம்‌ மன 
அழுக்கை, சித்த மலத்தைப்‌ போக்குவதுதான்‌ புராணங்களின்‌ லக்ஷ்யம்‌ 
என்பதை நினைவில்‌ வைத்து, பயபக்தியோடு படித்தால்‌ இப்போது எழுகிற 
அநேக ஆசேஷேபங்களுக்கு இடமிராது. 


ஆராய்ச்சி, கீராய்ச்சி, ஈகா என்று சொல்லிவிட்டால்‌ உடனே நாம்‌ 
நம்பிவிடுவது என்பதுதான்‌ எல்லாவற்றையும்‌ விடப்‌ பெரிய 
ஸுபர்ஸ்டிஷனாக (மூட நம்பிக்கையாக இருக்கிறது! இப்போதையை 
ஆராய்ச்சிகளிலும்‌ நிறையப்‌ பொத்தல்கள்‌, குறைகள்‌ இருக்கத்தான்‌ 
செய்கின்றன. இது ஸரியாக இருந்து, புராணம்‌ கற்பனையாக இருக்கிற 
இடத்திலுங்கூட, “நல்லதைச்‌ செய்தவன்‌ வாழ்ந்தான்‌; தப்பைச்‌ செய்தவன்‌ 
கெட்டான்‌; இப்படிக்‌ கெட்டவர்களையும்‌ அநேக ஸந்தர்ப்பங்களில்‌ பகவான்‌ 


கை தூக்கிவிட்டிருக்கிறான்‌' என்பதைப்‌ புராணம்‌ நம்‌ மனஸில்‌ அழுத்தமாகப்‌ 
பதிப்பிக்கிறதால்‌ அதன்‌ உத்தேசம்‌ பூர்த்தியாயிற்று என்றுதான்‌ அர்த்தம்‌. 


நவீன மனப்பான்மைக்காரர்கள்‌ மட்டுமின்றி சாஸ்திரஜ்ஞர்கள்‌, சிஷ்டர்கள்‌ 
கூடப்‌ புராணத்தை இரண்டாம்‌ பக்ஷமாக நினைத்து வருவதாக எதனாலோ 
ஏற்பட்டுவிட்டது. மற்ற சாஸ்திரங்களில்‌ வாக்யார்த்தம்‌, உபந்நியாஸம்‌ 
பண்ணுகிறவர்களைவிடப்‌ புராணப்‌ பிரவசனம்‌ செய்யும்‌ பெளராணிகர்கள்‌ 
தாழ்த்தி என்ற அபிப்ராயமும்‌ இருக்கிறது. ஆனால்‌ மஹாமஹோபாத்யாய 
பட்டம்‌ பெற்ற மஹா பண்டிதர்களான யக்ஞஸ்வாமி சாஸ்திரிகள்‌, காபே 
ராமசந்திராச்சார்‌ முதலியவர்கள்‌ புராணப்‌ பிரவசனம்‌ நிறைய பண்ணி 
வந்திருக்கிறார்கள்‌. இப்போது ஸ்ரீவத்ஸ ஸோமதேவ சர்மா பதினெண்‌ 
புராணங்களைக்‌ கண்டுபிடித்துத்‌ தமிழில்‌ (சுருக்கியாவது) அச்சுப்‌ போடுவதே 
காரியமாக இருக்கிறார்‌ 


8.5 வியாஸர்‌ தந்த செல்வம்‌ 

வேதத்தில்‌ இருப்பதை எல்லோருக்கும்‌ நன்றாக விளங்க வைப்பதற்காக, 
வேதங்களை வகுத்துக்‌ கொடுத்த அதே வேதவியாஸர்‌ பதினெட்டுப்‌ 
புராணங்களை உபகரித்தார்‌. பதினென்‌ புராணங்களை அஷ்டாதச புராணம்‌ 
என்பார்கள்‌. 

வியாஸரைத்தான்‌ நான்‌ முதல்‌ 'ஜர்னலிஸ்ட்‌' [பத்திரிகை எழுத்தாளர்‌, 
இன்றைய ஜர்னலிஸ்ட்களுக்கெல்லாம்‌ 'ஜடிய' லாக [முன்னுதாரணமாக] 
இருப்பவர்‌ என்று நினைக்கிற வழக்கம்‌. கதை, சரித்திரம்‌, பூகோளம்‌, தத்வம்‌, 
தர்மம்‌, கலைகள்‌ எல்லாவற்றையும்‌ புத்திமான்களுக்கு மட்டுமில்லாமல்‌ பாமர 
ஜனங்களுக்கும்‌ ஸ்வாரஸ்யமாகத்‌ தருவதற்கே அவர்‌ புராணங்களை எழுதிப்‌ 
பெரிய செல்வமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இதைத்தானே ஜர்னலிஸ்ட்களும்‌ 
செய்கிறார்கள்‌? ஆனால்‌ இவர்கள்‌ பெரும்பாலும்‌ ஸ்வாரஸ்யம்‌, ஜன ரஞ்ஜகம்‌ 
என்பதோடு நிறுத்திக்‌ கொண்டு விடுகிறார்கள்‌. வியாஸர்‌ பாமர 
ஜனங்களையும்‌ தர்மத்தில்‌ கொண்டு சேர்க்கவே, பரமாத்மாவிடம்‌ 
கொண்டுபோய்‌ விடுவதற்கே ஸ்வாரஸ்யத்தை ஸாதனமாக வைத்துக்‌ 
கொண்டார்‌. அந்த ஸ்வாரஸ்யத்தையே 'கோல்‌' (லக்ஷயம்‌) என்று வைத்துக்‌ 
கொண்டால்‌ பத்திரிகைகள்‌ தர்ம விருத்தமான (தர்மத்துக்கு முரணான) 
விஷயங்களையும்‌ பிரசாரம்‌ செய்யும்படி ஆகிறது. வியாஸரை 


முன்னோடியாக வைத்துக்‌ கொண்டால்‌ பத்திரிகைக்காரர்களின்‌ எழுத்து 


சுத்தமாகி விடும்‌. லோகத்துக்கு ஒரு பெரிய நல்லது பிறக்கும்‌. 


நாலு லக்ஷம்‌ கிரந்தங்களில்‌ வியாஸர்‌ இந்த 18 புராணங்களை 
எழுதியிருக்கிறார்‌. ஒரு கிரந்தம்‌ என்பது 32 எழுத்துக்கொண்ட ச்லோகம்‌. இந்த 
நாலு லக்ஷத்தில்‌ கால்வாசியை, அதாவது ஒரு லக்ஷம்‌ கிரந்தத்தை “ஸ்காந்த 
புராண'மே எடுத்துக்‌ கொண்டு விடுகிறது. உலகத்தின்‌ மிகப்‌ பெரிய புஸ்தகம்‌ 
அதுவாகத்தான்‌ இருக்கும்‌. மீதி 17 புராணங்களுமாக மூன்று லக்ஷம்‌ கிரந்தம்‌. 
இது தவிர லக்ஷம்‌ கிரந்தம்‌ கொண்ட மஹாபாரதத்தையும்‌ வியாஸர்‌ 
உபகரித்திருக்கிறார்‌. (புராணம்‌' என்கிற பதினெட்டில்‌ சேராமல்‌ 'இதிஹாஸம்‌' 
என்று இருப்பவை பாரதமும்‌, ராமாயணமும்‌.) 


472 


ஒவ்வொரு தேவதா மூர்த்தியைப்‌ பற்றியும்‌ ஒவ்வொரு புராணம்‌ சொல்லும்‌. 
சைவமானவை, வைஷ்ணவமானவை, சாக்தமானவை என்றிப்படிப்‌ பல 
தேவதைகளைக்‌ குறித்துப்‌ புராணங்கள்‌ இருக்கின்றன. 


பிரம்ம புராணம்‌ யிராம்மம்‌) , பத்ம புராணம்‌ (பாத்மம்‌) , விஷ்ணு புராணம்‌ 
(வைஷ்ணவம்‌, , சிவ புராணம்‌ (சைவம்‌) , பாகவதம்‌, நாரத புராணம்‌ (ாரதீயம்‌) 
, மார்க்கண்டேய புராணம்‌, அக்னி புராணம்‌ (ஆக்னேயம்‌) , பவிஷ்ய புராணம்‌, 
பிரம்ம வைவர்த்த புராணம்‌, லிங்க புராணம்‌, வராஹ புராணம்‌ (வாராஹம்‌, , 
ஸ்காந்த மஹா புராணம்‌, வாமண புராணம்‌, கூர்ம புராணம்‌ (கெளர்மம்‌,, 
மத்ஸ்ய புராணம்‌ மாத்ஸ்யம்‌) , கருட புராணம்‌ காருடம்‌), பிரம்மாண்ட 
புராணம்‌ என்பவை பதினெட்டுப்‌ புராணங்கள்‌. 


இந்தப்‌ பதினெட்டில்‌ பத்து சிவபரமானது என்று சொல்கிறார்கள்‌. 


இப்போது நமக்குப்‌ பிரஸித்தமாகத்‌ தெரிகிற அநேக விருத்தாந்தங்கள்‌ 
இவற்றிலேதான்‌ வருகின்றன. சரித்திரம்‌, கதை, தத்துவம்‌ எல்லாம்‌ 
இவற்றிலே இருக்கின்றன. 


விஷ்ணு ஸஹஸ்ரநாம பாஷ்யத்தில்‌ ஆசார்யாள்‌ விஷ்ணு புராணத்திலிருந்து 
நிறைய மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. வியாஸ மஹரிஷியின்‌ பிதாவான பராசரர்‌ 
பண்ணின புராணம்‌ அது. ஸ்ரீ ராமாநுஜரின்‌ ஸித்தாந்தத்தில்‌ விஷ்ணு புராணம்‌ 
ஒரு முக்யமான அதாரிடி [ஆதாரநூல்‌] . 

ஸ்ரீ ராமநுஜருக்கு முந்தி விசிஷ்டாத்வைதத்தின்‌ மூல புருஷர்களில்‌ 


ஒருவராக இருந்தவர்‌ ஆளவந்தார்‌. அவரிடம்‌ ராமாநுஜர்‌ போய்ச்‌ 
சேருவதற்குள்ளேயே அவருடைய உயிர்‌ பிரிந்துவிட்டது. ராமாநுஜரிடம்‌ 


முக்யமாக மூன்று காரியங்களை ஒப்புவிக்க வேண்டுமென்று ஆளவந்தார்‌ 


நினைத்தார்‌. அதனால்‌ பிராணன்‌ வெளியே போன பிறகும்‌ அவருடைய 
சரீரத்தில்‌ மூன்று விரல்கள்‌ மடங்கி இருந்தனவாம்‌. ஒவ்வொரு விரலும்‌ 
இன்ன ஆக்ஞையத்‌ தெரிவிக்கிறது என்று புரிந்து கொண்டு ராமாநுஜர்‌ 
சொன்னவுடன்‌, உயிரில்லாத அந்த உடம்பின்‌ மடங்கின விரல்கள்‌ 
ஒவ்வொன்றாக நிமிர்ந்தனவாம்‌! அந்த மூன்று ஆக்ஞைகளில்‌ ஒன்று, பிரம்ம 


473 


ஸூூத்ரத்திற்கு விசிஷ்டாத்வைதப்படி பாஷ்யம்‌ எழுதவேண்டும்‌ என்பது. 
இரண்டாவது, திருவாய்மொழிக்கு வியாக்யானம்‌ எழுதப்‌ பண்ண வேண்டும்‌ 
என்பது. மூன்றாவதாக வியாஸர்‌, பராசரர்‌ ஆகிய இருவரின்‌ கீர்த்தியும்‌ 
உலகில்‌ இருக்கும்படியாகப்‌ பண்ணுவது. விஷ்ணு புராண கர்த்தா என்பதால்‌ 
இப்படிப்‌ பராசரருக்கு ஏற்றம்‌ கொடுக்கப்பட்டது. இதை மனஸில்‌ வைத்துக்‌ 
கொண்டுதான்‌ ராமாநுஜர்‌ தம்முடைய முக்கியமான சிஷ்யரான 
கூரத்தாழ்வாரின்‌ இரண்டு பிள்ளைகளுக்கும்‌ பராசர பட்டர்‌, வேத வியாஸ 
பட்டர்‌ என்று பெயர்‌ வைத்தார்‌. பராசர பட்டர்‌ பிற்காலத்தில்‌ வைஷ்ணவ 
ஆசாரியர்களில்‌ முக்யமான ஒருவரானார்‌. 


"விஷ்ணு புராணம்‌' பண்ணியவர்‌ பராசரர்‌ என்றாலும்‌, பதினெட்டுப்‌ 


புராணங்களையும்‌ நாம்‌ பார்க்கிற ரூபத்தில்‌ ஸரிபண்ணி எழுதிக்‌ கொடுத்தது 


வியாஸர்தான்‌. வேதங்களை அவர்தான்‌ விபாகம்‌ பண்ணினார்‌ (வகுத்துக்‌ 
கொடுத்தார்‌] என்ற விஷயத்தை முன்பே சொல்லியிருக்கிறேன்‌. 
வேதத்திலுள்ள விதிகளை எல்லோருக்கும்‌ நன்றாக மனஸிலே ஆழமாகப்‌ 
பதியச்‌ செய்வதற்காக அவரே புராணங்களையும்‌ அநுக்ரஹித்தார்‌. 


இதற்கு இன்னொரு காரணமும்‌ உண்டு. வேதத்தை அத்யயனம்‌ பண்ணும்‌ 
அதிகாரம்‌ சிலருக்குத்தான்‌ இருக்கிறது. மற்றவர்களுக்கு இல்லை. அதனால்‌ 
அப்படிப்பட்ட பொது ஜனங்களுக்கு வேத தத்வார்த்தங்கள்‌ தெரிய வேண்டும்‌ 
என்றே புராணங்களை வியாஸர்‌ எழுதினார்‌ என்பதே அந்தக்‌ காரணம்‌. 


விஷ்ணு புராணத்தை வியாஸரின்‌ தகப்பனார்‌ மூல ருபத்தில்‌ சொன்னார்‌ 
என்றால்‌, பாகவதத்தை வியாஸரின்‌ புத்திரரான சுகாசாரியார்‌ பரீக்ஷித்துக்கு 
உபதேசிக்கிறார்‌. 


பதினெட்டுப்‌ புராணங்களில்‌ “பாகவதம்‌” என்று சொல்லப்படுவது, கிருஷ்ண 
பரமாத்மாவின்‌ சரித்திரத்தை முக்யமாக வைத்து மற்ற அவதாரங்களின்‌ 
கதைகளையும்‌ சொல்கிற விஷ்ணு பாகவதாமா, அல்லது அம்பாளின்‌ 
லீலைகளைச்‌ சொல்கிற தேவீ பாகவதமா என்று இரண்டு விதமான 
அபிப்பிராயங்கள்‌ உண்டு. நமக்கு இரண்டும்‌ வேண்டும்‌. 'விஷ்ணு பாகவதம்‌', 
"தேவீ பாகவதம்‌' இரண்டும்‌ உத்தமமான கிரந்தங்களாக இருக்கின்றன. 


474 


சைதன்யர்‌, நிம்பார்க்கர்‌, வல்லபாசாரியார்‌ போன்றவர்களின்‌ ஸித்தாந்தங்களில்‌ 
விஷ்ணு பாகவதம்‌ வேதத்துக்கு ஸமதையான அந்தஸ்துப்‌ பெற்றிருக்கிறது. 
அதே சமயத்தில்‌ அவர்களை ஆட்சேபிக்கிற அத்வைதிகளும்‌ அதைத்‌ 
தலைக்கு மேல்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


சிவபுராணம்‌ வேறே, ஸ்காந்த புராணம்‌ வேறே. ஸ்காந்தத்தில்‌ முக்கால்வாசி 
சிவனைப்‌ பற்றிய கதைகள்‌, தத்‌ வங்கள்‌ தான்‌. ஆனாலும்‌ ஸ்கந்தனான 
முருகனைப்‌ பற்றிய விருத்தாந்தம்‌ இதிலே வருவதால்‌ இதற்கு “ஸ்காந்தம்‌' 
என்று பெயர்‌ வந்தது. இதிலே ஸுப்ரமண்யரின்‌ விஷயமாக இருப்பதையே 
முக்யமாக வைத்துக்‌ காஞ்சீபுரத்தைச்‌ சேர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ 
தமிழிலே "கந்த புராணம்‌” என்று எழுதியிருக்கிறார்‌. 


மார்க்கண்டேய புராணத்தில்‌ தான்‌ “துர்கா ஸப்த சதீ' என்கிற துர்க்காம்பாளின்‌ 
விருத்தாந்தம்‌ வருகிறது. [தேவீ மாஹாத்மியம்‌' என்பதும்‌ அதுவே. “சண்டீ 
ஹோமம்‌'- சத, சண்டி, ஸஹஸ்ர சண்டி - என்று பண்ணுவெதல்லாம்‌ இதில்‌ 
இருக்கிற எழுநூறு மந்திரங்களைக்‌ கொண்டுதான்‌. இதிலே ஒவ்வொரு 
ச்லோகமும்‌ ஒரு மந்திரமாக மதிக்கப்‌ படுவதால்‌ அதைச்‌ சொல்லி ஹோமம்‌ 
செய்யப்படுகிறது. 

பவிஷ்யம்‌ என்றால்‌ எதிர்காலம்‌ ரீபர்பா) என்று அர்த்தம்‌. 'பவிஷ்ய 
புராண'த்தில்‌ இப்போது நாம்‌ பார்க்கிற கலியின்‌ கிருத்ரிமம்‌ உள்பட அநேக 
விஷயங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 


மெளரியர்கள்‌ போன்ற பழைய ராஜாக்களை மட்டுமின்றி, வெள்ளைக்காரர்கள்‌ 
இங்கே வந்தது உள்படப்‌ புராணத்தில்‌ இருக்கிறெதன்றால்‌, இக்காலத்தவர்கள்‌ 


"இதெல்லாம்‌ வியாஸர்‌ கலியுக ஆரம்பித்தில்‌ எழுதினதே இல்லை. 


ஸமீபத்தில்தான்‌ யாரோ எழுதி அவர்‌ பேரைப்‌ போட்டு விட்டார்கள்‌” 
என்கிறார்கள்‌. இடைச்‌ செருகல்‌ எங்கேயாவது கொஞ்சம்‌ இருக்கச்‌ 
செய்யலாம்தான்‌. அதற்காக ஒரேயடியாக “எல்லாம்‌ புதுசுதான்‌” என்று 
தள்ளிவிட முடியாது. யோகசக்தி வாய்ந்தவர்கள்‌ எந்தக்‌ காலத்தையும்‌ காண 
முடியும்‌; இருந்த இடத்திலே இருந்து கொண்டே எந்தத்‌ தேசத்தில்‌ 
நடப்பதையும்‌ சொல்லி முடியும்‌. இம்மாதிரியான சக்தி பெற்ற 


475 


மஹாபுருஷர்களின்‌ பெயரில்‌ யார்‌ வேண்டுமானாலும்‌ கிரந்தம்‌ பண்ணிப்‌ 
பிரசாரப்‌ படுத்துவது என்பது ஸுலபமான காரியமில்லை. 


கருட புராணத்தில்‌ பித்ருலோகம்‌, பித்ரு காரியம்‌ முதலியவற்றைப்‌ பற்றி 
நிறையச்‌ சொல்லியிருக்கிறது. அதனால்‌ சிராத்த கர்மாவில்‌ இந்தப்‌ 
புராணத்தைப்‌ படிக்கிற வழக்கம்‌ இருக்கிறது. 


பிரம்மாண்ட புராணத்தில்தான்‌ "லலிதோபாக்யானம்‌” [லலிதாம்பிகையின்‌ 
சரிதம்‌, லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ முதலானவை வருகின்றன. பதினெட்டு 
புராணங்களையும்‌ சொல்லி முடிக்கிறபோது ராஜராஜேச்வரி பட்டாபிஷேகம்‌ 
வரும்‌ இந்த புராணத்தோடுதான்‌ பூர்த்தி பண்ணுவதாக ஸம்பிரதாயம்‌ 
இருக்கிறது என்பதைப்‌ பற்றி தேவீ உபாஸகர்கள்‌ பெருமைப்‌ பட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 

இப்போது ஒவ்வொரு ஸ்வாமிக்கும்‌ நாம்‌ சொல்லும்‌ அஷ்டோத்தரம்‌, 
ஸஹஸ்ரநாமம்‌, கவசம்‌ முதலானவைகள்‌ பெரும்பாலும்‌ புராணங்களில்‌ 
வருகிறவைதான்‌. விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌, சிவ ஸஹஸ்ரநாமம்‌ 
இரண்டுமே மஹாபாரதத்தில்‌ வருபவை. 

அநேக ஸ்தோத்திரங்களும்‌ இவற்றிலிருந்தே நமக்குக்‌ கிடைக்கின்றன. 


“ஆதித்ய ஹ்ருதயம்‌” ஸ்ரீமத்‌ ராமாயணத்தில்‌ வருவது. “ப்ரதோஷ ஸ்தோத்ரம்‌” 
ஸ்காந்தத்தில்‌ வருகிறது. இப்படி அநேகம்‌. 


8.6 உப-புராணங்களும்‌ பிற புராணங்களும்‌ 
பதினெட்டு புராணங்களைத்‌ தவிர பதினெட்டு உப-புராணங்களும்‌ 
இருக்கின்றன. "விநாயக புராணம்‌', 'கல்கி புராணம்‌' முதலியவை உப- 


புராணங்களில்‌ தான்‌ இருக்கின்றன. முக்யமாகப்‌ பதினெட்டு உப-புராணம்‌ 
என்று சொன்னாலும்‌ மேலும்‌ அநேகம்‌ இருக்கின்றன. 


மாஸங்களின்‌ மகிமைகளை சொல்கிற துலா (ஐப்பசி) புராணம்‌, மாக (மாசி) 
புராணம்‌, வைசாக (வைகாசி) புராணம்‌ என்றெல்லாம்‌ இருப்பவை பதினெட்டு 
புராணங்களிலும்‌ உப-புராணங்களிலும்‌ அடங்கியிருக்கிற சில பகுதிகளே. 


476 


ஸ்தல புராணங்கள்‌ என்று ஒவ்வொரு கச்ேத்திரத்துக்கும்‌ இருக்கிறது. 
இவற்றிலும்‌ பல முன்னே சொன்ன புராணங்களுக்குள்ளேயே 
இருப்பவைதான்‌. தனியாக இருப்பவையும்‌ அநேகம்‌. 


இப்படியே காவேரி, கங்கை முதலான தீர்த்தங்களின்‌ மாஹாத்மியங்களும்‌ 
புராணங்களின்‌ பாகமாகவும்‌, தனியாகவும்‌ இருக்கின்றன. துலா புராணத்தில்‌ 
முக்யமாகக்‌ காவேரி மகிமைதான்‌ வருகிறது. துலா மாஸத்தில்‌ காவேரி 
ஸ்நானம்‌ விசேஷமானது. 


பகவானைப்‌ பற்றிய புராணங்களைத்‌ தவிர பக்தர்களைப்‌ பற்றியேயான 
புராணங்களும்‌ இருக்கின்றன. 'பெரிய புராணம்‌' என்ற திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ சிவனடியார்களான 63 நாயன்மார்களின்‌ கதைகளைச்‌ சொல்வது. 
இதுவே ஸம்ஸ்கிருதத்தில்‌ 'உபமன்யு பக்தி விலாஸம்‌' என்ற பெயரில்‌ 
இருக்கிறது. பண்டரீ புரத்திலுள்ள பாண்டுரங்கனிடம்‌ விசேஷமாக 
ஈடுபட்டிருந்த துகாராம்‌, நாமதேவர்‌ முதலானவர்களின்‌ சரித்திரத்தைச்‌ 
சொல்வதாக “பக்த விஜயம்‌” என்ற நூல்‌ இருக்கிறது. வட தேசத்து 
பக்தர்களைப்‌ பற்றி நாபா தாஸ்‌ என்பவர்‌ “பக்த மாலா” என்று 


எழுதியிருக்கிறார்‌. 


ராமாயணமும்‌ மஹாபாரதமுந்தான்‌ நம்‌ தேசத்தில்‌ பாமர-பண்டித பேதமின்றி 
எல்லோருக்கும்‌ இரண்டு கண்கள்‌ போல இருந்து கொண்டு யுகாந்திரமாக 
நல்ல வழியைக்‌ காட்டி வந்திருக்கின்றன. இந்த இரண்டையும்‌ 
புராணங்களோடு சேர்க்காமல்‌, தனி ஸ்தானம்‌ கொடுத்து “இதிஹாஸ ங்கள்‌ 
என்று வைத்திருக்கிறது. 

'புரா என்றால்‌ "பூர்வத்தில்‌ என்று அர்த்தம்‌. பூர்வத்தில்‌ நடந்ததைச்‌ 
சொல்பவை புராணங்கள்‌. அவற்றில்‌ எதிர்கால றா£0௦(௦-ம்‌ வருகிறது. 
பூர்வத்தில்‌ நடந்த கதையைச்‌ சொல்வது என்று மட்டுமில்லாமல்‌, புராணம்‌ 
என்பதே பூர்வ காலத்தில்‌ எழுதப்பட்டது என்றும்‌ அர்த்தம்‌ செய்து 
கொள்ளலாம்‌. பொயட்ரி, டிராமா முதலான பூர்வகால இலக்கிய 


477 


ஸ்ருஷ்டிகளுக்குப்‌ பிறகு ஸமீபத்தில்‌ ப்ரோஸிலேயே கதையை எழுதுவது 


என்று ஒரு இலக்கிய ரூபம்‌ உண்டாயிற்று. அதற்கு Nl என்றே பெயர்‌ 
வைத்தார்கள்‌. “நாவல்‌” என்றால்‌ புதியது என்று அர்த்தம்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
இந்த ரூபம்‌ பொயட்ரியைப்‌ போலவும்‌, டிராமாவைப்‌ போலவும்‌ இல்லாமல்‌ 
புதிதாக வந்ததால்‌ 'நாவல்‌' என்றே பெயர்‌ வைத்தார்கள்‌. இந்த ரூபம்‌ நம்‌ 
நாட்டிலே வந்த போதும்‌ 'நாவல்‌' என்பதை மொழி பெயர்த்து 'நவீனம்‌' 
என்றார்கள்‌. நவீனம்‌ புதியது என்றால்‌ புராணம்‌ பழையது. இந்தப்‌ பெயரே 
புராணங்களின்‌ தொன்மையைக்‌ காட்டுகிறது. 


புராணம்‌ என்று இருந்தால்‌ அது சொல்ல வேண்டிய விஷயங்கள்‌ ஐந்து 
இருக்கின்றன என்று பஞ்ச லக்ஷணம்‌ கொடுத்திருக்கிறது. அவை: ஒன்று, 
ஸர்க்கம்‌ (ஆதியில்‌ நடந்த சிருஷ்டி). இரண்டு, ப்ரதி ஸர்க்கம்‌ (அப்புறம்‌ அந்த 
ஸ்ருஷ்டி யுகங்கள்‌ தோறும்‌ கவடு விட்டுக்‌ கொண்டு பரவியது.) மூன்று, 
வம்சம்‌ (பிரம்ம புத்ரர்களிலிருந்து ஆரம்பித்து ஜீவகுலம்‌ எப்படி தலைமுறை 
தலைமுறையாக வந்தது என்ற விஷயம்‌.) நான்கு, மன்வந்தரம்‌ (ஆயிரம்‌ 
சதுர்யுகங்களில்‌ லோகம்‌ பூராவுக்கும்‌ மநுஷ்யகுல முன்னோர்களாக 
இருக்கப்பட்ட பதினாலு மனுக்களின்‌ காலத்தைப்‌ பற்றிய விஷயங்கள்‌. 
ஐந்தாவது, வம்சாநுசரிதம்‌ (தேசத்தைப்‌ பரிபாலித்த ராஜாக்களின்‌ வம்சாவளி; 
ஸுர்ய வம்சம்‌, சந்திர வம்சம்‌ என்பது போன்ற பாக்‌) -களின்‌ விவரம்‌) . 
இன்னம்‌, பூகோள வர்ணனை, ககோள வர்ணனை என்பதாக லோகங்களைப்‌ 
பற்றி விரிவாக வர்ணிக்க வேண்டும்‌. இங்கே புராணம்‌ என்பது ஹிஸ்டரியாக 
மட்டுமின்றி ஜாகர..பியாகவும்‌ ஆகிறது. 


"இதிஹாஸம்‌' என்பது இதி-ஹ-ஆஸம்‌. 'இதி- ஹ-ஆஸும்‌ என்றால்‌ இப்படி 
நடந்தது என்று அர்த்தம்‌. 'இதி ஆஸம்‌' என்றாலே இப்படி நடந்தது” 
என்றாலும்‌, நடுவிலே ஒரு “ஹ' போட்டிருக்கிறது. 'ஹூவுக்கு “நிச்சயமாக”, 
'வாஸ்தவமாக', “ஸத்தியமாக' என்று அழுத்தம்‌ கொடுக்கிற அர்த்தமுண்டு. 
கொஞ்சங்கூடப்‌ பொய்‌ கலக்காமல்‌ உள்ளது உள்ளபடியே எழுதினது 
'இதிஹாஸம்‌”. அது எழுதப்பட்ட காலத்திலேயே நடந்தது. ராமர்‌ இருந்த 
போதே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார்‌. பஞ்ச பாண்டவர்கள்‌ இருந்த 


போதே வியாசாரியாள்‌ கூட இருந்து பாரதத்தில்‌ வரும்‌ ஸம்பவங்களை 
எல்லாம்‌ நேரில்‌ பார்த்தவர்‌. 

புராணம்‌' என்ற பெயர்ப்படி அவர்‌ பழைய விஷயத்தை சொன்ன போதும்‌, 
தீர்க்க திருஷ்டியால்‌ உள்ளது உள்ளபடிப்‌ பார்த்துத்தான்‌ எழுதியிருப்பார்‌. 
என்றாலும்‌ அதைக்‌ கேட்ட மற்றவர்களுக்கு - அவர்‌ காலத்தவர்களுக்கு - 
அந்த விஷயங்கள்‌ தெரியாது. மஹாபாரதம்‌, ராமாயணம்‌ ஆகியவை இப்படி 
இல்லை. அவை முதலில்‌ பிரசாரமானபோது லோகத்தில்‌ இருந்தவர்களுக்கே 
அவற்றிலுள்ள அநேக பாத்திரங்களையும்‌, ஸம்பவங்களையும்‌ தெரியும்‌. 
அதனால்தான்‌ இவற்றில்‌ நிஜம்தானா என்று நாம்‌ ஸம்சயிப்பதற்கு இடமே 
இல்லை என்பதைக்‌ காட்ட "இதி. ஹ-ஆஸம்‌' என்று 'ஹ' போட்டு 
உறுதிப்படுத்தியிருக்கிறது. 


“இதி-ஹ-ஆஸம்‌' என்றால்‌ “இப்படியிருக்க வேண்டுமென்று) அவர்கள்‌ 
(பெரியோர்‌) சொல்கிறார்கள்‌ என்றும்‌ அர்த்தம்‌ செய்து கொள்ளலாம்‌. 


நேரே நடப்பதை வைத்துக்‌ சொல்லாமல்‌, இப்படியிருந்தது என்று ஒரு 


நம்பிக்கையின்‌ மேல்‌ எடுத்துக்‌ கொள்வதே 'ஜதிஹ்யம்‌'. 'ஜதீகம்‌' என்று 


தமிழில்‌ அதைத்தான்‌ சொல்கிறோம்‌. அதாவது மரபு அல்லது (௪0/௦ -க்கு 
இப்படிப்‌ பேர்‌. இப்போது நாம்‌ நேரில்‌ பார்க்கிற ஒன்றைக்‌ கொண்டு இதை 
ஏற்படுத்தவில்லை. நமக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலிருந்து 
அநுஸரிக்கப்பட்டதா, சரி, நாமும்‌ பின்பற்றவேண்டும்‌ என்று இருப்பதே 
ஐதீகம்‌. 'இதி' என்ற வேர்ச்‌ சொல்லிலிருந்தே 'ஜதிஹ்யம்‌' வந்திருக்கிறது. 
"இப்படிப்‌ (பெரியோர்‌) சொன்னது' என்பதற்காகவே நாம்‌ பின்பற்ற வேண்டியது 
ஐதிஹ்யம்‌. நாம்‌ நேரில்‌ பார்ப்பது 'இது'; இன்னொருத்தர்‌ சொன்னால்‌ "இப்படி '! 


8.8 ாஸங்களின்‌ பெருமை 


புராணங்களை வேதத்துக்கு உபாங்கமாகச்‌ சொன்னால்‌, 
இதிஹாஸங்களையோ வேதத்துக்கு ஸமானமாகவே உயர்த்திச்‌ 
சொல்லியிருக்கிறது. பாரதத்தை “பஞ்சமோ வேத:'- ஐந்தாவது வேதம்‌ - என்று 
சொல்லியிருக்கிறது. ராமாயணத்தைப்‌ பற்றி “வேதத்தால்‌ அறியத்தக்க 


479 


பரமபுருஷன்‌ தசரதனின்‌ குழந்தையாக அவதாரம்‌ பண்ணியவுடன்‌ அந்த 
வேதமும்‌ வால்மீகியின்‌ குழந்தையாக அவதாரம்‌ பண்ணிவிட்டது” என்று 
சொல்லியிருக்கிறது. 


வேதவேத்யே பரே பும்ஸி ஜாதே தசரதாச்‌.மஜே| 
வேக: ப்ராசேசஸாதாஸீச்‌ ஸா௯மாச்‌ ராமாயணாத்மனா। | 
(பிரசேதஸின்‌ பிள்ளையானதால்‌ வால்மீகிக்குப்‌ பிராசேதஸ்‌ என்று பெயர்‌.) 


ராமாயண- பாரதக்‌ கதைகள்‌ நம்‌ தேச ஜனங்களின்‌ ரத்தத்திலேயே 
ஊறிப்போனவை. 


இந்த இதிஹாஸ படனம்‌ குறைந்து போய்விட்ட இந்த நாற்பது, ஐம்பது 
வருஷத்துக்கு முன்புவரை” பாமர ஜனங்கள்‌ உள்பட எல்லோருமே வெளி 
தேசத்தார்‌ வியக்கும்படியான நல்லொழுக்கங்களோடூ யோக்யமாக இருந்து 
வந்தார்கள்‌ என்றால்‌ அதற்கு முதல்‌ காரணம்‌ ராமாயணமும்‌ பாரதமும்தான்‌. 
பாரதப்‌ பிரவசனம்‌ விடாமல்‌ ஒவ்வொரு ஊர்க்‌ கோயிலிலும்‌ நடக்க 
வேண்டும்‌ என்பதற்காகத்‌ தமிழ்‌ ராஜாக்கள்‌ மானியம்‌ கொடுத்து 
வந்திருக்கிறார்கள்‌. நாற்பது, ஐம்பது வருஷத்துக்கு முந்தி வரையில்‌ பூசாரி 
உடுக்கடித்துக்‌ கொண்டு பாரதம்‌ பாடுவதை கேட்கத்தான்‌ கிராம ஜனங்கள்‌ 
கூட்டம்‌ கூட்டமாகப்‌ போவார்கள்‌. அதுதான்‌ அவர்களுக்கு ஸினிமா, டிராமா 


எல்லாம்‌. ஆனால்‌ இந்த ஸினிமா டிராமாக்களினால்‌ ஒழுக்கத்துக்கு 


ஏற்பட்டிருக்கிற ஹானிகள்‌ இல்லாமல்‌, பாரதக்‌ கதை கேட்டுக்‌ கேட்டே 
அவர்கள்‌ ஸத்யத்துக்கு பயந்து கபடு, சூது இல்லாமல்‌ நல்ல வாழ்க்கை 
நெறியில்‌ போனார்கள்‌. பாரதத்துக்கு இந்தத்‌ தமிழ்‌ தேசத்திலிருக்கிற மதிப்பு, 
கிராம தேவதை ஆலயத்தை, "திரெளபதை அம்மன்‌ கோயில்‌” என்று 
சொல்வதிலிருந்து தெரிகிறது. 


ஒவ்வொரு பெரிய புராணத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌ அதிலே தனித்தனிக்‌ 
கதையாக அநேகம்‌ இருக்கும்‌. ஒவ்வொரு கதையும்‌ ஒரு குறிப்பிட்ட 
தர்மத்தை வலியுறுத்துவதாக இருக்கும்‌. இதிஹாஸத்திலோ 
ஆரம்பத்திலிருந்து கடைசிவரை ஒரே கதையாக இருக்கும்‌. நடுவே வேறு பல 
உபாக்யானங்கள்‌ வந்தாலும்கூட அவையும்‌ பிரதானமான ஒரு கதையைச்‌ 


480 


சுற்றியே இருக்கும்‌. புராணத்தில்‌ ஒவ்வொரு கதை ஒவ்வொரு தர்மத்தைச்‌ 
சொல்கிறது என்றால்‌ இதிஹாஸத்தின்‌ மையமான கதையில்‌ ஸகல 
தர்மங்களும்‌ நடத்திக்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. உதாரணமாக, தனிக்கதைகளான 
ஹரிச்சந்திர உபாக்யானம்‌ ஸத்யம்‌ என்ற ஒரு தர்மத்தை மட்டும்‌ 
சொல்கிறது; சிரவணன்‌ கதை பித்ரு பக்தியை மட்டும்‌ சொல்கிறது; நளாயினி 
கதை கற்பை மட்டும்‌ சொல்கிறது; ரந்திதேவன்‌ கதை பரம தியாகத்தை, 
கருணையை மாத்திரம்‌ சொல்கிறது. ஆனால்‌ ராமர்‌, பஞ்ச பாண்டவர்கள்‌ 
இவர்களுடைய வாழ்க்கையைச்‌ சுற்றி அமைந்த இதிஹாஸங்களில்‌ இவர்கள்‌ 
ஸகல தர்மங்களையும்‌ நடத்திக்‌ காட்டியிருக்கிறார்கள்‌. 


8.9 தெய்வங்களுள்‌ பேதம்‌ ஏன்‌? 
ஒவ்வொரு ஸ்வாமியையும்‌ குறித்ததாக ஒவ்வொரு புராணம்‌ இருப்பதால்‌ 
சில ஸந்தேஹங்கள்‌ வருகின்றன. சைவமான புராணங்களில்‌, 'சிவன்‌ தான்‌ 
பரமாத்ம தத்வம்‌; சிவன்தான்‌ ஸ்ருஷ்டி-ஸ்திதி-ஸம்ஹாரம்‌ எல்லாவற்றுக்கும்‌ 
அதிகாரி. இவர்‌ சொல்படி இவருக்கு அடங்கித்தான்‌ விஷ்ணு பரிபாலனம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்‌ [விஷ்ணு வெறும்‌ போகி, மாயையில்‌ அகப்பட்டுக்‌ 
கிடப்பவர்‌. சிவன்தான்‌ யோகி, சிவன்தான்‌ ஞானஸ்வரூபி' என்றெல்லாம்‌ 


சொல்லியிருக்கும்‌. 'சிவனுக்கு விஷ்ணு அடங்கினவர்‌. சிவனை விஷ்ணு 


பூஜை பண்ணுகிறார்‌. சிவனுக்கு அடங்காமல்‌ சில சமயத்தில்‌ அவர்‌ சிவனை 
எதிர்த்தபோது தோற்றுப்‌ போய்‌ மானபங்கப்பட்டிருக்கிறார்‌' என்றெல்லாம்‌ 
சொல்லி, இது ஒவ்வொன்றுக்கும்‌ திருஷ்டாந்தமாக அநேக கதைகளைச்‌ 
சொல்லியிருக்கும்‌. வைஷ்ணவமான புராணங்களைப்‌ பார்த்தாலோ இதை 
அப்படியே தலைகீழாகத்‌ திருப்பி வைத்து, அதற்கும்‌ ஆதரவாக ஏகப்பட்ட 
விருத்தாந்தங்களைக்‌ காட்டியிருக்கும்‌. “பேய்‌ பிசாசுகளைக்‌ கட்டிக்கொண்டு 
சுடுகாட்டில்‌ உட்கார்ந்திருக்கிற சிவனா ஒரு ஸ்வாமி? சக்கரவர்த்தியான 
வைகுண்டநாதனின்‌ தாஸர்தான்‌ அவர்‌” என்று அவற்றில்‌ சொல்லியிருக்கும்‌. 


சிவன்‌ விஷ்ணு என்ற இரண்டு தெய்வங்களுக்குள்‌ மட்டும்‌ என்றில்லை. 
ஒவ்வொரு புராணத்திலும்‌ ஏதோ ஒரு தெய்வத்தை - அது 
ஸுப்ரமண்யராயிருக்கலாம்‌, பிள்ளையாராக இருக்கலாம்‌, அல்லது சூரியனாக 


481 


இருக்கலாம்‌. ஏதோ ஒன்றை - முழுமுதற்‌ கடவுளாகச்‌ சொல்லி மற்ற எல்லா 
தெய்வங்களையும்‌ மட்டம்‌ தட்டி, அவை இந்த ஒரு மூர்த்தியைத்தான்‌ பூஜை 
பண்ணுகின்றன, அப்படிப்‌ பண்ணாமல்‌ அஹம்பாவப்பட்டபோது இதனிடம்‌ 
தோற்றுப்‌ போய்‌ மானபங்கப்பட்டிருக்கின்றன என்று கதைகளிருக்கும்‌. 


இதைப்‌ பார்த்தால்‌, “என்ன இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாஸமாய்‌ 
இருக்கிறதே! இதில்‌ எது நிஜம்‌, எது பொய்‌? எல்லாம்‌ நிஜமாக 
இருக்கமுடியாது. சிவன்‌ விஷ்ணுவைப்‌ பூஜை பண்ணினார்‌ என்றால்‌ விஷ்ணு 
சிவனை பூஜை பண்ணுவது அயுக்தம்‌. இப்படி நடக்காது. திரிமூர்த்திகளுக்கு 
மேல்‌ அம்பாள்‌ இருக்கிறாள்‌ என்றால்‌ அவளே பரமேச்வரனிடம்‌ 
பதிவிரதையாக அடங்கிக்‌ கிடக்கிறாளென்பது தப்பு. அதனால்‌ எல்லாப்‌ 
புராணமும்‌ நிஜமாய்‌ இருக்கமுடியாது. எது நிஜம்‌? எது பொய்‌? ஒரு வேளை 
எல்லாமே பொய்தானா? அப்படித்தான்‌ இருக்கும்‌ போலிருக்கிறதே! என்று 
ஸுந்தேஹங்கள்‌ தோன்றுகின்றன. 

தர்க்க ரீதியாகப்‌ பார்த்தால்‌ எல்லாம்‌ நிஜமாக இருக்க முடியாதென்று 


தோன்றினாலும்‌, எல்லாமே நிஜம்தான்‌. ஒரு சமயத்தில்‌ தோற்றுப்போன 
ஸ்வாமியே இன்னொரு சமயம்‌ ஜெயிக்கிறது. ஒரு சமயம்‌ பூஜை பண்ணின 


ஸ்வாமியே இன்னொரு சமயம்‌ பூஜை பண்ணப்படும்‌ ஸ்வாமியாகிறது. 


இது எப்படி? எதற்காக இப்படி இருக்க வேண்டும்‌? 


ஸ்ருஷ்டி, ஸ்திதி, ஸம்ஹாரம்‌ ஆகிய சகலத்தையும்‌ செய்கிற பரமாத்மா 
ஒன்றேதான்‌ இருக்கிறது. அதுவேதான்‌ இத்தனை தெய்வங்களாகவும்‌ 
ஆகியிருக்கிறது. எதற்காக? இந்த லோக வியாபாரம்‌ ருசியாக 
இருக்கவேண்டும்‌ என்பதற்காக எல்லா ஜனங்களையும்‌ ஒரே அச்சாகப்‌ 
படைக்காமல்‌ பலதரப்பட்ட மனோபாவ வித்தியாஸங்களுடையவர்களாகத்‌ 
தானே பரமாத்மா சிருஷ்டித்திருக்கிறார்‌? இந்த ஒவ்வொரு 
மனோபாவத்துக்கும்‌ பிடித்த மாதிரி பரமாத்மாவும்‌ ஒவ்வொரு ரூபத்தை 
எடுத்துக்‌ கொண்டால்தான்‌ அவரவரும்‌ தங்களுக்குப்‌ பிடித்ததை இஷ்ட 
தேவதையாய்க்‌ கொண்டு உபாஸித்து நல்ல கதியைப்‌ பெற முடியும்‌. 


அதற்காகத்தான்‌ ஒரே பரமாத்மா பல தெய்வரூபங்களை எடுத்துக்‌ 
கொள்கிறது. 


ஒவ்வொருவருக்கும்‌ தங்கள்‌ இஷ்ட மூர்த்தியிடமே அசையாத நம்பிக்கை 
ஏற்படவேண்டுமல்லவா? “இதுதான்‌ பரமாத்ம ஸ்வரூபம்‌, பரப்பிரம்ம 
ஸ்வரூபம்‌. இதற்கு மேல்‌ ஒரு சக்தியில்லை”- என்ற உறுதியை அவர்களுக்கு 
ஊட்ட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான்‌ ஒவ்வொரு ரூபத்திலும்‌ மற்ற 
ரூபங்களையெல்லாம்விடப்‌ பெரியதாகத்‌ தன்னைக்‌ காட்டிக்‌ 
கொண்டிருக்கிறது. மற்ற ரூபங்கள்‌ தன்னை பூஜை பண்ணினதாகவும்‌ 
தன்னிடம்‌ தோற்றுப்‌ போனதாகவும்‌ காட்டியிருக்கிறது. 


இப்படிச்‌ சொன்னதாலேயே ஒவ்வொரு தெய்வமும்‌ மற்ற தெய்வங்களைப்‌ 
பூஜித்ததுமுண்டு, மற்ற தெய்வங்களால்‌ பூஜிக்கப்பட்டதுமுண்டு; மற்ற 
தெய்வங்களிடம்‌ தோற்றதுமுண்டு, மற்ற தெய்வங்களால்‌ தோற்கப்‌ 
பண்ணினதுமுண்டு என்று ஆகிறதல்லவா? 


இவற்றிலே சைவமான புராணங்களில்‌ சிவனின்‌ உயர்வை மட்டுமே 
காட்டுகிற விஷயங்களாகத்‌ தொகுத்துக்‌ கொடுத்திருக்கும்‌; வைஷ்ணவமான 


புராணங்களில்‌ விஷ்ணுவின்‌ உத்கர்ஷத்தை [மேன்மையை சொல்கிற 


ஸம்பவங்களை மட்டுமே சேர்த்துத்‌ தந்திருக்கும்‌. இப்படியே அம்பாள்‌, 
ஸுப்ரமண்யர்‌ முதலிய மற்ற தேவதைகளைப்‌ பற்றிய ஒவ்வொரு 
புராணத்திலும்‌ அது ஒன்றே முழுமுதல்‌ தெய்வம்‌ என்னும்படியான 
விருத்தாந்தங்களை மட்டும்‌ கொடுத்திருக்கும்‌. 


ஆக, உத்தேசம்‌ மற்றவற்றை மட்டம்‌ தட்டுவதில்லை. எது ஒருத்தனுக்கு 
உபாஸ்யமோ அதனிட்மே இவன்‌ அனன்ய பக்தி செலுத்தும்படி 
பண்ணவேண்டும்‌ என்பதே உத்தேசம்‌. அன்னியமாக இன்னொன்றிடம்‌ பக்தி 
சிதறாமல்‌ இருப்பதுதான்‌ 'அனன்யம்‌' என்பது. இந்த தெய்வத்தை உயர்த்திக்‌ 
காட்டி இதன்‌ உபாஸகனை உயர்த்துவதுதான்‌ லக்ஷயமேயன்றி, மற்றவற்றை 
நிந்திப்பது அல்ல. இதை 'நஹி நிந்தா நியாயம்‌' என்பார்கள்‌. 


எல்லாம்‌ ஒரே பரமாத்மாவின்‌ பல ரூபங்கள்‌ என்று பார்க்கிறவர்களுக்கு 
அனன்ய பக்தி என்பதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால்‌ ஒரு 
தெய்வத்துக்கு இன்னொன்று அன்னியம்‌ என்று அவர்கள்‌ நினைத்தால்தானே 
ஒன்றைவிட்டு இன்னொன்றிடம்‌ திரும்புவதைப்‌ பற்றிய பேச்சே வருகிறது? 
எல்லாம்‌ ஒன்றின்‌ வேஷமே என்று புரிந்து கொண்டுவிட்டால்‌ அப்போது 
எல்லாப்‌ புராணங்களும்‌ ஒரே பரமாத்மாவின்‌ லீலா வினோதம்தான்‌; அந்த 
ஒன்றேதான்‌ தன்னை வெவ்வேறு மனோபாவக்காரர்கள்‌ அநுபவிக்கும்படியாக 
வெவ்வேறு தெய்வம்போல்‌ ஆக்கிக்‌ கொண்டு இத்தனை கூத்தும்‌ அடிக்கிறது 
என்று புரிந்து கொண்டு, ஒன்றுக்கொன்று முரணாகத்‌ தோன்றுகிற எல்லாக்‌ 
கதைகளையும்‌ ரஸிக்கவும்‌ பக்தி செலுத்தவும்‌ முடிகிறது. 


பாணாஸுரன்‌ கதையிலே சிவன்‌ கிருஷ்ணனிடம்‌ தோற்றுப்‌ போகிறாரா? 
திருவண்ணாமலைக்‌ கதையிலே விஷ்ணு சிவனுடைய அடியைக்‌ 
காணமுடியாமல்‌ தோற்றுப்‌ போகிறாரா? இரண்டும்‌ ஸத்யந்தான்‌. கிருஷ்ண 
பக்தர்களை அவர்தான்‌ பரமாத்மா என்று நம்பப்‌ பண்ணுவதற்காக ஈச்வரன்‌ 
தயங்காமல்‌ கிருஷ்ணனிடம்‌ தோற்றுப்‌ போகக்‌ கூடியவர்தான்‌. சைவர்களுக்கு 
ஈச்வரனிடம்‌ பிடிப்பை உறுதியாக்க வேண்டும்‌ என்பதற்காக விஷ்ணு 
தம்மையே குறைத்துக்‌ கொண்டு ஈச்வரனிடம்‌ தோற்கக்‌ கூடியவர்தான்‌. நாம்‌ 
ஜயித்தவர்‌ - தோற்றவர்‌ என்று வித்யாஸமாக நினைத்தாலும்‌ அவர்களுக்குத்‌ 
தாங்கள்‌ வேறு இல்லை, ஒருவரேதான்‌ என்று தெரியுமல்லவா? தன்னையே 
ஜயித்துக்‌ கொள்வதாவது? தன்னிடம்‌ தோற்றுப்‌ போவதாவது? அதனால்‌ 
இதெல்லாம்‌ விளையாட்டுத்தான்‌! இப்படி ஒரே பரமாத்மா பல ரூபம்‌ 


எடுத்துக்கொண்டு லீலை செய்கிறது. 


இன்னொரு காரணமும்‌ உண்டு. ஜனங்களுக்கு வழி காட்டியாக இருப்பதுதான்‌ 
அது. லோகத்தில்‌ பக்தி விருத்தியாக வேண்டும்‌. இதற்காக பகவானே வழி 
காட்டவேண்டும்‌. அதற்காகத்தான்‌ சில கதைகளில்‌ சில சேஷேத்ரங்களில்‌ 
விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈச்வரனுக்குப்‌ பூஜை செய்கிறார்‌; 
வேறு சில கதைகளில்‌, க்ஷேத்ரங்களில்‌ சிவன்‌ விஷ்ணுவுக்குப்‌ பூஜை 
பண்ணுகிறார்‌. 


மற்ற தெய்வங்களும்‌ இப்படியே. பொதுவாக சைவம்‌, வைஷ்ணவம்‌ என்றே 
நாம்‌ பெரிய பிரிவுகளாகப்‌ பிரிந்திருப்பதால்‌ ஈச்வரன்‌, விஷ்ணு என்ற 
இரண்டையே அதிகம்‌ சொல்கிறேன்‌. 


லோகத்தில்‌ பாதிவ்ரத்யம்‌ [கற்பு நெறி] இருக்கவேண்டும்‌. அதனால்‌ அம்பாளே 
பதிவிரதைகளுக்கெல்லாம்‌ வழி காட்ட வேண்டும்‌. அப்போது, தான்‌ 
பராசக்தியாக இருந்தாலும்‌ பதிக்கு அடங்கி ஒடுங்கினவளாகத்தானே இருக்க 
வேண்டும்‌? 


ஆக, புராணங்களிலே ஒன்றுக்கொன்று வித்தியாஸமாக, இந்த ஸ்வாமிதான்‌ 
உசத்தி என்றும்‌, அந்த ஸ்வாமிதான்‌ உசத்தி என்றும்‌ காட்டும்படியான 
கதைகள்‌ வருவது அந்தந்தக்‌ குறிப்பிட்ட சமயத்தில்‌ ஒன்றிடமே இதுதான்‌ 
பரமாத்மா என்று நாம்‌ ஆழமாக ஈடுபட்டு நிற்பதற்காகச்‌ சொன்னது என்றே 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. ஒன்றைத்‌ தாழ்த்தியது போல்‌ சொன்னது 
உண்மையில்‌ அதை நிந்திப்பதற்காக இல்லை; இன்னொன்றை இதுவே 
ஸகலமும்‌ என்று கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளச்‌ செய்வதுதான்‌ உத்தேசம்‌. 


8.10 ஒன்றே பலவாக 
ஒரே பரமாத்மாதான்‌ பல தேவதா மூர்த்திகளாகியிருக்கிறார்‌. 
ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மூர்த்தியிடம்‌ அலாதிப்‌ பிடிமானம்‌ 
உண்டாகிறது. அவனவனுக்கும்‌ அந்தப்‌ பிடிப்பையே உறுதிப்படுத்திக்‌ 
கொடுப்பதற்காகப்‌ பரமாத்மா தம்‌ ஸ்வரூபத்தில்‌ ஒன்றை இன்னொன்றிடம்‌ 
ஒரு சமயத்தில்‌ குறைத்துக்‌ கொள்கிறார்‌. தஞ்சாவூர்‌ சமையிலேயே எடுத்துக்‌ 
கொண்டால்‌: திருக்கண்டியூரில்‌ பரமசிவனை மஹாவிஷ்ணுவுக்கு முன்னால்‌ 


குறைத்துக்‌ காட்டுகிறார்‌. பிரம்ம சிரஸைக்‌ கிள்ளியதால்‌ பரமேச்வரனுக்கு 
ஏற்பட்ட சாபத்துக்கு அவர்‌ மஹாவிஷ்ணுவிடம்‌ சாபவிமோசனம்‌ பெறுகிறார்‌. 
அடுத்தாற்போல்‌ திருவிழிமிழலையில்‌ அந்த மஹாவிஷ்ணு பரமசிவனுக்கு 
முன்னால்‌ குறைந்தாற்‌ போல்‌ இருக்கிறார்‌. அங்கே விஷ்ணு சிவனுக்குப்‌ 
பூஜை பண்ணுகிறார்‌. ஒவ்வொரு கமலமாக சிவ ஸஹஸ்ர நாமம்‌ சொல்லி 
அர்ச்சனை செய்கிறார்‌. கடைசியில்‌ ஒரு கமலம்‌ குறைகிறது. உடனே 
புண்டரீ காக்ஷனான (தாமரைக்‌ கண்ணனாண பெருமாள்‌ தம்‌ கண்‌ ஒன்றையே 


485 


பறித்து அர்ச்சனை செய்கிறார்‌. ஈச்வரன்‌ பிரஸன்னமாகி அவருக்குச்‌ சக்கரம்‌ 
வழங்குகிறார்‌. இங்கே 'நேத்ரார்ப்பணேச்வரர்‌' என்றே ஈச்வரனுக்குப்‌ பெயர்‌. 


கண்டியூரில்‌ பெருமாளுக்கு 'ஹர சாப விமோசனர்‌' என்று பெயர்‌. கண்டியூர்‌ 


கதையைக்‌ கேட்கிறபோது பெருமாள்‌ மஹாபாபத்தையும்‌ சாபத்தையும்‌ 
போக்குகிற பரம கருணாமூர்த்தி என்ற பாவத்தை, ஸாரத்தைத்தான்‌ நாம்‌ 
கிரஹிக்க வேண்டும்‌. அப்படியே திருவீழிமிழலைப்‌ புராணத்தில்‌, தன்‌ 
கண்ணைக்கூடத்‌ தயங்காமல்‌ கொடுக்கிறதுதான்‌ பக்தி என்னும்‌ ஸாரத்தை 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. எவரைவிட எவர்‌ உசத்தி அல்லது தாழ்த்தி 
என்று பார்ப்பதை முக்யமாய்‌ நினைக்கக்‌ கூடாது. 


முன்பெல்லாம்‌ லாந்தர்‌ விளக்குகள்தாம்‌ இருந்து வந்தன. அதில்‌ நாலு பக்கம்‌ 
கண்ணாடி போட்டதும்‌ உண்டு; முப்பட்டை மாதிரி மூன்று பக்கம்‌ கண்ணாடி 
போட்டது மாதிரியும்‌ உண்டு. நாம்‌ இந்த முப்பட்டை லாந்தரைப்‌ பார்ப்போம்‌. 
கண்ணாடிக்குள்ளே விளக்கு ஏற்றி வைத்திருக்கும்‌. அதன்‌ ஒளி மூன்று 
பக்கத்தாலும்‌ கண்ணாடி வழியாக வெளியே வரும்‌. சில சமயங்களில்‌ 
அலங்காரமாக, இந்தக்‌ கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு வர்ணம்‌ 
பூசியிருப்பார்கள்‌. உள்ளேயிருக்கிற ஒரே ஒளி அந்தந்தப்‌ பக்கத்துக்‌ கண்ணாடி 
வழியாக வருகிறபோது அததன்‌ வர்ணமாக தெரியும்‌. சிருஷ்டி, ஸ்திதி, 
சம்ஹாரம்‌ என்ற மூன்று காரியங்களை ஒரே பரமாத்மா பண்ணுகிறது. ஒரே 
சைதன்யம்‌ [அறிவொளி] தான்‌ மூன்றுக்கும்‌ காரணம்‌. அந்த சைதன்யம்‌ 
முப்பட்டை லாந்தருக்குள்‌ இருக்கிற விளக்கு மாதிரி. 


மூன்று பட்டையில்‌ ஒன்றுக்கு சிவப்புக்‌ கலர்‌ பூசியிருக்கிறது. அதுதான்‌ 
ச்ருஷ்டி ஸ்பெக்டராஸ்கோப்பில்‌ சுத்த வெளிச்சத்திலிருந்து சிவப்பைப்‌ 
பிரித்தால்‌, பாக்கி ஆறு கலர்களும்கூட பிரிந்துவிடும்‌. ஒன்று பலவாக ஆகிற 
சிருஷ்டி இதுதான்‌. அதனால்தான்‌ சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவைச்‌ சிவப்பு 
நிறமாகச்‌ சொல்வது. முப்பட்டைக்‌ கண்ணாடியில்‌ இன்னொன்று நீலம்‌. 
ஸயன்ஸ்படி நிற மாலையின்‌ கடைசியில்‌ உள்ள 'வயலெட்‌' அதுதான்‌. 
ஆரம்பம்‌ சிவப்பு (ரர£க-ாe), முடிவு வயல்ட்‌ (ப௨- 10/4). சிருஷ்டிக்கப்பட்ட 
லோகத்தையெல்லாம்‌ பரிபாலித்துக்‌ கொண்டிருக்கும்போதே, "இந்த லோகம்‌ 
என்பது தன்னில்‌ தானே நிறைந்த பூர்ண சத்தியம்‌ இல்லை; இது 
486 


பரமாத்மாவின்‌ வேஷம்தான்‌; அவருடைய லீலைதான்‌' என்று ஞானத்தினால்‌ 
காட்டிக்‌ கொண்டிருக்கிறவர்‌ மஹாவிஷ்ணு. அந்த ஞான அக்னியில்‌ 
லோகமெல்லாம்‌ கரியாகிறது. ஒரு வஸ்து அடியோடு நீற்றுப்‌ போய்விடாமல்‌ 
தன்‌ ரூபத்தோடேயே, ஆனால்‌ வர்ணத்தை இழந்து, கரிக்கட்டையயாக நிற்கிற 
நிலை இது! லோகம்‌ என்று ஒன்று இருக்கவும்‌ இருக்கிறது; ஆனால்‌ அதன்‌ 
தனி குணம்‌ - மாயை - எரிந்து, கரிந்து அதுவம்‌ விஷ்ணு மயமே என்று 
தெரிகிறது: ஸர்வம்‌ விஷ்ணு மயம்‌ ஜகத்‌! கரியான்‌, நீலமேனியான்‌ 
என்றெல்லாம்‌ விஷ்ணுவைச்‌ சொல்கிறோம்‌. நீலம்‌, கறுப்பு, வயலெட்‌ 
எல்லாம்‌ கிட்டக்‌ கிட்ட இருக்கிற வர்ணங்கள்‌. பரமாத்மா முத்தொழிலுக்காக 
ஒரு முப்பட்டை லாந்தர்‌ மாதிரி இருக்கிறபோது நீலப்பட்டை வழியாக 
உள்ளேயிருக்கிற ஒளி வருகிறபோது அதை விஷ்ணு என்கிறோம்‌. 


முப்பட்டை லாந்தரில்‌ மூன்றாவது பக்கம்‌ கண்ணாடிக்குக்‌ கலர்‌ பூசாமல்‌ 
உள்ளபடியே விட்டிருக்கிறது. ஞானத்தில்‌ எல்லாம்‌ எரிகிறபோது முதலில்‌ 
கரிக்கட்டையாக ஆயிற்று. அந்தக்‌ கரியையும்‌ எரித்தால்‌ எல்லாம்‌ சாம்பலாகி 
விடுகிறது. ரூபம்‌ என்பதே இல்லாமல்‌ நீற்றுப்‌ பொடியாகி விடுகிறது. 
இப்போது நிறமும்‌ மாறிக்‌ கறுப்பு அத்தனையும்‌ வெள்ளை வெளேர்‌ என்று 
ஆகிவிடுகிறது. வெளுப்பு சுத்த வெளிச்சத்துக்கு ரொம்பக்‌ கிட்டின வர்ணம்‌. 
அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த எல்லாக்‌ கலர்களும்‌ - அதாவது 
பரமாத்மாவிடமிருந்து உண்டான சகல பிரபஞ்ச வியாபாரங்களும்‌ - 
அடியோடு அடிபட்டு நீற்றுப்‌ போய்‌, அந்தப்‌ பரமாத்மா மட்டுமே மிஞ்சி நிற்கிற 
நிலை இது. நிற்பது - நீறு. எல்லாம்‌ போனாலும்‌ நிலைத்து நிற்கிற நிலை 
இது. “மஹா பஸ்மம்‌' என்கிற பரமேச்வரன்‌ அதுதான்‌. ஸம்ஹாரம்‌ என்கிற 


பேரில்‌ எல்லாவற்றையும்‌ அழிக்கிற போது அது கொடூரமான காரியமாகத்‌ 
தோன்றினாலும்‌, அழிப்போடு நிற்காமல்‌, ஆதாரமான சத்தியத்தில்‌ சேர்க்கிற 
பரம காருண்யமான தொழிலைத்தான்‌ சிவபெருமான்‌ செய்கிறார்‌. விஷ்ணு, 
லீலையோடு சேர்த்துச்‌ சேர்த்து ஞானத்தைத்‌ தந்தபோது, நானா தினுசான 
(ஸர்வம்‌) லோகம்‌ (ஜகத்‌) என்பது ஒரு கரிக்கட்டை மாதிரி பார்வைக்குத்‌ 
தெரிந்தது. அதனால்தான்‌ *ஸர்வம்விஷ்ணு மயம்‌ ஜகத்‌' என்றது. இப்போது 
லீலை எல்லாம்‌ முடிந்து ஸம்ஹாரம்‌ என்ற பரம ஞான நிலை 


487 


வந்திருக்கிறபோது ஸர்வமும்‌ இல்லை, ஜகத்தும்‌ இல்லை. அதனால்தான்‌ 
"சிவமயம்‌' என்று மட்டும்‌ சொல்கிறோம்‌. 


ஒரே விளக்குத்தான்‌ - பிரம்ம சைதன்யம்‌. அதுவே சிவப்புப்பட்டை வழியாகத்‌ 


தெரியும்போது பிரம்மா எனப்படுகிறது; நீலப்பட்டை வழியாகப்‌ பார்க்கிறபோது 


அதுவே விஷ்ணு; வர்ணம்‌ பூசாத ட்ரான்ஸ்பாரன்ட்‌ வெளுப்புக்‌ கண்ணாடி 
மூலம்‌ பார்த்தால்‌ அதுவே சிவன்‌. 


“ஒருருவே மூவுருவாய்‌” என்றுதான்‌ நம்‌ பெரியவர்கள்‌ பாடி 
வைத்திருக்கிறார்கள்‌. ஒரு குறிப்பிட்ட ..பிலாஸபியைத்தான்‌ சொல்ல 
வேண்டும்‌, ஒரு சித்தாந்தத்தைத்தான்‌ நிலைநாட்ட வேண்டும்‌ என்ற 
எண்ணங்கள்‌ இல்லாமல்‌ திறந்த மனஸோடு, விசாலமான பார்வையோடு 
தங்களுக்குத்‌ தோன்றிய சத்தியங்களையே சொல்லிக்‌ கொண்டு போன 
மகாகவிகள்‌ எல்லோரும்‌ ஒரே வஸ்துதான்‌ மும்மூர்த்திகளாக, முப்பத்து 
முக்கோடி தேவதைகளாக ஆகியிருக்கிறதென்று சொல்லியிருக்கிறார்கள்‌. 
பாணன்‌ “ஸர்க- ஸ்திதி-நாச ஹேதவே” (ஸர்கம்‌ என்றால்‌ ஸ்ருஷ்டி) என்று 
ஒரே வஸ்துவை மூன்று தொழிலுக்காக மூன்றானதாகச்‌ சொல்கிறான்‌. 
காளிதாஸனும்‌ ஸ்பஷ்டமாக, “” ஏக ஏவ மூர்த்தி: பிபிதே த்ரிதாஸா” - 
ஒன்றுதான்‌ பரமாத்மா; அது முத்தொழிலுக்காக மூன்றாகப்‌ பிரிந்தது 
என்கிறான்‌. 

“பதினெண்‌ புராணங்கள்‌” என்பனவற்றில்‌ சைவமானவைதான்‌ 
பிரமாணமுடையவை, வைஷ்ணவமானவை தான்‌ பிரமாணமுடையவை 
என்று கட்சி கட்டினால்‌, கட்சி தான்‌ நிற்குமே ஒழிய, சண்டைதான்‌ மிஞ்சுமே 
தவிர, தெளிவு உண்டாகாது; சாந்தி பிறக்காது. "ஒன்று ஸத்‌; அதைத்தான்‌ 
ஞானிகள்‌ பல பேரில்‌ சொல்கிறார்கள்‌' என்கிற வேத வாக்கியத்துக்கு 
அதிகமாக நமக்கு பிரமாணம்‌ இல்லை. 

ஆகையால்‌ சைவ வைஷ்ணவ பேதபாவங்கள்‌ இல்லாமல்‌, எல்லோரும்‌ 


அன்போடு கூடி சகல தெய்வங்களையும்‌ பற்றிய விருத்தாந்தங்களை 
சிரவணம்‌ செய்து சிரேயஸை அடைய வேண்டும்‌. 


திருவிசநல்லூர்‌ அய்யாவாள்‌ என்று ஒரு மஹான்‌ இருந்தார்‌. ஸ்ரீதர 
வேங்கடேச்வரர்‌ என்பது அவர்‌ பெயர்‌. ஆனால்‌ அவர்‌ இருந்த ஊரை மட்டும்‌ 
சொல்லி, பேரைச்‌ சொல்லாமல்‌ 'திருவிசநல்லார்‌ அய்யாவாள்‌' என்றே ஸகல 
ஜனங்களும்‌ மரியாதையோடு குறிப்பிடுவார்கள்‌. சுமார்‌ முந்நூறு 
வருஷங்களுக்கு முன்‌ இருந்தவர்‌. பகவந்நாம போதேந்திராளின்‌ மூத்த 
"கான்டெம்பரரி' [சமகாலத்தவர்‌] . போதேந்திராள்‌ விசேஷமாக ராம 
நாமாவையும்‌, கோவிந்த நாமாவையும்‌ பிரசாரம்‌ செய்து வந்தார்‌. அதே 
சமயத்தில்‌ அய்யாவாள்‌ சிவ நாமாவின்‌ மகிமையைப்‌ பரப்பி வந்தார்‌. இரண்டு 
பேருக்குமே சைவ வைஷ்ணவ பேதம்‌ கிடையாது. அதனால்‌ இருவருமே 
சேர்ந்துகூடத்‌ திருவிசநல்லூரில்‌ நாம ஸித்தாந்தத்தைப்‌ பிரசாரம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்குள்‌ பரஸ்பரம்‌ அன்பும்‌ மரியாதையும்‌ 
இருந்தன. கலிகாலத்தில்‌ கைகண்ட மருந்து எனப்படும்‌ நாமத்தின்‌ 
பிரபாவத்தை இரண்டு பேருமே நிலைநாட்டினார்கள்‌. பஜனை சம்பிரதாயத்தில்‌ 
இவர்களைத்தான்‌ முக்கியமான ஆசார்யர்களாக ஸ்தோத்திரம்‌ செய்து விட்டு 
அப்புறம்‌ மற்ற தெய்வபரமான நாமாவளிகள்‌ சொல்வது வழக்கம்‌. முதலில்‌ 
போதேந்திராளைப்‌ பற்றியும்‌, அப்புறம்‌ அய்யாவாளைப்‌ பற்றியும்‌, குருவந்தனம்‌ 
சொல்லிவிட்டுத்தான்‌ பஜனை செய்வார்கள்‌. 


அய்யாவாள்‌ ஒரு சிராத்த தினத்தன்று பஞ்சமனுக்கு போஜனம்‌ பண்ணி 
வைத்தார்‌ என்பதற்குப்‌ பிராயச்சித்தமாக அவர்‌ கங்கா ஸ்நானம்‌ செய்து 
வரவேண்டும்‌ என்று நாட்டாண்மைக்காரர்கள்‌ தீர்ப்பு பண்ண, அவர்‌ தம்‌ 
விட்டுக்‌ கிணற்றிலேயே கங்கையைப்‌ பொங்கவைத்தார்‌ என்ற விஷயம்‌ 
அநேகமாக எல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கும்‌. இப்படி கங்கை வந்தது ஒரு 
கார்த்திகை அமாவாஸையயில்‌. இப்போதும்‌ அந்தப்‌ புண்ய தினத்தில்‌ 
ஆயிரக்கணக்கானவர்கள்‌ திருவிசநல்லூர்‌ அந்தக்‌ கிணற்று ஜலத்தில்‌ 
ஸ்நானம்‌ செய்தால்‌ கங்கா ஸ்நான பலன்‌ கிடைக்கும்‌ என்று நம்பிச்‌ செய்து 
வருகிறார்கள்‌. 


அய்யாவாள்‌, ஸ்தா கல்யாணத்துக்கு முன்னால்‌ ஸ்ரீராம சந்திர மூர்த்தி 
சிவதநுஸை ஒடித்த விஷயத்தை ஓர்‌ இடத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அங்கே “ஸ்வகர ப்ரதிபாடித ஸ்வசாப:” என்கிறார்‌. அதாவது, தன்‌ 


489 


கையாலேயே தன்‌ வில்லை ஒடித்துக்‌ கொண்டார்‌ என்கிறார்‌. 'சிவதநுஸ்‌ 
ஏற்கெனவே நாராயணனால்‌ விரிசல்‌ ஆக்கப்பட்டது. அப்புறம்‌ நாராயணன்‌ 
ஸ்ரீராமனாக வந்து அதை நன்றாக ஒடித்தே போட்டு விட்டார்‌' என்பதாக இந்த 
தநுர்பங்க சமாசாரத்தை வைத்து ஈச்வரனத்‌ தாழ்த்தி பேசுவது நீண்ட 
காலமாக வந்த ஒரு வாதம்‌. ஆனால்‌ ஸுமரஸுமாக பார்த்த 
அய்யாவாளுக்கோ, சிவ விஷ்ணு பேதமே தெரியவில்லை. 'சிவனேதான்‌ 
விஷ்ணு; விஷ்ணுவேதான்‌ ராமன்‌. ஆகையினால்‌ ராமனும்‌ சிவனும்‌ 
ஒன்றுதான்‌. சிவதநுஸ்‌ என்றால்‌ அதுவேதான்‌ ராம தநுஸும்‌! தன்‌ கையால்‌ 
தன்‌ வில்லையே முறித்துப்‌ போட்டார்‌! அவருடைய லீலைக்கு இதெல்லாம்‌ 


வேண்டியிருக்கிறது! என்று எழுதிவிட்டார்‌. 


8.11 வழிகள்‌ பல ; க்கோள்‌ ஒன்‌ 

ஆழ்வார்கள்‌ விஷ்ணுபரமாகப்‌ பாடி வைத்திருக்கிறார்கள்‌. நால்வர்‌ 
சிவபரமாகப்‌ பாடினார்கள்‌. வேதத்தில்‌ ஸகல தெய்வங்களையும்‌ ஒரே மாதிரி 
ஸ்தோத்திரம்‌ செய்திருக்கிறது. உபநிஷத்து என்று போனால்‌, அங்கே 
தெய்வங்களைப்‌ பற்றி அதிகம்‌ பேச்சில்லாமல்‌ எல்லாம்‌ ஆத்ம தத்துவமாகச்‌ 
சொல்லியிருக்கிறது. இங்கே திருவள்ளுவரை எடுத்துக்‌ கொண்டால்‌ அவர்‌ 
தெய்வம்‌, தத்வம்‌ இவைகளைப்‌ பற்றி வைதிக சம்பிரதாயப்படியே 
சொல்லியிருந்தாலும்‌, அதை விட ரொம்ப அதிகமாக தர்மங்கள்‌, நன்னெறிகள்‌ 
(Morals, ethics) இவற்றையே சொல்கிறார்‌. இன்னொரு பக்கம்‌ திருமூலரைப்‌ 
பார்த்தால்‌ அங்கே ஸ்வாமி பக்தி என்பதை விடப்‌ பிராணாயாமம்‌, தியானம்‌, 
தாரணை, ஸமாதி இத்யாதி யோக சமாச்சாரங்கள்தான்‌ நிறைய வருகின்றன. 
“இப்படி ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொன்றைச்‌ சொன்னால்‌ எதை எடுத்துக்‌ 
கொள்வது?' என்றால்‌ எதை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ தப்பில்லை. நாம்‌ 
எடுத்துக்‌ கொண்டதை நடுவிலே விடாமல்‌, அதையே நம்பிக்கையோடு 
பிடித்துக்‌ கொண்டு போய்க்‌ கொண்டேயிருந்தால்‌ முடிவில்‌ எது பரமார்த்த 
சத்தியமோ அதையே அடைந்து விடுவோம்‌. ஆரம்பத்தில்‌ இவை வேறு வேறு 
வழிகளாகத்‌ தோன்றினாலும்‌, முடிவில்‌ எல்லாம்‌ கொண்டு சேர்க்கிற இடம்‌ 
ஒன்றுதான்‌. 


தேவர்‌ குறளும்‌ திருநான்மறை முடிவும்‌ 

மூவர்‌ தயிழும்‌ முனிமொழியும்‌ - கோவை 

திருவாசகமும்‌ திருமூலர்‌ சொல்லும்‌ 

ஒரு வாசகம்‌ என்று) உணர்‌ 

இதே மாதிரி 'சிவமஹிம்ன ஸ்தோத்திர'த்திலும்‌ சொல்லியிருக்கிறது. புஷ்ப 
தந்தர்‌ என்ற மகான்‌ - கந்தர்வராக இருந்து ஈச்வர சாபத்தால்‌ பூமியில்‌ 
விழுந்தவர்‌ என்று சொல்வார்கள்‌ - பரமேச்வரன்‌ மகிமைகளைப்‌ பற்றிச்‌ 
சொல்கிற ஸ்தோத்திரம்‌ அது. அதிலே ஒரு ச்லோகத்தில்‌, 'த்ரயி (வேதம்‌), 
ஸாங்கியம்‌ குத்வ ஆராய்ச்சி, யோகம்‌, பசுபதி மதம்‌, வைஷ்ணவம்‌ 
என்பதெல்லாம்‌ அவரவரின்‌ ருசி விசித்திரத்தைப்‌ பொறுத்து ஒரே பரமாத்ம 
தத்வத்தில்‌ கொண்டு சேர்க்க ஏற்பட்டவைதான்‌ - எந்த நதியானாலும்‌ ஒரே 
சமுத்திரத்தில்‌ போய்‌ விழுகிற மாதிரி! என்று சொல்லியிருக்கிறது. 


இங்கிலீஷ்காரர்கள்‌ இதே ஸுமரஸ திருஷ்டியில்தான்‌ “Jehovah, Jove or Lord’ 
என்கிறார்கள்‌. பைபிள்‌ தோன்றிய இஸ்ரேல்‌ பிரதேசங்களில்‌ இருந்த ஹீப்ரு, 
ஸெமிடிக்‌ மத ஸ்வாமிதான்‌ ஜெஹோவா. கிரீஸ்‌ முதலான தேசங்களில்‌ 
இருந்த ஹெல்லெனிக்‌ மதத்தின்‌ கடவுள்‌ 'ஜவ்‌'. ஜூபிடரின்‌ இன்னொரு 
பெயர்தான்‌ ஜவ்‌. 'லார்ட்‌'- பிரபு - என்பது பொதுவாக எல்லா மதத்திலும்‌ 
ஈச்வரனுக்குச்‌ சொல்கிற பேர்‌. பேர்‌ வேறாயிருந்தாலும்‌ ஆசாமி 
ஒருத்தனேதான்‌ என்று வெள்ளைக்கார தேசத்து அநுபவிகளும்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 


புராணங்களைப்‌ பணிவோடு, மரியாதையோடு, அதனால்‌ பயனடைய 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடு படித்தால்‌ குழப்பம்‌ எதுவும்‌ உண்டாகாது. 
நம்முடைய க்ேமத்துக்காகவே ஏற்பட்டவைதான்‌ அவை என்ற நல்லறிவு 
பெறுவோம்‌. கொஞ்சம்‌ கூட்டிக்‌ குறைத்துச்‌ சொல்லியிருந்தாலும்‌ அதுவுங்கூட 
நல்ல உத்தேசத்துடன்தான்‌ என்று புரிந்து கொள்வோம்‌. 


8.12 புராணத்தை போதித்தவர்‌ 
இந்தப்‌ புராணங்களை ஈச்வரனே தேவிக்குச்‌ சொல்வதாக அல்லது 


விஷ்ணுவுக்குச்‌ சொல்வதாக, அல்லது விஷ்ணுவோ ப்ரம்மாவோ 


491 


நாரதருக்கோ அல்லது ஒரு ரிஷிக்கோ சொல்வதாக அவற்றில்‌ 
சொல்லியிருக்கும்‌. அப்படி தெய்வங்களே சொன்ன கதைகளை அப்புறம்‌ ஒரு 
ரிஷிக்கோ ராஜாவுக்கோ இன்னொரு ரிஷி சொன்னார்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு போய்க்‌ கடைசியில்‌ இவற்றை வியாஸர்‌ ஸுூதருக்கு உபதேசிக்க 
ஸுூ௫தர்‌ நைமிசாரண்யத்திலுள்ள ரிஷிகளுக்குச்‌ சொன்னார்‌ என்று 
முடித்திருக்கும்‌. 

நைமிசாரண்யத்து ரிஷிகள்‌ அப்பிராம்மணரான எூூதருக்கு உயர்ந்த 
ஆஸனமளித்து உட்கார வைத்து மரியாதை பண்ணி அவரிடமிருந்து புராண 
சிரவணம்‌ பண்ணினார்கள்‌. இதிலிருந்தே புராணங்களுக்குள்‌ மதிப்புத்‌ 
தெரிகறது. அதோடுகூட, பிறப்பைவிட அறிவுக்குத்தான்‌ மதிப்புத்‌ தந்தார்கள்‌ 
என்றும்‌ தெரிகிறது. உயர்ந்த விஷயத்தை எந்த ஜாதியார்‌ சொன்னாலும்‌ 
மரியாதையோடு கேட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்று தெரிகிறது. 


8.13 நண்பனாகப்‌ பேசுவது 
ஒரு நல்ல காரியம்‌ நடக்க வேண்டுமானால்‌ அதை மூன்று தினுசுகளில்‌ 
நடக்குமாறு பண்ணலாம்‌. ராஜாங்கம்‌ உத்தரவு போடுகிறது போலக்‌ கட்டளை 
செய்வது ஒன்று. இதற்கு ப்ரபு ஸம்மிதை' என்று பெயர்‌. பிரபுவான 
யஜமானன்‌ வேலைக்காரனுக்கு ஆர்டர்‌ பண்ணுவது போலச்‌ சொல்வது பிரபு 
ஸம்மிதை. பண்ணா விட்டால்‌ தண்டனை உண்டேயென்று, பிடித்தாலும்‌, 
பிடிக்காவிட்டாலும்‌ பயத்தோடு கட்டளைப்‌ பிரகாரம்‌ காரியத்தைப்‌ 
பண்ணியாக வேண்டும்‌. இப்படி அதிகார ஸ்தானத்திலிருந்து கொண்டு 
உத்தரவாகப்‌ போடாமல்‌ ஒரு சினேகிதன்‌ நம்மிடம்‌ ஒரு காரியத்தைச்‌ 
செய்யச்‌ சொன்னாலும்‌ செய்கிறோம்‌. இங்கே பயம்‌ இல்லை. அன்பாலேயே 
செய்கிறோம்‌. நமக்கு நல்லதையே நினைக்கும்‌ சிநேகிதன்‌ அவன்‌ என்ற 
நம்பிக்கை இருப்பதால்‌ செய்கிறோம்‌. இப்படி நம்மிடம்‌ நல்ல மனஸ்‌ உள்ள 


சிநேகிதனுக்கு 'ஸுஹ்ருத்‌' என்று பெயர்‌. அதனால்‌ நம்‌ ஸகா மாதிரியான 
ஸ்தானத்திலிருந்து கொண்டு நம்மை நல்ல காரியத்தில்‌ ஏவுவது “ஸுஹ்ருத்‌ 
ஸம்ஹிதை”. இதை விடவும்‌ சுலபமாகக்‌ காரியத்தைச்‌ சாதித்துத்‌ தர வல்லது 
எது என்றால்‌ பத்தினியின்‌ பிரிய வசனம்தான்‌. யஜமானனின்‌ உத்தரவு 


492 


பாரமாக இருக்கிறது என்றால்‌, அதையே சிநேகிதன்‌ சொல்லும்போது 
லகுவாகிறது. இதைவிடவும்‌ லேசாகி விடும்‌, அதையே பத்தினி 
சொல்கிறபோது. இது மாதிரி ரம்யமாக ஒன்றைச்‌ சொல்லியே செய்யப்‌ 
பண்ணுவது “காந்தா ஸம்மிதை' எனப்படும்‌. காந்தா என்றால்‌ பத்தினி. 


வேதம்‌ பிரபு ஸம்மிதை, புராணங்கள்‌ ஸுஹ்ருத்‌ ஸம்மிதை, காவியங்கள்‌ 
காந்தா ஸம்மிதை என்று சொல்வதுண்டு. 


யத்‌ வேதாத்‌ ப்ரபு ஸம்மிதாத்‌ அதிகதம்‌ சப்த பராமாணாத்‌ சிரம்‌ 
யத்‌ ௪ அர்த்த ப்ரவணாத்‌ புராண வசனாதிஷ்டம்‌ ஸுஹ்முத்‌ ஸம்மிதாத்‌| 
காந்தா ஸம்மிதயா ய்யா ஸரஸதாம்‌ ஆபாத்ய காவ்யச்ரியா 
கர்த்தவ்யே குதுகீ புதோ விரசிதஸ்‌ தஸ்யை ஸ்ப்ருணாம்‌ குர்ம”ஙே।| 
(வித்யாநாதரின்‌ “பிரதாபருத்ரீயம்‌”-ச்லோ.8) 


“இப்படிச்‌ செய்‌. அப்படிச்‌ செய்‌* என்று மட்டும்‌ வேதம்‌ சொல்கிறது. ஏன்‌ என்று 
காரணம்‌ சொல்லாது. காரணம்‌ கேட்டாலே நாம்‌ வேதத்தை அவமரியாதை 
பண்ணுகிறோம்‌ என்று வேறு சொல்கிறார்கள்‌! புராணம்‌ என்ன பண்ணுகிறது? 
“அப்பா, இப்படி செய்வதால்‌ இந்த நண்மை உண்டாகிறது. வேறு தினுசில்‌ 


செய்வதால்‌ இம்மாதிரியான கெடுதல்‌ உண்டாகிறது” - என்று கதை மூலம்‌ 


காரணம்‌ சொல்கிறது. காரணம்‌ சொல்வது மட்டும்‌ புராணத்தின்‌ 
விசேஷமில்லை. அந்தக்‌ காரணத்தை நமக்கு ஸ்வாரஸ்யமாக இருக்கிற 
கதைகளின்‌ மூலமாகச்‌ சொல்லி நாம்‌ அதை விரும்பிக்‌ கேட்கும்படி 
பண்ணுவதே புராணத்தின்‌ விசேஷம்‌. “ஹரிச்சந்திரன்‌ இப்படித்தான்‌ செய்தான்‌. 
நளன்‌ இப்படித்தான்‌ செய்தான்‌. இன்னும்‌ இன்னின்ன பெரியவர்கள்‌ 
இப்படியிப்படிச்‌ செய்தார்கள்‌. அதனால்தான்‌ நடுவிலே அவர்களுக்கு எத்தனை 
கஷ்டங்கள்‌, சோதனைகள்‌ வந்தாலும்‌, கடைசியில்‌ பரம கேஷேமமும்‌, 
இன்றைக்கு நாமும்‌ இன்னம்‌ லோகம்‌ உள்ளளவும்‌ ஜனங்கள்‌ அவர்களை 
மரியாதை பண்ணும்படியான சாச்வத கீர்த்தியும்‌ உண்டாயிற்று. இதற்கு 
மாறாக ஹிரண்யாக்ஷன்‌, ஹிரண்யகசிபு, ராவணன்‌, துரியோதனன்‌ 
போன்றவர்கள்‌ செய்தார்கள்‌. தாற்காலிமாக அவர்கள்‌ பெரிய ஸ்தானத்தைப்‌ 
பெற்று ஸந்தோஷம்‌ அடைந்தாலும்‌, கடைசியில்‌ நாசமாகி, உலகம்‌ 


493 


உள்ளளவும்‌ அபகீர்த்திக்கு ஆளாகியிருக்கிறார்கள்‌' என்று எடுத்துக்காட்டி 
நம்மை நல்லவற்றில்‌ தூண்டுகிறது; கெட்டவற்றிலிருந்து தடுக்கிறது. 
வாஸ்தவத்தில்‌ நடந்த கதைகளைத்தான்‌ புராணம்‌ சொல்கிறது. 
ஸுஹ்ருத்தான சினேகிதனும்‌ உண்மைக்கு மாறாகப்‌ பேசாமலேதான்‌, 
ஆனாலும்‌ நம்‌ மனஸ்‌ ஏற்கிற விதத்தில்‌ நல்லதைச்‌ சொல்வான்‌. 


காவியம்‌ என்ன செய்கிறது? கவி என்ன செய்கிறான்‌? அவன்‌ யதார்த்த 
உண்மையிலே தன்‌ கற்பனையையும்‌ நிறைய கூட்டிக்‌ கொள்கிறான்‌. கல்பனா 
சக்தியாலேயே கதைகளைக்கட்டி விடுகிறான்‌. ஒன்றை மிகைபடச்‌ 
சொல்கிறான்‌, இன்னொன்றை குறைபடச்‌ சொல்கிறான்‌. வேறொரு 
விஷயத்தைத்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்கிறான்‌ (கூறியது கூறல்‌) . இதை 
எல்லாம்‌ செய்வதற்கு அவனுக்கு 'ரைட்‌' கொடுத்திருக்கிறது. யதார்த்தத்துக்கு 
கண்‌, காது, மூக்கு வைத்து ஜோடனை பண்ணி அனைவரும்‌ ரசிக்கும்படியாகச்‌ 
செய்வதே கவியின்‌ காரியம்‌. ஸுஹ்ருத்‌ நண்பன்‌) போல்‌ உள்ளதை உள்ளபடி 
மட்டும்‌ சொல்லாமல்‌, புருஷன்‌ நல்ல வழியில்‌ போக 
வேண்டுமென்பதற்காகக்‌ காந்தாவானவள்‌ கூட்டியும்‌, குறைத்தும்‌, மாற்றியும்‌ 


கூடப்‌ பேசி அவனுக்கு ஹிதமாக இருக்கும்படியாக 'நைஸ்‌' பண்ணி 


விஷயங்களைச்‌ சொல்லி அவனை சரி பண்ணுவள்‌ என்பது ஜதிஹ்யம்‌. 
இந்தக்‌ காந்தாவின்‌ ஸ்தானத்தில்‌ காவியமும்‌, பிரபுவின்‌ ஸ்தானத்தில்‌ 
வேதமும்‌, இரண்டிற்கும்‌ நடுவான ஸுஹ்ருத்தின்‌ ஸ்தானத்தில்‌ 
புராணங்களும்‌ இருந்து கொண்டு நமக்கு தர்மங்களைச்‌ சொல்கின்றன. 


8.14 உபந்யாஸமும்‌ திரைப்படமும்‌ 
முன்னாளில்‌ தாயார்‌ விடிய நாலு நாழிகளையிருக்கும்‌ போதே எழுந்திருந்து 
விட்டு வேலைகளைச்‌ செய்து கொண்டிருக்கும்‌ போதே - சாணி தெளிப்பது, 
கோலம்‌ போடுவது, தயிர்‌ சிலுப்புவது முதலான காரியங்களைச்‌ செய்யும்‌ 
போதே - புராணங்களில்‌ வரும்‌ புண்ணியமான கதைகளைப்‌ பாட்டாகப்‌ 
பாடிக்கொண்டிருப்பாள்‌. குழந்தைகள்‌ அதைக்‌ கேட்டுக்‌ கேட்டே புராணக்‌ 
கதைகளைத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. தர்மங்களை ஜீவனுள்ள 
கதாபாத்திரங்களில்‌ குழைத்துக்‌ கொடுப்பதால்‌ அவை இளம்‌ உள்ளங்களில்‌ 


494 


ஆழப்‌ பதிந்துவிடும்‌. இதையே பிற்பாடு பெளராணிகர்கள்‌ சொல்லக்‌ கேட்டும்‌, 
தாங்களே மூல நூலைப்‌ படித்தும்‌ விவரமாகத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. 
இதெல்லாம்‌ முற்கால ஸம்பிரதாயங்கள்‌. 


இப்போது இந்த நல்ல வழக்கங்கள்‌ போய்விட்டன. ஸினிமாப்‌ பாட்டு, 
பாலிடிக்ஸ்‌, நாவல்‌, பத்திரிக்கைகள்‌ இவைதான்‌ சின்ன வயஸிலிருந்தே 
எல்லாரையும்‌ இழுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போதும்‌ ஸினிமா - 
டிராமாக்களில்‌ புராணக்‌ கதைகளையும்‌ நடிப்பதால்‌ அந்த அளவுக்குக்‌ 
கொஞ்சம்‌ புராண ஞானம்‌ உண்டாகலாம்‌. ஆனால்‌ இது ஸரியான ஞானமாக 
இருக்குமா என்பது ஸந்தேஹம்‌. புராணப்‌ படத்தைப்‌ பார்த்தாலுங்கூட 
நல்லதை விட அதிகமாகக்‌ கெட்டதே வந்து சேரும்படி இருக்கலாம்‌. 
ஏனென்றால்‌ புராணக்‌ கதையை ஸினிமாவாகவோ டிராமாவாகவோ 
ஆக்குகிறபோது அதை எத்தனைக்கெத்தனை ஜன ரஞ்ஜகமாகப்‌ பண்ணலாம்‌ 
என்றுதான்‌ பார்ப்பார்கள்‌. இதனால்‌ காந்தா ஸம்மிதத்துக்கு நல்லதை 
வலியுறுத்துவதற்காகவே தரப்பட்ட சுதந்திரத்தைத்‌ தப்பாகப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொண்டு மூலக்‌ கதையை ரொம்ப சிதைத்து விடுகிற 
ஹேது அதிகமிருக்கிறது. 


டிராமா, ஸினிமாவில்‌ இன்னொரு கெடுதல்‌, இவைகளைப்‌ பார்க்கப்‌ 
போகிறவர்கள்‌ உத்தமமான கதாபாத்திரங்களின்‌ குணங்களை கிரஹித்துக்‌ 
கொள்வதற்குப்‌ பதில்‌ அந்த வேஷம்‌ போட்டுக்‌ கொள்ளும்‌ நடிகருடைய 
குணங்களையே கிரஹித்துக்‌ கொள்ளுவது! 


நல்ல நடத்தையோடு கூடியவர்களாகவும்‌, புராணம்‌ சொல்கிற தத்வங்களில்‌ 
ஈடுபாடு உள்ளவர்களாகவும்‌, அதிலே வரும்‌ உத்தம புருஷர்களின்‌ 
குணங்களில்‌ தோய்ந்தவர்களாகவும்‌ இருக்கப்பட்ட பெரியவர்கள்‌ செய்கிற 


புராணப்‌ பிரவசனத்தைக்‌ கேட்டால்தான்‌ கேட்பவர்களுக்கும்‌ அதிலுள்ள 
தர்மங்கள்‌, அதில்‌ வருபவர்களின்‌ ஸத்குணங்கள்‌ இவற்றை கிரஹித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. பணம்‌, புகழ்‌ இவற்றையே நினைப்பவர்களாகவும்‌, தாம்‌ 
சொல்கிற விஷயங்களைத்‌ தாமே அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்‌ 
கொள்ளாதவரகாகவும்‌ இருக்கிற பெளராணிகர்‌ பண்ணும்‌ உபந்நியாஸமும்‌ 


495 


டிராமா, ஸினிமா போலத்தான்‌. நல்ல பலனைத்‌ தராது. சாஸ்திரத்தில்‌ 
சொன்ன நாடக தர்மப்படி இருந்தால்‌ டிராமாவும்‌, சினிமாவும்‌ கூட நல்லதைச்‌ 
செய்யமுடியும்‌. நிஜ வாழ்க்கையில்‌ புருஷன்‌ பெண்டாட்டியாக இருப்பவர்கள்‌ 
தான்‌ நாடகத்திலும்‌ ஸதி-பதியாக வரலாம்‌, ச்ருங்காரக்‌ காட்சியில்‌ 
இப்படியிப்படியான கட்டுப்பாடுகள்‌ வேண்டும்‌ என்று நாடக சாஸ்திரத்தில்‌ 
இருக்கிறது. 


தினமுமே இப்பொழுதெல்லாம்‌ பட்டணங்களில்‌ நிறைய உபந்நியாஸங்கள்‌ 


நடக்கின்றன. நியூஸ்‌ பேப்பரில்‌ 'எங்கேஜ்மென்ட்‌ கால” த்தைப்‌ பார்த்தால்‌ 
எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. நான்கூடக்‌ கேள்விப்படாத மத விஷயங்கள்‌, 
கதை, புராணங்களில்‌ உபந்நியாஸங்கள்‌ நடக்கின்றன. ஜனங்களும்‌ கூட்டம்‌ 
கூட்டமாக இவற்றுக்குப்‌ போகிறார்கள்‌. ரொம்பவும்‌ நாகரிகமான வழியில்‌ 
இருக்கப்பட்டவர்கள்‌, படித்த யுவர்கள்‌ யுவதிகள்கூட இவற்றுக்கு வருகிறார்கள்‌ 
என்று தெரிகிறது. நடுவாந்தரத்தில்‌ இருந்த நிலையோடு பார்க்கும்போது 
இதை ஒரு 'ரினையஸான்ஸ்‌' (மறுமலர்ச்சி என்று கூடச்‌ சொல்லத்‌ 
தோன்றுகிறது. 


ஆனால்‌ இதிலே முக்கியமாகக்‌ கவனிக்க வேண்டியது, பெளராணிகர்கள்‌ எந்த 
அளவுக்கு ரஸாபாஸம்‌ உண்டாக்காமல்‌ கதை சொல்கிறார்கள்‌ என்பதுதான்‌. 
ஏதோ கொஞ்சம்‌ பாலிடிக்ஸ்‌, ஹாஸ்யம்‌, உபகதைகள்‌ வந்தால்‌ 
பரவாயில்லைதான்‌. ஆனால்‌ இதுகளே கதையை, அதன்‌ தத்வார்த்தத்தை 
அடித்துக்‌ கொண்டு போகிற மாதிரி செய்து விட்டால்‌ அது ரஸாபாஸம்‌. 
பகவான்‌ நினைவை உண்டாக்குவதுதான்‌ ரஸம்‌. அதையும்‌ அந்தப்‌ 
புராணத்தில்‌ சொல்லியிருக்கிற பிரகாரம்‌, அதை விட்டு ரொம்பவும்‌ வெளியே 
ஓடிவிடாமல்‌, மனஸில்‌ பதிகிற மாதிரி சொல்ல வேண்டும்‌. இதற்கு 
முக்கியமாக ஸ்வாநுபூதி இருக்க வேண்டும்‌. கதை சொல்கிறவருக்கே 
ஆஸ்திக்யம்‌, ஆசாரங்கள்‌, தெய்வ பக்தி, தாம்‌ சொல்கிறதில்‌ மனமார்ந்த 
நம்பிக்கை எல்லாம்‌ இருக்க வேண்டும்‌. அவரே விஷயத்தில்‌ (சப்ஜெக்டில்‌) 
தோய்ந்தவராக இருந்துவிட்டால்‌, வேண்டாத கதைகள்‌, பாலிடிக்ஸில்‌ 
போவதற்கு அவருக்கே மனசு வராது. ஸினிமா, நாவலுக்குப்‌ பதில்‌ அதே 


மாதிரி இன்னொரு பொழுதுபோக்கைப்போலப்‌ புராணப்‌ பிரவசனமும்‌ 


ஆகிவிட்டால்‌ அதில்‌ ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 


பட்டணங்களில்‌ உள்ளது போல சின்ன ஊர்களிலும்‌ கிராமங்களிலும்‌ 
இவ்வளவு உபந்நியாஸங்கள்‌, பஜனைகள்‌, ஆஸ்திக ஸங்கங்களைப்‌ பார்க்க 
முடியவில்லை. ரொம்பவும்‌ நாகரிகம்‌ முற்றிய இடத்திலேயே, 'ஆக்ஷ'னுக்கு 
ஸமமாக ரியாக்ஷனும்‌ இருக்கும்‌ என்ற 'நியூடன்‌ (ப்படி அதற்கு 
மாற்றாக, இம்மாதிரி ஸத்‌ விஷயங்களும்‌ வளர்ந்து வருகின்றன. எல்லா 
இடத்திலும்‌, கிராமங்களிலும்கூட, இப்படி நடக்க வேண்டும்‌. எந்த 
இடமானாலும்‌ ஏகாதசியன்று பக்திக்காகவும்‌ தர்மத்துக்காகவும்‌ என்றே புராண 
படனமும்‌ (படிப்பதும்‌) சிரவணமும்‌ (கேட்பதும்‌) நடக்க வேண்டும்‌. 


8.15 ஸ்தல புராணங்கள்‌ 

புராணங்களை நம்புகிறவர்கள்‌ கூட 'ஸ்தல புராணங்கள்‌' என்று ஊருக்கு ஊர்‌ 
சின்னதாக இருக்கிறவற்றை நம்புவதற்கு யோஜிக்கிறார்கள்‌. படிப்பாளிகள்‌ 
எல்லாப்‌ புராணமுமே பொய்யென்றால்‌, ஸ்தல புராணம்‌ வெறும்‌ குப்பை 
என்று சொல்லும்‌ அளவுக்குப்‌ போய்‌ விடுகிறார்கள்‌. என்ன காரணம்‌ என்றால்‌ 
அநேக ஸ்தல புராணங்களில்‌ ஒவ்வொன்றிலும்‌, “இங்கேதான்‌ இந்திரனுக்கு 
சாப விமோசனம்‌ ஆயிற்று', “இங்கேதான்‌ அகஸ்தியர்‌ பார்வதி-பரமேச்வராள்‌ 
திருக்கல்யாணக்‌ காட்சியைப்‌ பார்த்தார்‌' என்று இருக்கிறது. "இது எப்படி 
ஸாத்தியம்‌? அவரவரும்‌ தங்கள்‌ ஊரை உயர்த்திச்‌ சொல்ல 
வேண்டுமென்பதற்காக இட்டுக்‌ கட்டி வைத்திருக்கிறார்கள்‌' என்று 
சொல்கிறார்கள்‌. 


இதைப்‌ பற்றி விஷயம்‌ தெரிந்த ஆஸ்திகர்களைக்‌ கேட்டால்‌, 'கல்பத்துக்குக்‌ 
கல்பம்‌ அதே கதைகள்‌ திரும்பவும்‌ நடக்கிறது. அதை கதை நடந்தாலும்‌ ஒரே 
அச்சாக இல்லாமல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ பேதமும்‌ இருக்கும்‌. ஒரு கல்பத்தில்‌ 
ஒரு ஸ்தலத்தில்‌ நடந்த கதை இன்னொரு கல்பத்தில்‌ இன்னொரு 
ஸ்தலத்தில்‌ நடக்கிறது. அதனால்தான்‌ அநேக ஸ்தலங்களில்‌ ஒரே புராணக்‌ 
கதை நடந்ததாகச்‌ சொல்லப்படுகிறது' என்கிறார்கள்‌. 


இதை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களுங்கூட, ஒவ்வொரு ஊர்க்காரர்களுக்கும்‌ 
புராணங்களில்‌ வரும்‌ புண்ணிய சம்பவங்கள்‌ தங்கள்‌ ஊரில்‌ நடந்ததாக 
சொல்லிக்‌ கொள்வதில்‌ ஒரு பெருமை இருக்கிறதென்று நல்ல 
முறையில்தான்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பாமர ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ஊருக்கே ராமர்‌ வந்தார்‌, கிருஷ்ணன்‌ வந்தார்‌, மஹரிஷிகள்‌ வந்தார்கள்‌, 
அங்கே மஹா கொடூரமான பாவங்களுக்கு விமோசனம்‌ கிடைத்தது என்ற 
நம்பிக்கையைப்‌ பெற்றதால்‌ அந்த கோவில்களுக்குப்‌ போவதிலும்‌ 
உத்ஸவங்கள்‌ நடத்துவதிலும்‌ உத்ஸாஹம்‌ அடைந்து, நல்ல பக்தி 
சிரத்தைகளைப்‌ பெற்றிருக்கிறார்களா, இல்லையா? இதைத்தான்‌ நாம்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 'புத்திசாலி' களான நம்முடைய சந்தேகங்கள்‌ இல்லாமல்‌ 
அந்த எளிய ஜனங்கள்‌ பெறும்‌ நிறைவை ஏன்‌ குலைக்க வேண்டும்‌? இந்த 
மாதிரி விஷயங்களில்‌ உண்மை என்பதாக ஏதோ ஒரு யதார்த்தத்தை ( 15௦6) 
சொல்லி, அதனால்‌ சாமான்ய ஜனங்கள்‌ பெறும்‌ திருப்தியைக்‌ கெடுத்து 
அவர்களுக்கு புத்திக்‌ கலக்கத்தை உண்டாக்கக்‌ கூடாது. பகவானே கீதையில்‌ 
சொல்கிறார்‌: 


ந புத்திபேதம்‌ ஜனயேச்‌ அக்ஞானாம்‌ கர்ம ஸங்கினாம்‌| 


இப்படிச்‌ சொல்வதால்‌ ஸ்தல புராணங்கள்‌ யதார்த்தமான சத்தியத்தைச்‌ 
சொல்லவில்லை என்கிற கோஷ்டியோடு நான்‌ சேர்ந்துவிட்டதாகவும்‌, 
ஆனாலும்‌ அதனால்கூடப்‌ பொதுஜனங்களிடம்‌ நல்ல விளைவை ஏற்படுத்த 


முடிகிறது என்பதற்காகத்தான்‌ அவற்றை அங்கீகரிக்க வேண்டும்‌ என்று 


சொல்வதாகவும்‌ நினைத்துவிடக்‌ கூடாது. பெரும்பாலான ஸ்தல புராணங்கள்‌ 
உண்மையான விருத்தாந்தங்களைத்தான்‌ சொல்கின்றன - என்பதே என்‌ 
நம்பிக்கை. சிலது வேறு தினுஸாக இருக்கலாம்‌. அப்படி இருந்தாலும்‌ 
இருந்து விட்டுப்‌ போகட்டும்‌ என்றுதான்‌ சொல்கிறேன்‌. எல்லா ஸ்தலப்‌ 
புராணமுமே பொய்யென்று நான்‌ சொல்ல வரவில்லை. 


8.16 ஸ்தல புராணங்களின்‌ ஸத்தியத்வம்‌ 
வேதத்தில்‌ என்ன சொல்லியிருந்தாலும்‌ அது ஸத்தியம்‌ என்று நம்ப 
வேண்டும்‌ என்பது போல, சைவ - வைஷ்ணவங்களுக்குத்‌ தமிழ்‌ வேதமாக 


498 


உள்ள தேவார-திவ்யப்ரபந்தங்களில்‌ சொல்லியிருப்பதை நாம்‌ 
உண்மையென்று ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌. அநேக சேஷத்ரங்களில்‌ 
பாடப்பெற்ற தேவாரங்களிலும்‌ ஆழ்வார்களின்‌ பாசுரங்களிலும்‌ அந்தந்த 
ஸ்தல புராண விஷயங்கள்‌ வருகின்றன. 1500 வருஷத்துக்கு முந்திய இந்த 
தேவார - திவ்யப்ரபந்தங்களிலேயே ஸ்தல புராணக்‌ குறிப்புகள்‌ இருப்பது 
அந்தப்‌ புராணங்களின்‌ பழமைக்குச்‌ சான்றாக இருக்கிறது. 


உதாரணமாக ஸ்ரீரங்கத்திலே பெருமாள்‌ வேறு எந்த ஊரிலும்‌ இல்லாத மாதிரி 
தெற்கே பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. இதற்கு அந்த க்ஷேத்ர புராணத்தில்‌ 
காரணம்‌ சொல்லியிருக்கிறது. ஸ்ரீ ராமசந்திர மூர்த்திக்குப்‌ பட்டாபிஷேகம்‌ 
ஆனபிறகு விபீஷணன்‌ லங்கைக்குத்‌ திரும்பிப்‌ போனபோது, ராமர்‌ தாம்‌ 
வழிபட்டு வந்த ரங்கநாத விக்ரஹத்தை அவனுக்கு கொடுத்தாரென்றும்‌ 
அதுதான்‌ ஒரு காரணத்தால்‌ அவன்‌ போகிறவழியில்‌ உபயகாவேரிக்கு நடுவே 
ஸ்ரீரங்கத்தில்‌ பிரதிஷ்டையாகி விட்டதென்றும்‌, தன்னோடு லங்காபுரிக்கு 
எடுத்துப்போக முடியவில்லையே என்று துக்கப்பட்ட விப்ஷணைனத்‌ 
திருப்திபடுத்தவே ஸ்ரீரங்கநாதர்‌ தெற்கு நோக்கிப்‌ படுத்திருக்கிறார்‌ என்றும்‌ 
ஸ்ரீரங்க ஸ்தல புராணத்தில்‌ விரிவாகக்‌ கதை சொல்லியிருக்கிறது. இந்த 
விஷயத்தை ஆழ்வார்கள்‌ தங்கள்‌ பாட்டில்‌ சொல்கிறார்கள்‌.[1] 


மஹாவிஷ்ணு தெற்கே பார்த்திருப்பதற்குப்‌ புராணம்‌ சொல்கிற காரணம்‌ 


ஆழ்வார்‌ காலத்திலேயே நிச்சமயாக இருந்திருக்கிறதென்றால்‌ அந்தப்‌ 
புராணம்‌ அதற்கும்‌ முந்தியதாகத்தானே இருக்க வேண்டும்‌? 


காஞ்சீபுரத்தில்‌ ஏகாம்பரநாதர்‌ அம்பாளே பிடித்து வைத்துப்‌ பூஜை பண்ணிய 
பிருத்வி மண்ணாலான லிங்கம்‌; ஸ்வாமி அவள்‌ பூஜை பண்ணுகிறபோது 


பெரிய வெள்ளத்தைப்‌ பிரவஹிக்கச்‌ செய்தும்‌ அவள்‌ விடாமல்‌ லிங்கத்தைக்‌ 
கட்டிக்கொண்டாள்‌; அதிலிருந்து ஸ்வாமியே ஆவிர்பவித்தார்‌ - என்று ஸ்தல 
புராணத்தில்‌ இருப்பதைத்‌ தேவாரமும்‌ சொல்கிறது. சுந்தரமூர்த்தி ஸ்வாமிகள்‌ 
ஏகம்பத்தில்‌ பாடிய தேவாரத்தில்‌ பாட்டுக்குப்‌ பாட்டு அம்பாள்‌ பூஜை 
பண்ணின மஹிமையைச்‌ சொல்கிறார்‌. 


ஸ்ரீரங்கத்துக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கிற ஜம்புகேச்வரத்தில்‌ (திருவானைக்காவில்‌) 
ஜம்பு மஹரிஷி என்பவர்‌ ஜம்பு நாவல்‌) விருகஷமாக ஆக, அதன்‌ கீழேயே 
ஈச்வரன்‌ வந்து கோயில்‌ கொண்டார்‌. அங்கே லிங்கத்துக்கு ஒரு சிலந்தி 
பந்தல்‌ போட்டுப்‌ பூஜித்தது. இந்த பந்தலை அறுத்துக்‌ கொண்டு ஒரு யானை 
லிங்கத்துக்கு அபிஷேகம்‌ பண்ணிற்று. இதனால்‌ சிலந்திக்கு ஆத்திரம்‌ வந்து 
யானையின்‌ தும்பிக்கைக்குள்‌ புகுந்து கொண்டு அதன்‌ மண்டைக்குள்‌ போய்‌ 
குடைந்தது. அப்போது யானை மண்டையை மோதிக்‌ கொண்டு தானும்‌ செத்து 
சிலந்தியையும்‌ சாக அடித்து விட்டது. இந்த சிலந்தி தான்‌ பிற்பாடு 
கோச்செங்கட்‌ சோழனாக பிறந்து ஜம்புகேச்வர ஆலயத்தைக்‌ கட்டிற்று. இந்தக்‌ 
கதையை ஸ்தல புராணம்‌ சொல்கிறது. 


இத்தனைக்கும்‌ தேவாரத்திலேயே ஈ6ீ28ா௦6 இருக்கிறது. மூலஸ்தானத்தில்‌ 
எப்போதும்‌ காவேரி ஊற்று இருக்கும்படியான அற்புத ஸ்தலம்‌ அது 
என்பதற்கு அப்பர்‌ தேவாரம்‌ ஒன்றில்‌ பத்துப்‌ பாட்டிலும்‌ குறிப்பு இருக்கிறது. 
திருக்கழுக்குன்றத்தில்‌ தினமும்‌ மத்தியானம்‌ பன்னிரண்டு மணிக்கு இரண்டு 
கழுகுகள்‌ வந்து பண்டாரம்‌ கொடுக்கிற சர்க்கரைப்‌ பொங்கலைச்‌ சாப்பிட்டு 
விட்டுப்‌ போகிறதல்லவா? இது நூற்றாண்டுகளாக நடந்துவருகிறது என்று 
சொல்வதற்கு என்ன ஆதாரம்‌ என்று கேட்கிறார்கள்‌. இந்த ஊர்‌ பேரே தேவார 
காலத்திலிருந்து “கழுக்குன்றம்‌” என்று இருக்கிறது. இதைவிடப்‌ பெரிய 
ஆதாரம்‌ என்ன வேண்டும்‌? 


திருவிடைமருதூரில்‌ தைப்பூச ஸ்நானம்‌ விசேஷமானது என்று சேஷேத்ர 
மாஹாத்மியத்தில்‌ சொல்லியிருக்கிறது என்றால்‌ இந்த விசேஷத்தை சுமார்‌ 
1300 வருஷங்களுக்கு முன்பு அப்பரும்‌ சம்பந்தருமே பாடியிருக்கிறார்கள்‌. 


ஸ்ரீரங்கம்‌, ஜம்புகேச்வரம்‌, காஞ்சீபுரம்‌, திருக்கழுக்குன்றம்‌, திருவிடைமருதூர்‌ 
போன்ற மஹாகேஷேத்ரங்கள்‌ புராதனமாக ப்ரஸித்தமானதால்‌ அவற்றைப்‌ 
பற்றிய புராண வழக்குகள்‌ பழைய தமிழ்‌ நூல்களில்‌ வந்திருப்பதில்‌ 
ஆச்சரியமில்லை என்று தோன்றலாம்‌. சின்ன சின்ன கே்ஷேத்ரங்களில்‌ உள்ள 


சின்ன புராண ஐதிஹ்யங்களுக்குக்‌ கூட பழைய தமிழ்‌ மறைகளில்‌ குறிப்பு 
இருப்பதுதான்‌ ஆச்சரியமாக இருக்கிறது. 
500 


பிரஸித்தியடையாத சில க்ஷேத்ரங்களில்‌ ரிஷிகளோ தேவர்களோ 
வண்டுகளாக இருந்து பூஜை பண்ணினதாக ஸ்தல புராணங்களில்‌ 
இருக்கிறது. இப்போதும்‌ அந்த ஊர்களில்‌ சன்னதியிலேயே பெரிய 
தேனடைகள்‌ இருந்து கொண்டிருக்கின்றன. நன்னிலத்தில்‌ இப்படி இருக்கிறது. 
"மதுவனம்‌' என்றே அதற்கு ஒரு பெயர்‌ இருக்கிறது. மது - தேன்‌) 
திருத்துறைப்பூண்டிக்குப்‌ பக்கத்தில்‌ சித்தாம்பூர்‌ என்று சொல்கிற ஊர்‌ 
இருக்கிறது. இதற்கு தேவாரத்தில்‌ திருச்சிற்றேமம்‌ என்று பெயர்‌. இங்கேயும்‌ 
ஸ்வாமி சன்னதியில்‌ தேன்கூடு இருக்கிறது. ஸித்தர்கள்‌ தேனீக்களாக வந்து 
பூஜிக்கிறார்கள்‌ என்று ஜதிஹ்யம்‌. இந்த தேனடைக்கும்‌ தினந்ததோறும்‌ பூஜை 
நடக்கிறது. வைஷ்ணவ திவ்ய தேசங்களில்‌ திருக்கண்ண மங்கையில்‌ 
தேனடையிருக்கிறது. இவற்றைப்‌ பற்றி அந்தந்த ஊர்‌ தேவார. 
திவ்யப்ரபந்தங்களிலும்‌ 622௦6 இருக்கிறது. 


ஸ்தல புராண விஷயங்களை தேவாரம்‌, திருவாசகம்‌, நாலாயிர திவ்வியப்‌ 


பிரபந்தம்‌ முதலியவற்றில்‌ குறிப்பிட்டிருப்பதால்‌ அவற்றின்‌ பழமை, 
பிராமாண்யம்‌ (பாவாட) இரண்டும்‌ தெரிகின்றன. 


8.17 பல வரலாறுகளிடை தொடர்பு 
ஒரு ஸ்தல புராணத்தில்‌ இருக்கிற ஸம்பவத்தை ஸம்பந்தப்‌ படுத்தி 
இன்னொன்றில்‌ வருகிறது. இப்படிப்‌ பல புராணங்களுக்கிடையே ஒரே 


கதையை தொடர்பு படுத்திச்‌ சொல்லியிருக்கிறது; 1௩ter-connected ஆகச்‌ 
சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ படித்தால்தான்‌ 
முழுக்கதையும்‌ தெரிகிறது. இம்மாதிரி ஒரு ஸ்தல புராணத்தில்‌ விட்ட 
இடத்தில்‌ இன்னொன்று தொடங்குவதாக அநேகம்‌ இருப்பதே ஸ்தல 
புராணங்கள்‌ பொய்யில்லை என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. 


ஸ்தல புராணங்களுக்குள்ளே மட்டுமில்லாமல்‌ 18 மஹாபுராணங்கள்‌, 
உபபுராணங்கள்‌ இவற்றில்‌ பல அம்சங்களைக்‌ கூட ஸ்தல புராணங்கள்தான்‌ 
பூர்த்தி செய்கின்றன என்பதைப்‌ பார்க்கும்போது இவற்றின்‌ அபthenticity 
[நிஜத்தன்மை]யைப்‌ பற்றி மேலும்‌ உறுதியாகிறது. 


உதாரணமாக: அம்பாளும்‌ ஈச்வரனும்‌ கைலாஸத்தில்‌ சொக்கட்டான்‌ 
ஆடினார்களும்‌. “நான்தான்‌ ஜெயித்தேன்‌”, “நான்தான்‌ ஜெயித்தேன்‌” என்று 
இரண்டு பேரும்‌ அபிப்பிராய பேதமாகச்‌ சொன்னார்களாம்‌. பல தினுஸாக 
லோகத்துக்கு தர்மங்களை எடுத்துக்‌ காட்டுவதற்காக ஸ்வாமியும்‌ அம்பாளும்‌ 
இப்படியெல்லாம்‌ கூத்தடிப்பார்கள்‌. அப்படித்தான்‌ இப்போது அவர்களுக்குள்ளே 
கலகம்‌ வந்து விட்டது. காசு வைத்து இந்த மாதிரிப்‌ பந்தயம்‌ ஆடினால்‌ 
எவரும்‌ ஒழுங்கு தப்பிப்‌ போகும்படிதான்‌ ஆகும்‌ என்று காட்டுகிற மாதிரி, 
சொக்கட்டான்‌ ஆட்டத்தின்‌ முடிவில்‌ கலகம்‌ வந்ததாக ஆட்டம்‌ போட்டார்கள்‌. 
தன்னுடைய உடைமையையெல்லாம்‌ பந்தயம்‌ வைத்துத்‌ தோற்றுப்போன 
ஸ்வாமிக்குக்‌ கோபம்‌ வந்து அம்பாளை, "நீ பூலோகத்தில்‌ போய்ப்‌ பசுவாகத்‌ 
திரிந்து கொண்டிரு” என்று சாபம்‌ கொடுத்து விட்டார்‌. அவர்‌ பசுபதி. 
வெறித்துத்‌ திரிந்து கொண்டிருக்கிற இந்திரியங்களான பசுக்களை அடக்கி 
வைக்கிற பதி அவர்‌. அஹங்காரம்‌ பிடித்த ஜீவனுக்கு இந்த அநுக்ரஹத்தைப்‌ 
பண்ணமாட்டார்‌ என்று காட்டுவதற்காக ஸாக்ஷாத்‌ பராசக்தியைப்‌ 
போக்கிடமில்லாத பசுவாகத்‌ திரிந்து கொண்டிருக்கும்படி ஆக்ஞை பண்ணி 
விட்டார்‌! மஹாசக்தியாக இருக்கப்பட்ட அம்பாளும்‌, உடனே தன்‌ தப்பை 
உணர்ந்து, அவருக்கு அடங்கிய பதிவிரதையாக - இந்தக்‌ கற்பு நெறி 
உலகத்துக்குத்‌ தெரிவதற்காக - ஒரு சாதாரணப்‌ பசு மாடாக ஆகி 
பூலோகத்துக்கு வந்து திரிய ஆரம்பித்து விட்டாள்‌. 


“கோமாதா, குஹஜன்மபூ:” - என்று அம்பாளுக்கு ஸஹஸ்ரநாமாவில்‌ பேர்‌ 
சொல்லியிருக்கிறது. இப்படி கோமாதாவாக பூலோகத்துக்கு வந்து விட்டாள்‌. 


மஹாவிஷ்ணு அவளுடைய அண்ணா அல்லவா? அந்தப்‌ பாசம்‌ அவருக்கு! 
மாப்பிள்ளை (ஈச்வரன்‌) அவளை விரட்டி விட்டார்‌ என்றதும்‌, “அவர்‌ 
பசுபதியாக இருந்து ரக்ஷிக்காவிட்டால்‌ போகட்டும்‌; தங்கையை நாம்‌ 
ரக்ஷித்துப்‌ பாதுகாப்பில்‌ வைத்துக்‌ கொள்வோம்‌' என்று நினைத்து 
மஹாவிஷ்ணு மாட்டிடையனாக ஆகித்‌ தானும்‌ அம்பாளோடு வந்துவிட்டார்‌. 
இடையனாகி பூலோகத்தில்‌ அலைய வேண்டும்‌ என்று இவருக்கு ஒரு 
சாபமும்‌ இல்லை. ஆனாலும்‌ ஸஹோதர வாத்ஸல்ய தர்மத்தைக்‌ 


502 


காட்டுவதற்காகத்‌ தங்கையோடு கூடத்‌ தாமும்‌ வந்து விட்டார்‌. இந்த 
அநுபவத்திலே ஏற்பட்ட ருசியினால்தான்‌ கிருஷ்ணாவதார காலத்திலேயும்‌ 
மாடு மேய்த்து ஸந்தோஷப்‌ பட்டார்‌. கோபாலன்‌ என்றே பேர்‌ வாங்கினார்‌. 
"கோபாலன்‌' என்றாலும்‌ 'பசுபதி' என்றாலும்‌ ஒரே அர்த்தம்தான்‌. இந்தப்‌ 
பெயர்களை ஆலோசித்துப்‌ பார்த்தாலே சைவ-வைஷ்ணவ பேதம்‌ 
போய்விடும்‌. அது இருக்கட்டும்‌. 


அண்ணாவும்‌ தங்கையும்‌ இப்படிக்‌ கோனாராகவும்‌, கோவாகவும்‌ வந்த 
ஊர்தான்‌ திரு அழுந்தூர்‌. “தேரழுந்தூர்‌” என்று சொல்வது அதுதான்‌. 
கம்பருடைய ஊர்‌ அதுவே. 'கம்பர்மேடு' என்று இப்போதும்‌ அங்கே 
இருக்கிறது. அங்கே [திருமங்கை ஆழ்வார்‌ மங்களாசாஸனம்‌ பண்ணின 
கோயில்‌ இருக்கிறது. பெருமாள்‌ கோபால மூர்த்தியாகவே கர்ப்பக்ருஹத்தில்‌ 
பசுவோடு கூட இருக்கிறார்‌. பசுவுக்கு ஸுகாவாக வந்தால்‌ அவருக்கு 
"கோஸகன்‌' என்று பேர்‌. கோஸக க்ஷேத்ரம்‌ என்றே தேரழுந்தூருக்குப்‌ பேர்‌ 
இருக்கிறது. “கோ-ஸகர்‌' என்பதை 'ஆமருவியப்பன்‌' என்று தமிழில்‌ 
சொல்கிறோம்‌. 'ஆ' என்றால்‌ பசு. 


அந்த ஊரில்‌ வேதபுரீச்வரர்‌ என்ற பெயரில்‌ சிவனுக்கு கோயில்‌ இருக்கிறது. 
ஓர்‌ ஊர்‌ என்று இருந்தால்‌ ஒரு கோடியில்‌ சிவன்‌ கோயிலும்‌ இன்னொரு 
கோடியில்‌ பெருமாள்‌ கோயிலும்‌ இருக்கவேண்டும்‌ என்பது பழைய கால 
சாஸ்திரப்படியான ₹௦ணா-றplanninஏg. 


தேரழுந்தூரில்‌ உள்ள பெருமாள்‌ கோயிலுக்கு ஆழ்வார்‌ பாடல்‌ 


இருக்கிறதென்றால்‌, ஈச்வரன்‌ கோயிலுக்கு [ஞான சம்பந்தரின்‌ தேவாரம்‌ 
இருக்கிறது. ஆழ்வார்கள்‌ பாடிய ஸ்தலங்களை 'மங்களாசாஸனம்‌ பெற்றவை: 
என்பார்கள்‌. தேவாரம்‌ உள்ள கேஷேத்ரத்தைப்‌ 'பாடல்‌ பெற்ற ஸ்தலம்‌: 
என்பார்கள்‌. அநேக க்ேத்திரங்களுக்கு இந்த இரண்டு பெருமைகளும்‌ 
இருக்கிறது. தேரழுந்தூருக்கும்‌ இருக்கிறது. 

பசுவாக வந்த அம்பாளை மஹாவிஷ்ணு புல்‌ மேல்‌ மேயவிட்ட இடங்கள்‌ 
தேரழுந்தூருக்கு பக்கத்திலேயே பில்லூர்‌ (புல்‌ என்பதைத்‌ தஞ்சாவூர்‌ 
ஜில்லாக்காரர்கள்‌ 'பில்‌' என்றுதான்‌ சொல்லுவார்கள்‌), மேக்கிரி மங்கலம்‌ என்ற 


503 


பெயர்களில்‌ இருக்கின்றன. ஆன்‌ ஆங்கூர்‌ என்பதும்‌ இன்னொரு பக்கத்துக்குக்‌ 
கிராமம்‌. அதுவும்‌ பசு திரிந்ததற்கு அடையாளமாகப்‌ பேர்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறது! (ஆன்‌-பசு). 


பசு புல்‌ மேயும்‌. கோனார்‌ மேய விட்டுக்‌ கூடப்‌ போய்‌ பாதுகாப்பார்‌. 
அம்பாளும்‌, மஹாவிஷ்ணுவும்‌ ஈச்வர ஆராதனை பண்ண வேண்டுமல்லவா? 
அதற்காகத்தான்‌ கோஸ்க க்ஷேத்திரத்தில்‌ பெருமாள்‌ வேதபுரீச்வரரைப்‌ 
பிரதிஷ்டை பண்ணினார்‌. வேதபுரீச்வரர்‌ கோயில்‌, ஆமருவியப்பன்‌ கோயில்‌ 
இரண்டும்‌ ஒரே மானேஜ்மென்டில்தான்‌ இருக்கிறது.) 


வேதத்துக்கு கோ ரொம்பவும்‌ அவசியம்‌. யாகத்துக்கு வேண்டிய நெய்‌, பால்‌ 
முதலானவற்றைத்‌ தரும்‌ கோ, யாகத்தைப்‌ பண்ணி வைக்கும்‌ பிராம்மணர்கள்‌ 
இருவரும்‌ வேத மதம்‌ விளங்குவதற்குக்‌ குறிப்பாக இருக்க வேண்டும்‌. 'கோ- 
ப்ராஹ்மணேப்யோ சுபமஸ்து நித்யம்‌” என்றும்‌ "வாழ்க அந்தணர்‌ 
வானிவர்‌ ஆனினம்‌” என்றும்‌ இதனால்தான்‌ சொல்லியிருக்கிறது. 


அம்பாள்‌ 'கோ:' வாக வந்த இடத்தில்‌, அவளைப்‌ அப்படிச்‌ சபித்தவர்‌ 
வேதபுரீ ச்வரராக வந்தார்‌. அந்த ஊரில்‌ ஸமீப காலம்‌ வரை வேத சாஸ்திர 
வ்யுத்பன்னர்கள்‌ [விற்பன்னர்கள்‌ நிறைய இருந்திருக்கிறார்கள்‌. “அழுந்தை 
மறையோர்‌” என்று அவர்களை சம்பந்தர்‌ தேவாரத்தில்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
போற்றியிருக்கிறார்‌. 

இந்த ஊர்ப்‌ பெருமாளையே ஆழ்வார்‌ ரொம்பவும்‌ வேத சம்பந்தமுள்ளவனாக, 
“சந்தோகா! பெளழியா! தைத்திரியா! சாமவேதியனே! நெடுமாலே!” என்று 
கூப்பிடுகிறார்‌. 


ஒரு நாள்‌ மேய்ச்சலின்‌ போது பசுவின்‌ குளம்பு இடித்து பூமிக்குள்ளிருந்து 
ஒரு கல்‌ வந்தது. பார்த்தால்‌ சிவலிங்கமாய்‌ இருந்தது. இப்படிப்‌ பெரிய சிவ 
அபராதம்‌ பண்ணி விட்டதால்‌ பசு மிரண்டு ஒடியது. மஹாவிஷ்ணு அதை 
சமாதானப்‌ படுத்தி அழைத்து வந்தார்‌. அந்த இடத்துக்கு “திருக்குளம்பியம்‌” 
என்று பெயர்‌ இருக்கிறது. 


இதையெல்லாம்‌ பார்த்த மஹாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும்‌ வேதனை 
உண்டாயிற்று. ஏதோ ஒரு விளையாட்டில்‌ தன்‌ ஸ்ஹோதரி 
அஹங்காரப்பட்டதற்காக இத்தனை விபரீதங்கள்‌ வந்து விட்டதே என்று 
ரொம்பவும்‌ வருத்தப்பட்டார்‌. 

ஸுந்தரேச்வரருக்கு மீனாக்ஷியை மஹாவிஷ்ணுதான்‌ தாரை வார்த்துக்‌ 
கொடுத்தார்‌. அந்த மாதிரி இங்கேயும்‌ தங்கையை எப்படியாவது ஈச்வரன்‌ 
மறுபடியும்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்படியாக பண்ணவேண்டும்‌ என்று 
மஹாவிஷ்ணு பிரார்த்தனையும்‌ பூஜையும்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. 


ஈச்வரன்‌ மனஸுக்கு, திருப்தி உண்டாயிற்று. மஹாவிஷ்ணுவிடம்‌, நீ 
இப்படியே அவளை (பசுவாக இருக்கிற அம்பாளை மேய்த்துக்‌ கொண்டே 


போய்க்‌ காவேரியில்‌ ஸ்நானம்‌ பண்ணுவித்து எழுப்பு. பழைய ரூபம்‌ வரும்‌. 


அப்புறம்‌ நானே வந்து எப்போது கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்கிறேன்‌ 
என்பதைச்‌ சொல்கிறேன்‌” என்றார்‌. 


அவர்‌ சொன்னப்‌ பிரகாரமே கோஸகர்‌ பசுவக்‌ காவேரி ஸ்நானம்‌ 
பண்ணுவித்து, திரும்ப அது அங்கிருந்து போய்‌ அடைந்த ஊரைத்தான்‌ 
இப்போது 'திருவாவடுதுறை' என்கிறோம்‌. 'ஆ-அடு-துறை' தான்‌ அது. எந்தக்‌ 
காவேரித்‌ துறையிலே ஆ பசு) நீராடிக்‌ கிட்டே போய்ச்‌ சேர்ந்தோ ('ஆ-அடு” 
என்பதில்‌ வரும்‌ 'அடுதலு'க்குக்‌ கிட்டே போய்ச்‌ சேருதல்‌ என்று அர்த்தம்‌) 
அந்த ஊர்‌ என்று அர்த்தம்‌. (திருமூலர்‌ 'திருமந்திரம்‌' செய்ததால்‌ பெருமை 
படைத்த ஊர்‌ இந்தத்‌ திருவாவடுதுறைதான்‌. ஊர்ப்‌ பேருக்குப்‌ பொருத்தமாகத்‌ 
திருமூலரும்‌ செத்துப்‌ போன ஒரு இடையனின்‌ உடம்புக்குள்ளே பரகாயப்‌ 
பிரவேசம்‌ பண்ணியிருக்கிறார்‌)) 


அங்கே ஈச்வரன்‌ வாக்குப்படியே அம்பாளுக்குப்‌ பசுரூபம்‌ மறைந்து ஸ்வய 

ரூபம்‌ வந்தது. ஈச்வரனும்‌ பிரத்யக்ஷமானார்‌. ஆனால்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ 

ஆட்டம்‌ போட நினைத்தார்‌. பக்கத்திலே குற்றாலம்‌ என்ற ஊரில்‌ (இது 

திருநெல்வேலி குற்றாலமில்லை. அருவி விழுகிறதே அந்த ஊர்‌ இல்லை. 

இது தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ மாயவரத்துக்குப்‌ பக்கத்தில்‌ இருப்பது. 

'திருத்துருத்தி' என்பது இதற்குப்‌ பழைய பெயர்‌. அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ 
505 


ஆகிய மூவரும்‌ தேவாரம்‌ பாடியுள்ள 44 க்ஷேத்ரங்களில்‌ அது ஒன்று.) அந்த 
ஊரிலே அம்பாளைப்‌ பெண்ணாக வளர்க்க வேண்டும்‌ என்று ஒரு ரிஷி தபஸ்‌ 


பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. "அம்பாள்‌ பூலோகத்துக்கு வந்ததுதான்‌ வந்தாள்‌. 
ரிஷியுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காகவும்‌ இந்த சந்தர்ப்பத்தையே 
'யூடிலைஸ்‌' பண்ணிக்‌ கொண்டு விடலாமே!' என்று ஈச்வரன்‌ நினைத்தார்‌. 


இல்லாவிட்டால்‌ அவளை மறுபடி ஒரு தடவை அல்லவா பூலோகத்துக்கு 
அனுப்ப வேண்டிவரும்‌?” 


அதனால்‌ ஈச்வரன்‌ அம்பாளிடம்‌, “நீ போய்‌ திருத்துருத்தியில்‌ அந்த ரிஷியின்‌ 
பெண்ணாகக்‌ கொஞ்ச காலம்‌ இருந்து வா. அப்புறம்‌ நான்‌ வந்து கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறேன்‌” என்றார்‌. 


அம்பாளும்‌ அப்படியே செய்தாள்‌. 


அப்புறம்‌ ஸ்வாமி அங்கே பிரஸன்னமானார்‌. கோஸக கேஷேத்ரத்தில்‌ வாக்குக்‌ 
கொடுத்தவரே இங்கே வந்தார்‌ என்பதற்கு ஒரு உட்சான்றாக இங்கேயும்‌ 
ஸ்வாமிக்குப்‌ பேர்‌ வேதேச்வரர்‌ என்று இருக்கிறது. 


அந்த ரிஷியும்‌, இந்தக்‌ கல்யாணத்துக்காகவே காத்துக்‌ கொண்டிருந்த 
மஹாவிஷ்ணுவும்‌ ஈச்வரனை எதிர்கொண்டு அழைத்த ஊருக்கு 
“எதிர்கொள்பாடி எனறு பேர்‌ ஏற்பட்டுவிட்டது. 


கல்யாணத்துக்கு முன்னால்‌ 'வ்ரதம்‌' என்று பண்ணுகிற ஹோமத்தை ஈச்வரன்‌ 
பக்கத்தில்‌ ஒரு ஊரில்‌ செய்தார்‌. அதனால்‌ அதற்கு 'வேள்விக்‌ குடி' என்றே 
பேர்‌ உண்டாயிற்று. 

அப்புறம்‌ எங்கே அவர்‌ அம்பாளைக்‌ கல்யாணப்‌ பெண்ணாகப்‌ பார்த்து பாலிகை 
தெளித்தாரோ அந்த ஊர்‌ 'குறுமுளைப்பாலி' என்று வழங்கி வருகிறது. 
அப்போது இரண்டு மூன்று கிராமங்களையே அடைத்துப்‌ பெரிதாக கல்யாணப்‌ 
பந்தல்‌ போட்டார்களாம்‌. அதற்கு நடுமத்யமாக இருக்கிற ஊருக்கு 
"திருமணஞ்சேரி' என்றே பெயர்‌ இருக்கிறது. அங்கேதான்‌ ஸாக்ஷாத்‌ பார்வதி- 


பரமேச்வரர்களுக்குத்‌ திருக்கல்யாணம்‌ பண்ணி வைத்து மஹாவிஷ்ணு 
மனங்குளிர்ந்தார்‌. 

இப்போது நான்‌ சொன்ன இந்தக்‌ கதையில்‌ அஹம்பாவம்‌ கூடாது, சூதாட்டம்‌ 
கூடாது, பதியின்‌ வாக்குக்குக்‌ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்‌, ஸஹோதர 
வாத்ஸல்ய பரிபாலனம்‌ முதலான அநேக தர்மங்கள்‌ வெளியாவதால்‌ ஸ்தல 
புராணங்களை உபயோகமில்லாதவை என்று ஒதுக்குவது எவ்வளவு தப்பு 
என்று தெரிகிறது. அது மட்டுமில்லை. நான்‌ கதை சொன்னதும்‌ இதை 
நினைத்து இல்லை. இந்த ஒரு கதைக்குள்ளே துண்டூ துண்டாக ஒரு ஏழெட்டு 
ஸ்தல புராணங்கள்‌ சேர்ந்திருக்கின்றன. ஒன்றுவிட்ட இடத்தில்‌ இன்னொன்று 
ஆரம்பிக்கிறது. எல்லாம்‌ சேர்ந்தால்தான்‌ கதை பூர்ண ரூபம்‌ பெறுகிறது. 


தேரழுந்தூர்‌, பில்லூர்‌, ஆனாங்கூர்‌, திருக்குளம்பியம்‌, திருவாவடுதுறை, 
குற்றாலம்‌, எதிர்கொள்பாடி, வேள்விக்குடி, குறுமுளைப்பாலி, திருமணஞ்சேரி 
என்று இத்தனை ஊர்களைப்‌ பற்றிய ஸ்தல புராணங்கள்‌ ஒன்று சேர்ந்து ஒரே 
கதையை உருவாக்கியிருப்பதால்‌ அந்தக்‌ கதை நிஜந்தான்‌ என்று ஆகிறது. 
அநேகமாக அந்த ஸ்தலங்களின்‌ பேரிலேயே 'எவிடென்ஸ்‌' இருக்கிறது. 


இதைவிடத்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாக்காரர்களுக்கு அதிகம்‌ தெரிந்த ஒரு கதை 
கும்பகோணத்தையும்‌ அதன்‌ சுற்றுப்பட்ட க்ஷேத்ரங்களையும்‌ இணைக்கிறது: 


பிரளயத்தின்‌ போது பிரம்மா அடுத்த சிருஷ்டிக்கான பீஜங்களை அமிருதத்தில்‌ 
வேத சப்தங்களோடு சேர்த்து ஒரு மண்‌ கும்பத்தில்‌ குடத்தில்‌ போட்டு 
அதற்கு யதோக்தமாக மாவிலை, தேங்காய்‌ வைத்துப்‌ பூணூல்‌ போட்டு மேரு 
உச்சியில்‌ வைத்துவிட்டார்‌. பிரளய வெள்ளத்தில்‌ அது மிதந்து வந்தபோது 


பரமேச்வரன்‌ மறுபடி சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்கவேண்டுமென்று 
நினைத்தார்‌. அப்போது கும்பத்தின்‌ மேலே வைத்திருந்த தேங்காய்‌ புயலின்‌ 
ஆட்டத்திலே சரிந்து விழுந்து விட்டது. உடனே பிரளய வெள்ளத்திலிருந்து 
அந்தப்‌ பிரதேசம்‌ வெளியிலே வந்துவிட்டது. தேங்காய்‌ விழுந்த இடத்திற்குக்‌ 
கிட்டேதான்‌ பிற்பாடு அமிருதம்‌ மஹாமகக்‌ குளமாகப்‌ பெருகிற்று. இப்போதும்‌ 
அங்கே ஸ்வாமிக்கு நாரிகேளேச்வரர்‌ என்று பெயர்‌ இருக்கிறது. (நாரிகேளம்‌ 
என்றால்‌ தேங்காய்‌) அவர்‌ மேற்குப்‌ பார்க்க இருப்பதால்‌ 'அபிமுகேச்வரர்‌: 


507 


என்கிறார்கள்‌. அப்புறம்‌ மாவிலை விழுந்தது. அந்த இடமும்‌ பிரளயத்தை 
மீறிக்‌ கொண்டு பூப்பிரதேசமாக வெளியில்‌ வந்தது. கும்பகோணத்திற்கு 
வடமேற்கே நாலு மைலில்‌ உள்ள 'திருப்புறம்பயம்தான்‌' அது. 'பயம்‌' என்றால்‌ 
"பயஸ்‌'-ஜலம்‌, அதாவது பிரளயம்‌; 'புறம்‌'-புறம்பாக இருப்பது. பிரளயத்துக்குப்‌ 
புறம்பாக அதை மீறி இருப்பது திருப்புறம்பயம்‌. அப்புறம்‌ பூணூலும்‌ இப்படியே 
விழுந்தது. அது மஹாமகக்குளத்தின்‌ கிட்டே ஒரு இடம்‌. அங்கேயுள்ள 
கோவிலில்‌ ஸ்வாமி பெயர்‌ 'எமுத்ரநாதர்‌'என்றே இருக்கிறது. ஸூத்ரம்‌ 
என்றால்‌ பூணூல்‌. 'உபவீதம்‌' என்றாலும்‌ பூணூல்‌. அதனால்‌ 'உபவீதேச்வரர்‌' 
என்றும்‌ சொல்வதுண்டு. அங்கே கெளதம மஹரிஷி பூஜை செய்ததால்‌ 
"கெளதமேச்வரர்‌' என்றே அதிகம்‌ வழங்குகிறது. 


இந்த கும்பத்துக்கு வாயைத்‌ தவிர மூக்கும்‌ இருந்தது, கிண்டி, கமண்டலு 
முதலியவற்றுக்கு இருப்பது போல! நான்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கிற 
கடத்துக்குக்‌ கூட மேல்‌ பக்கம்‌ வாய்‌ இருப்பதோடு, பக்கவாட்டில்‌ மூக்கும்‌ 
இருக்கிறதல்லவா? கடம்‌ அல்லது குடத்தை உள்ளே நிரப்புவதற்கு வாய்‌ 
வழியாக ஜலம்‌ விடவேண்டும்‌. அதிலிருந்து ஜலத்தை வெளியில்‌ 
விடவேண்டுமானால்‌ மூக்கு வழியாகத்தான்‌ விடவேண்டும்‌. இம்மாதிரி 
சாஸ்திரோக்தமான குடமாகவே அந்த அமிருத கடமும்‌ இருந்திருக்கிறது. 
பரமேச்வரன்‌ பார்த்தார்‌ - கும்பம்‌ தானாகக்‌ கவிழ்ந்து சிருஷ்டி பீஜமும்‌ 
அமிருதமும்‌ வெளியில்‌ வராததால்‌ தாம்‌ பாணத்தினால்‌ அடித்துக்‌ கும்பத்தை 
உடைத்து அவற்றை வெளிப்படுத்தி விடுவது என்று தீர்மானம்‌ பண்ணினார்‌. 
உடனே பாணத்தையும்‌ போட்டார்‌. பாணபுரி என்ற “பாணத்துறையான அந்த 
இடத்தைத்தான்‌ இப்போது 'வாணாதுறை' என்கிறார்கள்‌. அங்கே ஸ்வாமிக்குப்‌ 


பேர்‌ பாணபுரீ ச்வரர்‌. குடத்தின்‌ வாய்‌ சிதறி விழுந்த இடம்‌ (குடவாசல்‌) என்று 


பெயர்‌ பெற்றது. ஆனால்‌ சாஸ்திரோக்தமாக மூக்கு வழியாக அமிருதம்‌ 
வெளி வரவேண்டும்‌ என்று ஸ்வாமி நினைத்ததால்‌ மூக்கு உடைந்து 
அமிருதம்‌ வெளிவந்த க்ஷேத்திரமே மற்ற கேஷேத்திரங்களைவிடப்‌ பெருமை 
உடையதான 'கும்பகோணம்‌' ஆயிற்று. 'கோணம்‌' என்றால்‌ மூக்கு. கும்பத்தின்‌ 
கோணம்‌ விழுந்து இடம்‌ 'கும்பகோணம்‌'. 'குடமூக்கு' என்பதே அதற்குத்‌ 
தேவாரத்தில்‌ உள்ள பெயர்‌. அங்கே லிங்கமாக அந்த மண்‌ கலயமே 


508 


வைக்கப்பட்டு விட்டது. இப்போதும்‌ அப்படித்தான்‌ இருக்கிறது. கவசம்‌ 
போட்டுத்தான்‌ அதற்கு அபிஷேகம்‌ நடக்கிறது. 'கும்பேச்வரர்‌' என்று பெயர்‌. 
அமிருதம்‌ விழுந்த இடம்தான்‌ மஹாமகக்‌ குளம்‌. 


இது அமிருதம்‌ வெளிவந்த க்ஷேத்ரம்‌ என்பதற்குப்‌ பொருத்தமாக இங்கேயுள்ள 
சார்ங்கபாணிப்‌ பெருமாளை "ஆரா அமுதன்‌” என்றே ஆழ்வார்கள்‌ 
பாடியிருக்கிறார்கள்‌! வைஷ்ணவர்கள்‌ கும்பகோணத்தைக்‌ குடந்தை 
என்பார்கள்‌. 

இப்படிப்‌ பல க்ேத்ரங்கள்‌ ரரீன-c௦ஙாected ஆக இருந்து கொண்டு ஸ்தல 
புராணங்கள்‌ நிஜந்தான்‌ என்று உறுதிப்படுத்துகின்றன. திருவழுந்துர்‌, 
கும்பகோணம்‌ குறித்த பல க்ேத்திரங்கள்‌ ஒன்றுக்கொன்று கிட்டக்‌ கிட்ட 
இருப்பவை. இவை ஒரு நாலைந்து மைல்‌ ரேடியஸுக்குள்‌ அகப்பட்டு விடும்‌. 


இதைவிட விஸ்தாரமான ஸ்கேலில்‌ தூர தூர இருக்கிற சேஷத்திரங்களின்‌ 
பரஸ்பர ஸம்பந்தத்தைச்‌ சொன்னால்‌, ஸ்தல புராணங்கள்‌ கட்டுக்கதை 
இல்லை என்று இன்னும்‌ திடமாகத்‌ தெரியும்‌. சொல்கிறேன்‌. 


ராமேச்வரம்‌, வேதாரண்யம்‌, பட்டீச்வரம்‌ என்ற மூன்று க்ஷேத்ரங்கள்‌ மேலே 
சொன்னவை மாதிரிக்‌ கிட்டே கிட்டே இருப்பவை அல்ல. ராமேச்வரம்‌ 
ராமநாதபுரம்‌ ஜில்லாவில்‌ தெற்கு ஸமுத்ரகோடியில்‌ இருக்கிறது. 
வேதாரண்யம்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ ஒரு கோடியில்‌ ஸமுத்ரகரையில்‌, 
திருத்துறைப்பூண்டி தாலுகாவில்‌ இருக்கிறது. அதே ஜில்லாவில்‌, ஆனால்‌ 
அதற்கு ரொம்பவும்‌ தள்ளி கும்பகோணத்துக்குப்‌ பக்கத்தில்‌ பட்டீச்வரம்‌ 
இருக்கிறது. இப்படி ஒன்றுக்‌ கொன்று தூரத்தில்‌ உள்ள ஸ்தலங்களில்‌ ஒரே 
வரலாறு சரடு மாதிரி இழையோடுகிறது என்றால்‌ அதைப்‌ பொய்யென்று 
சொல்ல முடியாதுதானே? 


இந்த மூன்று ஊர்களிலும்‌ ஈச்வரன்‌ கோயிலில்‌ 'ராமலிங்கம்‌' என்ற பெயரில்‌ 
லிங்கம்‌ இருக்கிறது. மூன்றும்‌ மஹா சேஷத்ரங்கள்‌. ஸ்ரீ ராமசந்திர 
மூர்த்தியின்‌ ஸம்பந்தமுள்ள க்ேத்திரங்கள்‌ என்ற மகிமை அவற்றுக்கு 
இருக்கின்றன. அதோடுகூட இந்த மூன்று இடங்களிலும்‌ நாராயணாவ 


509 


தாரமான ஸ்ரீராமன்‌ லிங்கப்‌ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிரார்‌ என்பதால்‌ சைவ 
வைஷ்ணவ ஒற்றுமைக்கும்‌ இவை பலம்‌ கொடுப்பதாக இருக்கின்றன. 
இதல்லாமல்‌ மற்ற விசேஷங்களும்‌ கொண்ட கச்ேத்ரங்களாக இவை 
இருக்கின்றன. 


பாரத தேசத்தின்‌ நாலு கோடிகளில்‌ உள்ள நாலு முக்ய சேஷேத்திரங்களான 
“சார்‌-தாம்‌” எனப்படும்‌ சதுர்‌ தாமங்களில்‌ (வாஸ ஸ்தானங்களில்‌) 
ராமேச்வரம்தான்‌ தக்ஷிணத்துக்குரிய பெரிய கேஷேத்ரமாக இருக்கிறது. 
வடக்கே பத்ரிநாதம்‌, மேற்கே ஸோமநாதம்‌, கிழக்கே புரி] ஜகந்நாதம்‌, தெற்கே 
ராமநாதம்‌ என்பவையே சார்தாம்‌. வேதாரண்யம்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தின்‌ 
போது உப்பு ஸூத்தியாக்ரஹம்‌ நடந்த ஊர்‌. 'திருமறைக்காடு' என்பதாக மூவர்‌ 
தேவாரமும்‌ பெற்ற ஸ்தலமாக அது இருக்கிறது. இங்கே வேதங்கள்‌ 
ஈச்வரனைப்‌ பூஜித்து திருக்காப்பு செய்த கதவைத்‌ திறக்கும்படியாக அப்பர்‌ 
ஸ்வாமிகள்‌ பதிகம்‌ பாடினார்‌. திருஞான ஸம்பந்தர்‌ பாடல்பாடி மறுபடி 
மூடும்படிச்‌ செய்தார்‌. பட்டீச்வரம்‌ என்பது காமதேனுவின்‌ நாலு பெண்களில்‌ 
ஒன்றான பட்டி பூஜித்த க்ஷேத்ரம்‌. மேலே திருஆவடுதுறையில்‌ சொன்னது 


போல, பசு பூஜித்த க்ஷேத்ரங்கள்‌ அநேகம்‌ உள்ளன. திருஆமாத்தூர்‌ என்று 
பண்ருட்டியருகே அப்பரோடு ஸம்பந்தமுள்ள ஸ்தலம்‌ இருக்கிறது. அங்கேயும்‌ 
பசு பூஜித்திருக்கறது. அப்படிப்பட்ட ஒரு ஊர்‌ பட்டீச்வரம்‌. ஞான 
ஸம்பந்தமூர்த்தி - குழந்தை - நல்ல வெயிலில்‌ ஈச்வர நாமாவைச்‌ சொல்லிக்‌ 


கொண்டு ஆடிப்பாடிக்‌ கொண்டு வருவதைப்‌ பார்த்து ஈச்வரனே மனமுருகி 
பூதங்களைக்‌ கொண்டு ஸுப்ரமண்ய அவதாரமான அந்தப்‌ பிள்ளைக்கு ஊர்‌ 
பூராவும்‌ முத்துப்‌ பந்தல்‌ போட்டு வெயில்‌ தெரியாமல்‌ வரவழைத்துக்‌ 
கொண்டு கேஷேத்திரம்‌ பட்டீச்வரம்‌. நானூறு, நானூற்றைம்பது வருஷங்களுக்கு 
முன்னால்‌ தஞ்சாவூரிலிருந்து ஆண்டு வந்த நாயக ராஜாக்களுக்கு 
மந்திரியாக இருந்த மஹான்‌ கோவிந்த தீக்ஷிதருக்கு இந்த ஊரில்‌ ஒரு 
தனியான வசீகரம்‌ இருந்தது. இந்தக்‌ கோயிலுக்கு அவர்‌ விசேஷமாகத்‌ 
திருப்பணிகள்‌ செய்திருக்கிறார்‌. அம்பாள்‌ ஸந்நதியில்‌ அவருக்கும்‌ 
அவருடைய பத்தினிக்கும்‌ பிம்பங்கள்‌ இருக்கின்றன. 


ராமலிங்க ஸம்பந்தத்துக்காக இந்த மூன்று க்ஷேத்ரங்களைப்‌ பற்றிச்‌ சொல்ல 
வந்தேன்‌. 


அகஸ்தியர்‌ திருக்கல்யாணக்‌ காட்சி கண்ட இடம்‌ என்று ஒரே 
ஸும்பவத்தையே பல கேஷேத்ரங்களில்‌ சொல்வது மாதிரி இல்லை, இந்த 
மூன்று ஸ்தலங்களில்‌ உள்ள ராமலிங்கப்‌ பிரதிஷ்டை. ஒவ்வொரு 
பிரதிஷ்டைக்கும்‌ வெவ்வேறு காரணம்‌ இருக்கிறது. 


ராவணனைக்‌ கொன்றதால்‌ ராமருக்கு மூன்று தோஷங்கள்‌ ஏற்பட்டன. 
முதலாவது, ராவணன்‌ விச்ரவஸ்‌ என்ற மஹரிஷியின்‌ பிள்ளையானதால்‌ 
பிராம்மணன்‌ என்பது. அவனை ஸம்ஹாரம்‌ செய்ததால்‌ ராமருக்கு 
பிரம்மஹத்தி தோஷம்‌ உண்டாயிற்று. சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை பண்ணி இந்த 
தோஷத்தை அவர்‌ போக்கிக்‌ கொண்ட இடந்தான்‌ ராமேச்வரம்‌. 


இப்போது ராம ராவண யுத்தத்தை ஆரிய திராவிடச்‌ சண்டை என்று சில பேர்‌ 
சொல்வது அடியோடு தப்பு என்பதற்கு இதைவிட வேறு ௦௦4 (சான்று) 
வேண்டாம்‌. ராமாயணத்தைப்‌ பொய்‌ என்று தள்ளினால்‌ ராம ராவண 
யுத்தத்தையும்‌ அடியோடூ தள்ளத்தான்‌ வேண்டும்‌. இந்த யுத்தத்திற்கு மட்டும்‌ 
historical basis [சரித்திர அடிப்படை] இருக்கிறது என்று சொல்லக்‌ கூடாது. 
ராமாயணம்‌ நிஜம்‌ என்று ஒப்புக்‌ கொண்டால்‌ அதிலே ராவணனைப்‌ பற்றி 
திரும்பத்திரும்ப ரிஷிபுத்ரன்‌, வேதாத்யயனம்‌ பண்ணினவன்‌, ஸாமகானம்‌ 
செய்தே பரமேச்வரனை திருப்திப்படுத்திக்‌ கைலாஸத்துக்கு அடியிலிருந்து 
மீண்டவன்‌ என்றெல்லாம்‌ சொல்லியிருப்பதையும்‌ ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ 
வேண்டும்‌. எங்களுக்குப்‌ பிடித்ததை மட்டும்‌ ஒப்புக்‌ கொள்வோம்‌. 
பாக்கியெல்லாம்‌ கட்டுக்கதை' என்றால்‌ அது முறையான வாதத்தில்‌ சேராது. 


ராமாயண புஸ்தகத்தில்‌ எழுதி வைத்தது இருக்கட்டும்‌. பிரத்யக்ஷமாகத்‌ 
தெரிகற மாதிரி இந்த லோகத்திலேயே மிகப்பெரிய பிரகாரங்களோடு 


ராமேச்வரத்தில்‌ கோவில்‌ இருக்கிறது. சரித்திரக்காரர்களே ஒப்புக்‌ கொள்கறபடி 
ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே ராமர்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ 
நீங்குவதற்காகப்‌ பிரதிஷ்டை செய்த லிங்கம்‌ என்று ராமநாத ஸ்வாமியைச்‌ 
சொல்லி தேசம்‌ பூராவும்‌ வழிபட்டூ வந்திருக்கிறது. இதனால்‌ ராவணன்‌ 


511 


பிராம்மணன்‌ என்ற நம்பிக்கைக்கு மாறாகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பூர்விகர்கள்‌ 


நினைத்ததேயில்லை என்று தெரிகிறது. 


ராவணன்‌ பிராம்மணன்‌ என்பது மட்டுமில்லை. அவன்‌ மஹாவின்‌. 
லோகங்களெல்லாம்‌ கிடுகிடுவென்று நடுங்கும்‌ படியாகப்‌ பண்ணினவன்‌. 
கார்த்தவீர்யார்ஜுனனையும்‌ வாலியையும்‌ தவிரத்‌ தான்‌ சண்டை போட்ட 
அத்தனை பேரையும்‌ ஜயித்தவன்‌. இப்படிப்பட்டவனைக்‌ கொன்றதால்‌ 
விரஹத்தி தோஷமும்‌ ஸ்ரீராமனுக்கு உண்டாயிற்று. இந்த தோஷத்துக்குப்‌ 
பிராயசித்தமாகத்தான்‌ ராமர்‌ வேதாரண்யத்தில்‌ ராமலிங்கப்‌ பிரதிஷ்டை 
செய்தார்‌. 


பிராம்மணன்‌, வீரன்‌ என்பது தவிர ராவணனுக்கென்று வேறு பெருமைகளும்‌ 
உண்டு. அவன்‌ நல்ல சிவபக்தன்‌. வீணை வாசித்துப்‌ பாடுவதில்‌ நிபுணன்‌. 
இம்மாதிரி நல்ல அம்சங்களை 'சாயை' என்பார்கள்‌. 'சாயை' என்றால்‌ ஒளி, 
நிழல்‌ என்று இரண்டு அர்த்தமும்‌ உண்டு. "மரகத சாயே' என்று மீனாக்ஷியைச்‌ 
சொல்கிற போது “மரகதம்‌ போன்ற ஒளி உடையவளே” என்று அர்த்தம்‌. ஒளி 
என்பது பெருமை வாய்ந்த குணங்களையெல்லாம்‌ குறிப்பிடும்‌. சாயை 
(பெருமை உடைய ராவணனை வதம்‌ செய்ததால்‌ ராமருக்கு சாயாஹத்தி 
என்ற மூன்றாவது தோஷம்‌ உண்டாயிற்று. இது தீருவதற்காகத்தான்‌ அவர்‌ 
பட்டீச்வரத்தில்‌ ராமலிங்கப்‌ பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினார்‌. 


சாஸ்திரப்படி பார்த்தால்‌ ராவணனை ஸம்ஹரித்த மநுஷ்யருக்கு 
பிரம்மஹத்தி, வீரஹத்தி, சாயாஹத்தி என்ற மூன்று தோஷங்கள்‌ 
ஏற்பட்டுத்தான்‌ இருக்கவேண்டும்‌. பதித பாவனான ராமசந்திரமூர்த்திக்கு 
வாஸ்தவத்தில்‌ தோஷமே ஏற்பட முடியாதுதான்‌. எவன்‌ பெயரை 
ஸ்மரித்தாலே ஸமஸ்த மஹா பாபங்களும்‌ ஒடிப்‌ போகுமோ அப்படிப்பட்ட 
தாரக நாமனான ராமன்‌ தனக்கே பிராயச்சித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டியதே இல்லைதான்‌. ஆனாலும்‌ அவர்‌ இந்த பூலோகத்தில்‌ “ஜடியல்‌' 
மநுஷ்யராக வாழ்ந்து காட்டவேண்டும்‌ என்றுதான்‌ நரவேஷம்‌ போட்டுக்‌ 
கொண்டு வந்திருந்தார்‌. ஒவ்வொரு சின்ன காரியத்துக்குங்கூட சாஸ்திரத்தில்‌ 
என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்துப்‌ பார்த்தே அந்தப்‌ பிரகாரம்‌ 


512 


பண்ணினார்‌. சாஸ்திர தர்மங்களைத்‌ துளிக்கூட வழு இல்லாமல்‌ பண்ணிக்‌ 
காட்டுவதில்‌ ராமரை மிஞ்சி இன்னொருத்தர்‌ கிடையாது. ராமாயணத்தில்‌ 
எங்கே பார்த்தாலும்‌ இந்த குணாதிசயத்தைப்‌ பார்க்கிறோம்‌. தம்மை 
ஸாதாரண மநுஷ்யராகவே வைத்துக்‌ கொண்டு, மநுஷ்யர்களுக்கு 
சாஸ்திரத்தில்‌ என்னென்ன தர்மங்கள்‌, விதிகள்‌, பிராயச்சித்தங்கள்‌ 
சொல்லியிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம்‌ விடாமல்‌ செய்தார்‌. ஆகவே 
ஒவ்வொரு அல்ப காரியத்துக்குங்கூட சாஸ்திரத்தைப்‌ பார்த்து அதன்படி 
பண்ணின ராமன்‌ இந்த மூன்று பெரிய தோஷங்களுக்கு மட்டும்‌ 
பிராயச்சித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளாமல்‌ இருந்திருப்பாரா? அப்படிச்‌ சொல்வது 
கொஞ்சங்கூடப்‌ பொருத்தமில்லை. அதனால்‌ வால்மீகி ராமாயணத்தில்‌ இது 
என்னவோ விட்டுப்‌ போய்விட்டது என்றுதான்‌ ஆகிறது. அதிலே விட்டுப்‌ 
போன குறையைத்தான்‌ ராமேச்வரம்‌, வேதாரண்யம்‌, பட்டீச்வரம்‌ ஆகிய 
ஊர்களுக்கான ஸ்தல புராணங்கள்‌ பூர்த்தி செய்கின்றன. 


“இது ராமாயணத்தில்‌ இல்லை; அதனால்‌ ஏதோ அத்தைப்பாட்டிக்‌ கதை' என்று 
நினைப்பது தப்பு. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின்‌ குணத்தை நன்றாக ஆழ்ந்து 
அநுபவித்துப்‌ பார்த்தால்‌ அவர்‌ இந்த மூன்று பிராயச்சித்தங்களைப்‌ 
பண்ணிக்கொண்டுத்தான்‌ இருப்பார்‌; அப்படிப்‌ பண்ணினால்தான்‌ அவர்‌ ராமர்‌. 
ஆகையால்‌ ஏதோ காரணத்தால்‌ ராமாயணத்தில்‌ விட்டுப்போன இந்த 
விஷயத்தைச்‌ சொல்கிற ஸ்தல புராணங்கள்தான்‌ அவருடைய 
மனோபாவத்துக்கும்‌, சரித்திரத்துக்கும்‌ (௦௦ஈ0ப௦-கும்‌) பூர்த்தியைத்‌ தருகின்றன 
என்ற தெளிவு உண்டாகிறது. லோகத்தையெல்லாம்‌ ஹிம்ஸித்து வந்தவனும்‌, 


ஜகன்மாதாவான எம்தையையே கெட்ட எண்ணத்தோடு மாறு வேஷத்தில்‌ 
வந்து நீசமாகத்‌ திருடிக்கொண்டு போனவனுமான ஒருத்தனை ஸம்ஹாரம்‌ 
பண்ணி, அதனால்‌ ஸமஸ்த ஜீவராசிகளும்‌ ஸந்தோஷம்‌ அடைந்து அவரைக்‌ 
கொண்டாடும்‌ சமயத்தில்‌, அப்படிப்பட்ட சத்ருவிடத்தில்‌ இருந்த மூன்று 
பெருமைகளை நினைத்து அவனைக்‌ கொன்றதற்காக தம்‌ மீதே மூன்று 


தோஷங்களை சுமத்திக்‌ கொண்டு பிராயசித்தம்‌ பண்ணிக்‌ கொண்டதாக ஸ்ரீ 
ராமனைச்‌ சொல்வதுதான்‌ அவருடைய உத்தம ஸ்வபாவத்தையே ஒரு 


தூக்குத்‌ தூக்கிப்‌ பிரகாசிக்கப்‌ பண்ணுவதாக இருக்கிறது. லிங்கப்பிரதிஷ்டை 
பண்ணினது ஹரி-ஹர அபேதத்துக்கு ஒத்தாசை செய்கிறது. 


இந்த மூன்று ஸ்தல புராணங்களுக்குள்‌ ஒன்றுக்கொன்று முரண்பாடு 
(contradiction), ஒன்றில்‌ சொன்னதையே இன்னொன்றில்‌ திருப்பிச்‌ சொல்வது 
(duplicate பண்ணுவது) என்பதெல்லாம்‌ இல்லை. ராமேச்வர புராணத்தில்‌ 
பிரம்மஹத்தி நீங்கினதை மட்டுமே சொல்லியிருக்கிறது. மற்ற இரண்டு 
தோஷங்கள்‌ அங்கே போனதாகச்‌ சொல்லவில்லை. அங்கேயிருந்து அப்படியே 
ஸமுத்திரக்‌ கரை ஒரமாகவே வடக்காகப்‌ போயிருப்பார்‌ போலேயிருக்கிறது. 
அங்கே வேதாரண்யத்தில்‌ வீரஹத்தி போக லிங்கப்‌ ப்ரதிஷ்டை 
செய்திருக்கிறார்‌. வேதாரண்ய ஸ்தல புராணத்திலும்‌ வீரஹத்தி மட்டும்‌ 
நிவிருத்தியானதைத்தான்‌ சொல்லியிருக்கிறது. இங்கேயும்‌ பிரம்மஹத்தி 
போனதாகச்‌ சொல்லியிருந்தால்‌ தப்பு என்கலாம்‌. அப்படியில்லை. அப்புறம்‌ 
உள்நாட்டுப்பக்கமாக (ாீனபா-க்குப்‌ போய்‌ பட்டீச்வரத்தில்‌ மூன்றாவது 
ராமலிங்கத்தைப்‌ ப்ரதிஷ்டை செய்து சாயாஹத்தியை நிவ்ருத்தி செய்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. பட்டீச்வரம்‌ ஸ்தல புராணத்திலும்‌ இந்த ஒரு 
தோஷத்தைத்தான்‌ சொல்லியிருக்கிறது. 


அதாவது இந்த மூன்று சேஷத்ரங்களில்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒரு 
தோஷத்தையே - அதுவும்‌ மற்றதில்‌ விட்டுப்போன ஒன்றையே- சொல்லி 


அதற்கு concrete evidence-ஆக [கண்ணுக்குத்‌ தெரியும்‌ சாட்சியாக] ஒவ்வொரு 
கோவிலிலும்‌ “ராமலிங்கம்‌' என்று பேருள்ள ஒரு லிங்கத்தைக்‌ 
காட்டியிருக்கிறது. ஒரே நிஜமான கதையின்‌ இழைதான்‌ மூன்று ஸ்தல 
புராணங்கள்‌ வழியாகவும்‌ போய்ப்‌ பூர்த்தியாகிறது. இந்த மூன்றும்‌ 
ஒன்றுக்கொன்று சுமார்‌ நூறு, நூற்றைம்பது மைல்‌ தள்ளியுள்ள ஊர்கள்‌. 
ரயிலும்‌ ப்ளேனும்‌ இல்லாத காலத்தில்‌ அது ஆயிரம்‌, ஆயிரத்தைந்நூறு 
மைலுக்கு ஸமானம்‌. ஆகவே இவ்வளவு தள்ளியுள்ள ஊர்களுக்கிடையே 


ஒரே கதையின்‌ விவரங்கள்‌ பொருத்தமாக அமைந்திருக்கின்றன என்றால்‌ 
ஸ்தல புராணங்கள்‌ நிஜம்தான்‌ என்றுதானே ஏற்படுகிறது? 


நவீன ஆராய்ச்சிக்காரர்கள்‌, சாஸ்திரக்ஞர்கள்‌ இருவருக்குமே விசித்ரமாகத்‌ 
தோன்றினாலும்‌ சரி, என்‌ அபிப்ராயம்‌ ஒன்றைச்‌ சொல்கிறேன்‌. வால்மீகி 
ராமாயணத்தை “அதாரிடியாக எடுத்துக்‌ கொள்கிற அளவுக்கு ஸ்தல 
புராணங்களை எடுத்துக்‌ கொள்ள முடியாது என்று பொதுவாக ஒரு 


அபிப்ராயம்‌ வந்துவிட்டாலும்‌, வால்மீகி ராமாயணம்‌, மற்றும்‌ பாரதம்‌, 


தற்போது ௨0486 (அதிகார பூர்வமானது) என்று நினைக்கப்படுகிற விஷ்ணு 
புராணம்‌, பாகவதம்‌ முதலியவற்றை விடக்கூட ஸ்தல புராணங்கள்தான்‌ 
நிஜத்தைச்‌ சொல்வதில்‌ பெரிய 'அதாரிடி' என்று நான்‌ இம்மாதிரி அநேக 
திருஷ்டாந்தங்களிலிருந்து முடிவுக்கு வந்திருக்கிறேன்‌.முதலில்‌ தஞ்சாவூர்‌ 
ஜில்லாவில்‌ கும்பகோணத்திலும்‌, மாயவரம்‌ தாலுக்காவுக்‌ குள்ளே 
திருவழுந்தூரைச்‌ சுற்றியுள்ள ஏழெட்டு ஸ்தலங்களிலும்‌ புராணத்து tails 
[விவரங்கள்‌] (வண ஆவதை [ஒன்றுக்கொன்று பொருந்துவதை] சொன்னேன்‌. 
அப்புறம்‌ ராமநாதபுரம்‌, தஞ்சாவூர்‌ இரண்டு ஜில்லாக்களில்‌ உள்ள மூன்று 
க்ஷேத்திர ஸமாசாரங்கள்‌ ஒத்து வருவதாகச்‌ சொன்னேன்‌. இப்போது இன்னும்‌ 
பெரியதாக ஆல்‌-இண்டியா-ஸ்கேலில்‌ ஒன்று சொல்கிறேன்‌. 


"காவேரி புராணத்தில்‌ இரண்டு விதமான பாடங்கள்‌ உண்டு. அதிலே ஒன்று 
ஸ்ரீரங்கத்திலுள்ள காவேரித்‌ துறையான அம்மா மண்டபத்துக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறது. துலா மாஸம்‌ எனப்படும்‌ ஜப்பசியில்‌ காவேரி 
ஸ்நானம்‌ மஹா விசேஷமாகும்‌ என்று இதில்‌ சொல்லியிருக்கிறது. இதிலே 
முக்கியமான கதாபாத்திரம்‌ தர்மவர்மா என்ற சோழ ராஜா. இவன்‌ 
நிசுளபுரியிலிருந்து கொண்டு ஆட்சி செய்தான்‌ என்று சொல்லியிருக்கிறது. 
நிசுளம்‌, நிசோளம்‌, சோளம்‌, சோளி என்ற ஸம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு 
"உடம்போடு போட்டுக்‌ கொள்கிற உறை மாதிரியான உடுப்பு' என்று அர்த்தம்‌. 
“உறையூர்‌” எனப்படுவதே ஸம்ஸ்கிருதத்தில்‌ “நிசுளபுரி”யாக இருக்கிறது! 
இதைத்‌ தலைநகரமாகக்‌ கொண்ட ராஜ்யத்துக்கும்‌ சோள தேசம்‌ (சோழ 
தேசம்‌) என்றே பெயராக இருக்கிறது! சோளப்‌ பயிருக்கு என்ன விசேஷம்‌? 
“சோளக்‌ கொண்டை” என்று, நன்றாக உறை தைத்துப்‌ போட்டுக்‌ கொண்ட 
மாதிரி இந்த தானியம்‌ ஒன்றுதான்‌ தானிய மணிகளைச்‌ சுற்றிச்‌ சோளி 


போட்டுக்கொண்டு வளர்கிறது! சோளி போட்டுக்‌ கொண்டிருக்கிற தானியம்‌ 
சோளம்‌! இந்த மொழி ஆராய்ச்சி இருக்கட்டும்‌. 

"காவேரி புராணத்தில்‌ இன்னொரு பாடத்தில்‌ மாயவரத்தில்‌ இருக்கப்பட்ட 
காவேரித்‌ துறையான துலா கட்டத்துக்கு முக்யத்வம்‌ கொடுத்திருக்கிறது. 
இப்போது அதை லாகடம்‌, லாகடம்‌ என்று ஜனங்கள்‌ சொல்கிறார்கள்‌. இது 
துலா கட்டம்‌ என்பதன்‌ திரிபுதான்‌. துலா ஸ்நானத்துக்கு வரும்‌ 
யாத்திரிகளுக்கு வசதியாகக்‌ கட்டப்பட்ட படித்துறைதான்‌ துலா கட்டம்‌ 


(லாகடம்‌) . மாயவரத்திலும்‌ இன்னம்‌ ஆறேழு காவேரிக்‌ கரை 


க்ஷேத்ரங்களிலும்‌ துலா கட்டங்கள்‌ இருக்கின்றன. இவை அத்தனையும்‌ 
அச்சடித்ததைப்‌ போல்‌ ஒரே ப்ளானில்‌ கட்டப்பட்டிருக்கின்றன. துலாஸ்நான 
மகிமையைச்‌ சொல்கிற இடத்தில்‌, காவேரி புராணத்தில்‌ ஒரு பாடத்தின்படி 
ஸ்ரீ ரங்கத்துக்கும்‌ தர்மவர்மாவுக்கும்‌ முக்யத்வம்‌ தந்திருக்கிறதென்றால்‌, 
இன்னொரு பாடத்தில்‌ மாயவரத்துக்கும்‌ அங்கே துலா ஸ்நானம்‌ செய்து 
மோக்ஷம்‌ அடைந்த ஒரு பிராம்மண தம்பதிக்கும்‌ முக்யத்வம்‌ தந்திருக்கிறது. 


நாத சர்மா என்று அந்த பிராம்மணனுக்குப்‌ பேர்‌. அவருடைய பத்தினி 
அநவத்யை. விதிவத்தாக துலா மாஸம்‌ தினந்தோறும்‌ இவர்கள்‌ 
மாயவரத்தில்‌ காவேரி ஸ்நானம்‌ செய்தே மோக்ஷம்‌ அடைந்தார்கள்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. 


இவர்கள்‌ பல இடங்களுக்கு க்ஷேத்ராடனம்‌ பண்ணினதாகச்‌ சொல்லுமிடத்தில்‌ 
கேதாரத்துக்கு (கேதாரிநாத்‌ போனார்கள்‌, காசிக்குப்‌ போனார்கள்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. 


இது இங்கே மாயவரத்தில்‌ மட்டுமே தெரிந்த கதை. காசி இங்கேயிருந்து 
ஆயிரம்‌ மைலுக்கு அப்பால்‌ இருக்கிறது. காசியில்‌ கங்கையில்‌ இருக்கிற பல 
கட்டங்களில்‌ (காட்‌: என்று சொல்வார்கள்‌) "கேதார்‌ காட்‌' என்று ஒன்று 
இருக்கிறது. அந்தக்‌ கேதார்காட்டில்‌ அதைக்‌ குறித்த ஸ்தல புராணம்‌ 
சொல்லப்படுகிறது. அதிலே நாததசர்மா-அநவத்யை என்ற பிராம்மண தம்பதி 
ஸ்நானம்‌ செய்த இடம்‌ அது என்று வருகிறது! 


நாதசர்மா கதை நம்மூர்க்காரர்களுக்கே அதிகமாகத்‌ தெரியாது. ராமர்‌, 
கிருஷ்ணர்‌, ஹரிச்சந்திரன்‌, நளன்‌ முதலியவர்களைப்‌ போல தேசம்‌ 
முழுவதும்‌ தெரிந்தவரில்லை, அவர்‌. அப்படிப்பட்ட ஒருவரைப்பற்றி இங்கே 
மாயவரத்தில்‌ சொல்கிற புராணக்‌ கதையும்‌, ஆயிரம்‌ மைல்‌ தாண்டி காசியில்‌ 
சொல்வதும்‌ டாலி” ஆகிறது என்பதைப்‌ பார்க்கும்போது 
ஆச்சரியமாயிருக்கிறது! 


ஸ்தல புராணங்களை நம்புவதற்கில்லை என்று சொல்வது எவ்வளவு தப்பு 
என்பதற்கு திருஷ்டாந்தமாகத்தான்‌ இதைச்‌ சொன்னேன்‌. 


காசிக்கும்‌ காஞ்சிக்கும்‌ நடுவே ஆயிரம்‌ மைலுக்கு மேல்‌ இருக்கிறது. 
காசியில்‌ அன்னபூர்ணி விசேஷம்‌. காஞ்சீபுரத்திலும்‌ ஜகன்மாதா 32 
தர்மங்களைப்‌ பண்ணும்‌ போது அன்னதானம்‌ பண்ணியிருக்கிறாள்‌. காமாக்ஷி 
ஆலயத்தில்‌ கர்ப்பகிருஹத்தின்‌ நுழைவாசலுக்கு நேரே அன்னபூர்ணேச்வரிக்கு 
ஸந்நிதி இருக்கிறது! அதன்‌ விமானத்தில்‌ தக்ஷிணதேசத்தில்‌ வேறே 
எங்கேயும்‌ இல்லாத விதத்தில்‌ ஆறு சிகரங்கள்‌ இருக்கின்றன. ஏன்‌ இப்படி 
இருக்கிறது என்பதற்குப்‌ பதில்‌ காசியில்‌ கிடைக்கிறது! காசியில்‌ அன்னபூரணி 
விமானத்தில்‌ இதே மாதிரி ஆறு சிகரங்கள்‌ இருக்கின்றன. அதன்‌ 
அச்சாகத்தான்‌ இங்கே ஆயிரம்‌ மைல்‌ தாண்டி காஞ்சியிலும்‌ இப்படி 
இருக்கிறது! சின்ன விஷயங்களில்கூட இவ்விதம்‌ தேசத்தின்‌ வெவ்வேறு 
கோடிகளில்‌ உள்ள ஸ்தலங்களில்‌ ஒற்றுமையிருப்பதால்‌ க்ஷேத்ர 
ஜதிஹ்யங்களை லேசாகத்‌ தள்ளி விடுவதற்கில்லை என்று தெரிகிறதல்லவா? 


8.18 ஸ்தலபுராணங்களின்‌ சிறப்பு 
என்‌ அபிப்ராயம்‌, அநேக சரித்திர உண்மைகளைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌, 1௦௮ 


culture, local custom [பிரதேச பண்பாடு, பிரதேச வழக்குகள்‌] முதலியவற்றைத்‌ 

தெரிந்து கொள்ளவும்‌ இந்த ஸ்தல புராணங்கள்தான்‌ ரொம்பவும்‌ உதவும்‌ 

என்பது. இவற்றை நன்றாக ஒன்றோடொன்று சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிப்‌ 

பார்த்தால்‌, பதினெட்டு மஹாபுராணங்களை விடவும்‌ உபபுராணங்களை 

விடவும்‌, இதிஹாஸங்களை விடவும்‌ நம்முடைய சரித்திரம்‌, பண்பாடு 

முதலியவற்றை அறிய இவை உதவும்‌ என்று தோன்றுகிறது. இவை 
517 


ஒன்றுக்கொன்று விஷயங்களை ஸப்ளிமென்ட்‌ செய்து கொண்டு (கூட்டிக்‌ 
கொண்டு) போவது மட்டுமின்றி மஹாபுராணக்‌ கதைகளிலுங்கூட விட்டுப்‌ 
போனதைப்‌ பூர்த்தி பண்ணுகின்றன. “ஹிஸ்டரி (சரித்திரம்‌) சரியானபடி 
தெரிய ஸ்தல ஜதிஹ்யங்களும்‌ புராணங்களும்‌ நிரம்ப உதவும்‌. 


உதாரணமாக, இப்போது படிப்பாளிகளில்‌ பலருக்கு அத்வைதியான 
பகவத்பாதள்‌ அநேக கேஷேத்ரங்களுக்குப்‌ போய்‌ ஆலய பூஜா க்ரமங்களை 
சரிப்படுத்திக்‌ கொடுத்தார்‌ என்று சொன்னால்‌ நம்பிக்கைப்‌ பட மாட்டேன்‌ 
என்கிறது. “அவர்‌ ஞான மார்க்கத்தைத்தான்‌ சிலாகித்துச்‌ சொன்னார்‌. அதனால்‌ 
இந்த பக்தி வழிபாடுகள்‌, ஆலய ஆகம ஸமாசாரங்கள்‌ ஆகியவற்றில்‌ அவர்‌ 
பிரவேசித்திருக்க மாட்டார்‌' என்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ புதுக்‌ களை 
ஊட்டினதாக க்ஷேத்ர ஜதிஹ்யங்களின்படி சொல்லப்படும்‌ ஸ்தலங்களை 
(ஒன்றுக்கொன்று ஆயிரம்‌, இரண்டாயிரம்‌ மைல்‌ தள்ளியிருப்பவைகளை) 
போய்ப்‌ பார்த்தால்‌ அவற்றுக்கு ஆசார்யாளின்‌ ஸம்பந்தமிருப்பது 
அழுத்தமாகத்‌ தெரிகிறது. வடக்கே ஹிமாசலத்துக்கு நடுவில்‌ உள்ள 
பத்ரிநாத்துக்குப்‌ போனால்‌ அங்கே 'ராவல்‌' என்று பூஜை பண்ணுகிறவர்‌ 


கேரளத்து நம்பூதிரியாக இருக்கிறார்‌! இங்கே இந்த சென்ன பட்டணத்திலேயே 
திருவொற்றியூரில்‌ திரிபுரஸுந்தரி அம்மனுக்குப்‌ பூஜை பண்ணுவது யார்‌ 
என்று பார்த்தால்‌ இதுவும்‌ ஒரு நம்பூதிரி பிராம்மணர்தான்‌! ஆசார்யாள்‌ 
நம்பூதிரிப்‌ பிராமணர்தான்‌ என்றும்‌ அவர்‌ புதிதாக ஜீவ களையூட்டிய பல 
ஸ்தலங்களில்‌ நம்பூதிரிகளையே பூஜகர்களாக வைத்தார்‌ என்றும்‌ கர்ண 


பரம்பரையாகச்‌ சொல்லி வருவதற்கு இப்படி பிரத்யக்ஷ ஸாக்ஷியம்‌ 
இருக்கிறது. 

தர்மோபதேசத்திலும்‌ இந்த ஸ்தல புராணங்கள்‌ மஹா புராணங்களுக்குப்‌ 
பின்தங்கி விடவில்லை. சின்ன சின்ன தர்ம நுணுக்கங்கள்‌ நமக்குக்‌ 
கிடைத்துள்ள ஆயிரக்‌ கணக்கான ஸ்தல புராணங்களில்தான்‌ பளிச்சென்று 
போதிக்கப்பட்டிருக்கின்றன. 


இப்போது படிப்பாளிகளில்‌ மத நம்பிக்கை உள்ளவர்களுங்கூட ஸ்தல புராணம்‌ 
என்பதை ரொம்பவும்‌ மட்டம்‌ தட்டினாலும்‌, தமிழ்‌ தேசத்தில்‌ ஸமீப காலம்‌ 


518 


வரையில்‌ அதற்குப்‌ பண்டிதர்களிடையே நிரம்ப கெளரவம்‌ இருந்திருக்கிறது. 
அதனால்தான்‌ அநேக ரிஷிகளின்‌ பெயரிலுள்ள புராணங்களைப்‌ பின்பற்றித்‌ 
தமிழிலும்‌ மஹா பண்டிதர்களாக, பெரியவர்களாக இருந்த அநேகர்‌ ஸ்தல 
புராணங்களை இயற்றியிருக்கிறார்கள்‌. ஸ்தலபுராணம்‌, மான்மியம்‌, கலம்பகம்‌, 
உலா என்றெல்லாம்‌ அநேக சகேஷேத்ரங்களின்‌ மகிமையைச்‌ சொல்கிற சிறந்த 
தமிழ்‌ நூல்கள்‌ இருக்கின்றன. மஹிமை வாய்ந்தது 'மாஹாத்மியம்‌'. அதைத்‌ 
தமிழில்‌ 'மான்மியம்‌' என்பார்கள்‌.) சங்ககாலம்‌, தேவார-திவ்யப்பிரபந்த காலம்‌, 
கம்பர்‌-ஒட்டக்கூத்தர்‌ முதலானவர்களின்‌ காவிய காலம்‌ என்றெல்லாம்‌ 
தமிழிலக்கியத்தைக்‌ காலவாரியாகப்‌ பாகுபடுத்தும்போது 16-ம்‌ நூற்றாண்டைத்‌ 
தலபுராண காலம்‌ என்றே புலவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. பதிநாலாம்‌ 
நூற்றாண்டிலேயே உமாபதி சிவாசாரியார்‌ எழுதிய சிதம்பர மாகாத்மியமான 
"கோயிற்புராணம்‌'தான்‌ முன்னோடி என்கிறார்கள்‌. கமலை ஞானப்‌ 
பிரகாசரையும்‌ சைவ எல்லப்ப நாவலரையும்‌ முக்யமான 
புராணகர்த்தாக்களாகச்‌ சொல்கிறார்கள்‌. கந்தபுராணம்‌ எழுதிய கச்சியப்ப 
சிவாசாரியார்‌, திருவிளையாடற்‌ புராணம்‌ எழுதிய பரஞ்சோதி முனிவர்‌, சைவ 
சமயாச்சாரியார்களின்‌ ஒரு முக்யஸ்தரான உமாபதி சிவாசாரியார்‌, 
சிவப்பிரகாச ஸ்வாமிகள்‌, இரட்டைப்‌ புலவர்கள்‌, அந்தகக்‌ கவி வீரராகவ 


முதலியார்‌, கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌, திரிகூட ராசப்பக்‌ கவிராயர்‌ 


முதலான, நிரம்ப யோக்யதை வாய்ந்தவர்களெல்லாம்‌ ஸ்தல புராணம்‌ 
செய்திருப்பதிலிருந்து அதற்கு இருந்த பெருமை தெரிகிறது. உ.வே. 
ஸ்வாமிநாதய்யருடைய குருவான மஹாவித்வான்‌ மீனாக்ஷிசுந்தரம்‌ பிள்ளை 
ஸமீபத்தில்‌ அநேக க்ஷேத்ரங்களுக்கு ஸ்தல புராணம்‌ எழுதிக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இதனால்‌ தமிழின்‌ சமயத்துறையிலும்‌, இலக்கியத்‌ 
துறையிலும்‌ 'தலபுராணம்‌' என்பதற்குத்‌ தனிச்சிறப்பு உண்டு என்று தெரிகிறது. 


பெரிய சம்ஸ்கிருத சாஸ்திர பண்டிதரான கருங்குளம்‌ கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 
தமிழில்‌ 'வேதாரண்ய மாஹாத்மியம்‌' எழுதியிருக்கிறார்‌. 


ஸ்தல புராணம்‌ பிரசாரம்‌ ஆவதற்குத்‌ தமிழ்‌ தேசத்தில்‌ ராஜாங்கமே 
ஆதரவுதந்து, உத்ஸாஹப்படுத்தியிருக்கிறது. 450 வருஷத்துக்கு முந்தி 
தஞ்சாவூரில்‌ நாயக ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டதற்குக்‌ காரணமாக இருந்த 


519 


மந்திரி கோவிந்த தீக்ஷிதரின்‌ விருப்பப்படியே, ஸம்ஸ்கிருதத்திலிருந்த 
பஞ்சநத (திருவையாறு) க்ஷேத்ர புராணத்தைத்‌ தாம்‌ தமிழில்‌ பண்ணினதாக 
மொழி பெயர்ப்பாசிரியர்‌ சொல்லியிருக்கிறார்‌.* 


8.19 காத்‌ துத்‌ தருவது நம்‌ கடமை 


கோயில்களும்‌ அவற்றில்‌ நடக்கிற உத்ஸவாதிகளுந்தான்‌ நம்‌ மதத்துக்கு 
ஆயிரம்‌ பதினாயிரம்‌ காலமாக எத்தனையோ எதிர்ப்புக்கள்‌ வந்தபோதிலும்‌ 
முட்டுக்‌ கொடுத்து அவற்றைத்‌ தாக்குப்‌ பிடிக்கச்‌ சக்தி தந்து வந்திருக்கின்றன. 
ஒவ்வொரு கோயிலுக்கும்‌ ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு உத்ஸவத்துக்கும்‌ 
ஒரு ஐதிஹ்யம்‌ (ஐதீகம்‌) உண்டு. இவை எல்லாம்‌ புராண வாயிலாகவே 
நமக்குக்‌ கிடைத்திருக்கின்றன. இந்த பெரிய மூலதனத்தை அலக்ஷயம்‌ 
செய்வது ஜனங்களின்‌ மத உணர்ச்சிக்கே பெரிய தீங்கு உண்டாக்கிவிடும்‌. 


பிரிண்டிங்‌ பிரெஸ்‌ (அச்சுக்கூடம்‌) இல்லாத பூர்வகாலங்களிலும்‌ ஓலைச்‌ 
சுவடிகளாவே கண்ணெனக்‌ காக்கப்பட்டு வழிவழியாக வந்துள்ள 
புராணங்களை இத்தனை புஸ்தகங்கள்‌ அச்சுப்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிற 
இந்த நாளில்‌ (அதில்‌ பெரும்பாலானது ஆத்ம சிரேயஸுக்கு ஹானி 
செய்வதாகத்‌ தான்‌ இருக்கிறது) நாம்‌ ஒரு பிரசாரமுமில்லாமல்‌ மங்கும்படிச்‌ 
செய்துவிட்டால்‌ வருங்காலத்து ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களில்‌ 
ஈடுபடுத்தும்‌ ஒரு பெரிய தூண்டுகோல்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌. இவற்றை 
எதிர்காலத்துக்கு ரக்ஷித்துத்‌ தர வேண்டியது நம்‌ கடமை. 


8.20 சுவடிகள்‌, நூலகங்கள்‌ 
முன்னெல்லாம்‌ வீட்டுக்கு வீடு நிறைய ஓலைச்சுவடிகள்‌ இருக்கும்‌. 
இதிஹாஸ புராணங்களும்‌ ஸ்தல புராணங்களும்‌ எழுதப்பட்ட ஓலைச்‌ 
சுவடிகள்‌ அவற்றில்‌ இருக்கும்‌. சுவடி பழுதாக ஆரம்பித்தால்‌ மறுபடி புது 
ஓலைகளில்‌ அவற்றை எழுத்தாணியால்‌ “காப்பி பண்ணுவார்கள்‌. பழுதான 
சுவடிகளை ஒரு பக்கம்‌ சேர்த்து வைப்பார்கள்‌. இப்படிச்‌ சேர்ந்ததை எல்லாம்‌ 


பதினெட்டாம்‌ பேர்‌: அன்றைக்குக்‌ காவேரியிலோ வேறு புண்ய 
தீர்த்தங்களிலோ யதோக்தமாகக்‌ கொண்டு போய்ப்‌ போட்டு விடுவார்கள்‌. 


ஆடிமாதம்‌ பதினெட்டாம்‌ தேதி காவேரிக்கு விசேஷ தினம்‌. அச்சமயத்தில்‌ 
காவேரியில்‌ புது வெள்ளம்‌ வரும்‌. பதினெட்டாம்‌ பெருக்கு' என்பதைத்தான்‌ 
‘பதினெட்டாம்‌ பேர்‌ என்று சொல்கிறோம்‌. 


கை ஓடிய இப்படி எழுத்தாணியால்‌ ஓலை நறுக்குகளில்‌ எழுதி எழுதி, 
எழுதினதைக்‌ காப்பி பண்ணி நம்‌ முன்னோர்‌ நம்‌ தாத்தா காலம்‌ வரைக்கும்‌ 
கொண்டுவந்து கொடுத்ததைப்‌ பிற்பாடு காப்பி எடுக்காமலே காவேரியில்‌ 
போட்டு விட்டு அதற்கும்‌ சேர்ந்து “ஸ்நானம்‌” பண்ணிவிட்டார்கள்‌. இதனால்‌ 
இப்போதே அநேக புராணங்கள்‌ மறுபடி நமக்குக்‌ கிடைக்குமா என்ற ரீதியில்‌ 
நஷ்டமாகி விட்டன. புராணங்கள்‌ மட்டுமில்லை. இதர சாஸ்திரச்‌ 
சுவடிகளும்தான்‌! சேகரிக்க முடிந்த சுவடிகளையெல்லாம்‌ எத்தனையோ 
சிரமப்பட்டு அலைந்து திரிந்து சேகரித்து சில லைப்ரரிகளில்‌ சேர்த்து 
வைத்திருக்கிறது. தஞ்சாவூர்‌ ஸரஸ்வதி மஹால்‌ லைப்ரரி, மெட்றாஸில்‌ 
ஓரியன்டல்‌ மானுஸ்க்ரிப்ட்ஸ்‌ லைப்ரரி, அடையாறு லைப்ரரி, இவற்றில்‌ 
இப்படி நிறையச்‌ சுவடிகளைச்‌ சேர்த்து வைத்திருக்கிறது. அடையாற்றிலே 
தியாஸாஃபிகல்‌ ஸொஸைடிகாரர்கள்‌ இதிலே செய்திருக்கிற பணி ரொம்பவும்‌ 
உயர்ந்தது. 

தஞ்சாவூர்‌ ஸரஸ்வதி மஹாலிலும்‌ இப்படியே சரபோஜி முதலான ராஜாக்கள்‌ 
அரும்பாடுபட்டு ஏட்டுச்‌ சுடிகளைச்‌ சேகரித்து வைத்தார்கள்‌. 


ஏடு என்றால்‌ நடுவிலே நரம்பும்‌ அதற்கு இரண்டு பக்கம்‌ இலையுமாக 
இருக்கிறதில்‌ ஒரு பக்கம்‌ என்று அர்த்தம்‌. வாழையிலையை இப்படிக்‌ 
குறுக்காகப்‌ பிளந்து ஒவ்வொரு பாதியையும்‌ ஏடு என்கிறோம்‌. பனை 
மட்டையில்‌ இருக்கிறதை இப்படியே நடு நரம்பை எடுத்து விட்டு ஒவ்வொரு 
பக்கத்தையும்‌ எடுத்து ஏடு என்பதுதான்‌ ஏட்டுச்சுவடி. அது தான்‌ நீண்ட 
நாளானாலும்‌ பழுத்துப்‌ போகாத, பழுதாகாத ஈ௭பாஉ -ன்‌ ௨௭ (இயற்கையின்‌ 


காகிதம்‌.) !அதில்‌ எழுத்தாணியை வைத்துக்‌ கொண்டு செதுக்கி எழுத 


வேண்டும்‌. ஞானசம்பந்தரின்‌ தேவார ஏடு வைகையை எதிர்த்துக்‌ கொண்டு 


521 


கரையேறிய இடம்‌ இன்றைக்கும்‌ பாண்டிய நாட்டில்‌ திருவேடகம்‌ (திரு ஏடு 
அகம்‌) என்ற ஸ்தலமாக விளங்குகிறது. அங்கே ஈச்வரனுக்குப்‌ “பத்ரிகா 
பரமேச்வரர்‌ என்று பெயர்‌. இப்போது “பேப்பர்‌ என்றால்‌ காகிதம்‌ என்பது ஒரு 
அர்த்தம்‌; "மாகஸின்‌” (ஸஞ்சிகை) என்றும்‌ அர்த்தம்‌. “மாகஸின்‌” என்பதை 
“பத்திரிகை: என்கிறோம்‌. நேச்சரின்‌ பேப்பரான இயற்கை பத்திரிகை 
கரையேறின ஊரில்‌ ஸ்வாமியே பத்திரிகா பரமேச்வரன்‌ என்று ஜர்னலிஸ்ட்‌ 


பெயர்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌! பத்ரம்‌, 'பத்ரிக5 என்றாலும்‌ இலை 
என்றே அர்த்தம்‌. இலையிலிருந்து வந்தது தானே ஏடு? அதனால்‌ ஏஏட்டுக்குப்‌ 
பத்திரிகை என்று பெயர்‌. இது தான்‌ அந்த நாள்‌ காகிதமாக இருந்ததால்‌ 
கடிதாசும்‌ இதிலேதான்‌ எழுதுவார்கள்‌. அதனால்‌ கடிதாசுக்குப்‌ 'பத்ரம்‌' என்றே 


பேர்‌ வந்து விட்டது. இதெல்லாம்‌ இருக்கட்டும்‌. 


ஸரஸ்வதி மஹாலைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. இதைப்‌ பற்றி ஸ்வாரஸ்யமான 
ஒரு விஷயம்‌ நினைவு வருகிறது. 


பழைய காலத்தில்‌ வெளிதேசத்திலிருந்து படையெடுக்கிறவர்கள்‌ ஒரு 
தேசத்திற்கு விளைவிக்கிற மிகப்‌ பெரிய ஹானி, அந்த தேசத்தின்‌ 
லைப்ரரியைக்‌ கொளுத்தி விடுவதுதான்‌ என்று வைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
ஏனென்றால்‌ ஒரு தேசத்தின்‌ பொருளாதாரத்துக்கு கஜானா எப்படியோ அப்படி 
அதன்‌ அறிவுக்குக்‌ கஜானாவாக இருந்தது இந்த லைப்ரரிதான்‌. கலாசார 
கஜானா என்று சொல்லலாம்‌. இப்போது போல்‌ அப்போது பிரன்டிங்‌ பிரஸ்‌ 
இல்லாததால்‌ பல பிரதிகள்‌ கிடையாது. சில நூல்களில்‌ ஒரே பிரதிதான்‌ 
இருக்கும்‌. இப்படிப்பட்ட சுவடிகள்‌ கொண்ட லைப்ரரியைக்‌ கொளுத்தி 
விட்டால்‌ அது அந்த தேசத்தின்‌ கஜானாவைக்‌ கொள்ளையடிப்பதற்கு மேலே, 
அந்த தேசத்தின்‌ பெண்களை மானபங்கபடுத்துவதற்கு மேலே என்று இதர 
தேசத்தார்‌ நினைத்தார்கள்‌. எதிரி தேசத்து அறிவுச்‌ செல்வங்களான 
புஸ்தகங்களைக்‌ கொளுத்துவது, அவர்களுடைய கோயில்களை இடிப்பது, 
அந்த தேசத்து ஸ்திரீகளை மானபங்கப்படுத்துவது முதலானவற்றுக்கு 
நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களில்‌ இடமே கிடையாது என்பதைப்‌ 
பெருமையோடூ சொல்லிக்‌ கொள்ளவேண்டும்‌. ஜைனம்‌ போன்ற ஒரு எதிராளி 
மதத்தைச்‌ சேர்ந்த அமரஸிம்ஹன்‌ மாதிரியானவர்கள்‌ ஹிந்து 
522 


சமயாசாரியர்களிடம்‌ வாதத்தில்‌ தோற்றவுடன்‌ தாங்களாகவே தங்கள்‌ 
சுவடிகளை நெருப்பிலே போட்டாலும்‌ நம்‌ ஆசாரியாளைப்‌ போன்றவர்கள்‌, 
"கூடாது, கூடாது! எந்த தத்வத்தைச்‌ சேர்ந்ததானாலும்‌ சரி; ஒரு புஸ்தகத்தை 
இல்லாமல்‌ பண்ணக்கூடாது” என்று எதிராளியின்‌ கையைப்‌ பிடித்துத்‌ 
தடுத்திருக்கிறார்கள்‌. 

இதர தேசத்தவர்களுக்கோ பண்பாட்டில்‌ சிறந்த இன்னொரு ராஜ்யத்தைப்‌ 
பிடிக்கிறபோது அங்கேயுள்ள லைப்ரரியை கொளுத்துவது பெரிய 
சொக்கப்பானை போன்ற உத்ஸாஹ விளையாட்டு! “அறிவுச்‌ செல்வம்‌ 
எல்லாருக்கும்‌ பொது; எதிரியுடைய ஊரைச்‌ சேர்ந்ததானாலும்‌ அதை நாமும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு பயனடையலாம்‌ என்ற விவேகமில்லாமல்‌, தங்களைவிட 
அறிவாளிகளாக உள்ள சத்ருக்களின்‌ புஸ்தகங்களை பஸ்மம்‌ பண்ணி 
அவர்களை வயிறெரியச்‌ செய்ய வேண்டும்‌ என்று நினைத்து இப்படிப்பட்ட 
பெரிய அக்ரமத்தைச்‌ செய்தார்கள்‌. இப்படித்தான்‌ ஈஜிப்டில்‌ [எகிப்தில்‌] 
அலெக்ஸான்ட்ரியா என்ற இடத்தில்‌ அலெக்ஸான்டர்‌ காலத்திலிருந்து 
சேகரிக்கப்பட்ட அநேகத்‌ துறைகளில்‌ உயர்ந்த புஸ்தகங்களைக்‌ கொண்ட 


லைப்ரரியையும்‌; டர்க்கியில்‌ (துருக்கியில்‌) இஸ்டான்புல்‌ என்று இப்போது 


சொல்லப்படுகிற கான்ஸ்டான்டினோபிளில்‌ கிரேக்கர்கள்‌, ரோமானியர்கள்‌ 
ஆகியவர்கள்‌ பல காலமாகப்‌ பேணி வளர்த்த லைப்ரரியையும்‌ பதினைந்து - 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ துருக்கர்கள்‌ படை எடுத்தபோது இருந்த இடம்‌ 
தெரியாமல்‌ கொளுத்திவிட்டார்கள்‌. பழைய சங்க நூல்களை ஸமுத்திரம்‌ 
கொண்டு போய்விட்டது என்கிற மாதிரி இயற்கை உத்பாதமாக இல்லாமல்‌, 
சத்துருக்களின்‌ பண்பாட்டுக்‌ குறைவால்‌ அந்த தேசங்களில்‌ பழைய அறிவு 
நூல்களில்‌ பல வீணாகி விட்டன. 


இங்கே நம்‌ தக்ஷிண தேசத்திலும்‌ கர்நாடிக்‌ நவாப்‌ முதலியவர்கள்‌ கை 

ஓங்கித்‌ தமிழ்நாடு முழுவதிலும்‌ துருக்க சைன்யம்‌ பரவினபோது தஞ்சாவூர்‌ 

ஸரஸ்வதி மஹாலுக்கு ஆபத்து வந்துவிட்டது. அதைக்‌ கொளுத்திவிட்டால்‌ 

தஞ்சாவூர்‌ பெரிய கோவிலை இடிப்பதற்கு ஸமானம்‌ என்று ரொம்ப ஆவலாக 

சத்ருக்கள்‌ வந்தார்கள்‌. அப்போது டபீர்‌ பந்த்‌ என்ற மஹாராஷ்டிர பிராம்மணர்‌ 

தஞ்சாவூர்‌ ராஜாவுக்கு (சிவாஜி வம்சத்தவருக்கு) மந்திரியாக இருந்தார்‌. 
523 


அவருக்கு ஸமயோசிதமாக ஒரு யுக்தி தோன்றிற்று. லைப்ரரியைக்‌ 
கொளுத்த வேண்டும்‌ என்று வந்தவர்களிடம்‌, "இதிலே எங்கள்‌ ஹிந்து 
புஸ்தகங்கள்‌ மட்டும்‌ இல்லை. குரான்‌ பிரதிகளும்‌ வைத்திருக்கிறோம்‌” 
என்றார்‌. உடனே, வந்தவர்கள்‌ “குரான்‌ இருக்கிறதா? அப்படியானால்‌ கொளுத்த 
மாட்டோம்‌” என்று நமஸ்காரம்‌ பண்ணிவிட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. 

அப்புறம்‌ இங்கிலீஷ்காரர்கள்‌, பிரெஞ்சுக்காரர்கள்‌ எல்லோரும்‌ வந்தார்கள்‌. 
அவர்களுக்கு எதிலும்‌ ஆராய்ச்சி புத்தி ஜாஸ்தி. இன்னொரு தேசத்து 
விஷயமானாலும்‌ கொளுத்துவது என்று இல்லாமல்‌, அதனால்‌ தாங்கள்‌ 
பிரயோஜனம்‌ அடைய முடியுமா என்று பார்ப்பார்கள்‌. ஜெர்மன்‌ 
தேசத்தவர்களும்‌ கலாசார ஆராய்ச்சி , மொழி ஆராய்ச்சிக்காக வந்து நம்‌ 
நாட்டுச்‌ சுவடிகளை எல்லாம்‌ தேடித்‌ தேடிப்‌ பார்த்தார்கள்‌. இதனால்‌ நமக்கே 
பல புது சாஸ்திரங்களை இந்த அந்நிய தேசத்தவர்கள்தான்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. அதற்காக நம்‌ நன்றி தெரிவிக்கவேண்டும்‌. குறிப்பாக 
மெக்கென்ஸி என்பவர்‌ ஸர்வேயர்‌-ஜெனரலாக இருந்தபோது ஊர்‌ ஊராகப்‌ 
போய்‌ கிடைக்கக்கூடிய ஸகல ஏட்டுச்சுவடிகளையும்‌ கலெக்ட்‌ பண்ணி, 
அப்போது இதற்காக சர்க்காரின்‌ டிபார்மென்ட்‌ இல்லாவிட்டாலுங்கூட, 
அங்கங்கே படிக்கத்‌ தெரிந்தவர்களைக்‌ கொண்டு படிக்கப்‌ பண்ணி, 
எல்லாவற்றையும்‌ ரிகார்டாக preseve பண்ணி வைத்ததைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. மெக்கென்ஸியின்‌ ஆள்‌ கும்பகோணத்தில்‌ நம்‌ மடத்துக்குக்கூட 
வந்து விவரங்கள்‌ சேகரித்துக்‌ கொண்டு போயிருக்கிறான்‌. 

ஸரஸ்வதி மஹால்‌ முதலிய இடங்களில்‌ இருந்த ஸயன்ஸ்‌, குறிப்பாக 
தநுர்வேதம்‌, ஸம்பந்தமான நம்‌ பழைய சுவடிகளை மேல்‌ நாட்டுக்காரர்கள்‌ 
எடுத்துக்‌ கொண்டே போய்விட்டார்கள்‌ என்று சொல்கிறார்கள்‌. இப்படி 
எடுத்துக்‌ கொண்டு போய்தான்‌ ஹிட்லர்‌ சில தினுஸான குண்டுகள்‌, 
ப்ளேன்கள்‌ முதலியன செய்தான்‌ என்கிறார்கள்‌. 


இருந்தாலும்‌ இன்னமும்‌ போஜராஜாவின்‌ “ஸமாராங்கண ஸூத்ரம்‌ போன்ற 


நம்மிடமே உள்ள சுவடிகளிலிருந்து மந்திர பூர்வமான அஸ்திரங்கள்‌ 


மட்டுமின்றி, 5146 [விஞ்ஞான பூர்வமான] ஆயுதங்களான சஸ்திரங்களும்‌ 


524 


நம்‌ தேசத்தில்‌ நீண்ட காலத்துக்கு முன்பே இருந்திருப்பதைத்‌ தெரிந்து 
கொள்ள முடிகிறது. வராஹமிஹிரரின்‌ ப்ருஹத்‌ ஸம்ஹிதை' மாதிரியான 
'டைஜஸ்டூகள்‌ நம்‌ நாட்டின்‌ அநேகத்‌ துறை சாஸ்திரங்களையும்‌ 
ஸயன்ஸ்களையும்‌ சேர்த்துக்‌ கொடுத்திருக்கின்றன. 


சாஸ்திரங்கள்‌, மற்ற வித்யையகள்‌, நம்முடைய மருத்துவம்‌, விஞ்ஞானம்‌ 
எல்லவாற்றுக்கும்‌ பழைய சுவடிகள்‌ இருக்கின்றன. புராணங்களும்‌ இவற்றில்‌ 
இருக்கின்றன. இவைகளில்‌ ஸ்தல புராணங்கள்‌ மற்றவற்றை விடவும்‌ 
ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கின்றன. எஞ்சியதை நாம்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 
தேடித்‌ தேடிப்‌ புதுசாகக்‌ கிடைப்பதைச்‌ சேகரம்‌ செய்ய வேண்டும்‌. 


xX xX > 


வேதம்‌ சொல்லும்‌ பரமாத்ம தத்வத்தையும்‌ தர்மங்களையும்‌ 
நன்னெறிகளையும்‌ ஒழுக்கங்களையும்‌ ஸகல ஜனங்களுக்கும்‌ விளக்கிச்‌ 
சொல்லி ரஸிக்கும்படியான கதைகளைச்‌ சொல்லி அவர்கள்‌ அவற்றைப்‌ 
பற்றியொழுகும்படிச்‌ செய்திருப்பது புராணத்தின்‌ சக்தியினால்தான்‌. 
ஹ்ருதயத்தைத்‌ தொடும்‌ விதத்தில்‌ உபதேசம்‌ பண்ணுபவை அவை. 
நம்முடைய ஜனங்களின்‌ தொன்றுதொட்டு வந்த நற்பண்புகளுக்கு 
முதுகெலும்பு புராணம்தான்‌. ஆகையால்‌ இப்போது அதனிடம்‌ நமக்கு 
இருக்கும்‌ அசட்டை மனப்பான்மையை மாற்றிக்‌ கொண்டு, அதை ஒரு 
செல்வமாகக்‌ காப்பாற்றுவோம்‌. பல புராணங்களையும்‌ ஒன்று சேர்த்து 
ஒப்பிட்டு ஆராய்ச்சிகள்‌ செய்வோம்‌; இதனால்‌ நாம்‌ பயனடைந்து 
லோகத்துக்கும்‌ பயனைத்‌ தருவோம்‌. 


9 தர்ம சாஸ்திரம்‌ (ஸ்மிருதி) 
9.1 புராண லக்ஷியத்துக்கு நடைமுறை வழி 


புராண புருஷர்கள்தான்‌ நமக்கு நச (ஆதரிசமானவர்கள்‌, வழிகாட்டிகள்‌) 
என்று தெரிகிறது. அவர்களுடைய கதைகளைப்‌ படித்தால்‌ அவர்களுடையது 
மாதிரியான உயர்ந்த குணங்களைப்‌ பெற வேண்டுமென்ற ஆசை 


உண்டாகிறது. ஆனாலும்‌ ஆசை உண்டாகிறதே தவிர, அந்த உத்தம 
குணங்களை சம்பாதித்துக்‌ கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும்‌ அவற்றிலிருந்து 
நழுவாமல்‌ இருப்பதென்றால்‌, இது அஸாத்தியமானதாக இருக்கிறது. 


காரியம்‌ ஏதாவது பண்ணிக்கொண்டேயிருப்பதுதான்‌ மநுஷ்யனின்‌ 
இயற்கையாக இருக்கிறது. க்ஷண காலம்கூட மனஸை நிறுத்திவிட்டு இருக்க 
முடியமாட்டேன்‌ என்கிறது. பகவானும்‌ கீதையில்‌, “மநுஷ்யனானவன்‌ ஒரு 
நொடியும்‌ சும்மா இல்லாமல்‌ காரியம்‌ பண்ணிக்‌ கொண்டேயிருக்கும்‌ 
படியாகத்தான்‌ பிரகிருதி (இயற்கை) அவனை ஏவிக்கொண்டிருக்கிறது. 
அதனால்‌ அவன்‌ இந்தக்‌ காரியங்களைப்‌ பண்ணுகிற சரியான வழியைத்‌ 
தெரிந்துகொண்டு அப்படியே பண்ணி அதனால்தான்‌ சித்தத்தை சுத்தி செய்து 
கொண்டு உத்தம குணங்களை ஸம்பாதித்துக் கொண்டு, அப்புறம்‌ 
காரியங்களை விட்டு, குணங்களைக்கடந்து குணாத்தனாக, ஞானியாக, 
பிரம்மவித்தாக ஆக வேண்டும்‌” என்று சொல்லியிருக்கிறார்‌. 


நம்‌ மதத்தின்படி நடந்து கொண்டு, பாபங்களைப்‌ போக்கிக்‌ கொண்டு 
ஆத்மாவை சுத்தப்படுத்திக்‌ கொண்டு சாச்வத ஸெளக்கியமான மோட்சத்தை 
அடைய வேண்டுமானால்‌ நாம்‌ என்னென்ன காரியங்கள்‌ பண்ண வேண்டும்‌? 
பாபம்‌ பண்ணியதால்தானே இந்த ஜன்மா வருகிறது? அதை அலம்பிக்கொள்ள 
வேண்டும்‌. புதிதாகப்‌ பாபம்‌ பண்ணாமலிருக்கவேண்டும்‌. நம்‌ மனஸை, 
குணத்தைப்‌ பாபத்தில்‌ போகாதபடி உசத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இதற்குத்தான்‌ மதம்‌ இருக்கிறது. இப்படி நம்‌ மதப்படி நாம்‌ செய்ய 
வேண்டியதெல்லாம்‌ என்னென்ன? இது நமக்குத்‌ தெரியவில்லை. 


பொதுவாக நாம்‌ இப்போதிருக்கிற நிலைமையில்‌ ஏதோ ராமாயணம்‌, 
பாகவதம்‌, புராணம்‌ கொஞ்சம்‌ தெரிகிறது. இதில்‌ கதாபாத்திரங்கள்‌ இன்னின்ன 
மத அநுஷ்டானங்களைச்‌ செய்ததாக அங்கங்கே வருகிறது. ஆனால்‌ 
அங்கங்கே வருகிறதே யொழிய, ஒரே இடத்தில்‌ ஒரே சீராகக்‌ கர்மாக்களை 


526 


அமைத்துக்‌ கொடுக்கவில்லை (codify பண்ணவில்லை. ஒவ்வொரு 
அநுஷ்டானத்தையும்‌ எப்படிப்‌ பண்ணுவது என்று procedure  -மb்‌ 
[செய்முறையும்‌] இந்தப்‌ புராண இதிஹாஸங்களில்‌ சொல்லப்படவில்லை. 
அதனால்‌ நமக்கு அதைப்‌ பார்த்து அதன்படிப்‌ பண்ணுவது என்பது சரியாக 
வரவில்லை. 


புராண இதிஹாஸங்கள்‌ பக்தியைப்‌ பிரதானமாகச்‌ சொல்கின்றன. ஆனால்‌ 
நாம்‌ தினமும்‌ அறுபது நாழியும்‌ பக்தி பண்ணிக்கொண்டு, பூஜையும்‌ 
தியானமும்‌ பண்ணிக்கொண்டு, ஸ்தோத்திரம்‌ சொல்லிக்‌ கொண்டு இருக்க 
முடியுமா? முடியாதே! குடும்பத்துக்காக நாம்‌ அநேக காரியங்கள்‌ செய்ய 
வேண்டும்‌. குளிப்பது, சாப்பிடுவது போன்றதைச்‌ செய்யவேண்டும்‌. இது 
போகவும்‌ மிச்ச நாழி முழுதும்‌ பூஜையிலேயே இருப்பது என்றால்‌ முடியாது. 
அலுப்புத்‌ தட்டிப்‌ போகும்‌. வேறு ஸத்கர்மாக்கள்‌ நமக்கு வேண்டும்‌. அவற்றை 
எங்கேயிருந்து தெரிந்து கொள்வது? 

தர்ம சாஸ்திரங்களிலிருந்துதான்‌. 

பதினாலு வித்யைகளில்‌ புராணத்துக்கப்புறம்‌ கடைசியாக வருவது இந்த தர்ம 
சாஸ்திரமே. 

புராண புருஷர்கள்‌ நமக்கு லட்சியத்தைக்‌ காட்டுகிறார்கள்‌. அந்த லட்சியத்தை 
அடைவதற்கு வழி என்ன என்றால்‌ கர்மாநுஷ்டானத்தில்‌ தான்‌ ஆரம்பிக்க 
வேண்டும்‌. இப்படி நாம்‌ நடைமுறையில்‌, றாக -ஆகச்‌ செய்ய 
வேண்டியதையெல்லாம்‌ சொல்வது தர்ம சாஸ்திரம்‌. நாம்‌ என்னென்ன செய்ய 


வேண்டும்‌ என்று வேதத்தில்‌ அங்கங்கே உதிரியாகச்‌ 


சொல்லியிருக்கிறவற்றையெல்லாம்‌ நன்றாக வகைப்‌ படுத்தி விவரமாகச்‌ 
சொல்கிற வேத உபாங்கம்‌ இது. 


குடும்பக்‌ காரியம்‌, சொந்தக்‌ காரியம்‌, குளிப்பது, சாப்பிடுவது முதற்கொண்டு 
எல்லாவற்றையும்‌ ஒரு நிர்ணயப்படி, நியதிப்படி செய்யவேண்டும்‌. வேத 
தர்மத்தில்‌ மநுஷ்ய வாழ்வின்‌ ஸகல அம்சங்களையும்‌ ஆத்மாபிவிருத்திக்கு 
அநுகூலமாக ஆக்கி விதிகள்‌ போட்டிருக்கிறது. இப்படிப்‌ படுத்துக்‌ கொண்டால்‌ 


527 


சிரேயஸ்‌, இப்படி ட்ரெஸ்‌ பண்ணிக்கொண்டால்‌ அது ஆத்மாவுக்கு நல்லது, 
இப்படி வீடு கட்டினால்தான்‌ அநுஷ்டானத்துக்கு ஸாதகமாக இருக்கும்‌ 
என்பதாக வாழ்க்கையில்‌ எல்லா விஷயங்களையும்‌ மதத்தோடு அது 
சம்பந்தப்படுத்தி விடுகிறது. லெளகிக வாழ்க்கை (secular life), மத 
வாழ்க்கை (religious life) என்று அது இரண்டாகப்‌ பிரிக்கவில்லை. 
லெளகிகம்‌ கூட மதத்தில்‌ கொண்டு சேர்க்கும்படியாகவே வேத தர்மம்‌ 
அமைந்திருக்கிறது. எந்தக்‌ கர்மாவைப்‌ பண்ணினாலும்‌ அதை மந்திர 
பூர்வமாகச்‌  செய்யும்படிப்‌ பண்ணி  ஆத்மாபிவிருத்திக்கு அங்கமாக 
ஆக்கிவிடுகிறது. லெளகிகத்தையும்‌ ஆத்மிகத்தையும்‌ சேர்த்துக்‌ கொடுப்பது 
போலவே, தனி மநுஷ்யன்‌ தன்‌ சிரேயஸுக்காக ( individual salvation)காகப்‌ 


பண்ண வேண்டியதிலேயே ஸமூக வாழ்க்கையின்‌ ஒழுங்கும்‌, லோக 


க»wேமமும்‌ (general welfare -ம்‌) சேரும்படியாக இணைத்துக்‌ 
கொடுத்திருக்கிறது. 


இப்போது நாம்‌ தெரிந்து கொண்டிருக்கிற புராணங்களிலுள்ள பக்தி 
வேதத்திலே இருக்கிறது. ஆனால்‌ அதோடுகூட ஏகப்பட்ட கர்மாவும்‌ 
இருக்கிறது. பக்தியையே பூஜை என்ற கர்மாவாகப்‌ பண்ணும்போது அதற்கும்‌ 
நிறைய விதிகள்‌ இருக்கின்றன. பூஜையோடு கூட அநேக யாகங்கள்‌, 
சிராத்தம்‌, தர்ப்பணம்‌ எல்லாம்‌ வேத தர்மத்துக்கு வெகு முக்யமாக 
இருக்கின்றன. 

வேதத்தில்‌ இத்தனையும்‌ இருக்கின்றன. ஆனால்‌ ஒரே இடத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ முறைப்படுத்தி (ரீ -பண்ணி) கொடுத்திருக்கவில்லை. 
ஒவ்வொரு கர்மாவுக்கும்‌ றா௦௦60பா6 விரித்துச்‌ சொல்லி இருக்கவில்லை. 


"வேதோ (அ கிலோ தர்ம மூலம்‌” என்று மநு சொல்கிறபடி வேதந்தான்‌ நாம்‌ 
என்னென்ன செய்யவேண்டும்‌ என்ற நெறிகளுக்கும்‌ காரியங்களுக்கும்‌ 
மூலமாக, வேராக, ஊற்றாக இருக்கிறது. 


ஆத்ம கேஷேமத்துக்காக நாம்‌ என்ன செய்ய வேண்டுமோ அதிலேயே லோக 
சேஷமத்தையும்‌ பயனாக ஏற்படுத்தித்‌ தருவது வேதம்‌. இந்த இரண்டும்‌ ஏற்பட 


எது உதவுகிறதோ அதுதான்‌ 'தர்மம்‌' என்பது. அந்த தர்ம மூலமாக வேதம்‌ 
இருப்பது வாஸ்தவம்தான்‌. வேதோ (அ)கிலோ தர்ம மூலம்‌. 


ஆனால்‌ வேதங்களைப்‌ பார்த்தால்‌ ஒரு கிரமமாக, திட்டவட்டமாக நாம்‌ 
செய்ய வேண்டியவற்றுக்கு “லிஸ்ட்‌ இல்லையே! இப்படி இப்படி செய்ய 
வேண்டுமென்ற விரிவான விளக்கமும்‌ இல்லையே! அனந்தமான வேதத்தில்‌ 


நமக்குக்‌ கிடைத்திருப்பதே கொஞ்சந்தான்‌. நமக்குக்‌ கிடைத்திருக்கிற வேத 
வாக்கியங்களைப்‌ பார்த்தாலும்‌ அவற்றில்‌ அநேகத்துக்கு அர்த்தங்கூட 
முழுக்கத்‌ தெரிய மாட்டேன்‌ என்கிறதே! 


இப்படி இருக்கிற வேதங்களிலிருந்துதான்‌ கல்பம்‌ என்கிற ஆறாவது 
வேதாங்கத்தில்‌ உள்ள தர்ம ஸூூத்ரங்களும்‌ க்ருஹ்ய ஸூூத்ரங்களும்‌ ச்ரெளத 
ஸுூத்ரங்களும்‌ ஒருத்தன்‌ பண்ண வேண்டிய கர்மாக்களைத்‌ திரட்டி 
ஒழுங்குபடுத்திக்‌ கொடுத்திருக்கின்றன. ஆனால்‌ இதுவும்‌ சுருக்கமாகத்தான்‌ 
இருக்கும்‌. எல்லா அம்சங்களையும்‌ ஒரே இடத்தில்‌ சொல்வதாகவும்‌ இராது. 
இவையும்‌ விரிவான- ஏப்ப ஆக இல்லை. இவற்றை சந்தேகத்துக்கு 
இடமில்லாமல்‌ விரித்துச்‌ சொல்கிறவைதான்‌ தர்ம சாஸ்திரங்கள்‌. 


தர்ம ஸுூத்ரங்கள்‌ (ஆபஸ்தம்பர்‌, கெளதமர்‌ முதலானவர்கள்‌ செய்தவை) 
சின்னச்‌ சின்ன வாசகங்களாக ஸூத்ர லக்ஷணப்படி இருக்கும்‌. ஸூத்ரம்‌ 
என்றால்‌ ரத்னச்‌ சுருக்கமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. தர்ம சாஸ்திரங்கள்‌ 
என்கிற ஸ்மிருதிகள்‌ மநு, யாக்ஞவல்கியர்‌, பராசரர்‌ முதலானவர்கள்‌ 
செய்தவை) ச்லோக ரூபத்தில்‌ விரிவாக இருக்கும்‌. 


ஆனால்‌ எல்லாவற்றிற்கும்‌ பொதுவான ஆதாரம்‌ வேதந்தான்‌. நாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌, எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதற்கு வேதத்தின்‌ 
ஆக்ஞைகளைத்தான்‌ மேற்கொண்டு, அதன்படி நடக்க வேண்டும்‌. வேதக்‌ 
கட்டளைகளை ஓரளவுக்கு முறைப்படுத்திச்‌ சொல்கிற கல்பத்தை நன்றாக 
அலசி விஸ்தாரம்‌ பண்ணுவதே தர்ம சாஸ்திரம்‌. யக்ஞ பூமி நிர்மாணம்‌, 
க்ருஹ நிர்மாணம்‌ போன்றவற்றையே கல்பம்‌ அதிகம்‌ சொல்கிறதென்றால்‌ 
மநுஷ்யனுக்கு ஸகல விதத்திலுமான நடத்தைமுறையையும்‌ (6௦06 ௦7 
லப) விவரமாகச்‌ சொல்வது தர்ம சாஸ்திரம்‌. 


529 


"நான்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. ஆனால்‌ 
இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்வது சரியா, தப்பா என்று வேதத்தில்‌ எங்கே 
இருக்கிறது என்று தெரியவில்லையே! 'அநந்தா வை வேதா: என்றபடி வேதம்‌ 
அளவு கடந்ததாக அல்லவா இருக்கிறது? இவற்றில்‌ பெரும்பாலானவை 
இப்போது மறைந்தே போய்‌ விட்டன. அதனால்‌ எங்கே இந்தக்‌ காரியத்தை 
இப்படித்தான்‌ செய்ய வேண்டும்‌ என்று சொல்லியிருக்கிறது என்று எனக்குத்‌ 
தெரியவில்லையே இவை எல்லாவற்றையும்‌ படித்தவர்கள்‌ யாரும்‌ 
இருப்பதாகவும்‌ தெரியவில்லையே? என்ன செய்வது?” என்று கேள்வி. 


ஸமுத்திரம்‌ மாதிரி விரிந்து கிடக்கிற வேதங்களிலிருந்து நமக்கு வேண்டிய 
காரியங்களைப்‌ பொறுக்கி எடுப்பது அஸாத்யம்தான்‌. 


"இப்படி செய்‌ என்று வேதத்தில்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லியிருப்பது தெரிந்தால்‌ 
வேத வாக்கியப்படியே செய்து விடுவேன்‌. அது தெரியாதபோது என்ன 
செய்வது?” 


இதற்கு மநு பதில்‌ சொல்கிறார்‌: “சரி, அப்படியானால்‌ ஒன்று சொல்கிறேன்‌. 
அந்த வேதங்களை எல்லாம்‌ நன்கு அறிந்திருந்த மஹரிஷிகள்‌ ஸ்ம்ருதிகள்‌ 
என்று செய்திருக்கிறார்கள்‌. அதில்‌ என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்‌” 
என்கிறார்‌. ஸ்ம்ருதி என்பதே தர்ம சாஸ்திரம்‌. 


வேதோகிலோ தர்மமுலம்‌| தத்விதாம்‌ ச ஸ்ம்ருதிசீலே| 


"ஸ்ம்ருதி" என்றால்‌ நினைவுக்‌ குறிப்பு; விஸ்ம்ருதி என்றால்‌ பைத்தியம்‌. 
“வேதத்துக்கு ஸ்ம்ருதி இருக்கிறதே! அதாவது, நினைவுக்‌ குறிப்பு (6௦65) 
இருக்கிறதே! வேதங்களையெல்லாம்‌ நன்றாக உணர்ந்த மஹரிஷிகள்‌ 
அவற்றிலுள்ள தர்மங்களையும்‌, கர்மங்களையும்‌ ஒரே இடத்தில்‌ தொகுத்து 
முறைப்படுத்திக்‌ குறிப்பாக எழுதி வைத்தவையே இவை. இந்த 
ஸ்மிருதிகளில்‌ நமக்கு நன்றாக அர்த்தம்‌ புரிகிற பாஷைகளில்‌ 


எழுதப்பட்டவை. அவற்றைப்‌ பார்‌. நீ என்ன செய்ய வேண்டும்‌, என்ன செய்யக்‌ 


கூடாது, எப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்பவையெல்லாம்‌ அவற்றில்‌ 


ஸவிஸ்தாரமாகச்‌ சொல்லியிருக்கிறது” என்கிறார்‌ மநு. “தர்ம சாஸ்திரம்‌” 
என்று சொல்வது இந்த ஸ்ம்ருதிகளைத்தான்‌. 


வேதம்‌ சொல்லும்‌ காரியங்களை, அநுஷ்டானங்களை எப்படிப்‌ பண்ண 
வேண்டும்‌ என்று வேதாங்கங்களில்‌ ஆறாவதாக உள்ள “கல்பம்‌ சொல்கிறது. 
கல்பத்தில்‌ அடங்கும்‌ க்ருஹ்ய ஸூூத்ரங்களும்‌, ச்ரெளத எூூத்ரங்களும்‌, தர்ம 
ஸுூத்ரங்களும்‌ வேள்வி முதலானவற்றின்‌ செய்முறையைச்‌ சொல்கின்றன. 
இதையே ஒரு ஜீவன்‌ கருவாக மாதாவின்‌ கர்ப்பத்தில்‌ உருவாவதிலிருந்து, 
அது பிறந்து வளர்ந்து, கலியாணம்‌ பண்ணிக்கொண்டு, குடும்பம்‌ நடத்தி, 
கடைசியில்‌ சிதையில்‌ வைத்து தகனம்‌ செய்யப்படும்‌ வரையில்‌ 
இப்படியிப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று அடியிலிருந்து நுனி வரையில்‌ 
நுணுக்கமாகச்‌ சொல்பவையே ஸ்ம்ருதிகள்‌. தினந்தினமும்‌ 
எழுந்திருந்ததிலிருந்து தூங்குகிற வரையில்‌ ஒருத்தன்‌ என்னென்ன செய்ய 
வேண்டும்‌, எப்படி யெப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று அது ஈ௦ப4ா€ போட்டுக்‌ 
கொடுத்து விடுகிறது. 


ஸ்மிருதியைப்‌ பார்த்து விட்டால்‌ போதும்‌. நம்‌ மதப்படி நாம்‌ செய்ய 


வேண்டியதெல்லாம்‌ என்ன என்பது பூர்ணமாகத்‌ தெரிந்துவிடும்‌. 


9.2 ஸ்மிருதிகளும்‌, துணை நூல்களும்‌ 

மநு, பராசரர்‌, யாக்ஞவல்கியர்‌, கெளதமர்‌, ஹாரீதர்‌, யமன்‌, விஷ்ணு, சங்கர்‌, 
லிகிதர்‌, பிருஹஸ்பதி, தக்ஷன்‌, அங்கிரஸ்‌, பிரசேதர்‌, ஸம்வர்த்தர்‌, அசனஸ்‌, 
அத்ரி, ஆபஸ்தம்பர்‌, சாதாதபர்‌ என்றிப்படிப்‌ பதினெட்டு மஹரிஷிகள்‌ 
தங்களுடைய அதிமாநுஷ்ய சக்தியால்‌ வேதங்களை முழுக்கத்‌ தெரிந்து 
கொண்டு அதிலிருந்து தொகுத்து தர்ம சாஸ்திரங்களைத்‌ தந்திருக்கிறார்கள்‌. 
இவை மநு ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்று 
அவரவர்‌ பெயரால்‌ வழங்குகின்றன. இவற்றைப்‌ பார்த்தால்‌ போதும்‌, 
வாழ்க்கையில்‌ செய்யவேண்டிய ஸகல அநுஷ்டானங்களையும்‌ 
தர்மங்களையும்‌ தெரிந்து கொண்டு விடலாம்‌. 


18 ஸ்மிருதிகளைத்‌ தவிர, உப ஸ்மிருதிகள்‌ என்று 18 துணை நூல்கள்‌ 
இருக்கின்றன”. 
ஸ்ரீமத்‌ பகவத்‌ கீதையையும்‌ ஸ்மிருதிகளோடூ சேர்த்துச்‌ சொல்கிற வழக்கம்‌ 
உண்டு. நேராக வேத மந்திரங்களாக உள்ள 'ச்ருதியாக இல்லாமலும்‌ நம்‌ 
மதத்துக்கு ஆதாரமாயிருப்பதால்‌ அதை  ஸ்மிருதிப்‌ பிரமாணமாகச்‌ 
சொல்கிறார்கள்‌. 


இப்படி அநேகம்‌ ஸ்மிருதிகள்‌ இருப்பதால்‌ இவற்றிலும்‌ ஒன்றிலிருப்பது 
இன்னொன்றில்‌ இல்லாமல்‌ இருக்கலாம்‌. சில சில காரியங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று வித்யாஸப்படலாம்‌. அதனால்‌ என்னென்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதில்‌ இன்னமும்‌ கொஞ்சம்‌ ஸந்தேஹம்‌ ஏற்படுகிறது. இந்த 
ஸந்தேகத்தையும்‌ போக்குவதாக தர்ம சாஸ்திர நிபந்தனங்கள்‌ என்று சில 
புஸ்தகங்கள்‌ இருக்கின்றன. 

சில ஸ்மிருதிகள்‌ ஒரு சில விஷயங்களோடு நின்று விடுகிறது; பூர்ண 
உபதேசம்‌ செய்யவில்லை. வழக்கத்தில்‌ தலைமுறை தலைமுறையாக 
வந்துவிட்ட விஷயங்கள்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்தேயிருக்கும்‌ என்று 
நினைத்துவிட்ட மாதிரி, சில ஸ்மிருதிகளில்‌ ஸந்தியாவந்தனப்‌ பிரயோகமே 
இல்லை; சிலவற்றில்‌ சிராத்த விஷயமில்லை; தீட்டு-துடக்கு 
ஸமாசாரங்களைச்‌ சொல்லும்‌ ஆசெளசாதிகள்‌ சிலதில்‌ இல்லை. “இப்படி 


மூச்சுவிடு! இப்படிச்‌ சாப்பிடு” என்று புஸ்தகத்தில்‌ எழுதி வைத்தா சொல்லிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌? அந்த மாதிரிதான்‌ இவையும்‌ என்று அந்த ஸ்மிருதி 
கர்த்தாக்கள்‌ நினைத்திருப்பார்களோ என்னவோ? 


இம்மாதிரி எந்த விஷயத்தையுமே “தன்னால்‌ தெரிந்திருக்கும்‌: என்று 
நினைத்து விட்டுவிடாமல்‌, ஸகலத்தையும்‌ எழுதி வைத்திருப்பது நிபந்தன 
கிரந்தங்களில்தான்‌. ஸ்மிருதிகளில்‌ ஒன்றுக்கொன்று முரணாக 
இருப்பவைகளையும்‌ இவையே வியவஸ்தை செய்து, இதிது 
இப்படியிப்படித்தான்‌ என்று நிர்ணயம்‌ செய்கின்றன. சில பெரியவர்கள்‌ எல்லா 
ஸ்மிருதிகளையும்‌ பார்த்து, ஒன்றோடொன்று பொருத்தி ஆராய்ச்சி செய்து, 


முடிவாக இன்னின்ன செய்யவேண்டும்‌ என்று தீர்மானித்து, ஐயம்‌ திரிபற 
இந்த நிபந்தனங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. 


இப்படி நம்‌ தேசத்தில்‌ ஒவ்வொரு பிரதேசத்தில்‌ ஒவ்வொரு நிபந்தன 
கிரந்தத்தை அநுஸரிக்கிறார்கள்‌. வடக்கே இருப்பவர்கள்‌ காசிநாத உபாத்யாயர்‌ 
எழுதிய நிபந்தனத்தைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. மேற்கே மஹாராஷ்டிரத்தில்‌ 
மிதாக்ஷரி' என்ற நிபந்தனம்‌ அநுஸரிக்கப்படுகிறது. அதற்குச்‌ சட்டத்துக்கு 
ஸுமதையான ஸ்தானம்‌ இருப்பதாகக்‌ கோர்ட்டுகளே அங்கீகரித்திருக்கின்றன. 
கமலாகர பட்டர்‌ எழுதிய நிர்ணய ஸிந்து என்ற நிபந்தனமும்‌ அங்கு 
வழங்குகிறது. மஹாராஷ்ட்ரத்திலுள்ள பைதானில்‌ மந்த்ரியாக இருந்த 
ஹேமாத்ரி என்பவர்‌ எல்லா தர்ம சாஸ்திரங்களையும்‌ சேர்த்து ஒரு பெரிய 
டைஜஸ்டாக சதுர்வர்க்க சிந்தாமணி என்று எழுதியிருக்கிறார்‌. இங்கே 
தக்ஷிணத்தில்‌ நாம்‌ வைத்யநாத தீக்ஷிதர்‌ எழுதிய “வைத்யநாத தீக்ஷிதீயம்‌” 
என்ற புஸ்தகத்தைப்‌ பின்பற்றிச்‌ செய்கிறோம்‌. கிருஹஸ்தர்களுக்கு இவை 
முக்யமாக இருக்கின்றன. ஸந்நியாஸிகள்‌ தாங்கள்‌ செய்ய வேண்டியது 
என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை “விச்வேச்வர ஸம்ஹிதை என்ற 
நூலைப்‌ பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள்‌. 


* உப ஸ்மிருதிகளைச்‌ செய்த பதினெண்மர்‌: ஜாபாலி, நாசிகேதஸ்‌, ஸ்கந்தர்‌, 
லெளகாகூ, காச்யபர்‌, வியாசர்‌, ஸநத்குமாரர்‌, சந்தனு, ஜனகர்‌, வியாக்ரர்‌, 
காத்யாயனர்‌, ஜாதூகர்ண்யர்‌, கபிஞ்ஜலர்‌, போதாயனர்‌, காணாதர்‌, விச்வாமித்ரர்‌, 
பைடீனஸர்‌, கோபிலர்‌. 


9.3 வைத்யநா யம்‌ 
தமிழ்நாட்டில்‌ தர்ம சாஸ்திரம்‌ என்றால்‌ வைத்யநாத தீக்ஷிதீயம்தான்‌. 


கொஞ்சம்‌ பாஷாஞானம்‌ இருந்தாலும்‌ இதுபோன்ற தர்ம சாஸ்திரத்தைப்‌ 
படித்துப்‌ புரிந்துகொண்டு விடலாம்‌. வேத அத்யயனம்‌ பண்ணினால்கூட 


மந்திரத்துக்கு அர்த்தம்‌ தெரியாத மாதிரி, இது கஷ்டம்‌ இல்லை. வைத்யநாத 


தீக்ஷிதீயத்தைப்‌ பெரியவர்கள்‌ நன்றாகத்‌ தமிழிலேயே மொழி பெயர்த்து 
அச்சுப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. 


வைத்யநாத தீஷிதர்‌ எழுதிய புஸ்தகமாதலால்‌ இதற்கு இப்படிப்‌ பெயர்‌ 
சொல்கிறோம்‌. அவர்‌ இந்நூலுக்கு, வைத்த பெயர்‌ “ஸ்ம்ருதி முக்தாபல 
நிபந்தன க்ரந்தம்‌” என்பது. 


இந்தப்‌ பரம உபகாரமான நூலை எழுதிய வைத்யநாத தீக்ஷிதரைப்‌ பற்றி 
நமக்குக்‌ கொஞ்சமே தெரிய வந்திருக்கிறது. இருநூறு வருஷங்களுக்கு முன்பு 
அவர்‌ இருந்திருக்க வேண்டும்‌. நாச்சியார்‌ கோவிலுக்கு ஸமீபத்திலுள்ள 
கண்டிரமாணிக்கத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று தெரிகிறது. எழுதியதோடு 
மட்டுமில்லாமல்‌ அவரே ஸகல கர்மங்களையும்‌, தர்மங்களையும்‌ 
அநுஷ்டித்துக்‌ காட்டினார்‌; பெரிய யாகங்கள்‌ செய்தார்‌ என்று அறிகிறோம்‌. 


மேதாதிதி, விக்ஞானேச்வரர்‌, ஹேமாத்ரி முதலியவர்களின்‌ உயர்ந்த நிபந்தன 
கிரந்தங்களையும்விட வைத்யநாத தீக்ஷிதீயமே சிரேஷ்டமானதாகக்‌ 
கருதப்படுகிறது. ஒரு விஷயங்கூட விட்டுப்‌ போகாமல்‌ இதில்‌ வர்ண (ஜாதி) 
தர்மம்‌, (பிரம்மசர்யம்‌ முதலான) ஆச்ரம தர்மம்‌, ஆசெளசம்‌, சிராத்தம்‌, 
பிராயச்சித்தம்‌, ஸ்த்ரீ தர்மம்‌, தாயபாகம்‌, திரவிய சுத்தி முதலான 
ஸகலத்தையும்‌ பூர்ணமாகச்‌ சொல்லியிருக்கிறது. 


தர்ம சாஸ்திரம்‌ பூர்விகமான பிதுரார்ஜித சொத்தை எப்படி யாருக்கு 
விநியோகிக்க வேண்டும்‌ என்பதைக்கூட வரையறுக்கிறது. Hiபப Code Bill 


முதலானவை சுதந்திர இந்தியாவில்‌ கொண்டுவரப்பட்டபோது சில பேர்‌ 
சாஸ்திரப்படிதான்‌ சொத்துரிமை தரவேண்டும்‌ என்று வாதம்‌ செய்தார்கள்‌. 
இந்த விஷயந்தான்‌ தாயபாகம்‌ என்பது. மருமக்கத்தாயம்‌என்றே 
மலையாளத்தில்‌ மாமன்‌- மருமான்‌ வழியாகச்‌ சொத்து விநியோகமாவதைச்‌ 
சொல்கிறார்களல்லவா? 'தாயாதி' என்ற பெயரும்‌ 'தாய த்திலிருந்து வந்ததே.) 


நிபந்தன கிரந்தங்களில்‌ தீக்ஷித்யமே கடைசியில்‌ வந்த தாகையால்‌ முந்தைய 
எல்லா தர்ம சாஸ்திர நூல்களையும்‌ அலசி, ஆராய்ந்து, எல்லா 


விஷயங்களையும்‌ கொடுக்கிறது. இதற்கு முந்தி தோழப்பர்‌ செய்த 
நிபந்தனந்தான்‌ தக்ஷிணத்தில்‌ ஓரளவுக்கு நல்ல பிரசாரத்திலிருந்தது. 
தீக்ஷித்யம்‌ தோன்றியதிலிருந்தே ஸ்மார்த்த வைஷ்ணவ பேதமில்லாமல்‌ 
இருவரும்‌ அதை ஆதாரமாக எடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


ச்ருதியான வேதத்தையும்‌, அதன்‌ விளக்கமாய்‌ பூர்வத்திலேயே தோன்றிய 
கல்ப ஸுூத்ர தர்ம ஸூத்ர ச்ரெளத-க்ருஹ்ய எுத்ரங்களையும்‌, 
ஸ்மிருதிகளையும்‌ போல, பிற்பாடு தோன்றிய நிபந்தன கிரந்தங்களை 
எல்லாரும்‌ ஏற்கும்படியான முறையில்‌ எழுதுவது ஸுலபமல்ல. தீக்ஷிதர்‌ 
பக்ஷபாதமே யில்லாமல்‌ விசால மனஸோடு, நடு நிலைமையிலிருந்து 
கொண்டு மீமாம்ஸா சாஸ்திரத்தின்‌ அர்த்த நிர்ணய முறையையே பின்பற்றிப்‌ 
பூர்வ சாஸ்திரங்களைத்‌ தொகுத்து, அவற்றில்‌ பரஸ்பர விரோதமுள்ள 
பாகங்களில்‌ முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பதால்தான்‌ தீக்ஷிதீயம்‌ 
தென்தேசத்தில்‌ பிரமாண நூலின்‌ ஸ்தானத்தைப்‌ பெற்றது. ஒன்றுக்கொன்று 
ஸ்மிருதிகள்‌ முரணாயிருக்கும்‌ சில இடங்களில்‌, "அவரவர்‌ இவற்றை 
தேசாசாரப்படி செய்து கொள்ளட்டும்‌; தங்கள்‌ குல பூர்விகர்கள்‌ எப்படிப்‌ 
பண்ணினார்களோ அப்படிப்‌ பண்ணட்டும்‌” என்று பெருந்தன்மையோடு 
சொல்லி விட்டூ விடுவார்‌. 


9.4 சுயச்சையும்‌ கட்டுப்பாடும்‌ 


இங்கே ஒரு பொதுவான விஷயம்‌ சொல்லவேண்டும்‌. எவ்வளவுதான்‌ அலசி 


அலசி விரிவாக எழுதினாலும்‌ நூறாயிரம்‌ சமாசாரங்கள்‌ வந்து சேர்கிற 


மநுஷ்ய வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு அம்சமும்‌ இப்படித்தான்‌ 
என்று எழுதிவைத்து நிர்ணயம்‌ பண்ண முடியாது. எழுத்திலே நிர்த்தாரணம்‌ 
செய்வது சட்டம்‌ மாதிரி நிர்ப்பந்தமாகத்தான்‌ தோன்றும்‌. நன்றாகக்‌ கட்டுப்பாடு 
செய்கிற சட்ட விதிகள்‌ வேண்டும்தான்‌. நம்‌ சாஸ்திரங்களில்‌ இப்படி நிறைய 
இருக்கத்தான்‌ செய்கின்றன. சுதந்திரம்‌, ஜனநாயகம்‌ என்று பெரிசாகச்‌ 
சொல்வதெல்லாம்‌ யதார்த்தத்தில்‌ மனம்‌ போனபடி நடப்பதாகவும்‌, அசக்தமான 
நல்லவர்களை பலிஷ்டரான முரடர்கள்‌ ஸ்வயேச்சையாக அடக்கி ஒடுக்கிக்‌ 
கஷ்டப்படுத்துவதாகவுமே இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. ஆகையால்‌, விதிகளைப்‌ 


535 


போட்டு ஜனங்களைக்‌ கட்டுப்படுத்தத்தான்‌ வேண்டும்‌. ஆனாலும்‌ இதிலும்‌ 
ஒரு “லிமிட்‌ வேண்டும்‌. கட்டுப்பாடு பண்ணுவதற்கும்‌ ஒரு கட்டுப்பாடு 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ மநுஷ்ய ஸ்வபாவப்படி, ஒரேயடியாகச்‌ சட்டம்‌ 
போட்டு நெரித்தால்‌ உத்ஸாகமே போய்விடும்‌. ரொம்பவும்‌ 
கட்டுப்படுத்தினாலே ரொம்பவும்‌ அறுத்துக்‌ கொண்டு ஓடத்‌ தோன்றும்‌. 


இதனால்‌ நம்‌ சாஸ்திரங்களில்‌ எல்லாவற்றையும்‌ எழுதி வைத்து சட்டமாகத்‌ 
திணிக்காமல்‌, பல விஷயங்களில்‌ பெரியவர்கள்‌ பண்ணுகிறதைப்‌ பார்த்தே 
மற்றவர்கள்‌ மனமொப்பி, தாங்களாக, ஸ்வயேச்சையாக அதே மாதிரி 
செய்யும்படி விட்டிருக்கிறார்கள்‌. என்னை நீங்கள்‌ பெரியவன்‌ என்று வைத்துக்‌ 
கொண்டூ விட்டால்‌, என்னைப்‌ பார்த்து நான்‌ பண்ணுகிற மாதிரி நீங்களும்‌ 
நெற்றிக்கு இட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌, பூஜை பண்ண வேண்டும்‌, பட்டினி 
கிடக்க வேண்டும்‌ என்று ஸ்வயேச்சையாக ஆரம்பிக்கிறீர்கள்‌ இல்லையா? 
இந்த மாதிரி சில விஷயங்களை p௦௮! றி (இன்னொருத்தரின்‌ 
வாழ்க்கை உதாரணம்‌) , £ரஎition (மரபு) , தேச வழக்கம்‌ (1௦௮ ௦05௦), குடும்ப 
வழக்கம்‌ இவற்றைப்‌ பார்த்தே பண்ணும்படியாக விட்டால்தான்‌ பாக்கிக்குச்‌ 


சட்டம்‌ போட்டு விதிகளாக எழுத்தில்‌ எழுதி வைக்கிறபோது அவற்றை 


ஜனங்கள்‌ சிரத்தையுடன்‌ அநுஸரிக்க விரும்புவார்கள்‌. 


வாழ்ந்து காட்டி பிறத்தியாரையும்‌ அப்படிச்‌ செய்ய வைப்பது ரொம்ப உசத்தி. 
அப்புறம்‌ வாய்‌ வார்த்தையாகப்‌ பேசி, ௦௱றபி5௦॥ (நிர்பந்தம்‌) இல்லாமல்‌ 
ஸ்வயேச்சையாக ஏற்கிற மாதிரி ஐனா5பஃ0॥ மூலம்‌ பண்ண வைப்பது 
இரண்டாம்‌ பக்ஷம்‌. கடைசி பக்ஷம்தான்‌ விதியாக எழுதி வைத்துக்‌ 
கட்டாயப்படுத்துவது. ஸஹஸ்ரம்‌ வத; ஏகம்‌ மா லிக என்று வசனம்‌ கூட 
உண்டு. “ஆயிரம்‌ விஷயத்தை வாய்‌ வார்த்தையாகச்‌ சொல்‌; ஆனால்‌ அதில்‌ 
ஒன்றைக்‌ கூட எழுதி வைத்து நிர்ப்பந்தம்‌ பண்ணாதே' என்பது இதற்குத்‌ 
தாத்பரியம்‌. இப்போது எடுத்ததற்கெல்லாம்‌ மானா |8௩5 (எழுத்து மூலம்‌ 
சட்டம்‌)! கையில்‌ பேனா கிடைத்தவனெல்லாம்‌ தன்‌ அபிப்ராயத்தை எழுதி 
பப்ளிஷ்‌ பண்ணிவிடுகிறான்‌! 


மநுஷ்யனுக்கு சுதந்திரமே தராமல்‌ ஹிந்து தர்மசாஸ்திரங்கள்‌ ஆயிரம்‌ 
சட்டம்‌ போடுகின்றன என்று இக்காலத்தவர்‌ கண்டித்தாலும்‌, அதிலே இந்த 
சுதந்திரத்தை மதித்துப்‌ பல விஷயங்களை விட்டுத்தான்‌ வைத்திருக்கிறது. 
ஜீவன்‌ இஷ்டப்படி போய்‌, தானும்‌ கெட்டு லோகத்தையும்‌ கெடுக்காமலிருக்க 
வேண்டுமானால்‌ எல்லா விஷயத்திலுமே ஒரு நிர்ணயம்‌ இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌ என்று நம்‌ சாஸ்திர கர்த்தாக்கள்‌ கருதியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இப்படிப்பட்ட நிர்ணயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஜனங்கள்‌ எழுத்து மூலம்‌ 
சட்டமாக எடுத்துக்‌ கொள்வதானால்‌ ரொம்பவும்‌ கட்டி வைக்கிற மாதிரி 


நினைப்பார்கள்‌. ஆகையால்‌, 'சிலவற்றை மட்டுமே எழுதுவோம்‌; பாக்கியை 


அவர்களே சுதந்திரமாக சிஷ்டர்களைப்‌ பார்த்தும்‌, மரபைப்‌ பார்த்தும்‌, தேச குல 
ஆசாரத்தைப்‌ பார்த்தும்‌ அநுஷ்டிக்கட்டும்‌' என்று விட்டிருக்கிறார்கள்‌. 

"சாஸ்திர விதி' என்னும்போது தோன்றும்‌ நிர்பந்த எண்ணம்‌ பெரியோர்‌ வழி, 
மரபு என்னும்போது தோன்றுவதில்லை. குல வழக்கம்‌, ஊர்‌ வழக்கம்‌ 
முதலியவற்றை ஒரு சுய அபிமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம்‌. 


இவற்றைக்‌ கடைசி தர்மசாஸ்திர நூலான வைத்யநாத தீகஷிதீயந்தான்‌ பெரிய 
மனஸோடு ஒப்புக்‌ கொண்டது என்றில்லை. பூர்வ கிரந்தங்களும்‌ இதே 
அபிப்ராயத்தைக்‌ கொண்டவைதான்‌. பெரும்பாலாரால்‌ பின்பற்றப்படுகிற 
'அதாரிடி' ஸ்தானம்‌ பெற்ற - ஆபஸ்தம்ப எுத்திரத்தலேயே மஹரிஷி 
ஆபஸ்தம்பர்‌ முடிவில்‌, "நான்‌ இந்த சாஸ்திரத்தில்‌ எல்லா தர்மங்களையும்‌ 
சொல்லிவிடவில்லை. மீதி எவ்வளவோ இருக்கின்றன. ஸ்திரீகளிடமிருந்தும்‌, 
நாலாம்‌ வர்ணத்தவரிடமிருந்துங்கூடக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டியவை அநேகம்‌ இருக்கின்றன. அவர்களைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌” என்கிறார்‌. 


இதிலிருந்து 'ஸ்திரீகளைப்‌ புருஷர்கள்‌ அடக்கி வைத்தார்கள்‌; 
பிராமணரல்லாதாரை பிராமணர்கள்‌ கீழே தள்ளியிருந்தார்கள்‌' என்று குற்றம்‌ 
சொல்வதெல்லாம்‌ எவ்வளவு தப்பு எனத்‌ தெரிகிறது. பெரிய தர்ம சாஸ்திர 
ஆதார நூலிலேயே ஸ்திரீ-சூத்ரர்களின்‌ தார்மிக ஞானத்தை மதித்து, அதற்கு 
அதிகாரபூர்வமான ஸ்தானம்‌ கொடுத்திருக்கிறது. 


537 


கல்யாணங்களில்‌ ஆரத்தி எடுப்பது, பச்சை பூசுவது என்று அநேக விஷயங்கள்‌ 
பெண்டுகள்‌ சொன்னபடி செய்ய வேண்டும்‌ என்றே ஆச்வலாயனர்‌ முதலான 
பெரிய ஒரிஜினல்‌: ஸூூத்ரகர்த்தாக்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. பந்தற்கால்‌ 
நடுவதற்கு மந்திரம்‌ இருந்தாலும்கூட, அது விஷயமாகப்‌ பந்தல்‌ போடுகிற 
வேலைக்காரன்‌ ஒரு ஐதிகம்‌ சொன்னால்‌ அதையும்‌ கேட்கத்தான்‌ வேண்டும்‌. 


இப்படியெல்லாம்‌ சாஸ்திரங்களில்‌ ஒரே கெடுபிடிக்‌ கட்டாயம்‌ பண்ணாமல்‌ 
எல்லாருக்கும்‌ கொஞ்சம்‌ ஜனநாயக சுதந்திரம்‌ கொடுத்துத்தான்‌ இருக்கிறது. 


நாலாம்‌ வர்ணமான சூத்திரர்களுக்கு உள்ள ஸம்ஸ்காரங்களையும்‌ 
அநுஷ்டானங்களையும்‌ தர்ம சாஸ்திரங்கள்‌ சொல்லியிருக்கின்றன. அந்த 
ஜாதியை அலக்ஷயம்‌ பண்ணவே இல்லை. தீஷிதீயத்தில்‌ வர்ணாச்ரம 
காண்டத்திலும்‌, ஆன்ஹிக காண்டத்திலும்‌, சிராத்த காண்டத்திலும்‌ இவை 
உள்ளன. 


பொதுவாக, தர்ம சாஸ்திரங்களில்‌ ஆசார காண்டம்‌, வியவஹார காண்டம்‌ 
என்று இரண்டு உண்டு. ஒழுக்கங்களை ஆசாரம்‌ என்பார்கள்‌. அவற்றை 
நடைமுறையிலான வெளிக்காரியங்களில்‌ பின்பற்றுவதே வியவஹாரம்‌. 


9.5 சின்னங்கள்‌ 


நாம்‌ இந்த மதத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்றால்‌ அதற்கு சில வெளி 
அடையாளங்கள்‌, சின்னங்கள்‌ உண்டு. 


"ஸ்கெளட்‌' சாரணற்களுக்குத்‌ தனி உடுப்பு இல்லையா? ஆர்மி [தரைப்படை , 
நேவி [கப்பற்படை] ஒவ்வொன்றில்‌ இருப்பவருக்கும்‌ வேறு வேறு வெளி 
அடையாளங்கள்‌ இருக்கின்றன. போலீஸிலேயே பல பிரிவுகளுக்குப்‌ பல 
தினுஸாக இருக்கின்றன. இவர்கள்‌ டிரெஸ்ஸையும்‌, பாட்ஜ்‌ 
முதலானவற்றையும்‌ மாற்றிக்‌ கொள்வதால்‌ இவர்கள்‌ செய்கிற காரியம்‌ 
ஒன்றும்‌ மாறிவிடாது. இருந்தாலும்‌ அப்படி மாற்றிக்‌ கொள்ளக்‌ கூடாது என்று 
கட்டாயமாக விதி இருக்கிறது. போலீஸ்காரன்‌ தொப்பியை நேவிக்காரன்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. அப்படியே இவன்‌ தொப்பியை அவன்‌ வைத்துக்‌ 
538 


கொள்ளக்கூடாது. எதிலும்‌ கட்டுப்பாடு, ஒழுங்கு (0150101106, orderliness) இருக்க 
வேண்டும்‌. 

இந்த டிஸிப்ளின்‌, ஆர்டர்‌ மதத்துக்கும்‌ வேண்டுமல்லவா? அதனால்தான்‌ பல 
வேறு ஜாதிக்காரர்கள்‌, வெவ்வேறு ஆசிரமக்காரர்கள்‌ ஆகிய 
ஒவ்வொருத்தருக்கும்‌ வித்தியாஸமான சின்னங்களை, காரியங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறது. இப்படி வேஷ்டி கட்டிக்‌ கொள்ளு, இப்படி புடவை கட்டிக்‌ 
கொள்ளு, இந்த மாதிரி நெற்றிக்கு இட்டுக்‌ கொள்ளு என்றெல்லாம்‌ நூல்களை 
தர்ம சாஸ்திரம்‌ சொல்கிறது. 


இது வெறும்‌ சமூகக்‌ கட்டுப்பாட்டுக்காக மட்டும்‌ சொன்னதல்ல. இவை 


ஒவ்வொன்றிலும்‌ ஜீவனைப்‌ பரிசுத்தி பண்ணுகிற சூக்ஷமமான அம்சமும்‌ 
உண்டு. 


கச்சேரியில்‌ ஸேவகனாயிருப்பவனுக்கு டவாலி உண்டு. அதிகாரிக்கு அது 


கிடையாது. ஏன்‌ இப்படி என்று நாம்‌ கேட்பதில்லை. ஆனால்‌ சாஸ்திரத்தில்‌ 
அவரவர்‌ தொழிலுக்கும்‌ குலாசாரத்துக்கும்‌ ஏற்றதாக வேறு வேறு 
அடையாளங்களைச்‌ சொன்னால்‌ மட்டும்‌ ஆகேஷேபிக்கிறோம்‌. ஸமத்வம்‌ 
(பகிர) என்று சத்தம்‌ போடுகிறோம்‌. ஸமஸ்த ஜன ஸமழூகத்தின்‌ 
க்ூஷேமத்துக்காகவும்‌ காரியத்தில்‌ பலவாகப்‌ பிரிந்திருந்த போதிலும்‌, 
ஹ்ருதயத்தில்‌ ஒன்றாக சேர்ந்திருந்த நம்முடைய சமுதாய அமைப்பில்‌ 
ஆசார அநுஷ்டானங்களையும்‌, அடையாளங்களையும்‌ பிரித்துக்‌ கொடுத்தது 
அவரவரது குண-கர்மாக்களுக்கு அநுகூலம்‌ பண்ணுவதற்குத்தான்‌ என்பதை 
மறந்து, இதிலே வாஸ்தவத்தில்‌ இல்லாத உயர்வு தாழ்வுகளைக்‌ கல்பித்துக்‌ 
கொண்டு சண்டை போடுகிறோம்‌. 


இப்போது கடைசியில்‌ ஒருத்தருக்கும்‌ ஒரு மதச்‌ சின்னமும்‌ இல்லை என்று 
ஆக்கிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

பாக்கி அடையாளங்களை வெட்கப்படாமல்‌ போட்டுக்கொள்கிறோம்‌. 
ஆத்மாவுக்கு நல்லது செய்கிற மதச்‌ சின்னங்களை போட்டுக்‌ கொள்ள மட்டும்‌ 
வெட்கப்படுகிறோம்‌. “எல்லாம்‌ எஃபர்ஸ்டிஷன்‌” என்கிறோம்‌. சீர்திருத்தம்‌ 


539 


என்று ஆரம்பிக்கிறோம்‌. இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டே, சீர்திருத்தக்காரர்கள்‌ 
என்று அடையாளம்‌ தெரிவதற்காக ஒரு குல்லா போட்டுக்‌ கொள்கிறோம்‌; 
அல்லது ஏதோ ஒரு கலரில்‌ சட்டை, துண்டு போட்டுக்‌ கொள்கிறோம்‌. 
இவற்றுக்கு தெய்வத்துக்கும்‌ மேலான முக்யத்தைத்‌ தருகிறோம்‌! 


9.6 ஸ்மிருதிகள்‌ சுதர்‌ ல்கள்‌ அல்ல 
ஸ்மிருதிகள்‌ என்கிற தர்மசாஸ்திரங்களை மரியாதை உணர்ச்சியுடன்‌ 
பார்க்கிற பலரிடத்தில்கூட அவற்றைப்‌ பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம்‌ 
இருக்கிறது. அதாவது ஸ்மிருதிகளைப்‌ பண்ணினவர்களே சுதந்திரமாக இந்த 
தர்மங்களை, விதிகளை வகுத்திருக்கிறார்கள்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 


ஸ்மிருதிகாரர்களை [ஸ்மிருதிகளை எழுதியவர்களை 180-905 என்று 


சொல்கிறார்கள்‌. அதாவது அவர்களாகவே தங்கள்‌ அபிப்பிராயப்படி இவற்றை 
சட்டம்‌ (88) என்று போட்டிருக்கிறார்கள்‌ என்று நினைக்கிறார்கள்‌. சட்ட 
நிபுணர்கள்‌ பலர்‌ ஒன்று சேர்ந்து நம்‌ தேசத்தில்‌ இப்படியிப்படி இருக்க 
வேண்டும்‌ என்று “கான்ஸ்டிட்யூஷன்‌ [அரசியல்‌ நிர்ணய சாஸனம்‌] 
செய்திருக்கிறார்களே, அது போலத்தான்‌ தர்ம சாஸ்திரங்களையும்‌ 
எழுதியிருக்கிறார்கள்‌ என்று நினைக்கிறார்கள்‌. ஸ்மிருதிகள்‌ சுதந்திரமாகவே 
அபிப்பிராயம்‌ சொல்பவை என்று நினைக்கிறார்கள்‌. 


இப்படி நினைப்பதால்‌ இன்னொன்றும்‌ இதைத்‌ தொடர்ந்து தோன்றுகிறது. 
இப்போது கான்ஸ்டிட்யூஷன்‌ நாம்‌ நடைமுறையில்‌ செய்ய விரும்புகிற சில 
காரியங்களுக்கு இடம்‌ கொடுக்காமலிருக்கிற போது, நமக்கு எமாதகமாக 
அதைத்‌  திருத்திவிடுவது ளம்‌ பண்ணுவது) என்று வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ அல்லவா? இதே மாதிரி, பழைய சட்டங்களான தர்ம 
சாஸ்திரங்களையும்‌ நம்முடைய இக்காலக்‌ கொள்கைக்கு ஏற்றபடி மாற்றி 
விட்டால்‌ என்ன என்று கேட்கிறார்கள்‌. 

என்னிடமே பல பேர்‌ கேட்டிருக்கிறார்கள்‌, "காலத்தை அநுஸரித்து 
சாஸ்திரத்தை ஏன்‌ மாற்றக்‌ கூடாது?” என்று. “ஸர்க்கார்‌ சட்டங்களை 
மாற்றவில்லையா?” என்று ஆதாரம்‌ காட்டுகிறார்கள்‌. என்னையே ரொம்ப 

540 


ஸ்தோத்திரம்‌ பண்ணி, “ஸ்மிருதிகளை பண்ணின ரிஷிகள்‌ மாதிரிதான்‌ இந்தக்‌ 
காலத்தில்‌ நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. அதனால்‌ நீங்கள்‌ மனசு வைத்தால்‌ 
சாஸ்திரங்களை இந்தக்‌ காலத்துக்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ மாற்றி விடலாம்‌” 
என்கிறார்கள்‌. “நாங்கள்‌ ஆசைப்‌ படுகிற மாதிரி நீங்கள்‌ சாஸ்திரத்தை மாற்றித்‌ 
தாருங்கள்‌” என்பதையே இப்படி கெளரவமாகச்‌ சொல்கிறார்கள்‌! 


ஸ்மிருதிகள்‌ அந்தந்த ஸ்மிருதிகர்த்தாவின்‌ சொந்த அபிப்பிராயம்தான்‌ 
என்றால்‌ இவர்கள்‌ நினைப்பதிலும்‌ கேட்பதிலும்‌ தப்பு இல்லை. 


ஆனால்‌ ரொம்பப்‌ பேருக்கு - தர்ம சாஸ்திரங்களிடம்‌ மதிப்புணர்ச்சி 
உள்ளவர்களுக்குக்கூட- என்ன தெரியவில்லையென்றால்‌, இந்த ஸ்மிருதிகள்‌ 
அவற்றைச்‌ செய்தவர்களின்‌ சொந்த அபிப்பிராயமே இல்லை. ஏற்கெனவே 
வேதங்களில்‌ சொல்லியிருந்தவற்றையேதான்‌ அவர்கள்‌ தொகுத்துக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. வேத வாக்கை ஒருகாலும்‌ எந்த சந்தர்ப்பத்திலும்‌ 
மாற்றக்‌ கூடாதாகையால்‌, இந்த தர்ம சாஸ்திர விதிகளையும்‌ 
மாற்றுவதற்கே இல்லைதான்‌. 


சாஸ்திரப்படியே நீங்கள்‌ நடக்கும்படிப்‌ பண்ண எனக்கு சக்தியோ, 
யோக்யதையோ இல்லாமல்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ அதை மாற்றுவது 
நிச்சயமாக என்‌ காரியமில்லை. என்னை இங்கே மடத்தில்‌] உட்கார்த்தி 
வைத்திருப்பது வேத தர்மங்களை ஜனங்கள்‌ பரிபாலனம்‌ பண்ணும்படியாகச்‌ 
செய்வதற்குத்தான்‌. ஆசார்யாள்‌ ஆக்ஞை அது தான்‌. அதனால்‌ இந்தக்‌ 
காலத்தின்‌ ஸெளகரியத்துக்கு, புதுக்‌ கொள்கைக்கும்‌ போக்குகளுக்கும்‌ 
ஸாதகமாக சாஸ்திரத்தை மாற்றிக்‌ கொடுப்பதற்கு எனக்கு அபhority 
(அதிகாரம்‌) இல்லை. 


ரிஷிகளாக இந்த ஸ்மிருதிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள்‌ என்றால்‌ அதை 
நாம்‌ அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும்‌ என்பதே இல்லை. வேண்டாம்‌ 


என்றால்‌ தூக்கி எறிந்து விடலாம்‌. இவர்கள்‌ வேதத்தில்‌ இல்லாததை 
எல்லாம்‌ நமக்குச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌, ஏதோ தாங்களாகவே உத்தேசித்து 
இப்படி இப்படி இருந்தால்தான்‌ நல்லது என்று வரையறுத்து 
வைத்திருக்கிறார்கள்‌ என்றால்‌ அவை நமக்கு வேண்டியதில்லை. அப்படிப்‌ 


541 


பார்த்தால்‌ அநேகம்‌ பேர்‌ தங்களுக்குத்‌ தோன்றியதை எழுதி 
வைத்திருக்கிறார்கள்‌; நமக்குத்‌ தோன்றுவதையும்‌ நாமே எழுதி 
வைத்துக்கொண்டு விடலாமே! 


உண்மையில்‌ ஸ்மிருதிகள்‌ வேத வாக்கியங்களையே  அநுஸரித்துச்‌ 
சொல்லியிருப்பதனால்தான்‌ இந்த ஸ்மிருதிகளை நாம்‌ இன்றைக்கும்‌ 
என்றைக்கும்‌ ஆதாரமாக வைத்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 


“சரி, அப்படியென்றால்‌ வேதத்தில்‌ இருப்பதையேதான்‌ இவர்கள்‌ 
பிரமாணமாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌ என்பதற்கு என்ன ஆதாரம்‌?” 


9.7 வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை 


பெரிய ஆதாரம்‌ மஹாகவியின்‌ வாக்குத்தான்‌. நம்முடைய மத ஸ்தாபகர்கள்‌ 
யாவரும்‌ - சங்கரர்‌, ராமாநுஜர்‌, மத்வர்‌ எல்லாரும்‌ - தர்ம சாஸ்திரங்கள்‌ 


வேதத்தை அநுஸரிப்பவையே என்று எடுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ இது நமக்குப்‌ பெரிய ஆதாரம்‌ என்று சொல்லமுடியாது. இந்த 
மதாசாரியர்களுக்கெல்லாம்‌ கொள்கைப்‌ பிடிமானம்‌ உண்டு. ஸம்பிரதாயத்தை 
ரக்ஷிக்க வேண்டும்‌ என்ற லக்ஷயம்‌ உண்டு. அதனால்‌ இவர்கள்‌ மரபை மீறிப்‌ 
பேசமாட்டார்கள்‌. ஆனால்‌ கவி விஷயம்‌ இப்படியில்லை. அவனுக்கு ஒரு 
கொள்கையையும்‌ நிலை நாட்டுகிற பிடிமானம்‌, பிடிவாதம்‌ இராது. கொள்கைச்‌ 
சார்பில்லாமலே தனக்கு ஸத்யமாகப்‌ படுவதையெல்லாம்‌ சொல்லிக்கொண்டு 
போகிறவன்‌ அவன்‌. 


இப்படிப்பட்ட மஹாகவிகளில்‌ முக்கியமான காளிதாஸன்‌ 'ரகுவம்சத்தில்‌ 
ஓரிடத்தில்‌ ஸ்மிருதிகளைப்‌ பற்றிச்‌ சொல்கிறான்‌. 


ராமனுக்குத்‌ தகப்பனார்‌ தசரதர்‌. தசரதருடைய தகப்பனார்‌ அஜன்‌. அஜனுடைய 
தகப்பனார்‌ ரகு. அதனால்தான்‌ ரகுராமன்‌ என்ற பெயரே 

கொள்ளுத்தாத்தாவின்‌ பெயரே- ராமனுக்கு வந்தது. 'தாசரதி' என்று 
தகப்பனாரின்‌ பெயரை இரண்டோர்‌ இடங்களில்தான்‌ சொல்லியிருக்கும்‌. 
பொதுவாகத்‌ தாத்தாவின்‌ பெயரைத்தான்‌ பேரனுக்கு வைப்பது. ஆனால்‌ 
தாத்தா பேரான அஜன்‌ என்பது ராமனுக்குக்‌ கிடையாது. கொள்ளுத்‌ 


542 


தாத்தாவின்‌ பேரேதான்‌ இவருக்கு அதிகம்‌. அவ்வளவு கீர்த்தியாக, பேரும்‌ 
புகழுமாக ரகு வாழ்ந்து கொண்டிருந்தார்‌. ராகவன்‌ என்றாலும்‌ ரகு 
குலத்தோன்றல்‌ என்றே அர்த்தம்‌. 


ரகுவின்‌ தகப்பனாருக்கு திலீபன்‌ என்று பெயர்‌. திலீபனுக்கு வெகுநாள்‌ 


பிள்ளையே இல்லாமல்‌ இருந்தது. திலீபனுடைய குலகுரு வஸிஷ்டர்‌. 
வஸிஷ்டரிடத்தில்‌ திலீபன்‌ போய்‌, “ஸ்வாமி, எனக்குக்‌ குழந்தையே இல்லை. 
என்‌ வம்சம்‌ விளங்க நீங்கள்தான்‌ அநுக்கிரகம்‌ செய்ய வேண்டும்‌” என்று 
பிரார்த்தனை செய்துகொண்டார்‌. 


வஸிஷ்டர்‌ வீட்டில்‌ ஒரு பசு மாடு இருந்தது. அது காமதேனுவின்‌ பெண்‌. 
நந்தினி என்று பெயர்‌. அந்த நந்தினியை திலீபனிடத்தில்‌ கொடுத்து, “இதைக்‌ 
குளிப்பாட்டி, மேய்த்து, மிகவும்‌ சிரத்தையுடன்‌ பூஜித்து வளர்த்துக்‌ கொண்டிரு. 
உனக்குப்‌ பிள்ளை பிறக்கும்‌” என்று வஸிஷ்டர்‌ அநுக்கிரஹம்‌ செய்தாராம்‌. 


ராஜாவைப்‌ பார்த்து இப்படி மாடு மேய்க்கச்‌ சொன்னார்‌ என்றால்‌ அவன்‌ 
எத்தனை விநயமாக இருந்திருக்கவேண்டும்‌? 


அன்றைய தினத்திலிருந்து திலீப்‌ மஹாராஜாவும்‌ ஒரு மாட்டுக்காரனைப்‌ 
போலவே தினமும்‌ அந்த நந்தினியைக்‌ காட்டுக்கு ஓட்டிக்கொண்டு போவது, 
மேய்ப்பது, குளிப்பாட்டுவது, இப்படி மிகவும்‌ பக்தி சிரத்தையுடன்‌ ரக்ஷித்துக்‌ 
கொண்டிருந்தாராம்‌. காட்டுக்கு மாட்டை ஓட்டிக்‌ கொண்டு மேய்க்கப்‌ 
போகிறபோது, துஷ்ட ஜந்துக்களால்‌ மாட்டுக்கு ஆபத்து வராமல்‌ இருக்க ஒரு 
தனுசு, ஒரு பாணம்‌ மாத்திரம்‌ எடுத்துக்‌ கொண்டு மாட்டின்‌ பின்னாலேயே 
போவாராம்‌. அதைச்‌ சொரிந்து கொடுக்கிறது, அதை மேய்க்கிறது, அது 
நின்றால்‌ இவரும்‌ நிற்கிறது, அது படுத்துக்கொண்டால்‌ இவரும்‌ 
படுத்துக்கொள்வது, அது நடந்தால்‌ இவரும்‌ நடக்கிறது - இப்படி அதன்‌ 
பின்னாலேயே இவர்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்‌. ஒரு நிழல்‌ எப்படி இருக்குமோ 
- நாம்‌ உட்கார்ந்தால்‌ நிழலும்‌ உட்காருகிறது, நின்றால்‌ நிற்கிறது, ஓடினால்‌ 
ஓடுகிறது - அப்படி, 


சாயேவ தாம்‌ பூபதிரந்வகச்சத்‌| 


நிழல்போல்‌ அந்த அரசர்‌ நந்தினி என்ற பசுமாட்டை ரக்ஷித்து வந்தார்‌ என்று 
காளிதாஸன்‌ சொல்கிறான்‌. 


இப்படி தினமும்‌ வீட்டிலிருந்து திலீபன்‌ மாட்டை மேய்க்க ஓட்டிக்கொண்டு 
போகிற காலத்தில்‌ திலீபனுடைய மனைவி ஸுதக்ிணையும்‌ கொஞ்ச தூரம்‌ 
பின்னாடியே நடந்து போய்‌ வழியனுப்பிவிட்டு அப்புறம்‌ திரும்பி வருவது 
வழக்கம்‌. வெகு நியமமாக விட்டில்‌ இருந்துகொண்டு பர்த்தாவை அனுப்பி 
வைப்பது, சாயந்திரம்‌ காட்டிலிருந்து அவர்‌ பசுமாட்டோடு எப்போது திரும்பி 
வருவார்‌ என்று பார்த்துக்‌ கொண்டிருப்பது - இப்படி ஸுதக்ிணையும்‌ பதிக்கு 
சுசுரூஷை செய்து கொண்டிருந்தாள்‌. இவர்‌ நந்தினியை நிழல்‌ போல்‌ 
பின்பற்றினார்‌ என்றால்‌ இவரை ஸுதக்ஷிணை நிழல்‌ மாதிரி அநுஸரித்தாள்‌. 


பதிவ்ரதா தர்மத்தை ஜனகரே ஸீதா கல்யாணத்தின்‌ போது இப்படித்தான்‌ 
சொன்னார்‌. ராமனைப்‌ பார்த்து “என்‌ குழந்தை ஸீதை உன்னை நிழல்‌ போலத்‌ 


தொடர்ந்து வருவாளப்பா! சாயேவ அநுகதா”என்றார்‌. இப்படி வால்மீகி 
ராமாயணத்தில்‌ இருக்கிறது. வால்மீகி சொன்ன ராமனுடைய சரித்திரத்தைக்‌ 
காளிதாஸனும்‌ சொல்ல வந்தான்‌. ராமனுக்கு பின்னாடி வந்த லவ 
குசர்களைப்‌ பற்றியும்‌ சொல்கிறான்‌. ராமனுக்கு முந்தி ரகுவம்சம்‌ 
இருக்கிறதே- ராமனுடைய முன்னோர்கள்‌- அவர்களைப்‌ பற்றியும்‌ 
எழுதியிருக்கிறான்‌. இப்படி ராமாயணம்‌ சொல்ல வந்தவன்‌, அந்த உத்தமமான 
வம்சத்தில்‌ முன்னும்‌ பின்னும்‌ உள்ள சந்ததிகளைப்‌ பற்றியும்‌ சொல்லி, 
ராமனுக்கு யாருடைய பெயர்‌ வந்ததோ அந்த மகா கீர்த்தி வாய்ந்த 
ராமனுடைய கொள்ளுத்‌ தாத்தா பெயரையே “ரகுவம்சம்‌” என்று அந்த 
மஹாகாவியத்துக்கு வைத்தான்‌. உத்தமமான வம்சத்தைப்‌ பற்றி 
சொன்னாலே நாக்கு பவித்திரமாகும்‌ என்பது போல்‌ சொல்லியிருக்கிறான்‌. 


இதிலே, ஸுதக்ஷிணை மாடு மேய்க்கப்‌ போகும்‌ திலீபனைத்‌ தொடர்ந்து 
போகிறதைச்‌ சொல்கிறபோதுதான்‌ ரிஷிகள்‌ எல்லாரும்‌ ஸ்மிருதிகளை எப்படி 
பண்ணினார்கள்‌ என்பதைச்‌ சொல்கிறான்‌. இதைச்‌ சொல்ல வேண்டும்‌ என்று 
கொள்கை கட்டிக்‌ கொண்டு சொல்லவில்லை. இதற்காகச்‌ சொல்கிற 
மாதிரியும்‌ வலிந்து சொல்லவில்லை. என்னவோ அவனுடைய திறந்த 


544 


மனஸில்‌ பளிச்சென்று பட்டு, அதை அப்படியே சொல்லிவிட்டான்‌ என்று 


தோன்றுகிற ரீதியிலே ஸ்மிருதிகளைப்பற்றிச்‌ சொல்கிறான்‌. என்ன 


சொல்கிறான்‌? 


ஸுதக்ஷிணை மாட்டின்‌ பின்னால்‌ கொஞ்ச தூரம்‌ எப்படிப்‌ போனாள்‌ என்று 
வருணிக்கிறான்‌. நந்தினி முன்னாடி போகிறது. இவள்‌ வேறு எங்கும்‌ 
பார்க்காது, அந்த அடிச்‌ சுவட்டின்‌ வழியிலேயே நடந்தாள்‌ என்று சொல்ல 
வருகிறான்‌. நந்தினி நடக்கும்போது அதன்‌ குளம்புகள்‌ படுகிற இடத்தில்‌ 
கொஞ்சம்‌ தூசி கிளம்புகிறது. இப்படி கிளம்பும்படியான பவித்ரமான தூசி 
இருக்கிறதே, அந்தத்‌ தூசியைப்‌ பார்த்துக்‌ கொண்டு, அந்தச்‌ சுவட்டை 
அநுஸரித்து ஸுதக்ஷிணை கொஞ்சம்‌ தூரம்‌ நடந்தாள்‌ என்று காளிதாஸன்‌ 
சொல்கிறான்‌. 


மற்ற கவிகளைக்‌ காட்டிலும்‌ காளிதாஸன்‌ வெகு அழகாக உபமானம்‌ 
சொல்வான்‌. அதுதான்‌ அவனிடத்திலுள்ள விசேஷம்‌. ஒவ்வோரு கவிக்கு 
ஒவ்வோர்‌ அம்சத்தில்‌ விசேஷம்‌. “உபமா காளிதாஸஸ்ய”- உவமைக்குக்‌ 
காளிதாஸன்‌. அப்படி உபமானத்தோடு எமுதக்ஷிணை நந்தினிக்குப்‌ பின்‌ 
நடந்து போகிறதைச்‌ சொல்கிற போதுதான்‌ வேதத்தை ஸ்மிருதி பின்‌ 
தொடர்வது உவமையாக வருகிறது: 


தஸ்யா: குரந்யாஸ பவித்ர பாம்ஸும்‌ 

அபாம்ஸுலாநாம்‌ துரி கீர்த்தநீயா| 

மார்கம்‌ மநுஷ்யேச்வர தர்மபத்நீ 

ச்ருதேரிவார்த்தம்‌ ஸ்ம்ருதிரந்வகச்சத்‌| | 

“பாம்ஸு' என்றால்‌ தூசி. நந்தினி குளம்பு வைக்கிற இடத்தில்‌ தூசி 

கிளம்புகிறது. “குர என்று குளம்புக்குப்‌ பெயர்‌. 'குரந்யாஸு- குளம்பு 

வைத்ததினாலே; “பவித்ர பாம்ஸும்‌-கிளம்புகிற பவித்திரமான தூசியைப்‌ 

பார்த்துக்‌ கொண்டு போனாள்‌. 

பசுவின்‌ பாத தூசி மிக விசேஷமானது. அது எந்த இடத்தையும்‌ பரிசுத்தம்‌ 

செய்துவிடும்‌. ஸாதாரணப்‌ பசுவின்‌ தூசியே பவித்ரம்‌ என்றால்‌, காமதேனு 

புத்திரியான நந்தினியின்‌ பாத தூசி எத்தனை உயர்ந்ததாயிருக்கும்‌? அதற்குப்‌ 
545 


பாத்திரமான ஸஎுதக்ஷிணையோ இயல்பாகவே பரம பவித்ரமான தூசிபடியாத 
சரித்திரத்தை உடையவள்‌! 


அபாம்ஸுலாநாம்‌ துரி கீர்த்தநியா 


“அபாம்ஸு ஒரு தூசி இல்லாதவள்‌! யாதொரு பழியோ களங்கமோ இல்லாத 
ஜன்மம்‌. அப்பேர்ப்பட்ட உத்தமமான ஸுதக்ிணை, நந்தினியின்‌ குளம்பு 
படுவதனாலே எழும்புகிற பவித்திரமான தூசியை அநுஸரித்து, சுத்தமான 
மார்க்கத்தை அநுஸரித்து காலடி எடுத்து வைத்து நடந்தாள்‌. அது 
எப்படியிருந்தது என்றால்‌ வேதத்தினுடைய (ச்ருதிகளுடைய) அர்த்தத்தை 
அநுஸரித்து மஹரிஷிகள்‌ செய்திருக்கும்படியான ஸ்மிருதிகள்‌ எப்படிச்‌ 
சென்றிருக்கின்றனவோ அப்படியிருந்தது என்கிறான்‌ காளிதாஸன்‌. 


ச்ருதேரிவார்த்தம்‌ ஸ்ம்ருதிரந்வகச்சச்‌ | 
“அந்வகச்சத்‌' - பின்தொடர்ந்தாள்‌. இங்கே பசுமாட்டுக்கு உபமானம்‌ வேதம்‌- 


ச்ருதி. அதனுடைய குளம்படிதான்‌ அர்த்தம்‌. வேத அர்த்தத்தையே ஸ்மிருதி 
பின்‌ தொடர்கிற மாதிரி பசு மாட்டின்‌ அடியை ஸுதக்ிணை பின்பற்றினாள்‌. 


ஸுதக்ஷிணை முழுக்க அப்படியே பசு மாட்டோடு போகாது கொஞ்ச 


தூரம்தான்‌ போனாள்‌. அதுபோல்‌ வேதத்தில்‌ இருப்பதை எல்லாம்‌ ஸ்மிருதிகள்‌ 
சொல்லவில்லை. அவை நினைவுக்‌ குறிப்புகள்தான்‌. ஆனால்‌ வேதத்தின்‌ 
அடியும்‌ பொருளும்‌ தப்பாமல்‌, அதில்‌ இருப்பதையே ஸ்மிருதிகள்‌ 
சொல்லியிருக்கின்றன. வேதத்திலிருக்கிற அத்தனை ஆயிரம்‌ 
மந்திரங்களையும்‌ ஸ்மிருதி சொல்லவில்லை. அவற்றை பிரியோஜனப்‌ 
படுத்துகிற வழியையே சொல்கிறது. அதாவது வேதம்‌ போகிற வழியில்‌ 
அதை கொஞ்ச தூரம்‌ அநுஸரிக்கிறது. 


பரிசுத்த அந்த.கரணத்தையுடைய ஸுதக்விணை பதியைப்‌ பின்பற்றி 
நந்தினியின்‌ குரதூளி எழும்பும்‌ பவித்திர மார்க்கத்திலிருந்து சிறிதேனும்‌ 
வழுவாமல்‌ போனாள்‌” என்று சொன்ன காளிதாஸன்‌ இதற்கு ஒரு நல்ல 
உவமை சொல்ல வேண்டும்‌ என்று நினைத்தவுடன்‌ தன்‌ மனஸில்‌ பளீரென்று 


எழுந்த உவமையாக, "வேத அர்த்தத்திலிருந்து கொஞ்சங்கூட வழுவாமல்‌ 
ஸ்மிருதி அதைப்‌ பின்பற்றிப்‌ போவது போலப்‌ போனாள்‌” என்கிறான்‌. 


எப்பொழுதும்‌ உபமானமானது உபமேயத்தைவிட உயர்ந்ததாக இருக்கும்‌. 


சந்திரன்‌ மாதிரி, தாமரைப்பூ மாதிரி ஒருத்தர்‌ முகம்‌ இருந்தது என்று 
சொன்னால்‌ வாஸ்தவத்தில்‌ உபமானமான சந்திரனும்‌, தாமரைப்பூவும்‌ 
உபமேயமான முகத்தைவிட உயர்ந்ததாகத்தான்‌ இருக்கும்‌. அந்தப்படி, இங்கு 
பர்த்தாவான திலீபனைப்‌ பசுவின்‌ சுவட்டால்‌ பின்பற்றிய பரம பவித்ரையான 
ஸுதகஷிணை என்ற உபமேயத்துக்கு உபமானமாகச்‌ சொல்லப்பட்ட 
ஸ்ம்ருதியானது ச்ருதியை இன்னம்‌ ரொம்ப க்ளோஸாக பின்பற்றுகிறது 
என்று ஆகிறது. உவமை சொல்வதில்‌ அதிச்ரேஷ்டனான காளிதாஸன்‌ இந்த 
உபமானத்தைச்‌ சொன்னான்‌ என்பதைவிட, ஸ்மிருதிகள்‌ முழுக்கவும்‌ 
ச்ருதிகளை அநுஸரித்தவையே என்பதற்கு ஆதாரம்‌ வேண்டியதில்லை. 
ச்ரெளதம்‌-ஸ்மார்ச 
ச்ருதி-ஸ்ம்ருதிகளுக்கிடையே பேதம்‌ கற்பிப்பது தப்பு. ச்ருதி-ஸ்ம்ருதி-புராணம்‌ 
மூன்றும்‌ ஒரே 10/௦ (மரபு தான்‌. “ச்ருதி-ஸ்ம்ருதி-புராணானாம்‌ 
ஆலயம்‌” என்று பகவத்‌ பாதாளைச்‌ சொல்கிறோம்‌. இவை ஒன்றுக்கொன்று 
வித்யாஸமானவையாக யிருந்தால்‌ எப்படி ஒருத்தரிடமே மூன்றும்‌ 
சேர்ந்திருக்கும்‌? 
ஆசாரியாளின்‌ வழியை அநுஸரிப்பவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள்‌ என்பது பெயர்‌. 
'ஸ்மார்த்தர்‌' என்றால்‌ “ஸ்மிருதிகளைப்‌ பின்பற்றுகிறவர்‌' என்பதே அர்த்தம்‌. 
வேதத்தை நிலை நாட்டவே ஆசார்யாள்‌ அவதரித்தார்‌ என்று சொல்லிவிட்டு, 
அவரது வழியில்‌ போகிறவர்களை ஸ்மார்த்தர்‌ என்றால்‌ வேதமும்‌ 
ஸ்மிருதியும்‌ ஒன்று என்று தானே ஆகிறது? 


இப்போது, வேதத்திலே வ்யக்தமாக [வெளிப்படையாகச்‌ சொல்லாமல்‌ 
ஸ்மிருதிகளில்‌ சொல்லியுள்ள அநுஷ்டானங்களை ஸ்மார்த்த கர்மா என்றும்‌, 
வேதமான ச்ருதியிலேயே வ்யக்தமாகச்‌ சொன்ன அநுஷ்டானங்களை ச்ரெளத 
கர்மா என்றும்‌ சொல்கிறோம்‌. இதனால்‌ ச்ரெளதத்தைவிட ஸ்மார்த்தம்‌ 


547 


கீழானது என்று நினைத்து விடவே கூடாது. கிருஹஸ்தனுக்கு மிகவும்‌ 
முக்யமான ஒளபாஸனம்‌, வீட்டிலே இவன்‌ செய்ய வேண்டிய அதி 
முக்யமான (௦௱estic) க்ருஹ்ய கர்மாக்கள்‌, வைதிக கர்மாக்களில்‌ ரொம்பவும்‌ 


அவசியமானதான பித்ரு சிராத்தம்‌ இவையும்‌, பாக யக்ஞங்கள்‌ என்ற ஏழு 


வேள்விகளும்‌ ஸ்மார்த்த கர்மாக்கள்தான்‌. இவற்றிலெல்லாம்‌ வேத 
மந்திரங்களேதான்‌ பிரயோஜனமாகின்றன. ஆகையால்‌ ச்ருதியின்‌ 
உள்பாவத்தை நன்றாகப்‌ புரிந்து கொண்டேதான்‌ இவற்றை ஸ்மிருதிகாரர்கள்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌ என்று தெரிகிறது. 


ஆகையால்‌ ச்ருதியை விட ஸ்மிருதி கீழானது, ஸ்மிருதியை விடப்‌ புராணம்‌ 
கீழானது என்றெல்லாம்‌ நினைக்காமல்‌ எல்லாவற்றையும்‌ ஒன்றாக சேர்த்து, 
integrated -ஆக நினைக்க வேண்டும்‌. 


வேத தர்மங்களைப்‌ புராணம்‌ கதையாகச்‌ சொல்கிறது. வேத தர்மங்களையும்‌ 
கர்மங்களையும்‌ ஸ்ம்ருதியானவை கதையில்லாத உபதேசங்களாக, 
விதிகளாகத்‌ தருகின்றன. கர்மாக்களின்‌ வழிமுறைகளையும்‌ தருகின்றன. 


வேதம்‌ முனிவர்களுக்கு ॥ஈர்பர4௦ -ல்‌ (உள்ளுணர்வில்‌) பளீரென்று தெரிந்தது. 
அதை அவர்கள்‌ செய்யவில்லை. வெறுமே கண்டு கொண்டார்கள்‌. இங்கே 
அவர்களுடைய மூளைக்கு வேலையே இல்லை. 


ச்ருதிம்‌ பச்யந்தி முனய: 


“வேதத்தை முனிவர்கள்‌ வெறுமே கண்டு கொண்டார்கள்‌” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிக்‌ கண்டெடுத்ததில்‌ தங்கள்‌ மூளையைச்‌ 
செலுத்தி, ஜனங்களுக்கு தர்மங்களையும்‌ கர்மங்களையும்‌ பாகுபடுத்தி, வகை 
தொகையாக தரவேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ நினைவு படுத்திக்‌ கொண்டு 
கோத்துக்‌ கொடுத்ததே ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால்‌ நினைவு என்று முன்பே 
சொன்னேனல்லவா? 


வேதம்‌ தோன்றியது தானாக உண்டான அநுபவம்‌. அதிலிருந்து ரிஷிகள்‌ 
நினைவால்‌ உண்டாக்கியது தர்ம சாஸ்திரம்‌ எனப்படும்‌ ஸ்மிருதிகள்‌. 


"ஸம்ஸ்கார ஜன்யம்‌ ஞானம்‌ ஸ்ம்ருதி” என்று, நியாய சாஸ்திரத்தில்‌ 
ஸ்மிருதிக்கு லக்ஷணம்‌ சொல்லியிருக்கிறது. ஸம்ஸ்காரத்திலிருந்து பிறக்கும்‌ 
அறிவே ஸ்ம்ருதி என்று அர்த்தம்‌. 

இந்த இடத்தில்‌ 'ஸும்ஸ்காரம்‌' என்பதற்கு “அதீந்திரியம்‌' என்றும்‌ இன்னொரு 
பேர்‌ சொல்லியிருக்கிறது. இது என்ன? 


காசிக்குப்‌ போய்‌ நேரிலே அந்த சேஷத்ரத்தைப்‌ பார்த்தோம்‌. நேரிலே பார்த்தது 
அநுபவம்‌. ஊருக்குத்‌ திரும்பி வந்து ரொம்ப நாள்‌ கழித்துக்‌ கோயிலுக்குப்‌ 
போகிற போது, இந்த உள்ளூர்க்‌ கோயிலிலும்‌ “காசி விஸ்வநாதர்‌ ஸந்நிதி' 
என்று இருப்பதற்குப்‌ போகிறோம்‌. உடனே காசியிலே நாம்‌ அநுபவித்த 
விச்வநாத தரிசனம்‌ ஞாபகம்‌ வருகிறது. நடுவே பல நாள்‌ இந்த நினைவு 
இல்லை. அநேகம்‌ பேரைப்‌ பார்க்கிறோம்‌. பிறகு நினைப்பதில்லை. மறுபடி 
பார்த்தால்‌ மட்டும்‌, ' ஒஹோ, முன்னே பார்த்திருக்கிறோமே! என்று பழைய 
ஞாபகம்‌ வருகிறது. இடையிலே நினைவு இல்லை. அப்படி இடையில்‌ 
இருக்கிற நிலைதான்‌ ஸம்ஸ்காரம்‌ அல்லது அதீந்திரியம்‌ என்பது. அதிலே 
அநுபவத்தின்‌ ௱றாeக௦॥ [பதிவு உள்ளூர இருக்கிறது. இந்த 'இம்ப்ரெஷன்‌' 
அப்புறம்‌ எக்ஸ்ப்ரெஷுனாக வெளிப்படுவதுதான்‌ ஸ்மிருதி நினைவு) . ஆக 
அநுபவம்‌, அந்த அநுபவித்தில்‌ ஏற்பட்ட உள்‌ இம்ப்ரெஷனான ஸம்ஸ்காரம்‌ 
என்ற இரண்டையும்‌ கொண்டே ஸ்மிருதி என்ற நினைவு உண்டாகிறது. 


அநுபவமான வேதம்‌ நினைவான ஸ்மிருதியாக, தர்ம சாஸ்திரமாக 
வந்திருக்கிறது. வேத மூலம்‌ இல்லை என்றால்‌ ஸ்மிருதி என்ற பேரே தப்பு. . 
இந்த ஸ்மிருதிக்கு எது ஆதாரமான அநுபவம்‌ என்றால்‌ வேதம்தானே? 
அப்படியொரு ஆதாரமில்லாவிட்டால்‌ “நினைவுக்‌ குறிப்பு” என்று 
பொருள்படும்படிப்‌ பேர்‌ வைத்திருப்பார்களோ? ஏற்கெனவே ஆதாரமில்லாமல்‌ 
புதிதாகத்‌ தோன்றுவதை ஞாபகக்‌ குறிப்பு என்று யாராவது சொல்வார்களா? 


நேராக ச்ருதியிலேயே சொன்ன ச்ரெளதம்‌ ஸந்தேஹத்துக்கு இடமில்லாமல்‌ 
நமக்கு 100% பிரமாணம்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ இரண்டாவது 
அபிப்பிராயமில்லை. அதற்காக அப்படி நேராக ச்ருதியில்‌ இல்லாமல்‌ 


ஸ்மிருதியிலேயே உள்ள ஸ்மார்த்தம்‌ இரண்டாம்‌ பக்ஷப்‌ பிரமாணம்‌ என்று 


549 


அர்த்தமில்லை. ச்ரெளதத்துக்கு ஆக்ஷேபமாக, மாறாக ஸ்மார்த்தம்‌ பேசாது. 
ச்ரெளதத்துக்கு அதிகமாகவே சிலதை அது சொல்கிறது. இவையும்‌ நமக்குப்‌ 
பூர்ணப்‌ பிரமாணமே. ஏனென்றால்‌ ச்ருதியின்‌ ரான 5 -ஜ (உள்‌ பாவத்தை) 
ப்‌ புரிந்து கொண்டே இவற்றை ஸ்மிருதி சொல்கிறது. மஹாபுராணங்களிலும்‌, 
இதிஹாஸங்களிலும்‌ விட்டுப்‌ போனதையும்‌ ஸ்தல புராணங்கள்‌ எடுத்துச்‌ 
சொல்லி இட்டு நிரப்புகிற மாதிரி, ச்ரெளதத்தில்‌ விட்டுப்‌ போனதையே 
ஸ்மார்த்தத்தில்‌ சொல்லியிருக்கிறது. ஆகையால்‌ ச்ருதி பிரமாணம்‌, 
“ஸ்மிருதி பிரமாணம்‌: என்ற இரண்டு வார்த்தைகள்‌ அடிபடுவதைப்‌ பார்த்து, 
இவற்றுக்கிடையில்‌ வித்யாஸமோ, ஏற்றத்‌ தாழ்வோ கற்பிக்கக்‌ கூடாது. 


9.9 ஸம்ஸ்காரம்‌ 

மேலே ஸம்ஸ்காரம்‌ என்ற வார்த்தையைச்‌ சொன்னேன்‌. ஆனால்‌ அதற்குச்‌ 
சொன்ன அர்த்தம்‌ தர்க்க சாஸ்திரப்படியானது. 1௱pression on memory (ஒரு 
விஷயம்‌ மூளைக்குள்‌ பதிந்திருப்பது) என்பது இந்த இடத்தில்‌ அர்த்தம்‌ என்று 
சொன்னேன்‌. 

பொதுவாக ஸம்ஸ்காரம்‌ என்றால்‌ இப்படி அர்த்தம்‌ செய்ய மாட்டார்கள்‌. 
'ஸும்‌-நன்றாக; காரம்‌ ஆக்குவது: “ஒன்றை நன்றாக ஆக்குவதே ஸம்ஸ்காரம்‌” 
என்பதுதான்‌ பொதுவான அர்த்தம்‌. 


இம்மாதிரி ஒரு ஜீவனைப்‌ பரமாத்மாவிடம்‌ சேர்க்கிற அளவுக்கு நன்றாக 
சுத்தப்படுகிற ஸம்ஸ்காரங்களையே தர்ம சாஸ்திரங்கள்‌ நமக்கு 
விசேஷமாகச்‌ சொல்கின்றன. 


கல்ப ஸூூத்ரங்களில்‌ சொன்னதை அநுஸரித்து ஒரு ஜீவன்‌ இந்த ஜீவ 
யாத்திரையில்‌ (ஒரு ஜன்மாவில்‌) செய்ய வேண்டிய நாற்பது 
ஸம்ஸ்காரங்களை விரிவாக தர்ம சாஸ்திரங்களிலிருந்தே அறிகிறோம்‌. 


நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ என்னென்ன என்று கொஞ்சம்‌ தெரிந்து 


கொள்ளலாம்‌. 


10 நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ 


10.1 தேவலோகம்‌ அல்ல தம ஞானத்துக்கு வ 

இந்த லோக வாழ்க்கையில்‌ ஸந்தோஷம்‌, துக்கம்‌ இரண்டும்‌ கலந்து கலந்து 
வருகின்றன. சிலருக்கு ஸந்தோஷம்‌ அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு துக்கம்‌ 
அதிகமாக இருக்கிறது. மனஸைக்‌ கட்டுப்பாட்டில்‌ கொண்டு வந்து, எத்தனை 
துக்கத்திலும்‌ சிரித்துக்‌ கொண்டு ஸந்தோஷமாயிருப்பவர்கள்‌ எங்கேயாவது 
அபூர்வமாக இருக்கிறார்கள்‌. ஸந்தோஷப்பட எத்தனையோ இருந்தும்‌ 
திருப்தியில்லாமல்‌ அழுபவர்களோ நிறைய இருக்கிறோம்‌. குறையிருக்கிறது 
என்றால்‌ துக்கம்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. 

எப்போதும்‌ ஸந்தோஷமாயிருக்க வேண்டும்‌ என்பது தான்‌ அத்தனை 
ஜீவராசிகளும்‌ விரும்புவது. எப்போதும்‌ ஸந்தோஷமாயிருக்கிற இடங்கள்‌ 
இரண்டு உண்டு. தேவலோகம்‌ அல்லது ஸ்வர்க்கம்‌ என்பது ஒன்று. 
இன்னொன்று ஆத்ம ஞானம்‌. ஆத்மா ஸந்தோஷமே வடிவானது. ஆனந்தமே 
பிரம்மம்‌ என்று உபநிஷத்‌ சொல்கிறது. அந்தப்‌ பிரம்மம்‌ தான்‌ ஆத்மா. இப்படி 
தெரிந்து கொண்டு விட்டால்‌ சாச்வத ஸந்தோஷந்தான்‌. ஆனால்‌ இது 
இந்திரியங்களாலும்‌ மனஸாலும்‌  அநுபவிக்கிற ஸந்தோஷம்‌ அல்ல. 
இந்திரியம்‌, மனஸ்‌ எல்லாவற்றையும்‌ கடந்து, “சரீரம்‌ நானில்லை, புத்தி 
நானில்லை, சித்தம்‌ நானில்லை என்று பண்ணிக்‌ கொண்ட உச்சாணி நிலை 
அது. 


இந்திரியங்களாலும்‌ மனஸாலும்‌ ஸந்தோஷத்தை ஸதாவும்‌ அநுபவித்துக்‌ 
கொண்டிருக்கிற இடமே தேவலோகம்‌. பாட்டு, கூத்து, கந்தர்வ கானம்‌, ரம்பை- 
மேனகை நர்த்தனம்‌, கல்பக விருக்ஷம்‌, காமதேனு, நந்தனவனம்‌ எல்லாம்‌ 
இருக்கிற உல்லாஸ பூமி அது. அங்கே ஸதா ஆனந்தம்‌. ஆனால்‌ ஆத்ம 
ஞானியின்‌ ஸந்தோஷத்துக்கும்‌ இதற்கும்‌ வித்தியாஸங்கள்‌ உண்டு. 
தேவலோகத்தில்‌ ஸதா ஸந்தோஷமே தவிர அங்கே போகிறவனுக்கு 
இல்லை. ஏனென்றால்‌ தேவலோகத்தில்‌ இவனுக்கு சாச்வத வாஸம்‌ 
கிடைக்காது. ரொம்பப்‌ புண்ணியம்‌ பண்ணினால்‌, அதற்கு பலனாக நல்லதான 


551 


அடுத்த ஜன்மா தருவதற்கு முன்பு கொஞ்ச காலம்‌ இவனுக்கு தேவலோக 
வாஸம்‌ கிடைக்குமே தவிர, தேவலோகத்திலேயே இவனுக்கு நிரந்தர 
வாஸம்‌ கிடைக்காது. புண்ய பலனை இவன்‌ அநுபவித்து விட்டான்‌ என்று 
கணக்கு பார்த்தவுடன்‌ இவனை ஸ்வாமி பூலோகத்துக்கே உருட்டி 
விட்டுவிடுவார்‌. மநுஷ்யர்களாக இருந்து ரொம்பவும்‌ நிறையப்‌ புண்ணியம்‌ 
செய்ததால்‌ தேவர்களாகவே ஆகி தேவலோக வாஸம்‌ பெற்ற சிலரைப்‌ 
பற்றியும்‌ புராணங்களில்‌ இருப்பது வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ 
தேவர்களுக்குமேகூட தேவலோகத்தில்‌ நிரந்திர வாஸமில்லை என்றும்‌ 


அந்தப்‌ புராணங்களே சொல்கின்றன. தேவர்களை சூரபத்மன்‌ அடித்துத்‌ 


துரத்தினான்‌, மஹிஷாஸுரன்‌ அடித்துத்‌ துரத்தினான்‌, இந்திரன்‌ உள்பட 
தேவர்கள்‌ பூலோகத்திலே வந்து திண்டாடினார்கள்‌ என்றெல்லாமும்‌ 


புராணத்தில்‌ இருக்கிறது. அதனால்‌ தேவலோகத்தில்‌ எப்பொழுதும்‌ இருக்க 
முடிந்தால்‌ சாச்வத ஸந்தோஷமாக இருக்கும்‌ என்று hypothetical -ஆக 
வேண்டுமானால்‌ சொல்லலாமே தவிர அப்படி யாரும்‌ இருந்ததில்லை; 
இருக்கவும்‌ முடியாது என்றுதான்‌ தெரிகிறது. 


இந்திரியத்தால்‌ ஸந்தோஷம்‌ என்கிறபோது வெளியிலே உள்ளவற்றை 
அநுபோகம்‌ பண்ணுவதால்தான்‌ அது கிடைக்கிறது. வெளியிலே இருப்பதை 
எப்படி எப்போதும்‌ நம்மிடம்‌ தக்க வைத்துக்கொள்ள முடியும்‌? அது கையை 
விட்டுப்‌ போனாலும்‌ போகும்தான்‌. காமதேனுவும்‌, கல்பக விருக்ஷமும்‌, 
ஐராவதமும்‌, இந்திராணியுமே கூட இந்திரன்‌ கையை விட்டுப்போய்‌, அவன்‌ 
தனியாகத்‌ தவித்த எந்தர்ப்பங்கள்‌ இருந்திருக்கின்றன. ஆகையால்‌ 
வெளியிலிருப்பதை ௦6ம்‌ பண்ணுகிற (சார்ந்திருக்கின்ற தேவலோக 
இந்திரிய ஸெளக்கியம்‌ நிஜத்தில்‌ சாச்வதமேயில்லை. வெளி-உள்‌ என்று 
எதுவுமே இல்லாமல்‌ ஆத்மாவிலேயே, ஸ்தித பிரக்ஞன்‌ என்று பகவான்‌ 
[கீதையில்‌] சொன்னது போல்‌ ஆணி அடித்த மாதிரி 
ஊன்றிவிடுகிறவனுக்குத்தான்‌ ஸதானந்தம்‌. இந்திரனின்‌ ஆனந்தமும்‌ இந்த 
ஆத்மானந்த மஹாஸமுத்திரத்தில்‌ துளியிலும்‌ துளிதான்‌ என்கிறார்‌ 
ஆசார்யாள்‌. 


யத்‌ ஸெளக்யாம்புதி லேச லேசத இமே 


552 


சக்ராதயோ நிர்வ்ருதா - (மநீழா பஞ்சகம்‌) 

இந்திரியங்களையும்‌ மனஸையும்‌ பயிர்த்தண்டிலிருந்து ஈர்க்கை உருவுகிற 
மாதிரி உருவிப்‌ போட்டுவிட்டு ஆத்மாவாகவே இருந்து விட்டால்‌ இந்த 
ஸதானந்தம்‌ கிடைப்பதாக உபநிஷத்‌ சொல்கிறது. அதற்கு ரொம்பவும்‌ 
தைரியம்‌ வேண்டும்‌. சரீரம்‌ நானில்லை, அதன்‌ ஸுகதுக்கம்‌ எனக்கில்லை: 
என்று அதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கும்போதே கிள்ளிப்‌ 
போடுவதற்கு ரொம்பவும்‌ தைரியம்‌ வேண்டும்‌. சித்த சுத்தி ஏற்பட்டாலொழிய 
இது வராது. சித்தம்‌ சுத்தியாவதற்குத்தான்‌ கர்ம அநுஷ்டானம்‌. ஒரு ஜீவனை 
வேத மந்திரங்களால்‌ இப்படி பரிசுத்தி பண்ணி, அந்த மந்திரங்களோடு சேர்ந்த 
காரியங்களில்‌ ஈடுபடுத்துவதற்காகவே நாற்பது ஸமம்ஸ்காரங்கள்‌ 
இருக்கின்றன. அதாவது அத்வைத முக்திக்கு முதல்படியாக இவை உள்ளன. 


இந்த கர்ம அநுஷ்டானத்தால்‌ சித்த சுத்தியை ஸமம்பாதித்துக்‌ கொள்வதே 
லக்ஷயமாக இருக்க வேண்டும்‌. அப்புறம்‌ சுத்தமான அந்த..கரணத்தைப்‌ 
பெற்றுவிட்ட ஜீவன்‌ ஆத்ம விசாரம்‌ செய்து ஸதானந்தமான ஆத்ம 
ஸாக்ஷாத்காரத்தை அடையவேண்டும்‌ என்பது ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதர்களின்‌ 
கொள்கை. இந்த லக்ஷ்யம்‌ இருந்தும்‌, கர்மாவைக்‌ கடைசி மட்டும்‌ விடாமலே, 
ஸந்நியாஸியாகி ஞான விசாரம்‌ செய்யாமலே இறந்து போனால்‌ அவன்‌ 
பிரம்ம லோகத்துக்குப்‌ போகிறான்‌ என்றும்‌, மஹாப்‌ பிரளயத்தில்‌ பிரம்மா 
பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறபோது இவனும்‌ அத்வைத முக்தி 
அடைந்துவிடுகிறான்‌ என்றும்‌ சொல்கிறார்‌”. இப்படிப்பட்ட லக்ஷ்யம்‌ 
இல்லாமல்‌ கர்மாவுக்காகவே கர்மா பண்ணினால்‌ தேவலோகம்‌ கிடைக்கும்‌. 
ஆனால்‌ அது நிரந்தரம்‌ இல்லை. இருந்தாலும்‌ பூலோக அவஸ்தையைவிட, 
கொஞ்ச காலமானாலும்‌ தேவலோக வாஸம்‌ சிலாக்யம்தானே? அங்கே 
அனுப்புவதும்‌ ஸம்ஸ்காரங்கள்தான்‌. 


10.2 மூன்றுவிதமான லோகங்கள்‌ 


தேவலோகம்‌, மநுஷ்ய லோகம்‌ என்ற இரண்டோடு நரக லோகம்‌ என்று 


ஒன்றைச்‌ சொல்கிறோம்‌. வஸிக்குமளவும்‌ இன்பமே உள்ளது தேவலோகம்‌; 
இன்பமும்‌ துன்பமும்‌ கலந்திருப்பது மநுஷ்ய லோகம்‌. துன்பம்‌ மட்டுமே 


553 


உள்ள லோகமும்‌ இருந்தாக வேண்டும்‌ அல்லவா? அதுவே நரகம்‌. மஹா 
பாபம்‌ பண்ணினவன்‌ அடுத்த ஜன்மா நீசமாக எடுப்பதற்கு முன்பு, தன்‌ 
பாபகர்மாவுக்கு அதிகப்படி தண்டனையாக இந்த நரகத்துக்குப்‌ போகிறான்‌ 
என்று சாஸ்திரம்‌ சொல்கிறது. அங்கே ரொம்பவும்‌ கஷ்டப்பட்டு அநுபவித்து, 
அதிகப்படி பாவத்தைக்‌ கழித்தபின்‌ மறுபடி பூலோகத்துக்கு வருகிறான்‌; மறு 
ஜன்மா எடுக்கிறான்‌. 


ஸுகைதுக்கங்கள்‌ சீதோஷ்ணத்தைப்‌ போல இருக்கின்றன. லோகங்களெல்லாம்‌ 
தெர்மாமீட்டர்‌ போல இருக்கின்றன. அந்தத்‌ தெர்மாமீட்டரில்‌ கொதிக்கும்‌ 
இடம்‌ (௦/9 று) தான்‌ நரக லோகம்‌. ஜில்லென்று உறையும்‌ இடம்‌ 


(freezing point) ஸ்வர்க்க லோகம்‌. நடுவில்‌ டிகிரிகள்‌ இருக்குமிடம்‌ பூலோகம்‌. 


இந்த நடு பாகத்திலே உறைகிற டிகிரிக்குக்‌ கிட்டேயிருந்து ஆவியாய்ப்‌ 
போகிற டிகிரிக்குக்‌ கிட்டே வரை பல டிகிரிகள்‌ இருக்கின்றன. கொதிக்கும்‌ 
இடத்தில்‌ (ஸ௦ரிராஏ 0௦0) குளிர்ச்சி இல்லை. உறையும்‌ இடத்தில்‌ (66210 point) 
உஷ்ணமே இல்லை. இந்த இரண்டுக்கும்‌ நடுவில்‌ பல விதமான டிகிரிகளும்‌ 
இருக்கின்றன. இந்த மூன்றையும்‌ மூன்று லோகங்களுக்கு உபமானமாகச்‌ 
சொல்லலாம்‌. மேல்‌ லோகம்‌ ஒரு வகை. அவை இந்திரனிருக்கிற தேவ 
லோகம்‌, பிரம்மாவின்‌ ஸத்யலோகம்‌, விஷ்ணுவின்‌ வைகுண்டம்‌, 
பரமேச்வரனின்‌ கைலாஸம்‌ முதலியவைகள்‌. உபநிஷத்‌ இவைகளை 
ஒன்றாகச்‌ சொல்லும்‌; பிரம்மலோகம்‌ என்றே சொல்லும்‌. புராணங்கள்‌ 
பிரித்துச்‌ சொல்லும்‌. கீழே இருப்பது நரகலோகம்‌. மத்தியில்‌ இருப்பது 
ஸுகம்‌, துக்கம்‌ இரண்டும்‌ கலந்தாங்கட்டியான மிச்ரலோகம்‌ எனப்பட்ட 
நம்முடைய மண்ணுலகம்‌. இங்கே ஸுகதுக்கங்கள்‌ பலவிதமான விகிதத்தில்‌ 
கலந்திருக்கின்றன. ஜாஸ்தி ஸுகம்‌-ஸ்வல்ப துக்கத்திலிருந்து ஜாஸ்தி 
துக்கம்‌-ஸ்வல்ப ஸுகம்‌ வரை பல தினுஸான விகிதங்கள்‌; பல டிகிரிகளைப்‌ 
போல! 


ஆனாலும்‌ நம்முடைய சாஸ்திரப்படி மற்ற லோகங்களைவிட இந்த 
பூலோகந்தான்‌ உயர்ந்தது! ஏன்‌? இதிலிருந்து எந்த லோகத்துக்கு 
வேண்டுமானாலும்‌ போகலாம்‌. மற்ற லோகங்களுக்குப்‌ போனால்‌ இஷ்டப்படி 
அவ்விடத்தை விட்டுப்போக முடியாது. நரகத்தின்‌ கஷ்டம்‌ தாங்காமல்‌ ஓடி 


554 


வந்துவிடலாமா என்றால்‌ முடியாது. பாப கர்மா தீருகிற வரை அங்கே 


இருந்துதான்‌ தீரவேண்டும்‌. தர்மராஜா இவ்வளவு காலம்‌ 
இருக்கவேண்டுமென்று எழுதி வைத்திருப்பான்‌. அங்கெல்லாம்‌ நாமாக 


ஒன்றும்‌ செய்ய முடியாது. “ஸ்வர்க்கம்‌ நன்றாயிருக்கிறதே, இன்னம்‌ 
கொஞ்சம்‌ காலம்‌ அங்கேயே இருக்கலாமே” என்று ஆசைப்பட்டாலும்‌, புண்ய 
கர்மா தீர்ந்தபின்‌ அங்கே நீடிக்க முடியாது. 'தொபுகடீர்‌ என்று பூலோகத்தில்‌ 
வந்து விழவேண்டியதுதான்‌. பூமியில்‌ மட்டுமே நமக்கு தனி ஸ்வாதந்திரியம்‌ 
கொஞ்சம்‌ இருக்கிறது. புண்ணியம்‌ பண்ணலாம்‌. பாபமும்‌ பண்ணலாம்‌. 
கையினால்‌ பூஜையும்‌ பண்ணலாம்‌, அடிக்கவும்‌ செய்யலாம்‌. நாக்கினால்‌ நாம 
ஸங்கீர்த்தனம்‌ பண்ணலாம்‌, அல்லது யாரையாவது வையலாம்‌. இரண்டுக்கும்‌ 
நமக்குச்‌ சக்தி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும்‌ இரண்டுவித 
சக்தியை பகவான்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


இந்த ஸ்வாதந்திரியம்‌ மற்ற லோகங்களில்லை. அவைகளெல்லாம்‌ போக 
பூமிகள்‌. மாடாகப்‌ பிறந்தால்‌ புண்ணியம்‌ பண்ணமுடியுமா? தேவர்களும்‌ அந்த 
மாட்டைப்‌ போன்றவர்கள்தான்‌! மாட்டுக்குப்‌ பாபமும்‌ இல்லை; புண்ணியமும்‌ 
இல்லை. இந்த பூலோகத்தில்‌ மநுஷ்யராகப்‌ பிறந்த நாம்‌ மட்டுமே 
கர்மாநுஷ்டானம்‌ பண்ணி நல்ல கதியடையலாம்‌. தேவ லோகத்தில்‌ அது 
முடியாது. கிருஷி [உழவு] பண்ணுகிற பண்ணை ஸ்தானம்‌ நம்‌ உலகம்தான்‌. 
பாக்கியெல்லாம்‌ இங்கே நாம்‌ உற்பத்தி பண்ணுவதன்‌ பலனை சாப்பிடுகிற 
ஹோட்டல்‌ ஸ்தானம்‌! உற்பத்தி ஸ்தானம்‌ அல்ல! அங்கே பலன்களை 
அநுபவிக்கலாம்‌. எவ்வளவு புண்ணிய பாபம்‌ பண்ணியிருக்கின்றோமோ 
அவ்வளவு பலன்களை அநுபவிக்கலாம்‌. அதனால்‌ அவைகளுக்கு போக 
பூமியென்ற பெயர்‌ ஏற்பட்டது. நம்‌ லோகமே கர்ம பூமி. பண்ணுகிற சக்தி 
இங்கேதான்‌ உண்டு. இங்கும்‌ சுதந்திர மனஸால்‌ யோசித்துப்‌ பண்ணுவது 
மநுஷ்ய ஜன்மத்திற்குத்தான்‌ உண்டு. மற்றவைகளெல்லாம்‌ 'இன்ஸ்டிங்க்ட்‌' 
[உள்ளுணர்ச்சி] படிச்‌ செய்கிற ஜீவராசிகளே. கர்மாவைப்‌ பண்ண மற்ற 
லோகங்களிருப்பவர்க்கு அதிகாரம்‌ இல்லை. 


மநுஷ்யன்‌ செய்கிற கர்மா, அவனுடைய குணம்‌ ஆக இரண்டும்‌ சேர்ந்து 
ஜீவனை மற்ற லோகங்களுக்கு அழைத்துக்‌ கொண்டு போகின்றன. வேலை 


555 


செய்து குணத்தை நல்லதாக ஆக்கிக்‌ கொண்டு பரலோகத்திற்கப்‌ போவதற்கு 
இந்தக்‌ கர்ம பூமியைத்‌ தவிர இதர பூமிகளில்‌ ஸாத்தியமில்லை. 


ஒரு கர்மாவைச்‌ செய்ய வேண்டுமென்றால்‌ அதற்குக்‌ கால, தேசக்‌ கட்டுப்பாடு 
உண்டு. சிராத்தம்‌ அர்த்த ராத்திரியில்‌ பண்ணலாமா? கூடாது. அதற்கு ஏற்பட்ட 
காலம்‌ உண்டு. அப்படியே அந்தக்‌ கர்மா செய்யவேண்டிய தேசம்‌ ஒன்று 
இருக்கிறது. அந்தக்‌ கர்மாவைப்‌ புண்ணிய பூமியில்தான்‌ பண்ண வேண்டும்‌. 
முக்கியமாக பாரத வர்ஷத்தில்‌ வைதிக கர்மாக்கள்‌ பண்ணப்பட வேண்டும்‌. 
இந்த தேசத்திலும்‌ சில காலங்கள்‌ நிஷித்தமானவை; சில இடங்கள்‌ 
நிஷித்தமானவை. பரிசுத்த இடத்தில்‌ பரிசுத்த காலத்தில்‌ கர்மாக்களைப்‌ 
பண்ணவேண்டும்‌. 


10.3 ஸம்ஸ்காரம்‌ என்பதன்‌ பொருள்‌ 

கர்மா என்றால்‌ என்ன? கர்மா என்பது காரியம்‌. ஒரு வேஷ்டியை 
உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள்‌ செய்ய வேண்டியிருக்கின்றன! 
பஞ்செடுத்து, கொட்டை பிரித்து, நூல்‌ நூற்று, தறியில்‌ நெய்து, சாயம்‌ 
தோய்த்து - என்றிப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது? அதைப்‌ போல 
அநேக காரியங்கள்‌ பண்ணி ஒருவனை ஆத்மவித்தாக்க வேண்டும்‌. 
குணத்தினாலும்‌ சரீரத்தினாலும்‌ சேர்ந்து, ஒன்றையொன்று பரிசுத்தி பண்ணிக்‌ 
கொள்ளும்‌ முறையில்‌ கர்மா செய்யவேண்டும்‌. இப்படிப்பட்ட கர்மாவுக்கே 
ஸம்ஸ்காரம்‌ என்று பெயர்‌. 


ஒரு பதார்த்தத்துக்கு உள்ள தோஷத்தைப்‌ போக்குவது எதுவோ, குணத்தை 
புகட்டுவது எதுவோ அதுதான்‌ ஸம்ஸ்காரம்‌. உதாரணமாக கேச ஸம்ஸ்காரம்‌ 


என்பது க்ஷெளரம்‌ [க்ஷவரம்‌ செய்து கொள்வது, அழுக்கு, பேன்‌ 


முதலியவைகளை எடுப்பது, தைலம்‌ தேய்ப்பது முதலியவை. ஜீவாத்மாவுக்கு 
தோஷங்கள்‌ இருக்கின்றன. தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குணத்தை நிரப்ப 
வேண்டும்‌. சீப்பினால்‌ வாரித்‌ தைலம்‌ தேய்ப்பது போன்றது ஸம்ஸ்காரம்‌. 
வயலில்‌ சில ஸம்ஸ்காரங்கள்‌ செய்யப்படுகின்றன. முதலில்‌ காயப்போட 
வேண்டும்‌; பின்பு உழ வேண்டும்‌; ஜலம்‌ விட்டுப்‌ பரம்படிக்க வேண்டும்‌. பிறகு 
விதைக்க வேண்டும்‌; நாற்றுப்பிடுங்க வேண்டும்‌; களை பிடுங்க வேண்டும்‌; 


556 


ஜலம்‌ பாய்ச்ச வேண்டும்‌; அதிக ஜலமிருந்தால்‌ மடை திறந்துவிட வேண்டும்‌; 
விளைந்த பின்‌ அறுவடை செய்யவேண்டும்‌; களத்தில்‌ அடிக்க வேண்டும்‌; 
பதர்‌ தூற்றவேண்டும்‌, நெல்லைக்‌ கோட்டை கட்டவேண்டும்‌; பின்பு அந்த 
நெல்‌ பழகவேண்டும்‌. அப்புறம்தான்‌ அதை உபயோகிக்க வேண்டும்‌. 
இவ்வளவு காரியங்கள்‌ இருக்கின்றன. பஞ்சு நூலாகி வேஷ்டியாக 
வேண்டுமென்றால்‌ பல காரியங்கள்‌ செய்ய வேண்டியிருக்கிறது. பஞ்சு யந்திர 
சாலையில்‌ எவ்வளவு காரியங்கள்‌ செய்யப்படுகின்றன? நூல்‌ சிக்கலாகாமல்‌ 
நெய்ய எத்தனை ஜாக்கிரதையுடன்‌ எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது? 
நம்முடைய ஆத்மாவானது இந்திரிய சலனங்களால்‌ சிக்கலாக இருக்கிறது. 


சிக்கலை எடுத்து எப்பொழுதும்‌ ஆனந்தமாக இருக்கச்‌ செய்யவேண்டும்‌. 


அப்படிச்‌ செய்வதற்கு பல தடைகள்‌ இருக்கின்றன. ஏதோ சில ஸமயங்களில்‌ 
மட்டும்‌ இப்போது ஆனந்தம்‌ உண்டாகிறது. பல விதமான துக்கம்‌, வலி 
இருந்தும்‌ இவ்வளவையும்‌ மீறிக்‌ கொண்டு கொஞ்சம்‌ ஆனந்தம்‌ 
உண்டாகிறதே, இந்த ஆனந்தம்‌ எப்பொழுதும்‌ இருக்குமாறு பண்ணவேண்டும்‌. 
அதற்காக ஜீவனை ப்ரம்ம லோகத்தில்‌ கொண்டு போய்‌ சேர்க்கவேண்டும்‌. 
அந்த ஈச்வர ஸந்நிதானத்தில்‌ சேர்த்துவிட்டால்‌ அப்புறம்‌ துன்பமே இராது. 
பிரளயத்துக்கு அப்புறம்‌ ஐக்கியம்‌ உண்டாகும்‌. ஆகையால்‌ அங்கே சேர்க்கத்‌ 
தயார்‌ பண்ண வேண்டும்‌. 


இதற்குத்தான்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்களையும்‌ எட்டு ஆத்ம குணங்களையும்‌ 
ரிஷிகள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


ஆத்ம குணம்‌, ஆத்மாவை ஸம்ஸ்காரங்களால்‌ சுத்தி பண்ணிக்‌ கொள்வது 
என்றெல்லாம்‌ சொல்கிறபோது ஆத்மா என்பது த்வைதிகள்‌ சொல்கிற, 
அதாவது பரமாத்மாவுக்கு வேறாக இருக்கிறாற்போலத்‌ தெரிகிற, 
ஜீவாத்மாவைத்தான்‌. வாஸ்தவத்தில்‌ இருப்பது ஒரே ஆத்மாதான்‌; ஜீவ 
ஆத்மா, பரம ஆத்மா என்ற பேதமே இல்லை. இந்த ஆத்மா நித்ய 
சுத்தமானது. ஆகையால்‌ அதை ஸம்ஸ்காரத்தால்‌ சுத்தி பண்ணுவது என்பதே 
தப்பு. அது நிர்குணமான வஸ்து. அதனால்‌ ஆத்ம குணம்‌ என்பதும்‌ தப்பு. 
ஆனாலும்‌ அந்த நிர்குண வஸ்து மாயையோ, கீயையோ எதையோ ஒன்றை 
வைத்துக்‌ கொண்டு நம்‌ எல்லார்‌ மாதிரியும்‌ ஆகி, நமக்கு “அதுவே தான்‌ நாம்‌: 


557 


என்பது துளிக்கூடத்‌ தெரியாமல்தானே நடைமுறையில்‌ பண்ணி இருக்கிறது? 
இப்படி த்வைதமாக பேத லெவலில்‌ இருக்கிற ஜீவனைத்தான்‌ இங்கே ஆத்மா 
என்று சொல்லியிருக்கிறது. இது அழுக்குப்‌ பிடித்ததுதான்‌. அதனால்‌ 
ஸம்ஸ்காரம்‌ பண்ணி இதை சுத்தமாக்க வேண்டும்‌. இது துர்க்குணம்‌ 
பிடித்தது. அதனால்‌ எட்டு ஆத்ம குணங்களை அப்பியஸித்து இதை நல்ல 
குணமுள்ளதாக்க வேண்டும்‌. அப்புறம்‌ ஸம்ஸ்காரம்‌ முதலான காரியங்களும்‌ 
போய்விடும்‌ குணங்களும்‌ - உயர்ந்த ஸத்வ குணமும்‌ கூட - போய்விடும்‌. 
ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லாத அகண்ட ஏக ஆத்ம அநுபவம்‌ அப்போதுதான்‌ 
ஸித்திக்கும்‌. அதை அடைவதற்காகவே இப்போது காரியமும்‌ 
(ஸம்ஸ்காரமும்‌) , குணமும்‌ வேண்டும்‌. இப்படி அஷ்ட குணங்கள்‌. 


நமக்கு லட்சியமாக உள்ள புராண புருஷர்களின்‌ உத்தம குணங்களை நேரே 
அப்படியே எடுத்துக்‌ கொண்டு அநுஸரிக்கலாம்‌ என்றால்‌, அதற்கு முடியாமல்‌ 
ஆசாபாசங்கள்‌, துவேஷங்கள்‌, பயம்‌, மனஸின்‌ மற்ற கிருத்ரிமங்கள்‌ எல்லாம்‌ 
இடைஞ்சல்‌ செய்கின்றன. நமக்கு நிறைய கர்மாக்களைக்‌ கொடுத்து, அதோடு, 
"இப்படித்தான்‌ உட்கார வேண்டும்‌. இப்படித்தான்‌ டிரெஸ்‌ பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌' என்றெல்லாம்‌ ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கும்படி 
பண்ணினால்தான்‌ மனஸ்‌ தடித்தனமாகக்‌ கண்டபடி போகாமல்‌ இருக்கிறது. 
தடித்தனம்‌, அஹங்காரம்‌ குறைய குறையத்தான்‌ ஆசை, துவேஷம்‌ பயம்‌, 
துக்கம்‌ முதலானவைகளை அடக்கிக்‌ கொண்டு உத்தம குணங்களிலிருந்து 
நழுவாமல்‌ இருக்க முடிகிறது. ஸம்ஸ்காரங்களும்‌ ஸத்குணங்களும்‌ 
ஒன்றோடொன்று சேர்த்து வருகின்றன. 

ஐடியலாக இருக்கிற புராண புருஷர்களின்‌ குணங்களை - கதையாகக்‌ கேட்டு, 


நாமும்‌ அப்படி இருக்கவேண்டும்‌ என்று ஆசைப்பட்ட குணங்களை - நாம்‌ 
யதார்த்தத்தில்‌ பெறுவதற்கு ஸம்ஸ்காரங்கள்‌ ஸஹாயம்‌ செய்கின்றன. 


10.4 அஷ்ட குணங்கள்‌ 


இப்படி எட்டு குணங்கள்‌. தயை, க்ஷாந்தி, அநஸூயை, செளசம்‌, அநாயசம்‌, 


மங்களம்‌, அகார்ப்பண்யம்‌, அஸ்ப்ருஹா என்பவை அஷ்ட குணங்கள்‌. 


'தயை என்பது ஸர்வபூதங்களிடமும்‌ அன்பு, அருளுடைமை. மநுஷ்ய 
வாழ்க்கையின்‌ நிறைந்த பலன்‌, பெரிய ஆனந்தம்‌ அன்பு செய்வதுதான்‌. 


அதுதான்‌ அஸ்திவாரம்‌, ௦௨௦-0௦6 [முதுகெலும்பு . 


க்ஷாந்தி' என்றால்‌ பொறுத்துக்‌ கொள்வது. நமக்கு வியாதி, விபத்து, 
தாரித்ரியம்‌ முதலானவற்றால்‌ உண்டாகிற கஷ்டங்களைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்வது ஒன்று. நமக்கு ஒருத்தர்‌ கஷ்டத்தைக்‌ கொடுக்கிறபோது 
அவரையும்‌ மன்னித்து அன்பைக்‌ காட்டுவது இன்னொரு விதப்‌ பொறுமை. 


"அநஸுூயை' என்பது அத்ரி மஹரிஷியின்‌ பத்னியான மஹா பதிவிரதையின்‌ 
பேர்‌ என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. அஸுயை இல்லாதவள்‌ அநஸுயை. 
(அநுஸுூயை என்று நு போட்டுச்‌ சொல்வது தப்பு) நம்மைவிட ஒருத்தன்‌ 
நல்ல நிலையில்‌ இருந்தால்‌ வயிற்றெரிச்சல்‌ படக்கூடாது. 
பொறாமையின்மைதான்‌ அநஸூயை. 


முதலில்‌ சொன்ன அன்பு எல்லாரிடமும்‌; இரண்டாவதாகச்‌ சொன்ன 
பொறுமை தப்புப்‌ பண்கிறவனிடம்‌; பொறாமையின்மை நம்மைவிட மேல்‌ 
ஸ்தானத்திலிருக்கிறவனிடம்‌. அவன்‌ நம்மைக்‌ காட்டிலும்‌ யோக்யதையில்‌ 
குறைந்தவனாக இருந்தாலும்கூட, நமக்குமேல்‌ ஸ்தானத்துக்குப்‌ 
போய்விட்டான்‌ என்றால்‌ அஸுயைப்படக்‌ கூடாது. பூர்வ ஜன்மாவில்‌ 
நம்மைவிடப்‌ புண்ணியம்‌ பண்ணியிருப்பான்‌. அதனால்தான்‌ பகவான்‌ அவனை 
உயர்த்தி வைத்திருக்கிறான்‌ என்று மனஸைப்‌ பக்குவப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

செளசம்‌ என்பது சுசி என்பதை வைத்து ஏற்பட்டது. சுசி என்றால்‌ சுத்தம்‌. 
ஸ்நானம்‌, மடி வஸ்திரம்‌, ஆஹார நிர்ணயம்‌ முதலான ஆசாரங்கள்‌ எல்லாம்‌ 
'செளசம்‌' என்பதில்‌ வரும்‌. சுத்தம்‌ சுகம்‌ தரும்‌. சுத்தம்‌ சோறு போடும்‌: என்று 
பாமர ஜனங்களும்‌ சொல்வார்கள்‌. வெளியிலே நன்றாக சுத்தமாக 
இருக்கிறவனைப்‌ பார்த்தாலே நம்‌ மனஸக்கும்‌ சுத்தமாயிருக்கிறது. 


ஸகல ஜனங்களுக்குமான ஐந்து தர்மங்களை மநு சொல்கிறபோதும்‌ முதலில்‌ 
அஹிம்ஸை, அப்புறம்‌ ஸத்யம்‌, அப்புறம்‌ பிறர்‌ பொருளில்‌ ஆசையின்மை 


559 


(அஸ்தேயம்‌ - திருடாமலிருப்பது என்பது நேர்‌ அர்த்தம்‌) என்ற மூன்றைச்‌ 
சொல்லி, நாலாவதாக இந்த 'செளசம்‌: என்பதையே சொல்கிறார்‌. கடைசியாக 
இந்திரிய நிக்ரஹம்‌ (புலனடக்கம்‌) என்பதைச்‌ சொல்கிறார்‌”. 


"அநாயாஸம்‌' என்பது ஆத்ம குணங்களில்‌ அடுத்தது. ஆயாஸத்துக்கு 
எதிர்ப்பதம்‌ அநாயாஸம்‌. லைட்டாக இருப்பது என்கிறார்களே அதுதான்‌ 
அநாயாஸம்‌. ஆயாஸம்‌ இல்லாமல்‌, அதாவது எதையுமே ஒரு சுமையாக 
எடுத்துக்‌ கொண்டு கஷ்டப்படாமல்‌, "லைட்டாக, லேசாக இருப்பது 
அநாயாஸம்‌. எப்போது பார்த்தாலும்‌ உர்ரென்று இருந்துகொண்டு, 
வாழ்க்கையில்‌ தனக்கு எல்லாம்‌ கஷ்டம்‌ என்று புலம்பிக்‌ கொண்டு, நொந்து 
கொண்டு இல்லாமல்‌, எதிலும்‌ கடுமையாகச்‌ செய்யாமல்‌, நிம்மதியோடு 
லேசாகச்‌ செய்யவேண்டும்‌. இப்படிச்‌ செய்வதாலேயே ஆயாஸப்‌ 
பட்டுக்கொண்டு செய்வதைவிடப்‌ பலமடங்கு வேலை செய்து விடலாம்‌. 
பதட்டமில்லாமல்‌ பண்ணுவது அநாயாஸமம்‌. பட பட என்று செய்தால்‌ 
நம்மையும்‌ நெரித்துக்‌ கொண்டு மற்றவர்களையும்‌ நெரிப்பதுதான்‌ மிஞ்சுமே 
தவிரக்‌ காரியம்‌ ஸரியாக ஆகாது. அநாயாஸம்‌ ஒரு பெரிய Virtue 


(குணசீலம்‌). அலட்டிக்‌ கொள்ளாமல்‌ இருக்கிற குணம்‌ அநாயாஸம்‌. தானும்‌ 


சிரமப்படாமல்‌, மற்றவர்களையும்‌ சிரமப்படுத்திக்கொண்டிராமல்‌ இருப்பது 
அநாயாஸம்‌. அநேக கர்மாநுஷ்டானங்களில்‌ உடம்பால்‌ சிரமப்படத்தான்‌ 
வேண்டியிருக்கும்‌. சிராத்தம்‌ செய்வதென்றால்‌ மத்யான்னம்‌ இரண்டு மணி, 
மூன்று மணி வரை பட்டினி கிடக்கத்தான்‌ வேண்டும்‌. ஒரு யாகம்‌ என்றால்‌ 
அதில்‌ இருக்கிற சரீர சிரமம்‌ கொஞ்ச நஞ்சமில்லை; ஆகையால்‌, இங்கே 
சிரமப்படக்கூடாது என்பதுமனஸினால்‌ சிரமப்‌ படாமலிருப்பதைத்தான்‌ 
குறிக்கும்‌. எந்தக்‌ காரியமானாலும்‌ விக்கினங்கள்‌ ஏதாவது வரத்தான்‌ 
செய்யும்‌. இதைப்‌ பார்த்து மனஸை 5 பண்ணிக்கொள்ளக்கூடாது. எல்லாம்‌ 
பகவான்‌ திட்டப்படி நடக்கிறது என்று, மனஸிலே பாரமில்லாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. ஸங்கீத வித்வான்‌ அநாயாஸாமாக தாரஸ்தாயி பிடித்தார்‌ 
என்றால்‌ என்ன அர்த்தம்‌? சிரம ஸாத்யமானதையே ஸுலபமாக்கிக்‌ கொண்டு 
விட்டார்‌ என்றுதானே அர்த்தம்‌? சிரமமான வாழ்க்கையை அப்படிப்‌ 
பண்ணிக்கொள்வதுதான்‌ 'அநாயாஸம்‌'. 


560 


"மங்களம்‌' என்றால்‌ மங்களந்தான்‌ ஆனந்தமாக - அதிலேயே ஒரு 
கம்பீர த்தோடுூ தூய்மையோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதுதான்‌ 
மங்களம்‌. எதற்கெடுத்தாலும்‌ எரிந்து விழுந்து கொண்டோ, மூக்கைச்‌ சிந்திப்‌ 
போட்டுக்கொண்டே இல்லாமல்‌, 'ஆஹா என்று எப்போதும்‌ ஸந்தோஷமாக 
இருக்கவேண்டும்‌. இதுதான்‌ லோகத்துக்கு நாம்‌ செய்கிற பெரிய ஒத்தாசை, 
பெரிய தொண்டு. பணத்தை வாரிக்‌ கொடுப்பதை விட, வேறு ஸர்வீஸ்கள்‌ 
பண்ணுவதை விட, நாம்‌ போகிற இடமெல்லாம்‌ நம்‌ மங்களத்தாலேயே 
ஆனந்தத்தை உண்டாக்கிக்‌ கொண்டிருப்பதுதான்‌ மற்ற ஜீவர்களுக்குப்‌ பெரிய 
தொண்டு. லைட்டாக, லேசாக எதையும்‌ ஸாதிப்பது அநாயாஸம்‌. போகிற 
இடமெல்லாம்‌ நாமே ஒரு லைட்‌: (தீபம்‌) மாதிரி ஒளியை, ஆனந்தத்தைக்‌ 
கொடுப்பது “மங்களம்‌. நாம்‌ ஒரு இடத்துக்குப்‌ போனால்‌ அங்கேயிருப்பவர்கள்‌ 
குற்றம்‌ கண்டு பிடிக்க வந்துவிட்டான்‌ என்று முகத்தைச்‌ சுளிக்கும்படியாக 
இருக்கக்‌ கூடாது. எங்கே நாம்‌ போனாலும்‌ அங்கே நல்ல தினுசான 
ஸந்தோஷத்தை விருத்தி பண்ணவேண்டும்‌. நாமும்‌ மங்களமாக இருந்து 
கொண்டு, பொங்கும்‌ மங்களம்‌ எங்கும்‌ தங்குமாறும்‌ செய்ய வேண்டும்‌. 


“அகார்ப்பண்யம்‌ என்று அடுத்தது சொன்னேன்‌. கிருபணணின்‌ குணம்‌ 
கார்ப்பண்யம்‌. அப்படி இல்லாமலிருப்பது அகார்ப்பண்யம்‌. கிருபணன்‌ என்றால்‌ 
லோபி. லோபித்தனம்‌, கருமித்தனம்‌ இல்லாமல்‌ தான தர்ம சிந்தையோடு 
இருப்பது அகார்ப்பண்யம்‌. மனஸார வாரிக்‌ கொடுக்கிற குணம்‌ வேண்டும்‌. 


அர்ஜுனன்‌ ரொம்பவும்‌ ejected -ஆக, pressed -ஆக மனம்‌ தளர்ந்து 
தேர்த்தட்டிலே உட்கார்ந்து, 'யுத்தம்‌ பண்ண மாட்டேன்‌ என்று அழுதபோது 
அவனுக்கு 'கார்ப்பண்ய தோஷம்‌: ஏற்பட்டதாக கீதையில்‌ சொல்லியிருக்கிறது. 


அந்த இடத்தில்‌ ' தன்னையே ரொம்பவும்‌ தாழ்த்திக்‌ கொண்டு தீனமாகப்‌ போய்‌ 


விட்டவன்‌ என்று அர்த்தம்‌. தன்‌ விஷயத்திலேயே தான்‌ லோபியாகி 
விட்டான்‌ என்று அர்த்தம்‌. அகார்ப்பண்யம்‌ என்றால்‌ இப்படி தீனனாக, 
நோஞ்சானாக, கையாலாகாதவனாக இல்லாமல்‌ தீரனாக, நல்ல உத்ஸாஹ 
புருஷனாக, மனஸ்வியாக இருப்பது என்றாகும்‌. 


“அஸ்ப்ருஹா என்பது அஷ்டகுணத்தில்‌ கடைசி. 'ஸ்ப்ருஹா' என்றால்‌ பற்று. 
'அஸ்ப்ருஹா' என்றால்‌ பற்றின்மை, ஆசையின்மை. அத்தனை அனர்த்த 
பரம்பரைக்கும்‌ ஆணி வேராக இருப்பது ஆசைதான்‌. ஆனால்‌ அதை 
அடியோடு வெட்டுவதுதான்‌ ரொம்பவும்‌ அஸாத்தியமாயிருக்கிறது. 
ஸம்ஸ்காரங்களைப்‌ பண்ணி பண்ணி, அவற்றோடு அஷ்ட குணங்களையும்‌ 
சேர்த்துச்‌ சேர்த்து அப்பியாஸம்‌ பண்ணிக்‌ கொண்டு போகும்போது 
கடைசியில்‌ இந்த ஆசையின்மை, பற்றின்மை, 'அஸ்ப்ருஹா என்பது 
பூர்த்தியாக அநுபவத்தில்‌ வருகிறது. 


பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 

பற்றுக பற்று விடற்கு 

என்று வள்ளுவர்‌ சொன்னார்‌. 

“இப்படி ஈச்வரன்‌ என்ற பற்றற்றானைப்‌ பற்றிக்‌ கொண்டு மற்றப்‌ பற்றுகளை 
விட்டுவிட்டால்‌ மட்டும்‌ போதாது. அப்புறம்‌ அந்த ஈச்வரனுடனும்‌ பற்றைக்‌ 
கத்தரித்து விடவேண்டும்‌ என்று இன்னும்‌ ஒருபடி மேலே போய்விட்டார்‌ 
திருமூலர்‌: 


ஆசை அறுயின்கள்‌, ஆசை அறுயின்கள்‌ 

ஈசனோடாயினும்‌ ஆசை அறுமின்கள்‌ 

ஆசையைத்தான்‌ தாகம்‌ [வேட்கை] என்று புத்தர்‌ சொன்னார்‌. “ஜலம்‌ வேணும்‌ 
வேணும்‌” என்று தாகத்தில்‌ பறக்கிற மாதிரி ஆசை வாய்ப்பட்டுப்‌ பறப்பதை 
'திருஷ்ணா' என்பார்கள்‌. பிராகிருதத்தில்‌ இதையே :தன்ஹா' என்று புத்தர்‌ 
சொன்னார்‌. ஆசையைப்‌ போக்கடித்துக்‌ கொள்வதுதான்‌ புத்தருடைய 
முக்கியமான உபதேசம்‌. இது அஷ்ட குணங்களில்‌ கடைசி. முதலில்‌ சொன்ன 
தயை (௦௪) தான்‌ கிறிஸ்து மதத்துக்கு ஜீவநாடி. 


இப்படி ஒவ்வொன்றை ஒவ்வொரு மதத்தில்‌ ரொம்பவும்‌ அழுத்தம்‌ 
கொடுத்துச்‌ சொன்னாலும்‌ இந்த அஷ்ட குணங்களையுமேதான்‌ கிறிஸ்து, 
புத்தர்‌, நபி, நானக்‌, ஜொராஸ்த்ரர்‌, கன்‌ஃபூஷியஸ்‌, இன்னும்‌ என்னென்ன 
மதங்கள்‌ இருக்குமோ அவை எல்லாவற்றின்‌ ஸ்தாபகர்களும்‌ 
சொல்லியிருக்கறார்கள்‌. நேராக அவர்கள்‌ இந்த எட்டைச்‌ 


562 


சொல்லாமலிருந்தாலுங்கூட மநுஷ்யனானவன்‌ இந்த குணங்கள்‌ 
இல்லாமலிருப்பதை எந்த மதஸ்தாபகரும்‌ ஆதரித்திருக்க மாட்டார்‌ என்பது 
நிச்சயம்‌. 


10.5 குணமும்‌ காரியமும்‌ 


ஆனால்‌ இப்படி குணங்களை மட்டும்‌ சொல்லி, "குணவானாயிரு, 
குணவானாயிரு” என்று மற்ற மதங்கள்‌ சொல்லும்போது, நம்‌ மதம்தான்‌ 
இப்படிச்‌ சொன்னதோடு நிற்காமல்‌, ப்ராக்டிகலாக நடைமுறையில்‌) அவனை 
அப்படி ஆக்குவதற்காக ஏகப்பட்ட ஸம்ஸ்காரங்களையும்‌ சேர்த்துக்‌ 


கொடுத்திருக்கிறது. வெறுமனே உபதேசிப்பதில்‌ பிரயோஜனம்‌ இல்லை. 


மநுஷ்யனைக்‌ காரியத்திலே கட்டிப்‌ போட்டால்தான்‌ பிரயோஜனம்‌ உண்டு. 
இதை நம்‌ மதம்தான்‌ பண்ணுகிறது. 

மற்ற மதங்களில்‌ அன்பு, ஆசையின்மை முதலான குணங்களை முக்யமாகச்‌ 
சொல்லியிருக்க, ஹிந்து மதத்தில்‌ நல்ல குணங்களுக்கு முக்யத்வம்‌ தராமல்‌, 
ஓயாமல்‌ கர்மாநுஷ்டானம்தான்‌ சொல்லியிருக்கிறது, ஒரே  rtபal-ridden 
[சடங்கு மயமானது] என்று சிலபேர்‌ தப்பாக நினைக்கிறார்கள்‌. அஷ்ட 
குணங்கள்‌, அப்புறம்‌ குணம்‌ கடந்த குணாத்த ஸ்திதி முதலானவைகளை நம்‌ 
மதத்தில்‌ விசேஷமாகச்‌ சொல்லியிருக்கறது. குணங்களைப்‌ பற்றி வெறுமே 
பிரஸங்கம்‌ பண்ணி விட்டால்‌ போதாது. நல்லவனாக இருக்க வேண்டும்‌, 
ஸத்யமாய்‌ இருக்கவேண்டும்‌. பிரேமையோடு இருக்கவேண்டும்‌, தியாகமாய்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதெல்லாம்‌ நமக்கே தெரிந்ததுதானே? தெரிந்துதானே 
வாழ்க்கையில்‌ கொண்டுவர முடியாமல்‌ கஷ்டப்படுகிறோம்‌! இதையே 
திருப்பித்‌ திருப்பி சாஸ்திரத்திலும்‌ உபதேசம்‌ பண்ணினால்‌ மட்டும்‌ என்ன 
பிரயோஜனம்‌ வந்துவிடும்‌? அதனால்தான்‌ மற்ற மதங்களில்‌ நல்ல குணங்கள்‌, 
நன்னெறிகள்‌ (ethics, morality) இவை பற்றியே நிறைய உபதேசமிருக்கிற 
மாதிரி இல்லாமல்‌, இந்த உபதேசத்தையும்‌ பண்ண வேண்டிய அளவுக்குப்‌ 
பண்ணிவிட்டு, அதோடு நின்று விடாமல்‌, அதிலே நாம்‌ வாஸ்தவமாகவே 
ஈடுபட்டு, அப்பியஸிப்பதற்கு உத்ஸாஹ மூட்டும்‌ விதத்தில்‌ நல்ல 
குணசாலிகள்‌ அடைந்த கீர்த்தியையும்‌, கெட்ட குணக்காரர்கள்‌ அடைந்த 


563 


அபகீர்த்தியையும்‌ சொல்கிற ஏராளமான புராண புருஷர்களின்‌ கதைகளை நம்‌ 
மதத்தில்‌ கொடுத்திருக்கிறது. இந்த உத்ஸாஹமும்‌ நம்மைப்‌ பிரத்யக்ஷத்தில்‌ 
அப்படிப்பட்ட குணசாலிகளாக்குவதற்குப்‌ போதாது. அதனால்தான்‌ நிறைய 
கர்மாக்களை, ஸம்ஸ்காரங்களைக்‌ கொடுத்து அவற்றால்‌ சித்தத்தை சுத்தி 
பண்ணிக்‌ கொள்ளச்‌ செய்கிறது. குணசாலிகளாவதற்கே கர்மாநுஷ்டானம்‌ 
என்ற practical training [நடைமுறைப்‌ பயிற்சியைத்‌ தருகிற மதம்‌ 
நம்முடையதே என்று புரிந்து கொண்டு பெருமைப்படுவதற்குப்‌ பதில்‌, இதை 
மற்ற மதங்கள்‌ போல இல்லை என்று குறை சொல்வது சரியில்லை. அஷ்ட 
குணங்கள்‌ இயேசு சொன்ன அன்பில்‌ ஆரம்பித்து, புத்தர்‌ சொன்ன 
ஆசையின்மையில்‌ முடிந்திருக்கிறது. 


குணங்களைப்‌ பற்றி உபதேசம்‌ பண்ணிவிட்டால்‌ போதுமா? காரியம்‌ 
பண்ணுவதுதானே மநுஷ்ய ஸ்வபாவம்‌? அதை வைத்துக்‌ கொண்டு, அதன்‌ 
மூலந்தானே எதையும்‌ ஸாதித்துத்‌ தரவேண்டியதாக இருக்கிறது? காந்தி 
அஹிம்ஸை, ஸத்யம்‌ என்று நிறையச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌ 
என்றாலும்‌ அவருடைய ஆச்ரமத்தில்‌ போய்ப்‌ பார்த்தால்‌ அவர்‌ எப்போது 
பார்த்தாலும்‌ சுருசுருவென்று ஏதாவது காரியம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. 
மற்றவர்களையும்‌ உட்கார விடாமல்‌ வேலை வாங்கிக்‌ கொண்டேதான்‌ 


இருந்தார்‌. ரொம்பவும்‌ கடுமையான £௮&௱astல என்று அவரைச்‌ 


சேர்ந்தவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. ராட்டையை சுற்றிக்கொண்டு நூற்கவேண்டும்‌, 
கக்கூஸை அலம்ப வேண்டும்‌- இப்படி ஏதாவது காரியம்‌ பண்ணிக்‌ 
கொண்டேயிருக்கும்படிதான்‌ செய்தார்‌. 


இப்படிப்பட்ட கர்மாநுஷ்டானங்களை முக்யமாகச்‌ சொல்லி அவற்றோடு 
கூடவும்‌, அவற்றைச்‌ செய்வதால்‌ ஏற்படுகிற சித்தத்‌ தெளிவின்‌ மூலமும்‌ 
கடைபிடிக்க வேண்டிய அஷ்ட குணங்களையும்‌ தர்ம சாஸ்திரங்களில்‌ 
சொல்லியிருக்கிறது. 


இவற்றில்‌ கெளதமரும்‌ ஆபஸ்தம்பரும்‌ செய்துள்ள எூ௫ூத்திரங்கள்‌ அதி 
பிராபல்யத்தோடூ இருக்கின்றன. ஸ்மிருதிகளில்‌ மநு செய்தது பிரபலமானது. 


ஆபஸ்தம்பரும்‌, கெளதமரும்‌ எல்லாருக்கும்‌ பொதுவானவைகளை 
எழுதியிருக்கிறார்கள்‌. ஆபஸ்தம்பர்‌ தனியாகவும்‌ ஒவ்வொரு 
பிரிவினருக்குள்ள தனித்தனி தர்மங்களையும்‌, ஸம்ஸ்காரங்களையும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. கெளதமர்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்களையும்‌ எட்டு ஆத்ம 
குணங்களையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஜீவன்‌ உடம்பை விட்டுப்‌ பிரிந்தவுடன்‌ 
நேரே பிரம்மலோகத்திற்குப்‌ போய்ச்‌ சேர இந்த நாற்பத்தெட்டும்‌ 
காரணங்களாக இருக்கின்றன. இவைகளால்‌ ஈச்வர ஸந்நிதானத்தில்‌ போய்‌ 
இருக்கலாம்‌. அது பரமஞானியின்‌ ஸந்நிதானத்தில்‌ இருப்பதுபோல்‌ இருக்கும்‌. 
அசையாமல்‌ ஆனந்தமாக இருக்கலாம்‌. லோகத்தை நடத்தும்‌ ஈச்வரன்‌, 
லோகாதீதமாக அரூபமாகிற பொழுது நாமும்‌ அதோடு அதாகக்‌ 
கலந்துவிடலாம்‌. அத்வைதமாகி விடலாம்‌. அதுவரை அவனுடைய 
லோகத்தில்‌ (ஸாலோக்யமாக இருந்து, அப்போது அவனோடு கரைந்து 
(ஸாயுஜ்யமாக வாழலாம்‌. “யஸ்யைதே சத்வாரிம்சத்‌ ஸும்ஸ்காரா: 
அஷ்டாவாத்மகுணா: ஸு ப்ரம்மண: ஸாயுஜ்யம்‌ ஸாலோகதாம்‌ 
ஜயதி” என்று சொல்லியிருக்கிறது”. 


இந்த நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ கை கால்‌ முதலியவைகளை ஆட்டிச்‌ 
செய்யவேண்டும்‌. ஓர்‌ உத்தியோகம்‌ செய்ய வேண்டுமானால்‌, கையைக்‌ 
காலை ஆட்டியும்‌ வாயை அசைத்துப்‌ பேசியும்‌ செய்கிறோமல்லவா? 
அப்படித்தான்‌ இதுவும்‌. யார்‌ இந்த நாற்பத்தெட்டையும்‌ அநுஷ்டிக்கிறானோ 
அவன்‌ நேராக பிரம்மலோகத்துக்குப்‌ போகிறான்‌; கஷ்டம்‌ ஸுகம்‌ என்பவை 


இல்லாத ஊருக்குப்‌ போகிறான்‌. கஷ்டமும்‌ ஸுகமும்‌ இல்லாமல்‌ எப்பொழுது 
இருக்கும்‌? இந்த இரண்டையும்‌ ஏற்படுத்தினவனிடம்‌ போனால்தான்‌ 
அப்படியிருக்கலாம்‌. 


ஆத்மகுணங்களை ஆத்மசக்தி என்று சொல்லுகிறார்கள்‌. இது ஸமீபகாலப்‌ 
பத்திரிகை வார்த்தை. பழைய தமிழ்‌, ஸம்ஸ்கிருத புஸ்தகங்களில்‌ ஆத்மசக்தி 
என்ற வார்த்தை இல்லை. ஆத்மகுணங்கள்தான்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 
அவை எட்டு. இவற்றை முன்பே சொன்னேன்‌. 


10.6 அக்னியின்‌ முக்யத்வம்‌ 
நிஷேகாதி ச்மசானாந்தம்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ சொல்லப்படுகின்றன. 
அதாவது, தாயார்‌ வயிற்றில்‌ எந்தத்‌ தினத்தில்‌ தேஹகாரணமான கரு இருக்க 
ஆரம்பித்ததோ, அந்த நிஷேகம்‌ முதல்‌ தேஹம்‌ அக்கினிக்கு ச்மசானத்தில்‌ 
[மயானம்‌] ஆஹூதியாகிற வரைக்கும்‌ நாற்பது கர்மாக்கள்‌ செய்யப்பட 
வேண்டும்‌. நிஷேகம்‌ அக்கினி ஸாக்ஷியாகச்‌ செய்யப்படுகிறது. கடைசியில்‌ 
ச்மசான கர்மாவும்‌ அக்னியிலேயே செய்யப்படுகிறது. 


வாழ்நாள்‌ பூராவும்‌ அக்னியை அணையாமல்‌ காத்து வரவேண்டும்‌. 
பிரம்மச்சாரி தினந்தோறும்‌ ஸமிதாதானம்‌ பண்ணி அக்னி காரியம்‌ 
செய்யவேண்டும்‌. அக்னி ஸாக்ஷியாக விவாஹமான பின்‌ கிருஹஸ்தர்கள்‌ 
ஒளபாஸனம்‌ என்பதை அக்னியில்‌ செய்யவேண்டும்‌. வானப்பிரஸ்தனுக்கு 
கக்ஷாக்னி என்று ஒரு அக்னி சொல்லப்பட்டிருக்கிறது. அது காட்டில்‌ 
செய்வது. ஸந்நியாஸாசிரமத்தில்‌ மட்டும்‌ அக்னியில்லை. ஸந்நியாசியிடம்‌ 
ஞானாக்கினி இருக்கிறது. அவனுடைய பிரேதத்துக்கும்‌ அக்னி ஸம்ஸ்காரம்‌ 
கிடையாது. புதைப்பது மரியாதைக்காகச்‌ செய்வது. நியாயமாக அவனுடைய 
சரீரத்தை நாலாக வெட்டிக்‌ காட்டில்‌ நாலு திக்கிலும்‌ போட்டு விட வேண்டும்‌. 
அது அங்கே உள்ள பிராணிகளுக்கு ஆஹாரமாகும்‌. ஜனங்களுக்கு 
உபத்திரவம்‌ இல்லாமல்‌ இருப்பதற்காகக்‌ காட்டில்‌ போடவேண்டுமென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிச்‌ செய்யாவிட்டால்‌ புதைத்து அதன்மேல்‌ மரம்‌ 
செடிகளை வைக்க வேண்டும்‌. காட்டில்‌ போட்டால்‌ பிராணிகளுக்கு ஆஹாரம்‌ 
ஆகிறது. புதைத்தால்‌ மரங்களுக்கு எருவாக ஆகிறது. இப்பொழுது 
பிருந்தாவனம்‌ கட்டுவது முதலியவை மரியாதையால்‌ செய்பவை. பில்வம்‌, 
அச்வத்தம்‌ முதலிய பெரிய மரங்களை ஸந்நியாஸியைப்‌ புதைத்த இடத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌ என்று தான்‌ சொல்லப்‌ பட்டிருக்கிறது. 


எல்லா ஜாதியாருக்கும்‌ அக்னி காரியம்‌ உண்டு. விவாஹ காலத்தில்‌ எல்லா 
வர்ணத்தாரும்‌ ஒளபாஸனம்‌ பண்ண வேண்டும்‌. பிறகு எல்லாரும்‌ அந்த 


அக்கினியைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. இப்பொழுது பார்ஸி என்கிற 


பாரஸுூகர்கள்தாம்‌ அக்னியைக்‌ காப்பாற்றி வருகிறார்கள்‌. அவர்களுடைய மத 


566 


கிரந்தத்திற்கு 'ஜெண்டவஸ்தா என்று பெயர்‌. 'சந்தோவஸ்தை' என்ற வேத 
பாகம்‌ அப்படி வந்திருக்கிறது. ஜொராஸ்த்ரர்‌ என்பவர்‌ அவர்களுடைய 
ஆசார்யர்‌. அந்தப்‌ பெயர்‌ ஸெளராஷ்ட்ரர்‌ என்பதன்‌ சிதைவுதான்‌. இரான்‌ 
தேசம்‌ அவர்களுடையது. ஆர்யன்‌ என்பது இரான்‌ என்று மாறிவிட்டது. 
அவர்கள்‌ அக்னி அணைந்துபோனால்‌ அதிகச்‌ செலவு செய்து பெரிய 
பிராயசித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ அக்னி காரியம்‌ இந்த 
நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து குறைந்து விட்டது. வாழ்க்கை மாறிவிட்டது. 
சிரத்தை இருந்தால்‌ இந்த உத்தம ஸம்பத்தைக்‌ காத்து வைத்துக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. சிரத்தை இல்லாததற்கு இந்தக்‌ காலப்‌ படிப்பு ஒரு 
முக்யமான காரணம்‌. 


இந்த தேஹத்தையும்‌ கடைசியில்‌ ஆஹூதியாக தேவதைகளுக்கு ஹோமம்‌ 
செய்துவிட வேண்டும்‌. அதற்காகத்தான்‌ பிரேதத்துக்கு நெய்யைத்‌ தடவி 
அதையும்‌ ஒரு திரவ்யமாக ஹோமம்‌ பண்ணுகிறார்கள்‌. அதுதான்‌ தஹன 
ஸம்ஸ்காரம்‌. 


10.7 ஸம்ஸ்காரங்களின்‌ பெயர்கள்‌ 


ஜீவாத்மாவுக்குப்‌ பரிசுத்தி ஏற்படுவதற்காக நாற்பது ஸம்ஸ்காரங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன்‌. அவை  கர்ப்பாதானம்‌, 


பும்ஸவனம்‌, ஸூமந்தம்‌, ஜாதகர்மா, நாமகரணம்‌, அன்ன ப்ராசனம்‌, செளளம்‌, 
உபநயனம்‌, குருகுலவாஸத்தில்‌ செய்ய வேண்டிய பிரஜாபத்தியம்‌ முதலிய 
நாலு வேத விரதங்கள்‌, அது முடிந்ததும்‌ செய்கிற “ஸ்நானம்‌, பிறகு 
விவாஹம்‌, அதன்பின்‌ கிருஹஸ்தன்‌ செய்யவேண்டிய ஐந்து நித்ய 
கர்மாக்களாகிய பஞ்ச மஹா யக்ஞங்கள்‌ ஆக, இதுவரை மொத்தம்‌ 
பத்தொன்பது; இதோடு கிருஹஸ்தன்‌ செய்ய வேண்டிய பாக யக்ஞங்கள்‌ 
ஏழும்‌, ஹவிர்‌ யக்ஞங்கள்‌ ஏழும்‌, ஸோம யக்ஞங்கள்‌ ஏழும்‌ ஆக யக்ஞங்கள்‌ 
இருபத்தொன்றும்‌ ஸம்ஸ்காரங்களே ஆகும்‌. 194+21=40 ஸம்ஸ்காரம்‌. 

அஷ்டகை (அன்வஷ்டகை) ,  ஸ்தாலீபாகம்‌, பார்வணம்‌, ச்ராவணி, 
ஆக்ரஹாயணி, சைத்ரி, ஆச்வயுஜி என்ற ஏழும்‌ பாக யக்ஞங்கள்‌. 
அக்னியாதானம்‌, அக்னிஹோத்ரம்‌, தர்சபூர்ண மாஸம்‌, ஆக்ரயணம்‌, 


567 


சாதுர்மாஸ்யம்‌, நிரூடபசுபந்தம்‌, ஸெளத்ராமணி என்ற ஏழும்‌ ஹவிர்‌ 
யக்ஞங்கள்‌. அக்னிஷ்டோமம்‌, அத்யக்னிஷ்டோமம்‌, உக்த்யம்‌, ஷோடசி, 
வாஜபேயம்‌, அதிராத்ரம்‌, அப்தோர்யாமம்‌ என்னும்‌ ஏழும்‌ ஸோம யக்ஞங்கள்‌. 


நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ தினந்தோறும்‌ பண்ண வேண்டியவை சில 
இருக்கின்றன. சில சில காலங்களில்‌ பண்ணவேண்டியவை சில. ஆயுளில்‌ 
ஒரு தரம்‌ பண்ண வேண்டியவை சில. இவைகளுக்குள்‌ ஒவ்வொரு 
கிருஹஸ்தனும்‌ நன்றாகத்‌ தெரிந்துகொண்டு தினமும்‌ செய்யவேண்டிய 
முக்கியமான ஸம்ஸ்காரங்கள்‌ பஞ்ச மஹா யக்ஞங்கள்‌ என்ற ஐந்து. 


மந்திரமில்லாமல்‌ வெறுமே செய்யும்‌ காரியத்தைவிட, மந்திரத்தைச்‌ 
சொல்லிச்‌ செய்வதே அதிக நன்மை தர வல்லது. இப்படி மந்திரபூர்வமாகக்‌ 
காரியம்‌ பண்ணுவதே ஸம்ஸ்காரமாகிறது. கிருஹஸ்தன்‌ தினந்தோறும்‌ 
செய்யவேண்டிய பஞ்சமஹா யக்ஞத்தில்‌ ஸோஷல்‌ சர்வீஸ்‌ சமூக ஸேவை) 
என்பது மந்திர பூர்வ ஸம்ஸ்காரமாகிறது. 


பஞ்ச மஹா யக்ஞங்கள்‌ - பிரம்ம யக்ஞம்‌, தேவ யக்ஞம்‌, பித்ரு யக்ஞம்‌, 
மநுஷ்ய யக்ஞம்‌, பூத யக்ஞம்‌ என்பவை. வேதம்‌ ஓதுவது என்ற அத்யயனமே 
பிரம்ம யக்ஞம்‌, யாகமும்‌ பூஜையும்‌ தேவ யக்ஞம்‌. தர்ப்பணம்‌ பித்ரு யக்ஞம்‌. 
விருந்தோம்பல்‌ மநுஷ்ய யக்ஞம்‌. ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம்‌ பலி போடுவது 
பூத யக்ஞம்‌”. 


இவை போலவே ஒளபாஸனம்‌, அக்னி ஹோத்ரம்‌ இரண்டும்‌ தினசரி 
செய்வது. ஒளபாஸனம்‌ என்பது நாற்பது ஸம்ஸ்காரத்திலுள்ள ஏழு பாக 


யக்ஞங்களில்‌ சேராத ஒரு பாக யக்ஞம்‌. அக்னிஹோத்ரம்‌ என்பது ஏழு 


ஹவிர்‌ யக்ஞங்களில்‌ ஒன்று. தர்ச பூர்ண மாஸம்‌ என்ற இன்னோர்‌ ஹவிர்‌ 
யக்ஞம்‌ பதினைந்து நாளுக்கு ஒருமுறை செய்வது. மற்ற ஐந்து ஹவிர்‌ 
யக்ஞங்களையும்‌ ஏழு ஸோம யக்ஞங்களையும்‌ வருஷத்துக்கொரு 
முறையோ, அல்லது ஆயுஸில்‌ ஒரே ஒரு தடவையாவது செய்யவேண்டும்‌. 
கஷ்டமான ஸோம யாகங்களை ஜன்மாவில்‌ ஒருமுறை பண்ணினால்‌ 
போதும்‌ என்று கருணையோடு வைத்திருக்கிறார்கள்‌. 


மாஸம்தோறும்‌ பண்ணவேண்டிய பார்வணி சிராத்தமும்‌, பிரதமைகளில்‌ 
செய்யும்‌ ஸ்தாலீபாகமும்‌ தவிர மற்ற ஐந்து பாக யக்ஞங்களும்‌ 
வருஷத்துக்கு ஒரு முறைதான்‌. 

இதையே வேறு விதமாக வகுத்துச்‌ சொன்னால்‌: பஞ்ச மஹா யக்ஞம்‌ என்ற 
ஐந்தும்‌, அக்னி ஹோத்ரமும்‌, ஒளபாஸனமும்‌ ஆக ஏழு தினசரி செய்வது. 
தர்ச பூர்ண மாஸம்‌ பக்ஷமொருமுறை; ஸ்தாலீபாகமும்‌ பக்ஷமொரு முறை; 
பார்வணீ மாஸாரந்தரம்‌; நாற்பதில்‌ உள்ள மற்ற யக்ஞங்கள்‌ 
ஸம்வத்ஸரத்துக்கு [ஆண்டுக்கு] ஒரு தரமோ, ஜன்மத்தில்‌ ஒரு முறையோ 
பண்ண வேண்டியவை. 


ஒரு போகம்‌ விளையும்‌ நிலங்களில்‌ அறுப்பறுக்கிறது வருஷத்துக்கு ஒரு 
தரம்‌. முப்போகம்‌ விளைந்தால்‌ நாலு மாஸத்துக்கொரு அறுப்பு. சில 
பயிருக்கு ஜலம்‌ தினந்தோறும்‌ பாய்ச்சவேண்டும்‌. சிலவற்றுக்கு ஒன்றுவிட்டு 
ஒரு நாள்‌ பாய்ச்ச வேண்டும்‌. இவைகளெல்லாமே ஸம்ஸ்காரங்கள்‌ தான்‌. 
ஆனாலும்‌ இவைகளுக்குள்‌ வித்தியாஸம்‌ இருக்கிறது. அவைகளைப்‌ 
போன்றவைதான்‌ மநுஷ்யனுக்கான ஸம்ஸ்காரங்களும்‌. 


10.8 பெற்றோர்‌ செய்யும்‌ ஸம்ஸ்காரங்கள்‌ 


கர்ப்பாதானம்‌ முதற்கொண்டு ஸம்ஸ்காரங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 


தாயார்‌ வயிற்றில்‌ தேஹம்‌ ஏற்படுகிற க்ஷணம்‌ முதல்‌ ஸம்ஸ்காரங்கள்‌ 
ஆரம்பமாகின்றன. சரீர பிண்டமானது மந்திர பூர்வமாக 
உற்பத்தியாகவேண்டும்‌. கர்ப்பாதானம்‌, பும்ஸவனம்‌, ஸூமந்தம்‌ என்பவை 
தாயார்‌ தேஹத்துக்கு ஏற்பட்ட ஸம்ஸ்காரமென்று நினைக்கிறார்கள்‌. அது 
தப்பு. அவை உள்ளே உண்டாகிற ஜீவனைக்‌ குறித்தவை. அந்த ஜீவனுடைய 
பரிசுத்திக்காக ஏற்பட்டவை. கர்ப்பத்திலுள்ள வேறொரு ஜீவனை உத்தேசித்துப்‌ 
பண்ணப்‌ படுபவைகளாதலினால்‌ அந்த ஸம்ஸ்காரங்களின்‌ விஷயத்தில்‌ 
பெரியவர்களுக்குப்‌ பொறுப்பு அதிகம்‌. தங்களுக்காக என்றால்‌ வேண்டாம்‌ 
என்று எண்ணலாம்‌. வேறொரு ஜீவனுக்காக இருப்பதால்‌ இவர்கள்‌ அதை 
அநாதரவு பண்ணித்‌ தடுப்பது பெரிய பாபமாகிறது. இக்காலத்தில்‌ சாந்தி 
கல்யாணம்‌ (கர்ப்பாதானம்‌), ஸமந்தம்‌ முதலியவை ஃபாஷனாக இல்லை 


569 


என்று அநேகர்‌ விட்டு வருவது பெரிய பாபமாகும்‌. ஸ்திரீ-புருஷ உறவிலே 
நிஜமாக வெட்கப்பட வேண்டிய விஷயங்களில்‌ லஜ்ஜை இல்லாமல்‌ 
வெள்ளைக்கார ஃபாஷனில்‌ விவஸ்தை கெட்டு நடந்துகொண்டே, இதைப்‌ 
பரிசுத்தி பண்ணி நல்லதாக ஒரு புது ஜீவனை உண்டாக்குவதற்காக ஏற்பட்ட 
வைதிக கர்மாக்களை லஜ்ஜைக்குரியவை என்று விட்டுவிடுவது கிரமமே 
இல்லை. 


தேஹம்‌ வெளியில்‌ வருவதற்கு முன்பு பண்ணப்படுபவை கர்ப்பாதானம்‌, 


பும்ஸவனம்‌, ஸமந்தம்‌ என்னும்‌ மூன்று ஸம்ஸ்காரங்களும்‌. மந்திர 


பூர்வமாகத்தான்‌ ஸ்திரீ-புருஷ ஸங்கம்‌ ஏற்பட வேண்டும்‌. மிருகப்‌ பிராயமான 
வேகமாக இல்லாமல்‌ இதையும்‌ ஒரு ஸம்ஸ்காரமாக மந்திரத்தின்‌ மூலம்‌ 
உயர்த்தி கருவாக உண்டாகக்‌ கூடிய ஜீவனுக்கும்‌ அதனால்‌ க்ேமத்தை 
ஏற்படுத்த வேண்டும்‌. இந்த உயர்ந்த தத்துவத்தை விட்டு விட்டு, இதனால்‌ 
நாம்‌ ஏதோ ஒரு அநாகரிகமான சடங்கை விட்டுவிட்டோம்‌ என்று 
பெருமைப்பட்டுக்‌ கொள்வது பைத்தியக்காரத்தனம்தான்‌. லஜ்ஜை இருந்தால்‌, 
சாந்தி கல்யாணத்துக்கு ஊர்‌ கூட்ட வேண்டாம்‌. ஆனால்‌ அகத்து 
மட்டோடாவது அவசியம்‌ இந்த கர்மா பண்ணத்தான்‌ வேண்டும்‌. நித்ய 
ஒளபாஸனம்‌, நாலு நாள்‌ கலியாணம்‌ என்பவையெல்லாம்‌ போய்‌, 
கல்யாணத்துக்கு மறுநாள்‌ சேஷஹோமம்‌ கூட இல்லாமல்‌, (கல்யாணம்‌ 
நடக்கும்‌ அன்றே ஒரு விதமான மந்திர பூர்வ ஸம்ஸ்காரமும்‌ இல்லாமல்‌ 
இப்போது இதை ॥ஸ்திரீ-புருஷ ஸங்கத்தை] செய்து வருவது ரொம்பவும்‌ 
துராசாரம்‌; ரொம்பவும்‌ பாபமும்‌ ஆகும்‌. மிருகப்‌ பிராயமாகப்‌ பண்ணுவதால்‌ 
ஸந்ததியும்‌ அப்படியே மிருகம்‌ மாதிரியே அமைகிறது. பும்ஸவனம்‌ 
கர்ப்பத்தின்‌ மூன்றாவது மாதம்‌ செய்ய வேண்டும்‌. ஆறு அல்லது எட்டாவது 
மாதத்தில்‌ ஸூமந்தம்‌ பண்ணவேண்டும்‌. இப்போது இரண்டையும்‌ சேர்த்து 
ஏதோ பண்ணுகிறார்கள்‌. 


குழந்தை பிறந்தவுடன்‌ ஜாதகர்மா என்ற ஸம்ஸ்காரம்‌ செய்யவேண்டும்‌. 

தானங்கள்‌ கொடுக்கவேண்டும்‌. பதினோராவது நாள்‌ நாமகரணம்‌. பெயர்‌ 

வைப்பதுகூட ஜீவனைப்‌ பரிசுத்தி பண்ணுகிற ஸம்ஸ்காரமாகத்தான்‌ 

சாஸ்திரங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ன நக்ஷத்திரத்தில்‌ பிறந்தால்‌ 
570 


இன்ன மாதிரிப்‌ பெயர்‌ வைக்க வேண்டும்‌ என்று இருக்கிறது. பகவந்‌ 
நாமாக்களாகப்‌ பேர்‌ வைக்க வேண்டும்‌. அந்தப்‌ பேரைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிடுவதே நம்மையும்‌ சுத்தப்படுத்தும்‌ ஸம்ஸ்காரமாகிறது! லாங்‌ஃ.பெல்லோ 
நீள ஆள்‌), ஸ்டோன்‌ (கல்‌) என்றெல்லாம்‌ கண்ட பெயர்களை வைத்துக்‌ 
கொள்கிற மாதிரி நம்‌ மதத்தில்‌ இல்லை. இப்போது இப்படிப்பட்ட அசட்டுப்‌ 
பெயர்கள்‌ இங்கேயும்‌ வந்து விட்டன. ஸ்வாமி பெயராகவே வைத்தாலும்‌ 
அதைக்‌ கன்னாபின்னா என்று சிதைத்துக்‌ கூப்பிடும்‌ வழக்கமும்‌ 
நீண்டகாலமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம்‌ ரொம்பத்‌ தப்பு. வைதிக 
ஸம்ஸ்காரமாக வைத்த பெயர்‌ என்பதற்கான கெளரவத்தை அதற்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


குழந்தையின்‌ ஆறாம்‌ மாஸம்‌ உணவூட்டுவதான “அன்ன ப்ராசன 
ஸம்ஸ்காரம்‌. 


கர்ப்பாதானம்‌ முதல்‌ நாமகரணம்‌ வரை குழந்தையை முன்னிட்டு (௦௩ behalf ) 
பெற்றோரே பண்ணுவது. அன்ன ப்ராசனத்தில்‌ தகப்பன்‌ மந்திரம்‌ 
சொன்னாலும்‌ குழந்தையே சாப்பிடுகிறது. 


தாயார்‌ மருந்து சாப்பிட்டால்‌ பால்‌ குடிக்கிற குழந்தைக்கு தேஹபுஷ்டி 
ஏற்படுகிறதோ இல்லையோ? அதைப்போலவே மாதா பிதாக்களுடைய 
சித்தவிருத்தி எப்படி இருக்கிறதோ அப்படியே உள்ளே இருக்கும்‌ ஜீவனும்‌ 
ஸாத்விக ஸ்வபாவமோ, பாப பிரவிருத்தியோ உண்டாகும்‌. மனது சாந்தமாக 
இருந்து ஒரு ஸமாசாரம்‌ எழுதி அதைப்‌ படித்துப்‌ பார்த்தால்‌ நன்றாயிருக்கும்‌. 
கோபமாக இருக்கும்‌ பொழுது எழுதி அப்புறம்‌ பார்த்தால்‌ நன்றாக 
இருப்பதில்லை. சரீரத்திலும்‌ அப்படியே குணதோஷங்கள்‌ ஏற்படுகின்றன. ஒரு 
தம்பதி உத்தம குணங்களோடு ஸங்கமித்தால்தான்‌ நல்ல பிண்டம்‌ ஏற்பட்டு 


உள்ளே இருக்கும்‌ ஜீவனுக்கும்‌ நல்ல சுபாவம்‌ உண்டாகும்‌. மந்திர பூர்வமாகப்‌ 
பண்ணுவது இதற்காகத்தான்‌. 


இத்தகைய கர்மாக்களை அடியோடு தள்ளாதவர்களும்‌ உரிய காலத்தில்‌ 
பண்ணாமல்‌ சேர்த்துப்‌ பண்ணி விடுகிறார்கள்‌. இப்படியின்றி, அந்த அந்தக்‌ 


காலத்தில்‌ அந்த அந்த மந்திரத்தைச்‌ சொல்லி அந்த அந்த திரவியங்களைக்‌ 
கொண்டு அந்த அந்த ஸம்ஸ்காரத்தைச்‌ செய்யவேண்டும்‌. 


அன்னப்‌ பிராசனத்துக்கப்புறம்‌ 'செளளம்‌' செய்ய வேண்டும்‌. அதாவது சிகை 
(குடுமி வைக்கிறது. ஸத்‌ கர்மாவுக்கு உபயோகமாக இருக்க அது 
பண்ணவேண்டும்‌. ஸந்நியாஸிக்கு சிகை இல்லை. மொட்டைத்‌ தலையாக 
இருக்க வேண்டும்‌. ஸந்நியாஸிகள்‌ மந்திரபூர்வமாகத்தான்‌ சிகையை எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. மந்திரபூர்வமாக வைத்துக்‌ கொண்ட சிகையைப்‌ 
பரமேச்வரனுக்கு முன்பு பண்ணின பிரதிக்ஞைக்கு விரோதமாக இஷ்டப்படி 
எடுத்து விடுவது தப்பு. சிகையை எடுப்பது ஒரு பெரிதா என்று கேட்கலாம்‌. 
பொய்‌ சொல்லுகிறது தப்பு அல்லவா? அது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு 
இதுவும்‌. “பரமேச்வர ப்ரீதியாகன என்று ஸங்கல்பம்‌ பண்ணியே, செளள 
ஸம்ஸ்காரத்தில்‌ சிகை வைக்கப்படுகிறது. அப்படி வைத்துக்‌ கொண்டதைக்‌ 
கிள்ளுக்கீரையாக எண்ணி மனம்‌ போனபடி எடுத்தால்‌ அந்தப்‌ 
பரமேச்வரனிடமே பொய்‌ சொன்னதாக ஆகவில்லையா? சிவலிங்கப்‌ 
பிரதிஷ்டை செய்கிறார்கள்‌. வேல்‌, ஸாளக்கிராமம்‌ வைத்து பூஜை 
செய்கிறார்கள்‌. பின்பு, கோபித்துக்‌ கொண்டு எடுத்து எறிந்து விடலாமா? 
அகஸ்மாத்தாகப்‌ போனால்‌ - திருடன்‌ கொண்டு போனால்‌ பாதகம்‌ இல்லை. 


நாமாக வைத்ததை நாமாக வேண்டுமென்று மாற்றுவது பெரிய தப்பு. 


செளளத்தை மட்டும்‌ ஸங்கல்பத்தோடு பண்ணிக்‌ கொண்டு அப்புறம்‌ 
இஷ்டப்படி அதை எடுத்து விட்டு 'க்ராப்‌' பண்ணிக்‌ கொள்வது தப்பு. 


போச்சு என்று பேச்சு வழக்கிலே ரொம்ப அலக்ஷயமான 
ஸுமாசாரமாகச்‌ சொன்னாலும்‌, வாஸ்தவத்தில்‌ இது பெரிய ஸமாச்சாரம்தான்‌. 
வேத அத்யயனம்‌, வைதிக கர்மாநுஷ்டானம்‌, தர்மப்படி இல்லறத்திலிருந்து 
கொண்டு பண்ணும்‌ தாம்பத்தியம்‌ இவற்றிலே சரீரத்துக்கும்‌, சரீரத்தின்‌ நாடி 
சலனங்கள்‌ மூலம்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்படவேண்டிய பலத்துக்குத்‌ தலையில்‌ 
பிரம்மமரந்திரத்தில்‌ சிகை என்ற ரக்ஷை இருப்பது பெரிய காப்பாகும்‌. 
கூரைக்கு ஓடு போடுகிற மாதிரி அது! வேத கர்மாவும்‌, தாம்பத்தியமும்‌ 
நின்றுபோன ஸந்நியாஸு ஆச்ரமத்தில்‌ தான்‌ இந்த ரக்ஷை தேவையில்லாமல்‌ 
போகிறது. ஆகையால்‌ கிருஹஸ்தன்‌ ஸந்நியாஸியாக ஆனாலன்றிக்‌ 


572 


குடுமியை எடுக்கக்‌ கூடாது. தற்காலத்தில்‌ பிரம்மச்சரிய, கிருஹஸ்தாச்ரம 


காலங்களிலும்‌ வேத ஸம்பந்ததத்துக்கு முழுக்குப்‌ போட்டு விட்டதால்‌, 


சிகையும்‌ இல்லாமலிருக்கிறோம்‌! 


பாபம்‌ பண்ணி நரகவாஸம்‌ பண்ணுகிற ஜீவர்களின்‌ பிரீதிக்காக, ஒரு 
கிருஹஸ்தன்‌ ஸ்நானம்‌ செய்யும்போது மந்திர பூர்வாக சிகோதகம்‌ 
தரவேண்டும்‌ (குடுமியிலிருந்து ஜலத்தைப்‌ பிழிந்து கொடுக்க வேண்டும்‌) 
என்று இருக்கிறது. சிகை இல்லாவிட்டால்‌ இதை எப்படிப்‌ பண்ணுவது? 


செளளத்துக்கு அப்புறம்‌ வருவது உபநயனம்‌. பிரம்மோபதேசம்‌, பூணூல்‌ 
கல்யாணம்‌ என்பதெல்லாம்‌ இதுவே. 


உபநயனம்‌ முதல்‌ பண்ணப்படும்‌ ஸம்ஸ்காரங்கள்‌ ஒரு ஜீவனுக்கு அறிவு 
வந்த பின்பு ஏற்படுபவை. குழந்தையாக இருந்த ஜீவன்‌ அறிவுடன்‌ மந்திரம்‌ 
சொல்லிப்‌ பண்ணத்‌ தொடங்கும்‌ முதல்‌ ஸம்ஸ்காரம்‌ உபநயனமே. 


மாதா பிதாக்களிடத்தில்‌ ஏதாவது பாபதோஷங்களிருந்தால்‌ அவை 
அவர்களிடத்திலுண்டாகிற ஜீவனையும்‌ பாதிக்கும்‌. அதற்காக, ஒரு ஜீவன்‌ 
எந்த மாதாவுடைய கர்ப்பத்தில்‌ வாஸம்‌ பண்ணுகிறதோ, எந்தப்‌ பிதாவால்‌ 
உண்டாகிறதோ அவர்களுடைய தோஷங்கள்‌ அந்த ஜீவனுக்கு 
ஏற்படாமலிருப்பதற்காக ஸம்ஸ்காரங்கள்‌ செய்யவேண்டும்‌. மாதா 
பிதாக்களிடம்‌ துர்க்குணங்கள்‌ உண்டு. அவை அவர்களால்‌ ஏற்படும்‌ 
ஜீவன்களுக்கு உண்டாகாமலிருக்க ஸம்ஸ்காரங்கள்‌ செய்ய வேண்டும்‌. அந்த 
தோஷங்கள்‌ (கர்ப்ப சம்பந்தமான] கார்ப்பிகம்‌ என்றும்‌ [பீஜ சம்பந்தமான] 
பைஜிகம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. கார்ப்பிகம்‌ தாயால்‌ உண்டாவது. 
பைஜிகம்‌ தந்தையால்‌ உண்டாவது. இந்த தோஷங்களின்‌ நிவாரணத்திற்காக 
உபநயனம்‌ வரையில்‌ உள்ள சம்ஸ்காரங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 
அவைகளைச்‌ செய்ய வேண்டியவர்கள்‌ மாதா பிதாக்கள்‌. உபநயனம்‌ 
வரைக்கும்‌ ஸம்ஸ்காரங்களைத்‌ தானே செய்து கொள்ளப்‌ புத்திரனுக்கு 
அர்ஹமான [தகுதியான] வயது வரவில்லை. 


எந்த ஸம்ஸ்காரத்தையும்‌ உரிய காலத்தில்‌ பண்ண வேண்டும்‌. அதனால்‌ பாப 


பரிகாரம்‌ ஏற்படுகிறது. பூர்வத்தில்‌ வேறொரு காரியம்‌ பண்ணிப்‌ பாபம்‌ 


ஸம்பாதித்திருக்கிறோம்‌. அதை நீக்க மனம்‌-வாக்கு-காயங்களால்‌ ஸம்ஸ்காரம்‌ 
பண்ணவேண்டும்‌. 

நாம்‌, பாபம்‌ அந்த மூன்று கரணங்களாலேயும்‌ பண்ணியிருக்கிறோம்‌. மனதால்‌ 
கெட்ட எண்ணம்‌ நினைத்திருக்கிறோம்‌. வாக்கால்‌ பொய்‌ பேசியிருக்கிறோம்‌. 
தேஹத்தால்‌ பொய்‌ பண்ணியிருக்கிறோம்‌. அதாவது பல தினுஸாகப்‌ 
பாசாங்கு பண்ணியிருக்கிறோம்‌. மனோ-வாக்‌-காயங்களால்‌ பண்ணிய 
பாபங்களை அவைகளாலேயே ஸத்‌ காரியங்களைப்‌ பண்ணிப்‌ போக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. மனத்தினால்‌ பரமேச்வரத்‌ தியானம்‌ பண்ணவேண்டும்‌; 
வாக்கினால்‌ மந்திரம்‌ சொல்ல வேண்டும்‌; காயத்தால்‌ ஸத்காரியம்‌ பண்ண 
வேண்டும்‌. மனோ-வாக்‌- காயங்களால்‌ தானாக ஒரு ஸம்ஸ்காரத்தைப்‌ 
பண்ணும்‌ பக்குவம்‌ ஜீவனுக்கு உபநயனத்திலிருந்து ஏற்படுகிறது. இதுவரை 
தகப்பனார்தான்‌ இவனுக்காக மந்திரம்‌ சொல்லிப்‌ பண்ணினார்‌. 


இங்கே இன்னொரு விஷயமும்‌ சொல்லவேண்டும்‌. ஒரு ஜீவனை ௦60 -ஆக 
[நேராக] உத்தேசித்தே அதன்‌ பிதா பண்ணும்‌ (கர்ப்பாதானம்‌ முதற்கொண்டு 
செளளம்‌ வரையிலான] கர்மாக்கள்‌ மட்டுமின்றி, அந்தப்‌ பிதாவாகப்பட்டவன்‌ 
மற்ற எல்லா ஸம்ஸ்காரங்களையும்‌ பண்ணி நல்ல அநுஷ்டாதாவாக 
இருப்பதும்‌ ராரா - ஆக (மறைமுகமாக அவனுடைய புத்திரர்களுக்கு 
நல்லதைச்‌ செய்கிறது. மாதா பிதா பண்ணுவது மக்களைக்‌ காக்கும்‌ என்ற 
வார்த்தைப்படி இது மாதிரி நடக்கிறது. வைதிக பிராமண ஸந்ததிக்கு ஸமீப 
காலம்‌ வரையில்‌ புத்திப்‌ பிரகாசம்‌ அதிகம்‌ இருந்து வந்ததற்கு ஒரு முக்ய 
காரணம்‌, முன்னோர்கள்‌ பண்ணிய ஸம்ஸ்காரங்களின்‌ சக்திதான்‌. முன்பு 
இருந்தவர்கள்‌ செய்தது இரண்டு அல்லது மூன்று தலைமுறைக்கு 
அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த எல்லை தாண்டிப்‌ போனால்‌ அப்புறம்‌ 
கஷ்டந்தான்‌. இந்த ஸந்ததியில்‌ பிறந்த குழந்தைகளே லெளகிகத்தில்‌ 
பிரவேசித்தபின்‌ அதிகமாகக்‌ கீழே போய்விட்டார்கள்‌. ரொம்பவும்‌ கெட்டுப்‌ 
போனார்கள்‌. மடை அடைத்து வைத்ததைத்‌ திறந்துவிட்டால்‌ வெகு வேகமாக 


ஜலம்‌ போகிற மாதிரி இவர்கள்தாம்‌ கடுமையாக லெளகிகத்தில்‌ இறங்கி 
விட்டார்கள்‌. 

நம்முடைய பெற்றோர்கள்‌ ஸம்ஸ்காரம்‌ பண்ணவில்லை; அதனால்‌ நமக்கு 
நன்மை உண்டாகவில்லை என்ற குறை நமக்கு இருக்கலாம்‌. அதைப்போல 
நம்முடைய குழந்தைகள்‌ குறை கூறாமல்‌ நாம்‌ நல்ல ஸம்ஸ்காரங்களைப்‌ 
பண்ணவேண்டும்‌. அவர்களுக்கும்‌ பண்ணி வைக்க வேண்டும்‌. 


10.9 சிலருக்கு ஏன்‌ இல்லை? 


ஜாதகர்மா, நாமகர்மா, அன்னப்‌ பிராசனம்‌, செளளம்‌ முதலியன எல்லா 
ஜாதியாருக்கும்‌ பொதுவானவை. உபநயனம்‌ என்பது பிராம்மணர்‌, க்ஷத்ரியர்‌, 
வைசியருக்கே உரியது. மற்றவர்களுக்கு அது வேண்டியதில்லை என்று 
வைத்திருக்கிறது. 


இப்படிச்‌ சொன்னவுடன்‌ பாரபட்சம்‌, வித்யாஸம்‌ (partiality) என்று 
சண்டைக்குக்‌ கிளம்பக்கூடாது. லோகத்துக்கு உபகாரமாக சரீரத்தால்‌ தொண்டு 
செய்வதை வாழ்க்கைத்‌ தொழிலாகக்‌ கொண்ட நான்காம்‌ வர்ணத்தவர்களுக்கு 
அந்தத்‌ தொழிலாலேயே சித்த சுத்தி ஏற்படுகிறது. அவர்கள்‌ வித்யாப்பியாஸ 
காலத்திலிருந்து தங்களுக்கேற்பட்ட தொழிலை அப்பன்‌ பாட்டனிடமிருந்து 
கற்றுக்‌ கொண்டால்தான்‌ அதில்‌ செய்நேர்த்தி உண்டாகும்‌. அவர்களுக்குப்‌ 
பன்னிரண்டு வருஷ வேதாத்யயனமும்‌ குருகுலவாஸமும்‌ 
வேண்டியதில்லை. இதைச்‌ செய்யப்‌ போனால்‌ அவர்கள்‌ செய்ய வேண்டிய 
தொழில்‌ அல்லவா கெட்டுப்‌ போகும்‌? 


உபநயனம்‌ என்பது குருகுலவாஸத்துக்கு முதல்‌ படிதான்‌. 'உப-நயனம்‌' 
என்றாலே குருவுக்கு “கிட்டே கொண்டு போய்விடுவது என்றுதான்‌ அர்த்தம்‌. 
புத்தி சம்பந்தமான வேத வித்யையை அப்பியஸிக்கும்போது அஹங்காரம்‌ 
வந்து விடாமல்‌ இருக்கவேண்டும்‌ என்பதாலேயே ஸ்வாதீனமாகப்‌ பழகுகிற 


தகப்பனாரை விட்டுக்‌ கண்டிப்பிலே ஒழுங்குக்குக்‌ கொண்டு வருகிற 


குருவிடம்‌ கொண்டுபோய்விடச்‌ சொல்லியிருக்கிறது. சரீர உழைப்பாக ஒரு 
தொழிலைக்‌ கற்றுக்‌ கொள்கிறபோது அதிலே புத்தித்‌ திமிர்‌, அஹங்காரம்‌ 


575 


வராது. தகப்பனாரிடமிருந்தே கற்றுக்‌ கொள்ளலாம்‌. சரீர சேவை 
செய்கிறவர்களுக்கு உபநயனமும்‌, குருகுலவாஸமும்‌ அவசியமில்லை. 


வம்சாவளியாக விட்டிலேயே கற்றுக்கொள்வதை விட அதிகமாக சில 
நுணுக்கங்கள்‌ தெரிய வேண்டுமானால்‌ அதை பிராம்மணனிடம்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌. வீட்டில்‌ கற்றுக்‌ கொள்வதற்கு முடியாமற்‌ 
போகிறவர்களும்‌ இப்படிச்‌ செய்யலாம்‌. பிராம்மணன்‌ களவும்‌ கற்றுமற: 
என்பது போல எல்லாத்‌ தொழிலையும்‌ தெரிந்து கொண்டு, பிறருக்கு 
மட்டுமே அவற்றைச்‌ சொல்லிக்‌ கொடுத்துவிட்டு - அதாவது அவற்றைத்‌ 
தானே ஜீவனோபாயமாகக்‌ கொள்ளாமல மற்றவர்களுக்கு சிக்ஷை 
பண்ணுவித்து - தன்னளவில்‌ அத்யயனம்‌, யக்ஞம்‌ முதலான வைதிக 
காரியங்களை மட்டுமே பண்ணிவர வேண்டும்‌. 


தொழில்‌, மனோபாவம்‌ இவற்றுக்கு அநுகூலமாகவே ஸம்ஸ்காரங்கள்‌ 
இருக்கின்றன. அதனால்‌ சிலருக்குச்‌ சில ஸம்ஸ்காரம்‌ இல்லாததால்‌ மட்டம்‌, 
மட்டம்‌ தட்டுகிறார்கள்‌ என்றெல்லாம்‌ நினைப்பது தப்பு. என்னைக்‌ கேட்டால்‌, 
வேடிக்கையாக, எவனுக்கு ஜாஸ்தி ஸம்ஸ்காரம்‌ சொல்லியிருக்கிறதோ 
அவனைத்தான்‌ மட்டமாக நினைத்திருக்கிறார்கள்‌ என்றுகூடச்‌ சொல்வேன்‌. 
இத்தனை நிறைய ஸம்ஸ்காரம்‌ பண்ணினால்தான்‌ இவன்‌ சுத்தமாவான்‌; 
மற்றவனுக்கு இவ்வளவு இல்லாமலே சுத்தமாவான்‌ என்று நினைத்து 
அதிகப்படி ஸம்ஸ்காரங்களை வைத்ததாகச்‌ சொல்லலாம்‌ அல்லவா? ஜாஸ்தி 
மருந்து சாப்பிட வேண்டியவனுக்குத்தானே அதிக வியாதி இருப்பதாக 
அர்த்தம்‌? 

ரிஷிகளைவிடப்‌ பாரபக்ஷமில்லாதவர்கள்‌ எவருமில்லை. அவர்கள்‌ நம்‌ மாதிரி 
வாய்ச்‌ சவடாலுக்காக ஸமத்வம்‌ பேசுகிறவர்களல்ல. வாஸ்தவமாகவே 
எல்லாரையும்‌ ஈச்வரனாகப்‌ பார்த்த நிஜமான ஸமத்வக்காரர்கள்‌ 


அவர்கள்தான்‌. லோகத்தில்‌ பல தினுசான காரியங்கள்‌ நடக்க 
வேண்டியிருப்பதால்‌ அதற்கேற்றபடியும்‌, இந்தக்‌ காரியங்களுக்கு ஏற்றவாறு 
மனோபாவங்கள்‌ இருப்பதால்‌ அவற்றை அநுஸரித்தும்‌ வெவ்வேறு விதமான 


ஸம்ஸ்காரங்களை அவர்கள்‌ வைத்தார்கள்‌. இதிலே உசத்தி- தாழ்த்தி 
அபிப்ராயங்களுக்கு இடமேயில்லை. 

சாஸ்திரங்களில்‌ இப்படி முதல்‌ மூன்று வர்ணத்தாருக்கு உபநயனமும்‌ அது 
தொடர்பான சில ஸம்ஸ்காரங்களும்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளைப்‌ 
பார்ப்போம்‌. 


11 பிரம்மசரியம்‌ 


11.1 பிரம்மசரிய ஆசிரமம்‌ 


செளளத்துக்குப்‌ பின்‌ வருவது உபநயனம்‌. 


குழந்தையாயிருந்தவனுக்கு அறிவு வந்து, தானே மந்திரங்களைச்‌ சொல்கிற 
சமயத்தில்‌ உபநயனம்‌ நடக்கிறது. “ிக்ஷாசர்யம்‌ சர” (பிக்ஷை எடு) என்று 
இந்தச்‌ சடங்கில்‌ சொன்னால்‌ பூணூல்காரப்‌ பையன்‌ “பாடம்‌” (௮a 8) 
(அப்படியே செய்கிறேன்‌) என்கிறான்‌. அதனால்‌ இவனுக்கு உபநயனத்துக்கு 
முன்பே “பிக்ஷாசர்யம்‌ சர” என்று சொன்னால்‌ அதைப்‌ புரிந்துகொள்வதற்கான 
ஸம்ஸ்கிருத ஞானம்‌ இருக்க வேண்டும்‌. ஐந்து வயதில்‌ படிக்க ஆரம்பித்தால்‌ 
இரண்டு அல்லது மூன்று வருஷத்தில்‌ இப்படிப்பட்ட பாஷா ஞானம்‌ 
வந்துவிடும்‌. ஆதலால்‌ எட்டு வயதில்‌ பூணூல்‌ போடவேண்டும்‌ என்றாகிறது. 


எட்டு வயசுக்‌ குழந்தைகள்‌ அர்த்தம்‌ தெரிந்து பூணூல்‌ போட்டுக்‌ கொண்டு 
ஜபம்‌ பண்ணிவிட்டால்‌ லோகமெல்லாம்‌ நன்றாக ஆகிவிடும்‌. இப்போதோ 
இளம்‌ மனசுகளில்‌ நாஸ்திகத்தைத்‌ தான்‌ ஏற்றியிருக்கிறோம்‌! 


பிரம்மச்சரிய ஆசிரமம்‌. 


உப-சமீபத்தில்‌, நயனம்‌ - அழைத்துக்‌ கொண்டு போகிறது. யாருக்கு 
ஸமீபத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு போகிறது? ஒருவனை குருவுக்கு 
ஸமீபத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு போகிறதுதான்‌ உபநயனம்‌. குரு யார்‌? 
வேதவித்துக்கள்‌. முதல்‌ ஆசிரமமான பிரம்மச்சரியத்துக்கு ஒரு குரு; கடைசி 


577 


ஆசிரமமான ஸந்நியாசத்துக்கு ஒரு குரு. வேத வேதாங்கம்‌ அறிந்தவர்கள்‌ 
முதல்‌ ஆசிரமத்துக்கு குரு. வேதம்‌ உள்பட எல்லாவற்றையும்‌ விட்டு பிரம்ம 
ஞானம்‌ அடைந்தவர்கள்‌ கடைசி ஆசிரமத்துக்கு குரு. வித்தையைத்‌ தெரிந்து 
கொள்வது முதல்‌ ஆசிரமம்‌. ஞானத்தைத்‌ தெரிந்து கொள்வது கடைசி 
ஆசிரமம்‌”. 


உபநயனம்‌ பிரம்மச்சரியத்துக்கு ஆரம்பம்‌. அதன்‌ முடிவு 'ஸமாவர்த்தனம்‌', 
உபநயனம்‌ முதல்‌ ஸமாவர்த்தனம்‌ வரையில்‌ இருப்பது ப்ரஹ்மச்சரியம்‌. 
ஸமாவர்த்தனம்‌ என்றால்‌ திரும்பி வருகிறது என்று அர்த்தம்‌. ஒரு 
இடத்துக்குப்‌ போனால்தான்‌ போன இடத்திலிருந்து திரும்பி வருவது என்பது 
முடியும்‌. அகத்திலிருந்து குருகுலத்துக்குப்‌ போய்‌ வேத அத்யயனத்தைப்‌ 
பூர்த்தி பண்ணிவிட்டு அகத்திற்குத்‌ திரும்பி வருவதுதான்‌ ஸமாவர்த்தனம்‌. 
உபநயனம்‌ பூர்வாங்கம்‌. அங்கம்‌ என்றால்‌ பிரதானம்‌ ஒன்று வேண்டும்‌. 
பிரதானத்திற்கு அங்கி என்று ஒரு பெயருண்டு. உபநயனம்‌ என்ற 
அங்கத்துக்கு அங்கியாக இருப்பது ப்ரஹ்மச்சர்யம்‌. ப்ரஹ்மச்சர்யம்‌ என்ற 
இடத்தில்‌ ப்ரஹ்ம என்பதற்கு வேதம்‌ என்பது அர்த்தம்‌. வேதத்தை 
மனப்பாடமாகக்‌ கற்று ஸ்வாதீனப்படுத்தவே ஒரு ஆசிரமம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
அதுதான்‌ ப்ரஹ்மச்சர்யம்‌. அதற்கு பூர்வாங்கம்‌ உபநயனம்‌. அந்த 
ஆசிரமத்துக்கு கடைசி பக்ஷமாக ஏற்பட்ட காலம்‌ பன்னிரண்டு வருஷங்கள்‌. 
ஒரு வேதத்தை ஸாங்கோபாங்கமாக அத்தியயனம்‌ பண்ணுவதற்குப்‌ 
பன்னிரண்டு வருஷங்கள்‌ வேண்டும்‌. 

பிரம்ம என்பதற்கு ஆறு அர்த்தங்கள்‌ உண்டென்று சொன்னேன்‌. பிரம்ம 
என்பது விஷ்ணுவுக்கு ஒரு பெயர்‌. பரமசிவனுக்கும்‌ ஒரு பெயர்‌. பிராம்மண 
ஜாதி, தபஸ்‌, பரமாத்ம ஸ்வரூபம்‌ என்பவைகளுக்கும்‌ அந்தப்‌ பெயருண்டு. 
பிரம்மா என்று நீட்டினால்‌ சதுர்முகனுக்குப்‌ பெயராகிறது. 


ப்ரம்மச்சரியம்‌ என்பது வேதாத்தியயனம்‌ பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு 
தீக்ஷை. அதற்குப்‌ பூர்வாங்கமாக ஏற்பட்ட ஒரு காரியம்‌ உபநயனம்‌. 
பரிஷேசனம்‌ என்று ஜலத்தால்‌ சாதத்தைத்‌ தெளிப்பது எதற்கு? அது 
போஜனத்திற்கு அங்கம்‌. சாதத்தை அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது. 


578 


ஈச்வரப்‌ பிரஸாதமாக்கிச்‌ சாப்பிட வேண்டும்‌ என்றே முதலில்‌ அதன்‌ மேல்‌ 
ஜலம்‌ தெளிக்கிறோம்‌. இப்படிச்‌ செய்துவிட்டு சாப்பிடாமல்‌ இருந்தால்‌ 
எத்தனை அசட்டுத்தனம்‌? உபநயனம்‌ பண்ணிவிட்டு வேதாத்தியயனம்‌ 


பண்ணாமலிருப்பது பரிசேஷனம்‌ பண்ணிவிட்டு சாப்பிடாமலிருப்பதைப்‌ 


போன்றது. இப்போது அத்தனை பேரும்‌ இப்படி அசடுகளாக இருந்து 
வருகிறோம்‌. 

உபநயனம்‌ என்ற பூர்வாங்கத்திற்கும்‌ ஸமாவர்த்தனம்‌ என்கிற 
உத்தராங்கத்திற்கும்‌ நடுவில்‌ நான்கு வ்ரதங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 
நம்முடைய தக்ஷிண தேசத்தில்‌ பெரும்பாலும்‌ அநுஷ்டானத்திலுள்ள 
க்ருஷ்ண யஜுர்‌ வேதத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, அவை பிராஜபத்யம்‌, 
ஸெளம்யம்‌, ஆக்னேயம்‌, வைச்வதேவம்‌ என்பவை. 


எந்த மந்திர ஸித்திக்கும்‌ நியமம்‌ அவசியம்‌ வேண்டும்‌. ஆத்மா 
கடைத்தேறுவதற்கு மந்திரமயமான வேதம்‌ இருக்கிறது. அதைப்‌ பாடம்‌ 
பண்ணுவதற்கு ஒரு நியமம்‌ வேண்டும்‌. வேத ஸமூஹம்‌ முழுவதற்கும்‌ 
ஏற்பட்ட இந்த நியமமே பிரம்மச்சரியமாகும்‌. இது தவிர, வேத பாகம்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்தனி நியமங்கள்‌ இருக்கின்றன. அவ்வளவுக்கும்‌ 
சேர்த்து மொத்த விரதம்‌ பிரம்மச்சரியம்‌. தனித்தனி பிரிவுக்குத்‌ தனித்தனி 
விரதங்கள்‌ இருக்கின்றன. வேதத்தை நான்கு காண்டமாக 
பிரித்திருக்கிறார்கள்‌. அவைகளை நாலு மஹரிஷிகள்‌ 
பிரவர்த்திப்பித்திருக்கிறார்கள்‌. அந்த மஹரிஷிகளை உத்தேசித்து பிரம்ம 
யக்ஞம்‌ பண்ணப்படுகிறது. (பிரம்ம யக்ஞம்‌ என்பதற்கு வேத யக்ஞம்‌ 
என்பதுதான்‌ அர்த்தம்‌) . ஒவ்வொரு காண்டத்திற்கும்‌ தனித்தனியாக ஒரு 
விரதம்‌ உண்டு. பிரம்மச்சரிய ஆசிரமத்தின்போது ஒவ்வொரு காண்டத்தை 
அத்தியயனம்‌ பண்ணுகிறபோது அதற்கு ஏற்பட்ட விரதத்தையும 
பண்ணவேண்டும்‌. பிரஜாபத்ய காண்டத்திற்கு ஒரு விரதம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
அது பிரஜாபத்யம்‌. அப்புறம்‌ ஸெளம்ய விரதம்‌, பின்பு ஆக்நேய விரதம்‌, 
அப்புறம்‌ வைச்வதேவ விரதம்‌ செய்ய வேண்டும்‌. நான்கு காண்டங்களும்‌ 
முடிந்தபின்பு குருவினுடைய அனுஜ்ஞளை (அனுமதி யின்‌ மேல்‌ 


ஸமாவர்த்தனம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. (வீட்டுக்குத்‌ திரும்பிச்‌ 
செல்லும்‌ ஸம்ஸ்காரத்தை பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌.] 

முன்பு சொன்ன நான்கு காண்ட விரதங்களும்‌ கிருஷ்ண யஜுர்‌ வேதத்துக்கு 
ஏற்பட்டவை. ரிக்வேதத்துக்கு மஹா நாம்னி விரதம்‌, உபநிஷத்‌ விரதம்‌, 
கோதான விரதம்‌ ஆகிய நான்கு விரதங்கள்‌ உண்டு. இப்படி ஒவ்வொரு 
வேதத்துக்கும்‌ தனித்தனி விரதங்கள்‌ இருக்கின்றன. கிருஷ்ண யஜுர்‌ வேதமே 
அதிகம்‌ பிரசாரத்திருப்பதால்‌ அதை முதலில்‌ சொன்னேன்‌. 


குருகுல வாஸத்தை முடிக்கும்போது செய்யும்‌ ஸமாவர்த்தனத்திற்கு 
ஸ்நானம்‌ என்றும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. அதைச்‌ செய்து கொண்டவனுக்கு 
ஸ்நாதகன்‌ என்று பெயர்‌. 


எல்லாரும்‌ தம்‌ தம்‌ வேதத்தையும்‌ வித்தைகளையும்‌ அத்தியயனம்‌ பண்ண 
வேண்டும்‌. ஆவணி அவிட்டம்‌ வருகிறது. அன்று உபாகர்மா பண்ணுகிறோம்‌. 
அன்று வேதத்தில்‌ புது பாகம்‌ ஆரம்பித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. தை மாஸம்‌ 
பூர்ணிமையில்‌ உத்ஸர்ஜனம்‌ [முடித்தல்‌ பண்ண வேண்டும்‌. ஆவணி 
மாதத்தில்‌ ஆரம்பித்துத்‌ தை மாதத்தில்‌ விட்டுவிட வேண்டும்‌. அதாவது 
ஏறக்குறைய தகஷிணாயன ஆறு மாதத்தில்‌ வேதாத்தியயனம்‌ 
பண்ணவேண்டும்‌. மற்ற ஆறு மாதங்களில்‌ வேதத்தின்‌ ஆறு அங்கங்களைத்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 


வேதாத்யயனம்‌ செய்யும்பொழுது அந்த அந்தக்‌ காண்டத்துக்கு ஏற்பட்ட தனி 
நியமத்தோடும்‌ பிரம்மச்சரியத்துக்கு ஏற்பட்ட தனி நியமாத்தோடும்‌ 
பண்ணினால்‌ தான்‌ மந்திர ஸித்தி உண்டாகும்‌. நாம்‌ ஒன்றும்‌ 


பண்ணுவதில்லை. “உபயோகம்‌ இல்லை” என்று மட்டும்‌ சொல்லுகிறோம்‌. 
கல்யாணத்துக்கு முன்பு “வ்ரதம்‌ என்று ஒரு பெயர்‌ வைத்து ஒரு மணி 
நேரத்துக்குள்‌ எல்லா ஸம்ஸ்காரங்களையும்‌ சுருக்கி அர்த்தமே தெரியாமல்‌ 
கிடுகிடு என்று பண்ணுகிறோம்‌. அதுவாவது இருப்பதனால்‌ இந்த 
உபந்நியாஸம்‌ பண்ண நேரிட்டது. 


வேதத்தை ஸ்வீகரிப்பதற்கு ஒருத்தனை அர்ஹனாக்கி [அருகதை 
உள்ளவனாக்கி] அதன்‌ மூலம்‌ லோகம்‌ முழுவதற்கும்‌ நல்ல திவ்ய 


சக்திகளைப்‌ பரப்புகிற பரம ச்ரேஷ்டமான கர்மாவான உபநயனத்தின்‌ 
பெருமையை அறிந்து அதை உரிய காலத்தில்‌ பண்ண வேண்டும்‌. 


த்வி-ஜன்‌-இருபிறப்பாளன்‌-எனப்படும்‌ பிராம்மண, க்ஷத்ரிய, வைச்யர்கள்‌ 
லோகோபகாரமான இரண்டாவது பிறப்பை அடைவது அவர்கள்‌ எப்போது 
வேதத்தைக்‌ கற்கத்‌ தகுதி பெறுகிறார்களோ அப்போதுதான்‌. இந்தத்‌ தகுதியை 
அவர்கள்‌ பெறுவது உபநயன ஸம்ஸ்காரத்தில்தான்‌. இதைக்‌ காலத்தில்‌ 
செய்ய வேண்டியது பெற்றோர்‌ கடமை. 


இப்போது இம்மாதிரி விஷயங்களில்‌ சாஸ்திரங்கள்‌ ரொம்பவும்‌ அநாதரவு 
செய்யப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும்‌ சாஸ்திரத்தைப்‌ பார்த்துச்‌ செய்து 
வந்த நம்‌ தேசத்தில்‌ இப்போது நிலைமை அடியோடு மாறிவிட்டது. 


11.2 சாஸ்‌ வி ம்‌, பொது வழக்கும்‌ 


இதிலே ஒரு வேடிக்கை, அல்லது பெரிய கஷ்டம்‌, தர்ம சாஸ்திரங்களில்‌, 
ஸூூத்ரங்களில்‌ சொல்லியுள்ள ரூல்களை மனம்‌ போனபடி மீறுகிறபோதே, 
அங்கங்கே எப்படியோ பழக்கத்தில்‌ வந்துவிட்ட சில விஷயங்களைப்‌ பெரிய 
சாஸ்திர ரூல்‌ மாதிரி நினைத்துக்‌ கொண்டு அநுஸரித்து வருகிறார்கள்‌. 
உதாரணமாக அக்காள்‌ கல்யாணத்துக்கு இருக்கும்‌ போது தம்பிக்குப்‌ பூணூல்‌ 
போடக்கூடாது; ஒரே ஸமயத்தில்‌ மூன்று பிரம்மச்சாரிகள்‌ ஒரு வீட்டில்‌ 
இருக்கக்‌ கூடாது என்கிறது போன்ற காரணங்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டு, 
பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில்‌ உபநயன ஸம்ஸ்காரம்‌ செய்விக்காமல்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆதாரமான தர்ம சாஸ்திரங்களில்‌ விதிக்கப்பட்டிருக்கிற 
வயசு வரம்பை இம்மாதிரி லெளகிகமான வழக்கங்களை முன்னிட்டு மீறுவது 
ஸரியல்ல. இம்மாதிரி வழக்கங்கள்‌ லெளகிகமான  ஸெளகரியத்தை 
முன்னிட்டோ, ஸென்டிமென்ட்‌ என்கிறார்களே, அந்த மன உணர்ச்சியை 
முன்னிட்டோ தான்‌ ஏற்பட்டிருக்கக்‌ கூடும்‌. தர்ம சாஸ்திரத்தை மீறாமல்‌ 
இவற்றையும்‌ கடைப்பிடிப்பதில்‌ தவறில்லை. ஆனால்‌ ஆதாரமான ரூலை 
581 


மீறி இவற்றையே பெரிய சாஸ்திரமாக நினைத்து அனுஸரிப்பது 
அயுக்தமானது. 


ஆபஸ்தம்ப ரிஷி தம்முடைய தர்ம சாஸ்திரத்தின்‌ முடிவில்‌ “நான்‌ இதில்‌ 
சொன்னதோடு எல்லா விதிகளும்‌ முடிந்துவிட்டன என்று அர்த்தம்‌ இல்லை. 
இன்னம்‌ அநேகம்‌ உள்ளன. அவை குலப்‌ பழக்கத்தாலும்‌, பிரதேசப்‌ 
பழக்கத்தாலும்‌ [தேசாதாரத்தாலும்‌] ஏற்பட்டிருப்பவை. இவற்றை 
ஸ்திரீகளிடமிருந்தும்‌, நாலாம்‌ வர்ணப்‌ பொது ஜனங்களிடமிருந்தும்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொண்டு அநுஷ்டியுங்கள்‌” என்று சொல்லியிருப்பது 
வாஸ்தவம்தான்‌, ஆனால்‌ இப்படி சொன்னவை, அவர்‌ தர்ம சாஸ்திரத்தில்‌ 
சொன்னதற்குஅதிகப்படியாக (800/௦ -ஆக) ஜனங்களின்‌ பழக்கத்தில்‌ 
வந்தவற்றைத்தான்‌ குறிப்பிடுமே ஒழிய, அவர்‌ சொன்னதற்கு முரணாக 
(contrary-ஆக) உள்ள பழக்கங்களையல்ல. அதாவது சாஸ்திரத்தில்‌ 
இருப்பனவற்றோடுகூட, அவற்றுக்கு முரணில்லாத குலாசார, 
தேசாசாரங்களையும்‌ பின்பற்ற வேண்டுமே ஒழிய, சாஸ்திரப்‌ பிரமாணத்தை 
விட்டுவிட்டு, அதற்கு மாறுதலாக ஏற்பட்டு விட்ட பழக்கங்களைக்‌ 


கடைபிடிப்பது என்று வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


உபநயன ஸம்ஸ்காரத்தை எந்தக்‌ காரணத்தை முன்னிட்டும்‌ தள்ளிப்‌ 
போடவே கூடாது. கல்யாணத்திலே பண ஸம்பந்தத்தைக்‌ கொண்டு விட்டு 
அதற்காக கால தாமஸம்‌ பண்ணுவது தப்பு, சாஸ்திர விரோதமானது என்பது 
ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. அதைப்பற்றி பின்னால்‌ விவாஹ ஸம்ஸ்காரத்தில்‌ 
சொல்லுகிறேன்‌. கல்யாணத்திலாவது தவிர்க்க முடியாமல்‌ ஷோ அம்சங்கள்‌ 
சேர்ந்துவிட்டன என்கலாம்‌. நாம்‌ வேண்டாமென்றாலும்‌ பிள்ளையகத்தார்‌ 
வேண்டும்‌ என்றால்‌ இந்த ஆடம்பரங்களைப்‌ பண்ணித்தான்‌ ஆகவேண்டும்‌. 
இதற்குப்‌ பணம்‌ சேர்க்க வேண்டும்‌. இதற்காகக்‌ கால தாமஸும்‌ பண்ண 
வேண்டியிருக்கிறது. அதோடு கூடக்‌ கல்யாணம்‌ என்பதில்‌ வரன்‌ என்று 
ஒருத்தனைத்‌ தேடிப்‌ பிடித்து, நமக்கு அவனைப்‌ பிடித்து, அவன்‌ விட்டாருக்கும்‌ 
நம்‌ ஸம்பந்தம்‌ பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. வரன்‌ வேட்டையில்‌ 
காலம்‌ செலவிட வேண்டியதாகிறது. 


பூணூல்‌ விஷயம்‌ இப்படியில்லை. இதை ஏன்‌ ஆடம்பரமாகப்‌ பண்ணவில்லை 
என்று எந்த ஸம்பந்தியும்‌ நம்மை நிர்பந்திக்கப்‌ போவதில்லை. மாப்பிள்ளை 
தேடுகிறதுபோல்‌ இதில்‌ வெளியே யாரையோ தேடிப்போய்‌ பரஸ்பர 
ஸம்மதத்தைப்‌ பெறவேண்டியும்‌ இருக்கவில்லை. ஆதலால்‌ உரிய காலத்தில்‌ 
ஒரு பிள்ளைக்குப்‌ பூணூல்‌ போடாமலிருப்பதற்கு எந்த ஸமாதானமும்‌ 
சொல்வதற்கில்லை. அதை எந்த விதத்திலும்‌ மன்னிப்பதற்கேயில்லை. 


11.3 மூலாதாரம்‌ வீணாகக்‌ கூடாது 


குழந்தைக்கு உடம்புக்கு [நோய்‌] வந்தால்‌ மருந்து வாங்கித்‌ தராமலிருந்தால்‌ 
எத்தனை தப்போ, அதைவிடத்‌ தப்பு உரிய வயசில்‌ உபநயனம்‌ பண்ணி 
அவனுக்கு ஆத்ம க்ஷேமமாகவும்‌ அவன்‌ மூலமாக லோகத்துக்கு க்ஷேமமாக 
இருக்கிற காயத்ரீ உபதேசத்தைக்‌ கொடுக்காமலிருப்பது, வெறும்‌ vty, 
ஜம்பத்துக்காக இப்போது பூணூல்‌ என்றால்‌ அதை ஒரு குட்டிக்‌ கல்யாணம்‌ 
போலப்‌ பண்ணுவது என்று வைத்துக்‌ கொண்டு இந்தச்‌ செலவை எவ்வளவு 
தள்ளிப்போடலாமோ அப்படிச்‌ செய்வதற்காக காலம்‌ கடத்துவதை எவ்வளவு 
கண்டித்தாலும்‌ போதாது. 


இதற்காக மடத்தில்‌ என்ன வேண்டுமானாலும்‌ செய்யத்‌ தயாராயிருக்கிறோம்‌. 
மாஸ்‌ உபநயனம்‌ என்று இப்போது பலருக்குச்‌ சேர்த்துப்‌ பூணூல்‌ போட்டு 
வைக்கிறோம்‌. இன்னம்‌ அநேக தர்ம ஸ்தாபனத்தினர்‌ அநேக ஊர்களில்‌ 
இப்படிக்‌ கோஷ்டிப்‌ பூணூல்‌ நடத்தி வருகிறார்கள்‌. எல்லோருக்கும்‌ காயத்ரீ 
பொதுவானதுதான்‌, ஸ்மார்த்ததவைஷ்ணவ-மாத்வ மதபேதமில்லாமல்‌ எல்லா 
ஜாதிப்‌ பிள்ளைகளுக்காகவும்‌ மாஸ்‌ உபநயனம்‌ செய்து வைக்கப்படுகிறது. 
ஓரளவு திருப்திப்படும்படி இது நடந்து வருகிறது. இன்னும்‌ நன்றாக பலத்து 
விருத்தி அடையவேண்டும்‌. 


வசதியில்லாதவர்களுக்குத்தான்‌ மாஸ்‌-உபநயனம்‌ என்று நினைத்து, 

வசதியுள்ளவர்கள்‌ அதில்‌ சேராமல்‌, தாங்களாகத்‌ தனியாகவும்‌ உபநயனம்‌ 

பண்ணாமலிருந்து வருகிறார்கள்‌. இந்த உத்தமமான ஸம்ஸ்காரத்தில்‌ “வசதி” 

என்ற வார்த்தைக்கு இடமேயில்லை. திரவிய ஸம்பந்தமில்லாத இந்தக்‌ 
583 


கர்மாவை இப்படியாக்கி வேதாப்பியாஸத்துக்கு மூலாதாரமான காரியத்தை 
வீணாக்கியிருக்கிறது! 


உபநயனத்தோடு காயத்ரீ தீர்ந்தது, மறுநாளிலிருந்தே கிரிக்கெட்டும்‌, 
ஸினிமாவும்‌, கட்சி மீட்டிங்குந்தான்‌ என்று ஆகிவிடாமல்‌ உபநயனப்பிள்ளை 
தொடர்ந்து ஸந்தியாவந்தனம்‌ செய்யும்படியாக மாதாபிதாக்கள்‌ கண்டிப்புடன்‌ 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்களே கிளப்‌, ஸினிமா, மீட்டிங்‌, ரேஸ்‌ 
என்று போகிறபோது நான்‌ சொல்வது என்ன பலன்‌ தரும்‌ என்று எனக்கே 
தெரியவில்லை. தாங்கள்தான்‌ வீணாகப்‌ போயாயிற்று, குழந்தைகளாவது 
உருப்படட்டும்‌ என்றுதான்‌ இதைச்‌ செய்யவேண்டும்‌. ஆனால்‌, “எனக்குச்‌ 
சொல்ல வருகிறாயே நீ என்ன பண்ணுகிறாய்‌?” என்று பிள்ளையே 
மாதாபிதாக்களிடம்‌ திருப்பிக்‌ கொண்டு விட்டாலும்‌ கஷ்டந்தான்‌! 


இப்படிப்பட்ட ஒரு துர்த்தசையில்‌ நான்‌ உங்கள்‌ டய த்தை 'வேஸ்டாக்கி 
கொண்டு, “சொல்ல வேண்டியது என்‌ கடமை” என்பதற்காகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌! 


நீங்கள்‌ எப்படிச்‌ செய்வீர்களோ, அல்லது செய்யாமலே தான்‌ போவீர்களோ, 
எனக்குத்‌ தெரியாது -நான்‌ உங்களுக்குச்‌ சொல்ல வேண்டியது என்று இந்த 
மடம்‌ எனக்கு போட்டிருக்கிற ஆக்ஞையை நான்‌ நிறைவேற்றியாக வேண்டும்‌. 
அந்த ஆக்ஞை, 'வேத அத்யயனத்துக்கு அதிகாரமுள்ள எல்லாப்‌ 
பசங்களுக்கும்‌ உரிய காலத்தில்‌ உபநயனம்‌ செய்விக்கப்பட வேண்டும்‌; 
அதற்கப்புறம்‌ அவர்கள்‌ விடாமல்‌ ஸந்தியாவந்தனமும்‌, தினமும்‌ ஒரு 
மணியாவது வேத வித்யாப்யாஸமும்‌ பண்ண வேண்டும்‌ என்று 
தகப்பனார்களுக்குச்‌ சொல்வதுதான்‌. 


11.4 பிரம்மச்சாரியன்‌ லக்ஷணம்‌ 


ஒவ்வொரு நாளும்‌ பிரம்மச்சாரிகள்‌ அக்னி காரியம்‌, அதாவது ஸமிதாதனம்‌ 


(சுள்ளிகளை மந்திரபூர்வமாக ஹோமம்‌) பண்ண வேண்டும்‌. பிக்ஷாசர்யம்‌ 


(பிக்ஷை எடுத்தல்‌) செய்ய வேண்டும்‌. அலவணமாக (உப்பில்லாமல்‌) சாப்பிட 


584 


வேண்டும்‌. பிரம்மசாரிகளில்‌ பிராம்மணன்‌ பலாச (புரச தண்டமும்‌, 
க்ஷத்ரியன அச்வத்த (அரசு தண்டமும்‌, வைசியன்‌ அத்தி தண்டமும்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 'ச்ருத தாரணத்துக்காகத்‌ தண்டம்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அதாவது எதை அத்தியயனம்‌ பண்ணுகிறானோ அதைக்‌ 
கெட்டியாக இருத்திக்‌ கொள்வதற்கு அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌. இடிதாங்கி, 
ஏரியல்‌ என்றெல்லாம்‌ இல்லையா? அப்படி மநுஷ்யனுக்கானது இந்த தண்டம்‌. 
இடிதாங்கி 5146௦ [விஞ்ஞான பூர்வமானது] என்றால்‌ தண்டமும்‌ 58/4௦ 
தான்‌. வேதத்திலுள்ள எல்லா மந்திரங்களும்‌ மறவாமல்‌ மனதில்‌ இருக்கும்படி 
பாதுகாக்க தண்டம்‌ வேண்டும்‌. வேத மந்திர சக்தியை தாரணம்‌ 
பண்ணுவதற்கு அந்த தண்டத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. வேதநிதி 
அகலாமல்‌ இருக்க அதை வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பிரம்மச்சாரி மேலே 
கிருஷ்ணாஜினம்‌ (மான்தோல்‌) போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. மேல்‌ வேஷ்டி 
போட்டுக்கொள்ளக்‌ கூடாது. எலெக்ட்ரீஷியன்‌ மரத்தின்‌ மேல்‌ நிற்கவேண்டும்‌; 
ரப்பர்‌ 9/6 போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்கிற மாதிரி ஆத்மிக 
மின்ஸாரத்துக்கு பெரியவர்கள்‌ இந்த விதிகளைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 


இப்பொழுது நாம்‌ ஒரு நாள்‌ உபாகர்மாவைத்‌ தான்‌ பண்ணுகிறோம்‌. அப்புறம்‌ 
தொடர்ந்து வேதம்‌ படிப்பதில்லை. உத்ஸர்ஜனமும்‌ [ஒரு வேதப்பகுதியைப்‌ 
படித்து முடிப்பது) பண்ணுவதில்லை. அது பண்ணாததற்குப்‌ பிராயச்சித்தமாக 
காமோகார்ஷீத்‌' ஜபம்‌ பண்ணுகிறோம்‌; “நான்‌ பாபம்‌ பண்ணவில்லை; காமம்‌ 
பண்ணியது, கோபம்‌ பண்ணியது; என்னிடம்‌ வராதே; நமஸ்காரம்‌ 
பண்ணுகிறேன்‌!” என்று சொல்லுகிறோம்‌. அந்த மந்திரத்துக்கு அதுதான்‌ 
அர்த்தம்‌. உத்ஸர்ஜனம்‌ பண்ணினால்‌ இந்த ஜபம்‌ அவசியம்‌ இல்லை. 


கால நியமம்‌, விரத நியமம்‌, ஆஹார நியமம்‌ முதலியவைகளை 
அநுஷ்டிப்பது பிரம்மச்சரியம்‌. அத்யயனத்தில்‌ ஸ்வர லோபம்‌, வர்ண லோபம்‌ 
முதலான உச்சாரணத்‌ தப்புக்கள்‌ ஏற்படக்கூடும்‌. இதற்குப்‌ பிராயச்சித்தமாக 
ஆவணியவிட்டத்தன்று எள்ளு மாத்திரம்‌ சாப்பிட்டு அன்று முழுவதும்‌ 
பட்டினி இருந்து மறுநாள்‌ 1008 ஸமித்தால்‌ காயத்ரி ஹோமம்‌ பண்ண 
வேண்டும்‌. இப்பொழுது ஹோமமாக பிரதம சிராவணக்காரர்கள்‌ 
(தலைப்பூணூல்‌ பையன்கள்‌ மட்டும்‌ பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 


585 


ஹோமமின்றி ஜபம்‌ மாத்திரம்‌ செய்கிறார்கள்‌. இப்படியின்றி எல்லாருமே 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. வெறும்‌ ஜபம்‌ பண்ணினால்‌ தூக்கம்‌ வருகிறது. 
அதனால்‌ லோபம்‌ வருகிறது. ஒரு காரியம்‌ இருந்தால்‌ தூக்கம்‌ வராது. 
அதற்காகவாவது ஸமித்தினால்‌ ஹோமம்‌ பண்ணலாம்‌. பலாஸ ஸமித்தால்‌ 
பண்ண வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ அச்வத்த ஸமித்தால்‌ பண்ணவேண்டும்‌. 
கடைசி பக்ஷம்‌ தர்ப்பையினாலாவது பண்ண வேண்டும்‌. 


பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை. வயிறு நிறைய சாப்பிடலாம்‌. 
ஆனாலும்‌ நாக்கு ருசியைக்‌ குறைக்க வேண்டும்‌. இவன்‌ இஷ்டப்படியான 
சமையலாக இருக்கக்கூடாது, பிக்ஷையில்‌ எது கிடைக்கிறதோ அதையே 
சாப்பிட வேண்டும்‌ என்பதும்‌ இவனை பிக்ஷை எடுக்க வைத்ததற்கு ஒரு 
காரணம்‌. மூல காரணம்‌, பிச்சை எடுப்பதால்‌ இவனுக்கு விநயம்‌ ஏற்படும்‌ 
என்பதே. ரசி பார்க்கக்‌ கூடாது என்றாலும்‌ ஆஹாரத்தின்‌ அளவுக்கு 
கட்டுப்பாடு இல்லை. பிரம்மச்சாரி வயிறாரச்‌ சாப்பிட வேண்டும்‌. பட்டினி 
முதலிய உபவாஸங்களை பிரம்மச்சாரிக்கு சாஸ்திரங்கள்‌ விதிக்கவில்லை. 
வளர்கிற பருவத்தில்‌ அவன்‌ புஷ்டியாக இருக்க வேண்டும்‌. அதே ஸமயம்‌ 
ஸத்வ குணத்தோடு, முரடாக இல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌. குரு சுச்ருஷை 
இப்படிப்பட்ட ஸத்வ குணத்தை ஊட்டவே ஏற்பட்டது. 


தனது வேத சாகையையும்‌, சதுர்தச வித்யைகளில்‌ மற்றவற்றையும்‌ 
பன்னிரண்டு வருஷ குருகுல வாஸத்தில்‌ கற்றுத்‌ தேற வேண்டும்‌. பிறகு 
ஸமாவர்த்தனம்‌ பண்ணிக்‌ கொண்டு அகத்துக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌ விவாஹம்‌ 
செய்து கொள்ள வேண்டும்‌. 


11.5 நைஷ்டிக பிரம்மசரியம்‌:இல்லற வாம்க்கை 


ஸமாவர்த்தனம்‌ பண்ணிக்‌ கொள்ளாமல்‌ குருவிடத்திலேயே இருந்து 


வாழ்க்கை முழுதையும்‌ அவருக்கே அர்ப்பணம்‌ பண்ணி அவர்‌ போன பிறகும்‌ 
பிரம்மச்சாரியாகவே வாழ்நாள்‌ முழுதும்‌ இருப்பதும்‌ உண்டு. இதற்கு 
நைஷ்டிக பிரம்மச்சரியம்‌ என்று பெயர்‌. பீஷ்மர்‌, ஆஞ்ஜநேயர்‌ 


முதலியவர்களை நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்‌ என்று சொல்லியிருக்கிறது. 
ஆனால்‌ இது கலியில்‌ விசேஷமாக சொல்லப்படவில்லை. 


இயற்கை தருமத்தை அநுஸரித்து பிரம்மச்சாரியானவன்‌ ஸமாவர்த்தனம்‌ 
பண்ணிக்கொண்டு அப்புறம்‌ விவாஹம்‌ செய்துகொண்டு இல்லறம்‌ நடத்த 
வேண்டும்‌ என்பதுதான்‌ பொதுதர்மம்‌. பிரகிருதிக்கு எதிர்‌ நீச்சல்‌ போடுவது 
கஷ்டம்‌. அதன்‌ போக்கிலேயே போய்‌, ஆனாலும்‌ அதிலேயே 


முழுகிப்போய்விடாமல்‌ கரையைப்பிடிக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ தர்மமாக 


கார்ஹஸ்தியம்‌ [இல்லறம்‌] வகித்து அப்புறமே கொஞ்சம்‌ விடுபட்டு 
வானப்ரஸ்தம்‌, அதற்கும்‌ அப்புறம்‌ பூர்ண சந்நியாஸம்‌ என்று 
விதித்திருக்கிறது. ஙள்பா6-ஜ Vர்ிeாtீ-ஆக எதிர்த்துப்‌ போனால்‌ ஹானிதான்‌ 
உண்டாகும்‌ என்பதால்‌ இப்படி வைத்திருக்கிறது. நைஷ்டிக பிரம்ம்ச்சாரியாக 
இருப்பேன்‌, ஸந்நியாஸியாக இருப்பேன்‌ என்று நல்ல வாலிபத்திலேயே 
நினைத்துக்‌ கொண்டிருந்துவிட்டு அப்புறம்‌ பிரகிருதி வேகத்திலே 
இழுக்கப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டுவிட்டால்‌ 
மஹத்தான பாபமாகிறது. இதுவே கிருஹஸ்தனுக்குப்‌ பாபமாக இல்லாமல்‌ 
பிரகிருதி தர்மமாக அநுமதிக்கப்பட்டிருக்கிறது. 


எந்த ரூல்‌ இருந்தாலும்‌ எக்ஸெப்ஷன்‌ (விலக்கு) உண்டு. நல்ல திட சித்தமும்‌ 
பக்குவமும்‌ பூர்வ ஜன்ம ஸம்ஸ்கார பலமும்‌ இருப்பவர்கள்‌ நைஷ்டிக 
பிரம்மச்சாரிகளாக இருக்கலாம்‌. ஒரு முந்நூறு வருஷத்துக்குள்‌ ஸமர்த்த 
ராமதாஸ்‌ ஸ்வாமிகள்‌ அப்படித்தான்‌ இருந்துகொண்டு முகம்மதிய 
பிரவாகத்தையே சிவாஜி மூலம்‌ முறியடித்து, நம்‌ தர்மத்தை ஆழமாக 
நிலைநாட்டினார்‌. நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயரின்‌ அம்சம்‌ அவர்‌. 


வேத தர்மத்தை மறுபடி ஸ்தாபிப்பதற்காகப்‌ பரமேச்வர அவதாரமாக வந்த ஸ்ரீ 
சங்கர பகவத்‌ பாதர்கள்‌ தம்‌ சொந்த வாழ்க்கையிலே பிரம்மச்சரியத்திலிருந்து 
நேரே ஸந்நியாஸத்துக்குப்‌ போனது மட்டுமின்றி ஸுரேச்வரர்‌ தவிர அவரது 
மற்ற மூன்று பிரதான சிஷ்யர்களான பத்மபாதர்‌, ஹஸ்தாமலகர்‌, தோடகர்‌ 
என்ற மூன்று பேருக்கும்‌ பிரம்மச்சரியத்திலிருந்தே நேராக ஸநந்நியாஸு 
ஆச்ரமம்‌ கொடுத்திருக்கிறார்‌. [சங்கர மடத்திலும்‌ பிரம்மச்சாரிகளே நேரே 


587 


ஸந்நியாஸம்‌ வாங்கிக்கொண்டு பீடாதிபதிகளாக இருக்க வேண்டும்‌ என்ற 
விதி அநுஸரிக்கப்படுகிறது. அதனால்‌ எல்லாரும்‌ கிருஹஸ்தாச்ரமம்‌ 
வகித்துத்தான்‌ ஆகவேண்டும்‌ என்றில்லை என்று தெரிகிறது. ஆனால்‌ 
இப்படிப்பட்ட பக்குவம்‌ ரொம்ப அபூர்வமானவர்களுக்கே இருக்கும்‌. 
விவாஹமும்‌, பஞ்ச மஹா யக்ஞங்களும்‌, தலைக்கு ஏழேழாக உள்ள பாக- 
ஹவிர்‌-ஸோம யக்ஞங்கள்‌ இருபத்தியொன்றும்‌ நைஷ்டிக 
பிரம்மசாரிகளுக்கும்‌ நேரே பிரம்மச்சரியத்திலிருந்து துரீயாச்ரமத்துக்கு 
நாலாவது ஆசிரமமான துறவறத்துக்குப்‌ போனவர்களுக்கும்‌ இல்லாமல்‌ 
போகிறது. அதாவது நாற்பது ஸம்ஸ்காரத்தில்‌ பேர்‌ பாதிக்கு மேல்‌ 
அவர்களுக்கு இல்லாமல்‌ போகிறது. இவை இல்லாமலே அந்த..கரணம்‌ 
சுத்தியடைகிற அளவுக்கு அவர்கள்‌ பக்குவமாகியிருக்கவேண்டும்‌. அதனால்‌ 
இதை “எக்ஸெப்ஷனல்‌ கேஸ்கள்‌ (விதிவிலக்கானவை, அசாதாரணமானவை) 
என்றே சொல்லவேண்டும்‌. 


தஹனம்‌ என்று எப்போது ஒரு கிரியை சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருக்கிறதோ, 
அப்போது நம்‌ மதப்படி எல்லோரும்‌ கடைசியில்‌, நல்ல விருத்தாப்பியத்தில்‌ 
கூட, ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று விதிக்கவில்லை 
என்றே அர்த்தம்‌ என்று ஒரு கட்சி சொல்வதுண்டு. பிரம்மச்சர்யம்‌, 
கிருஹஸ்தாச்ரமம்‌, வானப்ரஸ்தம்‌, ஸந்நியாஸம்‌ என்ற நாலு ஆசிரமங்களை 
ஒவ்வொருவரும்‌ வரிசையாக அநுஷ்டித்தேயாக வேண்டும்‌ என்றால்‌ 
வாஸ்தவமாகவே தகனக்ரியை இருக்கமுடியாதுதான்‌. ஸந்நியாஸியை 
தகனம்‌ செய்யாமல்‌ புதைக்கத்தானே சொல்லியிருக்கிறது? அதனால்‌ 
பக்குவிகளுக்கே ஸந்நியாஸம்‌; மற்றவர்களுக்கு இல்லை - கிழ வயஸில்‌ 
கூட இல்லை - என்று சொன்னால்‌ இந்த வாதத்தைத்‌ தப்பு என்று சொல்ல 
முடியவில்லை. 


ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்கிற அளவுக்கு வயசு ஆகாமல்‌, சின்ன 
வயசிலேயே செத்துப்‌ போனவர்களை உத்தேசித்துத்தான்‌ தஹனக்‌ 


கிரியையைச்‌ சொல்லியிருக்கிறது என்று நினைப்பதற்கு ஆதாரம்‌ எதுவும்‌ 


இல்லை. அகால மரணமாகவோ அல்பாயுஸாகவோ இல்லாமல்‌ கால 
ம்ருத்யுவாக, நன்றாக வயஸாகிச்‌ செத்துப்‌ போகிறவர்களையும்‌ 


588 


உத்தேசித்ததாகத்தான்‌ தகனக்கிரியை, அப்புறம்‌ செய்யும்‌ பித்ரு காரியங்கள்‌ 
ஆகியன இருக்கிறது. ஆகையால்‌, அத்தனை வயசிலும்‌ அவர்கள்‌ 
ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளாமலிருப்பதை சாஸ்திரம்‌ 
அங்கீகரிப்பதாகத்தானே ஏற்படுகிறது? 


நல்ல ஞான வைராக்கியத்தில்‌ பிடிப்பு ஏற்பட்டவர்கள்‌ கிருஹஸ்தாச்ரமம்‌ 
ஆனபின்‌ குடும்பப்‌ பொறுப்புகளை விட்டுக்‌ காட்டிலே போய்‌ வைதிக 
காரியங்களை மட்டும்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
பிள்ளைகுட்டிகளையும்‌ சொத்து சுதந்திரங்களையும்‌ விட்டுவிட்டுப்‌ பத்தினியை 
மட்டும்‌ அழைத்துக்‌ கொண்டு காட்டுக்கு போய்விடவேண்டும்‌. பத்தினி எதற்கு 
என்றால்‌ இந்திரிய ஸுகத்துக்காக அல்ல. பின்னே எதற்கு என்றால்‌ அக்னி 
காரியங்களைப்‌ பத்தினி கூட இருந்தால்தான்‌ பண்ண முடியும்‌ 
என்பதற்காகவே. யாகாதிகளையும்‌ ஒளபாஸனையையும்‌ பண்ணும்‌ 
பொருட்டே அவளை அழைத்துக்‌ கொண்டு போக வேண்டும்‌. இதுதான்‌ 
வானப்ரஸ்தம்‌ - வனத்தில்‌ போயிருப்பது என்று அர்த்தம்‌. வீடு வாசலையும்‌, 
உறவுக்காரர்கள்‌, அவர்களுடைய காரியங்கள்‌ ஆகியவற்றையும்‌ விடுகிற 
பக்குவம்‌ முதலில்‌ வரவேண்டுமாதலால்‌ வானப்ரஸ்தம்‌ ஏற்படுகிறது. அப்புறம்‌ 
வைதிக காரியத்தையும்‌ விட்டுவிட்டு ஆத்மா என்ன, பரமாத்ம ஸத்யம்‌ என்ன 
என்று தெரிந்து கொள்வது ஒன்றிலேயே நாட்டம்‌ வலுத்த பின்‌ குருமுகமாக 
ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. பத்தினியையும்‌ 
வேதகர்மாக்களையும்‌ விட்டு விட்டு குருமுகமாக ஸந்நியாஸ ஆச்ரமம்‌ 
பெற்று பரமாத்ம ஸத்யத்தையே ஸதாவும்‌ சிந்தித்து தியானித்து, அதை 
அநுபவத்தில்‌ தெரிந்துகொண்டுவிட வேண்டும்‌. “அந்த ஸத்யம்தான்‌ தானும்‌; 
லோகமெல்லாம்‌ அதன்‌ பொய்‌ விளையாட்டு தான்‌” என்ற அநுபவம்‌ ஏற்பட்டு, 
சரீரத்துக்கும்‌ மனஸுக்கும்‌ அதீதமான பரம ஸத்யமாக இருந்து 
கொண்டிருப்பதுதான்‌ மோக்ஷம்‌. பிராரப்தப்படி [முன்வினைப்‌ பயன்படி] சரீரம்‌ 
இருக்கிற மட்டும்‌ இருந்து விட்டு அப்புறம்‌ மரணம்‌ அடைந்துவிடும்‌. ஆனால்‌ 
அதைப்‌ பற்றி அநுபவ ஞானியான ஸந்நியாஸிக்கு ஒரு பொருட்டும்‌ இல்லை. 


வெளி உலகத்தின்‌ பார்வையில்‌, இது வரைக்கும்‌ தேகத்தில்‌ வாழ்ந்த போதே 
முக்தி நிலையில்‌ இருந்த ஜீவன்‌ முக்தன்‌, தேகம்‌ போய்‌ விதேஹ 


589 


முக்தனாகிறான்‌ என்று சொல்வது வழக்கம்‌. அவன்‌ நேரே குணம்‌ குறியற்ற 
பரமாத்ம தத்‌ வமாகி விடுகிறான்‌. 


கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ளாமலே ஸந்நியாஸி ஆகிறவன்‌; கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு நாற்பது ஸம்ஸ்காரங்களையும்‌ முறைப்படி ஒன்றும்‌ 
விட்டுப்போகாமல்‌ பண்ணி, அதோடு அஷ்ட குணங்களையும்‌ கைக்‌ கொண்டு 
கடைசியில்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்கிறவன்‌ - ஆகிய இருவரும்‌ 
இப்படித்‌ தானே பரமாத்ம தத்‌ வமாக ஆகிவிடுகிறார்கள்‌? 


ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளாமலே கடைசி வரை எல்லா 
ஸம்ஸ்காரங்களையும்‌ அஷ்ட குணங்களையும்‌ அநுஷ்டித்தவனின்‌ கதை 
என்ன? செத்துப்‌ போன பின்‌ அவன்‌ கதி என்ன? இவனுக்குத்தானே தஹனம்‌ 
சொல்லியிருக்கிறது? லோகத்தில்‌ பொதுவாக ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவனும்‌ 
இவன்தானே? இவன்‌ செத்தபின்‌ என்ன ஆகிறான்‌? 


ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள்‌ இவன்‌ பரமாத்ம தத்‌ வத்தோடு அத்வைதமாகக்‌ 
கரைந்து விடுகிறான்‌ என்று சொல்ல வில்லை. கடைசி வரையில்‌ 
எல்லாவற்றையும்‌ விட்டு, பரமாத்மா ஒன்றையே பிடித்துக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்ற ஆர்வம்‌ பெரிய தாபமாக இவனுக்கு வரத்தானே இல்லை? அது 
வந்துவிட்டால்‌ யாரும்‌ பிடித்து வைக்க முடியாது. அது வராததால்‌ தான்‌ 
இவன்‌ ஸந்நியாஸியாக ஓடவில்லை. ஆகையால்‌ இவன்‌ அத்வைத முக்தி 
அடைவதில்லை. ஆனாலும்‌ சாஸ்திரத்தை நம்பி அதன்படியே கர்மாக்களைப்‌ 
பண்ணி சித்தத்தை நன்றாக சுத்தம்‌ பண்ணி, லோக க்ேமத்தையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறானல்லவா? அதனால்‌ இவன்‌ குணமும்‌ குறியுமில்லாத 
பரமாத்மாவுடன்‌ ஒன்றாகாவிட்டாலும்‌, அதே பரமாத்மா குணம்‌ 
குறிகளோடுகூட லோகங்களை நிர்வகிக்கிற ஈச்வரனாக இருக்கிற பரம 


உத்தமமான ஸந்நிதானத்தை அடைகிறான்‌. ஹிரண்யகர்ப்ப ஸ்தானம்‌ என்று 


அது சொல்லப்படுகிறது. பிரம்ம லோகம்‌ என்பது அதுதான்‌. 
பரமாத்மாவிலேயே கரைந்து ஒன்றாகிவிடாமல்‌, வெளியே இருந்து 
கொண்டிருந்தாலும்கூட, அவரை ஸதாவும்‌ அநுபவித்துக்‌ கொண்டிருப்பதால்‌ 
அந்த ஸ்தானத்தில்கூட எப்போதும்‌ ஆனந்தமாகவே இருக்கும்‌. ஒரு குறையும்‌ 


590 


இருக்காது. அப்படியானால்‌ இதையும்‌ மோட்சம்‌ என்று சொல்ல 
வேண்டியதுதான்‌. ஒரு குறையில்லை, ஒரு துக்கம்‌ இல்லை, எப்போதும்‌ 
ஈச்வர ஸாந்நித்யம்‌. இதற்கு மேல்‌ என்ன வேண்டும்‌? இப்படிப்பட்ட 
நிலையைத்தான்‌ எல்லா ஸம்ஸ்காரங்களையும்‌ செய்துவிட்டு 
ஸந்நியாஸியாகாமலே இறந்தவன்‌ அடைகிறான்‌. 


அவன்‌ இதற்கு மேல்‌ ஒன்றும்‌ கேட்க மாட்டான்‌. ஆனாலும்‌ அந்த ஈச்வரன்‌ 
தானும்‌ ஒரு காலத்தில்‌ இந்த லோக வியாபாரங்களையெல்லாம்‌ 
நிறுத்திவிட்டு, லோகங்களையெல்லாம்‌ மஹாப்‌ பிரளயத்தில்‌ கரைத்துவிட்டு, 
குணம்‌ குறியில்லாத பரமாத்ம ஸத்யமாக மட்டுமே ஆகிவிடுவான்‌. அப்போது 
அதுவரை அவனுடைய ஸந்நிதானத்திலிருந்த ஜீவர்களும்‌ அவனோடுகூடப்‌ 
பரமாத்மாவோடு பரமாத்மாவாக அத்வைத முக்தி அடைந்து விடுவார்கள்‌. 


மஹாப்‌ பிரளயத்தில்‌ ஸகல ஜீவராசிகளும்தான்‌ - அநுஷ்டானமே 
செய்யாதவர்களும்‌, புழு பூச்சியும்‌ கூடத்தான்‌ - பரமாத்மாவோடு சேர்ந்து 
விடுவார்கள்‌. அப்படியிருக்க இத்தனை அநுஷ்டானங்களைச்‌ செய்த 
இவனுக்கும்‌ அந்த நிலை கிடைத்ததில்‌ விசேஷம்‌ என்னவென்றால்‌, ஒரு 
விசேஷம்‌ இருக்கிறது. மறுபடியும்‌ அகண்ட வெளியிலிருந்து பரமாத்ம 
ஸகுண ஈச்வரனாகி லோகங்களை ஸ்ருஷ்டித்து, ஜகத்‌ வியாபாரங்களை 
ஆரம்பித்து விடுவார்‌. அப்போது அநுஷ்டானம்‌ பண்ணாத மற்ற ஜீவர்களும்‌, 
இதர உயிரினங்களும்‌ பூர்வ கர்மாப்படி மறுபடி பிறந்துதான்‌ ஆகவேண்டும்‌. 
அதுவரை பரமாத்மாவில்‌ அவை இரண்டற கரையாமல்‌ லயித்துத்தான்‌ 
இருந்திருக்கும்‌. இப்போது லயம்‌ விலகி மறுபடி ஜன்மா உண்டாகிவிடும்‌. 
ஸம்ஸ்காரங்களைச்‌ செவ்வேனே செய்து சுத்தியானவனோ இப்படி புனரபி 
ஜனனம்‌ என்று மறு ஸ்ருஷ்டியின்போது பூமியில்‌ வந்து விழாமல்‌, 
பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இரண்டறக்‌ கரைந்தது கரைந்தபடியே 
இருப்பான்‌. 


பிரம்மசரியம்‌ என்பதிலிருந்து ரொம்பவும்‌ தாண்டி முடிவான நிலைக்கு 


வந்துவிட்டேன்‌. “ஒருத்தன்‌ பிரம்மசாரியாக வாழ்நாள்‌ பூரா இருக்கலாமா? 
கிருஹஸ்தாச்ரமம்‌ வகிக்காமலே ஒரு பிரம்மச்சாரி ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ 


591 


கொள்ளலாமா?” என்ற கேள்விகள்‌ எழுந்ததால்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்ல 
ஆரம்பித்தேன்‌. 


11.6 உபநயன காலம்‌ 


உபநயனம்‌, குருகுலவாஸம்‌ இவற்றைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. உபநயனம்‌ 
செய்யவேண்டிய காலம்‌ பிராம்மணனுக்கு கர்ப்பத்தைக்‌ கூட்டி எட்டாவது 
வயசாகும்‌; அதாவது பிறந்து ஏழு வயஸு இரண்டு மாஸம்‌ ஆனவுடன்‌ 
பண்ண வேண்டும்‌. க்ஷத்ரியர்கள்‌ பண்ணிரண்டு வயது வரை உபநயனம்‌ 
செய்யலாம்‌. யது வம்சத்தில்‌ பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படித்தான்‌ 
செய்திருக்கிறது. வைச்யர்கள்‌ பதினாறு வயசு வரை உபநயனம்‌ பண்ணலாம்‌. 


பிராம்மணர்களுக்கும்கூட எட்டு வயசு | ஈர [கீழ்‌ வரம்பு , பதினாறு 
வயசு பறற ர [உச்ச வரம்பு என்று சாஸ்திரங்கள்‌, போனால்‌ 
போகிறதென்று அவகாசம்‌ கொடுத்திருக்கின்றன. பதினாறு வயசுக்கு அப்புறம்‌ 
பூணூல்‌ போடாமல்‌ ஒரு பிராம்மணப்‌ பிள்ளையை வைத்திருப்பது 
மஹத்தான தோஷமாகும்‌. 


ஒருவனுக்கு இப்படி வயசுக்‌ காலம்‌ சொல்லியிருப்பதோடு, உபநயன 
ஸம்ஸ்காரம்‌ என்பதைச்‌ செய்வதற்கே உத்தராயணம்தான்‌ உரிய காலம்‌ 
என்றும்‌ சொல்லியிருக்கிறது - அதாவது தையிலிருந்து ஆனி முடிய 
ஸூூரியன்‌ பூமியின்‌ வடக்குப்‌ பாதியில்‌ ஸஞ்சரிக்கிற ஆறுமாஸத்திலேயே 
உபநயனம்‌ செய்யவேண்டும்‌. உபநயனம்‌ மட்டுமின்றி விவாஹமும்‌ இந்த 
ஆறுமாஸத்தில்தான்‌ செய்யலாம்‌. இதிலும்‌ வஸந்த காலம்‌ சித்திரை, 
வைகாசி) தான்‌ விவாஹத்துக்கு ரொம்பவும்‌ எடுத்தது. அதே மாதிரி “மாசிப்‌ 
பூணூல்‌ பாசி படரும்‌ என்பதாக மாசி மாஸத்தில்‌ பூணூல்‌ போடுவதை 
விசேஷமானதாகச்‌ சொல்லியிருக்கிறது. தகஷிணாயனத்தில்‌ (ஆடியிலிருந்து 
மார்கழி முடிய இவற்றைச்‌ செய்வது சாஸ்திர ஸம்மதமல்ல. இப்போது 
இவற்றுக்கு எவ்வளவு காலம்‌ கடத்தலாமோ அவ்வளவு 'டிலே' செய்துவிட்டு 
கடைசியிலே மார்கழி மாஸம்‌ ஒன்று தவிர வேறு எப்போது 
வேண்டுமானாலும்‌ பண்ணலாம்‌ என்று பண்ணுகிறார்கள்‌! பலனும்‌ அதற்கேற்ற 
592 


மாதிரிதான்‌ இருக்கிறது! கலியாணம்‌ என்று ஏதோ ஒன்று 
பண்ணியிருக்கிறார்களே என்று திருப்திப்பட்டு அதை வேண்டுமானாலும்‌ 
தக்ஷிணாயனத்தில்‌ அநுமதித்தாலும்‌ அநுமதிக்கலாம்‌. (கூடாதுதான்‌. ஆனாலும்‌ 
தொலைகிறது என்று விடலாம்‌.) உபநயனத்தை ஒருகாலும்‌ 
தகஷிணாயனத்தில்‌ அநுமதிப்பதற்கில்லை. ஏற்கெனவே தக்ஷிணாயனத்தில்‌ 
உபநயனம்‌ பண்ணியிருந்தால்கூட மறுபடி உத்தராயணத்தில்‌ ஒரு தரும்‌ 
பண்ணுங்கள்‌ என்றுதான்‌ சொல்வேன்‌. கலியாணம்‌, பூணூல்‌ இரண்டையுமே 
பணம்‌ சம்பந்தப்பட்ட காரியங்களாக்கி விட்டு இரண்டு செலவும்‌ ஒன்றாகப்‌ 
போகட்டூமே என்பதால்‌ தங்கள்‌ பெண்களின்‌ கல்யாணத்துக்காகப்‌ பிள்ளையின்‌ 
பூணூலை தள்ளிப்‌ போடுகிற வழக்கம்‌ அதிகமிருப்பதால்‌ இதைச்‌ சொல்ல 
நேர்ந்தது. 

ஐந்து வயஸிலேயே உபநயனம்‌ செய்யும்‌ ஒரு வழக்கமும்‌ உண்டு. அது 
காம்யோபநயனம்‌' எனப்படும்‌. 'காம்யம்‌ என்றால்‌ ஒரு இஷ்டத்தை 
உத்தேசித்தது' என்று அர்த்தம்‌. குழந்தை விசேஷ அபிவிருத்தி அடைய 
வேண்டுமென்று ஆசைப்பட்டால்‌ இப்படி செய்யலாம்‌. ஆனால்‌ இம்மாதிரி 
செய்யாததால்‌ தோஷமில்லை. ஏனென்றால்‌ மந்திரங்கள்‌ நன்றாக 
ஸ்பஷ்டமாக உச்சரிக்க வருகிற காலத்தில்‌, ஸம்ஸ்க்ருத ஞானம்‌ இரண்டு 
வருஷமாவது ஏற்பட்டானதற்கு பிறகு உபநயனம்‌ பண்ணுவதே சிலாக்யமாகப்‌ 


படுகிறது. அதனால்‌ ஏழு வயசு பூர்த்தியாகி எட்டாம்‌ வயசில்‌ பண்ணுவதே 
போதும்‌. (இப்போது முப்பது, முப்பத்தைந்து வயசுக்குக்‌ 
கல்யாணமாகிறபோதுதான்‌ பூணூலும்‌ போடுவது என்று வந்திருக்கும்‌ 
தசையில்‌ நான்‌ “ஜந்து வயசில்‌ பண்ண வேண்டுமென்றில்லை, எட்டில்‌ 


பண்ணினாலே போதும்‌ என்று சொல்வது எனக்கே ஹாஸ்யமாகத்தான்‌ 
இருக்கிறது! ஹாஸ்யம்‌ என்று சொன்னாலும்‌ வைதிகப்‌ பிரக்ஞை இருந்தால்‌ 
வயிறு எரியவேண்டும்‌!) 

பகவத்பாதாளுக்கு ஐந்தாவது வயதிலேயே உபநயனமானதாகச்‌ 


சொல்லியிருக்கிறது. பால்யத்திலேயே அலாதி புத்திசாலித்தனமும்‌, தெய்வ 
பக்தியும்‌ தெரிந்து, வாக்கு ஸ்பஷ்டமுமிருந்தால்‌ இப்படிச்‌ செய்யலாம்‌. 


11.7 உபநயன உதாரண புருஷர்கள்‌ 


இரண்டு தெய்வக்குழந்தைகள்‌ மநுஷ்ய ரூபத்தில்‌ அவதாரம்‌ பண்ணினபோது 
உபநயன ஸம்ஸ்கார விசேஷத்தாலேயே தங்கள்‌ அவதார காரியத்தைப்‌ 
பண்ணிக்‌ காட்டின என்று நான்‌ நினைப்பது வழக்கம்‌. வேத மதம்‌ 
நலிவடைந்தபோது அதை புத்துயிர்‌ கொடுத்து ஸ்தாபித்த சங்கரரும்‌ 
ஞானஸம்பந்தரும்தான்‌ அந்த குழந்தைகள்‌. ஸம்பந்த மூர்த்தி ஸ்வாமிகளுக்கு 
பால்யத்திலேயே உபநயனமானதைப்‌ பெரிய புராணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறது. “நான்மறை ஞான ஸம்பந்தன்‌” என்று அவரே 
வர்ணித்துக்‌ கொண்டிருப்பதிலிருந்து நாலு வேதங்களையும்‌ அவர்‌ அத்யயனம்‌ 
பண்ணினார்‌ என்று தெரிகிறது. ஆசாரியாளுக்கும்‌, ஞானஸம்பந்தருக்கும்‌ ஒரு 
தரம்‌ கேட்டாலே பாடமாய்‌ விடும்‌. 'ஏக ஸந்தக்ராஹி'கள்‌. அதனால்‌ ஓரிரு 
வருஷங்களுக்குள்‌ அத்யயனம்‌ பூர்த்தி பண்ணிவிட்டார்கள்‌. 
கற்றுக்கொள்ளாமலே, தாங்களாக ஸகல வித்தைகளையும்‌ தெரிந்து 
கொள்ளக்‌ கூடியவர்‌, அந்த இருவரும்‌. ஒருவர்‌ [சங்கரர்‌ பரமேச்வர அவதாரம்‌; 
மற்றவர்‌ [ஸம்பந்தர்‌] ஸுப்ரமண்யரின்‌ அவதாரம்‌. அப்படியிருந்தும்‌ அவர்கள்‌ 
உபநயன ஸம்ஸ்காரமாகி, காயத்ரீ மந்திர உபதேசம்‌ பெற்ற பின்பே அவதார 
காரியத்தை விசேஷமாகச்‌ செய்து காட்டினார்கள்‌ என்றால்‌, இது அந்த 
ஸம்ஸ்காரத்தின்‌ அவசியத்தை ஸாதாரண மநுஷ்யர்களான நமக்கு 
அழுத்தமாகத்‌ தெரிவிப்பதற்குத்தான்‌. 


ராஜசூடாமணி தீக்ஷிதரென்று ஒரு கவி இருந்தார்‌. அவர்‌, "காயத்ரீ என்னை 
அடையுமுன்பே ஸரஸ்வதி என்னிடம்‌ வந்து விட்டாள்‌” என்று ஒரு 
ச்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. காயத்ரீ உபதேசம்‌ பெறுகிற எட்டாவது 
வயசுக்கு முன்பே அவர்‌ கவிபாட ஆரம்பித்து விட்டார்‌. அதைத்தான்‌ இப்படிச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்‌! ஞான ஸம்பந்தரும்‌ மூன்றாம்‌ வயசிலேயே 
தோடுடைய செவியன்‌ என்று பாடினவர்தான்‌. அப்போதே அற்புதங்களைச்‌ 
செய்ய ஆரம்பித்து விட்டார்‌. ஆனாலும்‌ பூணூல்‌ போட்டுக்‌ கொண்டு காயத்ரீ 
உபதேசம்‌ வாங்கிக்‌ கொண்டார்‌; அந்த பலத்தினாலேயே மேற்கொண்டு பெரிய 
பெரிய காரியங்களைப்‌ பண்ணி வைதிக தர்மத்தை நிலைநாட்டினதாகக்‌ 
594 


காண்பித்தார்‌ - என்பதிலிருந்து நமக்கெல்லாம்‌ உபநயன ஸம்ஸ்காரத்திலும்‌, 
அதற்கப்புறம்‌ காயத்ரீ ஜபம்‌ செய்வதிலும்‌ கண்ணைத்‌ திறந்து விட்டிருக்கிறார்‌ 
என்று தெரிகிறது. 


11.8 வயசு நிர்ணயத்துக்குக்‌ காரணம்‌ 


ஸரஸ்வதி உள்ளே புகுந்தபின்‌ காயத்ரீ புகுவது இருக்கட்டும்‌; இது எங்கேயோ 
அபூர்வமாக நடக்கிற சமாசாரம்‌. காமன்‌ உள்ளே புகுவதற்கு முன்‌ காயத்ரீ 
உள்ளே புகுந்துவிட வேண்டுமென்பதுதான்‌ முக்கியம்‌. அதனால்தான்‌ எட்டு 
வயசு என்று வைத்தார்கள்‌. காமத்தின்‌ ஆவேசம்‌ ஏற்பட்டுவிட்டால்‌ அது 
மந்திர சக்தி பெற முடியாமல்‌ இழுத்துக்‌ கொண்டு போகும்‌. ஏற்கெனவே 
பெற்ற சக்தியைக்கூட ஜீர்ணிக்கிற சக்தி அதற்கு உண்டு. அதனால்தான்‌ 
பதினாறு வயசுக்கு மேல்‌, சாண்‌ ஏறினால்‌ முழம்‌ சறுக்குகிற நிலை 
ஏற்படுவதற்கு ரொம்பவும்‌ முந்தியே, காயத்ரீயை நன்றாக ஜபித்து அதில்‌ 
ஸித்தி அடைந்து விடும்படியாக வயசு நிர்ணயம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


இதொன்றையும்‌ நாம்‌ ஸரியஸாக எடுத்துக்‌ கொள்வதேயில்லை. 


தண்டத்துக்குச்‌ செய்கிறோம்‌. அடியோடு விட்டு விடுவதற்குத்‌ துணிச்சல்‌ 
இல்லாததாலேயே காலம்‌ தப்பி, முறை கெட்டு, ஏதோ செய்தோம்‌ என்கிற 
பொய்த்‌ திருப்திக்காகப்‌ பண்ணுகிறோம்‌. இதைவிட தைரியமாக நாஸ்திகமாக 
இருந்துவிட்டால்கூடத்‌ தேவலை; அவனுக்கு ஒரு 'கன்விக்ஷூனாவது 
[கொள்கையுறுதியாவது] இருக்கிறதல்லவா என்றுகூடத்‌ தோன்றுகிறது. 


பாலப்‌ பிராயத்திலேயே காயத்ரீயை ஜபிக்க ஆரம்பித்து விட்டால்‌ 
பசுமரத்தாணியாக அது பதியும்‌. காயத்ரீயானது முக்கியமாக mental power 
(மனோசக்தி) , தேஜஸ்‌, ஆரோக்யம்‌ எல்லாவற்றையும்‌ அபரிமிதமாகத்‌ 
தரவல்லது. இந்த ஜபத்தாலேயே குழந்தைகளுக்கு நல்ல concentration [சித்த 
ஒருமைப்பாடு] , புத்தி தீக்ஷண்யம்‌, சரீர புஷ்டி எல்லாமும்‌ உண்டாகும்‌. 
பிற்பாடு காமம்‌ தெரிந்தாலும்‌ அது ஒரேடியடியாக இழுத்துக்‌ கொண்டு போய்‌, 
புத்தி குறைவிலும்‌ சரீர அசுத்தியிலும்‌ விடாதபடி பெரிய கட்டுப்பாடாக 
இருக்கும்‌. பிரம்மசர்ய ஆச்ரமத்தில்‌ இவன்‌ வீர்யத்தை விரயம்‌ பண்ணாமல்‌, 
595 


நல்ல பிரம்ம தேஜஸோடு, அறிவாளியாகவும்‌, குணசாலியாகவும்‌, அடக்கம்‌ 
முதலான நன்னடத்தைகளோடும்‌, தெய்வ பக்தியோடும்‌, ஆத்ம ஸம்பந்தமான 
விஷயங்களில்‌ பிடிமானத்தோடும்‌ இருப்பதற்கு பால்யத்திலேயே காயத்ரீ 
அநுஸந்தானம்‌ பண்ணுவது பெரிய ஸஹாயம்‌ செய்யும்‌. தங்கள்‌ 
குழந்தைகளுக்கு இத்தனை நன்மைகளையும்‌ ஒரு காரணமுமில்லாமல்‌ 
இக்காலத்துப்‌ பெற்றோர்கள்‌ தடுத்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 

காயத்ரீ ஜபம்‌, வேத அத்யயனம்‌, இதர வேதாங்கங்களைப்‌ படிப்பது, பிக்ஷை 
எடுப்பது, குரு சுசுருஷை, நடுவே பிரம்மசரிய ஆச்ரமத்தில்‌ செய்யவேண்டிய 
விரதங்கள்‌ இவற்றை முடித்து நல்ல யெளவனத்தை அடைந்தவன்‌ 
ஸமாவர்த்தனத்தோடு குருகுல வாஸத்தைப்‌ பூர்த்தி பண்ண வேண்டும்‌. பிறகு 
காசிக்கு யாத்திரை சென்று வரவேண்டும்‌. காசி யாத்திரை முடிந்து 
திரும்பியவுடன்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
ஸமாவர்த்தனத்துக்குப்‌ பிறகு விவாஹம்‌ வரையில்‌ அதாவது ஒருவன்‌ காசி 
யாத்திரை போய்‌ வரும்‌ கட்டத்தின்‌ போது - அவனுக்கு “ஸ்நாதகன்‌ என்று 
பெயர்‌. இக்காலத்தில்‌ 'கான்‌வகேஷன்‌' தான்‌ ஸமாவர்த்தனம்‌! கல்யாணத்தில்‌ 
காசி யாத்திரை என்று ஒரு கூத்து நடக்கிறது! 


இதற்கப்புறம்‌ விவாஹம்‌ என்பது. அதுவும்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ 
ஒன்று. 


11.9 இயற்கையை மதிக்கும்‌ இல்லறம்‌ 


தூய்மைக்‌ குறைவுக்கெல்லாம்‌ காரணமானது சிற்றின்பம்‌ என்று 
மஹான்களெல்லாம்‌ பாடி வைத்திருந்தாலும்‌, அதிலும்‌ கூட ஒரு நெறியை 
ஏற்படுத்திக்‌ கொடுத்து, அதையே ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு 
ஸம்ஸ்காரமாக்கி நமக்கு வேத தர்ம சாஸ்திரங்கள்‌ கொடுத்திருக்கின்றன. 
சாதாரணமாக ஒரு ஜீவனை, 'காட்டுக்குப்‌ போ; ஸந்நியாஸியாய்‌ இரு: என்று 
சொன்னால்‌ அவனால்‌ முடியாது. லோக வாழ்க்கையில்‌ அடிபட்டுத்தான்‌ 
அவனுக்குப்‌ பக்குவம்‌ உண்டாக வேண்டும்‌. பிஞ்சாகக்‌ கசக்கிற காலத்தில்‌ 
கசந்து, வடுவாக துவர்க்கிற கால்த்தில்‌ துவர்த்து, காயாகப்‌ புளிக்கிற 
596 


காலத்தில்‌ புளித்து, அப்புறம்தான்‌ பழமாகப்‌ பழுத்து மதுர பூர்ணிமாவதற்கு 
ஸாமானிய ஜீவர்களால்‌ முடியும்‌. தானாக பழுக்காததைத்‌ தடி கொண்டு 
அடித்துப்‌ பழுக்கப்‌ பண்ண முடியாது! அப்படி இயற்கை வேகத்தை மீறிப்‌ 
பண்ணினால்‌ ராமலிங்க ஸ்வாமிகள்‌ சொன்னபடி “வெம்பி விழ: 
வேண்டியதுதான்‌ என்பது ரிஷிகளுக்குத்‌ தெரியும்‌. அதனால்தான்‌ 
விவாஹத்தையும்‌ கிருஹஸ்த (இல்லற) தர்மங்களையும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. அது மட்டுமில்லாமல்‌, பூர்வ கர்மாவுக்காக அநேக 
ஜீவர்கள்‌ பிறந்தாக வேண்டுமே? தாம்பத்தியம்‌ இல்லாமல்‌ இது எப்படி 
முடியும்‌? 


கிருஹஸ்தாச்ரமத்தில்‌ இவன்‌ முன்பு கற்றுக்கொண்ட வேதத்தைத்‌ தொடர்ந்து 
ஓதியும்‌ பிறர்களுக்கு ஓதுவித்தும்‌ (கற்றுக்‌ கொடுத்தும்‌) வரவேண்டும்‌. அநேக 
யக்ஞங்களையும்‌, ஒளபாஸனையையும்‌ அக்னிமுகமாகப்‌ பண்ண வேண்டும்‌. 
பிரம்மசர்யத்தில்‌ ஒருத்தனைச்‌ சேர்ந்த ஸந்தியா வந்தனமும்‌ 
கிருஹஸ்தாச்ரமத்தில்‌ தொடர்கிறது. 

தற்போது மற்ற யக்ஞாநுஷ்டானம்‌, வேதாத்யயனம்‌ இரண்டுமே ரொம்ப 
ரொம்பக்‌ குறைந்து விட்டாலும்‌ ஸந்தியாவந்தனமும்‌, அதில்‌ முக்யமான 
காயத்ரீ ஜபமும்‌ துளி இருப்பதால்‌ அதைப்பற்றிச்‌ சொல்கிறேன்‌. 


11.10 காயத்ரீ 


காயத்ரீ என்றால்‌, “எவர்கள்‌ தன்னை கானம்‌ பண்ணுகிறார்களோ அவர்களை 
ரக்ஷிப்பது” என்பது அர்த்தம்‌. 
காயந்தம்‌ த்ராயதே யஸ்மாச்‌ காயத்ரீ (இ) த்யபிதீயசே | 


கானம்‌ பண்ணவதென்றால்‌ இங்கே பாடுவதில்லை; பிரேமையுடனும்‌ 
பக்தியிடனும்‌ உச்சரிப்பது என்று அர்த்தம்‌. யார்‌ தன்னை பயபக்தியுடனும்‌ 
பிரேமையுடனும்‌ ஜபம்‌ பண்ணுகிறார்களோ அவர்களை காயத்ரீ மந்திரம்‌ 


597 


ரக்ஷிக்கும்‌. அதனால்‌ அந்தப்பெயர்‌ அதற்கு வந்தது. வேதத்தில்‌ காயத்ரீயைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்‌ பொழுது, 


காயத்ரீம்‌ சந்தஸாம்‌ மாதா 


என்று இருக்கிறது. சந்தஸ்‌ என்பது வேதம்‌. வேத மந்திரங்களுக்கெல்லாம்‌ 
தாயார்‌ ஸ்தானம்‌ காயத்ரீ என்று இங்கே வேதமே சொல்கிறது. 24 அக்ஷரம்‌ 


கொண்ட காயத்ரீ மந்திரத்தில்‌ ஒவ்வொன்றும்‌ எட்டெழுத்துக்‌ கொண்ட 


மூன்று பாதங்கள்‌ இருக்கின்றன. அதனால்‌ அதற்கு 'த்ரிபதா: காயத்ரீ என்றே 
ஒரு பெயர்‌ இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாதமும்‌ ஒவ்வொரு வேதத்தின்‌ 
ஸாரம்‌. அதாவது, ரிக்‌, யஜுஸ்‌, ஸாமம்‌ என்ற மூன்று வேதங்களையும்‌ 
இறுக்கிப்‌ பிழிந்து கொடுத்த 8558௦6 (ஸாரம்‌) காயத்ரீ மஹாமந்திரம்‌. 
அதர்வத்துக்குத்‌ தனி காயத்ரீ இருக்கிறது. இரண்டாவது உபநயனம்‌ செய்து 
கொண்டே அதை உபதேசம்‌ பெற வேண்டும்‌. 


த்ரிப்ய ஏவது வேதேப்ய: பாதம்‌ பாதமதாதுஹம்‌ 
(மநுஸ்மிருதி) 


காயத்ரீ மூன்று வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எடுத்தது என்று 
மநுவே சொல்கிறார்‌. வேதத்தின்‌ மற்றதையெல்லாம்‌ விட்டுவிட்ட நாம்‌ 
இதையும்‌ விட்டால்‌ கதி ஏது? 

சாஸ்திரப்‌ பிரகாரம்‌ செய்ய வேண்டிய கார்யங்களுக்குள்‌ எல்லாம்‌ 


முக்கியமான காரியம்‌ காயத்ரீ ஜபம்‌. 


° 


11.11 வேதியரின்‌ கேகக்காய்மை 


மந்திரசக்தி குறையாமல்‌ இருக்க தேஹத்தை சுத்தியாக வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


தேஹோ தேவாலய: ப்ரக்தோ ஜீவ: ப்ரோக்தோ ஸநாதன:| 


தேஹம்‌ ஒரு தேவாலயம்‌. அந்த ஆலயத்துக்குள்‌ இருக்கிற உயிரான ஜீவன்‌ 
ஈச்வரஸ்வரூபம்‌. 


ஆலயத்தில்‌ அசுத்தியோடு போகக்கூடாது. அங்கே அசுத்தமான 
பதார்த்தங்களை சேர்க்கக்‌ கூடாது. மாம்ஸம்‌, சுருட்டு முதலியவைகளை 
கொண்டு போனால்‌ அசுத்தம்‌ உண்டாகும்‌. ஆகம சாஸ்திரங்களில்‌ தீட்டோடும்‌ 
தேஹ அசுத்தத்தோடும்‌ ஆலயத்துக்குப்‌ போகக்கூடாது என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அப்படியே மனித தேஹம்‌ ஒரு தேவாலயமானால்‌ அதிலும்‌ அசுத்தமான 
பதார்த்தங்களைச்‌ சேர்க்கக்கூடாது. குறிப்பாக, மந்திரசக்தி இருக்க வேண்டிய 
தேஹத்தில்‌ அசுத்தமானவைகளைச்‌ சேர்த்தால்‌ அது கெட்டுப்‌ போய்விடும்‌. 


வீட்டுக்கும்‌ தேவாலயத்திற்கும்‌ வித்தியாஸம்‌ இருக்கிறது. வீட்டிலும்‌ 
அசுத்தம்‌ பண்ணக்கூடாது; ஆனாலும்‌ தேவாலயத்தைப்‌ போல அவ்வளவு 
கடுமையாக அசுத்தம்‌ வராமல்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டியதில்லை. ஒரு 
மூலையிலாவது வாய்‌ கொப்புளிக்கவும்‌, ஜல மல விஸர்ஜனத்துக்கும்‌, 
பஹிஷ்டா மாதவிடாய்‌] ஸ்திரீக்கும்‌ இடம்‌ வைக்கிறோம்‌. 8 5)5£்-ல்‌ 
கடைசியில்‌ சொன்னது போய்‌, அநாசார மயமாகி விட்டிருக்கிறது. 
இதற்கெல்லாம்‌ ஆலயத்தில்‌ கொஞ்சங்கூட இடமில்லையல்லவா? 


ஒரு தேசத்தில்‌ வீடும்‌ வேண்டும்‌, ஆலயமும்‌ வேண்டும்‌. அதே மாதிரி 
ஜனசமூகத்தில்‌ லோக காரியங்களைச்‌ செய்யும்‌ வீடு மாதிரியான தேகங்கள்‌, 


ஆத்ம காரியத்தைச்‌ செய்யும்‌ ஆலயம்‌ மாதிரியான தேகங்கள்‌ இரண்டும்‌ 
வேண்டும்‌. தேஹங்களுக்குள்‌ ஆத்மாவை ரக்ஷ்ப்பவை தேவாலயத்தைப்‌ 
போல பாதுகாக்கப்பட வேண்டிய பிராம்மண தேஹங்கள்‌. வேத மந்திர 
சக்தியை ரக்ஷிக்க வேண்டியவைகளாதலால்‌ ஆலயம்போல்‌ அதிக 
பரிசுத்தமாக அந்த தேகங்கள்‌ இருக்க வேண்டும்‌. அசுத்தியான 
பதார்த்தங்களை உள்ளே சேர்க்கக்‌ கூடாது. மந்திர சக்தியை ரக்ஷித்து 
அதனால்‌ லோகத்துக்கு நன்மையை உண்டாக்க வேண்டுவது பிராம்மணன்‌ 
கடமை. அதனால்தான்‌ அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள்‌ 
விதிக்கப்பட்டிருக்கின்றன. “மற்றவர்கள்‌ அது பண்ணுகிறார்களே, நாமும்‌ ஏன்‌ 


599 


பண்ணக்கூடாது?” என்று அசுத்தியைத்‌ தரும்‌ காரியங்களை பிராம்மணன்‌ 
பண்ணக்கூடாது. அவர்களெல்லாம்‌ சரீரத்தை வைத்துக்‌ கொண்டு 
ஸந்தோஷமான அநுபவங்களை அடைகிறார்களே என்று இவன்‌ தனக்குத்‌ 
தகாதவற்றைச்‌ செய்யக்கூடாது. “பிராம்மணனுக்கு தேஹம்‌ 
ஸந்தோஷத்தை அநுபவிப்பதற்காக ஏற்பட்டதல்ல. லோக உபகாரமாக 
வேதத்தை ரக்ஷிக்க வேண்டிய தேஹம்‌ அது. அது மஹா கஷ்டப்படவே 
ஏற்பட்டது” என்று 'வாஸிஷ்ட ஸ்ம்ருதி'யில்‌] சொல்லியிருக்கிறது. 
"ப்ராண்மணஸ்ய சரீரம்‌ து நோபபோகாய கல்பதே। இஹ க்லேசோய 
மஹே”. 


லோக க்ஷேமத்திற்காக மந்த்ரங்களை அப்யஸிக்க வேண்டும்‌ 
என்பதற்காகவேதான்‌ செலவு பண்ணி உபநயனம்‌ முதலியவைகளைச்‌ செய்து 
கொள்வது. வேத மந்திரங்களை ரக்ஷிப்பதாகவே - அதன்‌ மூலம்‌ ஸகல ஜீவ 
ஜந்துக்களையும்‌ ரக்ஷிப்பதற்காகவே - தேஹத்தை வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. எல்லோரும்‌ ஸெளகரியமான தொழில்‌ பண்ணுகிறார்களே! பணம்‌ 
சம்பாதிக்கிறார்களே! ஏன்‌ நாம்‌ செய்யக்‌ கூடாது?' என்று பிராம்மணன்‌ 
நினைக்கக்‌ கூடாது. தன்னுடைய கடமையை நன்றாகச்‌ செய்துவிட்டுப்‌ 
பிறகுதான்‌ ஜீவனோபாயத்தை நினைக்க வேண்டும்‌. முன்பு இவன்‌ பிராம்மண 
தர்மங்களைச்‌ செய்தாலே போதுமென்று ராஜாவும்‌ ஸமூஹமும்‌ இவனுக்கு 
மானியம்‌, ஸம்பாவனை செய்து வாழ வசதி தந்தார்கள்‌. இப்போது நிலைமை 
மாறிவிட்டதால்‌, பணத்துக்கும்‌ கொஞ்சம்‌ பிரயத்தனப்பட வேண்டியதுதான்‌. 
ஆனால்‌ நிரம்பப்‌ பணத்தை ஸம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்படக்கூடாது. 
இதற்காக அநாசார வழிகளில்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது. பிராம்மணர்களுக்கு 
தரித்திர நிலை வேண்டியதுதான்‌. இன்பங்களைத்‌ தேடாமல்‌ காயக்‌ காயக்‌ 
கிடந்தால்தான்‌ இவனுக்கு ஞானப்‌ பிரகாசம்‌ உண்டாகும்‌. அதனால்‌ லோகம்‌ 


வாழும்‌. கண்ட தேசங்களுக்குச்‌ சென்று ஆசார அநுஷ்டானங்களை 


விட்டுவிட்டு ஸம்பாதிக்கிற ஐச்வர்யம்‌ இவனுக்கு வேண்டாம்‌. அதுபடி 
ஸம்பாதிக்காவிட்டால்‌ ஒன்றும்‌ முடியாது என்பது இல்லை. லோகத்தில்‌ 
மந்திர சக்தியைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு தன்னுடைய தர்மத்தை அநுஷ்டிப்பது 
முதல்‌ கடமை. ஸம்பாதிப்பது 5ec௦ாசரy [இரண்டாவது] தான்‌. 


600 


மந்திர சக்தி என்ற அக்கினியை இவன்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு வந்தால்‌ அது 
எல்லோருக்கும்‌ க்ேமத்தை உண்டாக்கும்‌. லோகத்தில்‌ எவருக்குக்‌ கஷ்டம்‌ 
வந்தாலும்‌ அதை நிவர்த்திக்கும்‌ சக்தி பிராம்மணனுக்கு மந்திர சக்தியின்‌ 
மூலம்‌ இருக்க வேண்டும்‌. யாராவது கஷ்ட காலத்தில்‌ வந்து பிரார்த்தித்தால்‌, 
"நீ பண்ணுவதைத்தான்‌ நானும்‌ பண்ணுகிறேன்‌, உனக்கு இருக்கிற சக்திதான்‌ 
எனக்கும்‌ இருக்கிறது” என்று ஒரு பிராம்மணன்‌ சொன்னால்‌ அவனுடைய 
ஜன்மா வீண்‌. 

மந்திர சக்தியாகிய அக்கினி இப்பொழுது பெரும்பாலும்‌ அணைந்திருக்கிறது. 
பிராம்மண தேஹம்‌ விகாரம்‌ ஆகிவிட்டது. அதில்‌ அசுத்தமான பதார்த்தங்கள்‌ 
சேர்க்கப்‌ படுகின்றன. ஆனால்‌, ஒரு பொறி மட்டும்‌ அணையாமல்‌ இருக்கிறது. 


அதை விருத்தி பண்ணவேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ எப்பொழுதாவது 


பற்றிக்கொள்ளும்‌. 
அந்த நெருப்புப்‌ பொறிதான்‌ காயத்ரீ. அது பரம்பரையாக வந்திருக்கிறது. 


11.12 காயத்ரீ மர்‌ மகிமை 


மூன்று தலைமுறையாக காயத்ரீயை விட்டு விட்டவன்‌ பிராம்மணனாக 
மாட்டான்‌. அப்பேர்ப்பட்டவர்கள்‌ இருக்கிற தெரு அக்ரஹாரம்‌ ஆகாது. அது 
குடியானவர்‌ தெருதான்‌. ஆனால்‌ இன்னும்‌ மூன்று தலைமுறை 
ஆகவில்லையாகையால்‌ இன்னும்‌ பிராம்மணர்கள்‌ என்று பெயராவது 
சொல்லலாம்‌ என்று நினைக்கிறேன்‌. 


மூன்று தலைமுறை யக்ஞம்‌ இல்லாவிட்டால்‌ அவன்‌ துர்ப்ராம்மணன்‌; 
கெட்டுப்போன பிராம்மணன்‌. கெட்டாலும்‌ “பிராம்மணன்‌ என்ற பேராவது 
இருக்கிறது! மறுபடியும்‌ பிராம்மணனாவதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. ஆனால்‌ காயத்ரீயை மூன்று தலைமுறையாக விட்டுவிட்டால்‌ 
பிராம்மணத்வம்‌ அடியோடு போய்‌ விடுகிறது. அவன்‌ மறுபடியும்‌ 
பிராம்மணனாக மாட்டான்‌. அவன்‌ பிரம்மபந்துதான்‌; அதாவது, பிராமணர்களை 
உறவுக்காரர்களாக உடையவன்தான்‌! அப்படியே க்ஷத்ரியன்‌ காயத்ரீயை 


601 


விட்டுவிட்டால்‌ க்ஷத்ரிய பந்துவாகிறனான்‌ ; வைசியன்‌ வைசிய 
பந்துவாகிறான்‌. 


ஆகையால்‌ அந்த நெருப்புப்‌ பொறியை ஊதிப்‌ பெரிசு பண்ண வேண்டும்‌. 
சின்ன நெருப்புப்பொறி எதற்கும்‌ உபயோகப்படாது. ஆனால்‌ 
உபயோகப்படுமாறு பெரிசாக்கப்படுவதற்கு அதில்‌ ஆதாரம்‌ இருக்கிறது. 


ஆகையால்‌ ஞாயிற்றுக்கிழமையாவது பூணூல்‌ உள்ளவர்கள்‌ ஆயிரம்‌ காயத்ரீ 
பண்ணவேண்டும்‌. கண்ட இடத்தில்‌ கண்ட ஆஹாரத்தை உண்ணலாகாது. இது 
வரைக்கும்‌ அநாசாரம்‌ செய்ததற்குப்‌ பிராயசித்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இனியாவது கண்ட ஆஹாரத்தை உண்ணாமல்‌, மந்திரசக்தி 
இருப்பதற்கு தேஹத்தைப்‌ பரிசுத்தமாக வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
"ஸஹஸ்ர பரமா தேவீ சத மத்யா தசாவரா: என்ற [தைத்திரீய அரண்யக 
வாக்குப்‌] படி ஆயிரம்‌ ஆவிருத்தி ஜபிப்பது உத்தமம்‌; நூறு ஜபிப்பது மத்யமம்‌; 
அதம பக்ஷம்‌ பத்து. 

காலை ஸந்தி, மத்தியான வேளை, மாலை ஸந்தி என்ற ஒவ்வொரு 
காலத்திலும்‌ பத்து காயத்ரீயாவது எத்தனை ஆபத்து காலத்திலும்‌ ஜபம்‌ 
பண்ணவேண்டும்‌. இந்த மூன்று காலங்களும்‌ சாந்தம்‌ உண்டாகிற காலம்‌. 
காலையில்‌ பக்ஷி முதலிய பிராணிகளும்‌ மனிதர்களும்‌ எழுந்திருக்கும்‌ 


காலம்‌. அப்பொழுது மனது ஸாந்தியாக இருக்கும்‌. ஸாயங்காலம்‌ 


எல்லோரும்‌ வேலையை முடிந்து ஓய்ந்திருக்கும்‌ காலம்‌. அதுவும்‌ சாந்தமான 
காலம்‌. மத்தியான காலத்தில்‌ ஸூரியன்‌ உச்சியில்‌ இருக்கிறான்‌. அப்பொழுது 
எல்லோரும்‌ அயர்ந்திருக்கும்‌ காலம்‌. அப்பொழுதும்‌ மனத்துக்கு சாந்தமான 
காலம்‌. இந்த மூன்று காலங்களிலும்‌ காயத்ரீ, எமாவித்ரீ, ஸரஸ்வதீ என்று 
மூன்று பிரகாரமாகத்‌ தியானம்‌ செய்ய வேண்டும்‌. காலையில்‌ பிரம்மா 
ரூபிணியாகவும்‌, மத்தியான்னம்‌ சிவ ரூபிணியாகவும்‌, ஸாயங்காலம்‌ 
விஷ்ணு ரூபிணியாகவும்‌ தியானம்‌ செய்யவேண்டும்‌. 


காயத்ரீயில்‌ ஸகல வேத மந்திர சக்தியும்‌ அடங்கியிருக்கிறது. மற்ற எல்லா 
மந்திரங்களுக்கும்‌ சக்தியைக்‌ கொடுப்பது அதுதான்‌. அதை ஜபிக்காவிட்டால்‌ 


602 


வேறு மந்திர ஜபத்திற்குச்‌ சக்தி இல்லை. ஹிப்நாடிஸம்‌ என்பதனால்‌ பல 
காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. மோக்ஷத்துக்குப்‌ போக உதவும்‌ ஹிப்நாடிஸம்‌ 
காயத்ரீ மந்திரம்‌! ஆசையை அடக்கி ஜன்மம்‌ எடுத்ததன்‌ பலனை அடையச்‌ 
செய்கிற ஹிப்நாடிஸம்‌ காயத்ரீ! லோக காரியங்களைக்‌ குறைத்துக்‌ கொண்டு 
இந்தப்‌ பொறியை ஊதுவதை அதிகமாகச்‌ செய்யவேண்டும்‌. இதை ஒரு 
விரதமாக வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. அநாசாரத்தில்‌ போகாமல்‌ தேகத்தை 
சுத்தமாக வைத்துக்‌ கொண்டால்தான்‌ இந்த ஒரு பொறியாவது 
அணையாமலிருக்கும்‌. 


ஸந்தியாவந்தனத்தில்‌ அர்க்கியமும்‌ காயத்ரீ யும்‌ முக்கியமானவை. 
மற்றவைகளெல்லாம்‌ அதற்கு அங்கமானவை. அசக்தர்களாயிருப்பவர்கள்‌ 
அர்க்கியத்தைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ பத்து காயத்ரீயாவது ஜபிக்க வேண்டும்‌. 
'அந்த இரண்டு தானே முக்கியம்‌? அவைகளை மட்டும்‌ செய்துவிடலாம்‌' 
என்றால்‌ வரவர அவைகளுக்கும்‌ லோபம்‌ வந்துவிடும்‌. ஆபத்திலும்‌ 
அசக்தியிலும்‌ பத்து காயத்ரீ போதும்‌ என்பதால்‌ எப்போதும்‌ இப்படிப்‌ பத்தே 
பண்ணினால்‌, அப்படிப்‌ பண்ணுகிறவர்களுக்கு எப்போதும்‌ ஆபத்தும்‌ 
அசக்தியுமாகத்‌ தான்‌ இருக்கும்‌ என்று ஒரு பண்டிதர்‌ வேடிக்கையாகச்‌ 
சொன்னார்‌. ஆகையால்‌ அங்கபுஷ்களத்தோடூ எதுவும்‌ குறைவின்றி செய்து 
வந்தால்தான்‌ முக்கியமானது நன்றாக நிற்கும்‌. ஆபத்துக்‌ காலத்திலுங்கூட 
அவைகளைச்‌ செய்து வரவேண்டும்‌. காலம்‌ தப்பாமல்‌ செய்யவேண்டும்‌. பாரத 
யுத்தத்தின்‌ போது ஜலம்‌ அகப்படாதபோதுகூட தூளியை புழுதியை] 
வைத்துக்கொண்டு காலம்‌ தவறாமல்‌ ஸேனாவிர்கள்‌ அர்க்கியம்‌ 
கொடுத்தார்களென்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


அஸ்தமன காலத்திலும்‌, உதயகாலத்துக்கு முன்பும்‌, உச்சிக்காலத்திலும்‌ 
அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ என்று ஒருவர்‌ 
இருந்தார்‌. ஸித்தர்கள்‌ விநோதமான காரியங்கள்‌ பண்ணுவார்கள்‌; புதிராகப்‌ 
பேசுவார்கள்‌. இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ ஆடு மேய்த்தார்‌! அவர்‌, "காணாமல்‌ 


கோணாமற்்‌ கண்டு கொடு! ஆடுகாண்‌ போகுது பார்‌ போகுது பார்‌!” என்று 


சொல்லி இருக்கிறார்‌. “காணாமல்‌” என்றால்‌ ஸுுரியனைக்‌ காண்பதற்கு 
முன்பு என்பது அர்த்தம்‌. அதாவது ஸுூரியோதையத்திற்கு முன்‌ காலை 
603 


அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. “கோணாமல்‌” என்பதற்கு எுுரியன்‌ 
தலைக்கு நேரே இருக்கும்‌ பொழுது என்பது அர்த்தம்‌. அதாவது ஸூரியன்‌ 
மேற்காக சாய்வதற்கு முன்‌ உச்சிக்காலத்தில்‌ மாத்யான்னிக அர்க்கியம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. “கண்டு” என்பதற்கு ஸூரியன்‌ இருக்கும்‌ போது என்று 
அர்த்தம்‌. ஸுூரியன்‌ அஸ்தமிப்பதற்கு முன்பு மலை வாயிலில்‌ 


இருக்கும்பொழுதே ஸாயங்கால அர்க்கியம்‌ கொடுக்க வேண்டும்‌. இந்த 


விஷயங்களைத்தான்‌ அந்த ஸித்தர்‌ லேசாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. “ஆடு” 
என்றால்‌ “நீராடு!” அதாவது “கங்கையில்‌ ஸ்நானம்‌ பண்ணு” என்பது அர்த்தம்‌. 
“காண்‌” என்றால்‌ “ஸேது தரிசனம்‌ பண்ணு” என்பது அர்த்தம்‌. “போகுது பார்‌” 
என்றால்‌ த்ரிகால ஸந்தியாவந்தனத்தாலும்‌ கங்கா ஸ்நானத்தாலும்‌ ஸேது 
தரிசனத்தாலும்‌ நம்‌ பாபம்‌ தொலைந்து போகிறதைப்‌ பார்‌!” என்று அர்த்தம்‌. 
காசிக்குப்‌ போய்‌ கங்கையை எடுத்துக்‌ கொண்டூ, ஸேஃதுவான 
ராமேச்வரத்துக்குப்‌ போய்‌ ராமநாத ஸ்வாமிக்கு கங்காபிஷேகம்‌ பண்ணும்‌ 
ஸம்பிரதாயத்தைத்தான்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


காயத்ரீயை ஸரியாகப்‌ பண்ணினால்தான்‌ மற்ற வேத மந்திரங்களிலும்‌ 
ஸித்தி உண்டாகும்‌. அர்க்யத்தையும்‌ காயத்ரீயையும்‌ தவறாமல்‌ செய்து 
கொண்டு வரவேண்டும்‌. ஜன்மத்தில்‌ ஒரு தரமாவது கங்காஸ்நானமும்‌ ஸேது 
தரிசனமும்‌ பண்ணவேண்டும்‌. 


ஒருவனுக்கு ரொம்பவும்‌ ஜ்வரம்‌ வந்தால்‌, கூட இருக்கிறவர்கள்‌ அவனுக்காக 
ஸந்தியா வந்தனம்‌ பண்ணித்‌ தீர்த்தத்தை ஜ்வரம்‌ வந்தவன்‌ வாயில்‌ 
விடவேண்டும்‌. இப்பொழுது நமக்கு நித்தியப்படி ஜ்வரம்‌ வந்தது போலத்தான்‌ 
இருக்கிறது ! 


ஜ்வரம்‌ வந்தால்‌ அதற்கு மருந்து அவசியம்‌; அதுபோல ஆத்மாவுக்கு 
வந்திருக்கிற பந்தம்‌ என்ற ஜ்வரம்‌ போக காயத்ரீ மருந்து அவசியமானது. 
அதை எந்த காலத்திலும்‌ விடக்‌ கூடாது. மருந்தைவிட இதுதான்‌ 
முக்கியமானது. ஒரு நாளாவது ஸந்தியாவந்தனத்தை விட்டு 
விட்டோமென்று இருக்கக்‌ கூடாது. 


காயத்ரீ ஜபம்‌ பண்ணுவது எல்லாராலும்‌ ஆகிற காரியந்தான்‌. இதிலே 
ஜலத்தைத்‌ தவிர வேறு திரவியம்‌ வேண்டாம்‌. சரீர பிரயாசையும்‌ இல்லை. 
லகுவாகப்‌ பரம சிரேயஸைத்‌ தரும்‌ ஸாதனம்‌. ஆயுள்‌ இருக்கிறவரைக்கும்‌ 
ஸந்தியாவந்தனத்துக்கு லோபம்‌ வராமல்‌ பண்ணவேண்டும்‌. 


காயத்ரீயை மாத்ரு ரூபமாக (தாய்வடிவமாக) உபாஸிக்க வேண்டும்‌. பகவான்‌ 
பலவிதமான ரூபங்களில்‌ வந்து பக்தர்களுக்குக்‌ கிருபை செய்கிறார்‌. நம்மிடம்‌ 
எல்லாரையும்விட அன்பாக இருப்பது மாதாதான்‌. தாயாரிடம்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ பயமில்லாமல்‌ சொல்லலாம்‌. பகவான்‌ எல்லா ரூபமாக 
இருந்தாலும்‌ மாதா ரூபமாக வந்தால்‌ ரொம்பவும்‌ ஹிதமாக இருக்கிறது. 
காயத்ரீயை அப்படிப்பட்ட மாதாவென்று வேதம்‌ சொல்லுகிறது. 


புருஷனுக்குத்தான்‌ காயத்ரீ இருக்கிறது. ஸ்திரீக்கு எந்த காயத்ரீ 
இருக்கிறதென்றால்‌ புருஷன்‌ காயத்ரீயை அநுஷ்டித்தாலே ஸ்திரீக்கு 
க்ஷேமம்‌ உண்டாகும்‌. இதேபோல்‌ காயத்ரீ ஜபத்துக்கு அதிகாரம்‌ பெற்ற 
மூன்று வர்ணத்தாரும்‌ அதை விடாமல்‌ செய்வதாலேயே காயத்ரீயில்‌ 
உரிமையில்லாத மற்ற ஜாதிகளுக்கும்‌ க்ஷேமமுண்டாகும்‌. தான்‌ ஒன்றைச்‌ 
செய்யாமலிருப்பதால்‌ தனக்கு மட்டுமே நஷ்டம்‌ என்றால்‌ விட்டுவிடலாம்‌. 
அதனால்‌ பிறத்தியானுக்கு நஷ்டம்‌ என்றால்‌ அப்படி விட்டுவிட முடியாது. 
காயத்ரீக்கு அதிகாரமில்லாத ஸ்த்ரீ, சூத்ரர்களுக்கும்‌ (ஈப5(66 [தர்மகர்த்தா] 
மாதிரி இந்த மந்திர சக்தியைப்‌ பெற்றுத்தர வேண்டியவர்கள்‌ இந்தக்‌ 
கடமையைப்‌ பண்ணாவிட்டால்‌ அது பரிஹாரமே இல்லாத தோஷமாகும்‌. 


பலவித மந்திரங்கள்‌ இருக்கின்றன. அவைகளை ஜபம்‌ பண்ணுவதற்கு முன்பு 


இன்ன இன்ன பலனை உத்தேசித்து பண்ணுகிறேன்‌ என்று சொல்லுகிறோம்‌. 
காயத்ரீ மந்திரத்தினுடைய பலன்‌ சித்த சுத்திதான்‌; மன மாசு அகலுவது 
தான்‌. மற்ற மந்திரங்களால்‌ உண்டாகிற பலன்களெல்லாம்‌ கடைசியில்‌ சித்த 


சுத்தி உண்டாக்கத்தான்‌ இருக்கின்றன. அதுவே காயத்ரிக்கு நேரான பலன்‌; 
ஒரே பலன்‌. 

இந்தக்‌ காலத்தில்‌ காலையிலும்‌ ஸாயங்காலத்திலும்‌ எல்லாரும்‌ 
காலந்தவறாமல்‌ ஸந்தியாவந்தனம்‌ செய்யலாம்‌. சீக்கிரம்‌ ஆபீஸுக்குப்‌ 


605 


போகவேண்டியவர்கள்‌ மத்யான்ன வேளையில்‌ விட்டிலிருக்க முடியாததால்‌, 
பிராத.. காலம்‌ ஆனபின்‌, அதாவது ஸூர்ய உதயத்திலிருந்து ஆறு நாழிகை 
(மணி 24 நிமுஷம்‌) கழித்து வரும்‌ ஸங்கவ காலத்தில்‌, அதாவது 8.30 மணி 
சுமாருக்கு மாத்தியான்ஹிக அர்க்கியத்தை கொடுத்து ஜபிக்க வேண்டும்‌. 


அதாவது நம்மால்‌ அடியோடு முடியாமற்‌ போனாலன்றி திரிகால 
ஸந்தியோபாஸனை இல்லாமல்‌ இருக்கவே கூடாது. அடியோடு முடியாமல்‌ 
ஜ்வரம்‌ வந்தால்‌ மற்றவர்களிடம்‌ “கஞ்சி கொடு, தீர்த்தம்‌ கொடு” என்று 
சொல்லுவதைப்‌ போல்‌, “எனக்காக ஸந்தியாவந்தனம்‌ பண்ணு என்று 
சொல்ல வேண்டும்‌. 


மந்திர சக்தியானது அணையாமல்‌ விருத்தியாகக்‌ கிருபை செய்ய 
வேண்டுமென்று பகவானை எல்லாரும்‌ பிரார்திப்போமாக! 


11.13 ஸ்ந்தியாவந்தனத்தின்‌ அம்சங்கள்‌ 


தநுர்வேதத்தில்‌ அஸ்திரம்‌, சஸ்திரம்‌ என்று இரண்டு வகை ஆயுதங்கள்‌ 
சொல்லப்‌ பட்டிருக்கின்றன. சஸ்திரம்‌ என்பதுதான்‌ கம்பு, அம்பு, ஈட்டி, கதை 
முதலான அசல்‌ ஆயுதங்கள்‌. அஸ்திரம்‌ என்பது இப்படி அசல்‌ ஆயுதமாக 
இல்லாமல்‌ எந்த ஒரு வஸ்துவையும்‌ மந்திர சக்தியால்‌ ஆயுதமாக 
ஆக்கி எய்வது. மந்திரத்தைச்‌ சொல்லி ஒரு தர்ப்பையையோ, புல்லையோ 
ஏவி விட்டால்‌ கூட அது ஆயுதமாகிவிடும்‌. சஸ்திரங்களையும்‌ இப்படி மந்திர 
பூர்வமாகப்‌ பிரயோகிப்பதுண்டு. மந்திரபூர்வமாக ஒரு பதார்த்தத்தை 
அஸ்திரமாக்கி ஏவி விட்டால்‌, எதன்மேல்‌ விடூுகிறோமோ அது நாசமடையும்‌. 


இரு பிறப்பாளர்‌ என்னும்‌ பிரம்ம-க்ஷத்ரிய- வைசியர்கள்‌ பிரதிதினமும்‌ மூன்று 
வேளையும்‌ பண்ண வேண்டிய அஸ்திரப்‌ பிரயோகம்‌ ஒன்று இருக்கிறது. 
அஸுரர்களை, அதாவது லோகத்தைச்‌ சூழ்ந்துள்ள கெட்ட சக்திகளை, நாசம்‌ 
பண்ணுவதற்காக இந்த அஸ்திரப்‌ பிரயோகம்‌ ஒன்று இருக்கிறது. 
அஸுரர்களை, அதாவது லோகத்தைச்‌ சூழ்ந்துள்ள கெட்ட சக்திகளை, நாசம்‌ 
பண்ணுவதற்காக இந்த அஸ்திரப்‌ பிரயோகம்‌ பண்ண வேண்டும்‌. அஸ்திரம்‌ 


606 


என்றால்‌ ஒன்றை மந்திர பூர்வமாக விட்டூ எறிகிறதல்லவா? அந்த அஸ்திரம்‌ 
எது? எதை விட்டெறிகிறது? ஜனங்களுடைய புத்தியை ஆசிரயித்திருக்கிற 
அஸுரர்கள்‌ தொலைய வேண்டுமென்று ஜலத்தை விட்டு எறிகிறதுதான்‌ 
அஸ்திரமாகிறது. இதுதான்‌ ஸந்தியா வந்தன அர்க்யம்‌. பாபம்‌, பொய்‌ 
முதலியவை தொலைய வேண்டும்‌. ஞான ஸூரியன்‌ பிரகாசிக்க வேண்டும்‌. 
அது பிரகாசிக்காமல்‌ பண்ணிக்‌ கொண்டு உள்ளே இருக்கிற பிரதிபந்தகங்கள்‌ 
[இடையூறுகள்‌] நிவர்த்தியாக வேண்டும்‌' என்று அந்த அஸ்திரப்‌ பிரயோகம்‌ 
பண்ண வேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌ மூன்று வேளை பண்ண வேண்டும்‌. 
எந்தக்‌ காரியம்‌ பண்ணினாலும்‌ பண்ணாவிட்டாலும்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு இதைப்‌ பண்ண வேண்டும்‌. 


ஒரு காரியத்தை சிரத்தையாக ஒருவன்‌ பண்ணினால்‌ :மூச்சைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு பண்ணுகிறான்‌' என்று சொல்லுகிறோம்‌. வாஸ்தவத்தில்‌ இந்த 
அர்க்ய காரியத்தையே மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டு பண்ண வேண்டும்‌! 
தினந்தோறும்‌ இதைப்பண்ணி வந்தால்‌ அந்த சத்ருக்கள்‌ நாசமாய்ப்‌ போய்‌ 
விடுவார்கள்‌. இது பண்ணுவதற்கு முதலில்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அதாவது ச்வாஸத்தை அடக்க வேண்டும்‌. இப்பொழுது நாம்‌ 
மூக்கை மட்டும்‌ தான்‌ பிடிக்கிறோம்‌. சாஸ்திரம்‌ 'நாஸிகாம்‌ (மூக்கை) 
ஆயம்ய என்று சொல்லவில்லை. ப்ராணான்‌ (மூச்சை) ஆயம்ய என்றுதான்‌ 
சொல்லியிருக்கிறது. அதாவது வெறுமே மூக்கைப்‌ பிடிக்காமல்‌ 
பிராணனையே கட்டுப்பாட்டில்‌ கொண்டுவர வேண்டும்‌. ப்ராணாயாமம்‌: 
என்பது ப்ராண ஆயாமம்‌', அதாவது 'ச்வாஸக்‌ கட்டுப்பாடு, 'ஆயம்ய' என்றால்‌ 
கட்டுப்படுத்தி”. 

எந்தக்‌ காரியம்‌ பண்ணினாலும்‌ மனது ஒருமைப்பட வேண்டும்‌. ஜலத்தைக்‌ 
கொண்டு அஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்வதற்கும்‌ மனது ஒருமைப்பட வேண்டும்‌. 
அதற்காகத்‌ தான்‌ மூச்சைப்‌ பிடிக்க வேண்டும்‌. 'மூச்சைப்‌ பிடித்தால்‌ மனது 
எப்படி நிற்கும்‌?” என்று கேட்கலாம்‌. மனது நிற்கிற பொழுது மூச்சு நிற்பதைப்‌ 
பார்க்கிறோமே! பெரிய ஆச்சரியம்‌ உண்டாகிறது, பெரிய துன்பம்‌ வருகிறது, 


பெரிய சந்தோஷம்‌ ஏற்படுகிறது என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்பொழுது 


மனசுலயித்துப்‌ போய்‌ ஏகாந்தமாக நிற்கிறது; 'ஹா!' என்று கொஞ்ச நேரம்‌ 


607 


மூச்சும்‌ நின்றுபோய்‌ விடுகிறது. அப்புறம்‌ வேகமாக ஓடுகிறது. நாமாக அதை 
நிறுத்தவில்லை; தானாக நிற்கிறது. மனசு ஒன்றிலே நன்றாக ஈடுபட்டவுடன்‌ 
மூச்சு நின்றுவிடுகிறது. பின்பு பெருமூச்சு விடுகிறோம்‌. எதற்காக? முன்பு 
விடாத மூச்சையும்‌ சேர்த்து விடுகிறோம்‌. இப்படி மனது ஒருமைப்படுகிற 
போது மூச்சு நிற்கிறதென்றால்‌ மூச்சை நாமாக நிறுத்தினாலும்‌ மனது 
ஒருமைப்படும்‌ என்று ஆகிறதல்லவா? இதற்காகத்தான்‌ பிராணாயாமத்தால்‌ 
மூச்சை இறுக்கி, அப்புறம்‌ அர்க்யம்‌ தருவது. 


நாம்‌ அர்க்கியம்‌ விடும்போது சித்த ஜகாரியத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு] 
விடவேண்டும்‌. பிராணாயாமம்‌ பண்ணினால்‌ சித்தைக்காக்கிரியம்‌ உண்டாகும்‌. 
அதை நிறையப்பண்ணுவது யோகத்திற்கு அவசியம்‌. அப்படி நிறையப்‌ 
பண்ணுவது கஷ்டமானது; உபதேசத்தின்படி செய்ய வேண்டியது. நாம்‌ 
ஸந்தியாவந்தனத்தில்‌ அதிக பட்சமாக ஒரு இடத்தில்‌ பத்துத்‌ தடவை 
பண்ணுகிறோம்‌. மூன்று பண்ணு என்னும்‌ சில இடத்தில்‌ இருக்கிறது. சிறு 
வயதில்‌ உபநயனமான காலம்‌ முதற்கொண்டு கிரமமாக நாம்‌ வேளைக்குப்‌ 
பத்துப்‌ பிராணாயாமம்‌ பண்ணிக்கொண்டு வந்திருந்தாலே, இத்தனை நாளில்‌ 


யோக்ச்வரராக  ஆகியிருப்போம்‌. பண்ணுகிறதைச்‌ சரியாகப்‌ பண்ண 


வேண்டுமல்லவா? அரை நிமிஷம்‌ ச்வாஸத்தை நிற்கப்‌ பண்ண வேண்டும்‌. 
அதிகமாக வேண்டாம்‌. பிராணன்‌ நின்றால்‌ மனது நிற்கும்‌. அந்த நிலையில்‌ 
அர்க்யம்‌ கொடுத்தால்‌ வாஸ்தவமாகக்‌ கெட்ட அஸர சக்திகள்‌ ஓடிப்போகும்‌. 
மனஸ்‌ நின்றால்‌ நாம்‌ விடுகிற ஜலம்‌ அஸ்திரமாகும்‌. 


அர்க்கியமாகிய அஸ்திரப்‌ பிரயோகத்தைப்‌ பண்ண வேண்டும்‌. பின்பு காயத்ரீ 
பண்ணவேண்டும்‌. பிராணாயாமத்தைக்‌ கூடிய வரையில்‌ பண்ணவேண்டும்‌. 
மூச்சைக்‌ கொஞ்சம்‌ நிறுத்துகிறது, பின்பு விடுகிறது என்ற அளவில்‌ 
இருந்தாலே போதும்‌. அதிகம்‌ அடக்கவேண்டாம்‌. ஸங்கல்பம்‌, மார்ஜனம்‌, 
பிராசனம்‌, அர்க்யப்ரதானம்‌, ஜபம்‌, ஸ்தோத்திரம்‌, அபிவாதனம்‌ இவ்வளவும்‌ 
பரமேச்வரனுடைய அநுக்கிரஹம்‌ பெறுவதற்காகப்‌ பண்ணகிறேனென்று 
நினைத்துச்‌ செய்யவேண்டும்‌. முதலில்‌ பண்ணும்‌ ஸங்கல்பம்‌ என்பது 
அதுதான்‌. ஆரம்ப முதல்‌ கடைசி வரையில்‌ பரமேச்வரார்ப்பணம்‌ 


பண்ணவேண்டும்‌. இவ்வளவுக்கும்‌ பிராணாயாமம்‌ முக்கிய அங்கம்‌. 
திரிகாலங்களிலும்‌ இதை ஸ்வல்பமாவது பண்ணவேண்டும்‌. 

தினந்தோறும்‌ மூன்று வேளையும்‌ ரோகிஷ்டன்‌ [நோயாளி கூடப்‌ 
பிராணாயாமம்‌ பண்ணவேண்டும்‌ என்று சாஸ்திரத்தில்‌ இருப்பதால்‌ 
உபத்திரவம்‌ கொடுக்கிற அளவுக்கு இதில்‌ ச்வாஸக்‌ கட்டுப்பாடு இல்லை 


என்று புரியும்‌. இப்படிப்‌ பண்ணினாலே ரோகமும்‌ போய்‌ தீர்க்காயுஸ்‌ 


உண்டாகும்‌. 


ரியோ தீர்க்க ஸந்த்யத்வாத்‌ தீர்க்கமாயுரவாப்நுயு।| 
பரஜ்ஞாம்‌ யசச்ச கீர்த்திம்‌ ச பரஹ்ம வர்சஸமேவ ச | 
(மநுஸ்மிருதி, 4-94) 


அபிவாதனத்தில்‌ எந்த மஹரிஷியுனுடைய ஸந்ததியில்‌ பிறந்திருக்கிறோம்‌ 
என்று சொல்கிறோமோ அந்த மஹரிஷி முதல்‌ காயத்ரீ ஜபிக்கப்பட்டு 
வருகிறது. அந்த கோத்திரத்தில்‌ பிறந்ததற்காவது கர்மாநுஷ்டானங்களைச்‌ 
செய்ய வேண்டியது நமது கடமை. அந்த முதல்‌ ரிஷிக்கு அப்புறம்‌ 
எவ்வளவோ பேர்‌ ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள்‌. த்ரயார்ஷேயம்‌, 
பஞ்சார்ஷேயம்‌, ஏகார்ஷேயம்‌ என்று சொல்கிறோம்‌. அதாவது அந்த அந்த 
கோத்திரத்தில்‌ ரிஷிகளோ, ஐந்து ரிஷிகளோ, ஒரு ரிஷியோ 
இருந்திருக்கிறார்கள்‌ என்று இதனால்‌ தெரியவருகிறது. அவர்கள்‌ அப்படி 
தீர்க்காயுஸ்‌, ஞானம்‌, புகழ்‌, பிரம்மதேஜஸ்‌ முதலியவையுள்ள ரிஷிகளாக 
ஆனதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ செய்த ஸந்தியாவந்தனம்தான்‌ என்பது நான்‌ 
சொன்ன [மநு ஸ்மிருதி] ச்லோகத்தின்‌ அர்த்தம்‌. 

தொடர்ச்சியாக வந்த இந்த தாரையை நாம்‌ அறுத்து விடக்கூடாது. 
பிராணயாமத்தோடு சித்தைக்காக்கிரியத்தோடு மந்திர லோபமில்லாமல்‌ 
பரமேச்வரார்ப்பணமாக ஸந்தியாவந்தனத்தை நிறுத்தி நிதானமாகப்‌ 
பண்ணவேண்டும்‌. அர்த்தத்தைத்‌ தெரிந்து கொண்டு பண்ணவேண்டும்‌. 
மனோ-வாக்‌-காயங்களால்‌ பாபம்‌ பண்ணியிருக்கிறோம்‌. அந்த மூன்றாலும்‌ 


செய்யும்‌ கர்மாக்களால்‌ அந்தப்‌ பாபத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ளவேண்டுமென்று 


609 


முன்பு சொல்லியிருக்கிறேன்‌. ஸந்தியாவந்தனத்தில்‌, வாக்கினால்‌ மந்திரம்‌ 
சொல்லுகிறோம்‌; காயத்ரீ ஜபத்தை மனதினால்‌ தியானித்துப்‌ பண்ணுகிறோம்‌; 
மார்ஜனம்‌ (புரோக்ஷித்துக்‌ கொள்வது முதலியவைகளால்‌ காயசுத்தி 
உண்டாகிறது. 


அது மட்டுமில்லாமல்‌ கர்மயோகம்‌, பக்தியோகம்‌, ஞானயோகம்‌ மூன்றும்‌ 
சேர்ந்ததாகவும்‌ ஸந்தியாவந்தனம்‌ இருக்கிறது. 

ஸந்தியாவந்தனம்‌ பண்ண அவரவர்கள்‌ தங்கள்‌ தங்களுக்கென்று பாத்திரம்‌ 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ஸந்தியா வந்தனத்தை அவஸரமாகப்‌ 
பண்ணக்கூடாது என்பது முக்கியம்‌. 


11.14 பெண்கள்‌ விஷயம்‌ என்ன? 


நடுவிலே இதர ஜாதியாரின்‌ நலனையும்‌ உத்தேசித்து த்விஜன்‌ 
இருபிறப்பாளன்‌ -ஸந்தியாவந்தனம்‌ செய்ய வேண்டும்‌; ஸ்திரீகளின்‌ 
க்ஷேமத்தை உத்தேசித்தும்‌ புருஷரே பண்ண வேண்டும்‌ என்றேன்‌. 


இதர ஜாதியாருக்கு - நாலாம்‌ வர்ணத்தாருக்கு - ஏன்‌ இந்த ஸம்ஸ்காரங்கள்‌ 
இல்லை என்பதையும்‌ முன்பே சொன்னேன்‌. இப்போது ஸ்திரீகள்‌ 
விஷயத்தையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


அவர்களுக்கு ஏன்‌ இந்த அநுஷ்டானங்களும்‌, ஸம்ஸ்காரங்களும்‌ இல்லாமல்‌ 
வைத்திருக்கிறது? 


குழந்தை பிறந்தவுடன்‌ புண்யாஹவாசனம்‌, நாமகரணம்‌, பிறகு ஆண்டு 
நிறைவில்‌ அப்தபூர்த்தி, அன்னப்‌ பிராசனம்‌ முதலானதுகளை நாம்‌ பெண்‌ 
குழந்தைகளுக்கும்‌ பண்ணினாலும்‌, செளளம்‌ (குடுமி வைத்தல்‌) , உபநயனம்‌, 
பிறகு பிரம்மசரிய ஆச்ரமத்தில்‌ உள்ள விரதங்கள்‌ முதலிய எதுவும்‌ 
பெண்களுக்கு இல்லை. அப்புறம்‌ கல்யாணம்‌ என்கிற விவாஹ ஸம்ஸ்காரம்‌ 
மட்டும்‌ அவளுக்கும்‌ இருக்கிறது. அதற்கப்புறம்‌ உள்ள ஸம்ஸ்காரங்கள்‌, 
யக்ஞம்‌ முதலானவற்றில்‌ கர்த்தாவாக முக்கியமாய்‌ காரியம்‌ பண்ணுவது 


610 


புருஷன்தான்‌. இவள்‌ பத்தினி ஸ்தானத்தில்‌ கூட நிற்கிறாள்‌. ஒளபாஸனத்தில்‌ 
மாத்திரம்‌ இவளும்‌ ஹோமம்‌ பண்ணுகிறாள்‌. 


ஏன்‌ இவளை இப்படி வைத்திருக்கிறது? 


பிறப்பதற்கு முன்பே செய்யப்படும்‌ நிஷேகம்‌, பும்ஸவனம்‌, ஸமந்தம்‌ 
முதலியவைகூட புருஷப்‌ பிரஜையை உத்தேசித்தேதான்‌ செய்யப்படுகின்றன. 


அப்படியானால்‌ இக்காலச்‌ சீர்திருத்தக்காரர்கள்‌, 'பெண்‌ விடுதலைக்காரர்கள்‌' 
சொல்வது போல்‌ ஹிந்து மதத்தில்‌ பெண்களை இழிவு படுத்தி இருட்டில்‌ 
அடைத்துத்தான்‌ வைத்திருக்கிறதா? 


நாலாம்‌ வர்ணத்தாருக்கு ஸம்ஸ்காரங்களில்‌ பல இல்லாததற்கு என்ன 
காரணம்‌ சொன்னேன்‌? அவர்களால்‌ நடக்க வேண்டிய லெளகிக 
காரியங்களுக்கு இவை அவசியமில்லை என்றேன்‌. இந்த ஸம்ஸ்காரங்களால்‌ 
எப்படிப்பட்ட தேஹ, மன ஸ்திதிகள்‌ ஏற்படுமோ அவை இல்லாமலே 
அவர்கள்‌ லோக உபகாரமாக ஆற்றப்பட வேண்டிய தங்களது தொழில்களைச்‌ 
செய்துவிட முடியும்‌. அத்யயனம்‌, யக்ஞம்‌ என்பவற்றில்‌ மற்ற ஜாதியாரும்‌ 


பொழுதைச்‌ செலவிட்டால்‌ அவர்களால்‌ நடத்தியாக வேண்டிய காரியங்கள்‌ 


என்ன ஆவது? இதனால்தான்‌ அவர்களுக்கு இவை வேண்டாமென்று 
வைத்தது. இவை இல்லாமலே, தங்கள்‌ கடமையைச்‌ செய்வதனால்‌ அவர்கள்‌ 
ஸித்தி பெறுகிறார்கள்‌. "ஸ்வகர்மணா தம்‌ அப்யர்ச்ய எமித்திம்‌ விந்ததி 
மானவ.” என்று பகவான்‌ (கீதையில்‌) சொல்லியிருக்கிறார்‌. இந்த 
விஷயங்களை முன்பே சொன்னேன்‌. 


பொதுவான சமூகத்தில்‌ இப்படிக்‌ காரியங்கள்‌ பிரித்திருப்பதை முன்னிட்டே 
ஸம்ஸ்கார வித்யாஸம்‌ ஏற்பட்டிருக்கிற மாதிரித்தான்‌, ஒவ்வொரு வீட்டிலும்‌ 
புருஷர்களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ இடையே வித்யாஸம்‌ வைத்திருக்கிறது. 
ஒரு வீடு என்றிருந்தால்‌ சமையல்‌, வீட்டைச்‌ சுத்தம்‌ பண்ணுவது, 
குழந்தைகளை வளர்ப்பது என்றிப்படி பல காரியங்கள்‌ இருக்கின்றன. 
ஸ்வாபாவிகமான [இயற்கையான குணங்களால்‌ பெண்களே இவற்றுக்கு 
ஏற்றவர்களாக இருக்கின்றனர்‌. இவர்களும்‌ புருஷர்களின்‌ அநுஷ்டானங்களில்‌ 


611 


இறங்கிவிட்டால்‌ இவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ என்ன ஆவது? 
இவர்களுடைய சித்தசுத்திக்குப்‌ பதி சுசுரூஷை, கிருஹ ரக்ஷணை இதுகளே 
போதும்‌ என்னும்‌ போது புருஷனின்‌ அநுஷ்டானங்களை இவர்களுக்கும்‌ 
வைத்து விட்டுக்‌ காரியங்களை ஏன்‌ கெடுக்க வேண்டும்‌? 

ஆகவே i5றarரty, ராகா [ஏற்றத்தாழ்வு, வித்யாஸப்‌ படுத்துதல்‌] என்று 
இக்காலத்துச்‌ சீர்த்திருத்தக்காரர்கள்‌ வைகிறதெல்லாம்‌ வாஸ்தவத்தில்‌ 
ஒருத்தர்‌ செய்கிறதையே இன்னொருத்தரும்‌ அநாவசியமாக பplicate 


பண்ணாமல்‌, ஒழுங்காக வீட்டுக்‌ காரியமும்‌, நாட்டுக்‌ காரியமும்‌ நடக்கும்படி 


division of labour [தொழிற்‌ பங்கீடு பண்ணிக்‌ கொண்டது தான்‌; எவரையும்‌ 
மட்டம்தட்ட அல்ல. 

மந்திரங்களை ரக்ஷிக்க வேண்டிய சரீரங்களை அதற்குரிய யோக்கியதை 
பெறும்படியாகப்‌ பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட ஸம்ஸ்காரங்கள்‌ பல 
இருக்கின்றன. இவற்றை இந்த மந்திர ரகூணை என்ற காரியமில்லாத மற்ற 
சரீரிகளுக்கு எதற்கு வைக்கவேண்டும்‌? உடைந்து போகிற க்ளாஸ்‌ 
ஸாமான்களைப்‌ பார்ஸலில்‌ அனுப்ப வேண்டுமானால்‌ அதற்கு சில விசேஷ 
பாதுகாப்புப்‌ பண்ணுகிறார்கள்‌. கூட்ஸில்‌ மண்ணெண்ணைய்‌, பெட்ரோல்‌ 
முதலியவற்றை அனுப்பும்போது அதற்குத்‌ தனி ஜாக்கிரதைகள்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மற்ற ஸாமான்களுக்கு இப்படிப்‌ பண்ணவில்லை என்பதால்‌ 
அவற்றை மட்டம்‌ தட்டுகிறார்கள்‌ என்று ஆகுமா? இந்நாளில்‌ ரேடியேஷனை 
[கதிரியகத்தை] உத்தேசித்து, ஸ்பேஸுக்கு [வானவெளிக்கு] ப்‌ போகிறவனை 
முன்னும்‌ பின்னும்‌ ஐஸொலேட்‌ செய்து பிரித்து வைத்து] ரொம்பவும்‌ 
ஜாக்கிரதை பண்ணவில்லையா? இதே மாதிரி, இதைவிடவும்‌ மந்திரங்களுக்கு 
ரேடியேஷன்‌ உண்டு என்று புரிந்து கொண்டால்‌ பிராம்மணனைப்‌ பிரித்து 
ஸம்ஸ்காரங்களை வைத்ததன்‌ நியாயம்‌ புரியும்‌. 


லோக கேஷேமார்த்தம்‌ மந்திரத்தை ரக்ஷிக்க வேண்டிய ஒரு பிராம்மண புருஷ 
சரீரம்‌ உருவாக வேண்டுமானால்‌ அது கர்ப்பத்தில்‌ வைக்கப்‌ படுவதிலிருந்து 
சில பரிசுத்திகளைப்‌ பண்ண வேண்டியிருக்கிறது. பும்ஸவனம்‌, ஸமந்தம்‌ 
முதலியன இதற்குத்தான்‌. பிறந்த பிறகும்‌ இப்படியே. 


612 


அவரவரும்‌ ரைட்‌, ரைட்‌ (உரிமை, உரிமை) என்று பறக்காமல்‌, நல்ல தியாக 
புத்தியோடு, அடக்கத்தோடு லோக க்ஷேமத்துக்கான காரியங்களெல்லாம்‌ 
வகையாக வகுத்துத்‌ தரப்பட வேண்டும்‌ என்பதையே கவனித்தால்‌, 
சாஸ்திரங்கள்‌ சில ஜாதியாருக்கோ, ஸ்திரீகளுக்கோ பக்ஷபாதம்‌ 
பண்ணவேயில்லை என்பது புரியும்‌. 


11.15 பெண்களின்‌ உயர்ந்த ஸ்தானம்‌ 

ஸ்திரீகளுக்குத்‌ தாமாக யக்ஞம்‌ பண்ண அதிகாரமில்லை என்பதை மட்டும்‌ 
பார்த்து ஆக்பணை பண்ணுகிறவர்கள்‌, பத்தினி இல்லாத புருஷனுக்கு 
யக்ஞம்‌ செய்கிற அதிகாரமில்லை என்கிற விஷயத்தையும்‌ கவனித்தால்‌, 
ஹிந்து சாஸ்திரம்‌ பெண்களை மட்டம்‌ தட்டுகிறது என்று சொல்ல 
மாட்டார்கள்‌. பத்தினி உள்ளவன்தான்‌ யக்ஞம்‌ செய்யவேண்டும்‌; அப்படிப்பட்ட 
யக்ஞ கர்மாநுஷ்டானத்தை இவன்‌ லோக க்ேமத்துக்காகவும்‌ தன்‌ சித்த 
சுத்திக்காகவும்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌ என்றேதான்‌ பிரம்மசரிய ஆசிரமம்‌ 
முடிந்து ஸமாவர்த்தனம்‌ ஆனபின்‌ விவாஹம்‌ என்கிற ஸம்ஸ்காரத்தை 
வைத்திருக்கிறது. 


விவாஹத்துக்கு “ஸஹ தர்ம சாரிணீ ஸம்ப்ரயோகம்‌” என்று பேர்‌. அதாவது 


“தன்னோடுகூட தர்மத்தை நடத்திக்‌ காட்டுகிறவளோடு பெறுகிற உத்தமமான 
சேர்க்கை” என்று அர்த்தம்‌. அதாவது, இந்திரிய ஸுகம்‌ இதில்‌ முக்கிய 
லக்ஷயமல்ல. லோகத்தில்‌ தர்மங்களை அநுஷ்டிப்பதுதான்‌ லக்ஷ்யம்‌. அதைத்‌ 
தனியாக அநுஷ்டிக்கச்‌ சொல்லவில்லை. அதற்குத்‌ துணையாக ஒரு 
ஸ்திரீயைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்படி சாஸ்திரம்‌ சொல்கிறது. தர்ம பத்தினி, 
“ஸஹ தர்மசாரிணி என்பதாகப்‌ பொண்டாட்டியை தர்மத்தோடு ஸம்பந்தப்‌ 
படுத்தித்தான்‌ சொல்லியிருக்கிறதே தவிர, காமத்தோடு அல்ல. இதிலிருந்து 
சாஸ்திரங்களில்‌ ஸ்திரீகளுக்குக்‌ கொடுத்துள்ள உயர்ந்த மதிப்பைப்‌ புரிந்து 
கொள்ளலாம்‌. 

பிரம்மசாரி, தான்‌ மட்டில்‌ தன்‌ ஆசிரம தர்மத்தைப்‌ பண்ணுகிறான்‌; 
ஸந்நியாஸியும்‌ அப்படியே. இல்லறம்‌ நடத்துகிற கிருஹஸ்தாச்ரமி மட்டும்‌ 
தனியாக இல்லாமல்‌ பத்தினியுடன்‌ சேர்ந்தே தன்‌ தர்மத்தை, கர்மங்களைப்‌ 


613 


பண்ண வேண்டும்‌ என்று சாஸ்திரம்‌ வைத்திருக்கிறது. புருஷன்‌-மனைவி 
இருவருக்கும்‌ இது பொது சொத்து. பத்தினி இருக்கிற கிருஹஸ்தனுக்கு 
மட்டுமே யாக யக்ஞாதிகளை சாஸ்திரத்தில்‌ வைத்திருக்கிறதே தவிர, 
பிரம்மசாரிக்கும்‌ ஸந்நியாஸிக்கும்‌ இவை இல்லை. இந்திரிய 
ஸெளக்யத்துக்காக மட்டுமே பத்தினி என்றால்‌, பத்தினி இல்லாவிட்டால்‌ 
ஒருவன்‌ யக்ஞம்‌ பண்ணக்கூடாது என்று வைத்திருக்குமா? அவள்‌ பக்கத்தில்‌ 
நின்றால்தான்‌ இவன்‌ யக்ஞம்‌ பண்ணலாம்‌. கர்த்தாவாக அவளே நேரே 
யக்ஞம்‌ பண்ண ரைட்‌: இல்லை என்பதை மட்டும்‌ கவனிக்கும்‌ பெண்‌ 
விடுதலைக்காரர்கள்‌, அவள்‌ இல்லாவிட்டால்‌ இவனுக்கும்‌ ரைட்‌ போய்‌ 
விடுகிறது என்பதையும்‌ கவனிக்க வேண்டும்‌. வேதத்திலேயே இப்படி 
விதித்திருக்கிறது:"பத்நீவதஸ்ய அக்னி ஹோத்ரம்‌ பவதி”. ஒரு பெரியவர்‌” தன்‌ 
பத்தினி செத்துப்‌ போன போது, “என்‌ யக்ஞ கர்மாநுஷ்டானங்களையெல்லாம்‌ 
கொண்டுபோய்‌ விட்டாளே” என்று அழுதாராம்‌! 

தர்மத்துக்கும்‌, கர்மத்துக்கும்‌ கைகொடுப்பவளாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த 
ஸ்தானம்‌ நம்முடைய சாஸ்திரங்களில்‌ ஸ்திரீகளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


12 விவாஹம்‌ 


12.1 தர்மத்‌ துக்காகவே ஏற்‌ பட்டது 


தர்ம அர்த்த காம மோக்ஷம்‌ என்று நான்கு புருஷார்த்தங்களைச்‌ 
சொல்கிறோம்‌. இதிலே முதலாவதான தர்மம்‌ எப்போதுமே விட்டுப்‌ 
போகக்கூடாது. அர்த்தம்‌ (பணம்‌) சம்பாதிப்பதும்‌ காம அநுபவமும்‌ ஒரு 
காலத்தில்‌ விட்டு விடுபவை. ஆனால்‌ இவற்றை அநுபவிக்கும்‌ காலத்திலும்‌ 
தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. சாஸ்திர தர்மங்களையும்‌ விட்டு 
ஸந்நியாஸியாகிறபோதுகூட, ஒருத்தன்‌ தர்மத்துக்கு அப்பாற்பட்டவனாகி 
விடுகிறானே தவிர அதை ஆகேபிக்கிறவனாகவோ, அதர்மத்தைச்‌ 


614 


செய்கிறவனாகவோ ஆகிவிடவில்லை. ஸந்நியாஸ தர்மம்‌' என்றுதானே 
அவன்‌ பின்பற்ற வேண்டியவைகளையே சொல்கிறோம்‌? 


பூர்வ மீமாம்ஸை என்ற கர்ம காண்டம்‌, உத்தர மீமாம்ஸை என்ற ஞான 
காண்டம்‌ முதலியவைகளைப்‌ பற்றி முன்பே சொன்னேன்‌. இவற்றில்‌ பூர்வ 
மீமாம்ஸை ஸூத்ரம்‌ "அதாதோ தர்ம ஜிக்ஞாஸா” என்று ஆரம்பிக்கும்‌. 
“தர்மத்தைப்‌ பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது” என்று அர்த்தம்‌. உத்தர 
மீமாம்ஸா ஸூத்ரம்‌ (பிரம்ம ஸூூத்ரம்‌'அதாதோ ப்ரஹ்ம ஜிக்ஞாஸா: - 
அதாவது :பிரம்மத்தைப்‌ பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது' என்று 
முதல்‌ எூூத்ரத்தில்‌ சொல்கிறது. பிரம்மத்தையே விசாரித்து தியானிக்கிற 
போது தர்மத்தைப்‌ பற்றிய நினைவும்‌ போய்விடுகிறது. கர்மம்‌ உள்ள 
த்வைதமான லோகத்துக்குத்தான்‌ தர்மம்‌. அத்வைதமான ஞானத்தில்‌ 
லோகமில்லாததால்‌ தர்மத்தைப்‌ பற்றிய விசாரணையில்லை. அதனால்‌ அது 
தர்ம விருத்தமானது [தர்மத்துக்கு முரணானது] என்று அர்த்தமில்லை. அதற்கு 
மேலே போனது, அதற்கு அதீதமானது என்றே அர்த்தம்‌. கீதையில்‌ 
பகவான்‌ "ஸர்வ தர்மான்‌ பரித்யஜ்ய (எல்லா தர்மத்தையும்‌ விட்டுவிட்டு) 
என்னையே சரணடை என்று சொல்கிறாரென்றால்‌, “அதர்மக்காரனாக ஆகி 
என்னிடம்‌ புகலடை' என்பதாகவா அர்த்தம்‌ பண்ணுவது? 'தர்ம அதர்மங்களை 


பற்றின விசாரணையை விட்டுவிட்டு, அவற்றுக்கு மேலே எழும்பி, 


இரண்டுக்கும்‌ மூலமான வஸ்துவிலேயே பிடிப்பை வைத்துக்‌ கொள்‌: 
என்றுதான்‌ அர்த்தம்‌. இது உள்‌ அநுபவம்‌. இந்த அநுபவத்தைப்‌ பெற்ற 
ஞானிகள்‌ வெளியிலே செய்கிற காரியங்கள்‌, தானாகவே தர்ம மயமாகத்தான்‌ 
இருக்கும்‌. அதானால்தான்‌ மஹாத்மாக்களாக உள்ள ஸந்நியாஸிகள்‌ 
௦௦00501005 - ஆக (புத்தி பூர்வமாக] தர்மத்தைப்‌ பண்ண வேண்டும்‌ என்று 
உத்தேசிக்கா விட்டாலும்‌ அவர்கள்‌ செய்வதெல்லாம்‌ தர்மமாகவே இருப்பது. 


மொத்தத்தில்‌ தர்மம்‌ என்பது ஒருவனை எப்போதுமே விடுகிறதில்லை. 
உயர்ந்த நிலையை அடைகிறபோது இவன்‌ அதைப்‌ பற்றிய எண்ணத்தை 
விட்டுவிட்டாலும்‌, அது இவனை விடாமல்‌ இவன்‌ காரிய ரூபத்தில்‌ 
செய்கிறதில்‌ பிரகாசித்துக்‌ கொண்டேதான்‌ இருக்கும்‌. 


தர்ம- அர்த்த-காம-மோக்ஷத்தில்‌ அர்த்தம்‌ (பொருள்‌) சம்பாதிப்பது 
தர்மப்படிதான்‌ இருக்க வேண்டும்‌. அப்படியே காமமும்‌ தர்மத்தோடு சேர்ந்தே 
இருக்க வேண்டும்‌. இதைத்தான்‌ காளிதாஸன்‌ *குவம்சத்தில்‌ திலீபனைக்‌ 
கொண்டாடிச்‌ சொல்கிறபோது, “அப்யர்த்த காமெள தஸ்யாஸ்தாம்‌ தர்ம ஏவ 
மநீஷிண:” என்கிறான்‌. “நல்லறிவு பெற்ற அவனுடைய [திலீபனுடைய 
அர்த்தம்‌, காமம்‌ இரண்டும்கூட தர்மமாகவே இருந்தன” என்று அர்த்தம்‌. 


அர்த்த. காமங்களை இப்படி தர்மப்படி ஆண்டு அநுபவிக்கிறதே 
கிருஹஸ்தாச்ரமம்‌ [இல்லறம்‌] . அதற்கு ஆரம்பம்‌ தான்‌ விவாஹம்‌. 


பிரம்மசாரிக்கும்‌ ஸந்நியாஸிக்கும்‌ அர்த்த (பொருள்‌) ஸம்பாதனம்‌, காம 
அநுபோகம்‌ இரண்டும்‌ இல்லை. அந்த இரண்டு ஆசிரமங்களுக்கு நடுவே 
பாலம்‌ போடுகிற மாதிரி அமைந்துள்ள கிருஹஸ்தாச்ரமத்தில்‌ இந்த 
இரண்டும்‌ அநுமதிக்கப்பட்டிருக்கின்றன. 

உயிர்‌ வாழ்வதற்குப்‌ பொருள்‌ வேணத்தான்‌ வேண்டும்‌. கர்மாப்படி பல 
உயிர்கள்‌ பிறப்பதற்குக்‌ காமமும்‌ வேணத்தான்‌ வேண்டும்‌. கர்மாவைத்‌ 
தீர்த்துக்‌ கொள்வதற்காகவே நாமும்‌ அது தீருகிறவரை லோகத்தில்‌ 
வாழத்தான்‌ வேண்டும்‌. இதே மாதிரி மற்றவர்களுக்கு சான்ஸ்‌: 
கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஜன்மாவைத்‌ தரவேண்டும்‌ என்றால்‌ பொருள்‌ 
சேர்க்கவும்‌ காமத்தை அநுபவிக்கும்‌ வேண்டும்தானே? கர்மாவை விட்டு 
ஸந்நியாஸியானவர்களுக்கும்‌ ஆஹாரம்‌ வேண்டியிருப்பதால்‌ அதைப்‌ 
போடுவதற்கு கிருஹஸ்தன்‌ இருந்துதானே ஆகவேண்டும்‌? ஆகவே எப்படிப்‌ 
பார்த்தாலும்‌ கிருஹஸ்தாச்ரமம்‌ இருக்கத்தான்‌ வேண்டும்‌. லோகத்தில்‌ 
எல்லாரும்‌ ஸந்நியாஸியாவது நடக்காத காரியம்‌. ஆகையால்‌ இதிலே 


தர்மத்தோடு வாழ்ந்து, பிரம்மச்சாரிக்கும்‌ ஸந்நியாஸிக்கும்கூட வாழ்க்கைத்‌ 
தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து தருகிற கிருஹஸ்தாச்ரமியைத்தான்‌ 
சாஸ்திரங்கள்‌ ரொம்பவும்‌ சிறப்பித்து, ஸமூஹத்தின்‌ 0501-0006 என்று 
கொண்டாடுகின்றன. 


பிரம்மச்சரிய ஆசிரமத்தில்‌ படித்து முடித்து, விஷயங்களைத்‌ தெரிந்து 
கொண்டு, நல்லறிவையும்‌ நற்குணங்களையும்‌ பெற்றபின்‌ தர்மப்படி 
கர்மாநுஷ்டானம்‌ பண்ணுவதற்காக விவாஹம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 


விவாஹத்தை நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ ஒன்றாக வைத்திருக்கிறது 
அதாவது ஜீவனைப்‌ பரிசுத்தி பண்ணுகிற புண்ணிய கர்மாவாக 
வைத்திருக்கிறது. 


இந்திரியத்தை நெறிப்படுத்தி ஒரே ஒருத்தர்‌ விஷயமாகப்‌ போகும்படி 
சீராக்கித்‌ தருவது என்பதோடு, ஸகல தர்மங்களையும்‌ நடத்துவதற்கும்‌ ஒரு 
ஆச்ரமமாக அமைந்த கிருஹஸ்தாச்ரமத்துக்குப்‌ பூர்வாங்கமே விவாஹம்‌ - 
பிரம்மச்சர்யாச்ரமத்துக்கு உபநயனம்‌ போல. 


காம அநுபோகத்தோடு கூட மற்ற லோகக்ஷேமமான தர்மங்களை 
அநுஷ்டிப்பது என்பது மட்டுமல்லை. காமத்திலேயே தர்மத்தை 
அநுஷ்டிக்கும்படியாகவும்‌ கிருஹஸ்தாச்ரமத்தை சாஸ்திரம்‌ 
அமைத்திருக்கிறது. தர்மம்‌ என்பது எதையும்‌ வரையறை மீறாமல்‌ 


ஒழுங்குபடுத்துவதுதானே? இப்படி இந்திரிய வேகத்தைக்‌ கட்டுப்படுத்தி 
தாம்பத்தியம்‌ பண்ணுவதுதான்‌ காமத்திலேயே தர்மத்தை அநுஷ்டிப்பதென்பது. 
இதனாலேயே படிப்படியாக இந்த வேகம்‌ குறைந்து பக்குவம்‌ உண்டாகிறது. 


அது பிற்பாடு. அதற்கு முதலில்‌, பலாத்காரமில்லாமல்‌, காமத்தை கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ கட்டுப்படுத்துவது கிருஹஸ்தாச்ரமத்தில்‌. இதற்கு முன்னால்‌ 
பின்பற்றிய பிரம்மசரிய ஆசிரமத்தின்‌ கடும்‌ நியமங்கள்‌ (strict disciplines) 
ஒருவனை இப்படிக்‌ கட்டுப்பாட்டில்‌ கொண்டு வருகின்றன. எப்போதும்‌, 
வேளை போது கவனிக்காமல்‌, பசு வேகத்தில்‌ இவனை அடித்துக்‌ கொண்டு 
போகாமல்‌ அது காப்பாற்றுகிறது. 


பசு வேகம்‌ என்று சொன்னாலும்‌ வாஸ்தவத்தில்‌ பசுக்கள்‌-மிருகங்கள்‌ 

அதற்கான ஒரு பருவத்தில்‌ மட்டும்‌ தான்‌ ஸங்கமம்‌ பண்ணுகின்றன. கர்ப்பம்‌ 
தரிக்கக்கூடிய ஒரு காலத்தில்‌ மட்டுமே அவற்றுக்கு இந்த வேகம்‌ 
உண்டாகிறது. பசு வேகம்‌: பசு தர்மம்‌ என்றெல்லாம்‌ அவற்றை வைத்துப்‌ 
பெயர்‌ சொல்கிற மநுஷ்யன்தான்‌ அவற்றைவிட மட்டமாக இருக்கிறான்‌. இந்த 


617 


உணர்ச்சி வேகம்‌ ஏற்படுகிற ஆரம்ப காலத்திலேயே இதை மட்டுப்படுத்த 
பிரம்மச்சரியம்‌ இருக்கிறது. அப்புறம்‌ இவனுக்கு காமத்திலேயே தர்மத்தோடு 
ஒழுங்காக, வியவஸ்தைக்கு உட்பட்டு இருப்பதற்கு கிருஹஸ்தாச்ரமமும்‌, 
அதற்கு ஆரம்பமாக விவாஹம்‌ என்ற ஸம்ஸ்காரமும்‌ ஏற்படுகின்றன. 


அந்த வேகம்‌ பல பேரிடம்‌ போக விடாமல்‌ ஒருத்தரிடமே போகப்‌ பண்ணுகிற 
வியவஸ்தையை எல்லா மதங்களுமே விவாஹச்‌ சடங்கினால்‌ 
செய்திருக்கின்றன. 


அதோடு, கூடுதலாக நம்முடைய மத சாஸ்திரம்‌ செய்திருக்கிற வியவஸ்தை 
என்ன என்றால்‌: ஸ்திரீ ரிதுவான தினம்‌ முதல்‌ நாலு நாட்களில்‌ ஸங்கமம்‌ 
செய்யக்கூடாது. அப்புறம்‌ பன்னிரண்டு தினங்கள்‌ மட்டுமே செய்யலாம்‌. 
அப்புறமும்‌ அடுத்த முறை ரிதுவாகும்‌ வரையில்‌ கூடாது. நடுவே சொன்ன 
பன்னிரண்டு நாட்களிலும்‌ அமாவாஸ்யை மாதிரியான சில திதிகள்‌, சில 
நக்ஷத்ரம்‌ முதலியவற்றில்‌ கூடாது. இதையெல்லாம்‌ தள்ளி மிச்ச 


நாட்களில்தான்‌ கர்ப்பாதானம்‌ செய்யலாம்‌ என்று விதி. இதை அநுஸரித்தால்‌ 


தம்பதிகளின்‌ தேக-மனோ புஷ்டிகள்‌ என்றைக்கும்‌ குறையாது. 


12.2 ம்பக்‌ கட்டுப்பாடும்‌ பெண்‌ கொகைப்‌ பெருக்கமும்‌ 


எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, இப்போது குடும்பக்‌ கட்டுப்பாடு என்று 
அஸங்கியமாகப்‌ பல காரியங்களை தண்டோரா போட்டுக்‌ கொண்டு 
பண்ணுகிறார்களே, இதற்கு அவசியமே இல்லாமல்‌, தன்னால்‌ 
இயற்கையாகவே குழந்தைகள்‌ பிறப்பது ரொம்பவும்‌ மட்டுப்படும்‌. முடிந்த 
மட்டில்‌ சமைத்த ஆஹாரங்களுக்குப்‌ பதில்‌ பழங்களைச்‌ சாப்பிடுவது, 
சாஸ்திரப்படி நிஷேதனமான [விலக்கப்பட்ட] நாட்களில்‌ பிரம்மச்சரியத்தோடு 
இருப்பது என்பதாக தம்பதிகள்‌ இருக்க ஆரம்பித்து விட்டால்‌ 
ஆர்டிஃபீஷியலாக [செயற்கை முறைகளில்‌] குடும்பக்‌ கட்டுப்பாடு செய்ய 
வேண்டிய அவசியமே ஏற்படாது. 


இங்கே இன்னொரு விஷயம்‌ சொல்கிறேன்‌. பொதுவாக பாபுலேஷனை 
குறைக்க வேண்டும்‌ என்கிற அபிப்ராயத்தோடு இது ஸம்பந்தமில்லை என்று 
தோன்றினாலும்‌ உண்மையில்‌ ஸம்பந்தம்‌ உள்ளதுதான்‌. வரதட்சிணைப்‌ 
பிரச்சனைக்கு 'ஸொல்யூஷன்‌' [தீர்வு] தான்‌ நான்‌ சொல்ல வந்த விஷயம்‌. 
வரதட்சிணைக்கும்‌ பாபுலேஷனுக்கும்‌ என்ன ஸம்பந்தம்‌? பாபுலேஷனில்‌ 
பெண்‌ பிரஜைகளின்‌ விகிதாசாரம்‌ ஜாஸ்தியானதால்தான்‌ வரதட்சிணைப்‌ 
பழக்கம்‌ ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார சாஸ்திரப்படி, குறைச்சலாக உள்ள 
சரக்குக்குத்தான்‌ கிராக்கி ஜாஸ்தி. இதன்படி, பாபுலேஷனில்‌ புருஷப்‌ 
பிரஜைகள்‌ குறைவாகி, பெண்கள்‌ அதிகமாக ஆரம்பித்தபோதுதான்‌, 
பெண்களுக்கு ஸம எண்ணிக்கையில்‌ பிள்ளைகள்‌ இல்லாததால்‌ பெண்ணைப்‌ 
பெற்றவர்கள்‌ போட்டி போட்டுக்‌ கொண்டு வரதக்ஷிணை கொடுக்கிற பழக்கம்‌ 
ஏற்பட்டது. இது ஸமீபகால வழக்கந்தான்‌. இது ஏற்பட்ட சந்தர்பத்தை நான்‌ 
ஆராய்ச்சி பண்ணிப்‌ பார்த்ததில்‌, வெள்ளைக்கார ஆட்சி ஏற்பட்டு 
பிராம்மணர்கள்‌ குமாஸ்தாக்களாக நாற்காலியில்‌ உட்கார்ந்து கொண்டு 
வெறும்‌ பேனாவால்‌ உழுகிற 56084௫ வேலைகளை ஆரம்பித்த பின்தான்‌ 
இந்த நிலை உண்டானதாகத்‌ தெரிந்தது. அதாவது உடல்‌ வருந்த இவன்‌ 
யக்ஞ கர்மாநுஷ்டானம்‌ பண்ணின காலம்‌ போய்‌ உட்கார்ந்து உத்தியோகம்‌ 
பண்ண ஆரம்பித்த பின்தான்‌ இவனுக்குப்‌ புருஷ பிரஜைகளைவிட அதிகமாகப்‌ 
பெண்‌ குழந்தைகள்‌ பிறக்க ஆரம்பித்தன. கடைசியில்‌ அதன்‌ விளைவாகப்‌ 
பிள்ளைகளுக்கு கிராக்கி ஏற்பட்டு வரதட்சிணை என்கிற பெரிய களங்கம்‌ 
உண்டாகி விட்டது. யக்ஞம்‌ மட்டுமில்லாமல்‌, 'பூர்த்த தர்மம்‌' என்ற பெயரில்‌ 
முன்‌ காலங்களில்‌ பிராம்மணன்‌ ஸோஷல்‌ ஸர்வீஸ்‌ செய்த போது 


வெட்டுவது, கொத்துவது, உழுவது முதலான காரியங்களிலும்‌ 


மற்றவர்களோடு ஓரளவு பங்கு எடுத்துக்‌ கொண்டு சரீர சிரமம்‌ நிறையப்பட்ட 
வரையில்‌ அவனுக்கு ஆண்‌ பிரஜையே அதிகமாகப்‌ பிறந்தது. 

இப்படி நான்‌ சொல்வதற்கு பலன்‌ தருவதாக இன்னொன்றும்‌ சொல்கிறேன்‌. 
முன்பு பிராம்மணர்களிடம்‌ மட்டுமிருந்த வரதட்சிணை வழக்கம்‌ மெதுவாக 
இப்போது மற்ற சில ஜாதியார்களிடமும்‌ ஏற்பட்டு வருகிறதல்லவா? இவர்கள்‌ 
யார்‌ என்று பார்த்தால்‌, அநேகமாக இவர்களும்‌ சரீர உழைப்பை விட்டுவிட்டு, 


619 


உட்கார்ந்து வேலை பார்க்கிற முறைக்குத்‌ திரும்பினவர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 

ஆனபடியால்‌ இப்போது ஆபீஸ்களில்‌ வேலை செய்கிறவர்களும்‌, லீவ்‌ 
நாட்களிலாவது குளம்‌ வெட்டுவது, ரோடு போடுவது, கோவிலுக்கு மதில்‌ 
கட்டுவது முதலான ஸோஷல்‌ சர்வீஸ்களை உடல்‌ வருந்தப்‌ பண்ணினால்‌ 
ஆண்‌ பிரஜைகள்‌ அதிகம்‌ பிறந்து, முடிவில்‌ வரதட்சிணைப்‌ பழக்கம்‌ 
தொலையும்‌ என்று நினைக்கிறேன்‌. ஆனால்‌ அது வேறு ஸப்ஜெக்ட்‌. 


இந்திரிய ஸுகத்திலும்‌ வியவஸ்தை வேண்டும்‌ என்பதில்‌ ஆரம்பித்தேன்‌. 


12.3 விவாஹமே பெண்டிருக்கு உபநயனம்‌ 


இதற்குப்‌ பிரம்மச்சரியம்‌ ஒருத்தனைத்‌ தயார்‌ பண்ணுகிறது என்றால்‌ 
பெண்ணின்‌ கதி என்ன? அவளுக்கு உபநயனமோ, பிரம்மச்சரிய ஆச்ரமமோ 
இல்லையே புருஷன்‌ மனசு கட்டுப்பட்டிருக்கிற மாதிரி அவளையும்‌ 
கட்டுப்பாட்டில்‌ கொண்டு வராமல்‌ இருக்கலாமா? சீர்திருக்காரர்கள்‌ சொல்கிற 
மாதிரி ஸ்திரீகளுக்கு உபநயனமும்‌ பிரம்மச்சரிய ஆச்ரமமும்‌ இல்லாமல்‌ 
அநீதிதான்‌ இழைத்திருக்கிறதா என்றால்‌ - இல்லை. 

புருஷனுக்கு உபநயன-பிரம்மச்சரியங்களுக்கு அப்புறம்‌ ஏற்படுகிற விவாஹ 
ஸம்ஸ்காரமேதான்‌ ஒரு பெண்ணுக்கு உபநயன ஸ்தானத்தில்‌ அமைகிறது. 
அந்தக்‌ குழந்தை பிராயத்திலிருந்து இவளுக்கு வயது வந்து தாம்பத்தியம்‌ 
ஆரம்பிக்கிற வரையில்‌, குருவிடம்‌ பிரம்மச்சாரி மனஸை அர்ப்பணம்‌ 
பண்ணின மாதிரி இவள்‌ பதியிடம்‌ பண்ண வேண்டும்‌. 

"ஸ்த்ரீணாம்‌ உபநயன ஸ்தானே விவாஹம்‌ மநுரப்ரவீத்‌” என்பது 
மநுஸ்மிருதி. 

இதற்கு ஒரு வெளி அடையாளம்‌ காட்டு என்றால்‌ சட்டென்று, 
"உபநயனத்திலே ஒரு பையனுக்குப்‌ பூணூல்‌ போடுகிற மாதிரி 


620 


விவாஹத்திலே பெண்ணுக்கு மங்கள்‌ ஸூூத்திரம்‌ கட்டப்படுகிறது என்று 
சொல்லிவிடலாம்‌. 


உப-நயனம்‌ என்றால்‌ “கிட்டே அழைத்துப்‌ போவது, அதாவது 'குருவினடம்‌ 
அழைத்துப்‌ போய்‌ குருகுல வாஸத்தில்‌ பிரம்மசரியம்‌ அநுஷ்டிக்கும்படிப்‌ 
பண்ணுவது: என்று அர்த்தம்‌ சொன்னேன்‌. ஸ்திரீகளுக்குப்‌ பதியே குரு. 
அவனிடம்‌ கொண்டு சேர்க்கிற விவாஹம்தான்‌ அவளுக்கு உபநயனம்‌! 


அதாவது சாஸ்திரப்‌ பிரகாரம்‌, ஒரு பிள்ளைக்கு உபநயனம்‌ செய்கிற ஏழாவது 
வயசில்‌ பெண்ணுக்கு விவாஹம்‌ செய்துவிட வேண்டும்‌. காமம்‌ தெரிகிற 
முன்பே இவள்‌ பதியை குருவாக வரித்துவிடும்படி செய்ய வேண்டும்‌. காமம்‌ 
தெரியாவிட்டால்தான்‌ இப்படி குருவாக வரிக்கவும்‌ முடியும்‌! குருவை 
ஒருத்தன்‌ தெய்வமாகவே மதிக்க வேண்டும்‌ என்பதும்‌ சாஸ்திரம்‌ அல்லவா? 
அப்படியே இந்தப்‌ பெண்‌ குழந்தை சின்ன வயசில்‌ பதியை குரு-தெய்வமாக 
பாவித்து ஹ்ருதயத்தை அவனுக்கு ஸமர்ப்பணம்‌ பண்ணிவிட வேண்டும்‌. 
அந்த இள வயசில்தான்‌ இது ஸாத்தியமும்‌ ஆகும்‌. பிற்பாடு புத்தியால்‌ 
எதிர்க்கேள்வி கேட்பது, அஹம்பாவத்‌ தடிப்பு எல்லாம்‌ உண்டாகிவிடும்‌. 


ஹ்ருதய-ஸமர்ப்பணம்‌ - சரணாகதி - தான்‌ ஜன்மாவைக்‌ கடைத்தேற்றுகிற 
பெரிய ஸாதனம்‌. கீதையின்‌ சரம ச்லோகத்தில்‌ சொன்ன இந்த சரணாகதியை 
தெய்வமோ, குருவோ, பதியோ, யாரிடமோ பண்ணிவிட்டால்‌ போதும்‌. 


அப்புறம்‌ தனக்கென்று ஒன்றும்‌ இல்லை. நாம்‌ யாரிடம்‌ சரணாகதி 


பண்ணினோமோ அவர்கள்‌ மூலம்‌ ஈச்வரன்‌ அநுக்ரஹம்‌ பண்ணிவிடுவான்‌. 


இம்மாதிரியாகப்‌ பிள்ளையாகப்‌ பிறந்த ஒருத்தனை குருவிடம்‌ சரணாகதி 
பண்ணும்படியாக உபநயனத்தையும்‌, அவன்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ளும்‌ 
போது அந்தக்‌ கல்யாணத்தையே பெண்ணாய்ப்‌ பிறந்தவள்‌ பதியிடம்‌ 
சரணாகதி பண்ணும்படியாக விவாஹ ஸம்ஸ்காரத்தையும்‌ ரிஷிகள்‌ ஏற்பாடு 
செய்து தந்திருக்கிறார்கள்‌. 

அதாவது, பெண்ணை மட்டும்‌ மட்டம்‌ தட்டி அவளைப்‌ புருஷனுக்கு சரணாகதி 
பண்ணச்‌ சொல்லவில்லை. அந்தப்‌ புருஷனையும்‌ விவாஹத்துக்கு முந்தியே 


621 


குருவுக்கு சரணாகதி பண்ணச்‌ சொல்லியிருக்கிறது. அவன்‌ எந்த வயசில்‌ 
இந்த சரணாகதியைச்‌ செய்கிறானோ அநத வயசில்‌ இவள்‌ அவனைக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டு சரணாகதி பண்ணவேண்டும்‌ என்பது 
சாஸ்திரத்தின்‌ அபிப்ராயம்‌. 


உசத்தி-தாழ்த்தி, உரிமை (ரர), ஸ்தானம்‌ (position) முதலான 
விஷயங்களைவிட சித்த சுத்தியைப்‌ பெரிதாக நினைத்தால்‌ அப்போது 
சரணாகதிதான்‌ முக்கியமாகிறது. அதற்கு வழியாகத்தான்‌ புருஷனுக்கு 
உபநயனமும்‌ பெண்ணுக்கு விவாஹமும்‌ விதிக்கப்பட்டிருக்கின்றன என்று 
புரிந்து கொள்ள வேண்டும்‌. 


12.4 விவாஹ வயதும்‌ சட்டமும்‌ 


உபநயனம்‌ மாதிரிப்‌ பெண்ணின்‌ ஏழாவது வயசில்‌ கல்யாணம்‌ பண்ண 
வேண்டும்‌; அப்போதுதான்‌ சரணாகதி புத்தி வரும்‌ - என்று சொன்னால்‌, “இது 
இந்த காலத்தில்‌ ஸாத்தியமா? சட்ட விரோதமல்லவா?' என்று கேட்பீர்கள்‌. 


"ராஜாங்கத்தின்‌ சட்டத்தை மீறு' என்று சொல்லக்‌ கூடாதுதான்‌. அப்படிச்‌ 
சொல்லவில்லை. சட்ட மறுப்பு (பரி 0150060/80௦6) என்று இப்போது ஆட்சி 
நடத்துகிறவர்களே ஒரு காலத்தில்‌ பண்ணிக்‌ காட்டித்தான்‌ இருக்கிறார்கள்‌. 
சட்டம்‌ என்று யாரோ எழுதினதற்காக எங்கள்‌ ஸ்வாதந்தரியத்தை விட 
மாட்டோம்‌ என்று அப்போது சொன்னார்கள்‌. அதே மாதிரி, “ஜெயிலில்‌ 
போட்டாலும்‌ பரவாயில்லை; பிராணன்‌ போனாலும்‌ பரவாயில்லை; ஆத்ம 
க்ஷேமத்துக்காக ஏற்பட்ட விவாஹ ஸம்ஸ்காரத்தை வெறும்‌ லெளகிக 
விஷயமாக்கிச்‌ சட்டம்‌ பண்ணினால்‌ ஏற்கமுடியாது” என்று கிளம்புகிற வேகம்‌ 
நம்‌ ஜனங்களுக்கு இல்லை. அப்படி இல்லையே என்பது மட்டும்‌ நான்‌ 
சட்டத்தை மீற வேண்டாம்‌' என்று சொல்வதற்குக்‌ காரணமில்லை. ஒரு 
விஷயத்தில்‌ மீறினால்‌, மற்றவற்றிலும்‌ மீறுகிற எண்ணம்‌ உண்டாகி, 
கட்டுப்பாடே போய்விடும்‌. அதனால்தான்‌ [சட்டத்தை மீறும்படிச்‌] 
சொல்லவில்லை. ஆனாலும்‌ சட்டத்தை மீறாமலே ராஜாங்கத்துக்கு சாஸ்திர 
அபிப்ராயத்தை விடாமல்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
622 


ராஜாங்கத்துக்கு மட்டுமில்லை; ஜனங்களிலும்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூறு 
பேருக்கு மேல்‌ சாஸ்திர அபிப்ராயத்தை விட்டு விட்டார்களே! அவர்களுக்கும்‌ 
பாக்கியிருக்கிற ஸ்வல்ப சாஸ்திரக்ஞர்கள்‌ எடுத்துச்‌ சொல்லிக்‌ 
கொண்டேயிருக்க வேண்டும்‌. சட்டத்தை மீறாமலே, முன்னேற்றம்‌ எத்தனை 
நிதானமாக ஏற்பட்டாலும்‌ அதனால்‌ மனம்‌ தளராமல்‌ நூறு வருஷம்‌ 
ஆனாலும்‌ ஆகட்டும்‌! இன்னம்‌ அதிகமானாலும்‌ ஆகட்டும்‌! உன்னதமான இந்த 
தேசாதாரம்‌ மறுபடி பழக்கத்தில்‌ வரப்‌ பண்ணுவதற்கு நம்மாலானதை 
சாந்தமான வழியிலேயே செய்வோம்‌ என்று செய்ய வேண்டும்‌. பலனை 
பார்க்க நாம்‌ [உயிரோடு இருக்க வேண்டும்‌ என்பதில்லை. ஆயிரம்‌ 
வருஷத்துக்கு அப்புறம்தான்‌ பலன்‌ உண்டாகும்‌ என்றாலும்‌, அதற்கு 
இப்போதே நம்மாலான விதையைப்‌ போட்டுவிட வேண்டும்‌. யத்தனத்தை 
இப்போது ஆரம்பித்தால்தான்‌, என்றைக்கோ ஒரு நாளாவது பலன்‌ கிடைக்கும்‌. 
பிரயத்தனமே இல்லாவிட்டால்‌ என்றைக்கும்‌ பலன்‌ ஏற்பட முடியாதல்லவா? 
விதையே போடாவிட்டால்‌ எப்படி மரம்‌ உண்டாகும்‌? 


தர்மசாஸ்திரமே பெரிய சட்டம்‌ என்று ராஜாங்கத்தாருக்கும்‌, 


பொதுஜனங்களுக்கும்‌ புரியும்படியாக, ஹிதமான முறையில்‌ (by persuasion) 
வற்புறுத்திக்‌ கொண்டேயிருக்க வேண்டும்‌. 


12.5 விவாஹ வயது குறித்த விவாதம்‌ 


"பால்ய விவாஹம்‌ கூடாது; பெண்கள்‌ ரிதுவான பின்தான்‌ கல்யாணம்‌ 
பண்ணவேண்டும்‌' என்று இந்த நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே நம்‌ 
மதஸ்தர்களில்‌ ரொம்பவும்‌ செல்வாக்காக இருந்தவர்கள்‌ வாதம்‌ செய்து 
மகாநாடுகள்‌ நடத்தி ஈ8501ப(/௦5 [தீர்மானங்கள்‌] போட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
வேதத்தில்‌ நம்பிக்கையில்லாதவர்கள்‌ அல்ல. மாறாக தாங்கள்‌ 
சொல்வதுதான்‌ வேத ஸம்மதமான விவாஹம்‌, பால்ய விவாஹம்‌ என்பது 
வேத ஸம்மதமானதில்லை என்று இவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


எம்‌. ரங்காச்சாரியார்‌, சிவஸ்வாமி அய்யர்‌, ஸுந்தரமய்யர்‌, கிருஷ்ணஸ்வாமி 
அய்யர்‌ மாதிரியான பெரிய புள்ளிகள்‌ இவர்களில்‌ இருந்தார்கள்‌. அப்புறம்‌ 
623 


ரைட்‌ ஆனரபிள்‌ (வி.எஸ்‌. ஸ்ரீநிவாஸ] சாஸ்திரி இந்த விஷயத்தில்‌ 
விசேஷமாக வாதம்‌ பண்ணினார்‌. 


நல்ல சாஸ்திர பாண்டித்தியம்‌ பெற்றிருந்தவர்களிலேயே வைஷ்ணவர்கள்‌ 


காஞ்சிபுரத்திலும்‌, ஸ்மார்த்தர்கள்‌ திருவையாற்றிலும்‌ இரண்டு ஸபைகள்‌ 
நடத்தி, வேதப்‌ பிரகாரம்‌ பூர்வத்தில்‌ விவாஹ வயசு உயர்வாகத்தான்‌ 


இருந்தது, ரிதுமதி விவாஹந்தான்‌ நடந்திருக்கிறது என்று அபிப்ராயம்‌ 
சொன்னார்கள்‌. 


அப்புறம்‌ ஏன்‌ இப்படி பால்ய விவாஹம்‌ வந்தது என்பதற்கும்‌ ஒரு காரணம்‌ 
சொன்னார்கள்‌. அதாவது: துருக்கர்கள்‌ இந்த தேசத்துக்கு வந்த புதிதில்‌ ஹிந்து 
மதத்தைச்‌ சேர்ந்த கன்யாப்‌ பெண்களைத்‌ தூக்கிக்‌ கொண்டு போய்‌ 
பலாத்காரம்‌ பண்ணுவது அதிகமாயிருந்ததாம்‌. ஆனால்‌ ஒருத்தன்‌ 
'தொட்ட'தை (பொட்டுக்‌ கட்டினதை) அவர்கள்‌ பலாத்காரம்‌ 
பண்ணமாட்டார்களாம்‌. அதனாலேயே பெண்கள்‌ குழந்தைகளாக 
இருக்கும்போதே கல்யாணம்‌ பண்ணிவிடுகிற புது வழக்கத்தை 
ஆரம்பித்தார்களாம்‌. இப்படி இந்தக்‌ கல்யாணச்‌ சீர்திருத்தக்காரர்கள்‌ சொல்லி, 
"இப்போது நாம்‌ மறுபடி வேதத்தில்‌ இருந்த பிரகாரமே மாற்ற வேண்டும்‌. ஒரe- 
puberty marriage [வயசு வரும்‌ முன்‌ கலியாணம்‌] என்ற அநாகரிகத்தைத்‌ 
தொலைந்து விடவேண்டு” என்று வாதம்‌ செய்தார்கள்‌. 

தாங்கள்‌ சொல்வது வாஸ்தவத்தில்‌ சாஸ்திரோக்தமானது என்பதற்கு 
ஆதரவாக இவர்கள்‌ குறிப்பாக இரண்டு சான்றுகளை காட்டினார்கள்‌. ஒன்று 
விவாஹ சடங்கிலேயே வருகிற சில வேத மந்திரங்கள்‌. மற்றது நம்முடைய 
தர்ம சாஸ்திரங்களிலெல்லாம்‌ மிகச்‌ சிறந்ததாக கருதப்படும்‌ மநுஸ்மிருதி. 
விவாஹப்‌ பிரயோக மந்திரமான வேத வாக்கியத்தில்‌ * என்ன 
சொல்லியிருக்கிறது? 


இதைச்‌ சொல்லுமுன்‌ இன்னொரு விஷயம்‌ சொல்ல வேண்டும்‌. 


நம்‌ ஒவ்வொரு தேகத்திலும்‌ அங்கங்களுக்குள்ளே அவை ஒவ்வொன்றுக்கும்‌ 
அதி தேவதையாக ஒரு தேவன்‌ இருக்கிறான்‌. கண்ணில்‌ ஸுூரியன்‌, கையில்‌ 


624 


இந்திரன்‌ என்றிப்படி நமக்குள்‌ ஆத்யாத்மிகமாக தேவ சக்திகள்‌ இருக்கின்றன. 
இது தவிர ஒவ்வொரு வயோவஸ்தையிலும்‌ (வயசுக்கட்டத்திலும்‌) 
ஒவ்வொரு தேவதைக்கும்‌ நம்‌ மேல்‌ ஆதிக்கம்‌ இருக்கிறது. இவ்விதத்திலே 
ஒரு பெண்ணானவள்‌ பிறந்ததிலிருந்து வஸ்திரம்‌ கட்டிக்‌ கொள்ளத்‌ தெரிகிற 
வரையில்‌ :ஸோமன்‌' என்ற தேவதையின்‌ ஆதீனத்தில்‌ இருக்கிறாள்‌. 
(புருஷர்கள்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ வேஷ்டிக்கே 'சோமன்‌' என்று பேர்‌ இருக்கிறது!) 
அதற்கப்புறம்‌ ரிதுவாகும்‌ வரையில்‌ அவள்‌ கந்தர்வனின்‌ ஆதீனத்தில்‌ 
இருக்கிறாள்‌. வயசு வந்ததிலிருந்து மூன்று வருஷம்‌ அக்னியின்‌ ஆதிக்கத்தில்‌ 
இருக்கிறாள்‌. ஸோமன்‌ என்றால்‌ சந்திரன்‌. ஸோமன்‌ ஒரு பெண்ணை 
ஸ்வீகரித்துக்‌ கொண்டிருக்கிற குழந்தைப்‌ பிராயத்தில்‌ அதனிடம்‌ நிலா 
மாதிரியான குளிர்ச்சி இருக்கிறது. அப்புறம்‌ கந்தர்வன்‌ என்ற உல்லாஸ 
ஜீவியான, நல்ல ஸுந்தரமான தேவதையிடம்‌ இருக்கிற சிறுமிக்கு 
லாவண்யம்‌ விசேஷமாக இருக்கிறது. பிறகு அக்னியின்‌ அதிகார காலம்‌ 


உண்டான போது காமாக்னியை ஏற்படுத்தும்‌ சக்தி உண்டாகிறது. மூன்று 


தேவதைகளுடைய அதிகாரத்துக்கு இப்படி லெளகிகமாக அர்த்தம்‌ 
பண்ணுவதுண்டு. இது இருக்கட்டும்‌. 

சீர்திருத்தக்காரர்கள்‌ சான்று காட்டும்‌ வேத மந்திரங்களின்‌ அர்த்தம்‌ என்ன? 
வரன்‌ எனப்படும்‌ கல்யாணப்பிள்ளை வதூ எனப்படும்‌ கல்யாணப்‌ பெண்ணைப்‌ 
பார்த்து சொல்லும்‌ இந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம்‌ என்ன என்றால்‌, 
"முதலில்‌ ஸோமன்‌ உன்னை அடைந்தான்‌; இரண்டாவதாக கந்தர்வன்‌ 
அடைந்தான்‌; மூன்றாவதாக அக்னி உனக்கு அதிபதி ஆனான்‌. மநுஷ்ய 
வர்க்கத்தைச்‌ சேர்ந்த நான்‌ நான்காமவனாக உன்னை ஆளுவதற்கு 
வந்திருக்கிறேன்‌. உன்னை ஸோமன்‌ கந்தர்வனிடம்‌ கொடுத்தான்‌; கந்தர்வன்‌ 
அக்னியிடம்‌ கொடுத்தான்‌; அக்னி என்னிடம்‌ இப்போது கொடுத்திருக்கிறான்‌” 
என்று அர்த்தம்‌. 

விவாஹத்தின்‌ போதே சொல்லப்படுகிற மந்திரத்தில்‌ இப்படி வருவதால்‌ 
கல்யாணப்‌ பெண்ணானவள்‌ ரிதுமதியாகி அக்னியின்‌ ஆதினத்தில்‌ மூன்று 
வருஷம்‌ இருந்த பிறகுதான்‌ அவளை ஒருத்தன்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்கிறான்‌ என்றுதானே அர்த்தம்‌ ஆகிறது? 


625 


இதைச்‌ சொல்லித்தான்‌ சீர்திருத்தக்காரர்கள்‌, “நாங்கள்‌ ஒன்றும்‌ சாஸ்திர 
விரோதமான ஈஊ௦ா (சீர்திருத்தம்‌ கொண்டு வரவில்லை. ஆதியிலிருந்த 
சாஸ்திரத்துக்கு விரோதமாகத்‌ துருக்க ராஜ்யத்தில்‌ ஏற்பட்ட வழக்கத்தை 
மாற்றிப்‌ பழையபடி சாஸ்திரோக்தமாகப்‌ பண்ண வேண்டும்‌ என்றுதான்‌ 
சொல்கிறோம்‌. வேத வாக்கியத்தைவிட பெரிய பிரமாணம்‌ இருப்பதாக எந்த 
ஸநாதனியும்‌ சொல்ல முடியாதே! அதைத்தான்‌ நாங்கள்‌ 'அதாரிடி'யாகக்‌ 
காட்டுகிறோம்‌ என்று சொன்னார்கள்‌. 


இதோடூ மநுஸ்மிருதியிலிருந்து இவர்கள்‌ ஒன்றை மேற்கோள்‌ காட்டினார்கள்‌. 


த்ரீணி வர்ஹாண்யுதிக்த குமாரீ ரிதுமதி ஸத்‌ | 

ஊர்த்வம்‌ து காலாத்‌ ஏதஸ்மாத்‌ விந்தேத ஸத்முசம்‌ புதிம்‌| | 

இதற்கு அர்த்தம்‌, "வயசுக்கு வந்த பெண்‌ அதற்கப்புறம்‌ மூன்று வருஷம்‌ வரன்‌ 
தேடி வருகிறானா என்று காத்திருந்து பார்க்கவேண்டும்‌. வராவிட்டால்‌ 
அதன்பின்‌ அவளே பதியைத்‌ தேடிக்‌ கொள்ளலாம்‌” என்பது. இங்கே ற௦5- 
puberty marriage (ரிதுமதி ஆனபின்பே விவாஹம்‌) என்றுதானே தெரிகிறது? 
அது மட்டுமில்லை. “பெரியவர்கள்‌ பார்த்துத்தான்‌ பண்ணி வைக்க வேண்டும்‌ 


என்றுகூட இல்லாமல்‌ ஒரு பெண்‌ தானே ஸ்வயேச்சையாக புருஷனைத்‌ 


தேடிக்கொள்கிறதை அநுமதிக்கிற அளவுக்கு அவ்வளவு “மாடர்னாக மநுதர்மம்‌ 
இருக்கிறது.  நடுவாந்திரத்தில்‌ வந்த வைதிகக்‌ குடுக்கைகளும்‌, 
மடிஸஞ்சிகளுந்தான்‌ எல்லாவற்றையும்‌ மாற்றிக்‌ காட்டுமிராண்டித்தனமாகச்‌ 
செய்துவிட்டார்கள்‌” என்று சீர்திருத்தக்காரர்கள்‌ சொன்னார்கள்‌. 


"வேத மந்திரங்கள்‌, தர்ம சாஸ்திர ச்லோகம்‌ இவற்றின்‌ அர்த்தத்தைப்‌ 
பார்த்தால்‌ அவர்கள்‌ சொல்வது சரிதானே? இதற்கு நீங்கள்‌ என்ன 
சொல்கிறீர்கள்‌, ஸ்வாமிகளே! என்று கேட்டால்‌, பதில்‌ சொல்கிறேன்‌. 


* சேமாம: ப்ரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தர: 

த்ருதியோ அக்னிஷ்டே பதி: துரியஸ்தே மநுஷயஜா:| | 

ஸோம ததத்‌ கந்தர்வாய கந்தர்வோ ததத்‌ அக்னயே 

ரயிம்‌ ௪ புத்ராம்‌ சாதாத்‌ அக்னிர்‌ மஹ்யம்‌ அதோ இமாம்‌| | 
626 


12.6 எட்டு வித விவாஹங்கள்‌ 


மநுஸ்மிருதி உட்பட்ட தர்ம சாஸ்திரங்களில்‌ எட்டு விதமான விவாஹங்கள்‌ 
சொல்லியிருக்கிறது. 


ப்ரஹ்மோ-)தவ-ஸ்ததைவார்ஸ: 

ப்ரஜாபத்ப-ஸ்ததாஎமுர:| 

காந்தர்வோ ராக்ஷஸ்ச்சைவ 

௦பசாசாஸ்டம: ஸ்ம்ருத: - (மநுஸ்யிருதி 111.21) 

அதாவது பிராம்மம்‌, தைவம்‌, ஆர்ஷம்‌, பிரஜாபத்தியம்‌, ஆஸுரம்‌, காந்தர்வம்‌, 
ராக்ஷஸம்‌, பைசாசம்‌ என்று கல்யாணத்தில்‌ எட்டு தினுசு. 


"பிராம்மம்‌' என்பது குருகுலவாஸம்‌ முடித்து வந்த உத்தம பிரம்மசாரிக்காக 
அவனுடைய மாதா-பிதாக்கள்‌ ஒரு நல்ல குலத்துப்‌ பெண்ணின்‌ மாதா 
பிதாக்களிடம்‌ வந்து கன்யாதானம்‌ பண்ணித்‌ தரச்சொல்லிக்‌ 
கேட்டுக்கொள்வது. பிள்ளைக்குப்‌ பெண்‌ விட்டார்‌ வரதக்ஷிணை தருவது, 
பெண்ணுக்குப்‌ பிள்ளை வீட்டார்‌ பரிசம்‌ தருவது என்று இரண்டும்‌ இதில்‌ 
இல்லை. வியாபாரக்‌ கொடுக்கல்‌ வாங்கலாக இல்லாமல்‌ இரண்டு குலங்கள்‌ 
அபிவிருத்தியாக வேண்டும்‌ என்ற உயர்ந்த லக்ஷயம்‌ ஒன்றிலேயே 
பண்ணப்படுவது பிராம்ம விவாஹம்‌. தர்ம சாஸ்திரங்கள்‌ எட்டு வித 
விவாஹங்களில்‌ இதைத்தான்‌ மிகவும்‌ சிரேஷ்டமாகச்‌ சொல்லியிருக்கின்றன. 


'தைவம்‌' என்பது ஒரு யாகத்திலேயே அதைப்‌ பண்ணுகிற ரித்விக்குக்குப்‌ 
பெண்ணைக்‌ கல்யாணம்‌ செய்து தருவது! . உரிய காலத்தில்‌ பெண்ணைத்‌ 
தேடி வரன்‌ வராததால்‌, பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ அவனைத்‌ தேடிப்‌ போய்‌ 
யாகசாலையிலே மாப்பிள்ளை பிடிப்பதென்பது, பிராம்ம விவாஹத்தை விடத்‌ 
தாழ்த்தி என்பதே அபிப்ராயம்‌. பெண்ணைப்‌ பிள்ளை வீட்டுக்காரன்‌ 
தேடிவருவதுதான்‌ சிலாக்கியமான விவாஹம்‌ என்பதாக ஸ்திரீகுலத்தை 
சாஸ்திரம்‌ உயர்த்தி வைத்திருக்கிறது. 


627 


மூன்றாவதான ஆர்ஷ விவாஹம்‌ என்பது ரிஷி ஸம்பந்தமானது என்று 
பொருள்‌ படுவது; சியவன ரிஷிக்கு ஸுகன்யாவைக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொடுத்த மாதிரி இருக்கும்‌ என்று 'ஆர்ஷு என்றே வார்த்தையைப்‌ பார்த்தால்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌ தர்ம சாஸ்திரப்படி, வரனிடமிருந்து இரண்டு 
பசுக்களை வாங்கிக்கொண்டு பெண்ணை பதிலுக்குத்‌ தருவது “ஆர்ஷம்‌' என்று 
தெரிகிறது. ஆர்ஷம்‌ என்றால்‌ ரிஷிக்குக்‌ கொடுப்பது என்று அர்த்தம்‌ 
செய்துகொண்டால்‌, இதுவும்‌ உரிய காலத்தில்‌ பிராம்ம விவாஹம்‌ ஆகாத 
கன்னிகையை ஒரு வயசான ரிஷிக்காவது சுசுருக்ஷை செய்யும்‌ பொருட்டுப்‌ 
பத்தினியாக கொடுப்பது என்று ஆகும்‌. வரனிடமிருந்து கோ வாங்கிக்‌ 
கொண்டு கல்யாணம்‌ செய்வது என்கிற போதும்‌, அவனிடம்‌ விசேஷமான 
சீலங்கள்‌ இல்லாததால்தான்‌ பசுவைக்‌ கொடுத்துப்‌ பெண்‌ கேட்கிறான்‌ 
என்றும்‌, இந்தப்‌ பெண்‌ வீட்டுக்காரனுக்கும்‌ பிராம்ம விவாஹப்படியான நல்ல 
ஸம்பந்தம்‌ கிடைக்காததால்தான்‌ திரவியத்தை வாங்கிக்‌ கொண்டு பிரதியாகப்‌ 
பெண்ணைக்‌ கொடுக்கிறான்‌ என்றும்‌ ஏற்படுகிறது. உத்தமமான விவாஹத்தில்‌ 
பண சம்பந்தமே, பிஸினஸ்‌ அம்சமே கூடாது என்பது சாஸ்திர தாத்பரியம்‌. 


நாலாவது பிராஜாபத்தியம்‌. பிரஜாபத்தியம்‌ பிஸினஸ்‌ கொடுக்கல்‌ வாங்கலாக 
இல்லாமல்‌ ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்யாதானம்‌ பண்ணித்‌ தருகிற விவாஹ 
முறைதான்‌. ஆனால்‌, பிராஜாபத்தியம்‌ என்கிற பெயரில்‌ பிரஜையை உண்டு 
பண்ணுவது என்ற நோக்கம்‌ அவஸரமாகத்‌ தெரிவதால்‌, தன்‌ குமாரி சீக்கிரமே 
ரிதுவாகிவிட இருக்கிறாள்‌ என்பதால்‌ அவளுக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணித்தர 
அவளுடைய தகப்பனார்‌ அவஸரப்பட்டு வரனைத்‌ தேடிக்‌ கொண்டு தாமே 
போகிறார்‌ என்று ஏற்படுகிறது. அதாவது, பிராம்மம்‌ மாதிரி இல்லாமல்‌ இங்கே 
பெண்‌ வீட்டுக்காரர்களே பிள்ளையைத்‌ தேடிக்கொண்டு போய்க்‌ கல்யாணம்‌ 
செய்து தருகிறார்கள்‌. இது இரண்டாம்‌ பக்ஷந்தான்‌. கிருஹலக்ஷமியாக 
இருக்க வேண்டியவனை வரனின்‌ கிருஹத்தார்‌ தேடிவந்து, கேட்டுப்‌ பண்ணிக்‌ 
கொள்கிற பிராம்மம்தான்‌ இதைவிட உசத்தி. 


“ஆஸுரம்‌ என்றால்‌ 'அஸுரத்தனமான அர்த்தம்‌. ஒரு பெண்ணுக்குப்‌ 
பொருத்தமில்லாத மாட்ச்‌ ஆகாத) ஒரு வரனானவன்‌ நிறையப்‌ பணத்தை 


அவளுடைய தகப்பனாருக்கோ பந்துக்களுக்கோ கொடுத்து, அவர்களை 


628 


அதனால்‌ வசப்படுத்திக்‌ கட்டாயப்படுத்தி அவளைக்‌ கொடுக்கும்படிப்‌ 
பண்ணுவதுதான்‌ ஆளுரம்‌”. ஆர்ஷப்படி கோவைக்‌ கொடுத்துப்‌ பெண்‌ 
வாங்கினவன்‌ வலுக்கட்டாயப்‌ படுத்துபவனில்லை. ஆளுுரக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறவனைப்‌ போல்‌ அவனைப்‌ பணமோ, அதிகாரமோ 


கொழுத்தவன்‌ என்றும்‌ சொல்ல முடியாது. ஆஸுரம்‌ (அசுர சம்பந்தமானது) 


என்ற வார்த்தையே ஆர்ஷம்‌ ரிஷி சம்பந்தமானது) என்ற வார்த்தைக்கு 
விரோதமாகத்தானே இருக்கிறது? அநேக பணக்காரர்கள்‌ இரண்டாதாரம்‌ 
கல்யாணம்‌ செய்து கொண்டது ஆஸரம்தான்‌. 


அடுத்ததான காந்தர்வ விவாஹம்‌ என்றவுடன்‌ சகுந்தலைக்கும்‌ 
துஷ்யந்தனுக்கும்‌ நடந்தது என்று உங்களுக்கு நினைவு வரும்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌ ஓஹோ என்று கொண்டாடும்‌ காதல்‌ கல்யாணம்‌ இதுதான்‌. 


"ராக்ஷஸம்‌' பெண்‌ விட்டுக்காரர்களோடூ யுத்தம்‌ செய்து ஜயித்துப்‌ பெண்ணை 
எடுத்து கொண்டு போய்க்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ கொள்வது. கிருஷ்ண 
பரமாத்மா ருக்மணியை இப்படித்தான்‌ விவாஹம்‌ செய்து கொண்டார்‌. 


கடைசி, எட்டாவது தினுசு விவாஹம்‌, பைசாசம்‌, அசுரத்தனமானது, 
ராக்ஷஸத்தனமானது, இவற்றுக்கெல்லாம்‌ முடிவிலே பிசாசுத்தனமான 
பைசாசத்தைச்‌ சொல்லியிருக்கிறது. ஆஸுரத்தில்‌ பெண்ணின்‌ ஸம்மதத்தை 
எதிர்பார்க்காவிட்டாலும்‌, அவளுடைய மநுஷ்யர்களுக்காவது பணத்தைக்‌ 
கொடுத்தான்‌. ராக்ஷஸத்தில்‌ அவளுடைய மநுஷ்யர்களை ஹிம்ஸித்த 
போதிலும்‌ அவளுடைய இஷ்டத்தை மீறிக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொள்ளமாட்டான்‌. ருக்மிணி கிருஷ்ணரிடம்‌ ஆசை வைத்துத்‌ தானே 
இருந்தாள்‌? பைசாசத்திலோ பெண்ணுடைய இஷ்டத்தையும்‌ பார்ப்பதில்லை. 
அவளுடைய பெற்றோர்களுக்கும்‌ திரவியம்‌ தருவதில்லை. பெண்‌ 
வீட்டுக்காரர்களைப்‌ பகைத்துக்‌ கொண்டு, கல்யாணப்‌ பெண்ணையும்‌ 
பலவந்தப்படுத்தி விவாஹம்‌ பண்ணிக்‌ கொள்வதைத்தான்‌ பைசாசம்‌ என்று 
வைத்திருக்கிறது. 


ஒரு பக்கம்‌ பைசாசம்‌, இன்னொரு பக்கம்‌ பிராம்மம்‌. பிராம்மம்‌ என்பது 
தைவத்தைவிட உயர்ந்தது. ஆனாலும்‌ லோகத்தில்‌ எல்லாருக்கும்‌ ஒரே 


629 


மாதிரி வியவஸ்தை செய்துவிடக்கூடாது. இதை உணர்ந்து அதிகாரி பேதம்‌ 
சொல்லியிருப்பதுதான்‌ நம்‌ சாஸ்திரத்தின்‌ பெருமை. இதை உணராத 
இக்காலத்திய அபேத வாதங்களால்தான்‌ எல்லா அனர்த்தங்களும்‌ 
வந்திருக்கின்றன. 

காட்டுக்‌ கட்டைகளாக, கொடூரமான பழக்க வழக்கங்களோடு உள்ள 
வனவாஸிகளும்‌ இருக்கிறார்கள்‌. உள்ளூர அவர்களிடம்‌ 
நாகரிகவாஸிகளைவிட உயர்‌ பண்புகள்‌ இருக்கும்‌. இவர்களாலும்‌ 
சமூகத்துக்கு அநேகப்‌ பிரயோஜனம்‌ இருக்கும்‌. ஆனால்‌ இவர்களுக்குள்‌ 
எப்போதும்‌ தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, ஈரி 7200 நிறைய 
இருப்பதுண்டு. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்‌ இவர்களுக்கு ராக்ஷஸ, பைசாச 
விவாஹங்களைக்‌ கூட அநுமதித்தாக வேண்டியிருக்கிறது. விவாஹத்துக்கு 
பிற்பாடு தன்னால்‌ சண்டையெல்லாம்‌ போய்‌ ஸெளஜன்யமாகி விடுவார்கள்‌. 
இதே மாதிரி சரீர புஷ்டி, பெளதிகமான ஸந்தோஷங்கள்‌ முதலியவற்றை 
விசேஷமாகக்‌ கொண்ட க்ஷத்ரியர்‌ போன்றவர்களுக்கு காந்தர்வமும்‌ 
அநுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பெண்கள்‌ தாங்களாகவே விவரமறிந்து 
புருஷனைத்‌ தேடி மாலையிடுகிற ஸ்வயம்வர உரிமையைக்‌ கூடப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 

இதனால்தான்‌ வேதத்தை அடியொற்றிய Hindu Law -ஆன 
தர்மசாஸ்திரங்களில்‌ எட்டு விதமான விவாஹங்களையும்‌ 
அநுமதித்திருக்கிறது. மந்திர பூர்வமாக விவாஹம்‌ செய்து கொள்வதற்கு இந்த 
எட்டு விதமான வதூவரர்களுக்கும்‌ 'ரைட்‌' கொடுத்திருக்கிறது. 


இவற்றிலே பிராம்ம விவாஹம்‌ தான்‌ சிரேஷ்டமானது. அதுபெண்ணானவள்‌ 


ரிதுவாவதற்கு முன்பே செய்யப்பட வேண்டியது. ப்ரதானம்‌ ப்ராக்‌ 
ரிதோ:” என்று தர்ம ஸூூத்திரத்திலேயே இருக்கிறது. பையனின்‌ உபநயன 
ஸ்தானத்தில்‌ பெண்ணுக்கு ஏழாவது வயசில்‌ (கர்ப்பத்தைக்‌ கூட்டி எட்டாவது 


வயசில்‌) செய்ய வேண்டிய விவாஹம்‌ அது. 
துரதிருஷ்டவசமாகச்‌ சில பெண்களுக்குப்‌ பிள்ளையாகத்‌ தேடி வந்து 
செய்துகொள்ளும்‌ பிராம்ம விவாஹம்‌ நடக்காதபோது வயசு ஏறிவிடுகிறது. 


630 


பிறகு தைவமாகவோ, ஆர்ஷமாகவோ, பிராஜாபத்யமாகவோ நடக்கிறது. 
இவை மட்டுமே பிராம்மணருக்கு ஏற்பட்டவை. இதரர்களுக்கு இவற்றோடு 
வேறு விதமான கல்யாணங்களும்‌ - வயசு வந்த பெண்ணே ஸ்வயம்வரமாகத்‌ 
தேர்ந்தடுப்பது, அல்லது காந்தர்வமாகச்‌ செய்து கொள்வது உள்பட 
அநுமதிக்கப்‌ பட்டிருக்கிறன்றன. 


கல்யாண மந்திரங்களில்‌ பல எட்டு வகையாரையும்‌ உத்தேசித்தவை. அவை 


எல்லாருக்கும்‌ பொதுவாக இருக்கப்பட்டவை. அதாவதுரிதுமதியான 


பெண்ணை விவாஹம்‌ செய்து கொடுப்பதற்கும்‌ உரியனவான மந்திரங்கள்‌ 
விவாஹ பிரயோகத்தில்‌ வருகின்றன. 


இம்‌ மாதிரி அனைவருக்கும்‌ பொதுவாக இருக்கிற மந்திரங்களில்தான்‌ 
முன்னே சொன்ன இரண்டும்‌ இருக்கின்றன. ஸோமன்‌, கந்தர்வன்‌, அக்னி 
ஆகியோரின்‌ ஆதீனத்திலிருந்து தன்னை வந்தடைந்த ரிதுமதியான வதூவைப்‌ 
பற்றி வரன்‌ சொல்கிற அந்த மந்திரங்கள்‌, பிராம்மமாக மட்டுமின்றி மற்ற 
எல்லா விதமான விவாஹங்களையும்‌ உத்தேசித்துச்‌ சொல்லப்ட்டவையே 
ஆகும்‌. 

அதையே பால்ய விவாஹம்‌ செய்துகொள்ளும்‌ வரனும்‌ சொல்கிறான்‌. 
இப்போது குழந்தையாயிருப்பவளை இவன்‌ பாணிக்கிரறஹணம்‌ செய்து 
கொண்டாலும்‌, பிற்பாடு அவள்‌ யுவதியாக ஆன பிறகுதானே இவன்‌ 
தாம்பத்தியம்‌ நடத்தப்‌ போகிறான்‌? அப்போது ஸோமன்‌-கந்தர்வன்‌-அக்னி 
ஆகிய மூவரின்‌ ஆதிக்கத்திலிருந்தும்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்டவளாகதானே 
அவளை இவன்‌ அடையப்‌ போகிறான்‌? அதனால்‌ அப்போது சொல்ல 
வேண்டிய மந்திரத்தை முன்கூட்டியே (6 எகா) இப்போது விவாஹத்தில்‌ 
சொல்லி விடுகிறான்‌. 


நாம்‌ இக்காலத்தில்‌ பிள்ளை பிறந்தவுடன்‌ செய்ய வேண்டிய ஜாதகர்மா, நாம 
கர்மா, செளளம்‌ முதலியவற்றை யெல்லாம்‌ சேர்த்து வைத்து அவனுடைய 
விவாஹத்துக்கு முன்‌ இருபது, இருபத்தி இரண்டு வயசில்‌ பூணூல்‌ போடும்‌ 
போது காலம்‌ தள்ளிச்‌ சொல்லுகிறோமல்லவா? இப்படிப்‌ பின்னால்‌ காலம்‌ 


தள்ளுவதற்குப்‌ பதில்‌, முன்பாகவே (அட்வான்ஸாகவே) பிராம்ம 
விவாஹக்காரன்‌ இந்த மந்திரங்களைச்‌ சொல்லி விடுகிறான்‌. 


இதற்கு ஒரு றக (உதாரணம்‌) சொல்கிறேன்‌. பிரம்மச்சாரி செய்கிற 
ஸமிதாதானத்தில்‌ தனக்கு நல்ல பிரஜை ஏற்படவேண்டும்‌ என்பதும்‌ அநேக 
வேண்டுதல்களில்‌ ஒன்றாக வருகிறது. இதைப்‌ பார்த்து நம்‌ 
சீர்திருத்தக்காரர்கள்‌, “பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே தகப்பனாராகிவிட்டு 
அப்புறம்தான்‌ விவாஹம்‌ பண்ணிக்‌ கொண்டு கிருஹஸ்தனாக வேண்டும்‌ 
என்பதே வேதத்தின்‌ அபிப்ராயம்‌: என்று சொன்னால்‌ எத்தனை 
அஸம்பாவிதமாக இருக்கும்‌? பிற்பாடு என்றைக்கோ உண்டாக வேண்டியதற்கு 
இப்போதே ஒரு பிரம்மச்சாரி பிராத்தனை பண்ணுகிறான்‌ என்பதுதானே 
சரியான அர்த்தம்‌? அப்படித்தான்‌ விவாஹ விஷயமாகச்‌ சீர்த்திருத்தக்காரர்‌ 
காட்டும்‌ வேத வாக்கியமும்‌. 


இந்த மந்திரங்கள்‌ பெண்ணுக்கு வயசு வந்த பின்‌ நடக்கிற மற்ற விதக்‌ 
கல்யாணங்களிலோ விவாஹ ஸந்தர்ப்பத்திலேயோ யதார்த்தமாகச்‌ 
சொல்வதற்குப்‌ பொருத்தமாக இருக்கின்றன. 


இதுதான்‌ ரைட்‌ ஆனரபிள்‌ சாஸ்திரி கட்சிக்கு நாம்‌ சொல்கிற பதில்‌. 
பெண்ணுக்கு வயசு வந்த பின்னும்‌ செய்யப்படும்‌ சில வகைக்‌ 
கல்யாணங்களை அங்கீகரித்து மேற்படி மந்திரங்கள்‌ விவாஹுத்தில்‌ 
சேர்க்கப்பட்டிருப்பதால்‌, எல்லா விவாஹமும்‌ வயசு வந்த பின்தான்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று அர்த்தம்‌ ஆகாது என்று சொல்கிறோம்‌. 


விவாஹங்களில்‌ மிக உத்தமமானதாக சாஸ்திரங்களில்‌ சொல்லப்படும்‌ 
பிராம்மம்‌ என்பதன்படி, கல்யாணப்‌ பெண்‌ ரிதுவாகாதவளே என்பதற்கு 


அழுத்தமான சான்றாகவும்‌ விவாஹச்‌ சடங்கின்‌ கடைசியில்‌ ஒரு வேத 
மந்திரமே இருக்கிறது”. 


வஸ்திரம்‌ கட்டிக்‌ கொள்ளத்‌ தெரிந்த பின்‌ ரிதுவாகும்‌ வரையுள்ள 
இடைக்காலத்தில்‌ ஒரு பெண்‌ குழந்தை கந்தர்வனின்‌ ஆதிக்கத்தில்‌ 
இருக்கிறாள்‌ என்று சொன்னேனல்லவா? அந்த கந்தர்வனின்‌ பெயர்‌ 


632 


விச்வாவஸு. இந்த விச்வாவஸுவைப்‌ பார்த்து கல்யாணப்‌ பிள்ளை 
சொல்கிற மந்திரம்‌ தான்‌ நான்‌ இங்கே குறிப்பிடுவது. “ஏ விச்வாவஸுவே! 
உன்னை நமஸ்காரம்‌ பண்ணுகிறேன்‌. நீ இந்தப்‌ பெண்ணை விட்டு 
எழுந்திருந்து போ. வேறொரு பெண்‌ குழந்தையிடம்‌ போய்ச்‌ சேரு. இவளுக்கு 
நான்‌ பதியாகி விட்டேன்‌ அல்லவா? அதனால்‌ என்னிடம்‌ இவளைக்‌ கொடுத்து 
விட்டு நீ, தகப்பனாரின்‌ வீட்டில்‌ இருப்பவளும்‌ விவாஹம்‌ ஆகாதவளுமான 
இன்னொரு பெண்ணைச்‌ சென்றடைவாயாக” என்று இங்கே 
கல்யாணப்பிள்ளை வேண்டிக்‌ கொள்கிறான்‌. 


வரனானவன்‌ விவாஹத்தின்‌ போது கல்யாணப்‌ பெண்ணை விட்டுப்‌ 
போகுமாறு கந்தர்வ பூஜை பண்ணி அந்த கந்தர்வனிடம்‌ பிரார்த்திக்கிறான்‌ 
என்பதிலிருந்து அவள்‌ இன்னம்‌ அக்னியின்‌ ஆதிக்கத்தின்‌ கீழே வரவில்லை, 
கந்தர்வனின்‌ ஆதிக்கத்தில்‌ இருக்கிறாள்‌, அதாவது வயசுக்கு வரவில்லை 
என்றுதானே தீர்மானமாக முடிவாகிறது? 


“எல்லாம்‌ சரி. ஆனால்‌ மநுஸ்மிருதியிலிருந்து சீர்திருத்தக்காரர்கள்‌ ஏப௦te 


செய்தார்களே! ரிதுவாகி மூன்று வருஷம்‌ வரனை எதிர்பார்த்துவிட்டு, அப்புறம்‌ 
ஒரு பெண்‌ தானே புருஷனைத்‌ தேடிக்‌ கொள்ளலாம்‌ என்று அந்த ச்லோகம்‌ 


சொல்கிறதே! அதற்கென்ன ஸமாதானம்‌?” 


ஸமாதானம்‌ இருக்கிறது. “வயசுக்கு வருமுன்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்துவிட வேண்டும்‌” (ப்ரதானம்‌ ப்ராக்ரிதோ:) என்பதே தர்மசாஸ்திரத்தின்‌ 
பொது விதி. அந்த விதி தப்பிப்‌ போகிற கேஸ்களில்‌ என்ன செய்வது? ஒரு 
பெண்ணை வரனாகத்‌ தேடி வராவிட்டால்‌ அவளுடைய பிதாவோ, 
பிராதாவோதான்‌ பிள்ளை பார்த்து கல்யாணம்‌ பண்ணித்‌ தரவேண்டும்‌. 
ஆனால்‌ இப்படிச்‌ செய்யாமல்‌ அவர்கள்‌ பாட்டுக்கு 
பொறுப்பில்லாமலிருந்தால்‌? அல்லது ஒரு பெண்‌ நாதியில்லாமல்‌, கார்டியன்‌ 
இல்லாமல்‌ இருந்தால்‌? அப்படிப்பட்டவளைப்‌ பற்றித்தான்‌ ரிதுவானதற்கு 
மூன்று வருஷத்திற்கு பின்‌ தானே புருஷனைக்‌ தேடலாம்‌ என்று 
மநுஸ்மிருதியில்‌ சொல்லியிருக்கிறது. அதாவது, நாதியே 
இல்லாதவளுங்கூட, வயசுக்கு வந்தபின்‌ உடனே தானாக புருஷனுக்காகப்‌ 


633 


புறப்படாமல்‌, யாராவது பந்து மித்ரர்களோ, அண்டை அசலாரோ, 
அபிமானமுள்ளவர்களோ தனக்காக மாப்பிள்ளை தேட மாட்டார்களா என்று 
பொறுத்திருந்து பார்த்துவிட்டு, அப்புறம்தான்‌ தானாகவே தேடலாம்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. 


லா [ஸந்தர்ப்பம்‌] -ஜப்‌ பார்க்காமலும்‌, முன்னுக்குப்‌ பின்‌ வருவதை 
comparitive -ஆக (ஒப்பிட்டுப்‌ பார்க்காமலும்‌ சாஸ்திர வசனங்களையும்‌ வேத 
மந்திரங்களையும்‌ துண்டாக எடுத்து வைத்துக்கொண்டு பார்ப்பதால்தான்‌ 


சீர்திருத்தக்காரர்கள்‌ ஆசாரசீலர்களாக உள்ளவர்களின்‌ வழக்கத்திலிருப்பதற்கு 


மாறானதையே சாஸ்திரோக்தமானது என்று வாதிக்கும்படி ஆகியிருக்கிறது. 


சாக்ராயண உஷஸ்தி என்ற ரிஷிக்கு பால்ய (ரிதுவாகாத) 
மனைவியிருந்ததாக உபநிஷத்திலேயே [சாந்தோக்யம்‌ 1.10.1] இருக்கிறது. 
இம்மாதிரி விஷயங்களை ஆர அமர சரியாகப்‌ பார்க்காமல்‌ 
சீர்த்திருத்தக்காரர்கள்‌ பதட்டப்பட்டுப்‌ பேசி விடுகிறார்கள்‌. 

இருந்தாலும்‌ முன்பெல்லாம்‌ சீர்திருத்த வாதங்களுக்கு எதிர்‌ வாதம்‌ செய்ய 
ஜனங்களுக்குத்‌ தெரியாவிட்டாலுங்கூட, “இதுவரை பெரியவர்கள்‌ எப்படிப்‌ 
பண்ணி வந்திருக்கிறார்களோ அப்படியே போவோம்‌; புதிதாக ஒன்றை 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டாம்‌” என்ற அபிப்ராயம்‌ இருந்தது. அதனால்தான்‌ 
ஸ்ரீநிவாஸ சாஸ்திரி இந்த கல்யாண வயசு ஈ6௦ா௱ விஷயமாக இரண்டு 
முறை கவுன்சிலில்‌ மசோதா கொண்டு வந்தும்‌ அது நிறைவேறவில்லை. 
அப்புறம்‌ தான்‌ ஸார்தா என்பவர்‌, இப்போது நாம்‌ “சாரதா சட்டம்‌” என்று ஒரு 
அம்மாள்‌ போட்ட சட்டம்‌ மாதிரி நினைத்துக்‌ கொண்டிருக்கிற இந்த 
சட்டத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. அதற்குக்கூட சரிக்குச்‌ சமன்‌ ஆதரவாக 50%, 
எதிர்தரப்பில்‌ 50% என்றுதான்‌ வோட்‌ விழுந்தது. அந்த ஸந்தர்பத்தில்‌ 
பிரிட்டிஷ்‌ ஸர்க்காரானது, “காங்கிரஸ்‌ கேட்கிற ஸ்வயராஜ்யத்தைத்தான்‌ நாம்‌ 
தரவில்லை; அவர்களுக்குத்‌ திருப்தியாக, மதத்தைக்‌ கெடுப்பதற்காவது 
ஸஹாயம்‌ செய்யலாம்‌” என்று நினைத்து நாமினேட்டட்‌ மெம்பரை வைத்து 
இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வோட்‌ பண்ணச்சொல்லி, விவாஹ வயதை 
உயர்த்தியேயாக வேண்டும்‌ என்பதைச்‌ சட்டமாகச்‌ செய்து விட்டார்கள்‌. 


634 


அதாவது யமி ௦/௦ (பொது ஜன அபிப்ராயம்‌) -ஐ மீறி கவர்மென்ட்‌ 
பலத்தினாலே அந்த மசோதா பாஸ்‌: ஆயிற்று. 


இப்போது நிலைமை ரொம்பவும்‌ மாறிவிட்டது பழைய பழக்கங்களில்‌ பக்தி 
விச்வாஸம்‌ போய்விட்டது. பிரிட்டிஷ்‌ ராஜ்யத்தில்‌ சாரதாச்‌ சட்டம்‌ 
அமுலானவுடன்‌, அவர்கள்‌ கொடுத்திருந்த மஹாமஹோத்பாத்யாய 
டைட்டிலை “வேண்டாம்‌” என்று துறந்த பண்டிதர்கள்‌ உண்டு. 
வங்காளத்திலிருந்த பஞ்சாணன தர்க்க ரத்ன பட்டாசார்யரும்‌, 


திருவிசநல்லூரிலிருந்து காசிக்குப்‌ போய்‌ ஸெட்டில்‌ ஆகிவிட்ட லக்ஷ்மண 
சாஸ்திரி (தமிழ்நாட்டு பிராம்மணர்‌ என்று தெரிவதற்காக “லக்ஷ்மண சாஸ்திரி 
திராவிட்‌ என்றே பெயர்‌ வைத்துக்‌ கொண்டவர்‌) என்பவரும்‌ இப்படிப்பட்ட 
தியாகத்தைச்‌ செய்தார்கள்‌. இப்போது நம்‌ ஸ்வதந்திர இந்தியாவில்‌ 
ராஜாங்கத்தால்‌ சாஸ்திர விஷயங்களில்‌ செய்யப்படும்‌ மாறுதல்களைப்‌ 
பார்த்து இப்படிக்‌ குமுறி எழுகிற உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது? 


நம்‌ குழந்தைகளுக்கு சாஸ்திர தாத்பரியங்களை முழுக்கவும்‌ நன்றாகச்‌ 
சேர்ந்துப்‌ பிடித்துப்‌ பார்த்துச்‌ சொல்ல வேண்டும்‌. இங்கே ஒன்றும்‌, அங்கே 
ஒன்றும்‌ பார்த்தால்‌ ௦ாரிரctறஏ -ஆக [முரணாக] த்தான்‌ இருக்கும்‌. வேதத்தில்‌ 
love marriage தான்‌ சொல்லியிருக்கிறது' என்கிற அளவுக்கு அரை குறை 
ரிஸர்ச்‌ கொண்டு விட்டு விடுகிறது! சாஸ்திரங்களைப்‌ பூராவாகப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ஒன்றை எடுத்துக்‌ கொள்ளும்போது அது சொல்லப்பட்ட 
ஸந்தர்பத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌; அதற்கு முன்னும்‌ பின்னும்‌, மற்றும்‌ இதே 
விஷயமாக இதர இடங்களிலும்‌ என்ன சொல்லியிருக்கிறது என்றெல்லாம்‌ 
தீர்க்கமாகப்‌ பார்த்து, விசாரித்தே, முடிவு சொல்ல வேண்டும்‌. 


பிராம்ம விவாஹம்‌ எல்லா ஜாதியாருக்கும்‌ உண்டு. ஆனால்‌ பிராம்மணர்‌ 
தவிர மற்ற ஜாதியாருக்கு வேறு விதமான விவாஹமும்‌ உண்டு. அதாவது 
ரிதுமதி விவாஹமும்‌ அநுமதிக்கப்பட்டிருக்கிறது. சரீர ஸம்பந்தமான 
ஸெளக்கியங்களுக்கு முக்கியத்வம்‌ தருவதானால்‌ மற்ற விவாஹங்களும்‌ 
செய்யலாம்‌. ஆத்மாபிவிருத்திக்கு பிராம்ம விவாஹமே எடுத்தது. 


1 யஜ்ஞ்ஸ்ய ரித்விஜே தைவ: யாஜ்ஞவல்கிய ஸ்யிருதி 1.59) 

2 ஆகாயார்ஷஸ்து கோத்வயம்‌ யாஜ்ஞவல்கிய ஸ்யிருதி 1.59) 

3 ஆஸுரோ த்ரவிணாதானாசத்‌ (யாஜ்ஞவல்கிய ஸ்யிருதி 1.61) 

4 உதீர்ஸ்வாத : பதிவதீ ஹ்யேஸா விச்வாவஸம்‌ நமஸா கீர்பிரீடே| 
அந்யாம்‌ இச்ச பித்ருஷதாம்‌ வ்யக்காம்‌ ஸ தே பாகோ ஐநுஷா தஸ்ய 
வித்தி! | 

உதீர்ஸ்வாதோ விச்வாவஸோ நமஸேடாமறே த்வா] 

அரந்யாம்‌ இச்ச ப்ரபர்வ்யம்‌ ஸம்ஜாயாம்‌ பத்யா ஸ்ருஜ| 


12.7 ஏன்‌ பாலிய விவாஹம்‌? 


விவாஹம்‌ என்ற ஸம்ஸ்காரத்துக்குப்‌ பல உத்தேசங்கள்‌ உண்டு. அதிலே 
முக்யமான ஒன்று, ஸ்திரீகளுக்குச்‌ சித்த பரிசுத்தி ஏற்படப்‌ பதி என்ற ஒரு 
பிடிப்பை ஏற்படுத்தித்‌ தருவது. அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டே அவர்கள்‌ 
கடைத்தேறி விடுவார்கள்‌. குருவிடம்‌ பிரம்மசாரி சிஷ்யன்‌ சரணாகதி 
பண்ணிப்‌ பாப நிவிருத்தியடைந்து சுத்த மனஸோடு இருக்கிற மாதிரி இந்தக்‌ 
கன்னிகையும்‌ இவனிடம்‌ இருக்க வேண்டும்‌. 


நம்முடைய கர்மா, ஜன்மா எல்லாவற்றுக்கும்‌ காரணம்‌ மனஸின்‌ 
சேஷ்டைதான்‌. இந்த மனஸை வைத்துக்‌ கொண்டு அதனுடைய 
இச்சைகளைப்‌ பூர்த்தி பண்ணப்‌ பாடுபடுவதில்‌ தான்‌ பாபங்கள்‌ 
ஸம்பவிக்கின்றன; ஜன்மாக்கள்‌ ஏற்படுகின்றன. மனஸை நிறுத்திவிட்டால்‌ 
கர்மா இல்லை, ஜன்மா இல்லை, மோக்ஷம்தான்‌. மனஸை நிறுத்துவது 
மஹாசிரமமான காரியம்‌. அஷ்ட மஹாஸித்திகளைக்‌ கூட அடைந்து 
விடலாம்‌; சிந்தையை அடக்கிச்‌ சும்மா இருப்பதுதான்‌ முடியாத காரியம்‌ 
என்று [தாயுமானவர்‌ பாட்டுக்கூட இருக்கிறது. மனஸை நிறுத்த 
முடியாவிட்டாலும்‌, அதைச்‌ சொந்த விருப்பு, வெறுப்புகளுக்காக ஆடும்படி 
விடாமல்‌ இன்னோரிடத்தில்‌ அர்ப்பணம்‌ பண்ணி விட்டால்‌, அப்போது 
தனக்காகப்‌ பண்ணிக்‌ கொள்வது என்பதால்‌ ஏற்படும்‌ பாபமும்‌ ஜன்மமும்‌ 
636 


இல்லாமல்‌ போகும்‌. இன்னொருத்தர்‌ ஆட்டி வைக்கிறபடி அவரிடம்‌ மனஸை 
ஸமர்ப்பித்து விட்டோமானால்‌ நமக்கு கர்த்தா என்கிற பொறுப்பில்லை. 
அதனால்‌ ஏற்படும்‌ பாப புண்யமும்‌ ஜன்மாவில்‌ இல்லை. “என்‌ செயலாவது 


யாது ஒன்றுமில்லை” என்று ஈச்வரனிடத்தில்‌ இப்படித்தான்‌ மனஸை 


அர்ப்பிக்கச்‌ சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ அதைச்‌ செய்பவர்‌ கோடியில்‌ 
ஒருத்தர்தான்‌. இதையே ஒரு பெண்ணுக்குப்‌ பதியை ஈச்வரனாகக்‌ 
காட்டியிருக்கிற நம்‌ தர்மத்தில்‌ ஏராளமான ஸ்திரீகள்‌ ஸுலபமாகச்‌ செய்து 
கடைத்தேறியிருக்கிறார்கள்‌. புருஷனை ஈச்வரனாக நினைப்பது கணவனே 
கண்‌ கண்ட தெய்வம்‌ என்ற கொள்கை, கல்லானாலும்‌ கணவன்‌ என்ற அடக்க 
ஸ்வபாவம்‌, பாதிவ்ரத்யம்‌ (கற்பு , ஸெளமங்கலியம்‌ (சுமங்கலித்‌ தன்மை) , 
ஸுமங்கலியாகவே செத்துப்‌ போக வேண்டும்‌ என்ற தீவிரமான பிரார்த்தனை 
ஆகிய இவைகள்‌ அநாதி காலமாக நம்‌ தேசத்து ஸ்திரீதர்மமாக, நம்‌ 
தேசத்துப்பெண்களின்‌ உத்தம ஜீவனத்துக்கு உயிர்‌ நிலையாக இருந்து 
வந்திருக்கின்றது. 

எந்தத்‌ தேசத்திலும்‌ உத்தம ஸ்திரீகள்‌ இருந்திருப்பார்கள்தான்‌. எந்த 
மதத்திலும்‌ உயர்ந்த குணசாலினிகள்‌ தோன்றியிருப்பார்கள்‌. என்றாலும்‌ 
மேலே சொன்ன விஷயங்கள்‌ நம்‌ தேசத்தின்‌, நம்‌ மதத்தின்‌ நம்‌ கல்ச்சரின்‌ 
ஜீவாதாரமான ஒரு அம்சமாக இருப்பது போல்‌ மற்ற இடங்களிலே சொல்ல 
முடியாது. 'நாகரிகம்‌' என்று சொல்லி கொண்டு இதை மாற்ற நினைப்பது 
நம்முடைய மஹோன்னதமான பண்பாட்டுக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட ஒரு 
ஆணிவேரை வெட்டி விடுகிற மாதிரியாகும்‌. 


காதல்‌ கீதல்‌ என்று சித்த விகாரம்‌ ஏற்படாமல்‌, சரீர நினைப்பும்‌ காமமும்‌ 
வருகிறதற்கு முந்தியே ஒருத்தனை பர்த்தாவாக அடைந்தால்தான்‌ குழந்தை 
உள்ளத்தில்‌ உண்டாகிற பணிவினால்‌ அங்கே உண்மையான சரணாகதி 
செய்து, “இவனே நமக்கு குரு; இவனே நமக்கு ஈச்வரன்‌” என்று இருக்க 
முடியும்‌. 

ஆந்திர தேசத்திலும்‌ மஹாராஷ்டிரத்திலும்‌ இன்றைக்கும்‌ ஸ்திரீகளுக்கு 
விரதங்கள்‌ அதிகம்‌. அவற்றில்‌ ஒன்று கன்னிகைகள்‌ பரமேச்வரனையே 


637 


பதியாக நினைத்துப்‌ பூஜிப்பது. பிறகு ஒருத்தன்‌ பதியாக வருகிறான்‌. 
அவனையே பரமேச்வரனாகப்‌ பூஜிப்பது, இப்போது பத்னியாகிவிட்ட அந்த 


கன்னிகைக்கு விரதமாக ஆகிறது. பரமேச்வரனைப்‌ பதியாகப்‌ பூஜித்து, 


முடிவில்‌ எவன்‌ பதியாக வந்தாலும்‌ அவனே பரமேச்வரன்‌ என்று 
பாவித்துவிட வேண்டியது. 


கேள்வி கேட்காமல்‌, நம்பிக்கையின்‌ பேரில்தான்‌, அதாவது பால்யத்தில்தான்‌ 
ஒருத்தனைப்‌ பரமேச்வரனாக நினைக்க முடியும்‌. விவரம்‌ தெரியாத போது 
வந்த இந்த நம்பிக்கை மனஸில்‌ ஊறி ஊறி, நம்‌ ஸ்வாபாவிகமான 
ஸ்திரீ தர்மத்தினால்‌ மனஸில்‌ உறுதிப்பட்டு விடுவதால்‌, விவரம்‌ தெரிந்த 
பின்னும்‌ பதியே பரமேச்வரன்‌ என்ற பக்தி நிலைத்து நின்றுவிடும்‌. 
அவனிடத்திலேயே தன்‌ மனஸை அர்ப்பணம்‌ பண்ணித்‌ தனக்கென்று மான 
அவமானம்‌ எதுவும்‌ இல்லாமல்‌ ஒருத்தி இருந்துவிட்டால்‌ அவளுடைய 
அஹம்பாவம்‌ கரைந்து போய்விடுகிறது. அதுதான்‌ ஜனன நிவிருத்தி, அது 
தான்‌ மோக்ஷம்‌. பக்தி, ஞானம்‌, தபஸ்‌, பூஜை, யக்ஞம்‌, யோகம்‌ என்ற எல்லாம்‌ 
இந்த அஹங்கார நாசத்தைத்தான்‌ உத்தேசமாகக்‌ கொண்டிருக்கின்றன. இது 
ஒரு ஸ்திரீக்குப்‌ பதிபக்தியால்‌ ஸுலபமாக, இயற்கையாக ஸ்த்தித்து 
விடுகிறது. 


இப்படி பாவித்து சரணாகதி பண்ணின நளாயினி, அநஸுூயை, ஸாக்ஷாத்‌ 
மஹாலக்ஷமியான எம்தாதேவி, ஸதி என்ற பெயர்‌ பெற்ற தாகஷாயிணியான 
பராசக்தி, ஸாவித்ரி, கண்ணகி, திருவள்ளுவரின்‌ பத்தினி வாஎமுகி 
முதலானவர்களைத்தான்‌ நம்‌ தேசத்தில்‌ தெய்வங்களுக்கும்‌ மேலாக 
வைத்திருக்கிறது. அவர்களை நினைத்தாலே நமக்கு வேறெதிலும்‌ 
உண்டாகாத பெருமைப்‌ புளகாங்கிதம்‌ உண்டாகிறது- நமஸ்காரம்‌ 
பண்ணுகிறோம்‌. ஏன்‌ இப்படி இருக்க வேண்டும்‌ என்றால்‌ சொல்லத்‌ 
தெரியாது! “பதியே ஈச்வரன்‌ என்பது பேத்தல்‌; ஸஎ௦ூபர்ஸ்டிஷன்‌; பெண்களை 
அடக்கி, நசுக்கி வைக்கிற கொடுமை” என்று எத்தனை ஆகேஷபித்தாலும்‌, 
இப்படி இருப்பதுதான்‌ இந்த தேசாசாரம்‌. பாரத தேசம்‌ என்றால்‌ இங்கே 
ஹிமோத்கிரியும்‌ கங்கையும்‌ இருக்கிறதோ இல்லையோ? ஏன்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றால்‌ என்ன சொல்வது? அப்படித்தான்‌ நம்‌ தேசத்துக்‌ 


638 


கற்பரசிகளின்‌ சரணாகதி வாழ்க்கையும்‌. ஆல்ப்ஸ்‌ மலையை ஐரோப்பியர்கள்‌ 
நினைக்கிற மாதிரிதானா நாம்‌ கைலாஸத்தை நினைக்கிறோம்‌? 
மிஸிஸிபியை அமெரிக்காக்காரன்‌ நினைக்கிற மாதிரி தானா நாம்‌ கங்கையை 
நினைக்கிறோம்‌? அதற்கெல்லாம்‌ மேலாக இவற்றிலே தெய்விகத்தை 
அநுபவிக்கிறோம்‌ அல்லவா? அப்படியேதான்‌ அவர்களுக்கு ஒரு குடும்ப 
ஏற்பாடாக மட்டும்‌ உள்ள தாம்பத்தியத்தில்‌ நம்‌ சாஸ்திரங்கள்‌ ஒரு 
பெண்ணுக்கு ஆத்மாவையே சுத்தப்படுத்தித்‌ தருகிற பரம எமாதனமான 
சரணாகதியைப்‌ பிசைந்து வைத்திருக்கிறது. சமூக ரீதியில்‌ பெண்களுக்கு 
நல்லது செய்வதாக நினைத்துக்‌ கொண்டு இதற்குக்‌ காரணமான பால்ய 
விவாஹத்தை மாற்றுவதனால்‌ அவர்களுடைய ஆத்மாபிவிருத்திக்கு பெரிய 
ஹானியை உண்டாக்குகிறோம்‌. சின்ன ஸெளகரியத்தை ஏற்படுத்திக்‌ 
கொடுத்து மஹா பெரிய பிரயோஜனத்தை நஷ்டப்படுத்துகிறோம்‌. 


பால்ய விவாஹம்‌ பெளதிகமாகக்‌ கெடுதல்‌ என்பது வெறும்‌ பேச்சு. 
குழந்தையாகக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டாலும்‌ அப்புறம்‌ அவள்‌ சரீர 


ரீதியில்‌ பக்குவமான பிறகுதான்‌ தாம்பத்தியம்‌ பண்ண அழைத்துக்‌ 


கொள்ளப்படுவாள்‌. அதுவும்‌ தவிர தர்ச பூர்ணம்‌ (அமாவாஸ்யை, பெளர்ணமி) 
போன்ற அநேக தினங்களில்‌ பிரம்மசரிய நியமம்‌ சொல்லியிருப்பதால்‌ சரீரம்‌, 
சித்தம்‌ இரண்டுமே புஷ்டியோடு இருக்கும்‌. இப்போதுதான்‌ இந்தக்‌ 
கட்டுப்பாடுகள்‌ போய்‌, சித்தவிகாரம்‌, தேக பலஹீனம்‌ இரண்டும்‌ அதிகமாகி 
நரம்பு ஸம்பந்தமான டாக்டர்கள்‌ நன்றாக விருத்தியாகும்படி ஆகியிருக்கிறது! 


பால்ய விவாஹத்தினால்‌ பால்ய விதவைகள்‌ என்ற கொடூரமான களங்கம்‌ 
ஏற்பட்டு ஹிந்து மதத்தையே மாசுபடுத்திவிட்டது என்பதுகூட மிகையான 
வாதம்தான்‌ (6௦908840௦0) பால்ய விதவைகள்‌ இருக்க வேண்டுமானால்‌ 
அவர்களுடைய கணவன்மார்கள்‌ உயிரோடு இருந்தால்‌ பதினைந்து 
வயசிலிருந்து இருபத்தைந்து வயசுக்குள்‌ இருப்பார்கள்‌. நான்‌ கேட்டறிந்த 
மட்டில்‌ இந்த 15-25 வயசு ௮ஏ௪-ஏா௦பற-ல்‌ சாவு ஏற்படுவது ரொம்பவும்‌ 
குறைச்சல்தான்‌. எனவே பால்ய விதவைகள்‌ சொல்பமாகவே 
இருந்திருப்பார்கள்‌. இல்லவே இல்லை என்று நான்‌ சொல்லவில்லை. ஒரு 
குழந்தை வைதவ்யம்‌ அடைந்தது என்றால்கூட மனஸுக்கு வேதனையாகத்‌ 


639 


தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ மொத்த பலனை பார்க்கும்போது இதற்கெல்லாம்‌ 
விட்டுக்‌ கொடுக்க வேண்டியதுதான்‌. 


இப்போது பெண்ணுக்கு இருபது வயசுக்கு மேல்‌ கல்யாணம்‌ செய்து 
கொடுக்கிறபோதும்‌ விதி இருந்தால்‌ உடனே வைதவ்யம்‌ வரத்தான்‌ 
செய்கிறது. ஒரு ரயில்‌ ஆக்ஸிடென்ட்‌, ப்ளேன்‌ ஆக்ஸிடென்ட்‌ என்கிறபோது 
கல்யாணமாகி ஒன்று, இரண்டு மாஸங்களிலேயே ஜீவனை இழந்தவர்களும்‌ 
அதில்‌ பலர்‌ இருப்பதைப்‌ பார்த்து ரொம்பவும்‌ கஷ்டப்படுகிறோம்‌, 
வைதவ்யத்தைத்‌ தடுப்பதற்காக பால்ய விவாஹத்தைத்‌ தடுத்து விடலாம்‌ 
என்றால்‌, பிற்பாடு வயசு வந்தபின்‌ கல்யாணமானவுடனே வைதவ்யம்‌ 
வராமல்‌ 'காரன்டி' தர நமக்குச்‌ சக்தியில்லையே! 


நம்‌ தேசாரப்படி ஸ்திரீகள்‌ பதியை ஈச்வரனாக பாவித்து அதன்‌ மூலமாக 
மஹா பெரிய பலனான ஜன்ம நிவிருத்தியை அடைய வேண்டுமானால்‌ 
சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருப்பதுதான்‌ வழி. அதை விட்டுவிட்டு, “பெண்கள்‌ 
நிறையப்‌ படிக்கிறார்கள்‌; உத்யோகம்‌ பார்க்கிறார்கள்‌; தங்கள்‌ மனசுப்படி 
கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌; இதெல்லாம்‌ நம்முடைய progress 
(முன்னேற்றம்‌) என்று சொல்பவர்கள்‌ சொன்னாலும்‌, எனக்கென்னவோ இந்தப்‌ 
பெண்கள்‌ இப்படிப்‌ பலர்‌ கண்ணில்‌ பட்டுக்கொண்டு, சித்த விகாரங்களுக்கு 
ரொம்பவும்‌ ஆளாகிற சூழ்நிலையிலே மாட்டிக்‌ கொண்டிருக்கிறார்களே 
என்றுதான்‌ ஓயாத கவலையாக, பயமாகக்‌ கூட, இருக்கிறது. 


'கட்டுப்பெட்டிகளாக இருந்து கொண்டு இப்படி பெண்களை கட்டுப்பாடு 
பண்ணி, பால்ய விவாஹம்‌, பால்ய வைதவ்யம்‌ போன்ற கொடூரங்களுக்கு 
ஆளாக்குகிறார்களே என்று சீர்திருத்தக்காரர்கள்‌ கோபித்துக்‌ கொண்டு, 


பெண்களுடைய சமூக உரிமை போகிறது என்று அழுதால்‌, எனக்கோ, 


"இவர்கள்‌ சீர்திருத்தம்‌ என்கிற பெயரில்‌ நம்‌ பெண்களின்‌ மகத்தான 
குலதனமான கற்புக்கு ஹானி உண்டாகும்படியான ஹேதுக்களை 
ஏற்படுத்துகிறார்களே என்று அதைவிடக்‌ கோபம்‌ வருகிறது; அழுகை 
வருகிறது. “ஸ்திரீகள்‌ கெட்டுப்‌ போனால்‌ குலக்ஷயம்தான்‌; லோகமே போய்‌ 
விடும்‌; எல்லாரும்‌ நரகத்துக்குப்‌ போகவேண்டியதுதான்‌: *ஸ்த்ரீஷு 


640 


துஷ்டாஸு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண ஸங்கர:;| ஸங்கரோ 
நரகாயைவ*'என்று அர்ஜுனனுக்கு அழுகை வந்த மாதிரி வருகிறது. 


இக்காலப்‌ பெண்களும்‌ இதற்கு ஸம்மதித்திருக்கிறார்களே, பெற்றவர்களும்‌ 
அங்கீகரித்துப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்களே என்பதுதான்‌ மனஸைச்‌ 
சுடுகிறது. 


எல்லா ப்ராக்ரெஸ்ஸையும்‌ எல்லா அட்வான்ஸையும்‌ விட நம்‌ பெண்‌ 
குழந்தைகள்‌ கெட்டுப்‌ போய்விடக்‌ கூடாதே என்பதுதான்‌ எனக்குப்‌ பெரியதாக, 
அதே கவலையாக, இருக்கிறது. படிப்பதாலும்‌ உத்யோகம்‌ பார்ப்பதாலும்‌ 
அப்படியொன்றும்‌ நம்‌ பெண்கள்‌ சித்தம்‌ கெட்டு விடவில்லை என்று எனக்கு 
ஆறுதல்‌ சொல்கிறார்கள்‌. எனக்கும்‌ அந்த நம்பிக்கை போகவில்லை. 
ஆனாலும்‌ இப்படி கண்டபடி திரிகிறார்களே, கெட்டுப்‌ போக நிறைய சான்ஸ்‌ 
இருக்கிறதே, கெடுப்பதற்கு என்றே ஸினிமாவும்‌ நாவலும்‌ பத்திரிகைகளும்‌ 
இருக்கிறதே என்று பயப்படுகிறேன்‌. அவ்வப்போது கன்னாபின்னா என்று 
நடந்து விடுகிற சங்கதிகளும்‌ வருகின்றன. தப்பு நடந்து பிறகு அதை என்ன 
பண்ணி மாற்றுகிறது? இப்படி ஒன்று, இரண்டு கேஸ்கள்‌ கூட நடக்க இந்த 
தேசத்தில்‌ விடலாமா? என்று மனஸ்‌ கொதிக்கிறது. தாயார்‌- 
தகப்பனார்களுக்குத்‌ தங்கள்‌ பெண்களைப்‌ பற்றி இருக்க வேண்டிய கவலை, 
பயம்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்து வைத்து நான்தான்‌ படுகிறேன்‌ 
போலிருக்கிறது! எல்லாரும்‌ கெட்டுப்‌ போக வேண்டாம்‌. ஆனாலும்‌ ஒரு 
பால்ய விதவை உண்டானால்கூட களங்கம்‌ என்று சீர்திருத்தக்காரர்‌ 
சொன்னால்‌, ஒரே ஒரு பெண்‌ கெட்டுப்‌ போனால்கூட அதைவிட ஆயிரம்‌ 
மடங்கு களங்கம்‌ என்று நான்‌ பயப்படுகிறேன்‌. 


வேதம்‌ ஓதிய வேதியர்க்கோர்‌ மழை 

நீதி மன்னர்‌ நெறியினர்க்கோர்‌ மழை 

மாதர்‌ கற்புடை மங்கைக்கோர்‌ மழை 

மாதம்‌ மூன்று மழையெனப்‌ பெய்யுமே. 

என்று சொல்லியிருக்கிறது. இதிலே நீதி மன்னர்‌ நெறி! என்‌ 
ஜூரிஸ்டிக்ஷனில்‌ [அதிகார எல்லைக்குள்‌] இல்லாத விஷயம்‌. அதனால்‌ 


641 


அதைப்‌ பற்றி நான்‌ கவலையோ, ஸந்தோஷமோ படுவதற்குப்‌ பொறுப்பாளி 
இல்லை. ஆனால்‌ வேதியரை வேதம்‌ ஓதப்‌ பண்ணுவதும்‌, மாதர்களை கற்பு 
நெறி தவறக்கூடிய 'சான்ஸ்‌: களுக்குக்‌ காட்டிக்‌ கொடுக்காமல்‌, காமம்‌ 
புகுமுன்பே பதியை ஈச்வரனாக பாவிக்கக்‌ கொடுத்து, அப்புறம்‌ அவன்‌ 
ஒருத்தனையன்றி மனஸ்‌ கொஞ்சங்‌ கூடச்‌ சலிக்காத பாதிவ்ரயத்தை 
ஏற்படுத்தித்‌ தருவதும்‌ என்‌ பொறுப்புதான்‌. இந்த இரண்டுக்கும்‌ 
என்னாலானதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்றுதான்‌ ஓயாமல்‌ நினைத்துக்‌ 
கொண்டு எதையாவது திட்டங்களைப்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. பே 
ரொம்பவும்‌ எட்டத்தில்தான்‌ இருக்கிறது. என்‌ பிரயத்தனத்தைவிட ஜாஸ்தி 


வேகத்தோடு அது விலகி விலகிப்‌ போய்க்‌ கொண்டேயிருக்கிறது. அதற்காக 
இந்த ரேஸில்‌ நான்‌ ஓய்ந்து விடக்கூடாது. அல்லது இப்போது வந்திருக்கிற 
நாகரிகப்‌ போக்குகள்‌ தான்‌ சரி என்று ஆமாம்‌ பூசாரி' யாகத்‌ தலையாட்டி 


விடவும்‌ கூடாது. போனது போனது தான்‌; சீர்‌ செய்து சாத்தியப்படாது. 
இப்போது ஏற்பட்டிருக்கிற கலிப்‌ பிரவாஹத்தைத்‌ தடுத்து மாற்றுவது 
நடக்காத காரியம்‌' என்று விட்டு விடுவதற்காக என்னை இங்கே பீடத்தில்‌] 
உட்கார்த்தி வைத்திருக்கவில்லை. அநாதி காலமாக இந்த தேசத்தில்‌ உயர்ந்த 
நிலையில்‌ இருந்து வந்திருப்பதும்‌, இரண்டாயிரம்‌ வருஷமாக இந்த மடம்‌ 
பரிபாலித்து வந்திருப்பதுமான வேத அபிவிருத்தியையும்‌ 
ஸ்திரீதர்மங்களையும்‌ என்‌ காலத்தில்‌ நான்‌ வாயை மூடிக்கொண்டு 
வாரிக்கொடுத்துவிட்டு “ஜகத்குரு பட்டம்‌ சூட்டிக்கொண்டு ஸாக்ஷாத்‌ 
பகவத்பாதாளின்‌ பெயரை வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌ அதைவிடப்‌ பெரிய 
தோஷம்‌ இல்லை. பகவான்‌ [கீதையில்‌] சொன்ன மாதிரி ஜயாபஜயம்‌ அவன்‌ 
கையில்‌ இருக்கிறது என்று விட்டுவிட்டு, நான்‌ பாட்டுக்கு முன்‌ வைத்த 
காலைப்‌ பின்‌ வைக்காமல்‌, என்‌ பிரயத்தனத்தை விடாமல்‌ பண்ணிக்‌ 
கொண்டேதான்‌ போக வேண்டும்‌. ரிஸல்ட்‌ என்னுடைய “ஸின்ஸரிடி'யையும்‌, 
அந்தரங்க சுத்தத்தையும்‌, தபஸையும்‌ பொறுத்து அமையும்‌. கணிசமான பலன்‌ 
இதுவரைக்கும்‌ ஏற்படவில்லை என்றால்‌ என்‌ ஸின்ஸிரிடி போதவில்லை, 
என்‌ மனஸ்‌ சுத்தமாகவில்லை, என்‌ தபஸ்‌ குறைச்சல்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. 
லோகம்‌ என்னை எத்தனை ஸ்தோத்திரம்‌ பண்ணினாலும்‌ எனக்கு 
இப்படித்தான்‌ தோன்றுகிறது. 


எல்லாம்‌ போய்விட்டது என்றால்‌ நான்‌ இதைக்கூடச்‌ சொல்ல வேண்டாம்‌; 
ஒரு யத்தனமும்‌ பண்ணவேண்டாம்‌, மடத்தைக்‌ கலைத்து விடலாம்‌. ஆனால்‌, 
போய்விட வில்லை. ஒரு சின்ன பொறி அளவுக்காவது இருக்கிறது. அதுகூட 
இல்லையானால்‌ நான்‌ இத்தனை சொல்வதைக்‌ கேட்டுக்‌ கொண்டு நீங்கள்‌ 
இவ்வளவு பேர்‌ உட்கார்ந்து கொண்டேயிருக்க மாட்டீர்கள்‌. நான்‌ சொல்கிறபடி 
நீங்கள்‌ செய்வதோ, செய்யாததோ ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. என்னை 
இவ்வளவு தூரம்‌ சொல்லவாவது விட்டு எதிர்த்து கோஷம்‌ போடாமல்‌, 
பொறுமையோடு கேட்டுக்‌ கொண்டு உட்கார்ந்திருக்கிறீரகளோ இல்லையோ? 
அதனால்தான்‌ ஒரு பொறியாவது இருப்பதாக நம்பிக்கொண்டு, அதை 
எப்படியாவது விலா வெடிக்கிற மட்டும்‌ ஊதி ஊதிக்‌ கொஞ்சம்‌ ஜ்வாலை 


வரும்படிச்‌ செய்ய முடியுமா என்று முயன்று கொண்டிருக்கிறேன்‌. 


ஜனங்களின்‌ புதுப்போக்குப்பியே நானும்‌ போவது என்றால்‌ அது 
பகவத்பாதாளுக்குப்‌ பண்ணுகிற துரோகந்தான்‌. 


மனஸிலிருப்பதைக்‌ கொட்டித்‌ தீர்த்தால்தானே நல்லது? பரஸ்பரம்‌ நீங்கள்‌ 
என்னிடம்‌ பக்தி செய்வதும்‌, நான்‌ ஆசீர்வாதம்‌ செய்வதும்‌ இருக்கட்டும்‌. அது 
இருந்து கொண்டேதான்‌ இருக்கும்‌. ஆனாலும்‌ இந்த மடம்‌ எதற்காக 
ஏற்பட்டது என்று சொல்லி, அந்த வழியில்‌ உங்களைப்‌ போகப்‌ பண்ணாமல்‌, 
உங்கள்‌ பணத்தை மட்டும்‌ நான்‌ வாங்கிக்‌ கொண்டால்‌ அது பிடுங்கியடித்துத்‌ 
தின்கிற காரியந்தான்‌ என்பதால்‌ மனஸை விட்டுச்‌ சொன்னேன்‌. 


வேத ரக்ஷணத்துக்காகப்‌ பண்ணின முயற்சிகளில்‌, போட்ட திட்டங்களில்‌, 
பராசக்தியின்‌ அநுக்கிரஹத்தால்‌ ஓரளவு நல்ல பலன்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
வீட்டுக்கு வீடு அத்யயனம்‌ இருக்கும்படி பண்ண முடியாவிட்டாலும்‌, அடுத்த 
தலைமுறைக்கு அத்யயனம்‌ என்ற ஒன்றே இல்லாமல்‌ போய்‌ விடுமோ என்ற 
நிலைமை மாறி, இப்போது அநேக வித்யார்த்திகள்‌ தேசம்‌ முழுதும்‌ பல 
பாடசாலைகளில்‌ அத்யயனம்‌, வேத பாஷ்யம்‌ எல்லாம்‌ படித்துப்‌ பாஸ்‌ செய்து 
வருகிறார்கள்‌. 


இந்தக்‌ கன்யா விவாஹந்தான்‌ சட்டமாகவே வந்து கையை ரொம்பவும்‌ 
கட்டிப்‌ போட்டுவிட்டது. அரசாங்கச்‌ சட்டத்துக்கு அடங்கித்தான்‌ ஆகவேண்டும்‌. 


643 


ஒரு பெண்ணுக்கு மனோபாவ விகாரம்‌ இல்லாத காலத்திலேயே “இதுதான்‌ 
தெய்வம்‌' என்று நினைக்கும்படியாக ஒரு புருஷனின்‌ கையில்‌ பிடித்துக்‌ 
கொடுத்து, அந்தப்‌ பழக்கம்‌ ஊறிய பிறகு அதாவது விகாரம்‌ உண்டாகிற 
காலத்தில்‌ தன்‌ சரீரத்தை அர்ப்பணம்‌ செய்து கொள்ளும்படிச்‌ 
செய்யவேண்டும்‌ என்கிற தர்ம சாஸ்திரத்தின்‌ நிரந்தரமான சட்டத்துக்கு 
விரோதமாகத்தான்‌ அரசாங்கச்‌ சட்டம்‌ இருக்கிறது என்றாலும்கூட சட்ட 
மறுப்பு பண்ணு என்று சொல்வது சரியில்லைதான்‌. அதனால்‌ எறும்பு ஊறக்‌ 
கல்‌ தேயும்‌ என்கிற மாதிரி நாம்‌ விடாமல்‌ எடுத்துச்‌ சொல்லிக்‌ 
கொண்டேயிருந்து அவர்களுடைய மனஸ்‌ மாறுகிறதா என்று பார்க்க 
வேண்டியதுதான்‌. 


12.8 நாம்‌ இப்போகே செய்ய வேண்டிய 


அது ஆகிற போது ஆகட்டும்‌. நாம்‌ உடனே பண்ண வேண்டியது என்ன? 
அவர்கள்‌ 14 வயசு, 16 வயசு, 18 வயசு என்று ஏதோ ஒரு வரம்பு 


வைத்திருந்தால்‌, அந்த வரம்பு தாண்டின உடனேயாவதுகல்யாணத்தைப்‌ 


பண்ணி விடுவதற்கு முன்‌ கூட்டியே வரன்‌ பார்த்து மற்ற 
ஏற்பாடுகளையெல்லாம்‌ பண்ணி வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


எவ்வளவுக்கெவ்வளவு குறைந்த வயசில்‌ கல்யாணம்‌ பண்ண 
இடமிருக்கிறதோ அவ்வளவு குறைந்த வயசில்‌ பண்ணி விட 
வேண்டும்‌.பெண்கள்‌ நீண்ட கால்ம்‌ மனோவிகாரப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்படி 
விட்டால்‌ அது நமக்கு பாபம்‌ என்கிற பய உணர்ச்சியோடு இந்த விஷயத்தில்‌ 
இனியாவது காரியம்‌ செய்யவேண்டும்‌. தானே தட்டிப்‌ போனால்‌ வேறு 
விஷயம்‌. புருஷ யத்தனம்‌ இல்லாமலிருந்தால்‌ அது பெரிய தப்பு. 


அப்படியே எவ்வளவுக்கெவ்வளவு குறைந்த செலவில்‌ பண்ண வேண்டுமோ 
அப்படிப்‌ பண்ண வேண்டும்‌. 


12.9 விவாஹத்தில்‌ எளிமை 


சாஸ்திரம்‌ விதிக்கிற வயஸை மீறுவதற்குச்‌ சட்டம்‌ காரணம்‌ என்றால்‌, 
சட்டம்‌ போட்டிருக்கிற 'லிமிட்டையும்‌ மீறி 25 வயசு, 30 வயசுக்குக்கூடப்‌ 
பெண்கள்‌ கல்யாணமாகாமல்‌ நிற்பதற்குக்‌ காரணம்‌ விவாஹத்தை பண 
சம்பந்தமான விஷயமாக்கியிருப்பதுதான்‌. இப்போது கல்யாணத்தில்‌ நடக்கிற 
ஆடம்பரங்களும்‌ வரதக்ஷிணை வாங்குவதும்‌ சீர்‌ செனத்தி கேட்பதும்‌ சாஸ்திர 
ஸம்மதமானதல்ல. செலவழிப்பதற்கு பெண்‌ வீட்டுக்காரன்‌ என்று ஒருத்தன்‌ 
ஏற்பட்டிருக்கிறான்‌ என்பதால்‌ அவனிடம்‌ ஒட்டக்‌ கறக்க வேண்டும்‌ 
என்பதற்காகவே பிள்ளைக்கு “ஸுட்‌ வாங்கித்‌ தா; பூட்ஸ்‌ வாங்கித்‌ தா; ரிஸ்ட்‌ 
வாட்ச்‌ வாங்கித்‌ தாா என்று பறிமுதல்‌ மாதிரிப்‌ பண்ணி, இந்த 
அலங்காரங்களோடு ஜானவாஸ ஊர்வலம்‌ என்று ரொம்பவும்‌ 
அத்யாவசியமான அம்சம்‌ மாதிரி விவாஹத்துக்கு முதல்‌ தினம்‌ 
பண்ணுகிறார்களே, இது சாஸ்திரத்தில்‌ அடியோடு இல்லாத விஷயம்‌. இதற்கு 
ஒரு மந்திரமும்‌ கிடையாது. 


பழைய நாளில்‌ அதிபால்யத்தில்‌ குழந்தைகளை உத்ஸாஹப்படுத்த 
வேண்டும்‌, ஹோமப்‌ புகையில்‌ கஷ்டப்படுகிறதுகளே! என்று விளையாடல்‌, 
நலுங்கு, ஊர்வலம்‌ என்றெல்லாம்‌ வைத்தார்கள்‌, அவ்வளவு தான்‌. 


"கன்யாம்‌ கனக ஸம்பந்நாம்‌” என்று சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருப்பதால்‌, 
தங்கமானது லக்ஷமி பிரஸாதத்தை உண்டாக்குவது என்பதால்‌, தங்கத்திலே 
திருமாங்கல்யம்‌ மட்டும்‌ பண்ணினால்‌ மட்டும்‌ பண்ணினால்‌ போதும்‌. மற்ற 
நகைகள்‌, வைரத்‌ தோடு முதலியன வேண்டாம்‌. பட்டும்‌ வேண்டாம்‌. நூலில்‌ 
கூறைப்‌ புடவை வாங்கினால்‌ போதும்‌. ஆந்திர தேசத்தில்‌ இப்படித்தான்‌ 
செய்கிறார்கள்‌. எல்லாவற்றையும்‌ விட வரதக்விணை தொலைய வேண்டும்‌. 
ஊர்‌ கூட்டி சாப்பாடு, பாட்டு, சதிர்‌, பந்தல்‌ என்று விரயம்‌ பண்ணுவது 
போகவேண்டும்‌. 


12.10 காய்குலக்கின்‌ பெருமை 


வைரத்திலும்‌ பட்டிலும்‌ நம்‌ ஸ்திரீகளுக்கு எப்படியாவது மோஹம்‌ 
போய்விட்டால்‌ போதும்‌, நம்முடைய குடும்ப வாழ்க்கையையும்‌ சமூக 
வாழ்க்கையும்‌ மட்டுமில்லாமல்‌ ஸ்திரீதர்மமே பிழைத்துப்‌ போய்விடும்‌. 
'லக்ஷக்கணக்கான பட்டுப்‌ பூச்சிகளைக்‌ கொன்று அதிலிருந்து எடுக்கிற 
பட்டினால்‌ நமக்கு ஒரு அலங்காரமா? சாப்பாட்டிலே நாம்‌ சைவம்‌ என்று 


சொல்லிக்‌ கொண்டால்‌ போதுமா? இத்தனை பட்டுப்‌ பூச்சிகளின்‌ கொலை 


பாவத்துக்கு ஆளாகிறோமே! என்கிற எண்ணம்‌ பெண்களுக்கு வந்துவிட்டால்‌ 
போதும்‌. இதிலே இன்னொரு அம்சம்‌, இதனால்‌ வசதியில்லாதவர்களுக்கும்‌ 
பட்டிலும்‌, வைரத்திலும்‌ ஆசையைத்‌ தாண்டி விடுவது. பிள்ளை 
விட்டுக்காரர்கள்‌ “இத்தனை பட்டுப்‌ புடவைகள்‌ வாங்க வேண்டும்‌, வைரத்‌ 
தோடு போட வேண்டும்‌” என்றெல்லாம்‌ நிர்ப்பந்தப்படுத்தி அநேகப்‌ பெண்களை 
கல்யாணமாகாது நிறுத்தி வைக்கும்படி பண்ணுவது பாபம்‌. 


கல்யாணத்தை ஒஎconomic problem [பொருளாதாரப்‌ பிரச்சனை] -ஆகப்‌ 
பண்ணியிருப்பது அக்கிரமம்‌. “அக்கிரமம்‌” என்கிற வார்த்தையைத்தான்‌ 
சொல்ல வேண்டும்‌. அவரவரும்‌ ஆணோடு பெண்ணோடு பிறந்தவர்கள்தானே? 
நமக்கும்‌ பெண்கள்‌ இருக்கிறார்கள்‌. அப்படியிருக்க பிள்ளையகத்துக்காரன்‌ 
என்று ஆனவுடன்‌, "வரதகஷிணை கொண்டா, பாத்திரத்தைக்‌ கொண்டா, 
நகையைக்‌ கொண்டா, வைரம்‌ போடு, பட்டு வாங்கு” என்று ஷைலக்‌ மாதிரி 
கன்டிஷன்‌ போட்டுப்‌ பெண்‌ குழந்தைகளை கல்யாணமாகாமல்‌ கண்ணைக்‌ 
கசக்கும்படியாகப்‌ பண்ணுவதை மன்னிக்கிறதற்கேயில்லை. பெண்ணின்‌ 
குணம்‌, குலம்‌ திருப்தியாயிருக்கிறதா? 'நம்‌ அகத்தை விளங்க வைக்க 
கிருஹலக்ஷமியாக இந்தக்‌ குழந்தை வரவேண்டும்‌ என்று ஸந்தோஷமாக 
நினைத்து, எந்த கண்டிஷனும்‌ போடாமல்‌, பணம்‌ காசைப்‌ பற்றி நினைக்காமல்‌ 
கலியாணம்‌ பண்ணிக்கொள்கிற நல்ல மனஸ்‌ நம்‌ ஜனங்களுக்கு 
வரவேண்டும்‌. 


இதில்‌ ஸ்திரீகளின்‌ பங்கு விசேஷமானது. பெண்ணாக 
பிறந்தவர்களுக்குத்தான்‌ தங்கள்‌ மாதிரியானவர்களிடம்‌ அபிமானமும்‌ 
அநுதாபமும்‌ இருக்க வேண்டும்‌. தங்கள்‌ பிள்ளைகளுக்குக்‌ கல்யாணம்‌ 
பண்ணுகிற ஸமயத்தில்‌ பெண்டுகள்‌ குறிப்பாக நான்‌ சொன்ன விதத்தில்‌ 
உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளவேண்டும்‌. அந்த அகத்தில்‌ அப்படிச்‌ சீர்‌ 
செய்தார்களே; அந்த பிள்ளைக்கு அவ்வளவு செய்தார்களே; அந்த மாதிரி நம்‌ 
பிள்ளைக்கு நடக்காவிட்டால்‌ எப்படி? அது நமக்குக்‌ குறைவு இல்லையா?” 
என்ற மாதிரி அசட்டு எண்ணங்களை விட்டுவிட்டு, மற்றவர்கள்‌ செய்த 
ஜம்பத்துக்கும்‌ டாம்பீகத்துக்கும்‌ நாம்‌ இடம்‌ கொடுக்காமல்‌, இனிமேல்‌ 
கல்யாணம்‌ பண்ணப்‌ போகிற மற்ற பிள்ளையகத்துக்காரர்களுக்கு நாமே 
வழிகாட்டியாக இருக்க வேண்டும்‌. 'இதுவரை மற்றவர்‌ பண்ணின தப்பை, 
அக்ரமத்தை ஏன்‌ நாம்‌ fl பண்ண வேண்டும்‌? இனிமேலே மற்றவர்கள்‌ 
நம்மை 1௦10 பண்ணும்படியாக இப்போது நாம்‌ ஒரு நல்ல மாற்றத்தை 
ஏற்படுத்தினால்‌ இதுவேயல்லவா நமக்குப்‌ பெருமை?” இப்படிப்பட்ட உணர்ச்சி 
தாய்க்குலத்துக்கு உண்டாக வேண்டும்‌. 


"நம்மகத்துப்‌ பெண்ணுக்கு நாம்‌ வரதக்ஷிணை கொடுத்தோமே! நமக்கே நம்‌ 
அப்பாவும்‌ அந்த காலத்தில்‌ வரதக்ஷிணை கொடுத்தாரே! அதனால்‌ இப்போது 
நாமும்‌ வாங்கினால்‌ தப்பில்லை என்று தாங்களாக நியாயம்‌ கற்பித்துக்‌ 


கொண்டுவிடக்‌ கூடாது. இந்தக்‌ கெட்ட பழக்கம்‌ - நம்‌ தர்மத்தைச்‌ சிதைக்கிற 
பழக்கம்‌ எப்படியாவது நிற்க வேண்டும்‌. இதற்காக யாராவது இப்போது 
தியாகியாக முதலடி எடுத்து வைத்துத்தான்‌ ஆகவேண்டும்‌. எதெதற்கோ 
தியாகம்‌ என்று கிளம்புகிறார்களே! ஒரு ஊர்‌ இந்த ஜில்லாவில்‌ இல்லாமல்‌ 
இன்னொரு ஜில்லாவுக்குப்‌ போகிறது என்றால்‌ அதற்காக நூறு பேர்‌, ஆயிரம்‌ 
பேர்‌ மறியல்‌ செய்து ஜெயிலுக்குப்‌ போகிறார்கள்‌; எவனாவது ஒருத்தன்‌ 
கெரஸினைத்‌ தன்‌ மேலே கொட்டிக்‌ கொளுத்திக்‌ கொண்டு, உயிரையே 
விடுகிறான்‌! நம்முடைய உயர்ந்த ஸ்த்ரீ தர்மத்தைக்‌ காப்பாற்ற நாம்‌ 
கொஞ்சம்‌ பண நஷ்டம்‌ படக்‌ கூடாதா? 

"ஸெளந்தர்யலஹரி சொல்கிறோம்‌. அபிராமி அந்தாதி சொல்கிறோம்‌” என்று 
பல பெண்கள்‌ என்னிடம்‌ வந்து ஆசிர்வாதம்‌ கேட்கிறார்கள்‌. நல்ல 


647 


காரியம்தான்‌. ஆசீர்வாதம்‌ பண்ணுகிறேன்‌. ஆனால்‌ இதையெல்லாம்‌ விட 


அதிகமாக அம்பாளுடைய பிரீதியை சம்பாதித்துக்‌ கொள்ள வேண்டுமானால்‌ 
இவர்கள்‌ வரதக்ஷிணை, வைரத்‌ தோடு, சீர்‌ ஸெனத்தி என்ற கண்டிஷன்‌ 
இல்லாமல்‌ நான்‌ சொன்ன மாதிரிக்‌ கலியாணங்களுக்கு மனப்பூர்வமாக 


சம்மதித்தால்தான்‌ முடியும்‌. தங்கள்‌ மாதிரியான பெண்கள்‌ வயசு வந்தும்‌ 
கலியாணமாகாமல்‌ நிற்பது, அதனால்‌ மனோ விகாரப்படுவது, 
மானபங்கப்படுவது, அப்புறம்‌ மான உணர்ச்சியும்‌ மரத்துப்‌ போய்‌ விடுவது 
என்றிப்படி ஆகியிருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இவர்களுக்கு மனசு 
இரங்கினால்‌ இவர்களிடம்‌ அம்பாளுக்கு மனசு தானாக இரங்கும்‌. 


"நாங்கள்‌ கேட்காமல்‌ பெண்‌ விட்டுக்காரர்களாகவே இத்தனை கொடுக்கிறோம்‌ 
என்று ஸ்வயேச்சையாக வந்ததால்‌ வாங்கிக்‌ கொண்டோம்‌ என்று 
சொல்வதுகூட தப்பு. ஏனென்றால்‌ ஒருத்தர்‌ பண்ணுவதிலிருந்து 
இன்னொருத்தர்‌ என்று இது செயின்‌ மாதிரிப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிற 
வழக்கம்‌. கட்டாயப்படுத்தாமலே ஒருத்தர்‌ வரதக்ஷிணை கொடுத்தாலும்‌ 
இதனால்‌ அவர்‌ தன்‌ பிள்ளைக்கும்‌ கலியாணம்‌ பண்ணும்போதும்‌ 
வரதக்ஷிணை எதிர்பார்க்கத்தான்‌ செய்வார்‌. அதனால்‌ அவர்களாகவே 
கொடுத்தாலும்கூட, “வேண்டாம்‌” என்று சொல்லுகிற உயர்ந்த மனோபாவம்‌ 
வரவேண்டும்‌. பெண்வீட்டாருக்கு மிதமிஞ்சிப்‌ பணம்‌ இருந்தால்‌ கூட, 
"எங்களுக்குப்‌ பணம்‌ தராதீர்கள்‌”. உங்கள்‌ பெண்ணுக்கே ஸ்ரீ தனமாகப்‌ போட்டு 
வையுங்கள்‌” என்று சொல்ல வேண்டும்‌. 


பிள்ளை வீட்டுக்காரர்களின்‌ செலவுக்கு - அதாவது பிள்ளையின்‌ 
உறவுக்காரர்களுக்கு துணிமணி வாங்குகிறது; இவர்கள்‌ கலியாணத்துக்குப்‌ 
போகிற பிரயாணச்‌ செலவு முதலானதுகளுக்கு - பெண்‌ வீட்டுக்காரர்‌ 'அழ' 
வேண்டும்‌ என்பது துளிக்கூட நியாயமே இல்லை. நம்‌ பிள்ளைக்குத்தானே 
கல்யாணம்‌? நாமே ஏன்‌ அதற்கு செலவழிக்கக்‌ கூடாது? எவனோ கொடுக்கிற 
பணத்தில்‌ நாம்‌ டிரஸ்‌ வாங்கிக்‌ கொள்வது அவமானம்தான்‌. நமக்கு 
வக்கில்லை என்றுதான்‌ அர்த்தம்‌. இதையே 'பிள்ளையகத்து ஸம்பந்தி' என்று 
பெரிய பெயரில்‌ தங்கள்‌ 'ரைட்‌' மாதிரி மிரட்டி உருட்டிச்‌ செய்து வருகிறோம்‌! 
வரதக்ஷிணை நாமாகக்‌ கேட்டாலும்‌ சரி, அவர்களாகக்‌ கொடுத்தாலும்‌ சரி. 


648 


திருட்டுச்‌ சொத்து மாதிரி என்ற பயம்‌ வேண்டும்‌. இது இரண்டு தரப்போடு 
நிற்காமல்‌ பர௦௦ப5 06 -ஆக [விஷ வட்டமாக] ஸமூஹத்தையே பாதிப்பதால்‌ 
எப்படியாவது இதை ஸமாப்தி பண்ண வேண்டும்‌. 


12.11 மணப்பிள்ளையின்‌ கடமை 


வரனாக இருக்கப்பட்ட பிள்ளைகளும்‌ இதற்கு ஸஹாயம்‌ செய்ய வேண்டும்‌. 
சாதாரணமாக, மாதா பிதாக்களின்‌ வார்த்தைக்குப்‌ புத்திரர்கள்‌ மாறு 
சொல்லவே கூடாதுதான்‌. அப்படிச்‌ சொல்லும்படி நான்‌ புத்திரர்களுக்கு 
உபதேசம்‌ செய்யக்கூடாதுதான்‌. ஏற்கெனவே முன்னாளைப்‌ போலப்‌ 
பிள்ளைகள்‌ அப்பா, அம்மாவுக்குக்‌ கட்டுப்பட்டிராத இக்காலத்தில்‌ நானும்‌ 
அவர்களைக்‌ கீழ்ப்படியாமல்‌ இருப்பதில்‌ ஊக்கக்கூடாதுதான்‌. இதெல்லாம்‌ 
எனக்குத்‌ தெரிந்தாலும்‌, விவாஹ விஷயத்தைப்‌ பண ஸம்பந்முள்ளதாகப்‌ 
பண்ணிப்‌ பிராசீனமான நம்‌ ஸ்திரீதர்மத்துக்கு உண்டாக்குகிற பெரிய 
ஹானியைப்‌ பார்க்கிறபோது, இந்த ஒரு விஷயத்தில்‌ மட்டும்‌ பிள்ளைகள்‌ 
எனக்கு ஆதரவாக அப்பா, அம்மாவிடம்‌ வாதம்‌ பண்ணி, "வரதக்ஷிணையும்‌, 
சீரும்‌ கேட்காவிட்டால்தான்‌ கல்யாணம்‌ செய்து கொள்வேன்‌” என்று 
ஸத்யாக்ரஹம்‌ பண்ண வேண்டும்‌ என்று சொல்லத்‌ தோன்றுகிறது. நிஜமான 
ஸத்யாக்ரஹமாக இருக்கவேண்டும்‌. பெற்றோர்‌ கேட்கவில்லை என்பதற்காக 
பிள்ளை அவர்களை ஒதுக்கிவிட்டு கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டால்‌ அது 
ஸத்யாக்ரஹம்‌ இல்லை. ஸத்யாக்ரஹம்‌ என்றால்‌ அதிலே தியாகம்‌ 
இருக்கவேண்டும்‌. அதனால்‌ :வரதக்ஷிணை இல்லாமல்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ள மாட்டீர்களா? ஸரி, அப்படியானால்‌ நான்‌ கல்யாணமே பண்ணிக்‌ 
கொள்ளாமல்‌ பிரம்மசாரியாக இருந்து விடுகிறேன்‌ என்று தியாகமாக எதிர்ப்பு 
செய்தால்தான்‌ ஸத்யாக்ரஹம்‌. இப்படி பண்ணினால்‌ எந்தத்‌ தாயார்‌-தகப்பனார்‌ 
மனசும்‌ மாறாமல்‌ போகாது. இதுதான்‌ இப்போது இளைஞர்கள்‌ செய்ய 
வேண்டிய பெரிய சீர்திருத்தம்‌. கலப்பு மணம்‌, காதல்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்வது மாதிரியான சாஸ்திர விரோதமான காரியங்களைச்‌ செய்து 
பெருமைப்படுவதற்கு பதில்‌ சாஸ்திரோக்தமான இந்த 


வரதகஷிணையொமிப்புக்கு நம்முடைய இளைஞர்கள்‌ உறுதியோடு சகாயம்‌ 
செய்தால்‌ இதுவே பெரிய சீர்திருத்தமாயிருக்கும்‌. 


மாதா-பிதா-குரு என்று மூன்றை வேதமே சொல்லியிருக்கிறதோ 
இல்லையோ? அதனால்‌ மாதா-பிதாவைத்‌ தானாக ஒரு புத்திரன்‌ எதிர்த்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்றாலும்‌ இப்போது நான்‌ - குரு என்று பேர்‌ வைத்துக்‌ 
கொண்டு உட்கார்ந்திருக்கிறவன்‌ - சொல்வதால்‌ வரதக்ஷிணை விஷயத்தில்‌ 
மட்டும்‌ மாதா பிதாவின்‌ அபிப்ராயம்‌ சாஸ்திரப்படி இல்லாவிட்டால்‌ 
பிள்ளைகள்‌ அவர்கள்‌ எதிர்த்து வாதம்‌, ஸத்யாக்ரஹம்‌ பண்ண வேண்டும்‌. 


இது நம்‌ யுவர்கள்‌, கான்ஸர்‌ மாதிரி நம்‌ சமூகத்தில்‌ புரையோடி அரிக்கிற 
ஒரு கொடுமையை அகற்றி நம்‌ ஸமுதாய மறுமலர்ச்சிக்குச்‌ செய்கிற 
மகத்தான தொண்டாக இருக்கும்‌. நம்‌ மதத்தின்‌ மேன்மையில்‌ உள்ள 
நம்பிக்கைக்காக மட்டும்‌ இன்றி, மனிதாபிமானக்‌ கடமையாகவும்‌ இதை நம்‌ 
இளைஞர்கள்‌ செய்ய முன்வர வேண்டும்‌. 


நெடுங்காலப்‌ பயிராகவும்‌, எதிர்காலத்துக்கு உத்தரவாதமாயும்‌, தார்மிகப்‌ 
பாதுகாப்பாகவும்‌ இருக்கிற விவாஹம்‌ என்ற விஷயத்தில்‌ பெரியவர்கள்‌ 
பார்த்துப்‌ பெண்ணை நிச்சயம்‌ செய்கிறபடிதான்‌ பிள்ளைகள்‌ செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பயிரையே பூச்சி அரிக்கிற மாதிரி வந்திருக்கிற வரதக்ஷிணை 
கொடுமைக்கு உடந்தையாக இருந்து விடக்கூடாது. அப்பா, அம்மா சொற்படி 
கேட்பதோடு சமூகத்துக்குச்‌ செய்ய வேண்டிய கடமையும்‌ இருக்கிறதல்லவா? 
வரதக்விணை கேட்டால்‌ கல்யாணத்துக்குக்‌ கண்டிப்பாக மறுத்துவிட 
வேண்டியது பிள்ளையின்‌ கடமை. இது குடும்பத்துக்கு, மடத்துக்கு, 
சமூகத்துக்கு, பெண்‌ குலத்துக்கு எல்லாவற்றுக்கும்‌ செய்கிற தொண்டு. 
இப்படியாக இளைஞர்கள்‌ எல்லாரும்‌ சபதம்‌ செய்து, அதை நிறைவேற்ற 
வேண்டும்‌. 


12.12 மடத்தில்‌ செய்சுள்ள ஏற்பா 


ஏழெட்டு வயசில்‌ கல்யாணம்‌ பண்ண முடியாவிட்டாலும்‌, சட்டம்‌ 


அநுமதிக்கிற வயசு வந்தவுடனேயாவது கல்யாணத்தைப்‌ பண்ணிவிட 


650 


வேண்டும்‌ என்பதற்காக -“கன்னிகாதான ட்ரஸ்ட்‌: என்று ஒன்றை 
ஆரம்பித்திருக்கிறோம்‌*. 


ஏழையான பெண்‌ குழந்தைகளுக்குப்‌ பணம்‌ இல்லாததால்‌ கல்யாணம்‌ 
நடக்கவில்லை என்று இருக்கக்கூடாது என்று உத்தேசத்தோடு இந்த 
டிரஸ்டிலிருந்து வசதியில்லாதவர்களுக்குப்‌ பரம சிக்கனமாகச்‌ செலவுக்குப்‌ 
பணம்‌ கொடுத்துக்‌ கல்யாணம்‌ பண்ணி வைக்கிறோம்‌. இதற்கு உபகாரம்‌ 
பண்ணுவது பெரிய புண்ணியம்‌. நம்முடைய தர்மத்துக்கு சேவை செய்கிற 
பாக்கியத்தை இது தரும்‌. 


மற்ற ஜாதிகள்‌ பிராம்மணர்களைப்‌ போல இத்தனை கிரிசை கெட்டுப்‌ 
போகவில்லை. அந்த ஜாதிகளில்‌ இத்தனை வரதக்ஷிணைக்‌ கொடுமையோ, 


பெண்கள்‌ இத்தனை பெருவாரியாகக்‌ காலேஜ்‌ படிப்பு, உத்யோகம்‌ என்று 


போய்‌ ஸ்வயேச்சையாகத்‌ திரியும்படித்‌ தண்ணி தெளித்து விட்டிருக்கிற 
நிலைமையோ இல்லை. ஆதலால்‌ ஏழைப்‌ பிராம்மணப்‌ பெண்களை 
உத்தேசித்தே இந்த டிரஸ்ட்‌ ஏற்படுத்தப்‌ பட்டிருக்கிறது. 

இந்த  கன்னிகாதான டிரஸ்டுக்கும்‌ சரி, வேதரகஷண ந்க்ஷத்திரக்‌ 
காணிக்கைக்கும்‌ சரி, பிராம்மணர்களைத்‌ தவிர மற்றவர்களிடம்‌ பணம்‌ 
வாங்கக்‌ கூடாது என்பது என்‌ அபிப்ராயம்‌. காரணம்‌, இவன்‌ பண்ணின 
தப்புக்கு மற்றவர்களை லக! [அபராதம்‌] செலுத்தும்படிப்‌ பண்ணக்கூடாது 
என்பதுதான்‌. வேதத்தை விட்டது இவன்‌ பண்ணின பெரிய தப்பு. சட்டத்துக்கு 
உட்பட்டுகூட அதன்படியான மினிமம்‌ வயசிலும்‌ பெண்களுக்குக்‌ கல்யாணம்‌ 
பண்ணாமல்‌ விட்டிருப்பது, அதே மாதிரி அல்லது அதைவிடப்‌ பெரிய தப்பு. 
அதனால்‌ இந்தத்‌ தப்புக்களை நிவருத்தி பண்ணுவதற்காகச்‌ செய்திருக்கிற 
ஏற்பாடுகளுக்கு இவனேதான்‌ பணம்‌ கொடுக்க வேண்டும்‌. மற்றவர்களை 
உபத்ரவிக்கக்‌ கூடாது. அப்படிச்‌ செய்தால்‌ இது இரண்டோடு மூன்றாவது 
தப்பாகும்‌. பிராம்மணன்தான்‌ இப்பொழுது எந்தத்‌ தொழிலுக்கு 
வேண்டுமானாலும்‌ போய்‌ சம்பாதிக்கிறானே! வேண்டாத க்ளப்களுக்கும்‌ 
கேளிக்கைகளுக்கும்‌ யதேஷ்டமாகச்‌ செலவழிக்கிறானே! அதனால்‌ 


இவனேதான்‌ இந்த இரண்டுக்கும்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பது என்‌ 
அபிப்ராயம்‌. 


திருமாங்கல்யம்‌, கூறைப்புடவை, மூஹூர்த்த வேஷ்டி இவை கொடுத்து 
வெகு சிக்கனமாகக்‌ கல்யாணத்தை முடிப்பதற்கு கன்னிகாதான டிரஸ்டின்‌ 
மூலம்‌ திரவிய ஸஹாயம்‌ செய்யப்படுகிறது. 


வேதரக்ஷணத்துக்காகப்‌ பண்ணிய ஏற்பாடுகளின்‌ அளவுக்குக்‌ கூட இந்தக்‌ 
கன்யாதான ஏற்பாடு திருப்திகரமாகப்‌ பிரச்சனையைத்‌ தீர்க்கவில்லை. இதை 
ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன்‌. கடப்பாரையை முழுங்கினவனுக்கு 
சுக்குக்‌ கஷாயம்‌ கொடுத்த மாதிரி, குட்டிச்‌ சுவராகப்‌ போன பிராம்மண 
சமூகத்துக்கு ஏதோ துளிதான்‌ இதனால்‌ பண்ண முடிந்திருக்கிறது. இப்போது 
கரை புரண்டு வந்திருக்கிற அதர்மப்‌ பிரவாஹத்துக்கு அணை போட 
வேண்டும்‌ என்ற எண்ணமே பெண்ணைப்‌ பெற்றவர்களுக்கு இல்லாததால்‌ 
ட்ரஸ்டை பர56௪ செய்து கொள்ள [பயன்படுத்திக்‌ கொள்ள) போதுமானவர்கள்‌ 
வரவில்லை. காலத்தில்‌ கல்யாணமாகவில்லையே என்ற கவலை 
பெண்ணைப்‌ பெற்றவர்களுக்கு விட்டுப்‌ போய்‌, அவர்கள்‌ பாட்டுக்குப்‌ 
பெண்ணை சம்பாத்தியத்துக்கு விட்டுவிடலாம்‌ என்று ஹாய்யாக நினைக்கிற 


பொழுது, நாங்கள்‌ டிரஸ்ட்‌ வைத்து என்ன பண்ணுவது? இப்போது 


பெண்ணைப்‌ பெற்றவர்கள்‌ பிள்ளை தேடுவதற்குப்‌ பதில்‌ அவளுடைய 
உத்தியோகத்துக்குத்தான்‌ ரெகமன்டேஷன்‌ தேடுவதாக நம்‌ தேசத்தில்‌ 
துரத்தசை ஏற்பட்டிருக்கிறது. மிஞ்சினால்‌ வருஷத்தில்‌ ஐம்பது 
கலியாணத்துக்கு உதவி செய்கிறோம்‌. ஒரு வருஷத்தில்‌ ஐயாயிரம்‌ பெண்கள்‌ 
வேலைக்குப்‌ போகிறார்கள்‌. அதைப்‌ போலப்‌ பத்து மடங்கு பெண்கள்‌ 
உத்தியோகம்‌ தேடி அலைகிறார்கள்‌ என்றால்‌ நாங்கள்‌ சொல்கிற வயசில்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்கொள்ள 50 பேர்தான்‌ கிடைக்கிறார்கள்‌! இந்த டிரஸ்ட்‌ 
வைத்தது, ஏதோ என்‌ ப்பர்‌) -ல்‌ நான்‌ £௮! ஆகவில்லை என்று என்னை நானே 
ஸமாதானப்‌ படுத்திக்‌ கொள்ளத்தான்‌ கொஞ்சம்‌ பிரயோஜனப்படுகிறது! 


சட்ட வரம்பு தாண்டினவுடனேயே கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொடுக்கும்படி 
யாகவாவது முன்னேற்பாடுகளைத்‌ தயாராகச்‌ செய்துவைத்துக்‌ கொள்ளும்படி 


652 


தாயார்‌ தகப்பனார்மார்களுக்கு ஒரு மானம்‌, வேகம்‌, சுரணை பிறக்காதா 


என்பதால்‌ இப்படி பச்சையாகச்‌ சொல்கிறேன்‌. 


12.13 வாஸ்தவமான சீர்திருத்தம்‌ 


இத்தனை வயசுக்குக்‌ கீழே பண்ணக்‌ கூடாது என்று 1௦௦89 (அதம பக்ஷ 
வரம்பு) வைத்த சட்டத்திலே இத்தனை வயசுக்கு மேலே போகக்‌ கூடாது 
என்று ரா) -ம்‌ [உச்ச வரம்பும்‌ வைத்திருக்கக்‌ கூடாதா என்று 
நினைக்கும்படியாக இருக்கிறது! 


இப்போது 25 வயசு, 30 வயசு என்று பெண்கள்‌ கலியாணமாகாலிருப்பதற்குச்‌ 
சட்டத்தைக்‌ குறை சொல்வது துளிக்கூட நியாயமே இல்லை. நம்முடைய 
அசிரத்தைதான்‌ இன்றைய கோளாறுகளுக்கெல்லாம்‌ காரணம்‌. பூணூல்‌ 
போடுவதற்கு சாரதா சட்டம்‌ இல்லையே ஏன்‌ முப்பது வயசுக்குக்‌ 
கல்யாணத்தோடு சேர்த்து பூணூல்‌] போடுகிறோம்‌? சாஸ்திர விஷயத்தில்‌ 
நமக்கு அத்தனை அலக்ஷியம்‌! 


இந்தப்‌ பொதுவான அசிரத்தையோடு, கல்யாணம்‌ பூணூல்‌ முதலான 
காரியங்களைப்‌ பெரிய தடபுடல்‌ உத்ஸவமாகச்‌ செய்வதற்குப்‌ பணம்‌ தயார்‌ 
பண்ணிக்‌ கொள்வது, எல்லாவற்றிலும்‌ பெரிய தீமையாக கலியாணம்‌ 
என்றால்‌ ஒரு ஆயுஸுகால சேமிப்பும்‌ போதாத அளவுக்கு 
வரதக்ஷிணைக்காகவும்‌, சீர்‌ செனத்திக்களுக்காகவும்‌ செலவழிக்க 
வேண்டியிருப்பது ஆகியனவும்‌ சேர்ந்து சாஸ்திரோக்தமான கால 
கெடுவின்படி இந்த ஸம்ஸ்காரங்களைப்‌ பண்ணுவதற்கேயில்லை என்ற 
ஸ்திதிக்குக்‌ கொண்டு விட்டிருக்கிறது”. 

வேத சாஸ்திரங்களில்‌ இவற்றுக்குப்‌ பண ஸம்பந்தமே கூறப்படவில்லை. 
இது நாமாகப்‌ பண்ணிக்‌ கொண்ட அனர்த்தம்‌. நான்‌ மேலே சொன்ன எட்டுக்‌ 
கல்யாணங்களில்‌ எதிலுமே பெண்ணையும்‌ கொடுத்துப்‌ பணமும்‌ 
கொடுப்பதாக இல்லை. ஆஸுர விவாகத்தில்கூட பெண்‌ விட்டுக்காரர்களுக்குத்‌ 
தான்‌ பணம்‌ கொடுத்துப்‌ பதிலுக்கு பெண்‌ வாங்கிக்‌ கொள்கிறான்‌. அந்த 


653 


வியாபாரமே அஸுரத்தனம்‌ என்றால்‌, “பெண்ணையும்‌ கொடுத்துப்‌ 
பணத்தையும்‌ கொடு” என்று கேட்பது நம்‌ தர்ம சாஸ்திரக்காரர்கள்‌ 
கற்பனைகூடச்‌ செய்து பார்க்காத ஒன்றுதான்‌. கன்யா சுல்கம்‌' என்பதாக 
பெண்ணுக்குக்‌ கொடுப்பதையாவது கொஞ்சம்‌ சாஸ்திரத்தில்‌ ஒப்புக்‌ 
கொண்டிருக்கிறதே தவிர, பிள்ளை வீட்டாருக்கு வரதக்ஷிணை கொடுப்பதற்கு 
அதில்‌ ஆதாரமேயில்லை. நிஜமான கல்யாணச்‌ சீர்திருத்தம்‌ வரதக்ஷிணை 
ஒழிப்புதான்‌. 

அதைப்‌ பண்ணாமல்‌ வயசு விஷயத்துக்குச்‌ சீர்திருத்தம்‌ கொண்டு வந்ததில்‌ 
நம்முடைய குடும்ப-சமூக வாழ்க்கை முறையே புரண்டு விட்டிருக்கிறது. 
பெண்கள்‌ உத்யோகத்துக்குப்‌ போவதைதான்‌ சொல்கிறேன்‌. 
வரதட்சிணைக்கும்‌, சீருக்கும்‌, ஆடம்பரக்‌ கல்யாணத்துக்கும்‌ வேண்டிய அளவு 
பணம்‌ சேர்க்க முடியாதபோது, சாரதா சட்டம்‌ ரொம்ப அநுகூலமாக வந்து 


கல்யாணத்துக்கு அவசரமில்லாமல்‌ அவகாசம்‌ தந்தது. 


12.14 பெண்கள்‌ உத்தியோகம்‌ பார்‌ ப்பது 


அப்புறம்‌, கல்யாணமும்‌ ஆகாமல்‌ வெறுமே வீட்டில்‌ உட்கார்ந்து 
கொண்டிருக்கிற பெண்‌, படித்து வேலைக்குப்‌ போய்‌ இரண்டு காசுதான்‌ 
கொண்டு வரட்டுமே, கல்யாணச்‌ செலவுக்கும்‌ அது உதவுமே என்கிற 
எண்ணத்தில்‌ பெண்களை உத்யோகத்துக்கு அனுப்புகிற வழக்கம்‌ ஆரம்பித்தது. 
முதலில்‌ வெட்கப்பட்டுக்‌ கொண்டு, அவளே சம்பாதித்துக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளும்படியாக விடுவது தகப்பனாருக்கு ரொம்ப அவமானம்‌ 
என்ற உணர்ச்சியோடு வேலைக்கு அனுப்பினார்கள்‌. நல்ல யெளவனத்தில்‌ 
சித்த விகாரங்களைத்‌ தூண்டி விடுகிற சூழ்நிலையில்‌ இப்படிப்‌ பெண்களை 
விடுகிறோமே என்று அப்போது கொஞ்சம்‌ பயம்‌, கவலை எல்லாமும்‌ 
இருந்தது. ஆனாலும்‌ போகப்‌ போக என்ன ஆகியிருக்கிறது என்றால்‌ “குளிர்‌' 
விட்டு விட்டது. ஜனகர்‌ மாதிரியான ராஜ ரிஷிகளே கன்யாப்‌ பெண்ணைக்‌ 
கல்யாணமாகாமல்‌ வைத்துக்‌ கொண்டிருப்பது வயிற்றில்‌ நெருப்பைக்‌ கட்டிக்‌ 
கொண்டிருக்கிற மாதிரி என்று பயந்ததாகப்‌ புராணங்களில்‌ பார்க்கிறோம்‌. 


654 


அந்த விவஸ்தை இப்போது கெட்டுவிட்டது; கட்டுவிட்டுப்‌ போச்சு! 
அவமானமாக முதலில்‌ நினைத்தே இப்போது நாகரிக முன்னேற்றத்துக்கு 
அடையாளமாக ஆகிவிட்டிருக்கிறது. பெண்ணைப்‌ பெற்றவர்கள்‌ தங்கள்‌ 
பொறுப்பு உறைக்காமல்‌, கூச்சம்‌, கவலை, பயம்‌ எல்லாவற்றையும்‌ 
விட்டுவிட்டுத்‌ தங்கள்‌ பெண்‌ பெரிய உத்தியோகம்‌ பார்க்கிறாள்‌ என்று 
பெருமைப்படுகிற அளவுக்கு நம்‌ தர்மம்‌ ஹீன ஸ்திதி அடைந்திருக்கிறது. 
உத்யோகம்‌ பார்க்கிற பெண்கள்‌ என்னிடம்‌ ப்ரமோஷன்‌ ஆவதற்கு 
அநுக்கிரஹம்‌ கேட்கிறதும்‌, நானும்‌ கண்டும்‌ காணாத மாதிரி இருந்து 
கொண்டு எல்லோருக்கும்‌ நல்ல சாமியாராகப்‌ பெயர்‌ வாங்கிக்கொள்வதாகவும்‌ 
ஆகியிருக்கிறது! 


சீர்திருத்தக்காரர்கள்‌, “ஸ்திரீகள்‌ காலேஜில்‌ படித்து உத்தியோகம்‌ பண்ணுவது 
பெரிய முன்னேற்றம்‌; இதனால்‌ முன்னே பண்ணின அநீதி போய்விட்டது 
என்கிறார்கள்‌. முன்னே ஸ்திரீகளுக்கு அநீதி பண்ணவேயில்லை என்பது என்‌ 
கட்சி. அப்படிப்‌ பண்ணியிருந்தால்‌, புருஷனுக்குத்தான்‌ பண்ணியிருந்தது 
என்றுகூட வேடிக்கையாகச்‌ சொல்வேன்‌. ஏன்‌? ஒரு புருஷப்‌ பிரஜையானவன்‌ 
பிரம்மச்சரிய ஆசிரமம்‌ முடித்ததிலிருந்தே கிருஹஸ்தாச்ரம தர்மங்களை 
மேற்கொண்டு ஒளபாஸனாதி ஸம்ஸ்காரங்களைப்‌ பண்ணினால்தான்‌ 


அவனுடைய ஜன்மா கடைத்தேறும்‌. ஸ்திரீப்‌ ப்ரஜைக்கோ புருஷன்‌ 


பண்ணுகிற ஸம்ஸ்காரங்களுக்கெல்லாம்‌ மேலாக அவனிடம்‌ இவள்‌ மனஸை 
அர்ப்பணம்‌ பண்ணி பதிவிரதையாயிருப்பதே ஜன்மாவைக்‌ கடைத்தேறச்‌ 
செய்கிறது. இது பெண்களுக்கு இழைத்த அநீதி என்று சீர்திருத்தக்காரர்கள்‌ 
சொன்னாலும்‌, எனக்கோ புருஷனைவிட பெண்ணுக்குத்‌ தான்‌ ரொம்பவும்‌ 
ஸாதகமாக நம்‌ சாஸ்திரத்தில்‌ பண்ணியிருக்கிறது என்று தோன்றுகிறது. 
ஏனென்றால்‌ அநேக ஸம்ஸ்காரங்களையும்‌, அப்புறம்‌ சிரவண, மனன, 
நிதித்யாஸனாதிகளையும்‌ பண்ணித்தான்‌ ஒரு புருஷனுக்கு மனோநாசம்‌ 
உண்டாகி ஆத்ம ஸாக்ஷாத்காரம்‌ ஸித்திக்கிறது. அந்த ஸமாதனையின்‌ 
முடிவான மனோநாசம்‌ ஒரு பதிவிரதைக்குப்‌ பதியிடம்‌ சரணாகதி 
பண்ணுவதாலேயே ரொம்ப சீக்கிரத்தில்‌ ஈஸியாக ஏற்பட்டு விடுகிறது. 
பதியின்‌ இஷ்டத்தை அநுஸரிப்பதால்‌ இவளுக்குத்‌ தன்னிஷ்டம்‌, 


655 


மானாவமானம்‌ எல்லாம்‌ போய்‌ அஹங்காரம்‌ கரைந்து, மனோநாசத்துக்கு 
ரொம்பவும்‌ கிட்டே போய்‌ விடுகிறாள்‌. மனஸை எங்கேயோ பூர்ணமாக 
அர்ப்பணம்‌ பண்ணி, சரணாகதி என்று இருந்துவிட்டால்‌ அப்புறம்‌ மனோநாசம்‌ 
பக்கத்திலேயே தானே? இன்றைக்கு உத்தியோகம்‌ பார்க்கிற பெண்கள்‌ 
பெறுகிற ப்ரமோஷனுக்கெல்லாம்‌ மேலான ப்ரமோஷன்‌ இப்படி அவளை 
ஆத்மபரிசுத்தி பண்ணி உச்சத்துக்குத்‌ தூக்குவதுதான்‌. இப்படி பதியிடம்‌ 
மனஸை அர்ப்பணம்‌ பண்ணியே தான்‌ மஹா பெரிய ரிஷிகளை விட 
அதிகமான சக்திகளை நம்‌ தேசத்து பதிவிரதா ஸ்திரீகள்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
அவள்‌ பெய்‌ என்றால்‌ மழை பெய்கிறது என்று திருவள்ளுவர்‌ சொல்கிறார்‌. 


ஸூரியனை உதிக்காதே என்று அவள்‌ சொன்னால்‌ உதிப்பதில்லை! செத்த 


புருஷனை யமதர்ம ராஜாவிடமிருந்து அவளால்‌ திரும்பவும்‌ வாங்கிக்‌ 
கொண்டு வர முடிகிறது. எந்த ரிஷிக்கும்‌, தெய்வத்துக்குமே கூட கொடுக்காத 
உசந்த ஸ்தானத்தை இப்பேர்ப்பட்ட பதிவிரதைகளுக்குத்தான்‌ நம்‌ 
சாஸ்திரமும்‌ சம்பிரதாயமும்‌ தருகிறது. அவள்‌ தெய்வங்களின்‌ மேலேயே 
தண்ணியைத்‌ தெளித்து தன்‌ குழந்தைகளாக்கிக்‌ கொண்டு விடுகிறாள்‌ என்று 
புராணத்தில்‌ பார்க்கிறோம்‌. ஆகையால்‌ பெண்‌ எப்படியிருந்தால்‌ நிஜமான 
உயர்வைப்‌ பெறுவாளோ, அதைச்‌ சொல்லி அப்படிப்பட்டவளைக்‌ கோவில்‌ 
எடுத்துக்‌ கும்பிடுகிற நம்‌ சாஸ்திரம்‌ ஒரு நாளும்‌ ஸ்திரீயை மட்டம்‌ 
தட்டவில்லை. சீர்திருத்தவாதிகள்தான்‌ அவளை அப்படி வளர முடியாதபடி 
மட்டப்படுத்துகிறார்கள்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. 


ஆக விவாஹம்‌ என்பது புருஷனை  சுத்தப்படுத்துகிற அநேக ஸம்ஸ்‌ 
காரங்களில்‌ ஒன்று என்றால்‌, ஸ்திரீயையோ அத்தனை ஸம்ஸ்காரங்களும்‌ 
இல்லாமலே அவற்றின்‌ முடிந்த பயனான பூர்ணத்துவத்தைப்‌ பெறப்‌ 
பண்ணுவதாகும்‌. இப்பேர்ப்பட்ட ஸம்ஸ்காரத்தின்‌ ஸாரத்தை விட்டுச்‌ 
சக்கையாக ஒப்புக்கு ஏதோ இப்போது நடக்கிறது. விவாஹம்‌ என்ற 
ஸம்ஸ்காரமும்‌ கிருஹஸ்தாச்ரமும்‌ லாவண்யம்‌, வீர்யம்‌, இந்திரிய 
ஸெளக்யம்‌ இவற்றை மட்டும்‌ குறித்த விஷயமல்ல என்பதையும்‌, ஜன்மா 
கடைத்தேற வழியாகவே அது வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்‌ புரிந்து 
கொண்டால்‌ சாஸ்திரம்‌ சொல்லியிருப்பதே சரி என்ற அறிவு உண்டாகும்‌. 


656 


பெண்கள்‌ உத்தியோகம்‌ பார்ப்பதால்‌ பொருளாதார ரீதியிலேயே 
உண்டாகியிருக்கிற ஒரு அனர்த்தத்தை யாரும்‌ கவனித்ததாக தெரியவில்லை. 
Employment problem [வேலையின்மைப்‌ பிரச்சனை] -ஐ தான்‌ சொல்கிறேன்‌. 
சில வருஷங்களுக்கு முந்தி 'கலியாணமாகிற வரையில்‌ பெண்‌ வேலைப்‌ 
பார்க்கட்டும்‌; இதனால்‌ அவள்‌ கல்யாணமாகவில்லையே என்பதை நினைத்து 
நினைத்து அழுது கொண்டு வீட்டோடு இருக்காமல்‌ அவளுக்கு ஒரு போக்காக 
இருக்கும்‌. அதோடுகூட, பணசம்பந்தமானதாகப்‌ பண்ணப்பட்டுவிட்ட 
கல்யாணத்தில்‌ வரதக்ஷிணை மற்ற செலவுகளுக்கு அவளுடைய 
சம்பாத்தியத்திலிருந்தே மிச்சம்‌ பிடித்துச்‌ சேமிக்கலாம்‌' என்ற எண்ணத்தில்‌ 
ஒரு பெண்ணை விவாஹம்‌ வரையில்‌ வேலைக்கு விடுவதாகவும்‌, அப்புறம்‌ 
நிறுத்தி விடுவதாகவும்‌ இருந்தது. புக்ககத்துக்காரர்களும்‌ புருஷனும்‌ 
அந்தப்பெண்‌ கல்யாணத்துக்குப்‌ பிறகு வேலைக்குப்‌ போவதை நிஷித்தமாக 
[இழுக்காக] நினைத்தார்கள்‌. ஆனால்‌ வரவர இந்த பிராம்மண சமூகத்துக்கு 
இந்த ஒரு நூற்றாண்டாக ஏற்பட்டிருக்கிற பணத்தாசையில்‌ இதுவும்‌ மாறி, 
இப்போது கல்யாணமான பிற்பாடும்‌ அவள்‌ உத்தியோகத்திற்குப்‌ போவது 
என்ற வழக்கம்‌ வந்திருக்கிறது. இதனால்‌ சிசு ரக்ஷணை (குழந்தை வளர்ப்பு 
முதலான தாய்க்‌ குலத்தின்‌ உயர்ந்த கடமைகள்‌ கெட்டுப்போய்‌, 
வெள்ளைக்கார தேசங்கள்‌ மாதிரி குடும்பம்‌, பெற்றோர்‌, குழந்தை 


என்பதெல்லாமே ஹ்ருதயபூர்வமாகக்‌ கட்டுப்பட்டில்லாமல்‌ பிஸினஸ்‌ போல்‌ 


ஆகியிருப்பது ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. எகனாமிக்‌ [பொருளாதார ரீதியில்‌ 
இதனால்‌ உண்டாகியிருக்கிற கெடுதலைப்‌ பார்க்கலாம்‌. இப்போது 
வேலையில்லை, வேலையில்லை என்று லட்சக்கணக்கில்‌ ஆண்கள்‌ 
திண்டாடுகிறார்கள்‌. அதே சமயம்‌ இன்னொரு பக்கம்‌ பல குடும்பங்களில்‌ 
புருஷன்‌ உத்தியோகம்‌ பார்ப்பது மட்டும்‌ இல்லாமல்‌ ஸ்திரீயும்‌ வேலைக்குப்‌ 
போகிறாள்‌. அவன்‌ மட்டில்‌ வேலைக்குப்‌ போய்‌ இவள்‌ வீட்டிலிருந்தால்‌ 
இவள்‌ பார்க்கிற வேலை உத்யோகமில்லாத ஒரு ஆணுக்கு 
கிடைக்குமல்லவா? ஆனாலும்‌ தன்‌ பொண்டாட்டியைத்‌ தன்‌ 
சம்பாத்தியத்துக்குள்ளேயே கட்டும்‌ செட்டுமாக வைத்துக்‌ காப்பாற்றுவதுதான்‌ 
கெளரவம்‌ என்றில்லாமல்‌ புருஷன்‌ அவளையும்‌ வேலைக்கு விட்டு 
அவளும்தான்‌ காசு கொண்டு வரட்டுமே என்று இருக்கிறான்‌. முதலில்‌ தாயார்‌ 
657 


தகப்பனார்‌ மானமில்லாமல்‌ பெண்களை வேலைக்கு விடுகிறார்கள்‌. அப்புறம்‌ 
புருஷனும்‌ அதையே பண்ணுகிறான்‌. அந்த பெண்ணும்‌ இதை ஒரு 
பெருமையாகவே நினைக்கிறது. ஆபீஸுக்குப்‌ போய்‌ உத்தியோக புருஷியாக 
இருந்த பிறகு விட்டில்‌ அடைபட்டுக்‌ கிடக்கப்‌ பிடிக்க மாட்டேன்‌ என்கிறது. 
ஸ்வயமாக ஸம்பாதித்தால்‌ புருஷன்‌ தட்டிக்‌ கேட்காமல்‌ தன்‌ இஷ்டப்படி 
செலவழித்துக்‌ கொள்ளலாமே என்று இருக்கிறது. 


வீட்டோடு இருந்தால்‌ அடைபட்டுக்‌ கிடப்பது என்று அர்த்தமேயில்லை. 
நம்முடைய சாஸ்திரங்கள்‌, புராணங்கள்‌ தாய்‌ பாஷையிலும்‌ 
ஸம்ஸ்கிருதத்திலும்‌ இருப்பதற்குக்‌ குறைவேயில்லை. அவற்றிலே ஒரு 
ருசியை ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌ நாளெல்லாம்‌ படித்தாலும்‌ போதாமல்‌ 


ஜன்மா முழுதும்‌ படித்துக்‌ கொண்டு ஸந்தோஷமாக இருக்கலாம்‌. பல 


பெண்கள்‌ ஸத்ஸங்கமாகச்‌ சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில்‌ இவற்றைப்‌ 
படிக்கலாம்‌. கிளப்‌ என்றோ ஸ்தாபனம்‌ என்றோ போர்டு போட்டுக்‌ கொண்டு 
காரியாலயம்‌ மாதிரி இல்லாமல்‌ வீடுகளிலேயே இதைச்‌ செய்யவேண்டும்‌. 
மெம்பர்‌, பிரஸிடென்ட்‌ மாதிரிப்‌ பதவிகள்‌ உண்டாகாமல்‌, இவற்றுக்காகப்‌ 
போட்டிச்‌ சண்டைகள்‌ இல்லாமல்‌ இருக்க வேண்டுமென்பதால்‌ [இப்படிச்‌] 
சொல்கிறேன்‌. இதோடுகூட மடம்‌, ஆலயம்‌ முதலியவற்றுக்காக சுத்தமான 
மஞ்சள்‌ குங்குமம்‌ பண்ணிக்‌ கொடுப்பது, முனை முறியாத அக்ஷதை 
பொறுக்கிக்‌ கொடுப்பது போன்ற காரியங்களைச்‌ செய்தால்‌ பெரிய சமூகத்‌ 
தொண்டாகவும்‌ இருக்கும்‌. ஸ்திரீத்வம்‌ [பெண்மை] என்ற உயர்ந்த சரக்கு 
பறிபோகாமலே இப்படிப்‌ பட்ட ஸத்காரியங்களைப்‌ பண்ணி வந்தால்‌ 
வீட்டோடு இருப்பது அடைபட்டிருப்பதாக இருக்காது. ஆத்ம ஸ்வதந்திரத்துக்கு 
வழியாக ஆனந்தமாகவே இருக்கும்‌. ஸ்திரீத்வத்தயும்‌ இழந்து கொண்டு 
துராசைகளைப்‌ பெருக்கிக்‌ கொண்டு உத்யோகத்திற்குப்‌ போவதைவிட 
இதுதான்‌ சிரேயஸ்‌. ஸ்வாபாவிகமாகவும்‌ [இயல்பாகவும்‌] பெண்களுக்கு 
எடுத்தது இதுவே. விட்டில்‌ அடைபட்டில்லை என்று ஆபீஸுக்குப்‌ போவதால்‌ 
எத்தனை தப்புக்களுக்கு இடம்‌ கொடுத்துப்‌ போகிறது? “பெண்‌ விடுதலை 
என்று பெரியதாகச்‌ சொன்னாலும்‌ ஆபீஸில்‌ எத்தனை பேருக்கு அடங்கிப்‌ 
பதில்‌ சொல்லும்படி இருக்கிறது? இப்படி- யிருப்பதில்‌ வாழ்க்கையில்தான்‌ 


658 


நிம்மதி உண்டா? நிம்மதியாகச்‌ சமைத்துப்‌ போட்டுச்‌ சாப்பிடுவது; குழந்தை 
குட்டிகளின்‌ வாத்ஸல்யத்தை பூர்ணமாக அநுபவிப்பது என்பதெல்லாம்‌ இந்த 
விடுதலை யில்‌ உண்டா? 


சொல்லி என்ன பிரயோஜனம்‌? அவரவர்க்கும்‌ ஸ்வயநலம்‌ என்று அவரவரும்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிற ஒன்று தான்‌ முக்கியமாக இருக்கிறதே தவிர 
சமூகத்தில்‌ பிறத்தியார்‌ கஷ்டப்பட நாம்‌ காரணமாய்‌ இருக்கக்‌ கூடாது என்ற 
நியாய உணர்ச்சி கொஞ்சங்கூட இல்லை. புருஷன்‌ பெண்டாட்டி என்று சில 
குடும்பங்களில்‌ இரட்டை சம்பாத்தியமும்‌, வேறு சில குடும்பங்களிலோ 
இரண்டு பேரில்‌ ஒருத்தருக்கும்‌ உத்தியோகம்‌ இல்லாமல்‌ பரிதாபமாகவும்‌ 
இருக்கிற நிலையில்‌ கல்யாணமான பிறகாவது பெண்கள்‌ வேலைக்குப்‌ 
போவதை நிறுத்திக்‌ கொண்டால்‌, அத்யாவசியமாக வேலை பார்த்தே ஜீவிக்க 
வேண்டிய ஒரு புருஷனுக்கு அந்த வேலை கிடைத்து அந்தக்‌ குடும்பம்‌ 
உருப்படுமே என்ற பிரக்ஞை வரவேண்டும்‌. பெண்களை  சரி-சமம்‌ 
பண்ணுகிறோம்‌ என்கிறவர்களும்‌ இந்த விஷயத்தைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


சரி நிகர்‌ சமம்‌ என்கிற வாதம்‌ எதில்‌ வரலாம்‌, எதில்‌ வரக்கூடாது என்ற 


வியவஸ்தையே இக்காலத்தில்‌ தெரியவில்லை. ஒவ்வொன்றும்‌ ஒரு 


விதமாக இருக்க வேண்டும்‌. அப்படித்தான்‌ பிரபஞ்ச வாழ்க்கை ஏற்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. “எல்லாம்‌ ஒரே விதமாக ஆகவேண்டும்‌; அதுதான்‌ சரி சமம்‌: 
என்ற வாதமே அடியோடு தப்பு. அப்படி ஆக்கினால்‌ இயற்கையான 
வாழ்க்கைமுறையே பாழாகிவிடும்‌. ஒன்றொன்றும்‌ இயற்கைப்படி, 
ஸமூஹத்தின்‌ மொத்த வாழ்வுக்கு அநுகூலமாக எப்படியிருக்க 
வேண்டூமோ அப்படியிருப்பது தான்‌ அதற்கு நிறைவு. அதிலேதான்‌ அதற்கு 
நிஜமான ஸெளக்கியம்‌ உண்டு. இந்த நிறைவை விட்டு விட்டு, 
செயற்கையாக ஸமத்வம்‌ என்று ஒன்றை ஏற்படுத்திக்‌ கொண்டு அதற்காக 
ஓடுவதில்‌ ராபிர்ஸர்ப்பa! ஆகவும்‌ [தனி நபரளவிலும்‌] நிஜமான நிறைவு 
அவரவர்க்கு உண்டாவதில்லை; குடும்பம்‌, ஸமூஹும்‌ இவற்றின்‌ 
வாழ்க்கையும்‌ இதனால்‌ கெட்டே போகிறது. 


இயற்கைப்படி பெண்கள்தானே பிள்ளை பெற வேண்டும்‌ என்று 
வைத்திருக்கிறது? நாம்‌ எவ்வளவு ஸமத்வச்‌ சண்டை போட்டாலும்‌ அதை 
மாற்றமுடியாதல்லவா? பிள்ளையைப்‌ பெற்றவளே அதை சவரக்ஷணை 
பண்ணுவது, அதற்காக கிருஹலக்ஷமியாக இருப்பது என்பதுதான்‌ 
பெண்களுக்கு ஸ்வாபாவிக (ா௮£பாக) தர்மம்‌. அதைப்‌ பண்ணுவதால்‌ 
அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ இல்லை. அதை விட்டதால்‌ உயர்வும்‌ இல்லை. 
அதனால்‌ ஸமப்படுத்துகிற பேச்சுக்கு இங்கே அர்த்தமேயில்லை. 


12.15 எடுத்‌ துச்‌ சொல்லிப்‌ பயணுண்டா? 


மிளகாய்க்கு நெய்விட்டுக்‌ காரத்தை சமனம்‌ பண்ணுகிறாற்போல்‌ பிரகிருதி 
வேகங்களுக்கு விவாஹாதி ஸம்ஸ்காரங்களால்‌ சமனம்‌ 
உண்டாக்கப்படுகிறது. மிளகாயே இல்லாமல்‌ இல்லை. அது இருக்கிறது. 
ஆனால்‌ அதன்‌ காரம்‌ குடலை எரிக்காதபடி நெய்‌ விட்டிருக்கிறது. 
லெளகிகமான, சரீர சம்பந்தமான ஸெளக்யம்‌ கிருஹஸ்தாச்ரமத்தில்‌ 
இருக்கத்தான்‌ செய்கிறது. ஆனால்‌ அது கொழுந்து விட்டெரியாமல்‌ ஏகப்பட்ட 
ஸமம்ஸ்காரங்களால்‌ புருஷனை ஓர்‌ அளவில்‌ கட்டுப்படுத்தி 
வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கோ பாதி வ்ரத்யத்தோடு [கற்போடு] கூடின 
கிருஹரக்ஷணை என்ற ஒன்றே இத்தனை ஸம்ஸ்காரத்துக்கும்‌ 
ஸமமாயிருக்கிறது. இது நமக்கு மனஸில்‌ பட்டுவிட்டால்‌ போதும்‌. நாம்‌ இந்த 
தேசத்தில்‌ ஆத்ம சிரேயோ லக்ஷியம்‌ எந்த நாளும்‌ வீணாகி விடக்‌ கூடாது 
என்று ஹ்ருதய சுத்தத்தோடு நினைத்து பகவானைப்‌ பிரார்த்தனை பண்ணிக்‌ 
கொண்டு, அருள்‌ துணையை நம்பி, எடுத்துச்‌ சொல்லிக்‌ கொண்டேயிருந்தால்‌ 
என்றைக்காவது ஒரு நாள்‌ வழி பிறக்கும்‌. இப்போது போகிற போக்கிலே 
முடிவான ஒரு நிலையில்‌ போய்‌ முட்டிக்‌ கொண்டு கடைசியில்‌ இது 
அத்தனையும்‌ அனர்த்தம்தான்‌ என்று என்றைக்காவது ஜனங்கள்‌ விழித்துக்‌ 
கொள்கிறபோது, மீள்கிற வழி எது என்று தெரிவதற்காக நாம்‌ 
சாஸ்திரத்திலுள்ளதைச்‌ சொல்லிக்‌ கொண்டேதான்‌ இருக்க வேண்டும்‌. 


'வர்ணாச்ரமம்‌, பால்ய விவாஹம்‌ முதலானதுகளைப்‌ பற்றிச்‌ சொல்லி என்ன 
பிரயோஜனம்‌? அநேகமாக இவற்றில்‌ முக்காலே மூணுவீசம்‌ போயே 
போய்விட்டதே! பல விஷயங்களில்‌ ராஜாங்கச்‌ சட்டமே சாஸ்திரத்துக்கு 
மாறாக வந்துவிட்டதே! என்று கேட்கலாம்‌. வாஸ்தவம்தான்‌. அநேக 
விஷயங்களில்‌ சட்டமே வந்து கையைக்‌ கட்டித்தான்‌ போடுகிறது. 


Secular State என்று நம்‌ ராஜாங்கத்துக்குப்‌ பேர்‌ சொல்கிறார்கள்‌. 
மதச்சார்பில்லாதது என்று இதற்கு அர்த்தம்‌ சொல்கிறார்கள்‌. அதாவது 
ஸமூஹ (6௦080) விஷயங்களில்‌ ஸர்க்கார்‌ தலையிடலாமே தவிர, மத 
(religious) விஷயங்களில்‌ தலையிடக்‌ கூடாது என்று சொல்கிறார்கள்‌. 
ஆனால்‌ நம்முடைய மதத்திலே இப்படி மதம்‌-சமூகம்‌ -வீடு-தனி மனுஷ்யன்‌ 
என்று தனித்தனியாகப்‌ பிரிக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ பின்னி 
integrate பண்ணி [ஒருங்கிணைத்து அல்லவா வைத்திருக்கிறது? 
அதனால்‌ சமூக விஷயம்‌ என்று ஸர்க்கார்‌ போடுகிற சட்டமும்‌ 
மதத்தையே அல்லவா பாதிக்கிறது? இதை ஒப்புக்கொள்ளாமல்‌ “இன்னின்ன 
விஷயங்களோடு மதம்‌ முடிந்துவிடுகிறது; மற்றதெல்லாம்‌ ராஜாங்கம்‌ 
ஸம்பந்தப்பட்ட ஸமூஹ விஷயம்‌' என்கிறார்கள்‌. 


சரி, எல்லா மதத்திலுமே சில அம்சங்களிலாவது ஸமூஹ ஸமாசாரங்களும்‌ 
வந்து விடுகிறதே, அவற்றின்‌ விஷயத்திலும்‌ இந்தக்‌ கொள்கையைக்‌ 
கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால்‌- இங்கே தான்‌ ரொம்ப 
வேதனையாயிருக்கிறது. 'ஸெக்யூலர்‌ ஸ்டேட்டில்‌ எல்லா மதமும்‌ ஸமம்‌ 
என்று சொன்னாலும்‌, சிறுபான்மை மதஸ்தர்கள்‌ 5௦! ஈன்‌ சட்டங்களை 
ஆகக்ேபித்து, “இது எங்கள்‌ மதத்தில்‌ சொன்னதற்கு விரோதமாயிருக்கிறது. 
இது குரானுக்கு விரோதம்‌;கிறிஸ்துவக்‌ கோட்பாட்டுக்கு முரணாணது” என்று 
சொன்னால்‌ உடனே அந்த மதஸ்தர்கள்‌ விஷயத்தில்‌ இந்தச்‌ சட்டங்களுக்கு 
விலக்கு தந்துவிடுகிறார்கள்‌. இம்மாதிரிச்‌ சிறுபான்மை மதஸ்தருக்கு மட்டும்‌ 
குடும்பக்‌ கட்டுப்பாடு போன்ற ஒன்றில்‌ விலக்குத்‌ தந்துவிடுகிறார்கள்‌. 
இம்மாதிரிச்‌ சிறுபான்மை மதஸ்தருக்கு மட்டும்‌ குடும்பக்கட்டுப்பாடு போன்ற 
ஒன்றில்‌ விலக்குத்‌ தந்தால்‌ எதிர்காலத்தில்‌ அவர்களே பெரும்பான்மையாகி 


விடவும்‌ இடமேற்படுகிறது. ஆனால்‌ ஸெக்யூலர்ஸ்டேட்‌' டாக இருந்தும்‌ 


661 


ஹிந்து மத விஷயமாக மட்டும்‌ எதை வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌ என்ற 
தீர்மானம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 'மைனாரிட்டி ரிலிஜன்‌'காரர்கள்‌ போல்‌ நம்மிலே 
ஒரு சூடு பிறந்து ஆட்சேபிக்கிறவர்களே இல்லை. அப்படியே நாலு, பேர்‌ 
எதிர்ப்புத்‌ தெரிவித்தாலும்‌, பிற்போக்குக்காரர்கள்‌, பத்தாம்‌ பசலிகள்‌ 
(obscurantist) என்று அவர்களுக்குப்‌ பெயர்‌ கொடுத்துவிட்டுச்‌ சட்டத்தைக்‌ 
கொண்டு வந்துவிடுகிறார்கள்‌. 

'ஸெக்யூலர்‌ ஸ்டேட்‌' என்றால்‌ மதச்‌ சார்பில்லாத ஸர்க்கார்‌ என்றே அர்த்தம்‌. 
மத விரோதமான என்று அர்த்தமில்லை. ஒரு மதம்‌ மட்டுமின்றி எல்லா 
மதமுமே அபிவிருத்தியாவது ஸெக்யூலர்‌ ஸ்டேட்டுக்கு ஸம்மதமானதுதான்‌' 
என்றெல்லாம்‌ பெரிசாகப்‌ பிரஸங்கம்‌ பண்ணுபவர்கள்‌ பண்ணினாலும்‌, 
பிரத்யக்ஷத்தில்‌ ஹிந்து மதத்தைத்‌ தவிர மற்ற மதங்களுக்கு 
விரோதமில்லாத காரியங்களைப்‌ பண்ணுவதுதான்‌ இங்கே ஸெக்யூலர்‌ 
ஸ்டேட்‌ எனறு நடந்து வருகிறது! தர்க்காஸ்து நிலம்‌ மாதிரி ஹிந்து மதம்‌ 
இருந்து வருகிறது. 


"இது தெரிந்தும்‌ ஏன்‌ ஸாத்தியமில்லாத சாஸ்திர விஷயங்களை நச்சு நச்சு 
என்று சொல்கிறாய்‌?” என்றால்‌ - 


இப்போது இப்படி இருந்தாலும்‌ இன்னும்‌ எப்படி எப்படி போகும்‌ என்று 
சொல்ல முடியாது. அமெரிக்காவில்‌ டாலரே விளைகிறது; அங்கே 
ஜனங்களுக்கு ஒரு குறையும்‌ இல்லை என்றுதானே போன தலைமுறையில்‌ 
நினைத்தோம்‌. ஆனால்‌ இப்போது எப்படியிருக்கிறது? அந்த தேசத்து 
ஜனங்களுக்கு இருக்கிற குறை மாதிரி, சூன்ய உணர்ச்சி மாதிரி, வேறு 
யாருக்குமே இல்லை என்று தெரிய வருகிறது. டாலரினாலேயே இத்தனை 
குறையும்‌ என்றும்‌ தெரிகிறது! லெளகிக ஸெளக்கியத்தின்‌ உச்சாணிக்குப்‌ 
போன பிறகுதான்‌ அவர்கள்‌ இதிலே ஆத்மாவை எப்படி சூன்யமாக்கிக்‌ 
கொண்டு விட்டோம்‌ என்று விழித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. டாலரில்‌ 
மிதந்ததால்‌ எத்தனை குடி, கொள்ளை, கொலை, விபசாரம்‌ முதலிய 


தப்புகளில்‌ போய்‌ விழுந்து விட்டோம்‌ என்று உணர ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. . 


கடைசியில்‌ மனஸில்‌ நிம்மதியில்லையே, சாந்தி இல்லையே என்று 


662 


நம்முடைய யோகம்‌, ஞான விசாரம்‌, பஜனை முதலானவற்றுக்கு கூட்டம்‌ 
கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 


இதிலிருந்து, இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு நல்லதாகவே தோன்றி 
வந்த ஒன்று , அப்புறம்‌ தலைதெறிக்கப்‌ போன பிறகு அனர்த்தமானது என்று 
தெளிவாகிறது; அப்போது ஜனங்கள்‌ விமோசனத்துக்கு ஓடுகிறார்கள்‌ என்று 


தெரிகிறதல்லவா? இப்படியே இந்த இரண்டு தலைமுறைகளாக நல்லது என்று 
நினைத்து, பெரும்பாலும்‌ நல்ல எண்ணத்துடனேயே, நம்‌ தேசத்தில்‌ 
பண்ணப்பட்டிருக்கிற சாஸ்திரத்துக்கு முரணான விஷயங்களாலும்‌ எத்தனை 
ஹானி ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்பதை இன்னொரு தலைமுறை 
உணரக்கூடும்‌. இப்போதுகூட ஆங்காங்கே இந்த உணர்ச்சி கொஞ்சம்‌ தலை 
தூக்கிக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறது. ஆரம்பத்தில்‌ நன்றாகியிருந்து 
குதிரைக்குட்டி மாதிரியாயிருந்து போகப்‌ போக ஸ்வயரூபத்தை காட்டுகிற 
மாதிரிதான்‌ சீர்திருத்தக்‌ காரியங்கள்‌ நடந்திருக்கின்றன என்று முடிவிலே 
முட்டிக்கொள்கிற ஸ்திதியில்‌ தெரிய வரலாம்‌. கீதையில்‌ பகவான்‌ இரண்டு 
வித ஸெளக்கியங்களைச்‌ சொன்னார்‌. "யதக்ரே விஷமிவ, பரிணாமே 
அம்ருதோபமம்‌' என்பது ஒன்று. ஆரம்பத்தில்‌ விஷம்‌ போல இருந்துவிட்டு 
முடிவிலே எது அமிருதமாகிறதோ அதுதான்‌ உயர்ந்த ஸாத்விக ஸெளக்யம்‌. 
முதலில்‌ ஆலஹாலம்‌ வந்து விட்டுப்‌ பிறகு அமிருதம்‌ வந்தது இப்படித்தான்‌. 
சாஸ்திரம்‌, தனி மநுஷ்யன்‌, குடும்பம்‌, ஸமூஹம்‌ எல்லாவற்றையும்‌ 
கட்டுப்படுத்துகிறதே என்று ஆரம்பத்தில்‌ விஷம்‌ மாதிரிக்‌ கசந்தாலும்‌, போகப்‌ 
போக இதுதான்‌ எல்லாக்‌ கட்டுகளும்‌ தெறித்துப்‌ போகிற ஆத்ம ஸ்வதந்திரம்‌ 
என்கிற பேரானந்தத்தைத்‌ தருகிற அமிருதம்‌ என்று தெரியும்‌. இதிலே விஷம்‌ 
தற்காலிகம்‌; அமிருதம்‌ சாச்வதம்‌. இன்னொரு ஸெளக்யம்‌, 'யதக்ரே 
அம்ருதோபமம்‌, பரிணாமே விஷமிவ என்பது. முதலில்‌ அமிருதமாகத்‌ 
தித்தித்து விட்டுப்‌ போகப்போக விஷமாகிவிடுவது. இங்கே அம்ருதம்‌ 
தாற்காலிகம்‌; விஷம்‌ சாச்வதம்‌. அமெரிக்காவில்‌ டாலர்‌ இப்படித்தான்‌ 
முதலில்‌ அம்ருதமாயிருந்துவிட்டு இப்போது விஷமாகியிருப்பதை அவர்களே 
தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்‌. இப்படியே இங்கும்‌ எதிர்காலத்தில்‌ தனி 
மனித நிறைவு, ஸமூஹக்‌ கட்டுக்கோப்பு இரண்டும்‌ ஹானியடைந்து, சாஸ்திர 


663 


விரோதமாகப்‌ பண்ணினதெல்லாம்‌ முதலில்‌ அம்ருதமாயிருந்தாலும்‌ பிறகு 


இப்படி விஷமாகி விட்டதே என்று புரிந்து கொண்டு அழுகிற காலம்‌ 


வரக்கூடும்‌. அப்போது அமிருதத்தைத்‌ தேடுகிறவர்களுக்கு அது 
எங்கேயிருக்கிறது என்று தெரியவேண்டும்‌ அல்லவா? இப்போது நாம்‌ 
பண்ணுகிற மாறுதல்கள்தான்‌ முற்றி அவர்களுக்கு விஷம்‌ தலைக்கேறிய 
ஸ்திதி ஏற்படப்‌ போகிறபடியால்‌ இதை (அமிருதம்‌ எங்கேயிருக்கிறது 
என்பதை) அவர்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டியது நம்‌ கடமை. 
அதற்காகத்தான்‌, இப்போது நாமே இந்த சாஸ்திரோக்தமான ஸமாசாரங்கள்‌ 
என்ற அமிருதத்தைக்‌ குடிக்காவிட்டாலும்‌, பின்தலைமுறைகளில்‌ நம்மைவிட 
க்ஷீண தசைக்குப்‌ போய்‌ விஷம்‌ தலைக்கேறி விமோசனம்‌ தேடுகிறவர்கள்‌ 
தேடும்போது அவர்களுக்கு உதவுவதற்காகவது இந்த ஸமாசாரங்களை (குழி 
தோண்டிப்‌ புதைத்து விடாமல்‌) சொல்லிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இந்த 
தீபம்‌ வருங்காலத்திலாவது வழிகாட்ட விடவேண்டும்‌. 

இந்த எண்ணத்தில்தான்‌, காரியத்தில்‌ செய்ய முடியாமல்‌ கையைக்‌ கட்டிப்‌ 
போட்டிருந்தாலும்‌ இன்னம்‌ வாயைக்‌ கட்டவில்லையே என்பதால்‌ சாஸ்திர 
விதிகளை ஓயாமல்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


12.16 செலவில்‌ சாஸ்திரோக்தம்‌ 


வயசு விஷயத்தில்‌ சாஸ்திரோக்தமாகப்‌ பண்ணுவதற்கு முன்னால்‌ பண 
விஷயத்தில்‌ சாஸ்திரோக்தமாகப்‌ பண்ணுவதற்காவது இப்போதே ஆரம்பித்து 
விடவேண்டும்‌. முன்னேயே சொன்னாற்‌ போல்‌ சாஸ்திரப்படி விவாஹம்‌ 
என்பது பணத்தைப்‌ பற்றிய விஷயமில்லை. 


வேறொன்றும்‌ சாஸ்திரோக்தமாகப்‌ பண்ண நமக்கு மனஸோ, தைரியமோ 
இல்லாவிட்டாலும்‌ கலியாணத்தை economic problem -ஆகப்‌ பண்ணாமல்‌ இது 
ஒன்றையாவது சாஸ்திரப்படி வெகு சிக்கனமாக நடத்தப்‌ பார்க்கலாம்‌. 

விவாஹம்‌ என்பது ஸந்தியாவந்தனம்‌ மாதிரியான செலவில்லாத ஒரு 
வைதிக கர்மாதான்‌. இதில்‌ நூதன தம்பதிக்கு [புது மணமக்களுக்கு] புது 


664 


வஸ்திரம்‌ - நூலே போதும்‌ - தங்கத்தில்‌ லேசாக திருமாங்கலியம்‌, ரொம்பவும்‌ 
நெருங்கின பந்துக்களை மட்டும்‌ அழைத்துச்‌ சாப்பாடு போடுவது, முஹூர்த்த 
சமயத்தில்‌ ஒரு மங்கள வாத்திய சப்தம்‌ கேட்கப்‌ பண்ணி அதற்காக ஏதோ 
கொடுப்பது, வாத்தியார்‌ தக்ஷிணை ஆகியவற்றை மட்டுமே செய்தால்‌ 
போதும்‌. இது பூர்ணமாக சாஸ்திர சம்மதமானதுதான்‌. இப்படிப்‌ பண்ண ஒரு 
குமாஸ்தாவுக்கும்‌ முடியாமல்‌ போகாது. 


பணம்‌ கொழித்தவர்களுங்கூட தடபுடல்‌ பண்ணாமல்‌ இப்படிச்‌ சிக்கனமாகவே 
பண்ணவேண்டும்‌. ஏனென்றால்‌ அவர்கள்‌ பண்ணுகிற டாம்பிகம்‌ 
மற்றவர்களுக்கு ஒரு கெட்ட 806081 [முன்மாதிரி] ஆகிவிடுகிறது! 
ஆகையால்‌ கச்சேரி, ஃபீஸ்ட்‌ என்று தாங்கள்‌ செலவிடக்‌ கூடிய இந்தப்‌ 
பணத்தைக்‌ கொண்டு வசதியில்லாத ஒரு ஏழைப்‌ பெண்ணுக்கு 
கல்யாணம்‌ பண்ணி வைக்க வேண்டும்‌.இப்படிப்‌ பண்ணினால்‌ தண்டச்‌ 
செலவாகப்‌ போகக்கூடியதை தர்மக்‌ கரென்ஸியாக மாற்றிக்‌ கொண்டதாகும்‌. 
ஒவ்வொரு பணக்காரரும்‌ தம்‌ பெண்ணுக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணுகிறபோதே 
அதில்‌ செலவைக்‌ கட்டுப்படுத்தி இன்னொரு ஏழைப்‌ பெண்‌ கண்ணைக்‌ 
கசக்காமல்‌ வழி திறந்து விடலாம்‌. “மாஸ்‌: உபநயனம்‌ மாதிரியே பல 
பேருக்கு ஒரு பொது இடத்தில்‌ பொதுச்‌ செலவில்‌ கல்யாணங்கள்‌ நடத்த 
ஏற்பாடு செய்யலாம்‌. இதனால்‌ அவரவருக்கும்‌ செலவு நிரம்பக்‌ குறையும்‌. 


இப்போதெல்லாம்‌ கல்யாண மண்டபங்களின்‌ வாடகையே பாதிச்‌ செலவை 


விழுங்கி விடுகிறது என்கிறார்கள்‌. எத்தனை சின்ன கல்யாணமானாலும்‌ 


இக்கால பிளாட்‌ குடித்தனத்தில்‌ வீட்டிலேயே பண்ண முடியாதுதான்‌. 
அதனால்‌ தர்மிஷ்டர்கள்‌ ஒன்று சேர்ந்து வசதியில்லாதவர்களுக்காக 
அங்கங்கே சின்ன சின்ன கல்யாண மண்டபங்கள்‌ கட்டித்தர வேண்டும்‌. 

கல்யாணம்‌ என்றாலே வெட்கப்பட்டுக்கொண்டு ஓடின பெண்கள்‌, அப்புறம்‌ | 
கல்யாணம்‌] ஆகுமா ஆகுமா என்று வாய்விட்டுக்‌ கதறுகிற பரிதாப நிலை 
ஏற்பட்டு, இப்போது நிலைமை முற்றி கல்யாணமே இல்லாமல்‌ உத்தியோக 
புருஷியாக ஸ்வயேச்சையாக இருக்கலாமென்று ஏற்பட்டிருக்கிறது. இதனால்‌ 


நம்‌ பண்பாட்டின்‌ ஜீவநாடியான ஸ்திரீதர்மம்‌ வீணாகி வருகிறது. நடக்கக்‌ 
கூடாததெல்லாம்‌ ஒவ்வோரிடத்தில்‌ நடந்து விடுகிறது. 


இதிலே வயிற்றெரிச்சல்‌ என்னவென்றால்‌, இந்தத்‌ தப்புக்களைத்‌ திருத்தல்‌ 
வேண்டும்‌ என்ற வேகம்‌ யாருக்கும்‌ வராதது மட்டுமில்லை; 'ஸைகாலஜி', 
அது இது என்று சொல்லிக்‌ கொண்டு இந்தத்‌ தப்புக்களையே விஸ்தாரம்‌ 
பண்ணி, அவற்றுக்கு ஸமாதானமும்‌ சொல்லி, கதைகள்‌ எழுதி, ஸினிமாக்கள்‌ 
எடுத்து, இதனாலேயே இதை நன்றாக அபிவிருத்தியும்‌ பண்ணி வருகிறார்கள்‌! 


கேட்டால்‌ (கேட்பதற்கே ஆளில்லை) “எழுத்து ஸ்வதந்திரம்‌, கல்பனை 


ஸ்வதந்திரம்‌, கலா ஸ்வதந்திரம்‌' என்பார்கள்‌. சாஸ்திரத்தைத்‌ தவிர 
எல்லாவற்றுக்கும்‌ குடியரசு யுகத்தில்‌ ஸ்வதந்திரம்‌ ஏற்பட்டிருக்கிறது! 
விவாஹம்‌ சாஸ்திரப்படிப்‌ பொருளாதார விஷயமில்லை என்பதில்‌ 
ஆரம்பித்தேன்‌. 

“எல்லாம்‌ ஸரி! ஆனால்‌ சாஸ்திரத்தில்‌ நாலு நாள்‌ கல்யாணம்‌ 
சொல்லியிருக்கிறதே! நாலு நாள்‌ விருந்துச்‌ சாப்பாடு, சத்திர வாடகை 
என்றால்‌ செலவாகுமே! என்கலாம்‌. 


நாலு நாள்‌ கல்யாணத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறேன்‌: சாஸ்திரத்தில்‌ 
தாரித்திரியம்‌ உண்டாக்குவதற்காக கர்மாநுஷ்டானங்கள்‌ சொல்லப்பட 
வில்லை. விவாஹம்‌ பண்ணுகிறது ஒரு நாள்தான்‌. அப்புறம்‌ மூன்று நாள்‌ 
மாப்பிள்ளை தன்‌ சொந்த வீட்டில்‌ பிரம்மசரிய தீக்ையோடு 
இருக்கவேண்டும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ மேளம்‌ வேண்டாம்‌. நலுங்கு வேண்டாம்‌. 
மாற்ற விரும்புகிறவர்கள்‌ இப்படி மாற்றலாம்‌. இதுதான்‌ வாஸ்தவமான 
சீர்திருத்தம்‌ னா) பிள்ளையகத்துக்காரர்‌ இதைச்‌ செய்யலாம்‌. “ஒருநாள்‌ 
கல்யாணம்‌ உங்கள்‌ அகத்தில்‌ செய்வேன்‌. பாக்கி மூன்று நாள்‌ எங்கள்‌ 
அகத்தில்‌ செலவில்லாமல்‌ பண்ணுவேன்‌” என்று சொல்லிவிடலாம்‌. 
கல்யாணம்‌ ஆன மறுநாள்‌ கிருஹஸ்தன்‌ ஒளபாஸனாக்னியைத்‌ தன்‌ 
விட்டிற்குக்‌ கொண்டு வர வேண்டும்‌. அப்படி ஒளபாஸன குண்டத்தை 
எடுத்துக்‌ கொண்டு வரும்‌ போதும்‌, வண்டியில்‌ வைக்கும்‌ போதும்‌, 
நுகத்தடியில்‌ மாடுகளைப்‌ பூட்டும்போதும்‌, வழியில்‌ வைக்கும்‌ போதும்‌, 


666 


மறுபடியும்‌ வண்டியில்‌ வைக்கும்போதும்‌ சொல்ல வேண்டிய மந்திரங்கள்‌ 
இருக்கின்றன. இப்பொழுது மந்திரோக்தமாகவே மோட்டாரிலோ, ரயிலிலிலோ 
வைத்துக்‌ கொண்டு வரலாம்‌. அதனால்‌ ஒரு தோஷமும்‌ இல்லை. அந்த 
நாளில்‌ பக்கத்து ஊர்களிலேயே சம்பந்தம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


அதனால்‌ ஒளபாஸன குண்டத்தை கொண்டு போவது ஸெளகரியமாக 


இருந்தது. அல்லது நாலு நாள்‌ கலியாணத்தை இன்னொரு விதம்‌ 
பண்ணலாம்‌. இப்பொழுது கலியாணம்‌ நடத்துகிற இடத்திலேயே பிள்ளையகம்‌ 


என்று ஒன்று வைத்துக்‌ கொள்கிறோமே, அங்கேயோ, வாடகை அதிகமானால்‌ 
யாராவது உறவினர்‌ வீட்டிலோ மூன்று நாளும்‌ பண்ணவேண்டியதைப்‌ 
பண்ணலாம்‌. யாரையும்‌ சாப்பிடச்‌ சொல்லவேண்டாம்‌. ஸம்பந்திக்குக்கூடச்‌ 
சாப்பாடு போட வேண்டாம்‌. உபாத்தியாயருக்கு மட்டும்‌ ஸம்பாவனை 
பண்ணினால்‌ போதும்‌. ஒரு நாளில்‌ எல்லாவற்றையும்‌ முடித்துவிடுவது 
சாஸ்திர சம்பந்தமே இல்லை. 


விவாஹத்துக்கு ஸம்வத்ஸர தீக்ஷை, அதாவது விவாஹமாகி ஒரு வருஷம்‌ 
பிரம்மசரிய நியமம்‌; பிறகே சாந்தி கல்யாணம்‌ - என்கிற நிலைமை பிற்பாடு 
மாறி, நாலு நாலாவது இப்படி நியமத்தோடு இருப்பதாக ஏற்பட்டது. கழுதை 
கட்டெறும்பாகத்‌ தேய்ந்து அப்புறம்‌ கட்டெறும்பும்‌ இல்லை என்று இப்போது 
நடப்பதுபோல்‌ ஒரே நாளோடு தீர்த்து விடக்கூடாது. மூன்று நாள்‌ 
ஒளபாஸனம்‌ நிச்சயம்‌ செய்ய வேண்டும்‌. தெலுங்கர்கள்‌ கல்யாணத்தில்‌ வதூ- 
வரர்கள்‌ [மணமக்கள்‌ வெள்ளை நூல்‌ வஸ்திரத்தை மஞ்சளில்‌ நனைத்துக்‌ 
கட்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. அது சிக்கனமாக இருக்கிறது. எத்தனை 
தனிகரானாலும்‌ அதைத்தான்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டுமென்று வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. உத்தர தேசத்திலும்‌ ஸாதாரணமாக ஸாமான்ய 
வஸ்திரங்களைத்தான்‌ பெண்கள்‌ கட்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. இங்கே நாமும்‌ 
அப்படிச்‌ செய்ய ஆரம்பிக்கலாம்‌. 


பிரவேச ஹோமம்‌ என்று விவாஹ காலத்தில்‌ ஒன்று செய்வதுண்டு. இது 
வரன்‌ தன்‌ வீட்டில்‌ பிரவேசிப்பதற்குப்‌ பண்ணுவது. விவாஹாக்கினியை 
எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ ஒளபாஸன ஹோமத்தைத்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
அவன்‌ பண்ண வேண்டும்‌. அங்கே பண்ணுவதற்குத்தான்‌ ஒளபாஸனம்‌ என்று 


667 


பெயர்‌. ஸெளகர்யத்தை உத்தேசித்தும்‌ சாஸ்திர சம்மதமாகவும்‌ நான்‌ 
முன்னே சொன்னபடி பிள்ளையகத்தார்‌ வந்து தங்கும்‌ ஜாகையிலே 
செய்யலாம்‌. கோவிலுக்குப்‌ போய்‌ ஒரு-நாள்‌- கல்யாணம்‌ பண்ணிவிட்டு வந்து 
விடுவது என்பது தப்பான காரியம்‌. பார்ட்டி, ரேஸ்‌ என்று செலவழிக்கிற 
பணக்காரர்களும்‌ நாலு நாள்‌ ஒரு சாஸ்திரோக்த சடங்கு செய்யப்‌ 
பிடிக்காததாலே இப்போதெல்லாம்‌ கோயிலில்‌ போய்‌ தாலிகட்டி ஒரு 
வேளையோடு முடிக்கிறார்கள்‌. பணக்காரர்கள்‌ அப்படிச்‌ செய்ய ஆரம்பித்தால்‌ 
ஏழைகளும்‌ பின்பற்றிக்‌ கெட்டுப்போவார்கள்‌. நான்‌ சொல்வதை 
அநுஸரித்தால்‌ நாலு நாள்‌ பண்ணுவதில்‌ செலவு இல்லை. 


பெண்‌ ரிதுமதியான பின்‌ விவாஹம்‌, அதுவும்‌ ஒரு நாள்‌ கலியாணம்‌, 
மறுநாளே அவளை  ரபுக்கத்துக்குற அழைத்துப்‌ போவது என்பதில்‌ 
ஏற்பட்டிருக்கிற இன்னொரு விபரீதந்தான்‌ விவாஹத்தன்றே சாந்தி 
கல்யாணம்‌ பண்ணுவது. 


விவாஹமானவன்‌ திரிராத்திர தீக்ஷையோடுூ இருக்க வேண்டுமென்பது 
அத்யாவசியம்‌. அதாவது மூன்று நாட்களும்‌ பூர்ண பிரம்மசரிய நியமத்தை 
அநுஷ்டிக்க வேண்டும்‌. பிரம்மசரியம்‌ எட்டு விதம்‌. எப்போதுமே பிரம்மசரியம்‌ 
இருக்க முடியாதவனும்‌ சிற்சில தினங்களில்‌ அந்த நியமத்துடன்‌ 
இருக்கும்படியாக இந்த எட்டு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதமபக்ஷமாக, 
கல்யாணமான முதல்‌ மூன்று தினங்கள்‌ இப்படி இருக்க வேண்டும்‌. இதுவும்‌ 
போய்‌, அன்றே நிஷேகம்‌ என்பது மஹாதோஷம்‌. 


மறுபடி மறுபடி சம்பந்திகளைக்‌ கூப்பிடுவது, சாப்பாடுக்குச்‌ செலவழிப்பது, 
மேளத்துக்குச்‌ செலவழிப்பது என்றில்லாமல்‌ ஒன்றாக பண்ணிவிடலாமே 
என்று இப்படிப்‌ பட்ட தோஷத்தைச்‌ செய்கிறார்கள்‌. சாஸ்திரத்தில்‌ இல்லாத 
தடபுடல்களைக்‌ கொண்டு வந்து விட்டு, அப்புறம்‌ இவைகளைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பெண்ணின்‌ கல்யாணம்‌ வரையில்‌ [அவளுடைய 


ஸ்ஹோதரனான] பிள்ளையின்‌ பூணூலை ஒத்திப்‌ போடுவது, 


கல்யாணத்தன்றே ஸாந்தி கல்யாணத்தையும்‌ மந்திரோக்தமாகக்‌ கூட 


இல்லாமல்‌] பண்ணிவிடுவது என்றெல்லாம்‌ முறை கெட்டுச்‌ செய்து 
வருகிறோம்‌. 


12.17 உற்றமும்‌ சுற்றமும்‌ செய்யவேண்டியது 


ஆகையால்‌ இந்த வைதிக ஸம்ஸ்காரங்களில்‌ செலவை எப்படியும்‌ 
குறைத்தாக வேண்டும்‌. இதில்‌ பந்து மித்ரர்கள்‌ செய்யக்கூடிய ஒரு 
உபகாரமும்‌ உண்டு. அதாவது, கல்யாணம்‌, உபநயனம்‌ என்று அழைப்பு 
வந்தால்‌ நண்பர்கள்‌, உறவினர்கள்‌ எல்லோரும்‌ போகத்தான்‌ வேண்டும்‌ 
என்பதில்லை. பிரயாணத்துக்குச்‌ செலவிட்டு ரயில்காரனும்‌, பஸ்காரனும்‌ 
வாங்கி கொள்வதில்‌ என்ன பிரயோஜனம்‌? அதையெல்லாம்‌ சேர்த்து வைத்துக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிகிறவனுக்கு ரொக்கமாக அனுப்பிவிட வேண்டும்‌. 
இதனால்‌ விருந்துச்‌ சாப்பாடு என்று ஒரு செலவு குறைவது ஒரு பக்கம்‌; 
அவசியமான செலவும்‌ சீரும்‌ செய்ய கல்யாணம்‌ பண்ணிகிறவனுக்கு 
வரவினம்‌ வலுப்பது இன்னொரு பக்கம்‌! 


12.18 சிக்கனத்‌ துக்கு மூன்று உபாயம்‌ 


பண சம்பந்தத்தால்‌ சாஸ்திரோக்த வாழ்க்கையே கெட்டுப்‌ போய்விட்டது. 
சாஸ்திரோக்தமாக மாறுவதற்கு நாம்‌ நிறைய சம்பாதிக்க வேண்டும்‌ 
என்றில்லாமல்‌ பண்ணிக்‌ கொண்டு விட்டால்‌ போதும்‌. 


எனக்கு மூன்று விதத்தில்‌ செலவைக்‌ குறைக்கலாம்‌ என்று தோன்றுகிறது (1) 
எல்லோரும்‌ - நல்ல பணக்கார வீட்டு ஸ்திரீகளுள்பட - பட்டு முதலான 
பகட்டுத்‌ துணிகளைவிட்டு கடைசித்தரமான வஸ்திரந்தான்‌ வாங்குவது என்று 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. (2) காப்பிக்குத்‌ தலைமுழுகிவிட்டு காலையில்‌ 
கோதுமைக்‌ கஞ்சிதான்‌ சாப்பிடுகிறதென்று வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
அல்லது மோர்‌ சாப்பிடலாம்‌. காப்பி சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கத்தைப்‌ 
பண்ணிவிட்டதால்‌ Substitute (அதை மாற்ற ஏதாவது ஒன்று) 
வேண்டுமல்லவா? தக்ரம்‌ (மோர்‌ அமிருதமென்று வைத்திய சாஸ்திரம்‌ 


669 


சொல்கிறது. இப்படிச்‌ செய்வதனால்‌ அநேக குடும்பங்களில்‌ செலவில்‌ 
நூற்றுக்கு அறுபது பங்கு குறைந்துவிடும்‌ என்று தோன்றுகிறது. “அரிசி 
எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குகிறோம்‌? பால்‌, காப்பிக்‌ கொட்டை எவ்வளவு 
வாங்குகிறோம்‌?' என்று கணக்கு பார்த்தால்‌ பால்‌, காப்பிக்கொட்டைக்குத்தான்‌ 
அதிக செலவு. (3) விவாஹத்துக்காகப்‌ பணத்தைக்‌ கொண்டு வா என்று 
வரதக்ஷிணை வாங்குவதை நிறுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இப்படிப்‌ பண்ணினால்‌ டம்பம்‌ போவது ஒன்று; நல்ல ஆரோக்கியமும்‌ 
மனஸின்‌ அபிவிருத்தியும்‌ ஏற்படுவது இன்னொன்று; மூன்றாவதவாக 
சாஸ்திரோக்தமான வாழ்க்கையையும்‌ வழக்கங்களையும்‌ நிலை நிற்கும்படிப்‌ 
பண்ணுவது. 


விவாஹத்தைப்‌ பற்றிப்‌ பேச ஆரம்பித்ததில்‌ இத்தனை கதையும்‌ வந்து 
சேர்ந்து விட்டது. இன்னொரு கதை விட்டுப்‌ போச்சு. அதையும்‌ சொல்கிறேன்‌. 
புருஷப்‌ பிரஜைகளைவிட பெண்‌ பிரஜைகள்‌ அதிகமாக இருப்பதற்கு ஒரு 
காரணம்‌ சொன்னேன்‌. மெய்வருந்தி உழைக்காமல்‌ உட்கார்ந்து வேலை 
செய்வது காரணம்‌ என்றேன்‌. இன்னொன்று தோன்றுகிறது. அதையும்‌ 
சொல்கிறேன்‌. எனக்குத்‌ தோன்றுவது மட்டுமல்ல, சாஸ்திரத்திலேயே 
சொல்லியிருப்பதுதான்‌. அதாவது ஒளபாஸனாதிகளைப்‌ பண்ணிக்‌ கொண்டு 
ஆசார சீலனாகப்‌ புருஷன்‌ இருந்தால்‌ அவன்‌ ஆரோக்கியமாகவும்‌ நல்ல 
மனவிருத்தியோடும்‌ இருப்பதோடு ஆண்‌ சந்ததி உண்டாகும்‌. 


பிராசீனமான ஆசாரம்‌ உடையவர்களுக்கு துர்பலம்‌ இல்லை; வியாதி 
இல்லை. பிராசீன ஆசாரத்தை இப்பொழுது கொஞ்சமாவது அநுஷ்டித்து 
வருகிறவர்கள்‌ ஸ்திரீகள்தாம்‌. அதனால்‌ அவர்களிடம்‌ உண்டாகிற 
பிரஜைகளிலும்‌ அதிகமாகப்‌ பெண்களே இருக்கிறார்கள்‌. புருஷர்களும்‌ 
அதிகமாகப்‌ பிராசீன ஆசாரத்தை வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌ இப்போதைவிட 
ஆண்‌ ஸந்ததி அதிகமாக உண்டாகும்‌. இரண்டும்‌ ஸமவிகிதமாகும்‌. ஸ்தல 


தரிசனம்‌, தீர்த்த ஸ்நானம்‌, பூஜை முதலியவைகளைப்‌ புருஷர்கள்‌ பண்ணி 
வந்தார்கள்‌. இப்பொழுது அவர்களுக்கும்‌ சேர்த்து ஸ்திரீகள்‌ பண்ணுகிறார்கள்‌! 
புருஷர்கள்‌ ஆசாரத்தை விட்டதனால்‌ புருஷப்‌ பிரஜைகள்‌ குறைவாக 


670 


ஆகிவிட்டார்கள்‌. ஆகவே பாக்கி எதற்காக இல்லாவிட்டாலும்‌ குடும்ப 
வாழ்க்கை எகனாமிகலாக நன்றாக இருக்க வேண்டுமென்பதற்காவது 
புருஷர்கள்‌ ஆசார அநுஷ்டானங்களை வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தாரித்திரிய நிவர்த்திக்கும்‌ வரசுல்க (வரதக்ஷிணை நிவர்த்திக்கும்‌ ஆசார 
அநுஷ்டானந்தான்‌ வழி. 

கூட்டங்கூடி, சீர்திருத்தம்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு யோஜிக்காமல்‌ 
கையெழுத்துப்‌ போடுகிறார்கள்‌. அந்த மாதிரிக்‌ காரியங்களெல்லாம்‌ தற்கால 
சாந்தியானவையே. பரிகாரம்‌ நிரந்தரமாக இருப்பதற்கு இதுதான்‌ மருந்து. 


12.19 விவாஹத்தின்‌ உத்தேசங்கள்‌ 


பிரம்மசரிய ஆச்ரமத்தில்‌ வேதங்களை ஒருவன்‌ கிரஹித்து விடுகிறான்‌. 
அப்புறம்‌ தியரியை ப்ராக்டிகல்‌ ஆக்க வேண்டும்‌. வேதத்தில்‌ சொன்ன 
கர்மாக்களை, யஜ்ஞங்களைப்‌ பண்ணவேண்டும்‌. அதற்கு தன்னோடு பிரிக்க 
முடியாத சொத்தாக ஒரு துணையைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
இவனுடைய வீட்டில்‌ சமையல்‌ முதலான காரியங்கள்‌ நடப்பதற்கும்‌, 
இவனுடைய இந்திரிய சுகத்தைப்‌ பூர்த்தி பண்ணுவதற்காகவும்‌ மட்டும்‌ 
ஏற்பட்டவள்‌ அல்ல பத்தினி என்பவள்‌. தர்ம பத்தினி, யஜ்ஞ பத்தினி என்று 
அவளுக்குப்‌ பெயர்‌. இவன்‌ செய்யும்‌ தர்மத்தைக்‌ கூட இருந்து உத்ஸாஹப்‌ 
படுத்தி நடத்த வேண்டியவள்‌ அவள்‌, யஜ்ஞத்தில்‌ இவன்‌ கூட நிற்க 
வேண்டியவள்‌. இப்படியாக தேவ சக்திகளை லோகத்துக்கு அநுகூலம்‌ 
பண்ணித்‌ தருகிற கர்மாக்களுக்கு அவள்‌ பக்கபலமாயிருக்கிறாள்‌. 


இவனுக்கு சமையல்காரியாக, இவனுக்கு சரீர ஸெளக்கியம்‌ 
கொடுக்கிறவளாக இருக்கிறபோதுங்கூட அதிலேயே லோக க்ேமத்தைச்‌ 
செய்கிறவள்‌ அவள்‌. எப்படியென்றால்‌:இவன்‌ வீட்டுச்‌ சமையல்‌ இவனுக்கு 
மட்டுமில்லை. “ஆதித்யம்‌, 'வைச்வதேவம்‌' என்பதாக தினமும்‌ அதிதிக்கும்‌, 
தீனர்களுக்கும்‌, பிராணிகளுக்கும்‌ கிருஹஸ்தன்‌ அன்னம்‌ போட வேண்டும்‌. 
அதற்கும்தான்‌ அவள்‌ சமைப்பது. இவளுக்குப்‌ பிரஜை உண்டாவதும்‌ 
தம்பதியுடைய ஸெளக்கியத்தினால்‌ ஏற்பட்டதென்பதோடு 
671 


முடிந்துவிடுவதில்லை. வேத தர்மம்‌ என்றைக்கும்‌ லோகத்தில்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக, வேத தர்மத்தை அநுஷ்டிப்பதற்கே இவள்‌ 
பிரஜைகளைப்‌ பெற்றுத்‌ தரவேண்டும்‌. புத்ரோத்பத்தியைக்‌ கூட இப்படி 
எதிர்கால தர்ம வாழ்வை உத்தேசித்த ஸம்ஸ்காரமாகப்‌ பண்ணுவதை 
வேறெந்த மதத்திலும்‌ பார்க்க முடியாது. 


இப்படியாக ஐஹிக [இஹலோகு சம்பந்தம்‌ மட்டுமின்றி ஆத்ம சம்பந்தமும்‌, 
லோக க்ஷேம உத்தேசமும்‌ கொண்டதாக இருக்கிறது நம்‌ மதத்தில்‌ பதி-பத்னி 
உறவு. மற்ற மதங்களிலும்‌ சர்ச்‌ மாதிரியான இடத்தில்‌ தெய்வ 
ஸாக்ஷியாகத்தான்‌ விவாஹம்‌ நடக்கிறதென்றாலும்‌ அதற்கு இத்தனை 
உயர்ந்த லட்சியங்கள்‌ கொடுக்கப்படவில்லை. புருஷனை மேலும்‌ 
ஸம்ஸ்காரங்களில்‌ செலுத்தி சுத்தப்‌ படுத்தவோ, ஸ்திரீயைப்‌ 
பதிவிரதத்தினால்‌ பூர்ணத்வமே அடையப்‌ பண்ணவோ அந்த விவாஹங்களில்‌ 
இடமில்லை. மற்ற தேச விவாஹங்கள்‌ ஒரு குடும்ப அல்லது சமூக 
ஒப்பந்தம்‌ (மாக) மாதிரித்தான்‌. இங்கே அது ஆத்ம பந்தம்‌. 
பந்தப்பட்டிருக்கிற ஆத்மாவை விடுவிப்பதற்காகவே ஏற்பட்ட பந்தம்‌. 
அதனால்தான்‌ இங்கே அது ஆத்ம பந்தம்‌. அதனால்தான்‌ இங்கே divorce 
(விவாஹரத்து) என்பதற்கு இடமேயில்லாமலிருக்கிறது. அந்த எண்ணம்‌ 
வந்துவிட்டாலே நமக்குப்‌ பாபம்‌. 


இத்தனை உத்தமமான விவாஹ ஸம்ஸ்காரத்தின்‌ முக்யமான மூன்று 
உத்தேசங்கள்‌: ஒன்று, வேதத்தைப்‌ படித்து முடித்து வந்த ஒருத்தனின்‌ 
குடும்பம்‌ நடக்க வழி செய்து கொடுத்து, அவன்‌ வேத தர்மங்களை 
அநுஷ்டிப்பதற்குத்‌ துணை சேர்த்துக்‌ கொடுப்பது. இரண்டு, நல்ல 
ஸம்ஸ்காரமுடையவர்களுக்கே உத்தம தம்பதிகளாக இருந்து, உன்னதமான 
வேத தர்மத்துக்கு எதிர்கால வாரிசுகளை உற்பத்தி செய்து தருமாறு 
பண்ணுவது; அதாவது வரப்போகிற காலத்தில்‌ லோகத்தில்‌ உயர்ந்த 
மனோபாவமுள்ள ஜனங்கள்‌ இருக்கும்படியாக ஏற்பாடு செய்வது. மூன்றாவது 


ஸ்திரீகள்‌ கடைத்தேறப்‌ பெரிய பிடிப்பாக ஒன்றை உண்டாக்கிக்‌ கொடுப்பது. 


பரிபக்குவமடையாத நிலையில்தான்‌ புருஷன்‌ யக்ஞாதி அநுஷ்டானங்களைப்‌ 
பண்ணுவது. அவன்‌ அப்படிச்‌ செய்வதற்குத்‌ துணையாக வருகிற பத்தினியோ 


672 


தன்னுடைய பாதி விரத்யத்தாலேயே அவனையும்விடப்‌ பரிபக்குவம்‌ 
அடைந்து விடும்படி நம்முடைய வைதிக தர்மம்‌ பண்ணிவிடுகிறது! இந்த 
மூன்றோடு, அல்லது மூன்றுக்குப்‌ பிறகு நாலாவதாக வருவதுதான்‌ 
தம்பதியின்‌ இந்திரிய ஸெளக்கியம்‌ என்பது. 


முக்கியமான மூன்றும்‌ எடுபட்டுப்‌ போய்‌ நாலாவது மட்டுமே முழுக்கப்‌ 
பிரதானமாகிவிட்ட இன்றைய கால ஸ்திதியிலிருப்பவர்கள்‌ நான்‌ சொன்ன 
சாஸ்திரோக்தமான அந்த உத்தேசங்களைப்‌ புரிந்து கொண்டால்‌ நாம்‌ 
நல்லதற்கு மாறுவதற்கு வழி பிறக்கும்‌. அப்படிப்‌ புரிந்து கொள்வதற்கு 
சந்திரமெளலீச்வரர்‌ அநுக்ரஹம்‌ செய்யவேண்டும்‌. 


பாணிக்ரஹணம்‌ மணமகள்‌ மணமகளுடைய கையைப்‌ பிடித்தல்‌) , மாங்கல்ய 
தாரணம்‌, ஸப்த பத்‌ என்று புது தம்பதி ஏழடி எடுத்துவைப்பது இவை 
விவாஹத்தில்‌ பிரதானமான அம்சங்கள்‌. மாங்கல்ய தாரணம்‌ வேதத்திலேயே 
உண்டா, இல்லையா என்று பெரிய சர்ச்சைகள்‌ செய்வதுண்டு. இது 
அவசியமில்லாத சர்ச்சை. எத்தனையோ ஆயிரம்‌ காலமாக இருந்து 
வந்திருக்கிற மாங்கல்ய தாரணம்‌ அவசியம்‌ செய்ய வேண்டியதே! 


13 கிருஹஸ்தாச்ரமம்‌ (இல்லறம்‌) 


13.1 இல்லறத்தான்‌ இல்லாள்‌ 


ஒரு யுவாவானவன்‌ குருகுலவாஸம்‌ முடித்து ஸமாவர்த்தனமாகிய 
உடனேயே அவனுக்கு ஒற்றைப்‌ பூணூல்‌ போய்‌ இரட்டைப்‌ பூணூல்‌ ஏற்பட்டு 
விடுகிறது. பிரம்மசரிய ஆச்ரமத்தில்‌ தரித்த தண்டம்‌, கிருஷ்ணாஜினம்‌ (மான்‌ 
தோல்‌ மேகலை முதலியன போய்விடுகின்றன. இப்போது அவன்‌ 
ஏகவஸ்திரத்தை தட்டாடையாக உடுத்துவதும்‌ போய்‌, பஞ்சகச்சம்‌ 
கட்டிக்கொண்டு, உத்தரீயமாக மேல்‌ வேஷ்டி போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
பிரம்மசரியத்தில்‌ போக்யம்‌ உதவாது என்று ஒதுக்கின சந்தனம்‌, குண்டலம்‌, 
புஷ்பம்‌ (புருஷர்களும்‌ சிகையில்‌ புஷ்பம்‌ தரிப்பதுண்டு) , பாதரக்ஷை முதலிய 
அலங்கார வஸ்துகளையும்‌, ஸெளக்ய ஸாதனங்களையும்‌ அணிந்து 
673 


கொண்டு, மை கூட இட்டுக்கொண்டு, குடை பிடித்துக்கொண்டு போய்‌ அவன்‌ 
ராஜாவிடமோ, ராஜப்‌ பிரதிநிதியிடமோ தன்‌ வித்யையையும்‌, சுத்த 
பிரம்மசரியத்தையும்‌ நிரூபித்துவிட்டு, மேற்கொண்டு கல்யாணத்துக்கு 
வேண்டிய திரவியத்தை தானமாகப்‌ பெறவேண்டும்‌- இது சாஸ்திரத்தில்‌ 
சொன்னபடியாகும்‌. 


கல்யாணம்‌ செய்து கொள்ள இருக்கிற ஒரு யுவா அதற்காகவே தானம்‌ 
வாங்க வேண்டுமென்று சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருப்பதிலிருந்தே கல்யாணச்‌ 
செலவு பிள்ளை வீட்டுக்காரனுடையதுதான்‌ என்று அழுத்தமாகத்‌ 
தெரிகிறதல்லவா? 


இன்னொன்றும்‌ தெரிகிறது. ஸமாவர்த்தனம்‌ பண்ணி ஸ்நாதகனான ஒருவன்‌ 
பிற்பாடு கல்யாணம்‌ செய்து கொள்ளாமல்‌ ஏகாங்கியாகவே இருந்தாலுங்கூட 
அவனுக்கு இரட்டைப்‌ பூணூல்‌, பஞ்சகச்சம்‌ இவை உண்டு என்று ஆகிறது. 
வேஷ்டி நுனி தெரியாமல்‌ கொசுவிச்‌ சொருகுவதால்‌ ஒருவனின்‌ சக்தி 
காப்பாற்றப்படுகிறது. முஸல்மான்கள்‌ வேஷ்டி ஓரங்களைச்‌ சேர்த்துத்‌ 
தைத்துக்‌ கட்டிக்‌ கொள்கிறார்களல்லவா? பஞ்சகச்சமாக இல்லாவிட்டாலும்‌, 
தமிழ்நாடும்‌ மலையாளமும்‌ தவிர, மற்ற இடங்களில்‌ எல்லாருமே பூணூல்‌ 
இல்லாதவர்களும்கூட) கச்சம்‌ போட்டே கட்டுகிறார்கள்‌. இப்போது வேஷ்டியே 


போய்‌, என்னைப்‌ பார்க்க வருகிறபோதுகூட முழு நிஜார்‌ போட்டுக்‌ கொள்வது 


என்றிருக்கிறது! இந்த ஸ்திதியில்‌ கச்சம்‌, தட்டாடை வித்யாஸங்களைச்‌ 
சொல்வது வேடிக்கையாகத்தானிருக்கிறது!.. 


இப்போது குருகுலவாஸமம்‌, பிறகு ஸுமாவர்த்தனம்‌, கங்காயாத்திரை முதலிய 
எதுவும்‌ இல்லாவிட்டாலும்‌ பெண்‌ வீட்டுக்காரனிடமிருந்து “வசூல்‌” 
செய்வதற்கு இன்னொரு ரீ -ஆகப்‌ 'பரதேசிக்‌ கோலம்‌ என்று ஒன்றை 
வைத்துக்‌ குடை, பாதரக்ஷை, வாக்கிங்‌ ஸ்டிக்‌ எல்லாம்‌ வாங்கித்தர 
வைக்கிறோம்‌. மாப்பிள்ளைக்கு மையிட்டு சங்கிலி போட்டு காசி யாத்திரை 
என்று ஒன்று நடத்துகிறோம்‌. 


கல்யாணமாகாமலே நைஷ்டிக பிரம்மசாரியாக இருப்பதை சாஸ்திரம்‌ 
அநுமதித்தாலும்‌ அது விதிவிலக்கான கேஸ்தான்‌. பொது விதி, “யதோக்தமாக 


674 


குருகுலவாஸம்‌ முடித்ததும்‌ பிரம்மசரிய ஆச்ரமத்தை முடித்து அடுத்ததற்குப்‌ 
போ” என்பதுதான்‌. அதாவது பிரம்மசரியம்‌ சாஸ்திரோக்தமாக முடிந்தவுடன்‌ 
கிருஹஸ்தாச்ரமத்துக்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டியதுதான்‌. 


பிராம்மணனுக்குப்‌ பிறக்கும்போதே மூன்று கடன்கள்‌ உள்ளனவே, ரிஷிகடன்‌, 
தேவர்‌ கடன்‌, பித்ரு கடன்‌ என்று! இவற்றில்‌ பிரம்மசரியத்தில்‌ செய்கிற வேத 
அத்யயனம்‌ ரிஷிருணத்தை மட்டுந்தானே போக்குகிறது? யஜ்ஞங்கள்‌ செய்து 
தேவருணத்தைத்‌ தீர்ப்பதற்காகவும்‌, நல்ல ஆண்‌ ஸந்ததி மூலம்‌ பித்ரு 
ருணத்தைத்‌ தீர்ப்பதற்காகவும்‌ இவன்‌ கலியாணம்‌ செய்து கொண்டால்தானே 
முடியும்‌? 


பித்ரு கடன்‌ தீரவே முக்யமாய்‌ ஸந்ததி வேண்டும்‌. இவன்‌ திவஸம்‌ 
பண்ணினால்‌ மட்டும்‌ போதாது. மூன்று முன்‌ தலைமுறைக்காரர்களைப்‌ 
பித்ரு லோகத்திலிருந்து மேலே அனுப்ப வேண்டுமானால்‌ இவன்‌ 
காலத்துக்குப்‌ பின்னும்‌ இரண்டு தலைமுறைகளில்‌ திவஸமும்‌ தர்ப்பணமும்‌ 
நடந்தாக வேண்டும்‌. அதற்காகப்‌ புருஷப்‌ பிரஜை வேண்டும்‌. நைஷ்டிக 
பிரம்மசாரியாகவோ, ஸந்நியாஸியாகவோ இருக்கத்‌ தகுதி பெற்ற 


அபூர்வமான சிலரின்‌ விஷயம்‌ என்னவென்றால்‌ அவர்களது பரிசுத்தியாலும்‌ 
ஞானத்தாலும்‌ பிற்பாடு சிராத்த கர்மாக்கள்‌ இல்லாமலே மூன்று தலைமுறை 
மட்டுமில்லாமல்‌ இருபத்தியோரு தலைமுறைகள்‌ கடைத்தேறி விடுகின்றன. 


ஒரு புருஷன்‌ கற்க வேண்டியதைக்‌ கற்று முடித்தவுடன்‌ லோகத்தில்‌ 
தர்மங்களை அநுஷ்டிப்பதற்காகப்‌ பத்தினி என்ற துணையைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌; அதுவே ஒரு கன்னிகைக்குப்‌ பதி என்ற ஓரிடத்தில்‌ 
மனஸை அர்ப்பணம்‌ பண்ணி ஆத்ம பரிசுத்தி அடைய உபாயமாயிருக்க 
வேண்டும்‌; இருவருமாகச்‌ சேர்ந்து நல்ல பிரஜைகளை உண்டாக்க வேண்டும்‌ 
என்ற உத்தமமான அபிப்ராயத்தில்‌ விவாஹமும்‌ கிருஹஸ்தாச்ரமமும்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 

கிருஹஸ்தாச்ரமத்தைத்‌ தமிழில்‌ இல்லறம்‌ என்பார்கள்‌. கிருஹம்‌ என்றால்‌ 
இல்லம்தான்‌. “இல்லறமல்லது நல்லறமல்ல” என்று தர்ம சாஸ்திரங்களைப்‌ 
போலவே தமிழ்‌ ஆன்றோர்களும்‌ இந்த ஆச்ரமத்தைத்தான்‌ சிறப்பிக்கின்றனர்‌. 


675 


'க்ருஹம்‌: என்றால்‌ வீடு. குருவின்‌ வீட்டிலிருந்து திரும்பி வந்து சொந்த 
விட்டில்‌ தர்மங்களை நடத்துபவன்‌ 'க்ருஹஸ்தன்‌'. 'க்ருஹ-ஸ்தன்‌' என்றால்‌ 
நேர்‌ அர்த்தம்‌ “வீட்டில்‌ இருப்பவன்‌. அதையே விட்டிற்கு உடைமைக்காரன்‌' 
என்ற அர்த்தத்தில்‌ எடுத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அவனை அகமுடையான்‌, 
அகத்துக்காரன்‌, விட்டுக்காரன்‌ என்றெல்லாம்‌ விட்டுக்கு முக்யஸ்தனாக 
வைத்தே பத்தினியானவள்‌ குறிப்பிடுகிறாள்‌. பத்தினியைத்‌ தவிர மற்றவர்கள்‌ 
அவனை இப்படிச்‌ சொல்வதில்லை. அந்த பத்தினியை 'க்ருஹிணி' என்றே 
சொல்கிறார்கள்‌. க்ருஹஸ்தை' என்று சொல்வதில்லை. க்ருஹிணி! 
என்பதால்‌ விட்டிலே அவளுக்குத்தான்‌ முக்யத்வம்‌ அதிகம்‌ என்று தெரிகிறது. 
'க்ருஹஸ்தை: என்றால்‌ வீட்டிலே இருப்பவள்‌ என்று மட்டுமே ஆகும்‌. 
ஆனால்‌ “க்ருஹணி என்கிறபோதோ வீடே இவளுடையதுதான்‌, இவள்தான்‌ 
விட்டை நிர்வாகம்‌ பண்ணுகிறவள்‌ என்ற உயர்ந்த அர்த்தம்‌ ஏற்படுகிறது. 
தமிழிலும்‌ புருஷனை இல்லறத்தான்‌. இல்‌- அறத்தான்‌ என்பதாக 
கிருஹத்தில்‌ பண்ண வேண்டிய தர்ம காரியங்களைச்‌ செய்ய வேண்டியவன்‌ 
என்றே குறிப்பிட்டு விட்டு, பத்தினியைத்தான்‌ 'இல்லாள்‌' என்பதாக விட்டுக்கே 
உடைமைக்காரி என்ற மாதிரி சொல்லியிருக்கிறது. இல்லான்‌ என்று 
புருஷனை சொல்வதில்லை. அப்படிச்‌ சொன்னால்‌ ஒன்றும்‌ இல்லாதவன்‌ 
என்றே ஆகும்‌. இல்லத்தரசி, மனைவி, மனையாள்‌ என்று பத்தினியை 
சொல்வதுபோல்‌, புருஷனை இல்லத்தரசன்‌, மனைவன்‌, மனையான்‌ என்று 
சொல்வதில்லை. தெலுங்கிலும்‌ பத்தினியையேதான்‌ 'இல்லு' என்கிறார்கள்‌. 


13.2 ஒளபாஸனம்‌ 


பாணிக்ரஹணம்‌, மாங்கல்ய தாரணம்‌, ஸப்த பதி முதலிய எல்லாமே 
விவாஹத்தோடு முடிந்து போகிற சடங்குகள்‌. ஆனால்‌ அப்படி முடியாமல்‌ 
விவாஹத்தில்‌ தொடங்கி, ஸந்நியாஸம்‌ அல்லது மரணம்‌ வரையில்‌ நீடிக்கிற 
ஒரு சடங்கு விவாஹத்திலிருந்து ஏற்படுகிறது. அதாவது, எந்த அக்னியின்‌ 
ஸாட்சியாக விவாஹம்‌ செய்யப்படுகிறதோ அந்த அக்னி என்றைக்கும்‌ 
அணையாமல்‌ அதிலே செய்கிற ஒளபாஸனம்‌ என்ற சடங்கு. 


அக்னி காரியம்‌ வைதிக மதத்துக்கு முக்கியமானது. பிரம்மசாரி 
'ஸமிதாதானம்‌' என்பதாக தினமும்‌ இருவேளையும்‌ ஸமித்துக்களை 
[சுள்ளிகளை ஹோமம்‌ பண்ணுகிறான்‌. அந்தக்‌ கர்மா கலியாணத்தோடு 
முடிந்து விடுகிறது. கலியாணத்திலிருந்து அக்னி காரியங்கள்‌ - யாக, 
யஜ்ஞாதிகள்‌ - அதிகமாகின்றன. முதலாவதாக ஸமிதாதானத்துக்குப்‌ பதில்‌ 
'ஒளபாஸனம்‌' ஆரம்பிக்கிறது. உபாஸனை சம்பந்தப்பட்டது எதுவோ அதுவே 
ஒளபாஸனம்‌. பல தேவதைகளைப்‌ பூஜை, மந்திரம்‌, தியானம்‌ 


முதலியவற்றால்‌ உபாஸிப்பதாகச்‌ சொன்னாலும்‌, ஹிந்துக்கள்‌ 


எல்லோருக்கும்‌ வேதப்படி ஏற்பட்ட உபாஸனை “ஒளபாஸனம்‌' என்றே 
பெயர்‌ பெற்ற அக்னி காரியம்தான்‌. 


இது எல்லா ஜாதியினருக்கும்‌ விதிக்கப்பட்ட கர்மா. நான்காம்‌ 
வர்ணத்தவர்களுக்கு உபநயனமில்லாவிட்டாலும்‌ அவர்களுக்கும்‌ விவாஹ 
ஸம்ஸ்காரமும்‌ அதிலிருந்து ஏற்படும்‌ ஒளபாஸனம்‌ என்ற அக்னி காரியமும்‌ 
உண்டு. 


வைத்ய நாத தீக்ஷிதீயம்‌ முதலான தர்ம சாஸ்திர நூல்கள்‌ சூத்ர வர்ணத்தார்‌ 
எப்படி ஜாதகர்மம்‌, நாமகரணம்‌, ஆன்ஹிகம்‌ நித்தியப்படி காரியங்கள்‌) , 
ஸ்நானம்‌, தானம்‌, தேவபூஜை, அபர கர்மம்‌ ராமச்‌ சடங்கு] , சிராத்தம்‌ 
முதலியன செய்ய வேண்டுமென்று விவரித்துச்‌ சொல்லியிருக்கின்றன. 
அவர்களுக்கு இருக்கிற இந்த ரைட்‌ களை அவர்களுக்கு தெரிவித்து 
அநுஷ்டிக்கப்‌ பண்ணாமலே, "எந்த ரைட்‌'டும்‌ இல்லை: என்று 
சீர்திருத்தவாதிகள்‌ சண்டைக்கு வருகிறார்கள்‌. நமோந்தமான [நமோ' என்று 
முடிகிற] ச்லோக ரூபமான மந்திரங்களைச்‌ சொல்லி நாலாம்‌ வர்ணத்தவர்‌ 
மற்றவர்களைப்‌ போலவே ப்ரதி தினமும்‌ இரண்டு வேளையும்‌ 
விவாஹத்திலிருந்து தொடங்கி ஒளபாஸனம்‌ செய்ய உரிமை 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


13.3 பிராம்மண ஜாகி உண்டாக்கலாமா? 


ஸகல ஜாதியாரும்‌ ஒளபாஸனம்‌ செய்ய வேண்டும்‌ என்கிற போது 
இன்னொரு விஷயத்தையும்‌ கவனிக்கத்‌ தோன்றுகிறது. 


677 


"ஒளபாஸனம்‌ மட்டும்‌ என்ன? அத்யயனம்‌, காயத்ரீ. யஜ்ஞம்‌ ஆகிய 
எல்லாவற்றையுமே எல்லா ஜாதியாரும்‌ பண்ணினால்‌ என்ன?” என்று சில 
பேர்‌ கேட்கிறார்கள்‌. ஒரு பக்கம்‌ ஒரே நாஸ்திகம்‌, 'வேதத்தைக்‌ கொளுத்த 
வேண்டும்‌, பிள்ளையாரை உடைக்க வேண்டும்‌' என்று இருந்தால்‌, அப்படி 
சொல்கிறவர்கள்‌ தங்களை சீர்திருத்தக்காரர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொண்டால்‌, 
இன்னொரு பக்கம்‌ இன்னொரு தினுசு சீர்திருத்தக்காரர்களோ ஏன்‌ 
பாரபட்சமில்லாமல்‌ அத்தனை ஜாதியாருக்கும்‌ எல்லா வைதிக கர்மாவிலும்‌ 
அதிகாரம்‌ கொடுக்கக்‌ கூடாது என்கிறார்கள்‌. 


நான்‌ பிராம்மணன்‌ குட்டிச்சுவராகப்‌ போனதற்காகத்‌ திட்டுகிறேன்‌ அல்லவா? 
இதையே ஒரு ஒரு ஆதாரமாக, தங்களுக்கு ஆதரவாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
இவர்கள்‌, 'பிராம்மணன்தானே தானும்‌ கெட்டு மற்ற ஜாதிகளையும்‌ கெடுத்து 
விட்டவன்‌? அதனால்‌ இப்போது மறுபடி வைதிகமான வழிகளை, 
வேதாத்யயனம்‌ முதலானதுகளை உயிர்ப்பிக்கிற போது, கடமையில்‌ தப்பின 
பிராம்மண ஜாதிக்கு மட்டும்‌ இவற்றில்‌ ஏன்‌ அதிகாரம்‌ தரவேண்டும்‌? லோக 
க்ஷேமத்துக்காக வேதமும்‌, வைதிக காரியமும்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
நம்புகிற எந்த ஜாதியாரும்‌, எல்லா ஜாதியாரும்‌ இவற்றை மேற்கொண்டு, 
அநுஷ்டிக்கும்படிப்‌ பண்ணிவிட வேண்டும்‌ என்று கட்சி பேசுகிறார்கள்‌. 


எல்லாருக்கும்‌ பூணூல்‌ போடலாம்‌; ஸகலருக்கும்‌ வேதம்‌ சொல்லிக்‌ 


கொடுக்கலாம்‌ என்கிறார்கள்‌. 


ஆர்ய ஸமாஜம்‌ மாதிரி இருக்கப்பட்ட ஸ்தாபனங்களில்‌ எல்லாருக்கும்‌ வேத 
அத்யயனம்‌, யஜ்ஞங்கள்‌ ஆகியவற்றில்‌ அதிகாரம்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
பாரதி மாதிரி எங்கேயாவது யாராவது ஒருவர்‌ பஞ்சமனுக்கு பிரம்மோபதேசம்‌ 
பண்ணி வைக்கிறார்‌. இப்படி வேதத்தை எல்லோருக்கும்‌ பொதுவாக்கி 
விட்டால்‌ என்ன என்று சீர்திருத்தவாதிகள்‌ கேட்கிறார்கள்‌. 


இது கொஞ்சங்கூட ஸம்மதமனதல்ல. சாஸ்திரத்தில்‌ இருப்பதை சொல்ல 


அதன்‌ பிரதிநிதியாக இருக்கிறவன்‌ தான்‌ நான்‌. ஆகையால்‌, இது பரம 
தியாகிகளாக, கொஞ்சங்கூட சொந்தப்‌ பற்று பாசம்‌ இல்லாமல்‌, 
தங்களுக்கென்று சொத்து சுதந்திரமில்லாமல்‌ லோக க்ேமத்தையே 


678 


உத்தேசித்து தர்மங்களை விபாகம்‌ பண்ணிக்‌ கொடுத்த சாஸ்திரக்காரர்களான 
ரிஷிகளுக்கு ஸம்மதமில்லை என்று சொல்ல வேண்டியது என்‌ கடமை. 


பாபத்தில்‌ இரண்டு தினுசு. தனக்கான கர்மாவை விடுகிறவன்‌ ஒருவிதமான 
பாபத்தை பண்ணுகிறான்‌. இவனை கர்ம ப்ரஷ்டன்‌ என்பார்கள்‌. 
இன்னொருத்தன்‌ தன்‌ கர்மாவை விட்டதோடு நிற்காமல்‌ இன்னொருத்தனின்‌ 
கர்மாவை எடுத்துக்‌ கொண்டு, அந்த ஜாதிக்காரன்‌ மாதிரியே அவனுக்குரிய 
ஆசாரங்களை அநுஷ்டிக்கிறேன்‌ என்று புறப்படுகிறான்‌. இவனை 'கர்மாந்தர 
ப்ரவிஷ்டன்‌ என்பார்கள்‌. இவன்தான்‌ கர்ம ப்ரஷ்டனை விடப்‌ பெரிய பாபம்‌ 
செய்கிறவன்‌ என்பது சாஸ்திரத்தின்‌ அபிப்ராயம்‌. 


ஏன்‌? இரண்டு காரணங்கள்‌ உண்டு. 


ஒன்று - தன்‌ கர்மத்தை விட்டவன்‌, வர்ண தர்மமே முழுக்கச்‌ சரியில்லை 


என்று ஏதோ ஒரு 'கன்விக்ஷன்‌' (மனசாட்சிப்படியான உறுதி) ஏற்பட்டதால்‌ 
அப்படிச்‌ செய்தான்‌ என்றாவது சமாதானம்‌ சொல்லலாம்‌. சாஸ்திர 
விஷயத்தில்‌ நம்‌ மனசாட்சிக்கு இடம்‌ கிடையாதானாலும்‌, ஏதோ இப்படிக்‌ 
கொஞ்சம்‌ சமாதானம்‌ சொல்லவாவது இடம்‌ இருக்கிறது. ஆனால்‌, 
இன்னொருத்தனின்‌ கர்மாவையும்‌ அதற்கான ஆசார நியமங்களையும்‌ 
எடுத்துக்‌ கொள்கிறவன்‌ என்ன நினைக்கிறான்‌? தனக்கு ஏற்பட்ட கர்மாவும்‌ 
அதற்கான ஆசாரமுந்தான்‌ மட்டம்‌. இன்னொன்று உசத்தி என்ற நினைத்தே 
அதற்குப்‌ போகிறான்‌. இப்படிக்‌ கர்மாக்களுக்குள்‌ உயர்வு-தாழ்வு நினைப்பது 
நவீன கால அபேதவாதத்துக்கும்‌, இக்காலத்தில்‌ iஏgnity of labour 
[எத்தொழிலும்‌ கெளரவமானதே] என்பதற்கும்‌ பொருந்தாது; பழங்கால 
சாஸ்திர வாதப்படியும்‌ பொருந்தாது. வர்ண தர்மம்‌ முழுதையும்‌ தள்ளி 
விடுகிற கர்ம ப்ரஷ்டன்‌, ரிஷிகள்‌ என்னவோ காலத்துக்கு ஒவ்வாமல்‌ செய்து 
விட்டார்கள்‌ என்றுதான்‌ நினைக்கிறான்‌. அவர்களைப்‌ பக்ஷபாதிகள்‌ என்று 
நினைக்கவில்லை. ஆனால்‌ தன்னதை விட்டுவிட்டு இன்னொரு வர்ண 
தர்மத்தை எடுத்துக்‌ கொள்கிறவனோ ரிஷிகளைப்‌ பக்ஷபாதியாக்கி 
விடுகிறான்‌. இவன்‌ புதிசாகத்‌ தழுவுகிற வர்ணமே ஆத்ம சிரேயஸ்‌ தருவது; 
இவனுக்காகப்‌ பாரம்பரியமாக ஏற்பட்ட வர்ணத்தில்‌ அந்தப்‌ பலன்‌ இல்லை 


679 


என்று நினைத்துத்‌ தானே இவன்‌ மாறுகிறான்‌? அப்போது ரிஷிகள்‌ வர்ண 
விபாகம்‌ என்று பண்ணினதே வஞ்சனை என்றுதானே ஆகிறது! இதனால்தான்‌ 
இவன்‌ பண்ணுகிற பாபமே பெரிசு என்பது. 


"பிராம்மணர்கள்‌ தவறி விட்டார்கள்‌. அதனால்‌ புதுப்‌ பிராம்மணரை உண்டு 
பண்ணுவோம்‌. என்றால்‌ அது, அவன்‌ தன்‌ தர்மத்தை விட்டதால்‌ நானும்‌ என்‌ 
தர்மத்தை விடுவேன்‌ என்கிற பேச்சுதான்‌. விடுவதோடு இல்லாமல்‌ 
இன்னொன்றை எடுத்துக்‌ கொள்வேன்‌ என்கிறபோது இன்னம்‌ தப்பாகிறது. 
அத்தனை கர்மாவும்‌ அஹங்காரம்‌ நசிப்பதற்காகத்தான்‌. நமக்கென்று 
சொந்தமாக விருப்பு வெறுப்பு இல்லாமல்‌, "ஈச்வராக்ஞையானது வேத 
சாஸ்திர மூலமாக நமக்குப்‌ பிறப்பிலேயே எந்தத்‌ தொழிலைக்‌ கொடுத்ததோ 
அதைச்‌ செய்வோம்‌” என்ற அடக்கமும்‌ விநயமும்‌ தான்‌ வர்ண தர்மத்துக்கு 
அஸ்திவாரம்‌. அதன்மேல்‌ நின்று கொண்டு ஒவ்வொருவனும்‌ தனக்கான 
தொழிலில்‌ ஸதா உழைக்கிற போது அஹங்காரம்‌ கரைகிறது. 


புது ஜாதி உண்டுபண்ணுவது, புதுப்‌ பிராம்மணனைப்‌ பண்ணுவது 


என்கிறபோது- எத்தனை நல்ல எண்ணத்தோடு இப்படி ஆரம்பித்தாலும்‌ சரி, 
வேத சப்தங்களும்‌, வேத கர்மாக்களும்‌ லோகத்தில்‌ இருக்கப்‌ பண்ண 


வேண்டும்‌ என்று மனஸார நினைத்து, அந்த உயர்ந்த லட்சியத்துக்காகவே 
இப்படிச்‌ செய்தாலும்‌ சரி - இந்த மாதிரிச்‌ செய்யும்போது அஹங்காரம்‌ 
முந்திரிக்கொட்டை மாதிரி முந்திக்கொண்டு வரத்தான்‌ செய்யும்‌. இது 
இரண்டாவது காரணம்‌. 


ஒரு பக்கத்தில்‌ இப்படியென்றால்‌, இன்னொரு பக்கமோ என்னதான்‌ ஸமத்வம்‌ 
பேசினாலும்‌, பகுத்தறிவு வாதம்‌ பண்ணினாலும்‌, நாம்‌ இதைப்‌ பண்ணலாமா? 
பாரம்பரியமாகப்‌ பண்ணி வந்தவர்கள்‌ மாதிரி நம்மால்‌ இந்த மந்திர 
உச்சாரணம்‌ பண்ணியும்‌ அநுஷ்டானங்களைப்‌ பண்ணியும்‌ பலன்‌ பெற 
முடியுமா? என்று ஒரு எண்ணம்‌ (inferiority complex) உள்ளூர உதைத்துக்‌ 
கொண்டுத்தான்‌ இருக்கும்‌. 

ஆர்ய ஸமாஜத்திலும்‌, அதற்கப்புறம்‌ இன்று வரை புதிசு புதிசாக முளைத்துக்‌ 
கொண்டிருக்கிற அநேக மதச்‌ சீர்திருத்தங்களிலும்‌ ஜாதியே இல்லை என்று 


680 


வைத்து எல்லாருக்கும்‌ வேதத்தில்‌ பூர்ண அதிகாரம்‌ கொடுத்திருந்தும்கூட 
இவற்றில்‌ பிராமணரல்லாதவர்‌ ஏன்‌ கூட்டம்‌ கூட்டமாக சேரவில்லை? புதிசாக 
ஒன்றை எடுத்துக்‌ கொள்வதிலிருக்கிற கூச்சம்தான்‌ முக்கியக்‌ காரணம்‌. 
நாஸ்திகமாகவே போனாலும்‌ போகலாமே தவிர பழைய ஆஸ்திக 
ஆசாரங்களை நம்‌ இஷ்டத்துக்கு திருப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது என்ற 
அடிப்படையான உயர்ந்த எண்ணம்‌ பிராம்மணரல்லாதோருக்கு இருப்பதே 
முக்கிய காரணம்‌. ஆகையினால்‌, 'நாங்கள்‌ எல்லோரையும்‌ வேதத்துக்கு 
திருப்புவோம்‌' என்று ஓரிரண்டு பேர்‌ கிளம்பினாலும்‌, அவர்களோடு ஏதோ 
நாலைந்து சதவிகிதம்‌ போனாலும்‌ பாக்கி 95 சதவிகிதம்‌ இப்போதுள்ள 
ஹிந்து சமுதாய அமைப்பில்தான்‌ ஒட்டிக்கொண்டிருக்கும்‌. இதனாலேயே 
அதில்‌ சேருகிறவர்களுக்கும்‌ உள்ளூர பயம்‌, தாழ்வு மனப்பான்மை 


இருக்கத்தான்‌ செய்யும்‌. நாம்‌ பண்ணி பலன்‌ வருமா என்று சந்தேகம்‌ 
இருக்கத்தான்‌ செய்யும்‌. இப்படியிருந்தால்‌ சித்தம்‌ சுத்தமாவது எப்படி? 
அஹங்காரம்‌ மாதிரியே பயம்‌, தாழ்வுணர்ச்சி, சந்தேகம்‌ எல்லாம்‌ அழுக்குகள்‌. 


இவை இருக்கிறவரையில்‌ சித்தம்‌ சுத்தமாகாது. அப்படிச்‌ செய்கிற 
காரியத்தால்‌ லோகத்துக்கும்‌ பிரயோஜனம்‌ ஏற்படாது. ஒரு பக்கம்‌ இப்படி 
இருக்கிற போதே, இன்னொரு பக்கம்‌, "அவன்‌ விட்டு விட்டதை நாம்‌ 
செய்கிறோமல்லவா? என்ற அஹங்காரம்‌, சவால்‌ விடுகிற மாதிரியான 
(challenge பண்ணுகிற) மனப்பான்மை எல்லாமும்‌ இருக்கும்‌. இயற்கையாக 
ஒரு வர்ணத்தார்‌ செய்து வந்ததை மற்றவர்கள்‌ எடுத்துக்‌ கொண்டு 
செய்கிறபோது அதைப்‌ பெரிதாகப்‌ பிரகடனம்‌ பண்ணிக்‌ காட்ட வேண்டும்‌ 
என்று வந்துவிடும்‌. 'டெமான்ஸ்ட்ரேஷன்‌' வந்துவிட்டால்‌ அப்படிப்பட்ட 
காரியத்தில்‌ ஹ்ருதயம்‌ கலக்காது, ஹ்ருதய சுத்தி இருக்காது. மொத்தத்தில்‌ 
இவனுக்கும்‌ பலன்‌ இராது; சமூகப்‌ பயனும்‌ விளையாது. 


உணர்ச்சி வசப்படாமல்‌, பகுத்தறிவோடு ஆலோசனைப்‌ பண்ணிச்‌ சில 180 - 
களை (யதார்த்த உண்மைகளை, 15% -கள்‌ என்று ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌. 
வேத மந்திரங்களில்‌ சுத்தமான சப்தத்துக்குள்ளேயே சக்தியைப்‌ பற்றி 
நிறையச்‌ சொல்லியிருக்கிறேன்‌ அல்லவா? அந்த ஸரியான சப்தங்கள்‌ தான்‌ 
என்றில்லை. ஜெர்மன்‌ பாஷை, அல்லது கிட்டத்திலேயே உள்ள உருது 


681 


இவைகளை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ அவற்றிலே உள்ள சில சப்தங்கள்‌ 
நமக்கு நெஞ்சாங்குழியை வலிக்கிற மாதிரி, பல்லை உடைக்கிற மாதிரி 
இருக்கின்றன. லேசில்‌ உச்சரிக்க வரமாட்டேன்‌ என்கிறது. ரொம்பப்‌ 
பக்கத்திலேயே உள்ள தெலுங்கை எடுத்துக்‌ கொண்டால்கூட '௪வருகிற 
இடங்களில்‌ 'த்ஸு மாதிரி, 'ஜவருகிற சில இடங்களில்‌ 2 சப்தம்‌ மாதிரி 
அவர்கள்‌ அநாயஸமாகப்‌ பேசிக்கொண்டு போகிற மாதிரி நம்மால்‌ 
முடியவில்லை. ஆனால்‌ நம்‌ ஊரிலே ஒரு ஜெர்மன்‌ குழந்தை பிறந்தால்‌, 
தெலுங்குக்‌ குழந்தை பிறந்தால்‌ அது பேச்சு வருகிறபோதே அந்தந்த 
பாஷையின்‌ கஷ்டமான சப்தங்களைக்‌ கூட நாச்சுரலாக உச்சரித்து 
விடுகிறது. பாரம்பரியம்‌ என்ற ஒன்று கிடையாது என்று என்னதான்‌ சண்டை 
போட்டாலும்‌ பிரத்யக்ஷ உண்மையாக 15௦ -ஆக இருக்கிறது. இப்படியே வேத 
சப்தங்கள்‌ அவற்றையே யுகாந்தரமாக ரக்ஷித்து வந்திருக்கிற பரம்பரைக்கு - 
இப்போது இரண்டு, மூன்று தலைமுறைகளாக அந்த ரக்ஷணை விட்டுப்போன 
பிறகும்‌ கூட- ஸுலபமாக, இயற்கையாக வருகிறது. மற்றவர்களுக்கு இப்படிச்‌ 
சொல்ல முடியாது. மந்திரங்களில்‌ உச்சாரணம்‌ தப்பினால்‌ பலனே 
போய்விடுகிறது என்பதைப்‌ பார்க்கிற போது இவர்கள்‌ எத்தனை நல்ல 
எண்ணத்தில்‌ அத்யயனாதிகளைப்‌ பண்ணினாலும்‌ பலனில்லை என்றுதானே 
ஆகும்‌? 


இன்னொன்று - எத்தனையோ ஆயிரம்‌ வருஷங்களாக ஒரு தர்மத்தில்‌ வந்து 
பாரம்பரியமாக (heர்tகர-யாக) அதற்கேற்ற ஸ்வபாவத்தைப்‌ பெற்றவர்களே 
அதை விட்டு விடுகிறார்கள்‌ என்கிறபோது புதிசாக, அதுவும்‌ இந்த நவீன 
காலச்‌ சூழ்நிலையில்‌ வேறொருவன்‌ அந்த தர்மத்தை எடுத்துக்‌ கொண்டு 
அப்பியஸிக்கிறேன்‌ என்றால்‌ அது எப்படி உருப்படியாக வரும்‌? உத்தேசம்‌ 


நல்லதாக இருந்தாலும்கூட மநுஷ்ய மனஸ்‌ பண்ணுகிற திரிசமனில்‌ 


இதெல்லாம்‌ வெறும்‌ “சாலஞ்சாக”வும்‌ சண்டையாகவும்தான்‌ முடியும்‌. 


ஆனதால்‌ யோஜித்துப்‌ பார்க்கிறபோது, இப்போது தேசத்தில்‌ இரண்டு வித 
விபரீதமிருக்கிறதே (வேத கர்மாநுஷ்டானமே வேண்டாம்‌ என்று பிராம்மணன்‌ 
விட்டுவிட்டு இருப்பது ஒரு விபரீதம்‌. மற்றவர்களும்‌ வேத 
கர்மாநுஷ்டானங்களை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்பது இன்னொரு விபரீதம்‌) 


682 


இப்படி இரண்டு இருப்பதில்‌ எது எதைவிடப்‌ பெரிய தப்பு என்று சொல்லத்‌ 
தெரியவில்லை. செய்ய வேண்டியவன்‌ அதைச்‌ செய்யாவிட்டால்‌ தப்பு; 
செய்யக்கூடாதவன்‌ அதை செய்தாலோ அதைவிடத்‌ தப்பு என்றுதான்‌ பகவான்‌ 
கீதையில்‌ ஜட்ஜ்மென்ட்‌ கொடுத்திருக்கிறார்‌ : 


"ஸ்வதர்மே நிதனம்‌ ச்ரேய:பரதர்மோ பயாவஹ:” 


“தனக்கான கர்மாவைப்‌ பண்ணுவதால்‌ சாவு ஏற்பட்டாலும்‌ அதுவே சிரேயஸ்‌. 
இன்னொருத்தனின்‌ தர்மத்தை மேற்கொண்டால்‌ அது பெரிய பயத்தைத்‌ 
தருவது” என்கிறார்‌. சாவு எப்படியும்‌ வருவதால்‌ ஸ்வதர்ம நிஷ்டனாகச்‌ 
செத்துப்‌ போனால்‌ மறுபடி பிறக்க வேண்டாம்‌. பகவானிடமே போய்‌ 
விடலாம்‌. அதுதான்‌ பெரிய ச்ரேயஸ்‌. “இன்னொருவனின்‌ தர்மத்தால்‌ பயம்‌” 
என்றால்‌ என்ன? அது நரகத்தில்‌ தள்ளிவிடும்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. பெரிய 
பயம்‌ அதுதான்‌. நரகம்‌ என்று ஒன்று இருப்பதாக நம்பாவிட்டாலும்‌, இந்த 
ஜன்மாவிலோ, அடுத்த ஜன்மாவிலோ நரகத்துக்கு சமமான கஷ்டத்தை 
அநுபவிக்கும்படியாகும்‌ என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. அது தவிர, 
இன்னொரு தர்மத்தைப்‌ பண்ணும்‌ போதே அதை நாம்‌ பண்ணுவதால்‌ பாபம்‌ 
சம்பவிக்குமோ என்று உள்ளுக்குள்ளே ஒரு பயம்‌ அரித்துக்‌ கொண்டுதான்‌ 
இருக்கும்‌. ஏனென்றால்‌ இவன்‌ வேத சாஸ்திரங்களை நம்பாத நாஸ்திகனல்ல. 
அப்படியிருந்தால்‌ பிராம்மணனுடைய வைதிக காரியங்களை இவன்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்க மாட்டானே! ஆகையால்‌ நல்ல உத்தேசம்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டே இவன்‌ இப்படிப்‌ பண்ணினாலும்‌, 'வேத சப்தம்‌ லோக க்ஷேமம்‌ 
தரும்‌ என்று சொன்ன அதே சாஸ்திரத்தில்‌ தானே, இன்னொருத்தனின்‌ தர்மம்‌ 
பீதி விளைவிப்பது என்று சொல்லியிருக்கிறது!' என்று உள்ளூரக்‌ குடைந்து 
கொண்டு தானிருக்கும்‌. 


மொத்தத்தில்‌ விஷயம்‌ என்ன வென்றால்‌, சாஸ்திரம்‌ என்றால்‌ பூரணமாக 
சாஸ்திரத்தை ஒப்புக்‌ கொள்வதாக இருக்க வேண்டும்‌. அல்லது சாஸ்திரமே 


வேண்டாம்‌ என்று முழுக்க நாஸ்திகனாக இருந்து விடவேண்டும்‌. 
அப்படியில்லாமல்‌ தம்முடைய புத்திசாலித்தனத்தைக்‌ காட்டி சாஸ்திரத்தை 
நம்‌ இஷ்டப்படி வளைத்துச்‌ சிலதை எடுத்துக்‌ கொள்வது, சிலதை விடுவது, 


683 


சிலதை மாற்றுவது என்றால்‌ அது நாஸ்திகத்தை விட பாபகரமானது. வேத 
மாதா நம்‌ இஷ்டப்படி, இழுத்த இழுப்புக்கு வரவேண்டும்‌ என்று நினைப்பது 
பெரிய தோஷம்‌. இப்படி நினைத்துக்‌ கொண்டே வேத அத்யயனம்‌ 
பண்ணுகிறேன்‌ என்றால்‌ அது பரிஹாஸமான காரியம்தான்‌. 


சீர்திருத்தவாதிகளிடம்‌ எனக்குக்‌ கோபமில்லை. அவர்களுடைய நல்ல 
எண்ணத்திலும்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ ஆலோசனை போதாததால்‌, 
தெரியாமலே பெரிய தோஷத்தைச்‌ செய்யப்‌ பார்க்கிறார்கள்‌. இங்கேயிருந்து 
அங்கே போகிறேன்‌ என்று இவர்கள்‌ வேலியை உடைக்கிற போது அங்கே 
பாக்கிக்‌ கொஞ்சம்‌ பேர்‌ இருக்கிறவர்களும்‌ இங்கே வந்து விடலாம்‌ என்று 
வழிவிட்ட மாதிரி ஆகிவிடுகிறது என்பதை யோஜித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


வேதாத்யயனத்தில்‌ இருக்கிற அதே கெளரவம்‌ தன்னுடைய தொழிலில்‌ 
இருக்கிறது என்ற நிஜமான உணர்ச்சி இருந்தால்‌, இப்படி இதைவிட்டு 
அதற்குப்‌ போகத்‌ தோன்றாது. பிராம்மணர்கள்‌ வேதத்தை விட்டு 
விட்டார்களே, அதனால்‌ லோக க்ஷேமமான மந்திர சப்தம்‌ போய்‌ விடுகிறதே, 
அதற்காகத்தான்‌ புதுப்‌ பிராம்மணர்களைப்‌ பண்ண வேண்டும்‌' என்றால்‌ 
இதிலே அஹங்காரம்‌, சாலஞ்ஜ்‌, டெமான்ஸ்ட்ரேஷன்‌, இன்‌ஃபீரியாரிட்டி 
காம்ப்ளெக்ஸ்‌ ஆகிய இத்தனை அனர்த்த பரம்பரை உண்டாவதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. ஆகையால்‌ வேதம்‌ உயிரோடு இருக்கவேண்டும்‌ என்ற 
லக்ஷயத்திற்கு நிஜமாகப்‌ பாடுபடுவதானால்‌, அதற்காகவே ஏற்பட்டு, 
யுகாந்திரமாக அந்த தர்மத்தை அநுஷ்டித்து வந்தவர்களையேதான்‌ அதிலே 
மறுபடி திருப்பிவிட வேண்டும்‌. 


பிராம்மணனை நான்‌ திட்டுகிறேன்‌ என்றால்‌ இவனை திருத்தவே முடியாது 


என்று தலைமுழுகிவிட வேண்டும்‌ என்று அர்த்தமில்லை. பிராம்மண 


ஜாதிக்காரர்‌ ஒருத்தன்தான்‌ கெட்டதற்கெல்லாம்‌ ஆஸ்பதமானவன்‌ என்று 
நான்‌ நினைப்பதாக ஆகாது. துருக்க ராஜ்யமும்‌, பிரிட்டிஷ்‌ ராஜ்யமும்‌ 
வந்தபோது பிராம்மணர்கள்‌ தர்மத்தை விட்டார்களே, இப்போதும்‌ இந்த புது 
நாகரிகப்‌ போக்குகளில்‌ அதிகம்‌ போகிறார்களே என்று நான்‌ திட்டுவதால்‌, 
இவர்களிடம்‌ மட்டுமே ஸ்பெஷலாக தப்பு இருக்கிறது என்று ஆகாது. 


684 


இவர்களுடைய ஸ்தானத்தில்‌ யார்‌ இருந்தாலும்‌ இப்படிப்‌ பட்ட ஸந்தர்ப்ப 
நெரிசல்களில்‌ இதே மாதிரிதான்‌ பண்ணியிருக்கக்‌ கூடும்‌. இப்போது 
இவர்களைக்‌ குற்றவாளிகளாக்கிவிட்டு இவர்களுடைய இடத்தில்‌ தாங்கள்‌ 
வந்தால்‌ நல்லபடியாகச்‌ செய்ய முடியும்‌ என்று நினைக்கிறவர்களும்‌ இந்த 
ஸர்கம்ஸ்டன்ஸ்‌'களில்‌ [சூழ்நிலையில்‌] இதே தப்புகளைப்‌ 
பண்ணியிருக்கக்கூடும்‌. பாரம்பர்யமாக புத்தி வேலையிலேயே இருந்தவர்கள்‌ 
சந்தர்ப்ப வேகங்களில்‌ மத விஷயமாக, ஆத்ம ஸம்பந்தமாக அந்த புத்தி 
சக்தியை உபயோகிக்க முடியாமல்‌ லெளகிகத்தில்‌ இறங்கினால்‌ இப்படித்தான்‌ 
ஒரே தலைகீழாகக்‌ சறுக்கிக்கொண்டு போகும்படியாகும்‌. இதை நான்‌ ப5பநூ/ 
பண்ணுகிறேன்‌ நியாயமென்று ஒப்புக்கொள்கிறேன்‌] என்று அர்த்தமில்லை. 
ஆனாலும்‌ இந்தக்‌ காலத்தில்‌ சீர்திருத்த எழுத்துக்காரரர்கள்‌ 
விபச்சாரத்திற்க்குக்கூட 'ஸைகாலஜி'யைக்‌ காட்டி சமாதானம்‌ சொல்வதால்‌, 
அந்த சமாதானம்‌ பிராம்மணர்கள்‌ கெட்டுப்போனதற்கும்‌ கொஞ்சம்‌ உண்டு 
என்பதை எடுத்துக்‌ காட்டினேன்‌. நான்‌ பிராம்மணர்களைக்‌ கண்டிப்பதால்‌, 
அவர்கள்‌ மட்டும்தான்‌ அயோக்கியர்கள்‌ என்பதாக மற்றவர்களும்‌ மட்டம்‌ 
தட்ட வேண்டும்‌ என்று ஆகாது. அவர்களுக்கு எடுத்துச்சொல்லி 
யோக்கியர்களாகப்‌ பண்ணுவதுதான்‌ மற்றவர்களின்‌ கடமை. இந்த ஒரு 
நாற்பது ஜம்பது வருஷமாக! பிராம்மணன்‌ என்றால்‌ கிள்ளுக்கீரை என்று 
நினைத்து எத்தனை விதமாய்‌ பரிஹாஸம்‌, மான பங்கம்‌ பண்ணினாலும்‌ 
அத்தனையும்‌ பொறுத்துக்‌ கொள்கிற ஸாதுக்களாயிற்றே; இதற்கு முந்தியும்‌ 
நாலைந்து தலைமுறைகளுக்கு முன்வரையில்‌ இத்தனை ஆத்மிக 
குலதனத்துக்கும்‌ கலைகளுக்கு கார்டியன்களாகக்‌ காப்பாற்றிக்‌ 
கொடுத்தவர்களாயிற் றே என்பதை நினைத்து மற்றவர்கள்‌ இப்போது 


அவர்களை அவர்களுக்கான வாழ்க்கை நெறியில்‌ பிரியத்தோடு ஊக்க 


வேண்டும்‌. அவர்கள்‌ மறந்துவிட்ட உயர்ந்த தர்மத்தை, தியாகத்தை 
அவர்களுக்கு நயமாக எடுத்துக்காட்டி உறைக்கும்படியாகப்‌ பண்ணவேண்டும்‌. 

விஷயந்தெரியாத சில பிராமணர்கள்‌ எப்போதோ மற்றவர்களைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தினார்கள்‌ என்பதற்குப்‌ பதிலடியாக இப்போது இவர்களை த்வேஷித்துக்‌ 


காரியங்களைச்‌ செய்வது சரியில்லை. பழைய கொடுமைகளைப்‌ போக்க 


685 


வேண்டும்‌. மற்றவர்களுக்கு ஸமூஹத்தில்‌ உயர்ந்த ஸ்தானம்‌ வர வேண்டும்‌ 
என்று போராடியதிலும்‌ பிராம்மணர்கள்தானே முன்னிலையில்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. பிராம்மணர்களின்‌ 
அதிக்கிரமத்தை பிராம்மணர்கள்தானே அதிகம்‌ எடுத்துச்‌ சொல்லி 
திருத்தினார்கள்‌? ஆகையால்‌ துவேஷத்தை வளர்த்துக்கொண்டே போவதில்‌ 
பயனில்லை. அது தமிழ்ப்‌ பண்பாடு என்ற விசேஷித்து சொல்வதற்கு 
ஏற்றதுமில்லை. 


துரதிஷ்டவசமாக பிராம்மணர்கள்‌ நல்ல சீர்திருத்தம்‌ என்று நினைத்து 
தப்பான ஸமத்துவங்களை ஏற்படுத்தப்‌ போனதில்‌, கீழேயிருப்பதை மேலே 
உயர்த்துவதற்குப்‌ பதில்‌ மேலே இருக்கிறதை கீழே இறக்கியதாகத்தான்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு தினுஸில்‌ ஸமமாய்‌ இருக்கலாம்‌. ஒன்று 
எல்லாம்‌ உயர்ந்திருக்கலாம்‌. அல்லது எல்லாம்‌ தாழ்ந்திருக்கலாம்‌. பாரத்தை 
உயரே தூக்கிப்‌ போவது கஷ்டம்‌. கீழே உருட்டி விடுவது ஸுலபம்‌. அந்த 
மாதிரிதான்‌ நம்முடைய சீர்திருத்த சமத்துவம்‌ எது ஸுலபமோ அதைப்‌ 
பண்ணிவிட்டது. கஏபality , equal [ஸமத்துவம்‌] என்று பண்ணினதில்‌ ஏபality 
[தரம்‌] போய்விட்டது! வாஸ்தவத்தில்‌ ஒரே மாதிரியான காரியத்தை 
எல்லாரும்‌ பண்ணுகிற ஸமத்வம்‌ அவசியமானதேயில்லை. பலவிதமாகப்‌ 
பிரிந்து காரியங்களைச்‌ செய்வதால்‌ ஸமத்வம்‌ இல்லை என்றும்‌ அர்த்தம்‌ 
இல்லை. இதைப்‌ பற்றி நிறையச்‌ சொல்லியிருக்கிறேன்‌?. எனவே இப்போது 
ஒரே மாதிரி எல்லாரும்‌ செய்கிற பாரீர்‌) -ஜ விட்டு விட்டு, பிரிந்து 
செய்தும்‌ ஜக்கியமாயிருக்கிற பாடி -க்காகப்‌ பிரயத்தனம்‌ பண்ண வேண்டும்‌. 


தமிழ்‌ நாகரிகத்தில்‌ ப்ரம்ம த்வேஷமும்‌, ஸம்ஸ்கிருத த்வேஷமும்‌ 
இருந்ததேயில்லை என்பதைப்‌ புரிந்து கொண்டு விட்டால்‌ போதும்‌. ஆத்மிக 


விஷயங்கள்‌, மத சாஸ்திரங்கள்‌, காவியங்கள்‌, கலை நூல்கள்‌ அத்தனையும்‌ 

ஏராளமாக இருக்கிற ஸம்ஸ்கிருதத்திடமும்‌ துவேஷம்‌ போய்‌, “அது நம்‌ 

பாஷையும்தான்‌” என்ற உணர்ச்சி வர வேண்டும்‌. எல்லோரும்‌ அதைக்‌ கற்க 

வேண்டும்‌. லோக கேஷேமத்துக்காக பிரம்மண்யம்‌ என்று தனியாக ஒன்று 

இருக்க வேண்டும்‌ என்ற உணர்ச்சி ஏற்பட்டு, அதற்கான அத்யயன 

யஜ்ஞாதிகளை அவற்றில்‌ அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌ பண்ணும்படி உத்ஸாஹப்‌ 
686 


படுத்த வேண்டும்‌. இப்போது வேதம்‌ உபநிஷத்து எல்லாம்‌ புஸ்தகமாக 
வந்துவிட்டதால்‌ எல்லோரும்‌ அவற்றின்‌ கருத்துக்களைப்‌ படித்துத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ பல வருஷங்கள்‌ பிடிக்கிற அத்யயனம்‌, யஜ்ஞகர்மா 
முதலியவற்றைச்‌ செய்யப்‌ போக வேண்டாம்‌. அது அவசியமேயில்லை. 


நல்ல எண்ணம்‌, சீர்திருத்தம்‌ எதுவானாலும்‌ முதலில்‌ அடக்கம்‌ வேண்டும்‌. 
அப்படியிருந்து கொண்டு செய்தால்‌ சாஸ்திர விரோதமாக போக வேண்டியது 
வராது. 


13.4 ஸ்‌ களின்‌ ஒரே வைகிகச்‌ சொச்‌ 


ஒளபாஸனம்‌ எல்லா ஜாதியாருக்கும்‌ உண்டு என்றேன்‌. அதே போல்‌ 
ஒளபாஸனம்‌ ஆண்‌-பெண்‌ இருவருக்கும்‌, பதி-பத்தினி இரண்டு பேருக்கும்‌ 
சேர்ந்த பொதுக்‌ காரியமாய்‌ இருக்கிறது. 


பதி கிருஹத்திலிருக்கும்‌ போது அவனோடு கூடச்‌ சேர்ந்து பத்தினியும்‌ 
ஒளபாஸனம்‌ பண்ணுகிறாள்‌. அவன்‌ ஊரிலில்லா விட்டாலும்‌ 
ஒளபாஸனாக்னியில்‌ ஹோமம்‌ பண்ண வேண்டிய அக்ஷதைகளை அதில்‌ 
பத்தினியே போட வேண்டும்‌. அந்த ரைட்‌ அவளுக்கு வேதத்திலேயே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பிற்பாடு வந்த பெளராணிகமான விரதங்கள்‌, பூஜைகள்‌ இவைகளைச்‌ 


சேர்க்காமல்‌ சுத்த வைதிகமாகப்‌ பார்த்தால்‌, ஒளபாஸனத்தைத்‌ தவிர 
ஸ்திரீக்குச்‌ சொந்தமாக எந்த வேத கர்மாவும்‌ இல்லை. புருஷன்‌ 
பண்ணுகிறதிலெல்லாம்‌ 801௦௱௭௦ -ஆக இவளுக்கு 51816 கிடைத்து விடுகிறது. 
ஆகவே, “இவள்‌ கிருஹரக்ஷணை தவிர தனியாக எந்த தர்மமும்‌, கர்மமும்‌ 
பண்ண வேண்டாம்‌. பண்ணினாலும்‌ ஒட்டாது என்று தான்‌ வைதிகமான தர்ம 
சாஸ்திரத்தில்‌ இருக்கிறது. ஒரே ௪Xceறi॥ [விதி விலக்கு) ஒளபாஸனம்‌. 


ஆகையால்‌ ரைட்‌ ரைட்‌ என்று கேட்கிற ஸ்திரீகளை இந்த விஷயத்தில்‌ 

கிளப்பிவிட்டாவது வீட்டுக்கு வீடு ஒளபாஸனாக்னி ஜ்வலிக்கும்படிச்‌ 

செய்யலாமோ என்று எனக்கு ஆசை. ஒளபாஸனம்‌ செய்யாத புருஷனிடம்‌ 
687 


பத்தினியானவள்‌, "உங்களுக்குக்‌ கொஞ்சமாவது வேத ஸம்பந்தம்‌ 
இருக்கும்படியாக, (நீங்கள்‌ வைதிகமான பாக்கியெல்லாவற்றையும்‌ 
விட்டுவிட்டாலும்‌ வேத மந்திரமான காயத்ரீயாவது பண்ணுகிறீர்கள்‌. 
இப்போது பண்ணாவிட்டாலும்‌, மந்திரமே மறந்து போயிருந்தாலும்கூட, 
பின்னாலாவது என்றைக்காவது பச்சாதாபம்‌ ஏற்பட்டால்‌ காயத்ரீ 
பண்ணுவதற்கு அநுகூலமாக உங்களுக்கு உபநயன ஸம்ஸ்காரமாவது 
ஆகியிருக்கிறது. எனக்கோ உபநயனமும்‌ இல்லை, காயத்ரீயும்‌ இல்லை. நம்‌ 
மதத்துக்கே, லோகத்துக்கே, ஸ்ருஷ்டிக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட 
வேதத்தில்‌ ஸ்திரீயான எனக்கு ஏதாவது :ரைட்‌' இருக்குமானால்‌ அது இந்த 
ஒளபாஸனம்தான்‌. நீங்கள்‌ இதுவும்‌ செய்யாவிட்டால்‌ எனக்கு வேத 
ஸம்பந்தம்‌ அடியோடு போய்‌ விடுகிறதல்லவா?” என்று சண்டை போட்டு 
அவனை ஒளபாஸனம்‌ பண்ண வைக்க வேண்டும்‌. இந்த மஹா பெரிய 
சொத்துரிமைக்குத்தான்‌ பெண்கள்‌ சண்டை போட வேண்டும்‌. 


ஸ்திரீகளுக்காவது ஒளபாஸனம்‌, அக்னி ஹோத்ரம்‌ (ஒளபாஸனத்தைப்‌ 
போலவே நித்யம்‌ இரண்டு வேளை செய்கிற அக்னி ஹோத்ரம்‌ என்று ஒன்று 
உண்டு. இதைப்‌ பற்றி அப்புறம்‌ சொல்கிறேன்‌ முதலிய வைதிக 
சொத்துக்களில்‌ சிரத்தையிருக்க வேண்டும்‌ என்பதே நான்‌ சொல்வதன்‌ 
தாத்பர்யம்‌. ஸ்திரீகள்‌ யோசித்துப்‌ பார்க்க வேண்டும்‌, “அகத்தில்‌ எத்தனையோ 
அக்னி இருக்கிறதே! காப்பி போட, சமைக்க, ஸ்நானத்துக்கு வெந்நீர்‌ வைக்க 
இதற்கெல்லாம்‌ அக்னியிருக்கிறதே! எதை சாட்சியாக வைத்துக்‌ கொண்டு 
விவாஹம்‌ பண்ணிக்‌ கொண்டோமோ அது ஒளபாஸனமில்லாமல்‌ 
அணைந்துபோக விடலாமா?” என்று. 


அக்னி எப்போதும்‌ அணையாமலிருக்க உமி போட்டு வரவேண்டும்‌. இதற்காக 
நெல்லை விட்டில்‌ குத்தினால்‌ அதில்‌ பல பிரயோஜனங்கள்‌ ஏற்படுகின்றன. 
உமி கிடைப்பதோடு, நாம்‌ சாப்பிட ஆரோக்யமுள்ள கைக்குத்தல்‌ அரிசி 


கிடைப்பது; நெல்லைக்‌ குத்துகிற ஏழைக்கு ஏதோ கொஞ்சம்‌ ஜீவனோபாயம்‌ 


கிடைப்பது, என்றிப்படி ஹோமம்‌ செய்ய வேண்டிய அக்ஷதை மட்டும்‌ 
பத்தினியே குத்தியதாக இருக்க வேண்டும்‌. இது மந்திர பூர்வமான காரியம்‌. 


ஒளபாஸனத்துக்கு அதிகச்‌ செலவு இல்லை. அதைச்‌ செய்ய ரொம்ப நேரமும்‌ 
பிடிக்காது. ஆகவே மனஸ்‌ மட்டும்‌ இருந்து விட்டால்‌ எல்லாரும்‌ செய்யலாம்‌. 
இதிலே உமிக்காகப்‌ பிறருக்குக்‌ கூலி கொடுத்துச்‌ குத்தச்‌ செய்வதன்‌ 
வழியாகப்‌ பரோபகாரம்‌; மெஷின்‌ உஷ்ணம்‌ சேராமல்‌ போஜனத்துக்கு 
ஆரோக்யமான வஸ்து என்கிறவையும்‌, கைக்குத்தலரிசி சேர்ப்பதில்‌ 
காந்தியமும்கூட வந்து விடுகிறது. 


ஒளபாஸன அக்னியைக்‌ காப்பாற்றி வந்தால்‌ பூதப்‌ பிரேத பிசாசாதிகளால்‌ 
வரும்‌ கஷ்டங்கள்‌, வியாதிகள்‌ கிட்டவே வராது. இப்பொழுது எவ்வளவோ 
பிராம்மணர்கள்‌ விட்டில்‌ கூட வேப்பிலை போடுவது, பிரம்பால்‌ அடிப்பது, 
மசூதிக்குப்‌ போய்‌ ஊதுவது, என்னிடம்‌ வந்து பிரார்த்திப்பது என்றெல்லாம்‌ 
செய்யும்படியாகியிருப்பது ஒளபாஸன அக்னி இல்லாததன்‌ கோளாறுதான்‌. 
புருஷப்‌ பிரஜைகளும்‌ ஸ்திரீப்ரஜைகளும்‌ எந்த விகிதத்தில்‌ பிறக்க 
வேண்டுமோ அப்படிப்‌ பிறப்பதற்கும்‌ ஒளபாஸனம்‌ ஸஹாயம்‌ பண்ணும்‌ 
என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன்‌. ஒளபாஸன பஸ்மா சாம்பல்‌] 
இட்டுக்கொள்வது பெரிய ரக்ஷை. 


13.5 அக்னியின்‌ சிறப்பு 


கிருஹஸ்தன்‌ செய்ய வேண்டிய ஏராளமான அக்னி காரியங்களுக்கு 
ஆரம்பம்தான்‌ ஒளபாஸனம்‌. வேத மதத்துக்கு அக்னி ரொம்ப முக்கியம்‌. 
அக்னி நாராயணன்‌ என்றே அவரைச்‌ சொல்கிறார்கள்‌. ருத்ரஸூக்தங்களைப்‌ 
பார்த்தாலும்‌ அக்னி சம்பந்தமே தெரிகிறது. திருவண்ணாமலையில்‌ இப்படி 
அக்னி மலையாகவே ஈச்வரன்‌ பூர்வத்தில்‌ இருந்திருக்‌ 
கிறார்‌. அம்பாளையும்‌ விளக்கிலே ஜோதி ஸ்வரூபிணியாக ஆராதிக்கிற 
வழக்கம்‌ விசேஷமாய்‌ இருக்கிறது. மலையாளத்தில்‌ பகவதி பூஜைகளில்‌ 
மூர்த்தி, யந்திரம்‌ இவை முக்கியமில்லை; தீபத்தில்தான்‌ தேவியை 
ஆவாஹனம்‌ செய்கிறார்கள்‌. ஈச்வரனின்‌ அக்னி நேத்திரத்திலிருந்து 
உத்பவித்த ஸுப்ரமண்ய ஸ்வாமியையும்‌ ஜோதி ஸ்வரூபமாகவே 
சொல்கிறோம்‌. “ஆரியர்கள்‌ என்றாலே ஈire-worshipperis தான்‌” என்று 


689 


ஆராய்ச்சிக்காரர்கள்‌ சொல்கிறார்கள்‌. வேத மதத்தில்‌ ஒரு பிரிவாகவே 
இருக்கப்பட்ட பார்ஸிகளைப்‌ பார்த்தாலும்‌ அவர்கள்‌ அக்னியை ரக்ஷிப்பதுதான்‌ 
பிரதானமான வழிபாடூ என்று என்று வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
பிராம்மணர்களுடைய விட்டுக்கு வீடு அக்னி ஜ்வலித்து அதில்‌ சாஸ்திரப்படி 
சேர்க்க வேண்டிய நெய்‌, பால்‌, ஹவிஸ்‌ மணந்து கொண்டிருந்தால்‌ அரோக 
திடகாத்திரமும்‌ உத்தமமான மனோவிருத்திகளும்‌ ஸகல ஜாதி 
ஜனங்களுக்கும்‌ ஏற்படும்‌. 


எந்த தேவதைக்கான யஜ்ஞம்‌ செய்தாலும்‌ அக்னியில்தான்‌ ஹோமம்‌ செய்ய 


வேண்டும்‌ என்ற விஷயம்‌ முன்பே சொன்னேன்‌. 


13.6 அக்னி காரியங்கள்‌ 


இப்படி ஏறக்குறைய நானூறு யஜ்ஞங்கள்‌ வேதத்தில்‌ இருப்பதாகச்‌ 
சொல்கிறார்கள்‌. 


இவற்றில்‌ ஒளபாஸனம்‌ மட்டும்‌ நாலு வர்ணத்தாருக்கும்‌ உண்டு. 
மற்றவற்றை முதல்‌ மூன்று வர்ணத்தாரும்‌ செய்யலாம்‌ என்றாலும்‌ பிரம்ம 
க்ஷத்ரியர்களே அதிகம்‌ செய்ததாகவும்‌ வைச்யர்கள்‌ நடைமுறையில்‌ 
அவ்வளவாகச்‌ செய்து வரவில்லையென்றும்‌, பிற்பாடு க்ஷத்ரியர்‌ 
பண்ணுவதும்‌ குறைந்து பிராம்மணர்‌ மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும்‌ 
சொல்கிறார்கள்‌. க்ஷத்ரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம்‌, வீர்ய விஜயம்‌ 
முதலியவற்றைத்‌ தருகிற யஜ்ஞங்கள்‌ இருக்கின்றன. ராஜஸுூயம்‌, 
அச்வமேதம்‌ முதலியவற்றைச்‌ சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள்‌. 
இப்படியே தன தானிய ஸம்ருத்தி (செழிப்பு க்காக வைச்யர்களுக்கென்றே 
சில யஜ்ஞங்கள்‌ உள்ளன. யாகத்தை நடத்திக்‌ கொடுக்கும்‌ ஹோதா, உக்தாதா, 
அத்வர்யு, பிரம்மா எல்லாரையும்‌ பிராம்மணர்களாக வைத்துக்‌ கொண்டு, 
யஜமானனாக க்ஷத்ரியனோ வைசியனோ இருந்து யாகம்‌ செய்யவேண்டும்‌. 
(அந்தக்‌ காரியங்களையும்‌ இந்த இரு ஜாதிகள்‌ செய்வது என்றால்‌ இவர்கள்‌ 


செய்ய வேண்டிய ரக்ஷணை, வியாபாரம்‌, விவசாயம்‌ முதலியன பாழாகி 
விடுமே) 


எல்லா யாகங்களையும்‌ எல்லா பிராம்மணர்களும்‌ செய்யவேண்டும்‌ 
என்றில்லை. இவற்றில்‌ அநேகம்‌ குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக 
இருக்கும்‌. பிள்ளை பிறக்கவேண்டுமென்பதற்காகப்‌ புத்ரகாமேஷ்டி செய்வது 
என்று ராமாயணத்தில்‌ கேள்வி பட்டிருக்கிறோமல்லவா? அப்படி. இவ்வாறு 
ஒரு இஷ்டத்தை உத்தேசித்துப்‌ பண்ணுவது காம்ய கர்மா எனப்படும்‌. அது 
ஒருவர்‌ பிரியப்பட்டால்‌ செய்கிற ௦00௦௮ காரியந்தான்‌. இஷ்டமிருந்தாலும்‌ 
இல்லாவிட்டாலும்‌ ஆத்ம சுத்திக்காகவும்‌, லோக க்ேமத்துக்காகவும்‌ செய்தே 
தீர வேண்டிய ௦0//094௦ங கர்மாக்களும்‌ உண்டு. அவற்றுக்கு நித்யகர்மா என்று 
பெயர்‌. நித்ய என்றால்‌ இங்கே தினந்தோறும்‌ பண்ணுவது என்ற 
அர்த்தமில்லை. 

இப்படிப்பட்ட நித்ய கர்மாக்களாகப்‌ பண்ண வேண்டியவை இருபத்தியோரு 
யக்ஞங்கள்‌. நானூற்றில்‌ மீதமுள்ளதைப்‌ பண்ணினால்‌ பண்ணலாம்‌. 
பண்ணாவிட்டாலும்‌ தோஷமில்லை. ஆனால்‌ நாற்பது ஸம்ஸ்காரங்‌ 
களிலேயே சேர்க்கப்பட்டு விட்ட இந்த இருபத்தியொன்றை ஜன்மாவில்‌ ஒரு 
தரமாவது செய்யவேண்டும்‌. 


இந்த இருபத்தியொன்றும்‌ ஏழு பாக யக்ஞங்கள்‌, ஏழு ஹவிர்‌ யக்ஞங்கள்‌, ஏழு 
ஸோம யக்ஞங்கள்‌ என்று பிரியும்‌ என்று முன்பே சொல்லியிருக்கிறேன்‌. 


விவாஹம்‌ அக்னி ஸாட்சியாக அக்னியில்‌ ஹோமத்துடன்‌ தானே நடக்கிறது? 
அந்த அக்னியிலேயே விவாஹத்தின்‌ போதே ஒளபாஸனம்‌ 
ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு வாழ்நாள்‌ பரியந்தம்‌ அந்த ஒளபாஸனாக்னி 
அணையாமல்‌ அதை உபாஸிக்க வேண்டும்‌. 


பாக யஜ்ஞங்கள்‌ என்று ஏழு சொன்னேனே, அவற்றையும்‌, கிருஹத்தில்‌ 


நடக்கும்‌ உபநயனம்‌ முதலான காரியங்களையும்‌ சிராத்தம்‌ 
முதலியவைகளையும்‌ ஒளபாஸன அக்னியைக்‌ கொண்டேதான்‌ 
செய்யவேண்டும்‌. தகப்பனாருடைய ஒளபாஸனாக்னியிலிருந்தே புத்திரனின்‌ 


691 


விவாஹத்தில்‌ அக்னி வளர்க்கப்படும்‌. இதுவே அப்புறம்‌ புத்திரனின்‌ ஜீவ 
பரியந்தமும்‌ அவனுக்கு ஒளபாஸனாக்னியாகிறது. இப்படி அவிச்சின்னமாக 
[முறிவு படாமல்‌] தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும்‌. 


ஒரு தனி மனிதனையும்‌, அவனுடைய ஒரு குடும்பத்தையும்‌ மட்டுமே 
மையமாகக்‌ கொண்டு அமைகிற - அதாவது ஒளபாஸன அக்னி 
உபயோகிக்கப்படுகிற - எல்லா கர்மங்களுக்கும்‌ 'க்ருஹ்ய கர்மாக்கள்‌'என்று 


பெயர்‌. பாக யக்ஞங்கள்‌ ஏழுங்கூட இப்படிப்பட்ட க்ருஹ்ய கர்மாக்கள்தான்‌. 


இவை அநேகமாக ஒரு குடும்ப ஸமாசாரமாதலால்‌ (பலன்‌ நேராக ஒரு 
குடும்பத்தை உத்தேசித்ததானாலும்‌, அதில்‌ பிரயோகமாகிற வேத மந்திர 
சப்தம்‌ ஸகல ஜகத்துக்கும்‌ நல்லது செய்யத்தான்‌ செய்யும்‌ ரொம்ப 
விஸ்தாரமாயில்லாமல்‌ 5௮ 5056-ல்‌ இருக்கிறவை. 


க்ருஹ்ய ஸூத்ரங்கள்‌ இந்தக்‌ கர்மாக்களை விவரிக்கின்றன. அவை 
ஸ்ம்ருதிகளைச்‌ சேர்ந்தவை. ஸ்ம்ருதிகள்‌ சொல்வதால்‌ இவற்றுக்குஸ்மார்த்த 
கர்மாக்கள்‌ என்றும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. 

இப்படியில்லாமல்‌ விசேஷமாக லோக க்ஷேமத்தை உண்டாக்குவதாக (ஒரு 
குடும்பத்தின்‌ கல்யாணம்‌, திவஸம்‌, இவற்றில்‌ ஸம்பந்தப்படுவதோடு நின்று 
விடாததாக) இருக்கிற ௨௨0௦௭6 -ஆன [விரிவான மற்ற யக்ஞங்கள்‌ ச்ரெளத 
கர்மாக்கள்‌ எனப்படும்‌. வேதமான ச்ருதியையை நேர்‌ ஆதாரமாகக்‌ கொண்டு, 
இவற்றின்‌ றா௦௦€0பா6 [வழிமுறைகள்‌] சொல்லப்பட்டிருப்பதால்‌ ச்ரெளதம்‌ 
என்று பெயர்‌ ஏற்பட்டது. இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ச்ரெளத 
ஸூத்ரங்கள்‌ என்று பெயர்‌. 

முன்பு ச்ருதிக்கும்‌ ஸ்ம்ருதிக்கும்‌ உயர்வு தாழ்வு கற்பிக்கக்‌ கூடாது என்று 
சொன்னேன்‌ அல்லவா? அது போலவே க்ருஹ்ய கர்மாவுக்கும்‌ ச்ரெளத 
கர்மாவுக்கும்‌ இடையிலேயும்‌ தாரதம்மியங்கள்‌ கற்பிக்கக்கூடாது. ஹிந்து 
மதம்‌ என்று இப்போது சொல்கிற ஸநாதன தர்மத்தின்‌ படி இரண்டும்‌ இரு 
கண்களாக ரக்ஷிக்கப்பட வேண்டியவை. 


விவாஹத்தின்போது ஒளபாஸனம்‌ செய்யப்பட்ட அக்னியை இரண்டாகப்‌ 
பிரிக்க வேண்டும்‌. அதற்கென்று “அக்னி ஆதானம்‌' என்று ஒரு சடங்கு உண்டு. 
இப்படிப்‌ பிரித்ததில்‌ ஒன்றே க்ருஹ்ய காரியங்களை செய்ய வேண்டிய 
க்ருஹ்யாக்னி (அல்லது ஸ்மார்த்தாக்னி ஆகிறது. மற்றது ச்ரெளத 
காரியங்களைச்‌ செய்வதற்கான ச்ரெளதாக்னியாகிறது. அதன்‌ பின்‌ இந்த 
இரண்டு அக்னிகளையும்‌ சாச்வதமாக ரக்ஷித்து வரவேண்டும்‌. 


இவற்றில்‌ க்ருஹ்யாக்னிதான்‌ ஒளபாஸனாக்னி என்றும்‌ பெயர்‌ பெற்று 
தினமும்‌ அதில்‌ ஒளபாஸனம்‌ செய்யப்படுகிறது. இது ஒரே 
குண்டத்திலிருக்கிற அக்னிதான்‌. அதனால்‌ இதற்கு 'ஏகாக்னி' என்றும்‌ பெயர்‌. 
ஆபஸ்தம்ப ஸூத்ரத்தில்‌ க்ருஹ்ய கர்ம விஷயங்களுக்கே 'ஏகாக்னி 
காண்டம்‌' என்று தான்‌ பெயர்‌. நான்‌ இதுவரை சொல்லிவந்த ஸம்ஸ்கார 
ஸமாசாரங்கள்‌, சாஸ்திரோக்த விதிகள்‌ எல்லாமே பெரும்பாலும்‌ 
ஆபஸ்தம்ப ஸுத்ரத்தை அநுஸரித்ததுதான்‌.ஏனென்றால்‌ அதை 
அநுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள்தான்‌ தக்ஷிணத்தில்‌ கணிசமான 
மெஜாரிட்டிக்காரர்கள்‌. இங்கே மைனாரிடியாக உள்ள ரிக்வேதிகள்‌ 
பின்பற்றுகிற ஆச்வலாயண எூ%த்ரத்திலும்‌, ஸாம வேதிகள்‌ அநுஸரிக்கிற 
கோபில ஸூத்ரத்திலும்‌ சில விஷயங்கள்‌ கொஞ்சம்‌ மாறுபட்டிருக்கும்‌. 
ஆனால்‌, இந்த வித்யாசங்கள்‌ க்ருஹ்ய கர்மாக்களில்‌ தானேயன்றி ச்ரெளத 


கர்மாக்களில்‌ வித்யாஸமே கிடையாது. ச்ரெளதம்‌ எல்லோருக்கும்‌ பொது. 


ச்ரெளத காரியங்களுக்கு முக்கியமாய்‌ இருக்கிற ச்ரெளதாக்னி என்பது மூன்று 
அக்னிகளாக, மூன்று குண்டங்களில்‌ இருப்பது. அதனால்‌ *த்ரேதாக்னி' என்று 
அதற்குப்‌ பெயர்‌. 'த்ரேதாக்னி காண்டம்‌: என்றே ஆபஸ்தம்ப ஸூத்ரத்தில்‌ 
இந்தப்‌ பகுதிக்குப்‌ பேர்‌. இப்படி ச்ரெளதாக்னியை உபாஸிக்கிறவரையே 
'த்ரேதாக்னி' என்று சொல்வதுண்டு. 'ச்ரெளதி' என்றும்‌ சொல்வார்கள்‌. ச்ரெளத- 
க்ருஹ்ய அக்னிகளை உபாஸிக்கிறவருக்கு 'ஆஹிதாக்னி' என்று பெயர்‌. 
இப்படியே விஸ்தாரமான ஸோமயாகம்‌ முதலானதைப்‌ பண்ணினவருக்கு 
யஜ்வா, தீக்ஷிதர்‌, மகி என்ற பெயர்கள்‌ ஏற்படுகின்றன. ஸோம 
யாகங்களுக்குள்‌ விசேஷமான வாஜபேயம்‌ பண்ணினவர்‌ வாஜபேயி 
எனப்படுகிறார்‌. யாகம்‌ அல்லது யஜ்ஞம்‌ என்பதற்கு க்ரது, மகம்‌ 


693 


(இதிலிருந்துதான்‌ யஜமானனுக்கு மகி! என்று பெயர்‌ உண்டாகிறது , 
ஸவனம்‌, இஷ்டி, ஸ்தோமம்‌, ஸம்ஸ்தை என்ற பெயர்களும்‌ உள்ளன. 
இவற்றில்‌ சிலவற்றுக்கிடையே சில வித்யாசங்களும்‌ உண்டு. “முத்தீ, முத்தீ 
ஓம்புதல்‌' என்றெல்லாம்‌ ரொம்பப்‌ பழைய தமிழ்‌ நூல்களில்‌ சிறப்பித்துச்‌ 
சொல்லியிருப்பது ச்ரெளதாக்னியைத்தான்‌. 


மூன்று அக்னிகள்‌ என்ன என்றால்‌, ஒன்று 'கார்ஹபத்யம்‌- அதாவது 
இல்லத்தின்‌ அதிபதியான க்ருஹபதிக்கு உரியது. இந்த கார்ஹபத்ய 
குண்டத்திலேதான்‌ அணையாமல்‌ எப்போதும்‌ ச்ரெளதாக்னி எரிந்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. இது முழுவட்ட வடிவமாக இருக்கும்‌. இதிலே 
நேராக ஒரு ஹோமமும்‌ கூடாது. இதிலே இருக்கிற அக்னியை பித்ரு 
காரியம்‌ (இது க்ருஹ்யமான சிராத்தம்‌ இல்லை; இது ச்ரெளதமாக 
அமாவாஸ்யை தோறும்‌ செய்யும்‌ பிண்ட பித்ரு கர்மா) செய்வதற்காகவும்‌, 
சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும்‌ இரண்டாவதான ஒரு 
குண்டத்தில்‌ எடுத்து வைத்துப்‌ பண்ண வேண்டும்‌. இந்தக்‌ குண்டம்‌ தெற்கே 
இருப்பதால்‌ இந்த அக்னிக்கு தக்ஷினாக்னி' என்று பெயர்‌. இது அரை 
வட்டமாக இருக்கும்‌. பொதுவாக மற்ற எல்லா தேவதைகளுக்கும்‌ செய்கிற 
ஹோமங்களை மூன்றாவதான 'ஆஹவநீயம்‌' என்ற கிழக்குப்‌ பக்கமுள்ள 
குண்டத்தில்‌ பண்ண வேண்டும்‌. கார்ஹபத்ய அக்னியிலிருந்தே கிழக்குக்‌ 
குண்டத்தில்‌ எடுத்து வைத்து ஆஹவநீய அக்னியை உண்டாக்க வேண்டும்‌. 
ஹவன்‌, ஹவன்‌ என்றுதானே வடக்கே யாகத்தையே சொல்கிறார்கள்‌? அந்த 
ஹவனம்‌ அல்லது ஆஹவனத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டதுதான 
ஆஹவநற்யம்‌. இந்த ஆஹவநீய குண்டம்‌ சதுரமாக இருக்கும்‌. 
தேவதாப்ரீதியாகச்‌ செய்யப்படும்‌ ஸோம யாகம்‌ முதலான எல்லாப்‌ பெரிய 


வேள்விகளும்‌ ஆஹவநீய அக்னியை க்ருஹத்திலிருந்து யாகசாலைக்கு 


கொண்டு போய்‌ அங்கே அதில்‌ செய்வதுதான்‌. 


க்ருஹ்யத்தில்‌ ஒளபாஸனம்‌ போல, ச்ரெளத கர்மாக்களில்‌ அன்றாடம்‌ 
இரண்டு வேளையும்‌ செய்ய வேண்டியது அக்னி ஹோத்ரம்‌. முன்பு சொன்ன 
அக்னி ஆதானமும்‌ அக்னி ஹோத்ரமும்‌ ஏழு ஹவிர்யக்ஞங்களில்‌ 
முதலிரண்டாகும்‌. அக்னி ஹோத்ரம்‌ செய்பவர்களையே அக்னி ஹோத்ரிகள்‌ 


694 


என்கிறோம்‌. (இக்காலத்தில்‌ ஹாஸ்யம்‌ என்று நினைத்து, ஸிகரெட்‌ 
ஊதுவதை அக்னி ஹோத்ரம்‌ என்றும்‌, ரேஸுக்குப்‌ போவதை அச்வமேதம்‌ 
என்றும்‌ சொல்வது அபசாரமாகும்‌.) 


வஸந்த காலத்தில்‌ (அதாவது ஏறக்குறைய நம்‌ சித்திரை வைகாசி 
மாஸங்களில்‌ விவாஹம்‌ செய்வதால்‌ ஒளபாஸன ஸித்தியும்‌, அக்னி 
ஆதானம்‌ செய்வதால்‌ அக்னி ஹோத்ர ஸித்தியும்‌ உண்டாகின்றன. 


அக்னிஹோத்ர அக்னி எக்காரணத்திலாவது அணைந்து விட்டால்‌ 


புணராதானம்‌ என்பதாக மறுபடி ஆதானம்‌ பண்ணி மீண்டும்‌ ஆரம்பிக்கலாம்‌. 


இப்படியே ஒளபாஸன அக்னி அணைந்தாலும்‌, அக்னி ஸந்தானம்‌ செய்து 
மறுபடி ஆரம்பிக்கலாம்‌. தற்போது அநேகமாக அத்தனை பேர்‌ வீட்டிலுமே 
ஒளபாஸன, அக்னி ஹோத்ர அக்னிகள்‌ இல்லாததால்‌ நான்‌ இவற்றைச்‌ 
செய்யச்‌ சொல்லும்போது, “எப்படி முடியும்‌? விவாஹ காலத்திலிருந்து இந்த 
அக்னிகளை நாங்கள்‌ ரக்ஷிக்காமல்‌ விட்டு விட்டோமே! என்று நீங்கள்‌ 
கேட்டுவிடக்கூடாது என்றே இதை - இப்போதுகூட இவற்றை ஆரம்பித்துக்‌ 
கொள்ள இடமிருக்கிறது என்பதை - சொல்கிறேன்‌. 


ஒளபாஸனத்தில்‌ அக்ஷதையையும்‌, அக்னி ஹோத்ரத்தில்‌ பால்‌, அக்ஷதை, 
நெய்‌ இவற்றில்‌ ஒன்றையும்‌ ஹோமம்‌ செய்யவேண்டும்‌. (பொதுவாக அக்னி 
ஹோத்ரத்தில்‌ பாலைச்‌ செய்வதே வழக்கமாயிருக்கிறது.) 


கார்ஹபத்ய அக்னியை ச்ரெளதமான பிண்ட பித்ரு காரியத்துக்காக 
தக்ஷிணாக்னியிலும்‌ வைத்து அந்தக்‌ கர்மாக்களைப்‌ பண்ணி முடிந்த பிறகு 
இந்த இரண்டு அக்னிகளும்‌ 'ச்ரெளத அக்னி என்ற உன்னதமான பெயரை 
இழந்து வெறும்‌ 'லெளகிக அக்னி யாகி விடும்‌. இவற்றை விஸர்ஜனம்‌ 
செய்து விடவேண்டும்‌. [அணைத்து விடவேண்டும்‌]. கார்ஹபத்யம்‌ மட்டுமே 
விஸர்ஜனமில்லாமல்‌ ஒளபாஸனாக்னி போல எப்போதும்‌ எரிந்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும்‌ 
க்ருஹ்யாக்னி, ச்ரெளதாக்னி இரண்டிலும்‌ க்ருஹஸ்தன்‌ செய்யவேண்டிய 
உபாஸனைகளாக முறையே ஒரு பாக யஜ்ஞமும்‌ ஒரு ஹவிர்‌ யஜ்ஞமும்‌ 
உள்ளன. 


இந்த பாக யஜ்ஞத்துக்கு ஸ்தாலீபாகம்‌ என்று பேர்‌. ஸ்தாலீ என்று சோற்றுப்‌ 
பானைக்கு பெயர்‌. ஒளபாஸன அக்னியிலே ஸ்தாலியை வைத்து சர 
என்கிற பக்குவ அன்னம்‌ செய்வது ஸ்தாலீபாகம்‌. இந்தச்‌ சருவை ஹோமம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை ப்ரக்ருதி' என்பார்கள்‌. இந்த 
ப்ரக்ருதியைத்‌ தழுவி சில மாறுதல்களுடன்‌ செய்கிற மற்றவற்றுக்கு விக்ருதி 
என்று பெயர்‌. ச்ராவணி என்கிற ஸர்ப்ப பலி, ஆக்ராஹாயணி முதலான பாக 
யக்ஞங்களுக்கு ஸ்தாலீபாகம்‌ தான்‌ ப்ரக்ருதி. அடி முதல்‌ நுனி வரை கர்மா 
செய்ய வேண்டிய கிரமம்‌ சொல்லப்‌ படுவதே ப்ரக்ருதி. அநேக 
விஷயங்களில்‌ இதையே ஷெ அல்லது 00௦ போட்டுக்‌ காட்டி மற்ற 
விஷயங்களை மட்டும்‌ சொல்வது விக்ருதி. 


பிரதி பிரதமையும்‌ ச்ரெளதாக்னியில்‌ பண்ணவேண்டிய ஹவிர்யக்ஞத்துக்கு 
'தர்ச பூர்ண இஷ்டி என்று பெயர்‌. தர்சம்‌ என்றால்‌ அமாவாஸ்யை; பூர்ணம்‌ 
என்றால்‌ பெளர்ணமி. இந்த இரண்டுக்கும்‌ மறுநாளான பிரதமைகளில்‌ 
செய்யப்படும்‌ இஷ்டியாதலால்‌ (இஷ்டி என்றால்‌ யாகம்‌) தர்ச பூர்ண இஷ்டி 
என்று பெயர்‌. இதை “இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும்‌ சொல்வார்கள்‌. 
ஹவிர்யக்ஞங்களுக்குள்‌ இதுவே ப்ரக்ருதி, மற்றவை இதன்‌ விக்ருதிகள்‌. 


இப்படியே ஸோம யக்ஞங்களில்‌ “அக்னிஷ்டோமம்‌' என்பதுதான்‌ ப்ரகிருதி. 
'ஸ்தோமம்‌' என்றாலும்‌ வேள்வி தான்‌. அக்னி-ஸ்தோமம்‌ என்னும்போது 
ஸந்தியில்‌ “ஸ்தோ' என்பது 'ஷ்டோவாகிறது. “ஸ்தாபித என்பதை 
இங்கிலீஷில்‌ “எஸ்டாப்லிஷ்‌ என்கிறபோது ஸ்தா ஸ்டாவாகிறதல்லவா? சில 
பாமர ஜனங்கள்‌ ஸ்டார்‌, ஸ்டாம்ப்‌ என்பதை இஷ்டார்‌, இஷ்டாம்ப்‌ 
என்கவில்லையா? இவை வேதத்திலேயே சில ஸந்திகளில்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள்‌ (phonetic changes). 


ஏழேழு பாக-ஹவிர்‌-ஸோம யஜ்ஞங்களில்‌ பாக்கியுள்ளவை பற்றி கொஞ்சம்‌ 


சொல்கிறேன்‌. 


பாக யஜ்ஞங்கள்‌ சின்னவை. இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல்‌ 
வீட்டிலேயே செய்கிற க்ருஹ்ய கர்மாக்கள்‌. ச்ரெளத கர்மாக்களில்‌ கூட 
முதல்‌ நாலு ஹவிர்‌ யக்ஞங்களான சாதுர்மாஸ்யம்‌, (நிரூட) பசுபந்தம்‌, 
ஸெளத்ராமணி இவையும்‌, ஏழு ஸோம யக்ஞங்களும்‌, மற்ற எல்லா 
யாகங்களும்‌ யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட 
வேண்டியவை. 


யாகசாலைக்கு (தேவ யஜனம்‌' என்றும்‌ பெயர்‌. அந்த அமைப்பைப்‌ பற்றி 
ஸகல விவரங்களும்‌ வெகு நுணுக்கமாக கல்ப ஸூத்ராதிகளில்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. 'சயனம்‌' என்று செங்கல்‌ வைத்துக்‌ கட்டவேண்டிய 
யக்ஞ அமைப்புகள்‌ உண்டு. (பாக யக்ஞங்களுக்கும்‌ ஹவிர்‌ யக்ஞங்களுக்கும்‌ 
ஹவிர்‌ யக்ஞங்களுக்கும்‌ சயனம்‌ கிடையாது. இவற்றுக்கும்‌ ரொம்ப ௱iபte 
ஆக ப்5 [நுணுக்கமான விவரங்கள்‌] தரப்பட்டுள்ளன. இதிலே கணித 
விஷயங்கள்‌ உள்ளன என்று முன்பே சொன்னேன்‌. ஹோமம்‌ செய்கிற 
கரண்டியை எடுத்துக்‌ கொண்டால்‌ அதில்‌ தர்வீ, ஸ்ருக்‌, ஸ்ரவம்‌ என்று பல 
தினுசு. ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு அளவு, இன்ன வஸ்துவால்‌ செய்யப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்று இருக்கிறது. இப்படியிப்படி கை முத்திரை பிடிக்க வேண்டும்‌ 
என்று விதி உள்ளது. எந்த சின்ன விஷயமும்‌ விட்டுப்‌ போகாமல்‌ இப்படி 
அளவுகள்‌, இன்ன 'மெடீரியல்‌' என்பது எல்லாம்‌ சொல்லியிருக்கும்‌. அணு 
ஆராய்ச்சி, "ஸ்பேஸ்‌ ரிஸர்ச்‌ என்று லாபரட்டரியில்‌ செய்கிற போது எப்படி 
ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும்‌ அதி ஜாக்ரதையுடன்‌ செய்கிறார்களோ 
அப்படியே [இயற்கைக்கு அதீதமான ஸுூபர்நாச்சுரல்‌ சக்திகளை லோக 
க்ஷேமத்துக்காக இழுத்துக்‌ கொடுக்கிற யஜ்ஞங்களிலும்‌ இண்டு இடுக்கு 
விடாமல்‌ ஸகல அம்சங்களையும்‌ ஜாக்ரதையுடன்‌ முறைப்படி செய்ய 
சாஸ்திரம்‌ விரிவான விதிகளைக்‌ கொடுத்திருக்கிறது. 


பாகயக்ஞம்‌ ஏழும்‌ சின்னவை. பாக என்றால்‌ “சின்ன குழந்தை மாதிரியான 


என்று ஒரு அர்த்தம்‌. வெந்த உணவுக்கும்‌ பாகம்‌ என்று பெயர்‌. அதனால்தான்‌ 
சமையற்கலையையே பாக சாஸ்திரம்‌ என்கிறோம்‌. 78௨/5 என்று 
சொல்லவேண்டும்‌. 88508 அல்லது 8௧௨08 என்பது தப்பு. சமைக்கிற இடம்‌ 
பாகசாலை. அநேகமாக ஸ்தாலீபாகத்தில்‌ அன்னைத்தை ஹோமம்‌ செய்வது 


697 


போல வெந்த தானியங்களையே பாக யக்ஞங்களில்‌ ஆஹுூதி 
பண்ணுபடியிருக்கிறது. கஞ்சி வடிக்கக்கூடாது. இதற்கு சரு ஹோமம்‌' என்று 
பெயர்‌. ஆனால்‌ ஒளபாஸனத்தில்‌ வேகவைக்காத அட்சதை (வரட்டு அரிசி) 
தான்‌ ஹோமம்‌. அஷ்டகா என்ற பாக யஜ்ஞத்தில்‌ அடை மாதிரி உள்ள 
புரோடாசம்‌ ஹோமம்‌ செய்யப்படுகிறது. 


பாகயஜ்ஞங்கள்‌ ஏழில்‌ அஷ்டகா என்பது சிராத்தத்தைச்‌ சேர்ந்த பித்ருகர்மா. 
சுக்லபக்ஷம்‌, கிருஷ்ணபக்ஷம்‌ என்று இருக்கிறதல்லவா? இவற்றில்‌ 
சுக்லபக்ஷம்‌ (வளர்பிறை) தேவர்களுக்கு விசேஷமானது, கிருஷ்ணபக்ஷம்‌ 
(தேய்பிறை) பித்ருக்களுக்கு விசேஷமானது. பித்ரு காரியங்களுக்கு “அபர 
காரியம்‌ என்றும்‌ பெயர்‌. அதனால்‌ கிருஷ்ணபக்ஷத்தை அபரபக்ஷம்‌ 
என்பதுண்டு. இந்த அபரபக்ஷத்தில்‌ நட்டநடுவில்‌ அஷ்டமி வருவதால்‌ அது 
பித்ருக்களுக்கு அதி விசேஷமானது. ஹேமந்தருது (முன்பனிக்காலம்‌) . சிசிர 
ருது பின்பனிக்காலம்‌] என்கிற மார்கழி, தை மாசி, பங்குனி மாதங்களில்‌ இந்த 
அஷ்டமிக்களில்‌ அஷ்டகா சிராத்தம்‌ செய்யப்பட வேண்டும்‌. இவற்றில்‌ 
மாசியில்‌ செய்வதே சிறப்பாக அநுஷ்டிக்கப்‌ பட்டிருக்கிறது. அஷ்டகையின்‌ 
தொடர்ச்சியாக மறுதினம்‌ செய்வது அன்வஷ்டகை. 


ஸ்தாலீபாகம்‌ என்ற பாகயக்ஞத்தைப்‌ பற்றி முன்பே சொன்னேன்‌. 


பாகயக்ஞங்களில்‌ இன்னொன்று பார்வணீ என்பதே சிராத்தங்களுக்கெல்லாம்‌ 
பிரகிருதி. அது மாஸம்‌ ஒரு முறை செய்யப்படுவதால்‌ 'மாஸி ச்ராத்தம்‌' 
என்றும்‌ கூறப்படும்‌. இது ஆபஸ்தம்ப எூூத்ரப்படி. கெளதம ஸூத்ரப்படி 
பார்வணம்‌ என்பது ஒவ்வொரு பர்வாவிலும்‌ செய்யும்‌ ஸ்தாலீபாகத்தையே 
குறிப்பதாகும்‌. 


ச்ராவணீ என்கிற பாகயக்ஞத்துக்கு “ஸர்ப்ப பலி' என்றும்‌ பெயர்‌. ச்ராவண 
மாஸத்தில்‌, அதாவது ஆவணியில்‌ பெளர்ணமி ராத்திரியில்‌ சருவாலும்‌, 
ஆஜ்யத்தாலும்‌ [நெய்யாலும்‌ ஹோமம்‌ செய்து, பலாச புரசுபுஷ்பங்களையும்‌ 
இரண்டு கைகளால்‌ ஹோமம்‌ பண்ண வேண்டும்‌. புற்றிலோ வேறு சுத்தமான 


இடத்திலோ பச்சரிசி மாவால்‌ கோலம்‌ போன்ற சிலவற்றைப்‌ போட்டு ஸர்ப்ப 


மந்திரங்களைச்‌ சொல்லி பலிபோட வேண்டும்‌. ஆவணியில்‌ ஆரம்பித்ததை 
விடாமல்‌ தினமும்‌ மார்கழிப்‌ பெளர்ணமி வரை செய்ய வேண்டும்‌. 


மார்கழிப்‌ பூர்ணிமாவில்‌ “ஆக்ரஹாயணி என்கிற பாக யக்ஞத்தைச்‌ செய்து, 
ஆவணியில்‌ ஆரம்பித்த ஸர்ப்பபலியை உத்ஸர்ஜனம்‌ யூர்த்த செய்ய 
வேண்டும்‌. ச்ராவணி போலவே “ஆக்ரஹாயணி என்பதும்‌ மாஸத்தின்‌ 
பெயரால்‌ ஏற்பட்டது. ஆக்ரஹாயணி என்று மார்கழிக்குப்‌ பெயர்‌. 'ஹாயனம்‌: 
என்றால்‌ வருஷம்‌. வருஷத்தில்‌ அக்ர மாதமாக [முதல்‌ மாஸமாக] எது 
இருக்கிறதோ அது ஆக்ரஹாயனம்‌. இதிலிருந்து மார்கழியை முதல்‌ 
மாஸமாகக்‌ கொண்டே ஆதியில்‌ நம்‌ வருஷம்‌ இருந்திருப்பதாக ஏற்படுகிறது. 
ஜனவரி என்ற முதல்‌ மாதம்‌ இப்போதும்‌ மார்கழி நடுவில்‌ தானே வருகிறது? 
நம்மிடமிருந்துதான்‌ மேல்‌ நாட்டினர்‌ இதைப்‌ பூர்வத்தில்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. பிறகு நாம்‌ அந்தப்‌ பழக்கத்தை விட்டுவிட்டாலும்‌ அவர்கள்‌ 
விடவில்லை என்று தெரிகிறது. இதே மாதிரி சித்திரை என்னும்‌ மாஸப்‌ 
பெயரைக்‌ கொண்டு சைத்ரி' என்பதாகவும்‌ :ஆச்வயுஜி[ஐப்பசி] என்ற மாஸப்‌ 
பெயரால்‌ :ஆச்வயுஜி' என்பதாகவும்‌ இரண்டு பாக யக்ஞங்கள்‌ உள்ளன. 


சைத்ரி என்பது நாலு வீதிகள்‌ கூடுமிடத்தில்‌ ஈசானனை உத்தேசித்துச்‌ 
செய்யப்படுவதால்‌ ஈசானபலி என்றும்‌ கூறப்படும்‌. ஈசானன்‌ என்பதுதான்‌ 
பரமேச்வரன்‌ [சிவபெருமான்‌]. மற்ற பாகயக்ஞங்களில்‌ மற்ற தேவதைகளை 
உத்தேசித்து ஹோமம்‌ செய்யப்படுகிறது. அவர்கள்‌ த்வாரா [மூலம்‌] 
பரமேச்வரனுக்குப்‌ ப்ரீதி ஏற்படும்‌. அது ஸப்கலெக்டர்‌ மூலம்‌ ராஜாவுக்கு வரி 
கொடுக்கிற மாதிரி. சைத்ரியிலோ நேரே ராஜாவான பரமேச்வரனுக்கு 
கொடுக்கிறோம்‌. 


ஐப்பசியில்‌ குறுவை நெல்‌ விளைந்து வரும்‌. இதை :ஆச்வயுஜி' என்ற 
கர்மாவில்‌ முதலில்‌ ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணிவிட்டு பிறகு மற்றவர்கள்‌ 
புஜிப்பார்கள்‌. 


இப்படியே நம்‌ தக்ஷிண சீமையில்‌ மார்கழியில்‌ சம்பா நெல்‌ 
அறுவடையானவுடன்‌ ஆக்ரஹாயணி செய்துவிட்டு அப்புறம்‌ 
சாப்பிடும்படியாக ஏற்படுகிறது. 


இப்படியாக ஏழு பாக யக்ஞங்கள்‌. 


ஹவிர்‌ யக்ஞங்களைப்‌ பார்க்கலாம்‌. இவை பாகயக்ஞங்களைவிட ௨180௦01916 
ஆனவை ([விரிவானவை. ஆனாலும்‌ ஸோம யக்ஞங்களைப்‌ போல்‌ 
அவ்வளவு பெரியவை இல்லை. 


அக்னியில்‌ ஆஹுதி செய்கிற எல்லாவற்றிற்குமே ஹவிஸ்‌ என்று பெயர்‌. 
அவி என்று திருக்குறள்‌ முதலான தமிழ்‌ நூல்களில்‌ சொல்லியிருக்கிறது. 
ஆனாலும்‌ குறிப்பாக நெய்க்கு ஹவிஸ்‌ என்ற பெயர்‌ உள்ளது. ஸோமரஸ்‌ 
ஆஹுதி உள்ள யக்ஞங்களைத்‌ தனியாக ஸோம யாகம்‌ என்று வைத்ததால்‌, 
கிருஹ்யமான சின்னவற்றையும்‌ பாகயக்ஞம்‌ என்று தனியாய்‌ வைத்ததால்‌, 
நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ வந்து விடும்‌ ச்ரெளதமான பாக்கி ஏழையும்‌ 
ஹவிர்‌ யக்ஞம்‌: என்றே ஹவிஸை முன்னிட்டு பெயரிட்டிருக்கிறார்கள்‌. 


முன்னே யாகங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது யாகத்தைப்‌ பண்ணும்‌ 
யஜமானன்‌ என்பவனுக்காக ரித்விக்குகள்‌ என்ற புரோகிதர்கள்‌ அதை நடத்திக்‌ 
கொடுப்பார்களென்றும்‌ இந்த ரித்விக்குகளில்‌ ரிக்வேதத்தால்‌ தேவதைகளை 
ஸ்துதித்துக்‌ கூப்பிடுகிறவர்‌ ஹோதா, யஜுர்‌ வேதப்படிக்‌ காரியங்கள்‌ 
செய்கிறவர்‌ அத்வர்யு, ஸாமவேத கானம்‌ செய்து தேவதைகளைப்‌ ப்ரீதி 
செய்கிறவர்‌ உத்காதா, அதர்வ வேத விதிகளின்படி “ஸுூபர்வைஸ்‌ 
செய்கிறவர்‌ பிரம்மா என்றும்‌ சொன்னேனல்லவா? 


பாக யக்ஞங்களில்‌ யஜமானனைத்‌ தவிர இந்த நாலு விதமான 
ரித்விக்குகளில்‌ எவருமே கிடையாது. பிறத்தியார்‌ துணையின்றி ஒவ்வொரு 
கிருஹஸ்தனும்‌ தானே பத்தினி ஸஹிதமாக செய்ய வேண்டியனவே 
பாகயக்ஞங்கள்‌. 


ஹவிர்யக்ஞங்களில்‌ யஜமானனைத்‌ தவிர யக்ஞத்தை நடத்தித்‌ 
தருபவர்களாக ஹோதா, அத்வர்யூ, அக்னீதரன்‌, பிரம்மா என்ற நாலு 
ரித்விக்குகள்‌ இருப்பார்கள்‌. அதாவது நான்‌ முன்சொன்ன நாலு தினுசான 
ரித்விக்குகளில்‌ உத்காதாவுக்குப்‌ பதில்‌ அக்னீதரன்‌ இருக்கிறார்‌. ஸாமகானம்‌ 
செய்பவர்தானே உத்காதா? ஸோம யாகங்களில்தான்‌ ஸாம கானம்‌ உண்டு; 


700 


ஹவிர்யாகங்களில்‌ இல்லை. அதனால்‌ உத்காதாவும்‌ இல்லை. 
உத்காதாவுக்குப்‌ பதில்தான்‌ அக்னீதரன்‌ இருக்கிறார்‌. சாதுர்மாஸ்யம்‌, 
பசுபந்தம்‌, முதலியவற்றில்‌ அதிகப்படி ரித்விக்கும்‌ உண்டு. அந்த விவரங்கள்‌ 
இங்கே வேண்டாம்‌. காலமே சொல்ல முடியாமல்‌ அவ்வளவு ப்ராசீனமாக 


ஏற்பட்டு ஸமீபகாலம்‌ வரை நடைபெற்று வந்த முக்கியமான 


யக்ஞகர்மாக்களைப்‌ பற்றி ஒரு basic knowledge [அடிப்படை அறிவாவது] 
இருக்கட்டுமென்றுதான்‌ இவ்வளவாவது சொல்கிறேன்‌. 


ஹவிர்யக்ஞங்களில்‌ முன்பே அக்னியாதானம்‌, அக்னி ஹோத்ரம்‌, 
தர்சபூர்ணமாஸம்‌ இவைபற்றிச்‌ சொன்னது போதும்‌. ஆக்ரயணம்‌ என்ற இஷ்டி 
ஜப்பசிப்‌ பூர்ணிமையில்‌ செய்யப்படும்‌ ஹவிர்யக்ஞம்‌. சாமை என்று 
சொல்லப்படும்‌ 'ச்யாமாகம்‌' என்ற கடுகு போலிருக்கும்‌ தானியத்தை இதில்‌ 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 'சாதுர்மாஸ்யம்‌' என்ற ஹவிர்யக்ஞம்‌ பல 
இஷ்டிகளை ஒன்றாக அடக்கினாற்‌ போன்றது. வர்ஷா காலத்தில்‌ [மழைக்‌ 
காலத்தில்‌] ஸந்நியாஸி ஒரே இடத்தை விட்டுப்‌ போகாமலிருப்பதற்குச்‌ 
“சாதுர்மாஸ்யம்‌” என்று பேர்‌ என்று உங்களில்‌ சில பேருக்குத்‌ 
தெரிந்திருக்கலாம்‌. கிருஹஸ்தர்களான நீங்களே பண்ண வேண்டிய ஒரு 
ஹவிர்யாகத்துக்கு அதே பேர்‌. மழைக்‌ காலமான சதுர்‌ மாஸங்கள்‌ நாலு 
மாஸங்கள்‌] துறவியானவன்‌ ஒரே இடத்தில்‌ இருப்பதால்‌ 'சாதுர்‌ மாஸ்யம்‌' 
என்று பேர்‌ வந்தது. இங்கோ ஒரு கிருஹஸ்தன்‌ நாலு மாஸங்களுக்கு ஒரு 
முறை, அதாவது கார்த்திகை, பங்குனி, ஆடி ஆகிய மாத ஆரம்பங்களில்‌ இந்த 
யக்ஞத்தைப்‌ பண்ணுவதால்‌ அதே 'சாதுர்மாஸ்யப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
இந்த யக்ஞத்திலிருந்துதான்‌ கிருஹத்தில்‌ செய்வது போய்‌ யாகசாலையில்‌ 
பண்ணுபவை தொடங்குகின்றன. 


இதற்கு அடுத்த ஹவிர்யக்ஞமான நிரூட பசுபந்தம்‌ (வெறுமே பசுபந்தம்‌' 
என்றே இதைச்‌ சொல்லுவது வழக்கம்‌) என்பதிலிருந்துதான்‌ மிருக பலி 
ஆரம்பிக்கிறது. 

பலி என்ற வார்த்தையை நான்‌ இங்கே சொன்னாலும்‌ சாஸ்திரீய பரிபாஷை 


(technical term)ப்‌ படிப்‌ பார்த்தால்‌ இது பலி இல்லை. அக்னியில்‌ ஹோமமாகப்‌ 


701 


பண்ணாமல்‌ அப்படியே நேராக அர்ப்பணம்‌ பண்ணுவதுதான்‌ பலி. ஹோமம்‌ 
பண்ணப்படுவதற்கு ஆஹுதி, ஹவிஸ்‌ என்றெல்லாம்தான்‌ பெயர்‌. 
ஸர்ப்பத்தின்‌ புற்றில்‌ அப்படியே மாவைப்‌ போடுவது ஸர்ப்ப பலி. பஞ்ச மஹா 
யக்ஞங்களில்‌ ஒன்றான வைச்வதேவத்தில்‌ சிலதை அக்னியில்‌ மந்திர 
பூர்வமாகப்‌ போடுவார்கள்‌; இது ஹோமம்‌. சிலதை மந்திர பூர்வமாக 
அப்படியே விட்டிலும்‌ வெளியிலும்‌ ஒவ்வொரு ஸ்தானத்தில்‌ பலவிதமான 
ஜீவன்களை உத்தேசித்து எறிந்து விடுவார்கள்‌. இது பலி. 


இன்னொரு விஷயம்‌ இங்கே சொல்ல வேண்டும்‌ இப்படி மந்திர பூர்வமாக 
அர்ப்பணம்‌ பண்ணும்போது, தேவதைகளுக்குச்‌ செய்வதற்கே “ஸ்வாஹா 
என்று சொல்ல வேண்டும்‌. பித்ருக்களுக்குச்‌ செய்யும்‌ போது ஸ்வதா என்று 
சொல்ல வேண்டும்‌. மற்ற ஜீவன்களுக்கு 'ஹந்தா என்று சொல்ல வேண்டும்‌. 
அதிகார ஸ்தானத்தைப்‌ பொறுத்து நாம்‌ யுவர்‌ மெஜஸ்டி', யுவர்‌ ஆனர்‌ என்று 
பல தினுஸாகச்‌ சொல்லவில்லையா? அப்படி. 


யஜ்ஞங்களில்‌ ஒரு பசுவின்‌ மாடு இல்லை. ஸம்ஸ்கிருதத்தில்‌ எந்த 
மிருகமுமே “பசு தான்‌) இன்ன பாகத்தை ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
இருக்கிறது. இது பலியில்லை; அக்னியில்‌ போடுகிற ஹோமம்தான்‌. 
பசுபந்தத்தில்‌ ஒரே பசுதான்‌. 


பசுவுள்ள யக்ஞங்களுக்கே யூப ஸ்தம்பம்‌ என்பது உண்டு. மூங்கில்‌ அல்லது 


கதிரம்‌ என்னும்‌ மரத்தாலான போஸ்டில்‌ பசுவைக்‌ கட்டுவார்கள்‌. 
அதற்குத்தான்‌ யூபம்‌, அல்லது யூப ஸ்தம்பம்‌ என்று பேர்‌. 


அடுத்த, கடைசியான, ஹவிர்யக்ஞமான “ஸெத்ராமணியில்‌ மட்டுமே 
ஸுரைகள்‌| அர்ப்பணம்‌ ஓரிடத்தில்‌ வருகிறது. சில க்ஷூத்ர சக்திகளுக்கு 
(சில்லுண்டி தேவதைகளுக்கு) அதில்‌ பிரீதியிருப்பதால்‌ அவற்றிடமிருந்து 
லோக க்ேமத்தைப்‌ பெற ஸுரை ஹோமம்‌ செய்யப்படுகிறது. நம்‌ 
ராஜாங்கம்‌ ரொம்ப சர்ர்‌Cீ-ஆக றா௦hbitioN [மதுவிலக்கு]-ஜப்‌ பின்பற்றினாலும்‌, 
அந்நிய தேசப்‌ பிரமுகர்கள்‌ வருகிற போது, அவர்களால்‌ நமக்கு ஏற்படக்கூடிய 
நன்மைக்காக, பரவாயில்லை என்று அவர்களுக்கு மட்டும்‌ மதுவிலக்குக்கு 
விலக்கு தந்து ஒயின்‌ கொடுப்பது சரியென்றால்‌ ஸெளத்ரமணியில்‌ ஸுரா 


702 


ஹோமமும்‌ சரிதான்‌. இங்கேயும்கூட ஸுரையானது உத்தமமான 
தேவதைகளுக்குரிய ஆஹவநீயத்தில்‌ ஹோமம்‌ செய்யப்படாமல்‌, 
தக்ஷிணாக்னியில்‌ தான்‌ ஹோமம்‌ செய்யப்படுகிறதென்பது குறிப்பிடத்தக்கது. 
ஹோம சேஷமானதால்‌ மந்திர பூர்வமாக சுத்தியாக்கப்பட்ட ஸுரை கெடுதல்‌ 
பண்ணாதென்று, மிஞ்சியதை யாகம்‌ செய்கிறவர்கள்‌ பானம்‌ பண்ண 


வேண்டும்‌. இதன்‌ அளவு கால்‌ அவுன்ஸுக்கும்‌ குறைவானது. ஆகையால்‌ 
யஜ்ஞம்‌ என்று சொல்லி ஸோமபானம்‌, ஸுரா பானம்‌ என்று இஷ்டப்படி 


குடித்தார்கள்‌ என்று குற்றம்‌ சாட்டுவது மஹா அக்ரமம்‌. யஜ்ஞ்சேஷமான 
மாம்ஸ்‌ ஸ்வீகரணத்தைப்‌ பற்றிய புரளியைக்‌ குறித்தும்‌ முன்பே 
சொல்லியிருக்கிறேன்‌””. 


ஸோம யாகங்களைப்‌ பற்றி சிறிது சொல்கிறேன்‌. இவற்றை ஸோம 
ஸம்ஸ்தை' என்றும்‌ சொல்வதுண்டு. ஸம்ஸ்தை என்றால்‌ என்ன? 
யாகத்திலே உத்காதா கானம்‌ செய்கிற ஸாமவேத ஸ்தோத்திரத்தின்‌ 
முடிவுக்குத்தான்‌ 'ஸம்ஸ்தை' என்று பெயர்‌. தேவதா பரமாக உள்ள 
எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரம்‌ என்று பொதுவில்‌ சொன்னாலும்‌, வைதிக 
வழக்குப்படி ரிக்வேதத்திலுள்ள ஸ்தோத்திரங்களுக்கு “சஸ்த்ரம்‌ என்றே 
பெயர்‌. இதையே ஸப்தஸ்வரங்கள்‌ உள்ளூர தொனிக்கிற மாதிரி 
ஸாமவேதத்தில்‌ அமைத்து கானம்‌ செய்கிறபோதுதான்‌ ஸ்தோத்ரம்‌ என்ற 
பெயர்‌ ஏற்படும்‌. இப்படிப்பட்ட ஸாமவேத ஸ்தோத்ர கானம்தான்‌ ஸோம 
யாகங்களில்‌ மிகவும்‌ முக்கியம்‌. பாக-ஹவிர்‌ யக்ஞங்களிலும்‌ மற்ற 
நூற்றுக்கணக்கான யாகங்களிலும்‌ ஹோமங்கள்‌ குறைச்சலே. 
ஸ்தோத்ரங்கள்தான்‌ அவற்றில்‌ அதிகம்‌. தேவர்களுக்கு ரொம்பவும்‌ பிரீதியான 
ஸோமரஸம்‌ ஹோமம்‌ செய்யப்படுவதால்தான்‌ இவற்றுக்கு ஸோமயாகம்‌ 
என்று பெயர்‌. ஸோம ரஸம்‌ மட்டுமின்றி பசுவும்‌ இவற்றில்‌ உண்டு. 
இருந்தாலும்‌ இந்த ஹோமங்களை விட ஸாமகானம்‌ தான்‌ இவற்றில்‌ 
நிறையச்‌ செய்யப்படும்‌. பிறகு ஹோமங்கள்‌ குறைச்சலாகவே செய்யப்படும்‌. 
அதனால்‌ ஸோமயாகம்‌ ஒருவிதத்தில்‌ ஸாமயாகம்தான்‌! இந்த ஸாமகானம்‌ 
ரொம்பவும்‌ பரவசமூட்டுவதாக இருக்கும்‌. ஒரு வித்வான்‌ ஆலாபனை 
பண்ணிக்‌ கொண்டே போய்‌ தாரஸ்தாயி பஞ்சமத்தைப்‌ பிடித்தவுடன்‌ 


703 


ரஸிகர்களுக்கு உத்ஸாஹம்‌ உச்சிக்குப்‌ போய்‌ விடுகிற மாதிரி 
ஸாமகானமான ஸ்தோத்ரங்களின்‌ முடிவான ஸம்ஸ்தை வருகிறபோது 
யஜ்ஞபூமியில்‌ கூடியிருப்பவர்களுக்கு, அப்படியே தேவலோகமே வந்து 
இறங்கிவிட்டாற்போல்‌ ஆனந்தம்‌ கரைபுரண்டு போகும்‌. அதனால்தான்‌ ஸோம 
யஜ்ஞத்துக்கே ஸோம ஸம்ஸ்தை என்று பெயர்‌ ஏற்பட்டு விட்டது. 


இப்படிப்பட்ட ஸோம யாகங்களில்தான்‌ ஹோதா, அத்வர்யு, பிரம்மா என்ற 


ரித்விக்குகளோடு உத்காதா என்ற ஸாமகானக்காரரும்‌ சேர்ந்து பூர்ண யஜ்ஞ 


லக்ஷணத்தோடு இருக்கிறது. இந்த நாலு பேரில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
உதவியாக மூனறுபேர்‌ இருப்பார்கள்‌. ஆக அத்வர்யு கணத்தில்‌ நால்வர்‌, 
ஹோதா கணத்தில்‌ நால்வர்‌, உத்காதா கணத்தில்‌ நால்வர்‌, பிரம்மா கணத்தில்‌ 
நால்வர்‌ என்பதாக ஸோம யாகங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ பதினாறு 
ரித்விக்குகள்‌ இருப்பார்கள்‌. 

ஸப்த ஸோம யக்ஞங்களில்‌ முதலாவதான அக்னிஷ்டோமமே ப்ரகிருதி. 


மற்ற ஆறும்‌ அதன்‌ விக்ருதிகள்‌. அத்யக்னிஷ்டஹோமம்‌, உக்த்யம்‌, ஷோடசி, 
வாஜபேயம்‌, அதிராத்ரம்‌, அப்தோர்யாமம்‌ என்பன அவற்றின்‌ பெயர்‌. 


இவற்றில்‌ வாஜபேயத்தை வெகு விசேஷமாகக்‌ கருதிச்‌ செய்வது வழக்கம்‌. 
வாஜபேய யாகம்‌ முடித்து யஜமானன்‌ ஸ்நானம்‌ செய்து வருகையில்‌ (யஜ்ஞ 
முடிவில்‌ செய்வதற்கு அவப்ருத ஸ்நானம்‌ என்று பெயர்‌) அவருக்கு ராஜாவே 
ச்வேத சத்ரம்‌ [வெண்பட்டுக்‌ குடை] பிடிப்பான்‌! அவ்வளவு பெருமை இதற்கு. 
'வாஜம்‌' என்றால்‌ அன்னம்‌; 'பேயம்‌: என்றால்‌ பானம்‌. அன்ன பானாதிகளை 
அதாவது நல்ல தானியச்‌ செழிப்பையும்‌, நீர்வளத்தையும்‌ லோகத்தில்‌ 
ஏற்படுத்தித்‌ தருவதால்‌ இதற்கு இப்படிப்‌ பெயர்‌. இன்னொரு விதத்திலும்‌ 
இந்தப்‌ பெயர்‌ பொருந்துகிறது. இந்த யாகத்தில்‌ ஸோம ரஸ ஹோமம்‌, பசு 
ஹோமம்‌ (23 பசுக்கள்‌; இவற்றோடு வாஜ [அன்ன] ஹோமமும்‌ உண்டு. அது 
ஆன பின்பு சேஷான்னத்தால்‌ மிகுதியுள்ள அன்னத்தால்‌] யஜமானனுக்கு 
அபிஷேகம்‌ செய்வார்கள்‌. இதை இந்த யஜ்ஞத்திலேயே சிறப்பான அம்சமாக 
நினைப்பதுண்டு. வாஜத்தையே (அன்னத்தையே பேயம்‌ [ஜலம்‌] போல்‌ 
அபிஷேகம்‌ செய்வதாலும்‌ வாஜபேயம்‌ என்ற பெயர்‌ பொருந்துகிறது. 


704 


பிராம்மணன்‌ சொத்தெல்லாம்‌ ஸோமயாகத்துக்காகத்தான்‌ என்று முன்பு 
சொல்வார்கள்‌. திரவியங்களுக்காக ஓரளவும்‌ பண்ணி வைக்கிற 
ரித்விக்குகளுக்கு தகஷிணையாக நிறையவும்‌ செலவிட வேண்டும்‌. 
இப்பொழுது சொத்து ஒன்றையேதான்‌ நினைத்துக்‌ கொண்டு ஸோம 
யாகத்தை மட்டுமின்றி செலவேயில்லாத ஸந்தியா வந்தனத்தைக்கூட விட்டு 
விட்டிருக்கிறோம்‌. நாற்பது, ஜம்பது வருஷங்களுக்கு முந்திக்‌ கூட 
நம்பூதிரிகளில்‌ பத்துக்‌ குடும்பத்தில்‌ ஒன்று வீதமாவது ஸோமயாகம்‌ நடந்து 
வந்தது. அவர்களில்‌ மூத்தவன்தான்‌ ஸோமயாகம்‌ செய்யலாமென்று 
இருந்ததால்‌ அவனுக்குத்தான்‌ சொத்துரிமையும்‌ இருந்தது. 


“வஸந்தே வஸந்தே” என்று சொல்லியிருப்பதால்‌, தரித்திரர்களாக உள்ள 
பிராம்மணர்களுங்கூட யாசகம்‌ வாங்கியாவது வருஷா வருஷம்‌ 
ஸோமயாகம்‌ பண்ணி ப்ரதி வஸந்த சோமயாஜி*கள்‌ என்று பெயர்‌ வாங்கிய 
ஒரு காலமும்‌ இருந்தது. 


மற்ற ஸோம யாகங்களைப்‌ பண்ணா விட்டாலும்‌ இவற்றில்‌ முதலாவதான 
ஜ்யோதிஷ்டோமம்‌ எனப்படும்‌ அக்னிஷ்டோமத்தையாவது பண்ணினால்‌ 
லோகத்தில்‌ வைதிகப்ரீ பிரகாசிக்கத்‌ தொடங்கும்‌. 


இந்த இருபத்தியொரு யக்ஞங்களோடு நாற்பது ஸம்ஸ்காரங்களும்‌ முடிந்து 
விடுகின்றன. 


13.7 மற்ற ஸம்ஸ்காரங்கள்‌ 


இந்த நாற்பதில்‌ சொல்லா விட்டாலும்‌ ஹிந்துக்கள்‌ அனைவரும்‌ கர்ண 
வேதனம்‌ (காது குத்தல்‌ , அக்ஷராப்யாஸம்‌ (டிக்க வைத்தல்‌) 
ஆகியவற்றையும்‌ மதாநுஷ்டானமாகவே செய்தாக வேண்டும்‌. 


கடைசியில்‌ செய்கிற தஹனமும்‌ இப்படியே நாற்பதில்‌ வராவிட்டாலும்‌, 

அந்த்யேஷ்டி (அந்திய இஷ்டி- கடைசி வேள்வி) என்பதாக வைதிக 

மந்திரங்களோடு செய்யப்பட வேண்டியதாகும்‌. அதைச்‌ செத்துப்‌ போனவனே 

பண்ணிக்‌ கொள்ள முடியாதல்லவா? புத்திரர்‌ அல்லது தாயாதிதாமே 
705 


பண்ணவேண்டும்‌? அதனால்‌ இவனது நாற்பது ஸம்ஸ்காரத்தில்‌ வராமல்‌ 
இவனுக்காகப்‌ பிறர்‌ பண்ணுவதான பித்ரு காரியங்களில்‌ அது வந்து 
விடுகிறது. 


ஆஹிதாக்னியாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு அவன்‌ ஆயுள்‌ பூராவும்‌ 
உபாஸித்த க்ருஹ்யாக்னி, த்ரேதாக்னி (முத்தி, இரண்டையும்‌ சேர்த்து இந்த 
நாலு அக்னிகளையுமே கொண்டு தஹன ஸம்ஸ்காரம்‌ செய்யவேண்டும்‌. 
இவன்‌ ரக்ஷித்த அக்னியே இவன்‌ சரீரத்தைப்‌ போக்கி ஜீவனைப்‌ புண்ய 
லோகத்தில்‌ சேர்க்கிறது. த்ரேதாக்னி உபாஸிக்காமல்‌, க்ருஹ்யமாக 
ஒளபாஸனம்‌ மட்டும்‌ பண்ணினவனுக்கு அந்த ஒளபாஸனாக்னியாலே 
தஹனம்‌ செய்ய வேண்டும்‌. 


இவன்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளாமலே செத்துப்‌ போனால்தான்‌ இப்படி. 
துறவியானால்‌ தஹனமே இல்லையே! 


தஹன ஸம்ஸ்காரம்‌ அந்த்யேஷ்டி என்றே யாகமாகச்‌ சிறப்பிக்கப்படுவதால்‌ 
முன்பே சொன்ன மாதிரி“ மிகவும்‌ பக்குவமானவர்கள்‌ தவிர பாக்கிப்‌ 
பேரெல்லாம்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளாமலே வாழ்க்கையை முடிப்பது 
சாஸ்திர ஸம்மதந்தான்‌ என்று தெரிகிறது. எல்லா கிருஹஸ்தருக்கும்‌ 
ஸந்நியாஸம்‌  ௦றறபி5௦ [கட்டாயம்‌] என்றால்‌ இந்த தஹனகர்மா 
அவர்களுக்கு இராதே! இது இருப்பதாலேயே ஸந்நியாஸம்‌ :கம்பல்ஸரி' 
இல்லை என்றாகிறது. 


13.8 உடன்கட்டை ஏறுதல்‌ 


இதைச்‌ சொல்லும்போது இன்னொன்றும்‌ தோன்றுகிறது. இப்போது பலர்‌ 
ஸதி,ஸஹகமனம்‌, உடன்‌ கட்டையேறுதல்‌ என்ற பெயர்களில்‌ பதியோடு 
சேர்ந்து பத்தினியையும்‌ உயிரோடேயே தஹனம்‌ செய்வது வலுக்கட்டாயமாக 
நடத்தப்‌ பட்டுவந்தது என்கிறார்கள்‌. கொடூரமாக ஸ்திரீகளை சிதையிலே 
தள்ளிக்‌ கொளுத்தினார்கள்‌ என்று வைகிறார்கள்‌. எங்கேயாவது யாராவது 
இம்மாதிரி கொடூரமும்‌ பண்ணியிருக்கலாமோ என்னவோ? ஆனால்‌ இது 


706 


பொது விதி இல்லை. இஷ்டப்பட்டவர்கள்‌ மட்டுந்தான்‌ - பரம 
பதிவிரதைகளாக இருந்தவர்கள்தான்‌ - புருஷன்‌ போனபின்‌ ஜீவனை வைத்துக்‌ 
கொண்டு இருக்கமுடியாமல்‌ துடித்துத்‌ தாங்களாகப்‌ பிரியப்பட்டு உடன்‌ 
கட்டை ஏறியிருக்கிறார்கள்‌. என்‌ பால்யத்தில்‌ கூட இப்படிப்பட்ட 
பதிவிரதைகளைப்‌ பறறிக்‌ கேட்டிருக்கிறேன்‌. ஜயோ உயிரோடு இப்படி 
அக்னியில்‌ பொசுங்குகிறாயே!' என்று பந்துக்கள்‌ கதறிய போது, “அக்னி 
பொசுக்கவேயில்லை. புருஷனை ஆலிங்கனம்‌ செய்து கொள்கின்ற 
ஸுகத்தோடாக்கும்‌ சாகிறேன்‌ என்று சிரித்துக்‌ கொண்டே சொன்னபடி 
தஹனமாயிருக்கிறார்களாம்‌. 


ஆஞ்ஜநேயரின்‌ வாலில்‌ வைத்த நெருப்பு எம்தையின்‌ பாதிவ்ரத்யத்தால்‌ 


[கற்புச்‌ சக்தியால்‌ அவரை பாதிக்காமலேயிருந்தது. குமாரிலபட்டர்‌ 
உமிக்காந்தல்‌ அக்னியில்‌ கருகின போது எதிரே நின்ற நம்முடைய 
ஆசார்யாளின்‌ ஸாந்நித்யத்தால்‌ அவருக்கு உஷ்ணமே தெரியாமல்‌ 
ஜில்லென்று இருந்தது“. அநேக பதிவிரதைகளுக்கு அவர்களுடைய பதி 
பக்தியினாலேயே  சிதாக்னி சந்தனமாக இருந்திருக்கிறது. அவர்கள்‌ 
கட்டியிருந்த புடவை அத்தனை அக்னியிலும்‌ எரியாமலே இருக்கும்‌. அதை 
எடுத்து வந்து பூஜை பண்ணுவதுண்டு. 


இன்னும்‌ உயர்ந்த கற்பரசியானால்‌ பதியின்‌ உயிர்‌ போனவுடனேயே 
இவர்களது பிராணனும்‌ தானாகப்‌ போய்விடும்‌. கண்ணகி கதையில்‌ பாண்டிய 
ராணி இப்படித்தான்‌. புருஷன்‌ 'குற்றம்‌ செய்து விட்டோமே! என்று பிராணத்‌ 
தியாகம்‌ பண்ணினதும்‌, தானும்‌ உயிரை விட்டூ விட்டாள்‌. அஷ்டபதி பாடின 
ஜயதேவருடைய பத்னி பத்மாவதியைப்‌ பற்றியும்‌ இப்படி ஒரு கதை உண்டு. 
அவளுடைய பாதிவ்ரத்யத்தைச்‌ சோதித்துப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று ராணி 
தமாஷுக்காக அவளிடம்‌ ஜயதேவர்‌ எங்கோ போன இடத்தில்‌ மரணமடைந்து 
விட்டார்‌ என்று சொன்னவுடனேயே அவளுடைய பிராணன்‌ போய்‌ விட்டது. 
இப்படி யோஜனை போதாமல்‌ அனர்த்தம்‌ பண்ணி விட்டோமே என்று ராணி 
ரொம்பப்‌ பச்சாதாபப்பட்டபின்‌ ஜயதேவரே கிருஷ்ண பரமாத்மாவின்‌ 
அநுக்ரஹத்தால்‌ பத்மாவதியை உயிர்ப்பித்தார்‌ என்று கதை. 


இம்மாதிரி கற்பிலே உச்ச நிலையில்‌ இருக்கிற ஸ்திரீகள்‌ தான்‌ உடன்கட்டை 
ஏறினார்களே தவிர, பிறர்‌ வலுக்கட்டாயப்படுத்தி ஸ்திரீ களைப்‌ 
புருஷர்களோடு போட்டுக்‌ கொளுத்தி விடவில்லை. வலுக்கட்டாயம்‌ 
செய்யாததோடு இஷ்டப்பட்டு ஸஹகமனம்‌ செய்யப்‌ போனவர்களைத்‌ 
தடுத்துக்கூட இருக்கிறார்கள்‌. பாண்டுவின்‌ இரண்டு பத்னிகளில்‌ மாத்ரி [இவள்‌ 
தான்‌ நகுல, ஸஹாதேவர்களின்‌ தாயார்‌] தன்னோடு பாண்டு 
சேர்ந்ததால்தானே பூர்வ சாபப்படி சாகும்படி ஆயிற்று என்று வேதனைப்பட்டு 
பிராயச்சித்தமாக உடன்கட்டை ஏறினாள்‌. இதை அநுமதித்த பெரியவர்களே 
குந்தியும்‌ உடன்கட்டை ஏறப்போனபோது, “கூடாது, கூடாது. நீ உயிரை 
வைத்துக்‌ கொண்டு இந்த ஐந்து குழந்தைகளையும்‌ வளர்த்து 
ஆளாக்குவதுதான்‌ முறை” என்று தடுத்ததாக பாரதத்தில்‌ பார்க்கிறோம்‌. 


அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ அந்தப்‌ பேர்‌ பெறாமல்‌, மருள்‌ நீக்கியார்‌ என்ற பெயரில்‌ 
பாலராக இருந்தபோது அவருடைய தகப்பனாரான புகழனார்‌ 


மரணமடைந்துவிட்டார்‌. அப்பொழுது பதிவிரதையான மாதினியார்‌ என்ற 


அவருடைய பத்தினி உடன்கட்டை ஏறினாள்‌ என்று பெரிய புராணம்‌: 
சொல்கிறது. இந்த கற்பை விட உசந்ததாயிருக்கிறது, இவர்களுடைய புத்திரி 
(அதாவது அப்பரின்‌ தமக்கை) காட்டிய பாதிவ்ரத்யம்‌. அவளுக்குத்‌ திலகவதி 
என்றுப்‌ பெயர்‌. சின்ன வயசுதான்‌. இன்னம்‌ கல்யாணமாக 
வில்லை.கல்யாணமாகாமலே கற்பு என்பதுதான்‌ விசேஷம்‌! பல்லவ 
ராஜாவிடம்‌ சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார்‌ என்பவருக்கு இவளைக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொடுப்பதாக நிச்சயம்‌ பண்ணியிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
புகழனார்‌ இறந்த அதே சமயத்தில்‌ நல்ல வாலிபரான கலிப்பகையும்‌ யுத்த 
பூமியில்‌ விர ஸ்வர்க்கமடைந்து விட்டார்‌ என்ற தகவல்‌ வந்தது. உடனே 
அந்தச்‌ சின்ன பெண்‌, “அவருக்கென்று என்னை எப்போது பெரியோர்கள்‌ 
நிச்சயம்‌ செய்துவிட்டார்களோ அப்போது அவருக்கு நான்‌ மனைவிதான்‌. 
எனக்கு இந்த எண்ணம்‌ வந்த பிறகு நான்‌ இன்னொரு ஆடவனுக்கு 
மாலையிட மாட்டேன்‌. அவர்‌ போய்விட்டதால்‌ நானும்‌ பிராணத்‌ தியாகம்‌ 
பண்ணிவிடப்‌ போகிறேன்‌” என்று அதிசயமான கற்பு வேகத்தில்‌ புறப்பட்டு 
விட்டாள்‌. அப்புறந்தான்‌ அப்பர்‌ ரொம்பவும்‌ அழுது அவளைத்‌ தடுத்து, “அப்பா, 


708 


அம்மா இருவரும்‌ போனபின்‌ நீயும்‌ இல்லாமல்‌ சின்னஞ்‌ சிறுவனான நான்‌ 
தன்னந்தனியாக என்ன பண்ணுவேன்‌? நானும்‌ உன்‌ பின்னாலேயே பரலோகம்‌ 
வந்துவிடுகிறேன்‌” என்று பிடிவாதம்‌ செய்தார்‌. வேறு வழியின்றி தம்பியின்‌ 


பராமரிப்புக்காக பரமத்‌ தியாகமாக அவள்‌ உயிர்‌ வாழுவது என்ற முடிவு 


செய்தாள்‌. திலகவதி எனற பேருக்கேற்ப மாதர்‌ குல திலகம்‌ என்கிறார்களே, 
அப்படி வாழ்ந்தாள்‌. பிற்பாடு ஜைனத்துக்குப்‌ போய்‌ தர்மஸேனராகிவிட்ட 
மருள்நீக்கி மறுபடி சைவத்துக்கு வந்து நாமெல்லாம்‌ கொண்டாடும்‌ அப்பர்‌ 
ஸ்வாமிகளாக ஆனதற்கு அவள்தான்‌ காரணம்‌. அது வேறு கதை. 


ராஜஸ்தானத்து உத்தம ஸ்திரீகள்‌ இந்த ஸஹகமன நெறியை விசேஷமாக 
அநுஷ்டித்திருக்கிறார்கள்‌. 

நான்‌ சொல்ல வந்தது, கட்டாய உடன்கட்டை கிடையாது என்பது. ஆனால்‌ 
தாமாக இப்படி பிராணத்தியாகம்‌ பண்ண முன்‌ வருபவரை ரொம்பவும்‌ 
மதித்து அப்படிப்‌ பண்ண நம்‌ சாஸ்திரம்‌ அநுமதித்திருக்கிறது. 


"பதி போனபின்‌ நாம்‌ உயிரை வைத்துக்‌ கொண்டிருக்க முடியாது: என்று 
நினைக்கும்‌ உயர்ந்த உணர்ச்சி இன்றைக்கும்‌ யாராவது லட்சத்தில்‌, கோடியில்‌ 
ஒரு ஸ்திரீக்கு இருக்கத்தான்‌ செய்கிறது. அதனால்தான்‌ எப்போதாவது 
வருஷத்துக்கு ஒரு தரமாவது, ஏதாவது ஊரில்‌ இப்படி ஒரு ஸ்திரீ 
உடன்கட்டை ஏறினாள்‌; சட்டம்‌ இடம்‌ தராத போதிலும்‌, பந்துக்கள்‌ தடுத்த 
போதிலும்‌ கேட்காமல்‌ இப்படிப்‌ பண்ணினாள்‌ என்று பேப்பரில்‌ பார்க்கிறோம்‌. 
பழைய காலத்து உடன்கட்டைகளைவிட இதுதான்‌ ரொம்ப விசேஷம்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுவதுண்டு. பூர்வத்தில்‌ அந்த லட்சியத்துக்கு அநுகூலமான 
சூழ்நிலை இருந்து பலபேர்‌ அப்படி செய்தார்கள்‌. இதனால்‌ பிறத்தியார்‌ 
கட்டாயப்‌ படுத்தாவிட்டாலும்‌, இப்படிப்‌ பலபேர்‌ போவதைப்‌ பார்த்து 
அவர்களுக்கு உத்தம லோகம்‌ ஸித்திப்பதாக சொல்கிறார்களே என்று 
தாங்களாகவே அரைமனஸாக ஓரிரண்டு பெண்கள்‌ அக்காலத்தில்‌ 
ஸஹுகமனம்‌ பண்ணியிருக்கலாம்‌. இன்றைக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலை 
இல்லாததால்‌ இத்தனை கலிப்‌ பிரவாஹத்தில்‌, சீர்திருத்த நாட்களில்‌ 


யாராவது உடன்கட்டை ஏறினால்‌ இதுதான்‌ ரொம்ப ஏூஊபரா௪ [உண்மையானது] 
என்று நினைக்கிறேன்‌. 


இதே மாதிரி இன்னொன்றைக்‌ கூட நினைப்பதுண்டு. குருகுலவாஸம்‌ 
வேண்டுமென்று நான்‌ அடிக்கடி சொல்கிறேன்‌ அல்லவா? சதி மாதிரிதான்‌ 
இதுவும்‌ இப்போதைய சூழ்நிலையில்‌ மறந்தேபோன விஷயமாகி விட்டது. 
முன்பு ஸர்வ ஸாதாரணமாய்‌ இருந்த குருகுல முறையை இப்போது 
நடத்துவது அஸாத்தியமென்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம்‌. இப்படி 
இருக்கிற நிலையிலேயே இன்னமும்‌ யாராவது ஒரு பையன்‌, இரண்டு 
பையன்‌ பிக்ஷாசார்யம்‌ பண்ணி குருகுலவாஸம்‌ பண்ணினால்‌ இதுதான்‌ 
ஆதிகாலத்தில்‌ பண்ணினதை விடவும்‌ 98ப/6 என்று நினைப்பதுண்டு. 


ஸந்நியாஸம்‌ எல்லோருக்கும்‌ “கம்பல்ஸரி' இல்லை என்கிற மாதிரியே 
ஸுஹகமனம்‌ பெண்கள்‌ யாவருக்கும்‌ கம்பல்ஸரி இல்லை என்பதற்கு ஒரு 
அழுத்தமான காரணம்‌ சொல்கிறேன்‌. தர்ம சாஸ்திரங்களில்‌ விதவா 
தர்மங்கள்‌ என்பதாகக்‌ கைம்பெண்கள்‌ இருக்க வேண்டிய முறைகளைப்‌ பற்றி 
நிறையச்‌ சொல்லியிருக்கிறது. எல்லோருக்கும்‌ ஸந்நியாஸம்‌ என்றால்‌ 
தஹன ஸம்ஸ்காரமே சாஸ்திரத்தில்‌ இருக்காது என்ற மாதிரி, விதவைகள்‌ 
எல்லோரும்‌ புருஷனோடேயே சிதை ஏற வேண்டும்‌ என்று கட்டாயமாக 
இருந்திருந்தால்‌ விதவா தர்மம்‌ என்று ஒன்று இருக்கவே இடம்‌ 
இருந்திருக்காது அல்லவா? 


மரணமாவது எப்போது வருகிறது என்று எவருக்கும்‌ தெரியாது. 
பால்யத்திலோ அல்லது கிருஹஸ்தாச்ரமத்திலோ திடீரென்று மரணம்‌ 
ஸம்பவித்துவிடலாம்‌. அதனால்‌ எல்லோரும்‌ ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ 
கொண்டுதான்‌ சாக வேண்டும்‌ என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியால்‌ 
இவர்களை உத்தேசித்தாவது தஹன ஸம்ஸ்காரம்‌ சொல்லித்‌ தான்‌ 
ஆகவேண்டும்‌. விதவா தர்ம விஷயம்‌ அப்படியில்லை. புருஷன்‌ 
போய்விட்டான்‌ என்றால்‌ உடனே ஒருத்தியைச்‌ சேர்த்து கொளுத்தத்தான்‌ 
வேண்டுமென்பது சாஸ்திர அபிப்ராயமானால்‌ அப்புறம்‌ விதவா தர்மம்‌ என்று 


ஒன்றை எழுதி வைக்கக்‌ கொஞ்சம்கூட இடமில்லை. 


710 


13.9 ஸும்ஸ்கார ல யம்‌ 


இத்தனை ஸம்ஸ்காரங்களை நாற்பதுக்கும்‌ மேலே கூட ஒன்றிரண்பைச்‌ 
சொன்னேன்‌. வாழ்நாள்‌ முழுக்க வேள்வி நடத்தி, அதனால்‌ வாழ்க்கையையே 
லோக க்ேமார்த்தமான வேள்வியாக ஆக்கிவிட்டு ஒருத்தன்‌ சாகிறபோது 
மந்திரபூர்வமாக ஸம்ஸ்காரம்‌ பண்ணி அதனாலும்‌ லோக க்ஷேமத்தை உண்டு 
பண்ணும்படி வைத்திருக்கிறது. தஹனம்‌ இறுதி வேள்வி. ஸம்ஸ்காரங்கள்‌ 
ஒரு ஜீவனை உத்தேசித்து அவனை சுத்தப்படுத்துகிற போதே அதில்‌ 
பிரயோஜனமாகிற மந்திர சப்தம்‌ லோகத்துகெல்லாம்‌ நல்ல வைப்ரேஷனைக்‌ 
கொடுக்கிறது. தனி ஆளுக்கான கர்மா ஆயினும்‌ ஸமஸ்த ஜீவ க்ஷேமத்தை 
வேண்டாத கர்மா எதுவுமில்லை. 'ஜகத்ஹிதாய க்ருஷ்ணாய' என்றே எந்தக்‌ 
கர்மாவும்‌ ஆரம்பிக்கப்‌ படுகிறது. மந்திர ராஜாவான காயத்ரீயிலும்‌, 
"என்‌ புத்தியை நல்ல நெறியில்‌ தூண்டு: என்று இல்லாமல்‌ “எங்கள்‌ புத்தியை: 
என்பதாக இத்தனை ஜீவர்களையும்‌ உத்தேசித்துத்தான்‌ பிரார்த்திக்கப்படுகிறது. 
(எங்கள்‌ என்று பன்மையில்‌ சொல்லியிருப்பதால்‌ ஒரு பிராம்மணன்‌ 


பண்ணினாலே நம்மையும்‌ சேர்ந்துவிடும்‌ என்று பிராம்மணர்கள்‌ குதர்க்கம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு காயத்ரீயை விட்டுவிடக்‌ கூடாது. பிற ஜாதியார்‌, வெளி 
தேசத்துக்காரர்கள்‌, இன்னம்‌ பசு, பட்சி, பூச்சி, பொட்டு என்ன இருக்குமோ 
அத்தனையையும்‌ உத்தேசித்து பிரம்ம-க்ஷத்ரிய-வைசியர்கள்‌ இப்படி “எங்கள்‌ 
என்று பிரார்த்திக்க வேண்டும்‌ என்பதே சரியான அர்த்தம்‌). 


நாற்பது ஸம்ஸ்காரங்களில்‌ யஜ்ஞங்கள்தான்‌ பெரும்பான்மையாக இருப்பதை 
கவனித்திருப்பீர்கள்‌. இவற்றின்‌ பலனைப்‌ பற்றி பிருஹதாரண்யக 
உபநிஷத்தில்‌ மந்திரம்‌ இருக்கிறது (.4.22). “ஆத்மாவை பிராம்மணர்கள்‌ 
வேதாப்பியாஸத்தாலும்‌ யஜ்ஞத்தாலும்‌ தானத்தாலும்‌ தபஸாலும்‌ 
உபவாஸத்தாலும்‌ அறிய முயல்கிறார்கள்‌ என்று அது சொல்கிறது. இந்த 
முயற்சி சித்தியானதும்‌, இதெல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு 
ஸந்நியாஸிகளாக கிளம்பி விடுகிறார்கள்‌ என்று அது தொடர்ந்து சொல்கிறது. 
ஆகையால்‌ கர்மாவைப்‌ போக்கிக்‌ கொள்ளவேதான்‌ இத்தனை விஸ்தாரமான 
யஜ்ஞாதி கர்மாக்கள்‌ என்று ஆகிறது. யக்ஞத்தில்‌ இருக்கிற மற்ற 
711 


பலன்களைவிட அதுவே கர்மாவை விடுவதற்குப்‌ பழகுகிறதே, அதுதான்‌ 
விசேஷமானது. அதுவே பெரிய கர்மாவாக இருந்து கொண்டு எப்படிக்‌ 
கர்மாவை விடுவதற்கும்‌ பழக்கும்‌? 


கர்மாவில்‌ இரண்டு தினுசு. ஒன்று நாம்‌ சொந்த ஆசைகளின்‌ மீது 
மனஸுக்குப்‌ பிடித்தபடி பண்ணுவது. இது மனஸைத்‌ தெளிவிக்கிறதற்குப்‌ 
பதில்‌ மேலும்‌ குழப்பிக்‌ கர்ம மூட்டையை இன்னும்‌ பெரிசாகத்தான்‌ ஆக்கும்‌. 
இன்னொன்று, இப்படி ஆசையில்லாமல்‌, சாஸ்திரம்‌ சொல்கிறது 
என்பதற்காகவே பண்ணி ஈச்வரார்ப்பணம்‌ செய்வது. இப்படிச்‌ செய்கையில்‌ 
ஒரு கர்மாவானது சித்த மலத்தை நீக்கி கர்ம மூட்டையை 
லேசாக்குவதாகிறது. கர்மாவையே விட்டு விடும்படி ஒரு ஸ்டேஜில்‌ 
பண்ணிவிடுகிறது. அப்புறம்‌ அப்படி விட்டவன்‌ மூலம்‌ பராசக்தியின்‌ 
கருணையே லோக க்ேமார்த்தம்‌ கர்மா பண்ணவும்‌ பண்ணலாம்‌. ஆனாலும்‌ 
இவனுக்கு கர்த்ருத்வம்‌ நான்‌ பண்ணுகிறேன்‌ என்ற 0௦8/0) இராது. 


சித்த மலம்‌ எப்படி நீங்குகிறது? ஆசை, த்வேஷம்‌, லாப நஷ்டம்‌, ஜயாபஜயம்‌ 
[வெற்றி தோல்வி] இவற்றுக்கு மனஸில்‌ இடமேயில்லாதபடி, பெரிசாக 


யக்ஞம்‌ என்று இழுத்துப்‌ போட்டுக்‌ கொண்டு அதிலேயே சரீரம்‌, வாக்கு, 
மனஸ்‌, புத்தி எல்லாவற்றையும்‌ ஈடுபடுத்துகிறபோது இந்த oncentration- 
ஆலேயே [ஒருமுக அடர்த்தியினாலேயே] சித்தமலம்‌ நீங்குகிறது. சித்தம்‌ 
ஒரே சஞ்சலமாக நாலா திசையும்‌ பாயாமல்‌ ஒன்றிலேயே ஈடுபட்டிருந்தால்‌, 


பூதக்‌ கண்ணாடியில்‌ ஸூர்ய கிரணம்‌ ஒரு பாயின்டில்‌ கான்ஸென்ட்ரேட்‌ 
ஆகும்போது, அடியிலே இருக்கிற காகிதத்தில்‌ தீப்பொறி உண்டாகிறதைப்‌ 
போல்‌ சித்த மலத்தை எரிக்கிற பொறி உண்டாகிறது. காரியமாக நூறாயிரம்‌ 
ஒவ்வொரு யாகத்திலும்‌ இருக்கும்‌; மந்திரமாக எத்தனையோ அதில்‌ 
இருக்கும்‌. தினுசு தினுசாகத்‌ திரவியங்களும்‌ வேண்டியிருக்கும்‌. 
இதிலெல்லாம்‌ இப்படி அநேகம்‌ இருந்தாலும்‌ இத்தனையும்‌ ஒன்றையே 
மத்தியாகக்‌ கொண்டு, அதைக்‌ குறித்தே ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைவு 
அந்த ஆதாரமான ஒன்றிலேயே கர்த்தாவின்‌ சித்தத்தை ஒருமுகப்‌ 
படுத்தியிருக்கும்‌. 


ஒரு ராஜா அச்வமேதம்‌ செய்வதென்றால்‌ எத்தனைக்‌ காரியங்கள்‌? யஜ்ஞ 
சாலையில்‌ இன்னின்ன மிருகங்களைக்‌ கொண்டுவந்து கட்ட வேண்டும்‌; புலி 
முதலானவற்றைக்‌ கூட கொண்டு வரவேண்டும்‌ என்றெல்லாம்‌ இருக்கிறது. 
இப்படிப்‌ பல வருஷங்கள்‌ ஒரே நினைப்பாக ஓடியாடி ஒருத்தன்‌ காரியம்‌ 
பண்ணினால்‌ அப்படிப்பட்ட காரியமே சித்த அழுக்கைப்‌ போக்கி, கார்யமற்ற 
பெரிய நிலைக்குப்‌ போக இவனைத்‌ தயார்ப்படுத்தி விடுகிறது. இப்படியேதான்‌ 
கோபுரம்‌ கட்டுவது, பெரிதாகக்‌ குளம்‌ வெட்டுவது அல்லது பெரிய அளவில்‌ 
ஏதோ பொதுத்‌ தொண்டு செய்வது என்று பண்ணுகிறபோது அந்தந்த 
காரியம்‌ முடிந்துஏற்படுகிற பலன்‌ ஒரு பக்கமிருக்க, அதைச்‌ செய்யும்‌ 
போதே, அறுபது நாழியும்‌ அதே குறியாகச்‌ செய்வதாலேயே ஏற்படுகிற 
சித்தசுத்திதான்‌ எனக்கு ரொம்ப விசேஷமானதாகத்‌ தோன்றுகிறது. 


இப்படி யஜ்ஞாதிகளைப்‌ பண்ணியும்‌ ஒருத்தன்‌ இந்த ஜன்மாவிலேயே 
காரியத்தை விட்டூ ஸந்நியாஸியாகா விட்டாலும்‌ பரவாயில்லை. அவனும்‌ 
புண்ணிய லோகத்தை அடைந்து, அப்புறம்‌ ஈச்வராநுக்கிரஹத்தால்‌, அந்த 
ஈச்வரனே காரியமற்ற பிரம்மத்தில்‌ பரமாத்மாவாக ஒடுங்குகிறபோது தானும்‌ 
ஒடுங்கி ஒன்றாகிவிடுகிறான்‌. ஈச்வரன்‌ மறுபடி வெளிமுகப்பட்டு ஸ்ருஷ்டி 
செய்தாலும்‌ இவன்‌ அந்த ஸ்ருஷ்டியில்‌ மாட்டிக்‌ கொள்ளாமல்‌ தப்பித்துக்‌ 
கொண்டு விடுகிறான்‌. அல்லது இன்னொரு விதமாகவும்‌ சொல்வதுண்டு: 
கிருஷ்ண பரமாத்மா கீதையில்‌ யோக ப்ரஷ்டனானவன்‌ (யோகம்‌ பண்ணியும்‌ 
ஆத்ம ஸாகஷாத்காரம்‌ அடையாமல்‌ இறந்து போகிறவன்‌) அடுத்த பிறவியில்‌ 
விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து மேலே போகிறான்‌ என்கிறாரல்லவா? 
யோகம்‌ என்றது யாகம்‌ முதலான கர்மாக்களுக்கும்‌ பொருந்தும்தான்‌ என்று 
சொல்வதுண்டு. அதாவது இவற்றைப்‌ பண்ணியும்‌ ஸந்நியாஸியாகாதவனும்‌ 
அடுத்த ஜன்மாவில்‌ பிறக்கும்போதே விவேகியாகப்‌ பிறந்து கர்மாவை 
விடுகிற அளவுக்குப்‌ பக்குவியாகி ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொண்டு 
ஸாக்ஷாத்காரம்‌ அடைகிறான்‌ என்று சொல்வதுண்டு. 


இந்த ஸம்ஸ்காரங்கள்‌ இல்லாதவர்கள்‌ தங்கள்‌ தொழிலை ஒழுங்காகச்‌ 


செய்து, தெய்வ பக்தியோடுகூட ஆலயம்‌ தொழுவது, ஸ்தோத்ரங்கள்‌ படிப்பது 


முதலானவற்றையும்‌ ஒளபாஸனத்தையும்‌ பித்ரு கடன்களையும்‌ பண்ணிக்‌ 
கொண்டு யோக்கியர்களாக இருப்பதாலேயே ஸத்கதி அடைகிறார்கள்‌. 


13.10 அந்தணனின்‌ அன்றாடம்‌ 


“இத்தனை ஸம்ஸ்காரங்களை இந்தக்‌ கால பிராமணர்‌ செய்ய முடியுமா? 
செய்ய முடியாததைச்‌ சொல்லி என்ன பிரயோஜனம்‌?” என்றால்‌, முடியும்‌- 
முடியாது என்று நானே பிரித்துக்‌ கொடுத்து விட்டால்‌, அவர்கள்‌ முடியாது 
லிஸ்ட்டைத்‌ தாங்களும்‌ நீட்டிக்‌ கொண்டு போய்‌ எதுவும்‌ செய்யாததாகி 
விடுமே” என்று நான்‌ யோஜிக்கிறேன்‌. அதனால்‌ இப்போது முடியுமோ 
முடியாதோ, பிராம்மணர்கள்‌ ரிடையர்‌ ஆன பிறகாவது, அப்புறமும்‌ 
எக்ஸ்டென்ஷன்‌, வேறு உத்தியோகம்‌ என்று பறக்காமல்‌ அவர்களுக்கான 
எல்லா அநுஷ்டானங்களையும்‌ செய்யப்‌ பிரயத்தனம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
அபிப்ராயத்தில்‌ சொல்கிறேன்‌. 


சாஸ்திரம்‌ பிராம்மணனுக்குப்‌ போட்டுத்‌ தந்திருக்கிற தினசர்யை (aly routine: 
அன்றாட அலுவல்‌) என்னவென்று சொல்கிறேன்‌. ரொம்பவும்‌ கடுமையான 
ரடீன்‌ தான்‌. ஸுூர்யோதயத்துக்கு ஜந்து நாழிகை (இரண்டு மணி) 
முன்னதாகவே, அதாவது நாலு மணிக்கே எழுந்து விட வேண்டும்‌. பஞ்ச 
பஞ்ச உஷத்காலே' என்பார்கள்‌. “ஜந்து % ஐந்து: அதாவது இருபத்தைந்தாவது 
நாழிகையில்‌ என்று அர்த்தம்‌. முதல்நாள்‌ எஃுர்யாஸ்தமனத்திலிருந்து 
மறுநாள்‌ உதயம்‌ வரையுள்ள முப்பது நாழிகையில்‌ இருபத்தைந்து 
நாழிகையானபின்‌ என்று அர்த்தம்‌. இதிலிருந்து ஸூர்யோதயம்‌ வரை பிராம்ம 
முஹூர்த்தம்‌. இப்படி விழித்துக்‌ கொண்டு பல்‌ துலக்கி, பச்சை ஜலத்தில்‌ 
ஸ்நானம்‌ பண்ணிவிட்டு ஸந்தியாவந்தனம்‌ செய்ய வேண்டும்‌. இது தேவ 
யக்ஞம்‌. அப்புறம்‌ பிரம்ம யக்ஞம்‌. அதாவது வேத அத்யயனம்‌ பண்ணுவது; 
இதில்‌ சில தர்ப்பணங்களும்‌ பண்ண வேண்டும்‌. (சில ஸூத்ரக்காரர்கள்‌ 
இதைப்‌ பிற்பாடு செய்கிறார்கள்‌) ஒரு பகல்‌ பொழுதை - அதாவது காலம்பற 4 
மணியிலிருந்து ராத்ரி 8 மணி வரையுள்ள 16 மணியை - எட்டுப்‌ 
பங்காக்கினால்‌ இதோடு ஒரு பங்கு முடிந்திருக்கும்‌. 


714 


இரண்டாம்‌ பாகத்தில்‌ அத்யாபனம்‌ என்பதாக வேதத்தை சிஷ்யனுக்கு 
ஓதுவதில்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. அப்புறம்‌ பூஜைக்கான புஷ்பங்களைத்‌ தானே 
பறித்து வர வேண்டும்‌. பிறகு இவனுக்குச்‌ சம்பளம்‌ எனறு இல்லாததால்‌, 
மூலதனமாகப்‌ போதிய மானியம்‌ இல்லாவிடில்‌, வாழ்க்கைச்‌ 
செலவுக்காகவும்‌, யஜ்ஞ செலவுக்காகவும்‌ பொருள்‌ ஆர்ஜிதம்‌ செய்யத்‌ தக்க 
ஸத்பாத்திரங்களிடம்‌ போய்‌ திரவியம்‌ வாங்கி வரவேண்டும்‌. இப்படி தானம்‌ 
வாங்க (அளவோடு அத்யாவசியத்துக்கே வாங்க) பிராம்மணனுக்கு உரிமை 
உண்டு. தானம்‌ வாங்கினதில்‌ கணிசமான பகுதியை இவன்‌ யஜ்ஞத்தில்‌ 
ரித்விக்குகளுக்கு தக்ஷிணையாக தானம்‌ கொடுத்து விடுகிறான்‌ என்பதை 
கவனிக்க வேண்டும்‌. பிராம்மணனுக்குரிய ஆறு தொழில்களில்‌ “ப்ரதிக்ரஹம்‌: 
என்பது தனக்கு வாங்கிக்‌ கொள்வது; 'தானம்‌' என்பது இவன்‌ பிறருக்குக்‌ 
கொடுக்க வேண்டியது. 'பிராம்மணனுக்கு மட்டும்‌ தானம்‌ வாங்க ரைட்டா? 
என்கிறவர்கள்‌, அவன்‌ தானம்‌ கொடுக்க வேண்டுமென்றும்‌ 
விதிக்கப்பட்டிருக்கிறதென்பதையும்‌, முக்கியமாக இப்படிக்‌ கொடுக்கவேதான்‌ 
அவன்‌ வாங்கினான்‌ என்பதையும்‌ கவனிக்க வேண்டும்‌. அது தவிர இனி 
சொல்லப்‌ போகிற ஆதித்ய, பூத யஜ்ஞங்களாலும்‌ இவன்‌ தாதாவாக 
இருக்கிறான்‌. இப்படி ஒரு நாளில்‌ இரண்டாம்‌ பாகமும்‌, மூன்றாவது பாகத்தில்‌ 
கொஞ்சமும்‌ ஆகியிருக்கிற போது மாத்யான்னிக ஸ்நானம்‌ பண்ணினால்‌ 
உடனே மாத்யான்னிக ஸந்தி செய்யச்‌ சரியாக இருக்கும்‌. அப்புறம்‌ பித்ரு 


தர்ப்பணம்‌ முதலியன. பிறகு பூஜை. நெருப்பிலே பண்ணும்‌ ஹோமம்‌, 


ஜலத்தால்‌ பண்ணும்‌ தர்ப்பணம்‌, பஞ்சேந்திரியங்களால்‌ நுகரப்படும்‌ ஸகல 
வஸ்துக்களையும்‌ ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணுவதான பூஜை என்ற மூன்றும்‌ 
செய்யப்பட வேண்டியவை. பூஜையோடு நாலாம்‌ பாகம்‌ முடிந்து, பகல்‌ 
பன்னிரண்டு மணியாகியிருக்கும்‌. 


இதுவரை செய்த ஹோமத்தினாலும்‌ பூஜையாலும்‌ தேவ யஜ்ஞமும்‌, முன்னே 
சொன்னபடி பிரம்ம யஜ்ஞமும்‌, தர்ப்பணத்தால்‌ பித்ருயஜ்ஞமும்‌ 
பண்ணியாயிற்று. பஞ்ச மஹா யஜ்ஞங்களில்‌ பாக்கி இரண்டு மநுஷ்ய 
யஜ்ஞம்‌ என்ற விருந்தோம்பலும்‌, பூத யஜ்ஞம்‌ என்பதாகப்‌ பிராணிகளுக்குப்‌ 
பலியும்‌ பிச்சையும்‌ போடுவதுமாகும்‌. 


இந்த இரண்டையும்‌ முக்கியமாகக்‌ கொண்டே பகலின்‌ ஐந்தாவது பாகத்தில்‌ 
வைச்வதேவம்‌ என்ற கர்மா பண்ணப்‌ படவேண்டும்‌. இதிலே ஹோமம்‌ என்ற 
அக்னியில்‌ அன்னத்தைப்‌ போடுவதோடு, அதே அன்னத்தை பலியாக, அதாவது 
அக்னியில்‌ போடாமல்‌, பல இடங்களில்‌ வைக்கவேண்டும்‌. பல தேவதைகளை 
உத்தேசித்து அக்னியில்‌ ஹோமமும்‌, க்ருஹத்தின்‌ பல ஸ்தானங்களில்‌ 
பலிகளும்‌ போட்ட பிறகு நாய்‌, காகம்‌ முதலிய மிருக பக்ஷிகளுக்காக விட்டு 
வாசலுக்கு வெளியே மந்திரோக்தமாக அன்னத்தை பலி போட வேண்டும்‌. 
பிச்சைக்கு வருகிறவனுக்காக, சண்டாளனுக்காகவும்‌ பதிதனுக்காகவும்‌ கூட, 
இதே போல பலியை மந்திர பூர்வமாக போடவேண்டும்‌. இதுவே பூதயக்ஞம்‌. 
இதன்பின்‌ மநுஷ்ய யக்ஞமான ஆதித்யம்‌, அதாவது அதிதி ஸத்காரம்‌ 
அல்லது விருந்தோம்பல்‌. Aaya என்பதே சரி. கடு என்றால்‌ 
ஆதித்யனான ஸுூர்யனைச்‌ சேர்ந்தது என்றாகும்‌. அது தப்பு. எல்லாரும்‌ 


ஆதித்யமும்‌ வைச்வதேவமும்‌ ஒழுங்காகச்‌ செய்தால்‌ வேலையில்லாப்‌ 


பிரச்சனை, பிச்சைக்காரர்‌ பிரச்சனை, திருட்டு என்ற மூன்றின்‌ பாதிப்புமே 
வெகுவாகக்‌ குறைந்து விடும்‌. 


இதற்குப்‌ பிறகுதான்‌ அதாவது பிற்பகல்‌ ஒரு மணிக்கு மேல்தான்‌ 
பிராம்மணனுக்குச்‌ சாப்பாடு. அதுவரை காபி, டிபன்‌ கூடாது. மோர்‌, க்ஷீரம்‌ 
வேண்டுமானால்‌ சாப்பிடலாம்‌. இது நித்யப்படி. இதோடு பாக-ஹவிர்‌-ஸோம 
யக்ஞங்களோ மற்ற காம்யமான யஜ்ஞங்களோ சேர்கிற நாட்களில்‌ இன்னும்‌ 
அதிக நாழியாகும்‌. அச்சமயங்களில்‌ மற்ற கர்மாக்களில்‌ சில 
அட்ஜஸ்ட்மென்ட்கள்‌ உண்டு. சிராத்த தினங்களானாலும்‌ அதிக நாழியாகும்‌. 
சிராத்தம்‌ ஆரம்பிப்பதே அபரான்ன காலத்தில்தான்‌. அது என்னவென்று 
சொல்கிறேன்‌. 


பின்மாலையிலிருந்து முன்மாலை முடியப்‌ பதினாறு மணியை, எட்டுப்‌ 
பங்காகப்‌ பிரித்தது போலவே, எஃூர்யோதயத்திலிருந்து ஸூர்யாஸ்தமனம்‌ 
வரையுள்ள பன்னிரண்டு மணியை ஒவ்வொன்றும்‌ ஆறு நாழிகை கொண்ட 
ஜந்து பாகங்களாகவும்‌ பிரித்திருக்கிறது. இதன்படி ஆறு மணிக்கு 
ஸுூர்யோதயம்‌ என்றால்‌ 8.24 வரை பிராதஃகாலம்‌. 8.24லிருந்து 10.48 வரை 
ஸங்கவ காலம்‌. 10.48லிருந்து பகல்‌ 1.12 வரை மாத்யான்னிக காலம்‌ 


716 


(மத்தியான்னம்‌ என்பது 1.12லிருந்து 3.36வரை அபரான்ன காலம்‌. 
3.36லிருந்து 6 மணி வரை (அதாவது அஸ்தமனம்‌ வரை ஸாயங்காலம்‌. 
(அஸ்தமனத்தை ஒட்டினது ப்ரதோஷகாலம்‌. (தோஷம்‌: என்றால்‌ இரவு. ப்ர 
என்றால்‌ முன்னால்‌. இங்கிலீஷ்‌ ற -யும்‌ இதேதான்‌. இரவின்‌ முந்தய காலம்‌ 
பிரதோஷம்‌.) 


சிராத்தம்‌ அபரான்னத்தில்‌ செய்யவேண்டும்‌ என்றேன்‌. சிராத்தம்‌ முதலான 
பித்ரு காரியங்களுக்குப்‌ பிறகுதான்‌ பூஜை முதலான தேவ காரியம்‌ 
செய்யவேண்டும்‌. 

போஜனத்துக்கப்‌ பின்‌ புராணம்‌ படிக்க வேண்டும்‌. 


அதன்பின்‌ பிற ஜாதியாருக்கு அவரவர்‌ வித்யைகளைக்‌ கற்பிக்க வேண்டும்‌. 
கொஞ்சங்கூட சிரம பரிகாரத்துக்கு பொழுதில்லாமல்‌ மறுபடி ஸாயங்கால 
ஸ்நானம்‌, ஸந்தியாவந்தனம்‌, ஒளபாஸன அக்னி ஹோத்ரம்‌, மற்ற ஜபங்கள்‌, 
இரவில்‌ வைக்கிற வைச்வதேவம்‌, ஸத்கதா சிரவணம்‌ இவற்றைச்‌ 
செய்துவிட்டு அப்புறம்‌ போஜனம்‌ செய்து சயனிக்கப்‌ போகவேண்டும்‌. அநேக 


நாட்களில்‌ இரவில்‌ பலகாரம்தான்‌. ஏகாதசியில்‌ முழுநாளும்‌ பட்டினி. 


ஒரு க்ஷணம்‌ விடாமல்‌ கர்மாதான்‌; (1904-௩௦16 -தான்‌. சாஸ்திரங்களை 
பிராம்மணர்கள்‌ எழுதி வைத்துக்‌ கொண்டார்கள்‌, ரக்ஷித்தார்கள்‌ என்பதால்‌ 
ஹாய்யாக வேலையில்லாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்று பண்ணிக்‌ 
கொண்டுவிடவில்லை. இடுப்பை உடைக்கிற மாதிரி வேலையும்‌, மனஸைத்‌ 
துளி இப்படி அப்படிப்‌ போகாமல்‌ கட்டிப்‌ போடுகிற நியமங்களையுமே 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌. 

இப்போது பத்துமணி ஆபீஸுக்குப்‌ போகிறவர்களும்‌ பிராம்ம 
முஹூர்த்தத்தில்‌ எழுந்து, ஒளபாஸன, அக்னி ஹோத்ர, பிரம்ம யக்ஞம்‌ 
வரையில்‌ பழைய கிரமப்படியே முடித்து, ஸங்கவ காலத்திலேயே (8.24 
லிருந்து 10.48) பூஜை மாத்யான்னிகங்களைப்‌ பண்ணி விடலாம்‌. 
“மாத்யான்னிகம்‌” என்றே பெயர்‌ இருந்தும்‌ கால நிலைமையை உத்தேசித்து 
அதை ஸங்கவ காலத்தில்‌ பண்ணலாம்‌ என்கிறேன்‌. சாயங்காலம்‌ 


717 


ஆபிஸிலிருந்து வந்து சாஸ்திரப்படியே எல்லாம்‌ செய்யலாம்‌. மனமிருந்தால்‌ 
வழியுண்டு. லீவு நாட்களில்‌ எல்லாவற்றையும்‌ பண்ணலாம்‌. 


காலமே எழுந்தவுடன்‌ ஷிஃப்ட்‌ என்று ஓடுகிறவர்களும்‌ முடிந்தவரையில்‌ 
செய்ய வேண்டும்‌. மாலையில்‌ சேர்த்து வைத்து காயத்ரீ பண்ண வேண்டும்‌. 
ஒரு வாரம்‌ காலை ஷிப்‌ஃட்‌ என்றால்‌ என்றால்‌ அப்புறம்‌ ஒரு வாரம்‌ பிற்பகல்‌ 
ஷிஃப்ட்‌, இரவு ஷிப்‌ஃட்‌ என்று வருகிறதோ இல்லையோ? இவற்றில்‌ முடிந்த 
அநுஷ்டானங்களையெல்லாம்‌ செய்யவேண்டும்‌. 


செய்யவில்லையே என்ற தாபம்‌ இருக்கவேண்டும்‌; செய்யவேண்டும்‌ என்ற 


ஆர்வம்‌ இருக்க வேண்டும்‌. அதற்கே ஒரு வால்யூ உண்டு. 
கருணாமூர்த்தியான பகவான்‌ இதைக்‌ கவனிக்காமல்‌ போகமாட்டான்‌. 


“ரிடையர்‌ ஆகிவிடப்‌ போகிறோமே! என்று அழாமல்‌, “எப்போது ரிடையராகி 
அநுஷ்டானங்கள்‌ எல்லாவற்றையும்‌ பண்ணுவோம்‌?” என்று எண்ண 
வேண்டும்‌. ரிடையரான பிறகே அத்யயனத்திலிருந்து ஆரம்பித்து 
அநுஷ்டானங்களைப்‌ பண்ணினவர்களும்‌ லக்ஷத்தில்‌ ஒருவர்‌ 
இல்லாமலில்லை. 


உலகில்‌ எந்த மதத்தையும்விடத்‌ தொன்றுதொட்டு வந்திருக்கிற இந்த 
அநுஷ்டானங்கள்‌ நம்மோடு போய்விடாமல்‌ இவற்றால்‌ நாம்‌ பெறுகிற 
நன்மையையும்‌, லோகம்‌ பெறுகிற நன்மையையும்‌ உண்டாக்குவதற்கே 
ஸகலப்‌ பிரயத்தனமும்‌ பண்ணவேண்டும்‌. 


14 வித்யாஸ்தானம்‌:முடிவுரை 


14.1 உபவேதங்கள்‌ 


வேதங்கள்‌ நாலு, வேதாங்கங்கள்‌ ஆறு, உபாங்கங்களான மீமாம்ஸை-நியாயம்‌- 
புராணம்‌-தர்மசாஸ்திரம்‌ என்கிற நாலு ஆக மொத்தம்‌ இந்தப்‌ பதினாலுமே 
ஹிந்து மதம்‌ என்று சொல்லப்படுகிற ஸநாதன தர்மமான வேத 
ஸமயத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டவை. 

718 


தர்மத்தைச்‌ சொல்லி, ஆத்மாவை சுத்தப்படுத்துவதால்‌ இவற்றை தர்ம 
ஸ்தானங்கள்‌' என்பார்கள்‌. அதோடு இவை அறிவையும்‌ மனஸையும்‌ 
வளர்ப்பதால்‌ வித்யா ஸ்தானங்கள்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றிருக்கின்றன. 


ஆத்மாவை நேராக சுத்தப்படுத்தப்‌ பிரயோஜனப்‌ படாமல்‌ உடம்பை ரக்ஷித்து, 
அறிவைத்‌ தந்து, உணர்ச்சிகளை உண்டாக்கி மனஸுக்கு இன்பம்‌ தருவதாக 
உள்ள வேறு நாலு சாஸ்திரங்களும்‌ உண்டு. அவை தர்ம ஸ்தானமாக 
இல்லாமல்‌ வித்யா ஸ்தானமாக மட்டும்‌ இருக்கிறவை. இவற்றைச்‌ 
சேர்த்தால்‌ வித்யா ஸ்தானங்கள்‌ பதினெட்டு. 


இப்படி வித்யா ஸ்தானமாக மட்டும்‌ உள்ள நாலு ஆயுர்‌ வேதம்‌, தநுர்வேதம்‌, 
கந்தர்வ வேதம்‌, அர்த்த சாஸ்திரம்‌ என்பன. அவற்றை :உபவேதங்கள்‌: 
என்பார்கள்‌”. 


இவற்றில்‌ ஆயுர்வேதம்‌ என்பது வைத்ய சாஸ்திரம்‌ என்று உங்களுக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌. அது உடம்பைப்‌ பற்றியும்‌, வியாதிகளைப்‌ பற்றியும்‌, 
வியாதிகளின்‌ பரிஹாரங்களைப்‌ பற்றியும்‌ அறிவைக்‌ கொடுக்கிற சாஸ்திரம்‌. 
நேராக ஆத்ம ஸம்பந்தமுள்ளதென்று சொல்ல முடியாதது. 


தநுர்வேதம்‌ க்ஷத்ரியர்களுக்கு யுத்த அப்பியாஸத்தைத்‌ தருவது. இங்கே 
தநுஸ்‌ (வில்‌) என்பது எல்லா ஆயுதங்களையும்‌ குறிக்கும்‌. தேச 
ரக்ஷணைக்காக என்னென்ன ஆயுதங்களை எப்படிப்‌ பிரயோகம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்ற அறிவைத்‌ தருகிற இதுவும்‌ நேராக ஆத்ம சுத்திக்கு 
ஏற்பட்டதில்லைதான்‌. 


காந்தர்வ வேதம்‌ என்பது ஸங்கீதம்‌, நடனம்‌ முதலான கலைகள்‌. இது 
கலையறிவைத்‌ தருவது. மனஸின்‌ உணர்ச்சிகளை ஸந்தோஷப்படுவது. 


பொழுது போக்கு: என்ற அளவில்‌ எல்லா மநுஷ்யர்களுக்கும்‌ இது 


வேண்டியிருக்கிறது. வித்யா ஸ்தானமாக மட்டும்‌ இருக்கிற நாலில்‌ இது 
ஒன்றுதான்‌ நாதோபாஸனையாகவும்‌, தெய்வபக்தியோடும்‌ 
அநுஷ்டிக்கப்பட்டால்‌ நேராக ஆத்ம ஸம்பந்தமுள்ளதாகிறது. 


அர்த்த சாஸ்திரம்‌ என்பது பொருளாதார சாஸ்திரம்‌ என்று பொருள்படுவது. 
முக்கியமாக இது ஆட்சிமுறையை, 5(9460௭41( -ஜச்‌ சொல்வது. இதிலே வரும்‌ 
உபாங்கங்களான ஸாம, தான, பேத, தண்டத்தில்‌ பேதமும்‌ (பிரித்தாள்வதும்‌) 
தண்டமும்‌ குண்டனை தருவதும்‌ கொடுமையாக தோன்றினாலும்‌ 
நடைமுறை வாழ்க்கையில்‌ தவிர்க்க முடியாததால்‌ ராஜாங்கத்துக்கு மட்டும்‌ 
அநுமதிக்கப்‌ பட்டுள்ளன. 


இந்த நாலுமே க5றர்ர்‌£பக। ॥/₹6 -ஐ (ஆத்மிக வாழ்க்கையை) விட practical living - 
க்கு நடைமுறையில்‌ ஜீவனம்‌ நடத்துவதற்குத்‌ தான்‌ அவசியமாகின்றன. 
வாழ்க்கையில்‌ நோய்‌ வருகிறது. எனவே ஆயுர்வேதம்‌ வேண்டியிருக்கிறது. 
எதிரி ராஜ்யங்கள்‌ இருப்பதால்‌ தநுர்வேதம்‌ அவசியமாகிறது. எப்போதும்‌ 


காரியம்‌, அல்லது தூக்கம்‌, சோம்பல்‌ என்றில்லாமல்‌ பொழுது போக்குகள்‌ 


தேவையிருப்பதால்‌ காந்தர்வ வேதம்‌ இருக்கிறது. ஒரு நாடு என்றால்‌ 
பிரஜைகளின்‌ ஸமுதாய வாழ்க்கை ஒழுங்காக நடந்தால்தானே முடியும்‌? 
அப்படி நடத்தப்பண்ண அர்த்த சாஸ்திரம்‌ தேவைப்படுகிறது. இவை practical 
ாecessity -கள்‌ நடைமுறைத்‌ தேவைகள்‌] 


அதனால்‌ இவற்றின்‌ பலனும்‌ பிரத்யக்ஷம்‌. மருந்து சாப்பிட்டால்‌ உடனே 
வியாதி போவது கண்கூடு. ஆயுதத்தைப்‌ பிரயோகித்தால்‌ அது சத்ருவைத்‌ 
தாக்குவதும்‌ பிரத்யக்ஷம்‌. பாட்டுக்‌ கச்சேரி, டான்ஸ்‌ அநுபவிக்கும்போதே 
ஆனந்தம்‌ தருகின்றன. அர்த்தசாஸ்திரப்படி நடக்கிற ராஜ்ய விஷயங்களும்‌ 
பிரத்யக்ஷமாகப்‌ பலன்‌ தந்து, பேப்பரில்‌ அன்றன்றும்‌ அடிபடுவதாகும்‌. 


ஆத்மாவுக்கே ஏற்பட்ட பதினாலு தர்ம ஸ்தானங்கள்‌ இப்படிப்‌ பிரத்யக்ஷமான 
பலனுள்ளவை அல்ல. அவற்றுக்கு 'அத்ருஷ்ட பலன்‌ என்பார்கள்‌. 'த்ருஷ்டம்‌' 
என்றால்‌ திருஷ்டிக்கு அகப்படுவது. அதாவது பிரத்யக்ஷமானது. 
அப்படியில்லாதது அத்ருஷ்டம்‌. ஆத்மா பரிசுத்தி அடைவதை நேரில்‌ பார்த்துக்‌ 
கொள்ள முடியாது. பாப புண்ணியங்கள்‌ ஒருவனை ஸ்வர்க்க நரகங்களுக்கு 
அழைத்துப்‌ போவதை உடனே பார்த்துக்‌ கொள்ள முடியாது. நாம்‌ 
பார்க்கிறபோதும்‌ பிறருக்கும்‌ காட்டி ஒப்புக்கொள்ளும்படிப்‌ பண்ண முடியாது! 
யாகம்‌ செய்தால்‌ ப்ரீதி அடைந்து தேவர்கள்‌ மழை பெய்வித்தாலும்‌ 


720 


மழைதான்‌ தெரியுமே தவிர, தேவர்கள்‌ தெரிய மாட்டார்கள்‌! பரம 
சுத்தர்களுக்குத்‌ தெரிந்தாலும்‌ மற்றவர்களுக்குக்‌ காட்ட முடியாது. அதனால்‌, 
யாகம்‌ பாட்டுக்குச்‌ செய்தார்கள்‌. மழை பாட்டுக்குப்‌ பெய்கிறது. அதன்‌ 
பலன்தான்‌ இது என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? இது காக்கை உட்கார 


பனம்‌ பழம்‌ விழுந்த கதையாய்‌ இருக்கலாம்‌' என்று கூட ஆகே்ஷேபிக்க 


இடமிருக்கிறது. இப்படியிருந்தாலும்‌ வாஸ்தவத்தில்‌ தர்ம ஸ்தானமான 
பதினாலுதான்‌ ஆத்மாவுக்கு, மெய்யான சாச்வதமான ச்ரேயஸுக்கு 
முக்கியமானவை. அவற்றுக்கு வழிகோலவேதான்‌ மற்ற நாலு வித்யா 
ஸ்தானங்களும்‌. 

“சரீரத்துக்குள்ளே ஆத்மா மாட்டிக்‌ கொண்டிருக்கிறதே! இந்த சரீரம்‌ 
இருக்கும்போதேதானே பாபத்தைப்‌ போக்கும்‌ புண்ய கர்மாக்களைப்‌ 
பண்ணினால்‌ ஆத்மாவை அறியலாம்‌?” என்ற அடிப்படையில்தான்‌ சரீர 
ரக்ஷணத்துக்கான ஆயுர்வேதம்‌ ஏற்பட்டிருக்கிறது. தனி மநுஷ்யனுக்கு தேகம்‌ 
ஆரோக்யமாயிருந்தால்‌ ஆத்ம ஸாதனை பண்ண அநுகூலமாயிருக்கும்‌ 
என்பது போல்‌, ஒரு ஜன ஸமூஹத்துக்கு சத்ருக்களால்‌ ஹிம்ஸை 
இல்லாவிட்டால்தானே அது தேசரீதியில்‌ ஆத்மாபிவிருதிக்காக நிம்மதியாகப்‌ 
பாடுபட முடியும்‌? - என்றே தநுர்வேதம்‌ ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து 
மட்டுமின்றி உள்ளேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள்‌ ஏற்பட்டு ஒரு தேசத்தின்‌ 
ஆத்மிக்‌ அபிவிருத்திக்கான சூழ்நிலை கெட்டுப்‌ போகக்கூடாதென்ற அர்த்த 
சாஸ்திரம்‌ இருக்கிறது. மனுஷ்யனின்‌ மன நெரிசலைப்‌ போக்கி அவனுடைய 
கலா ரஸனையை வளர்த்து விடுவதும்‌ ஆத்ம க்ேமத்துக்கு அவசியம்‌ 
என்பதனால்தான்‌ காந்தர்வ வேதம்‌ இருக்கிறது. 


இப்படி indirect ஆக மறைமுகமாக) ஆத்மாவுக்கு  ஸஹாயம்‌ 
பண்ணுவதாலேயே இந்த நாலுக்கும்‌ உபவேதங்கள்‌ என்ற உயர்வான பெயர்‌ 
இருக்கிறது. அர்த்த சாஸ்திரம்‌ நீங்கலாக மற்ற மூன்றின்‌ பெயரிலுமே வேதம்‌ 
என்று வருகிறது. ஆயுர்வேதம்‌ தநுர்‌ வேதம்‌, காந்தர்வ வேதம்‌. நாலு 
வேதங்களுக்கு இந்த நாலும்‌ உபவேதம்‌ என்பார்கள்‌. 


ஆகையால்‌ இந்திரிய ஸெளக்கியம்‌, கொலை முதலான தப்புத்‌ 


தண்டாக்களில்கூட இழுத்து விட இந்த நாலில்‌ இடமிருப்பதாகத்‌ 


தோன்றினாலும்‌, வாஸ்தவத்தில்‌ நடைமுறை லோகத்தின்‌ தேவைகளை 
அநுஸரித்தும்‌, முடிவில்‌ ஆத்மாவுக்கே உதவும்படியாகத்தான்‌ இந்த நாலு 
சாஸ்திரங்களும்‌ ஏற்படுத்தப்பட்டி ருக்கின்றன. 

இந்தப்‌ பதினெட்டோடு இப்போதுள்ள அத்தனை ஸயன்ஸ்களிலும்‌, ஆர்ட்‌ 
[கலை] களிலும்‌ ஒன்று பாக்கியில்லாமல்‌ அத்தனைக்கும்‌ நம்மிடம்‌ 
பிராசீனமான சாஸ்திரங்கள்‌ இருக்கின்றன. நம்‌ ஆயுர்வேதம்‌ ஒன்றிலேயே 
நவீனர்களின்‌ physiology [உடற்கூறு இயல்‌] , 2௦௦1௦ [உயிரின இயல்‌], Botany 
[தாவர இயல்‌], Medical Science [மருத்துவ இயல்‌], Cho [ரஸாயனம்‌] 
இத்தனையும்‌ வந்து விடுகின்றன. இப்படி அநேகம்‌. இவற்றில்‌ 5பார6ர [ரண 
சிகித்ஸை], கணிதத்தில்‌ ஸைபர்‌ முதலான பல விஷயங்கள்‌ 
இந்தியாவிலிருந்தே மற்ற எல்லாத்‌ தேசங்களுக்கும்‌ கிடைத்ததாக இப்போது 
ஸகல தேசத்தாரும்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. 


துருக்கர்கள்‌ வந்து நம்‌ தேச வாழ்வில்‌ நிம்மதியைக்‌ கெடுத்து, அந்நியர்‌ ஆட்சி 
ஏற்பட்டபின்‌ இப்படி ஸகல வித்யைகளிலும்‌ (64 வித்யை என்று ஒரு 
கணக்கு) நாம்‌ ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஊக்கமும்‌ மான்யமும்‌ போய்‌ 
விட்டது. அதற்கு அப்புறம்தான்‌ நாம்‌ ஸயன்ஸில்‌ பின்‌ தங்கியவர்களாகி 
விட்டோம்‌. 


அதற்கு முன்‌ நாம்‌ கண்டு பிடித்திருந்த அநேக விஷயங்கள்‌ மற்றவர்களுக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌ நாம்‌ கண்டு பிடிக்காத ஒன்றே ஒன்று அவர்களுக்குத்‌ 
தெரிந்திருந்ததால்‌ தான்‌ நாம்‌ தோற்றுப்போய்‌ தினக்ரமேண ஆத்மிகம்‌, 
ஸயன்ஸ்‌ இரண்டிலும்‌ கீழே போகும்படியாகி விட்டது. அந்த ஒன்று 
வெடிமருந்து என்பதுதான்‌. பீரங்கிக்குப்‌ பதில்‌ சொல்ல முடியாமல்தான்‌ 
முகலாய ஆட்சிக்கு ஆளானோம்‌. அதிலிருந்து எல்லாம்‌ இறங்குமுகமாயிற்று 
- பரமபத ஸோபான படத்தில்‌ பாம்பு வாயில்‌ விழுந்த மாதிரி! 


இப்போது நம்‌ சாஸ்திரங்களான பழைய மருத்துவம்‌, சில்பம்‌ 
முதலியவற்றையே அநுஸரித்தோமானால்‌ நமது சீதோஷ்ணம்‌, நாகரிகம்‌ 


722 


இவற்றுக்கு அநுஸரணையான இவற்றாலேயே நம்முடைய சாஸ்திரோக்த 
வாழ்க்கைக்கு திரும்புவதையும்‌ ஸுலபமாக்கிக்‌ கொள்ளலாம்‌. 


14.2 சுகேசம்‌-விகேசம்‌:பமசு-புகிசு 


பிற தேச ஸமாசாரத்தையெல்லாம்‌ ஒதுக்க வேண்டும்‌ என்று நான்‌ 
சொல்லவேயில்லை. அதில்‌ நல்லதாக ஆத்மாபிவிருத்திக்கும்‌, லோக 
க்ஷேமத்துக்கும்‌ உதவுவதாக, நமது ஏலஊப்ப5-கு (தேசபண்புக்கு) உகந்ததாக 
இருக்கிறவைகளை அங்கீகரித்துப்‌ பயனடையத்தான்‌ வேண்டும்‌."வஸுதைவ 
குடும்பகம்‌ (லோகம்‌ பூரா ஒரு குடும்பம்‌ , ஆசார்யாளே சொன்ன 
மாதிரி "ஸ்வதேசோ புவனத்ரயம்‌' (மூவுலகும்‌ நம்‌ தாய்‌ நாடு யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌' என்பதுதான்‌ நம்‌ ஸித்தாந்தம்‌. அதனால்‌ அந்நியம்‌ 
என்பதாலேயே எதையும்‌ கழித்துக்‌ கட்ட வேண்டாம்‌. காளிதாஸன்‌ 
மாளவிகாக்னி மித்ர'த்‌ தொடக்கத்தில்‌] 


பராணமித்யேவ்‌ ந ஸாது ஸர்வம்‌ 

ந சாபி காவ்யம்‌ நவமித்யவத்யம்‌| 

ஸந்த: பரீக்ஷயான்யதரத்‌ பஜந்தே 

மட: பர: பரத்யயநேய புத்தி. | 

என்கிறான்‌. நம்முடையது, பழையது என்பதற்காகவே ஒன்றை நல்லது என்று 
தீர்மானித்து விடக்கூடாது. பிறருடையது புதுசு என்பதற்காகவே ஒன்றைத்‌ 
தள்ளியும்‌ விடக்‌ கூடாது. பரீட்சை பண்ணிப்‌ பார்த்தே ஏற்க வேண்டியதை 
ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளி விட வேண்டும்‌. முதலிலேயே முடிவு 


கட்டி மனஸைக்‌ குறுக்கிக்‌ கொள்வது மூடனின்‌ காரியம்‌: என்று இதை 


விரித்துப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. அதனால்தான்‌ விதேசமானது, நவீனமானது 
எதுவுமே நமக்குக்‌ கூடாது என்று சொல்லிவிடவில்லை. ஆனால்‌ இப்போது 
காளிதாஸன்‌ சொன்னதற்கு நேர்மாறாக, 'நம்முடையது பழசு என்பதாலேயே 
மட்டம்‌, அது தள்ள வேண்டியது; மேல்‌ நாட்டிலிருந்து வந்ததுதான்‌ ௦ 
(புதிசு என்பதாலேயே அதை அப்படியே யோசிக்காமல்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌: என்றாயிருக்கிறது! இதுவும்‌ தப்பு. 


723 


ஆகையால்‌ அந்நியமும்‌, நவீனமுங்கூட எங்காவது நமக்குக்‌ கொஞ்சம்‌ 
தேவையாயிருந்தாலும்‌ பெரும்பாலும்‌ நம்முடையதான பழைய 
விஷயங்கள்தான்‌ விசேஷமாக, அதிகமாக அநுஸரிக்கத்‌ தக்கனஎன்று 
சொல்ல வேண்டியதாகிறது. புதிதில்‌ எவையெல்லாம்‌ வேண்டும்‌ என்று நாம்‌ 
ஆலாப்‌ பறக்கிறோமோ, அவைகள்‌ வேண்டவே வேண்டாம்‌ என்று அவற்றைக்‌ 
கண்டுபிடித்த நாடுகளிலேயே பக்குவிகள்‌ விட்டூ விட்டு நம்முடைய யோகம்‌, 
பஜனை, ஆத்ம விசாரம்‌ முதலியவற்றுக்குக்‌ கூட்டம்‌ கூட்டமாகத்‌ திரும்பிக்‌ 
கொண்டிருப்பதை முக்யமாகக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


நவீனம்‌ என்று நாம்‌ எதை நாடிப்‌ போகிறோமோ அதிலே கரை கண்டவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ அது பிரயோஜனமில்லை என்றே உணர்ந்து நம்‌ வழிகளுக்கு 
வந்து கொண்டிருக்கிறார்களாதலால்‌, நாம்‌ நம்முடைய பழைய வழியைத்‌ 
தான்‌ ஆதாரமாக வைத்துக்‌ கொண்டு, அதன்படி செய்ய வேண்டும்‌ என்பது 
தெளிவு. இப்போது செய்கிற மாதிரி, மேல்நாட்டார்‌ கழிசடை என்று ஒதுக்கித்‌ 
தள்ளுகிறவற்றை நாம்‌ கொண்டாடி எடுத்துக்‌ கொள்வதற்காக நான்‌ புது 
ஸயன்ஸ்களைப்‌ படிக்கச்‌ சொல்லவில்லை. நம்‌ வழிக்குப்‌ பாதகமில்லாமலே, 
அதற்கு அநுகூலமாகவே ஏதாவது அம்சங்களில்‌ இந்த ஸயன்ஸ்களின்‌ 
மூலம்‌ பண்ணிக்‌ கொள்ள முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்கே இவற்றை 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌. இவை லோக க்ேமத்துக்குப்‌ பிரயோஜனப்படுமா 
என்று தெரிந்து கொள்வதற்காகவே கற்றறிய வேண்டும்‌. அல்லது இவற்றில்‌ 
தப்பு இருந்தால்‌ அதை எடுத்துச்‌ சொல்லி நாம்‌ திருத்துவதற்கும்‌ இவற்றில்‌ 
நமக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தால்தானே முடியும்‌? அதற்காகவாவது, 
குமாரிலபட்டர்‌ பெளத்த தத்‌ வங்களை கண்டிப்பதற்கே பெளத்த வேஷம்‌ 
போட்டு அதன்‌ ரஹஸ்ய சாஸ்திரங்களை படித்த மாதிரி நாம்‌ மாடர்ன்‌ 
ஸயன்ஸைபப்‌ படிக்க வேண்டும்‌. அதில்‌ நல்லதாகவும்‌ பல அம்சம்‌ 
இல்லாமலில்லை. 


“களவும்‌ கற்று மற” என்றார்கள்‌. முதலில்‌ நம்‌ ஸமயாசாரங்களால்‌ 


நல்லொழுக்கங்களைப்‌ பாறை மாதிரி உறுதிப்படுத்திக்‌ கொண்டுவிட்டால்‌, 
அப்புறம்‌ எதுவும்‌ நம்மைக்‌ கெடுக்க முடியாது என்ற நிச்சயத்துடன்‌ 
கெட்டதோ, நல்லதோ எல்லாவற்றையும்‌ தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு 


724 


நல்லது கெட்டதுகளை எடுத்துச்‌ சொல்லலாம்‌. ஆகையால்‌ !௦வ/6006 -க்கு 
(அறிவை வளர்த்துக்‌ கொள்வதற்கு) முன்னால்‌ 081௦06 (ஒழுக்கம்‌) அவசியம்‌. 
இல்லாவிட்டால்‌ அறிவு கெட்டதற்கு எற ஆகி, கெட்டதுகளை வளர்க்கும்‌. 
முதலில்‌ வரவேண்டிய இந்த ஒழுக்கம்‌ மதாநுஷ்டானத்தால்‌ தான்‌ வரும்‌. 


உபவேதங்கள்‌, மற்ற வித்யைகள்‌, விஞ்ஞானங்கள்‌ யாவும்‌ லெளகிகத்துக்கும்‌ 
அறிவுக்கும்‌ மட்டுமே பிரயோஜனமானாலும்‌ இவற்றையும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. Basic -ஆக [அடிப்படையாக] தெய்வபக்தியும்‌, 
ஸமயாநுஷ்டானங்களும்‌ இருந்துவிட்டால்‌ அறிவுக்கும்‌ மனோவளர்ச்சிக்கும்‌ 
ஏற்பட்ட விஞ்ஞானங்களையும்‌ கலைகளையும்‌ தெரிந்து கொள்வதுகூட அந்த 
அறிவையும்‌ மனஸையும்‌ நன்றாக வளர்த்து சுத்தப்படுத்தவே உதவும்‌. 
அப்புறம்‌ இவற்றைத்‌ தாண்டி ஆத்மாவிலேயே ஆணி அடித்த மாதிரி நிற்க, 
ஆரம்பத்தில்‌ இவையே உபாயமாயிருக்கும்‌. 


14.3 பிறகு போகவே முதலில்‌ வேண்டும்‌ 


உபவேதங்கள்‌ மட்டுந்தானா என்ன? கர்மாக்கள்‌ அத்தனையும்‌ - தர்மசாஸ்திரம்‌ 
சொன்ன அத்தனை விஷயங்கள்‌, வேதத்தின்‌ கர்மகாண்டத்திலேயே உள்ள 
அநுஷ்டானங்கள்‌ எல்லாமும்‌ கூட - முடிவிலே அடிபட்டுப்‌ போகிறவைதான்‌. 
ஆனால்‌ அந்த முடிவிற்குப்‌ போவதற்கே அடிமட்டத்தில்‌ அவை வேண்டும்‌. 
இத்தனை படிப்பதும்‌, பார்ப்பதும்‌, அறிவும்‌, அநுபவிப்பதும்‌, அநுஷ்டிப்பதும்‌ 
பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு வழியாகத்தான்‌. 


கற்றதனால்‌ ஆய பயன்‌ என்‌ கொல்‌ - வாலறிவன்‌ 

நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌? 

என்று திருவள்ளுவரும்‌ கேட்கிறார்‌. அந்த ௦௦5 (லக்ஷயம்‌) எந்நாளும்‌ 
மறக்கக்கூடாது. அதை மறந்து விட்டால்‌, வித்யைகளைப்‌ பயிலுவது 
மட்டுமின்றி, வைதிக கர்மாக்களும்‌, பூஜையும்‌, க்ஷேத்ராடனம்‌ தீர்த்தாடனம்‌ 
செய்வதும்கூடப்‌ பிரயோஜனம்‌ இல்லை. எங்கேயும்‌ நிறைந்த பரம்பொருளிடம்‌ 
மனஸார நாட்டமில்லாவிடில்‌ இவை எதுவும்‌ பிரயோஜனமில்லை என்று 
அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ சொல்கிறார்‌. 


கங்கை யாடிலென்‌? காவிரி யாடிலென? 

கொங்கு தண்கும ரித்துறை யாடிலென்‌2 

ஓங்கு மாகட லோதநீ ராடிலென்‌2 

ஏங்கு மீசன்‌ எனாதவர்க்‌ கில்லையே! 

அப்பர்‌ ஸ்வாமிகள்‌ சொல்கிற மாதிரியேதான்‌ பகவத்‌ பாதாளும்‌ 
'பஜகோவிந்த'த்தில்‌ 

குருதே கங்கா ஸாகர கமனம்‌ 

என்று கங்கையில்‌ ஆரம்பித்து, 


வ்ரத பரிபாலனம்‌ அதவா தானம்‌ 

ஞான விஹீன.ஸர்வமதேன 

முக்திம்‌ ந பஜதி ஐன்மசதேந 

என்கிறார்‌. எங்குமாய்‌ எல்லாமாய்‌ இருக்கிற பரமாத்ம ஞானத்துக்கு 
ஆசைப்படாமல்‌ கங்கா ஸங்கமத்தில்‌ ஸ்நானம்‌ செய்வதாலும்‌, விரதங்களை 
அநுஷ்டிப்பதாலும்‌, தானங்கள்‌ பண்ணவதாலும்‌ நூறு ஜன்மா எடுத்த பின்பும்‌ 
முக்தி கிடைக்காது என்கிறார்‌. 

அப்பரும்‌, ஆசார்யாளும்‌ சொன்ன இதே கங்கையைப்‌ பற்றிய பிரஸ்தாவம்‌ 
இவ்‌ விஷயமாகவே “மநுஸ்மிருதி” யிலும்‌ வருகிறது. தீர்த்தங்களில்‌ கங்கை 
மாதிரி, க்ஷேத்திரங்களில்‌ குரு க்ஷேத்ரம்‌. இந்த இரண்டையும்‌ சேர்த்து மநு 
சொல்கிறார்‌: 

பயமோ ௦வவஸ்வதோ ராஜா யஸ்தவைல ஹ்ருதி ஸ்தித:| 

தேன்‌ சேசவிவாதஸ்சே மா கங்காம்‌ மா குருள்‌ ௧.ம. | 


யமனுக்கு வைவஸ்தன்‌ என்றும்‌ பெயர்‌. அவனுக்கே தர்மராஜா என்றும்‌ 
பெயரல்லவா? அதனால்‌ இங்கே (யமோவைவஸ்வதோ ராஜா என்பதற்கு 
கர்மம்‌ என்று பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. “தர்மம்‌ ஒருத்தனுடடைய 
ஹ்ருதயத்தில்‌ குடி கொண்டு விட்டாலே போதும்‌. அவனுடைய 
பாபமெல்லாம்‌ போய்‌ விடுகிறது. அவன்‌ பாப நிவிருத்திக்காக கங்கைக்கும்‌ 


குரு கே்ஷேத்ரத்துக்கும்‌ ஓட வேண்டியதே இல்லை” என்பது ச்லோகத்தின்‌ 
கருத்து. 

பக்குவம்‌ வந்து விட்டால்‌ சாஸ்திரம்‌ வேண்டாம்‌, க்ஷேத்திரம்‌ வேண்டாம்‌, 
தீர்த்தம்‌ வேண்டாம்‌. அந்த நிலையில்‌ வேதமே வேதமில்லை, தேவர்களே 
தேவர்களில்லை என்று உபநிஷத்தே சொல்கிறதே!” 


அதற்காக அப்பரும்‌, ஆசாரியாளும்‌, மநுவும்‌ பக்தி, கர்ம அநுஷ்டானங்களை 
ஆகேஷபித்தார்கள்‌ என்று தப்பர்த்தம்‌ செய்து கொள்ளக்‌ கூடாது. இவற்றைச்‌ 
செய்யும்போதே இவற்றை விட்டு விட்டுப்‌ போகிற காலமும்‌ வரவேண்டும்‌ - 
அல்லது சரியாகச்‌ சொன்னால்‌, இவை நம்மை விட்டுப்‌ போகிற காலமும்‌ 
வரவேண்டும்‌. அப்படி வந்து நாம்‌ பரமாத்ம ஸத்யம்‌ ஒன்றிலேயே கரைந்து 
இருக்க வேண்டும்‌: என்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும்‌ என்று அர்த்தம்‌. 


“கங்கா ஸாகரத்துக்கு ஏன்‌ போக வேண்டும்‌?” என்று கேட்ட அதே 
ஆசார்யாள்தான்‌ ஒரு க்ஷேத்ரம்‌, ஒரு தீர்த்தம்‌ பாக்கியில்லாமல்‌ தேசம்‌ 
நெடுக ஸஞ்சாரம்‌ பண்ணியும்‌ நமக்கு வழி காட்டியிருக்கிறார்‌. 
வியாகரணத்தையும்‌ அதையும்‌ இதையும்‌ படித்து என்ன பிரயோஜனம்‌ என்று 
பஜ கோவிந்தம்‌, 'சிவாநந்த லஹரி' முதலியவற்றில்‌ அவர்‌ சொன்னாலும்‌, 


அவர்‌ தெரிந்து கொள்ளாத சாஸ்திரமில்லை: ஸர்வக்ஞ பட்டமே பெற்றவர்‌ 
அவர்‌. 


ஆசார்யாளுக்கு எல்லாக்‌ கலையும்‌ தெரியுமா என்று பார்ப்பதற்காக ஒரு 
சக்கிலியன்‌ பரீக்ை பண்ணினானாம்‌. செருப்பு தைக்க வருமா?' என்று 
அவரைக்‌ கேட்டானாம்‌. உடனே அவர்‌ ஊசியை மூக்கின்மேலே தேய்த்துக்‌ 
கொண்டு விட்டு, வெகு நேர்த்தியாகச்‌ செருப்புத்‌ தைக்க ஆரம்பித்து 
விட்டாராம்‌. மூக்குத்‌ தோல்‌ மேல்‌ ஊறும்‌ ஒரு திரவம்‌ ஊசியில்‌ படுவதால்‌ 
அது செருப்புக்குள்‌ சுலபமாகத்‌ துளைத்துக்‌ கொண்டு போகும்‌ என்பதால்‌ 
சக்கிலியர்‌ அப்படித்தான்‌ தேய்த்துக்‌ கொள்வார்களாம்‌. அப்படியே பண்ணி 
அந்தத்‌ தொழிலாளியிடம்‌ “ஸர்ட்டி..பிகேட்‌' வாங்கினதில்‌ ஜகதாசாரியர்களும்‌ 
பெருமைப்‌ பட்டார்களாம்‌! 


இதே மாதிரி இன்னொரு கதை உண்டு. மாட்டின்‌ முதுகில்‌ ஏதாவது பட்டால்‌ 
அது சிலிர்த்துக்‌ கொண்டு முதுகில்‌ சுழி சுழியாகப்‌ பரவுமே!அதே மாதிரி ஒரு 
பெரியவர்‌ ராஜ சபையில்‌ சுழித்துக்‌ கொண்டு காட்டினாராம்‌. ராஜா பீதாம்பரம்‌ 


போர்த்தினானாம்‌. அதே ஸமயத்தில்‌ ஒரு கோனார்‌ இந்த வித்தைக்கு 
ஸூபாஷ்‌ போட்டுத்‌ தன்‌ மேல்‌ போட்டிருந்த கிழிந்த கம்பளியை எடுத்து அவர்‌ 
மேல்‌ போட்டானாம்‌. அவர்‌ ராஜாவின்‌ பீதாம்பரத்தைவிட மாட்டோடேயே 
ஜீவனம்‌ செய்கிற இந்த கோனாரின்‌ கிழிசல்‌ கம்பளிதான்‌ விசேஷமானது 
என்றாராம்‌! 


இந்த இரண்டு கதைகளிலிருந்து எல்லா வித்தைகளும்‌ தொழில்களும்‌, 
அவற்றைச்‌ செய்கிற தொழிலாளிகளும்‌ கலைஞர்களும்‌ பெற்றிருந்த உயர்ந்த 
மதிப்பு தெரிகிறது. 

ஒரு நிலையில்‌ எல்லாம்‌ வேண்டும்‌. அப்புறம்‌ அவை போய்விட வேண்டும்‌. 
"யாக்ஞவல்க்ய ஸ்ம்ருதி-யில்‌ 

க்ரந்தமப்யஸ்ய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பர:| 

பலால.மிவ தான்யார்த்தீ ஸர்வ சாஸ்த்ரம்‌ பரித்யஜேதச்‌.। | 

என்று இருக்கிறது. பார்த்துப்‌ பார்த்து ஒருத்தன்‌ நெல்லைப்‌ பயிர்‌ 
பண்ணுகிறான்‌. அந்தக்‌ கதிர்‌ புஷ்டியாக வளர எத்தனை உண்டோ 
அத்தனையும்‌ பண்ணுகிறான்‌. அப்புறம்‌ அறுவடை காலத்தில்‌ என்ன 
செய்கிறான்‌? போரடித்துத்‌ தான்ய மணிகளை மட்டும்‌ பொறுக்கிக்‌ கொண்டு 
அந்த கதிரை வெறும்‌ வைக்கோல்‌ என்று தள்ளிவிடுகிறான்‌. இப்படித்தான்‌ 
ஸர்வ சாஸ்திரங்களையும்‌ படித்தும்‌ அநுஷ்டித்தும்‌ நெல்‌ கதிரைப்‌ போல்‌ 
நன்றாகப்‌ பேணிய பின்‌, ஞானம்‌ என்கிற பலனான தானியம்‌ உண்டாகி 
முதிர்ந்த பிறகு, அத்தனை சாஸ்திரங்களையும்‌ வைக்கோலாகத்‌ தள்ளிவிட 
வேண்டும்‌ என்பது தாத்பரியம்‌. 


தானியமணிக்காகத்தான்‌ இதைப்‌ பயிரிடுகிறோம்‌ என்று ஒரு விவஸாயிக்கு 
அடியிலிருந்து நினைவிருப்பது போல்‌, நம்முடைய முடிவான பலன்‌ ஆத்ம 
ஞானந்தான்‌ என்பதை மறக்காமல்‌ ஸகல சாஸ்திரங்களையும்‌ 


728 


ஸயன்ஸ்களையும்‌ தெரிந்து கொண்டு, ஸகல அநுஷ்டானங்களையும்‌ செய்ய 


முயலவேண்டும்‌. இதுதான்‌ நாம்‌ வளர்க்கிற கதிர்‌. அதற்குத்தான்‌ 
விதையாவது போட வேண்டும்‌ என்றே இவ்வளவு சொல்கிறேன்‌. 


பதினாலு வித்யை, பதினெட்டு வித்யை பற்றிச்‌ சொன்னதெல்லாம்‌ 
இதற்குத்தான்‌. இந்த பதினெட்டு வித்யைகளும்‌ த்வைத, அத்வைத, 
விசிஷ்டாத்வைத, சைவ ஸித்தாந்த வித்யாஸங்களில்லாமல்‌ ஹிந்துக்கள்‌ 
என்ற பெயருள்ள அனைவருக்கும்‌ பொதுவானவை.இவற்றிலே முதல்‌ 
நாலு வித்யைகளான வேதங்களில்‌ வருகிற உபநிஷத்துக்களுக்கு இந்த 
ஒவ்வொரு ஸித்தாந்த ஆசாரியரும்‌ பண்ணின வியாக்யானங்களில்தான்‌ 
வித்யாஸங்கள்‌ வருகின்றன. அஷ்டாதச [பதினெட்டு] வித்தைகள்‌ 
வித்யாசமில்லாமல்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானவையே. 


இவற்றில்‌ வராவிட்டாலும்‌ (யோகம்‌: என்று ஒன்று இருக்கிறது. கர்மா, பக்தி, 
ஞானம்‌ எல்லாமே யோகம்தான்‌ என்றாலும்‌ மனஸை அடக்குவதற்கென்றே 
அஷ்டாங்க யோகம்‌ என்று ஒன்று இருக்கிறது. ராஜயோகம்‌ என்று அதைச்‌ 
சொல்வார்கள்‌. அது பதினெட்டு வித்யையில்‌ வராவிட்டாலும்‌ ஸாங்கியம்‌ - 


யோகம்‌, நியாயம்‌-வைசேஷிகம்‌, மீமாம்ஸை-வேதாந்தம்‌ என்று 
இரண்டிரண்டாகப்‌ பிரிந்தஷட்‌-தரிசனம்‌ என்ற ஆறு சாஸ்திரங்களில்‌ வருவது. 


இது தவிர சைவர்‌, வைஷ்ணவர்‌, சாக்தர்‌ முதலியவர்களின்‌ வழிபாட்டுக்கு 
ஆதாரமாக தந்திர சாஸ்திரங்கள்‌ என்பனவும்‌, ஆகம சாஸ்திரங்கள்‌ 
என்பனவும்‌ உள்ளன. நம்‌ தேசத்தின்‌ மத வாழ்வுக்கும்‌, ஸமுதாய வாழ்வுக்கும்‌ 
மையக்‌ களமாகியுள்ள கோவில்‌ நிர்மாணம்‌, ஆலய வழிபாட்டு முறைகள்‌ 
முதலியன ஆகமங்களில்‌ இருப்பவையே ஆகும்‌”. 


இவற்றில்‌ எவ்வளவுக்கெவ்வளவு தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு 
அவ்வளவு நம்‌ மத அறிவு விசாலமாகும்‌. நம்‌ சாஸ்திரங்கள்‌ மஹா 
சமுத்திரம்‌ மாதிரி இருக்கின்றன. முடியுமட்டில்‌ இவற்றைத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


ஒரு பக்கம்‌ சாஸ்திர நம்பிக்கையுள்ள கட்டுப்‌ பெட்டிகள்‌, மறுபக்கம்‌ 
நவீனக்கல்வி படித்தவர்கள்‌ என்று பிரிந்திருப்பதே தவறு. 
சாஸ்திரங்களில்‌ நம்பிக்கை மட்டுமல்லாமல்‌, நாமே எல்லா சாஸ்திரங்‌ 
களையும்‌, வித்யைகளையும்‌ படித்தால்‌ கட்டுப்பெட்டிகளாக இருக்க 
வேண்டியதேயில்லை. அதனால்‌ அவற்றையும்‌ படித்து, மாடர்ன்‌ 
ஸயன்ஸ்களையும்‌ படித்து, இந்த ஸயன்ஸிலும்‌ நிறை அம்சங்கள்‌ நம்‌ 
சாஸ்திரங்களில்‌ இருக்கின்றன என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. இதே 
மாதிரி ஸயன்ஸ்காரர்களும்‌ சாஸ்திரங்களைப்‌ படித்து புரிந்து கொள்ள 
வேண்டும்‌ என்பது என்‌ ஆசை. இதற்காக பகவானைப்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறேன்‌. ஒன்றுக்கொன்று 'காம்ப்ளிமென்டரி' யாக பழசும்‌ புதிசும்‌ 
இட்டு நிரப்பிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


நானும்‌ சரி, மற்றவர்களும்‌ சரி எவ்வளவு பேசினாலும்‌ லெக்சரால்‌ கல்சர்‌ 
(கலாசாரம்‌) வளராது. படிப்பதாலும்‌ வளராது. நமக்கென்று காரியத்தில்‌ பின்னி 
வைத்திருக்கிற அநுஷ்டானங்களைப்‌ பண்ணினால்தான்‌ சித்த சுத்தி ஏற்பட்டு, 
நாம்‌ படிப்பதில்‌ எமாரம்‌ எது என்று புரிந்து கொண்டு அதைக்‌ கிரஹித்துக்‌ 
கொண்டு கல்சரை வளர்க்க முடியும்‌. பிற தேச விஷயங்களில்‌ எதை 
எடுத்துக்‌ கொள்வது என்று பரிசீலித்து முடிவு செய்வதற்கு அஸ்திவாரமாக 
முதலில்‌ நம்‌ சாஸ்திரப்படி வாழ முயற்சி பண்ண வேண்டும்‌. 


இக்காலத்தில்‌ ஆஹாரம்‌, விஹாரம்‌, வாஹனம்‌ எல்லாமே மாறித்தான்‌ 
விட்டது. அத்தனையும்‌ நம்‌ பண்பாட்டுப்படி மாற்ற முடியுமா என்று 
மலைப்பாயிருந்தாலும்‌, கொஞ்சம்‌ strain பண்ணிக்கொண்டாவது 
[சிரமப்படுத்திக்‌ கொண்டாவது] சிலதையாவது மாற்ற ஆரம்பிக்கத்தான்‌ 
வேண்டும்‌. நம்‌ மதத்துக்கு ஆதாரமான ஆசாரங்கள்‌, ஆஹார சுத்தி 
முதலியவை, பழக்கத்தில்‌ இருந்தால்தான்‌ போலிக்கும்‌. முதலில்‌ 
லெக்சராகவும்‌ அப்புறம்‌ லைப்ரரியில்‌ புஸ்தகமாகவும்‌ மட்டும்‌ இருந்தால்‌ 
வெறும்‌ வறட்டுப்‌ பெருமை தவிரப்‌ பிரயோஜனமில்லை. 


நான்‌ சொல்கிறபடி மாறுவது ஒன்றும்‌ பெரிய கஷ்டமில்லை. ஒரே ஒரு 


அம்சத்தை மட்டும்‌ நாம்‌ பிடிவாதமாக மாற்றிக்‌ கொண்டு விட்டால்‌ இது 


730 


ஸாத்யம்‌ தான்‌. “பணம்‌ தான்‌ பிரதானம்‌” என்பதே அந்த அம்சம்‌. பணமே குறி 
என்று நாம்‌ இறங்கின பிற்பாடுதான்‌ ஆசாரங்கள்‌, வித்யா ஞானம்‌ எல்லாமே 
போய்விட்டன. நம்‌ தேசத்தில்‌ பணம்‌ முக்யமாய்‌ இருந்ததேயில்லை. 
லெளகிக வாழ்க்கையை ஆத்ம அபிவிருத்திக்கு உபாயமாக மட்டும்‌ வைத்துக்‌ 
கொள்வதுதான்‌ நம்முடைய தேசாசாரம்‌. 


வித்யை பணத்தையும்‌ கொடுக்கும்‌ - அர்த்தகரீ ௪ வித்யா: என்று 
சொல்லியிருக்கிறது. நாமோ நமக்குப்‌ பணத்தைத்‌ தருவது மட்டுமே வித்யை, 
பணம்‌ சம்பாதிப்பதற்கே வித்யை - "அர்த்தகரீ ஏவ வித்யா” என்று பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. இந்த எண்ணம்‌, பணப்‌ பேராசை போய்‌ விட்டால்‌ 
சாஸ்திரோக்தமான ஆசாரங்களோடு வாழ்ந்து எல்லா வித்யைகளையும்‌ 
சாஸ்திரங்களையும்‌ ஆர்வத்தோடு படித்து, விவேகத்தோடு ஸாரத்தைக்‌ 
கிரஹித்துக்‌ கொண்டு நாமும்‌ வளர்ந்து நம்‌ பண்பாட்டையும்‌ வளர்த்து 
வாழ்விக்க முடியும்‌. இப்படி நம்‌ தேசம்‌ பூர்வத்தில்‌ இருந்தபடி லோகத்துக்கு 
வழி காட்டியாக இருப்பதற்கு எல்லோரும்‌ அடக்கத்தோடு பகவானைப்‌ 
பிரார்த்தனை பண்ணிக்‌ கொண்டு, நம்மாலான  பிரயத்தனங்களைப்‌ 
பண்ணுவோம்‌. 


15 ஜாதிமுறை 
15.1 நவீனர்களின்‌ கருத்து 


நம்‌ மதத்தில்‌ பிராம்மணர்‌, க்ஷத்ரியர்‌, வைச்யர்‌, சூத்ரர்‌ என்று நான்கு 
வர்ணங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வர்ணங்களை நாம்‌ ஜாதி என்கிறோம்‌. 
வாஸ்தவத்தில்‌ ஜாதி வேறே, வர்ணம்‌ வேறே. வர்ணங்கள்‌ மேலே சொன்ன 
நாலுதான்‌. இதற்குள்ளேயே ஒவ்வோன்றிலும்‌ பல ஜாதிகள்‌ இருக்கின்றன. 
ப்ரம்மண வர்ணத்திலேயே ஜயர்‌, ஐயங்கார்‌, ராவ்‌ என்று பல ஜாதிகள்‌ 
இருக்கின்றன. நாலாம்‌ வர்ணம்‌ ஒன்றிலேயே முதலியார்‌, பிள்ளை, ரெட்டி, 
நாயக்கர்‌, நாயுடு, கவுண்டர்‌, படையாட்சி என்கிற மாதிரி எத்தனையோ 
ஜாதிகள்‌ இருக்கின்றன. 


இருந்தாலும்‌ பொது வழக்கில்‌ வர்ணம்‌ என்று சொல்லாமல்‌ ஜாதி என்றே 
சொல்லுவதால்‌, நானும்‌ இந்த இரண்டிற்கும்‌ வித்யாஸம்‌ பார்க்காமல்‌ 
வர்ணத்தையும்‌ ஜாதி என்றே சொல்லிக்கொண்டு போகிறேன்‌. 


நான்கு ஜாதிகளுக்கும்‌ (அதாவது வர்ணங்களுக்கும்‌ சாஸ்திரங்களில்‌ 
வெவ்வேறு விதமான கர்மாக்களையும்‌ ஆசாரங்களையும்‌ விதித்திருக்கிறது. 
இதனால்‌ ஒரே மதஸ்தரிடையிலேயே ஏகப்பட்ட வித்தியாஸங்கள்‌ உள்ளன. 
ஒருவர்‌ சமைத்ததை இன்னோருத்தர்‌ சாப்பிடக்கூடாது. ஒருத்தரோடூ ஒருத்தர்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ளக்கூடாது. ஒருவர்‌ செய்யும்‌ காரியத்தை 
மற்றொருவர்‌ செய்யக்கூடாது என்று இப்படி எவ்வளவோ வித்தியாசங்கள்‌ 
இருக்கின்றன. 


நாலு வர்ணம்‌ என்று பெயரளவில்தான்‌ இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும்‌ 
ஆயிரக்கணக்கான பிரிவுகள்‌ இருக்கின்றன. இன்னும்‌ பல பிரிவுகள்‌ 
உண்டாகிக்‌ கொண்டே இருக்கின்றன. இப்படி, இந்த ஹிந்து மதமானது ஒரு 
விசித்ரமான மதமாக இருக்கிறது. 


லோகம்‌ முழுவதற்கும்‌ பொதுவாக இருந்தது இந்த ஒரே மதம்‌ என்று 
அவ்வளவு பெருமைப்படும்‌ படியான நம்‌ மதத்தில்‌ இப்படி ஒன்றுக்கொன்று 
ஒரே வித்தியாசமாக இருப்பதைப்‌ பார்த்தால்‌ இந்தக்‌ காலத்தவருக்கு ரொம்பச்‌ 
சிறுமையாக, அவமானமாக இருக்கிறது. மற்ற மதங்களிலும்‌ இதிதைச்‌ செய்ய 


வேண்டும்‌ என்ற விதிகளும்‌, இதிதைச்‌ செய்யக்கூடாது என்ற நிஷேதங்களும்‌ 
உண்டு. ஆனால்‌ அந்த மதங்களிலுள்ள எல்லாருக்கும்‌ ஒரே விதமான 
விதிகள்‌, ஒரே விதமான விலக்குகளே உண்டு. Ten Commandments [பத்துக்‌ 
கட்டளைகள்‌] என்றால்‌ அது கிறித்துவ மதத்தில்‌ அத்தனை பேருக்கும்‌ தான்‌ 
பொது. சிலருக்கு அவை உண்டு, சிலருக்கு இல்லை என்று இல்லை. குரான்‌ 
விதிகளும்‌ இப்படியே. நமக்குள்ளேயோ ஒரே மதமாக இருந்தாலும்‌ விதிகளும்‌ 
நிஷேதங்களும்‌ பல வகைகளாக இருக்கின்றன. ஒரு காரியத்தை ஒருவன்‌ 
செய்தால்‌ தர்மமாகிறது. அதையே வேறோருவன்‌ செய்தால்‌ அதர்மம்‌ 
என்கிறோம்‌. ஒருத்தன்‌ பூணுல்‌ போட்டுக்‌ கொண்டு வேதம்‌ சொன்னால்‌ 
தர்மம்‌, இன்னொருத்தன்‌ இதைப்‌ பண்ணினால்‌ அதர்மம்‌. வேதம்‌ 


732 


சொல்கிறவன்‌ ஸ்நானம்‌ பண்ணி வயிற்றைக்‌ காயப்போடாவிட்டால்‌ அதர்மம்‌. 
மற்றவன்‌ ஸ்நானம்‌ பண்ணவேண்டுமென்றில்லை. உபவாஸமிருக்க 
வேண்டும்‌ என்றில்லை. இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்களோடும்‌ நம்‌ மதம்‌ 
உயிரோடிருப்பதை பார்த்தால்‌ ஒன்று தோன்றுகிறது. ஒரு பெரியவர்‌ ஒரு 
பெரிய ஆச்சரியத்தை சொல்லுகிறார்‌. நாமெல்லாம்‌ மரணமடைவது 
ஆச்சரியமில்லை. இந்த உடம்பில்‌ ஒன்பது ஓட்டைகள்‌ இருந்த போதிலும்‌ 


அவற்றின்‌ வழியாக உயிரானது வெளியே போகாமல்‌ நிற்கிறதே. அதுதான்‌ 
பெரிய ஆச்சரியம்‌. என்று அவர்‌ சொல்லுகிறார்‌. 


நவத்வாரே சரீரே (அஸ்யின்‌ ஆயு: ஸ்ரவதி ஸந்ததம்‌ | 

ஜவதீத்யத்புதம்‌ தத்ர கச்சதீதி கிம்‌ அத்புதம்‌ || 

அதைப்போலப்‌ பலவிதமான ஸந்தேஹங்களுக்கும்‌ வித்தியாசங்களுக்கும்‌ 
இடமான இந்த மதமானது எவ்வளவோ யுகங்களாக இன்னும்‌ உயிருடன்‌ 
இருக்கிறதே என்பதை நினைத்துதான்‌ ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது! 


வேதத்தை விட்டால்‌ சிலருக்குப்‌ பாபம்‌, வேதம்‌ சொன்னால்‌ சிலருக்குப்‌ பாபம்‌ 
என்பதைப்‌ போல இவ்வளவு வித்தியாசங்களும்‌ பக்ஷபாதங்களும்‌ ஏன்‌ நம்‌ 
மதத்தில்‌ மட்டும்‌ இருக்கின்றன என்று தோன்றுகின்றது. இந்த 
விஷயங்களையெல்லாம்‌ நாம்‌ சொல்லிக்‌ கொள்வது அவமானமாக 
இருக்கிறதென்று நாம்‌ நினைக்கிறோம்‌. இவை தொலைந்தால்‌ நல்லதென்று 
நாம்‌ நினைக்கிறோம்‌. இந்த வித்தியாசங்கள்‌, பல நல்ல அம்சங்களுடைய 
நமது மதத்துக்குக்‌ களங்கமாக இருக்கின்றன என்று பலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்‌ பலபேருக்கு இந்த விஷயங்கள்‌ மனதில்‌ உறுத்திக்கொண்டே 
இருக்கின்றன. சில பேர்‌ ஏதாவது தெரிந்து சமாதானப்‌ படுத்திக்‌ 
கொள்கின்றார்கள்‌. சில பேர்‌ சில ஸமயங்களில்‌ இந்த மாதிரி 
வித்தியாசங்களைப்‌ பார்த்து ஆத்திரமடைந்து நாஸ்திகர்களாகி, இவற்றை 
எடுத்துக்‌ காட்டி உறுத்தி உறுத்தி சொல்கின்ற போது அப்படிப்‌ போகாத நமக்கு 
மனஸ்‌ ரொம்பவும்‌ கஷ்டப்படுகிறது. 


இம்மாதிரி ஸமயங்களில்‌ உள்ளூர மதாபிமானம்‌ உள்ளவர்கள்‌, “இந்த வர்ண 
தர்மத்தை மட்டும்‌ எடுத்துப்‌ போட்டுவிட்டு, எல்லா ஜாதிகளையும்‌ 


733 


ஒன்றாக்கிவிட்டு, மற்ற மதஸ்தர்களைப்‌ போலவே நாமும்‌ ஆகிவிட்டால்‌ 
நன்றாக ஆகிவிடும்‌” என்கிறார்கள்‌. “வேதமோ, ஈச்வர ஆராதனமோ 
எல்லாவற்றையும்‌ எல்லோருக்கும்‌ ஒன்றாக்கி விடலாம்‌; வெவ்வேறு 
ஆசாரம்‌, அநுஷ்டானம்‌ என்பதே வேண்டாம்‌” என்கிறார்கள்‌. இன்னும்‌ 
கொஞ்சம்‌ அதிகமாகப்போய்‌ “நம்முடைய ரொம்பவும்‌ ஆதிகாலத்திய 
பூர்விகர்கள்‌ கொள்கையே இதுதான்‌. ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவுமே ஒன்று 
என்று சொன்ன நம்‌ மூல புருஷர்கள்‌ ஜீவர்களுக்குள்ளேயே இத்தனை பேதம்‌ 
சொல்லியிருப்பார்களா? அவர்களும்‌ ஸரி, கீதையில்‌ கிருஷ்ண பரமாத்மாவும்‌ 
ஸரி, ஜீவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ குணத்துக்கு ஏற்றபடி தொழில்களை 
நாலுவர்ணமாகப்‌ பிரித்துக்கொண்டு செய்வதைத்தான்‌ சொன்னார்களே 
தவிர பிறப்புப்படி ஜாதித்தொழில்‌ வருவதாகச்‌ சொல்லவில்லை” 
என்றெல்லாம்‌ சொல்லி நம்‌ மதத்தில்‌ களங்கம்‌ என்று இவர்களுக்குத்‌ 
தோன்றுகின்ற பாரம்பரியமான ஜாதிமுறையே மூலத்தில்‌ நம்‌ மதத்தில்‌ 
இல்லாமல்‌, பிற்பாடு சேர்ந்து விட்ட தப்பான விஷயந்தான்‌ என்கிறார்கள்‌. 


இதையெல்லாம்‌ இப்போது கொஞ்சம்‌ அலசி, ஆலோசித்துப்‌ பார்ப்போம்‌. 


15.2 வேதம்‌, கீதை இவற்றின்‌ கருத்‌ து 


வேதத்திலேயே பிறப்பால்‌ ஜாதி என்பதில்லை என்கிற வாதத்தை முதலில்‌ 
பார்த்து விடலாம்‌. மூலம்‌ வேதமாச்சே. அதனால்‌ இவ்விஷயத்தை முதலில்‌ 
தெளிவாக்கிக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. இப்படி வாதம்‌ பண்ணுவது, ப்ரெளடா 
விவாஹந்தான்‌ [பெண்கள்‌ வயதுக்கு வந்த பிறகு விவாஹம்‌ செய்வதுதான்‌] 
வேத ஸம்மதமானது என்று வாதத்தைப்‌ பற்றி சொன்னேனே, அதே 
மாதிரியானது. அதாவது, மோல்‌ - ம்‌ Cலோர£பரர- ம்‌ [சந்தர்ப்பத்தையும்‌, 
தொடர்ச்சியையும்‌] பார்க்காமல்‌ ஏதோ ஒரு பாகத்தை மட்டும்‌ பார்த்து, 
அதுவே பொது விதி என்று விபரீதமாக அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்வதைச்‌ 
சேர்ந்ததுதான்‌ இது. 

பிறப்பைக்‌ குறித்தே ஜாதி, குணத்தைக்‌ குறித்ததல்ல என்பதற்கு அழுத்தமாக 


ஒரு ௦௦7 (நிரூபணம்‌) சொல்கிறேன்‌. மூன்று வயசில்‌ செய்கிற செளளம்‌ 
734 


(குடுமி வைத்த்ல்‌) , ஐந்து அல்லது ஏழாம்‌ வயதில்‌ பன்னுகின்ற உபநயனம்‌ 
முதலானதுகளே ஜாதியைப்‌ பார்த்து அதன்படி பண்ணுகிற 
ஸம்ஸ்காரங்கள்தான்‌. இப்படி அதி பால்யத்திலேயே வெவ்வேறு 
ஜாதிகளுக்கான ஸம்ஸ்காரங்களில்‌ வித்தியாசமிருப்பதால்‌, குணத்தைப்‌ 
பார்த்தே ஒருத்தனின்‌ தொழில்‌ நிர்ணயிக்கப்படுவதுதான்‌ மூலசாஸ்திரங்களின்‌ 
நோக்கம்‌ என்பது அடியோடு அடிபட்டுப்‌ போகிறது. அத்தனை சின்ன 
வயசுக்குள்‌ ஒருத்தனின்‌ குணத்தை நிர்ணயம்‌ பண்ண முடியுமா? 


கீதை விஷயத்தைப்‌ பார்க்கலாம்‌. “ஸமதர்சனம்‌” (எல்லாவற்றையும்‌ சமமாகப்‌ 
பார்ப்பது) என்று கீதையில்‌ (4.18) சொல்லியிருப்பது வாஸ்த்தவம்‌. இதனால்‌ 
ஜாதி வித்யாசமில்லை என்று அர்த்தம்‌ பண்ணுவது அனர்த்தம்தான்‌. 
கிருஷ்ண பரமாத்மா எந்த நிலையில்‌ இந்த ஸமத்துவம்‌ வருகிறது 
என்கிறார்‌? அந்த லார ஜப்‌ பார்க்கவேண்டும்‌. ஸகல கார்யங்களும்‌, லோக 
ஸ்ருஷ்டியும்‌, ஈஸ்வரன்‌ ஸ்ருஷ்டிகர்த்தா என்பதுங்கூட அடிபட்டுப்‌ போய்‌ 
ஆத்ம நிஷ்டனாக இருக்கிற ஞானியின்‌ நிலையே அது என்கிறார்‌. 
கர்மாவைவிட்டு ஸந்நியாசியாகி ஒருவன்‌ முடிவான நிலைக்குப்‌ 
போகிறபோது அவனுக்கு எல்லாம்‌ சமமாகி விடுகிறது என்றார்‌. வேத 
உபநிஷதங்களும்‌ இதையே சொல்கிறது. உச்சியான அந்த நிலையில்தான்‌ 


ஸமம்‌. காரிய லோகத்தில்‌ இல்லை. காரியம்‌ பண்ணுகிற நமக்கும்‌ அல்ல. 


ஸம தரிசனம்‌, சம சித்தம்‌, ஸம புத்தியின்படி யோகியின்‌ பார்வையில்தான்‌ 
பகவான்‌ சமத்துவத்தை சொன்னாரேயன்றி, அவனால்‌ பார்க்கப்படுகின்ற இந்த 
லோகத்தில்‌ ஸம காரியத்தவம்‌ என்று அவர்‌ தப்பித்‌ தவறிக்கூட 
கூறியதில்லை. 


"ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ 
பிறப்பின்படியன்றி, குணத்தின்படி கர்மாவைப்‌ பிரித்துத்‌ தரும்‌ 
சதுர்வர்ணத்தைத்‌ தாம்‌ ஸ்ருஷ்டித்ததாகத்தான்‌ சொல்கிறார்‌. 
'சாதுர்வர்ண்யம்‌ மயாஸ்ருஸ்டம்‌ குணகர்ம விபாகச:.” என்றே 
சொல்லியிருக்கிறார்‌”* என்கிறார்கள்‌. 


சரி, ஆனால்‌ எத்தனை வயசுக்கு மேல்‌ இப்படி குணத்தை அறிந்து அதை 
அநுசரித்து அதற்கான வித்யையைப்‌ பயின்று அதற்கப்புறம்‌ தொழிலை 
அப்பியாசம்‌ பண்ணுவது? முக்கியமாக பிராம்மணர்களின்‌ தொழிலை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, இவன்‌ ஏழெட்டு வயஸுக்குள்‌ குருகுலத்தில்‌ சேர்ந்தால்தானே 
அப்புறம்‌ பன்னிரன்டு வருஷங்களில்‌ தன்‌ தொழிலுக்கானவற்றை 
படித்துவிட்டுப்‌ பிறகு அவற்றில்‌ தானே அநுஷ்டானம்‌ பண்ண வேண்டியதைப்‌ 
பண்ணவும்‌, பிறருக்குப்‌ போதிக்கவேண்டியதை போதிக்கவும்‌ முடியும்‌? குணம்‌ 
7 ஆன பிறகு (ஓர்‌ அமைப்பில்‌ உருவான பிறகு) தான்‌ தொழிலை 


நிர்ணயிப்பது என்றால்‌, கற்க வேண்டிய இள வயசு முழுதும்‌ பலபேர்‌ 


தொழிலை தெரிந்து கொள்ளாமல்‌ வீணாவதாகவும்‌, அப்புறம்‌ சோம்பேறியாக 
ஒரு தொழிலுக்குப்‌ போகப்‌ பிடிக்காமல்‌ இருப்பதாகவுமே ஆகும்‌. அப்படியே 
கற்றுக்‌ கொண்டு தொழிலுக்குப்‌ போகும்‌ போதும்‌ ஸமூகத்திற்கு அவனால்‌ 
கிடைக்கின்ற பிரயோஜனத்தில்‌ வெகுவான காலம்‌ நஷ்டமாகியிருக்கும்‌. 
க்ஷணகாலம்‌ கூட வீணாக்காமல்‌ ஒழுங்காக, விதிப்படி கர்மா 
பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்‌ என்று திருப்பி திருப்பிச்‌ சொல்லும்‌ 
பகவான்‌ இதை ஆதரித்துப்‌ பேசியிருப்பாரா? 


"அப்படியானால்‌ அவர்‌ 'தியரி'யில்‌ [கொள்கையளவில்‌] குணப்படித்‌ தொழில்‌ 
என்றாலும்‌, "ப்ராக்டிஸில்‌' [நடைமுறையில்‌] பிறப்பால்‌ தொழில்‌ 
என்பதைத்தான்‌ ஆதரித்தாரா?” என்றால்‌, பாலிடீஷியன்கள்‌ [அரசியல்வாதிகள்‌] 
போல பகவான்‌ கொள்கை ஒன்று, காரியம்‌ இன்னோன்று என்று இருப்பவர்‌ 
அல்ல. 


சரி, அவருடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ என்ன பார்க்கிறோம்‌. “நான்‌ யுத்தம்‌ 
பண்ண மாட்டேன்‌. பந்து மித்ரர்களின்‌ ரத்தத்தைத்‌ சிந்தி 
ஸாம்ராஜ்யாபிஷேகம்‌ பண்ணிக்‌ கொள்வதைவிட, ஆண்டிப்பரதேசியாக 
பிக்ஷை எடுத்துச்‌ சாப்பிடுவது எத்தனையோ மேல்‌” என்று சொல்லிக்கொண்டு 
தேர்த்தட்டில்‌ உட்கார்ந்து ஸத்யாக்ரஹம்‌ பண்ணி விட்ட அர்ஜுனனிடம்‌ அவர்‌ 
சொன்னார்‌ “நீ க்ஷத்ரிய ஜாதியில்‌ பிறந்தவன்‌. யுத்தம்‌ பண்ணுவதுதான்‌ உன்‌ 
ஸ்வதர்மம்‌. எடு வில்லை போடு சண்டையை” என்றுதான்‌ அவனை விடப்‌ 
பிடிவாதம்‌ பிடித்து அவனை யுத்தம்‌ பண்ண வைத்தார்‌. 


736 


இங்கேயாவது ஒரு மாதிரி ஸமாதானம்‌ சொல்லலாம்‌. “அர்ஜுனன்‌ 
மஹாரதன்‌, மஹாவீரன்‌. ஆனதால்‌ அவனுக்கு பந்து மித்திரர்களைக்‌ கொல்ல 
வேண்டியிருக்கிறதே என்ற பாசத்தால்‌ KN௦௱லகர -ஆக [தற்காலிகமாக] 
த்தான்‌ யுத்தத்தில்‌ வெறுப்பு உண்டாயிற்று. உள்ளூர அவனுடைய குணம்‌, 
மனோபாவம்‌, தன்னுடைய வீரத்தைக்‌ காட்டுவதில்தான்‌ இருந்தது. 
அதனால்தான்‌ பகவான்‌ யுத்தத்திலேயே தூண்டிவிட்டார்‌. ஆனபடியால்‌ அவர்‌ 
ஸ்வதர்மம்‌ என்று சொன்னது ஜாதி தர்மம்‌ என்று ஆகாது. அவனுடைய 
சொந்த குணத்தை, இயற்கையான மனோபாவத்தைத்தான்‌ ஸ்வதர்மம்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு எடுத்துக்‌ காட்டினார்‌” - என்று சுற்றி வளைத்து அர்த்தம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 


அப்படியானால்‌ தர்மபுத்ரர்‌ விஷயம்‌ என்ன? சண்டையே கூடாது. 


ஸமாதானமாகவே போய்விட வேண்டும்‌ என்றுதானே அவர்‌ ஆரம்ப 


காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறார்‌? தங்கள்‌ ஐந்து பேருக்கும்‌ ஐந்து வீடு 
கொடுத்து விட்டால்‌ போதும்‌, ராஜ்ஜியத்தில்‌ பாதி தர வேண்டும்‌ என்று 


இல்லை என்கிற அளவுக்கு ஒரேடியாக இறங்கிவந்து விட்டார்‌ அல்லவா 
அவர்‌? அவரையும்‌ அவருக்காக தூது போன பகவானே யுத்தத்தில்தானே 
இழுத்து விட்டார்‌? இதற்கு முந்தியும்‌ தர்மபுத்திரரை எல்லா சிற்றரசர்களும்‌ 
வென்று, ஸார்வபெளமராகும்படி பண்ணி, அவருடைய ராஜஸுய யாகத்தை 
பகவான்தானே முன்‌ நின்று நடத்தி வைத்தார்‌? தர்மபுத்ரர்‌ இதற்கெல்லாமா 
ஆசைப்பட்டவர்‌? அவருடைய குணம்‌, மனோபாவம்‌ ஆகியன கொஞ்சங்கூட 
இந்த யுத்தம்‌, ஸார்வபெளமப்‌ பதவி இவற்றுக்கு ஆசைப்படாததுதானே? 
அவரையும்‌ பரமாத்மா க்ஷத்ரிய தர்மத்தைத்தான்‌ அநுஷ்டிக்கப்‌ பண்ணினார்‌ 
என்றால்‌, அவர்‌ ஸ்வதர்மம்‌ என்கிற போது அவரவர்‌ ஜாதி தர்மத்தைத்தான்‌ 
சொன்னார்‌ என்று அர்த்தமாகும்‌. பிராம்மணராகப்‌ பிறந்ததும்‌ க்ஷத்ரிய 
தர்மப்படி யுத்தத்தில்‌ இறங்கிய த்ரோணாச்சாரியார்‌ மாதிரியானவர்கள்‌ 
பெரியவர்கள்‌ என்பதால்‌ பகவானாக அவர்களை நிந்திக்க மாட்டாராயினும்‌, 
பீமஸேனன்‌ போன்றவர்கள்‌ அவர்களை ஜாதி தர்மம்‌ விட்டதற்காகப்‌ குத்திக்‌ 
காட்டிப்‌ பேசிய போதெல்லாம்‌ பகவான்‌ ஆகேபித்ததில்லை. அதனால்‌ 


பிறப்பால்‌ ஏற்படுகின்ற ஜாதி தர்மமே அவர்‌ சொன்ன ஸ்வதர்மம்‌ என்று 


உறுதியாகிறது. “அப்படியானால்‌ ஏன்‌ குண கர்ம விபாகச: என்றார்‌?” என்றால்‌- 


15.3 பிறப்பாலேயே குணமும்‌ தொழிலும்‌ 


இந்த ஜாதி மதமேதான்‌ உள்ளூர அவரவருக்குப்‌ பாரம்பரியமாக ஏற்பட்ட 
குணமாகவும்‌ இருக்குமாதலால்‌ குணத்தால்‌ சதுர்வர்ணம்‌ பிரிவதாக 
பகவான்‌ சொன்னதும்‌, பிறப்பால்‌ இப்படி ஜாதியாகப்‌ பிரிவதும்‌ 
ஒன்றேதான்‌, ஒன்றுக்கொன்று முரணானதல்ல. தியரி, ப்ராக்டீஸ்‌ என்று 
வெவ்வேறு விஷயங்களைச்‌ சொல்கின்ற தோஷம்‌ பரமாத்மாவுக்கு 
ஏற்படவில்லை. 


பரசுராமர்‌, த்ரோணாச்சாரியார்‌ இவர்கள்‌ பிராம்மணராயினும்‌ க்ஷத்ரிய 
குணத்தோடு இருந்தார்களே; தர்ம புத்ரர்‌ க்ஷத்ரியராயினும்‌ பிராம்மண 
குணத்தோடு இருந்தாரே; விச்வாமித்திரர்‌ புஜபல பராக்ரமத்தோடும்‌ ராஜஸ 
குணத்தோடும்‌ இருந்துவிட்டே அப்புறம்‌ பிரம்மரிஷி ஆனாரே என்றால்‌ 
இதெல்லாம்‌ கோடியில்‌ ஒன்றாக இருந்த &eற£iபாகள்‌ (விதிவிலக்கு) தான்‌. 
எந்த ரூலானாலும்‌ எக்ஸப்ஷஜன்‌ உண்டோ இல்லையோ? பொதுவாக 
வெளிப்பட வேறு குணம்‌ தெரிந்த போது கூட உள்ளூரப்‌ பிறப்பாலான ஜாதித்‌ 
தொழிலுக்கேற்ற குணந்தான்‌ இருக்கும்‌ என்ற அபிப்ராயத்திலேயே பகவான்‌ 
காரியம்‌ பண்ணினதாகத்தான்‌ தெரிகிறது. 


அதெப்படி பிறப்பே குணத்தைத்‌ தொழிலுக்கேற்றதாக அமைத்துக்‌ கொடுத்தது 
என்றால்‌, [ாரபகிரtர-யுடன்‌ [தனித்தன்மையுடன்‌]  ஈheredity[பாரம்பரியம்‌] 
என்பதும்‌ சேர்ந்தேதான்‌ ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்று இக்கால 
ஸைக்காலஜியும்‌ சொல்கிறதல்லவா? ஒருத்தனின்‌ குணம்‌ உருவாகும்‌ 
முன்பே அவன்‌ தலைமுறை தத்துவமாக வந்த ஒரு தொழிலின்‌ 
சூழ்நிலையிலேயே வளர்ந்து தானாகவும்‌, கற்றுக்‌ கொடுத்துத்‌ தெரிந்து 
கொண்டும்‌ அந்தத்‌ தொழிலை எடுத்துக்‌ கொண்டதால்‌ குணமே தொழிலை 
அநுஸரித்து ஏற்பட்டது. நமக்கு என்று ஏற்பட்ட தொழில்‌ இது: என்று 
அவரவரும்‌ துராசையோ, போட்டியோ இல்லாமல்‌ நிம்மதியாகப்‌ பிரிந்திருந்து 
738 


தொழில்களைச்‌ செய்து கொண்டு மொத்த ஸமூஹம்‌ ஒற்றுமையாக இருந்த 
காலத்தில்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ பிறந்து, அதிபால்யத்திலேயே அந்தத்‌ 
தொழிலைப்‌ பார்த்து அதிலே ஒரு பற்று, 801/ப06 உண்டானதால்‌, பிறப்புப்படி 
செய்வது குணப்படி செய்வதாகவும்‌ ஆயிற்று. இப்போது சீர்திருத்தங்கள்‌ 
என்ன சொன்னாலும்‌, பழைய ஏற்பாட்டில்தான்‌ திறமை, குணம்‌ இவையும்‌ 
தொழிலோடு அநுஸரனையாகக்‌ கலந்து இருந்தன.ஒருத்தன்‌ தன்‌ 
குணத்துக்கு அநுஸரனையாகத்‌ தொழிலைச்‌ செய்தான்‌ என்றால்‌ அது 


பழைய தர்மப்படி செய்த போதுதான்‌ இருந்தது என்பேன்‌. இப்போது இதைத்‌ 
தலைகீழாக மாற்றித்‌ திரித்துப்‌ பேசுகிறார்கள்‌. 


இப்போது மனோதத்துவத்தை ரொம்பவும்‌ ஆராய்ச்சி செய்கிறவர்கள்கூட 
என்ன சொல்கிறார்கள்‌? ஒருத்தனின்‌ குணத்தை, திறமையை, மனோபாவத்தை 
நிர்ணயம்‌ பண்ணுவதில்‌ ஈனeity -க்கும்‌ [பாரம்பரியத்துக்கும்‌] அவன்‌ இருக்கிற 
environment -க்கும்‌ [அதாவது] சுற்று வட்டாரத்துக்கும்‌ மிகுந்த முக்கியத்துவம்‌ 
இருக்கிறது என்கிறார்கள்‌. பழைய நாளில்‌ பாரம்பரியப்படிதான்‌ அப்பன்‌, 
பாட்டன்‌, முப்பாட்டன்‌ தொழிலை ஒவ்வொருவனும்‌ பண்ணினான்‌. 
இரண்டாவதாக, ஒவ்வொரு தொழில்காரரும்‌ ஒரே கிராமத்தில்‌, அக்ரஹாரம்‌, 
பண்டாரவாடை, சேரி, சேணியர்தெரு, கம்மாளர்‌ தெரு என்று, தனித்தனியாக, 
ஒவ்வொரு சமூகமாக வசித்தபோது என்வைரன்மென்டும்‌ [சுற்றுச்‌ 
சூழ்நிலையும்‌] ஸாதகமாக இருந்தது. இந்த இரண்டு அம்சங்களும்‌ 
அழுத்தமான விதத்தில்‌ ஒருத்தனுடைய குணத்தை அவனுடைய பரம்பரைத்‌ 
தொழிலுக்கு மிகவும்‌ ஏற்றதாகச்‌ செய்து வந்தன. 

இந்த விஷயத்தை நான்‌ சொல்வதைக்‌ காட்டிலும்‌ காந்தி சொன்னதை 
எடுத்துக்‌ காட்டினால்‌ சீர்திருத்தக்காரர்கள்‌ ஒத்துக்‌ கொள்வீர்கள்‌. காந்தி இப்படி 
சொல்கிறார்‌. 

“கீதையானது குணத்தையும்‌ கர்மாவையும்‌ பொறுத்தே ஒருத்தனின்‌ வர்ணம்‌ 
(ஜாதி) அமைகிறது என்று தான்‌ சொல்கிறது. (அதாவது பரம்பரையால்‌, 
பிறப்பால்‌ அமைகிறது என்று சொல்லவில்லை) ஆனால்‌ குணமும்‌ கர்மாவும்‌ 
பிறப்பின்‌ மூலம்‌ பாரம்பரியமாகப்‌ பெறப்படுகின்றனவையே”. 


739 


ஆகையால்‌ கிருஷ்ண பரமாத்மா கொள்கை ஒன்று, காரியம்‌ வேறொன்று 
என்று முரணாகப்‌ பண்ணவில்லை யென்பது சீர்திருத்தவாதிகள்‌ எல்லோரும்‌ 
தலைவராக ஒப்புக்கொள்ளும்‌ காந்தியின்‌ வார்த்தையாலேயே உறுதியாகிறது. 


நவீனக்‌ கொள்கைக்காரர்கள்‌ தங்கள்‌ இழுப்புக்கு வேத சாஸ்திரங்களையும்‌ 


கிருஷ்ண பரமாத்மாவையும்‌ இழுத்து வளைக்கக்கூடாது. 


கிருஷ்ணர்‌ “நான்‌ சொல்கிறேன்‌; நீ கேள்‌” என்று அடித்துப்‌ பேசுகிறவர்தான்‌. 
ஆனால்‌ அவரே ஜனங்கள்‌ எப்படி காரியம்‌ பண்ணவேண்டும்‌ என்கிறபோது 
“நான்‌ இப்படிச்‌ சொல்கிறேன்‌ என்று சொல்லாமல்‌ சாஸ்திரம்‌ எப்படிச்‌ 
சொல்கிறதோ அதுவே பிரமாணம்‌” என்று அழுத்திச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அவர்‌ காலத்திலிருந்த சாஸ்திரப்படி ஜாதிகள்‌ பிறப்புப்படிதான்‌ பிரிந்திருந்தன 
என்பது பாரத, பாகவத, விஷ்ணு புராணாதிகளிலிருந்து நிச்சயமாகத்‌ 
தெரிகிறது. பிறப்பால்‌ ஜாதி என்கிற சாஸ்திரங்களே கிருஷ்ணர்‌ காலத்துக்குப்‌ 
பிறகுதான்‌ வந்தது என்றுகூட இக்கால ரிஸர்ச்‌ காரர்கள்‌ 
சொல்லக்கூடுமாதலால்‌ இவ்விஷயத்தைச்‌ சொல்கிறேன்‌. கிருஷ்ண 
பரமாத்மாவின்‌ காலத்தில்‌ வர்ணாச்ரம விபாகங்களைச்‌ சொல்கிற 
சாஸ்திரங்கள்தான்‌ தர்மப்‌ பிரமாணமாக இருந்தன என்று பாரத, பாகவத, 
விஷ்ணு புராணாதி க்ரந்தங்கள்‌ ஸந்தேஹத்துக்கு இடமில்லாமல்‌ 
சொல்கின்றன. இவ்வாறாக பிறப்பின்படியே வர்ணவிபாகம்‌ செய்யும்‌ 
சாஸ்திரங்கள்‌ அநுஷ்டிக்கப்பட்ட காலத்தில்தான்‌ பகவான்‌ ஸ்பஷ்டமாக, 


ய-சாஸ்திர விதிம்‌ உச்ஸ்ருஜ்ய வர்ததே காமகாரகத.:| 

நஸ்‌ ஸித்திம்‌ அவாப்நோதி ந ஸுகம்‌ ந பராம்‌ கதிம்‌ || 

தஸ்மாத்‌ சாஸ்த்ரம்‌ ப்ரமாணம்‌ தே கார்யா கார்ய வ்யவஸ்திசெள | 
ஜ்ஞாத்வா சாஸ்த்ர விதாநோக்த.ம்‌ கர்ம கர்த்துமிஹார்ஹஸி | | 

“எவன்‌ சாஸ்திர விதியை மீறி சொந்த ஆசைகளின்‌ வசப்பட்டு தொழிலை 
எடுத்துக்‌ கொள்கிறானோ அவனுக்கு ஸித்தியில்லை, ஸுகமில்லை, கதி 
மோக்ஷமும்‌ இல்லை. எந்தத்‌ தொழில்‌ செய்யலாம்‌. எது கூடாது என்று 
வரையறுத்துக்‌ கொள்வதற்கு சாஸ்திரம்தான்‌ பிரமாணம்‌. இப்படி 
சாஸ்திரோக்தமான வழியை உணர்ந்து அதன்படி தொழில்‌ செய்வதற்கு 
உரியவனாகவே இருக்கிறாய்‌” என்று சொல்லியிருக்கிறார்‌**. இதனால்‌ அவர்‌ 


740 


பிறப்புப்படி ஜாதி என்பதைத்தான்‌ நிர்த்தாரணம்‌ பண்ணுகிறார்‌ [வலியுறுத்தி 
நிலைநாட்டுகிறார்‌ என்பதில்‌ லவலேசமும்‌ ஸந்தேஹமேயில்லை. 


15.4 குணப்படித்‌ தொழில்‌ தேர்வு நடைமுறையில்‌ 


லலை 


“சரி, வேதமும்‌ கிருஷ்ண பரமாத்மாவும்‌ ஜாதி தர்மத்தைச்‌ சொன்னால்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போகட்டும்‌. அதை நாங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. அது 
பக்ஷபாதமாகத்தான்‌ இருக்கிறது. அவரவர்‌, குணப்படி மனோபாவப்படி 
தொழிலைத்‌ தேர்ந்தெடுத்து நடத்துவதற்குத்தான்‌ வசதி செய்து தரவேண்டூமே 
தவிர, ஜாதிப்படி செய்ய வேண்டும்‌ என்று வைக்கக்கூடாது. இந்த 
வித்தியாஸத்தைத்‌ தொலைத்துவிட வேண்டும்‌” என்று சொல்லலாம்‌. 


இருக்கட்டும்‌. இந்த குணம்‌, மனோபாவம்‌ என்பதற்கும்‌ நவீன 'ஸெடட்‌-அப்பில்‌ 
ஒருத்தர்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ தொழிலுக்கு என்ன சம்பந்தம்‌? நன்றாக 
யோசித்துப்‌ பார்த்தால்‌ இது இந்த காலத்தில்‌ வேண்டுமென்றே மிகைப்படுத்திச்‌ 
சொல்கிற விஷயமாகத்தான்‌ இருக்கிறது. இந்தக்‌ காலத்தில்‌ எல்லோருக்கும்‌ 
ரொம்ப  ஸ்வதந்திரம்‌ வேண்டியிருக்கிறது. எல்லோருக்கும்‌ தாங்கள்‌ 
பெரியவர்கள்‌ என்ற எண்ணம்‌ ஏற்பட்டியிருக்கிறது. அதனால்தான்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ மனோபாவத்தை மதிக்க வேண்டும்‌ என்கிறார்கள்‌. அது ஸமூகத்திற்கு 
உதவுகிற நல்ல மனோபாவமா, கெட்டதனால்‌ நல்லதாக்கிக்‌ 
கொள்ளவேண்டுமே, அதற்காக ஓரிடத்தில்‌ ஸ்வதந்திரத்தை விட்டுக்‌ 
கொடுத்துக்‌ கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்பதை எல்லாம்‌ நினைக்காமல்‌ 


எல்லோரும்‌ எல்லாவற்றுக்கும்‌ ஸ்வதந்திரம்‌ கேட்கிறார்கள்‌. இது ஒரு பக்கம்‌ 
இருக்கட்டும்‌. 


மனோபாவம்‌ அல்லது குணத்துக்கும்‌ தற்காலத்தில்‌ ஒருத்தன்‌ விரும்பும்‌ 
வேலைக்கும்‌ எந்த அளவுக்கு ஸம்பந்தம்‌ இருக்கிறது என்று பார்த்தால்‌ 
நூற்றுக்கு தொண்ணூறு சம்பந்தமேயில்லை. ரொம்பக்‌ கொஞ்சம்‌ பேர்‌ 
விஷயத்தில்தான்‌ குணத்துக்கும்‌ தொழிலுக்குமிடையே சம்பந்தமிருக்கும்‌. 


741 


ரொம்பவும்‌ வைராக்ய குணமுள்ளவன்‌ எந்த வேலையிலும்‌ 
ஒட்டாமலிருப்பான்‌. துருதுருவென்று ப்ளான்‌ போட்டு யோஜனை பண்ணுகிற 
ஸ்வபாவமுள்ளவனுக்கு மெஷின்‌ மாதிரி வேலை செய்வதான தொழில்கள்‌ 
பிடிக்காமலிருக்கும்‌. ஆர்மிக்கு [தரைப்படைக்கு] த்தான்‌ போவது, நேவிக்கு 
[கடற்படைக்கு] த்தான்‌ போவது என்று சில பேருக்கு ஒரே ஆர்வம்‌ இருக்கும்‌. 
இன்னும்‌ சிலபேர்‌ கழுத்தைப்‌ பிடித்துத்‌ தள்ளினாலும்‌ ஸைதன்யத்தில்‌ 
சேருவதில்லை என்று இருப்பார்கள்‌. எழுதுவது, பாடுவது, சித்திரம்‌ போடுவது 
என்கிறவற்றில்‌ ஆசை உள்ளவர்கள்‌ வேறு எந்த வேலையிலும்‌ பிடிமானம்‌ 
வைக்க மாட்டார்கள்‌. 


இப்போது நான்‌ சொன்ன இத்தனை பேரும்‌- அதாவது தங்கள்‌ இயற்கை 
மனோபாவப்படிதான்‌ தொழில்‌ பண்ணுவது என்று இருக்கிற அத்தனை 
பேரும்‌- மொத்தமுள்ள ஜன சமூகத்தில்‌ கால்வாசிகூட இருக்கமாட்டார்கள்‌. 
பத்து பெர்சன்ட்‌ (சதவிகிதம்‌) கூட இருக்க மாட்டார்கள்‌. 


இங்கே என்னை ஒரு மடத்துக்குள்‌ உட்கார்த்தி வைத்திருக்கிறது என்றாலும்‌ 
என்னிடம்‌ எல்லா தினுசு ஜனங்களும்‌ வந்து அவரவர்‌ பிரார்த்தனையை, 
ஆசையைச்‌ சொல்லிவிட்டுத்தானே போகிறார்கள்‌? இதிலிருந்து எனக்கு 
தெரிவது, விசேஷமாக ஒருத்தனும்‌ தொழிலைக்‌ குணத்தோடு 
சம்பந்தப்படுத்தவில்லை என்பதுதான்‌. ஒரு அப்பாக்காரர்‌ வருகிறார்‌. 
“பையனுக்கு எஞ்சினியர்‌ காலேஜிலும்‌ மனுப்போட்டிருக்கிறது. பி.காமும்‌ 
போட்டிருக்கிறது. எஞ்சினியரிங்‌ கிடைக்காவிட்டால்‌ பி.காம்‌ சேர்த்தாக 
வேண்டும்‌. எஞ்சினியரிங்கே கிடைத்துவிட்டால்‌ சிலாக்கியம்‌. அநுக்ரஹம்‌ 
பண்ணவேண்டும்‌” என்கிறார்‌. பி.காம்‌ படித்தால்‌ படிக்கிற 'ஆடிட்‌' வேலைக்கும்‌, 
எஞ்சினியரிங்‌ படித்து சர்வே, கிர்வே பண்ணுவதற்கும்‌ கொஞ்சமாவது 
சம்பந்தம்‌ இருக்கிறதோ? ஆனால்‌ இந்தப்‌ பையன்‌ இந்த இரண்டுக்கும்‌ 
தயாராக இருக்கிறான்‌. இன்னொரு பையன்‌ வருகிறான்‌. “இன்டர்மீடியட்‌ 
ரொம்ப ஹை யாகப்‌ பண்ணிவிட்டேன்‌. மெடிகல்‌ காலேஜில்‌ சேரலாமா, எம்‌.ஏ. 


படித்துவிட்டு ஐ.ஏ.எஸ்‌. எழுதலாமா என்று தெரியவில்லை” என்கிறான்‌. 


வைத்தியத்‌ தொழிலுக்கும்‌ கலெக்டர்‌ வேலைக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 


குணத்தை வைத்து தொழில்‌ என்றால்‌ மெடிக்கல்‌ காலேஜுக்குப்‌ போகிறவன்‌ 
எப்படி எம்‌.ஏ. ஐப்‌ பற்றி நினைப்பான்‌? 


ஒருத்தர்‌ வக்கீலாக இருக்கிறார்‌. அல்லது இண்டஸ்ட்ரி [தொழிற்சாலை] 
வைத்திருக்கிறார்‌. அப்புறம்‌ ஏதோ ஒரு கட்சியில்‌ சேர்ந்து மந்திரியாகி 
விடுகிறார்‌. மந்திரியாகி இருக்கிறவர்களில்‌ வக்கீலாக இருந்தவர்‌, 
அதிகாரியாக இருந்தவர்‌, ப்ரொஃபஸராக இருந்தவர்‌, டாக்டராக இருந்தவர்‌ 
என்று பல தொழில்களில்‌ இருந்தவர்களைப்‌ பார்க்கிறோம்‌. மந்திரித்‌ 
தொழிலுக்கு எந்த குணங்கள்‌ இருக்க வேண்டுமோ அது எப்படி இந்தத்‌ 
தொழில்களுக்கும்‌ வேண்டும்‌ என்று சொல்ல முடியும்‌? 


இப்படி பெரிய லெவலில்தான்‌ என்று இல்லை. “ஸினிமாக்‌ கொட்டகையில்‌ 
டிக்கட்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. இப்போது மிலிட்டரியில்‌ 
சேர்ந்திருக்கிறேன்‌, ஆசீர்வாதம்‌ வேண்டும்‌” என்று ஒருத்தன்‌ வருகிறான்‌. 
ஹோட்டல்‌ சர்வராக இருந்து பெட்டிக்கடை வைத்திருக்கிறேன்‌” என்று 
இன்னொருத்தன்‌ வருகிறான்‌. இந்த இரண்டு தினுஸான வேலைகளுக்கு 
என்ன சமபந்தம்‌? 


இன்னொன்று கூடச்‌ சொல்லலாம்‌. இப்போது ராஜாங்கமும்‌ அபேத வாதத்தை 
[ஸேோஷலிஸத்தை] முக்கியமாகச்‌ சொல்வதாகத்தான்‌ ஆகிவிட்டது. 
அவனுக்கும்‌ ஸ்வபாவப்படியும்‌, படிப்பு முலான தகுதிப்படியும்தான்‌ வேலை 
தரவேண்டுமேயன்றி ஜாதிப்படி இல்லை என்பதும்தான்‌ சர்க்காரின்‌ கருத்தும்‌. 
ஆனால்‌ இவர்களே பெரிய உத்தியோகத்திற்காகப்‌ பரீக்ஷை வைக்கிறபோது, 


ஒரு பரீக்ஷையை எழுதினவர்களில்தான்‌ சில பேரை ஐ.ஏ.எஸ்‌ என்று 


செலக்ட்‌ செய்கிறார்கள்‌. சில பேரை போலிசுக்கு அனுப்பி விடுகிறார்கள்‌. 
கலெக்டர்‌ வேலைக்கும்‌, போலீஸ்‌ ஸூப்பிரன்டு வேலைக்கும்‌ மனோபாவ 
ரீதியில்‌ பார்த்தால்‌ என்ன சம்பந்தம்‌? டெக்னிகல்‌ ஸப்ஜெட்டாக இல்லாத 
வரையில்‌ ஒரு டிப்பார்ட்மென்ட்காரர்களை சம்பந்தமே இல்லாத வேறே 
டிபார்ட்மென்ட்களுக்கு மாற்றுகிறார்கள்‌. 


குணம்‌, மனோபாவம்‌ என்று பார்த்தால்‌ அவற்றுக்கு ஆதரவாகச்‌ சொல்ல 
இங்கெல்லாம்‌ ஒன்றுமெயில்லை. 


ஆகவே பெரும்பாலும்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ குணத்தைப்‌ பார்த்து அதற்கு 
அநுஸரணையான தொழிலாக ஒன்றை எடுத்துக்‌ கொள்ளவே இல்லை. 
தங்களுக்கு பிடித்த தொழில்‌ கிடைக்காவிட்டாலும்‌, கிடைத்த 
தொழிலுக்கு எப்படியோ அட்ஜஸ்ட்‌ செய்து கொள்கிறார்கள்‌. 


பொதுவாக எதிலே ஜாஸ்தி பணம்‌ கிடைக்குமோ, அஸெளகர்யம்‌ குறைவோ, 
அந்தத்‌ தொழிலுக்குத்தான்‌ எல்லோரும்‌ ஆசைப்பட்டு போட்டி 
போடுகிறார்களே யொழிய, குணம்‌, மனோபாவம்‌, அது இது என்பதெல்லாம்‌ 
அநேகமாகப்‌ புரளிதான்‌. ஜாஸ்தி வருமானமும்‌ குறைச்சல்‌ சிரமமும்‌ உள்ள 
தொழிலுக்குப்‌ போவேன்‌ என்பதே ஸ்வதர்மம்‌ என்றால்‌ பரிஹாஸத்துக்கு 
இடமல்லவா? 


குணத்தைக்‌ கொண்டு காரியத்தை தேர்ந்தெடுத்துக்‌ கொள்வது என்று 
நவீனர்கள்‌ சொல்வது வெற்றுச்‌ சவுடாலாகத்தான்‌ நிற்கிறது. நம்முடைய 
பூர்விகர்கள்‌ கச்சிதம்‌ பண்ணிக்‌ கொடுத்திருக்கும்‌ ஏற்பாட்டிலோ கார்யமே 
ஒருத்தனுக்கு இயற்கையாகவும்‌ பாரம்பரியமாகவும்‌ உண்டான குணத்தை 
அவனுடைய  ஆத்மாபிவிருத்திக்கும்‌, வெளிலோகத்தின்‌ க்ேமத்திற்கும்‌ 
ஏற்றபடி ஒரு ஒழுங்கில்‌ ரூபப்படுத்திற்று. காயத்ரி அநுஷ்டானம்‌, கத்தியைச்‌ 
சுழற்றுவது [சுற்றுவது], 8௦% [நுணுக்கம்‌] தெரிந்து வியாபாரம்‌ பேசுவது, 
மெய்வருந்த உழைப்பது என்ற நாலு விதமான கார்யங்களே அததற்கான 
ப்ரஜையின்‌ குணத்தை அந்தந்த துறையில்‌ நன்றாகப்‌ பிரகாசித்துத்‌ 
தன்னையும்‌ சுத்தி செய்து கொண்டு, ஸமுதாயத்தின்‌ ஒட்டுமொத்த 
க்ஷேமத்திற்கும்‌ உதவும்படியாக ரூபப்படுத்தியது. காயத்ரி 
அநுஷ்டானக்காரனும்‌ எப்படி மெய்யை வருத்திக்‌ கொண்டானென்று அப்புறம்‌ 
சொல்கிறேன்‌. 


15.5 அதிக ஸெளகர்யம்‌ கூடாது 


இப்போது ஆசைப்படுகிறபடி எல்லோருக்கும்‌ ரொம்ப வசதி, ஸெளகர்யம்‌ 

பண்ணித்தருவது என்பது முடிவே இல்லாமல்‌ துராசைகளைப்‌ பெருக்கி 

விடுகிற ஏற்பாடுதான்‌. எல்லோருக்கும்‌ கார்‌, பங்களா, ரேடியோ, டெலிபோன்‌ 
744 


இருக்கிற அமெரிக்காவில்‌ ஜனங்கள்‌ திருப்தியடைந்து விட்டார்களோ? 
இல்லை. அங்கேதான்‌ நம்மைவிட ஜாஸ்தி அதிருப்தி; அதனால்‌ ஜாஸ்தி 
கொலை அல்லது தற்கொலை, மயக்க மருந்து சாப்பிட்டுவிட்டுத்‌ தன்னை 
மறந்து கிடப்பது என்று இருக்கிறது. எல்லோருக்கும்‌ கார்‌ என்றாலும்‌, 
இன்றைக்கு இருக்கிற கார்‌ நாளைக்கு இல்லை. புதுப்புது மாடல்கள்‌ இன்னும்‌ 
ஜாஸ்தி ஸெளகர்யங்களோடு வந்தபடி இருக்கின்றன. எனவே இப்போது 
சேர்ந்துள்ள டாலர்‌ போதவில்லை. அந்தப்‌ புது மாடலுக்காக இன்னும்‌ 
ஸம்பாதிக்க வேண்டும்‌. அப்புறம்‌ அதைவிட விலை ஜாஸ்தியாக, இன்னும்‌ 
ஜாஸ்தி ஸெளகர்யங்களோடு இன்னோரு மாடல்‌ வரும்‌. அப்புறம்‌ வீட்டுக்கு 
வீடே பறப்பதற்குகூட பிளேன்கள்‌ வந்தாலும்‌ வரும்‌. இப்படியேதான்‌ முதலில்‌ 
வெறும்‌ குடிசை. அப்புறம்‌ ஓடு போட்டது. அப்புறம்‌ சிமென்ட்‌ சுவர்‌. ஓட்டுக்‌ 
கட்டிடம்‌. அதற்கப்புறம்‌ சிமென்டிலேயே நைஸ்‌ ரகங்கள்‌. சாணி போட்டு 


மொழுகின தரை காரையாகி, ஸிமென்டாகி, அப்புறம்‌ மொஸைக்‌, அதைவிட 


இன்னும்‌ வழுவழுப்பான ரகம்‌ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு 
முடிவே கிடையாது. துணியை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ நாளுக்கு நாள்‌ 
புதுப்புது தினுசுகள்‌. எல்லாவற்றையும்‌ வாங்கியாக வேண்டும்‌. இப்போது 
இருப்பதே ஸெளகர்யமாக இருந்தாலும்‌ நம்முடைய புத்தி சாதூர்யத்தால்‌ 
இதைவிட ஸெளகர்யமான சாதனங்களைக்‌ கண்டுபிடித்துக்‌ கொண்டேபோய்‌, 
எப்பொதும்‌ நாம்‌ இருப்பது அஸெளகர்யம்தான்‌ என்று ஆக்கிக்‌ கொண்டு, 
அதைவிட ஸெளகர்யத்திற்காக தவித்தபடி இருப்போம்‌. திருப்தியோ, 
நிம்மதியோ இல்லாமல்‌ மேலே மேலே ஸ௦ம்பாதனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டேதான்‌ போவோம்‌. நெருப்பிலே பெட்ரோலை விட்டு 
அணைத்துவிடலாம்‌ என்று நினைக்கிற மாதிரிதான்‌, புதுப்புதி சாதனங்களைக்‌ 
கண்டுபிடித்து ஆசையைப்‌ பூர்த்தி செய்து விடலாம்‌ என்று நினைப்பது. 


இது நம்‌ பூர்விகர்களான மஹரிஷிகளுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. அதனால்தான்‌ 
மநுஷ்யனின்‌ அத்யாவசியத்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கு 
அதிகமாக போகவே கூடாது என்று வைத்தார்கள்‌. ஸமீப காலத்தில்‌ காந்தி 
இதையேதான்‌ வற்புறுத்திச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 


எல்லாரையும்‌ ஒரு மாதிரி டாம்பீக வாழ்க்கைக்கு ஆசைப்பட வைப்பது என்ற- 
இந்த நூற்றாண்டில்‌ “முன்னேற்றம்‌” எனப்படுகின்ற-முயற்சிகள்‌ இருக்கிற 
வரையில்‌, தனியாக எவனுக்கும்‌ திருப்தி இராது; சமூக ரீதியிலும்‌ போட்டி, 
பொறாமை, வயிற்றெரிச்சல்‌ போகவே போகாது.வர்ணாச்ரம தர்மப்படி 
எகனாமிகல்‌ லெவலில்‌ [பொருளாதாரத்தில்‌] பிராம்மணனும்‌ மற்றவனும்‌ 
ஸமம்தான்‌. ஜாதி வித்தியாசமின்றி அத்தனை பேருக்கும்‌ ஒரே 
மாதிரியான எளிய வாழ்க்கையைத்தான்‌ சொல்லியிருக்கிறது. இப்படி 
எளிமையில்‌ ஸமமாக இருப்பதுதான்‌ ஸாத்யமுமாகும்‌. இந்த நிலையில்‌ 
தன்‌ ஜீவனும்‌ திருப்தி அடைகிறான்‌. ஆத்ம க்ஷேமம்‌ அடைகிறான்‌. 
ஸுமூஹத்திலும்‌ ஒருத்தனைப்‌ பார்த்து இன்னொருவனுக்கு வயிற்றெரிச்சல்‌ 
உண்டாக இடம்‌ இல்லாமல்‌ போகிறது. 


பணமும்‌ வசதியும்‌ எந்தத்‌ தொழில்காரருக்கும்‌ அதிகம்‌ இருக்கக்‌ 
கூடாது. இவற்றைவிட முக்கியமானது இவை எவற்றை உத்தேசித்து 


ஏற்பட்ட னவோ, ஆனால்‌ இவற்றாலேயே எதை நேராகப்‌ பெற 
முடியவில்லையோ, அந்த ஆத்ம திருப்திதான்‌, மன நிறைவுதான்‌ மனிதனுக்கு 
வேண்டியது. திருப்தனாக இருந்தால்தான்‌ ஆனந்தமாக பகவத்‌ தியானம்‌ 
பண்ண முடியும்‌. அப்படிப்‌ பட்ட மனசில்தான்‌ பரம சத்தியமான வஸ்து 
எதுவோ அது தெரியும்‌. அதனால்தான்‌ நம்‌ சாஸ்திரப்படி ரொம்பவும்‌ எளிய 
வாழ்க்கையையே விதித்திருக்கிறது. ஓரளவுக்கு மேல்‌ ஸெளகர்யங்கள்‌ 
அதிகமாகி விட்டால்‌ அப்புறம்‌ இந்திரிய சுகத்துக்கு மேலான 
விஷயங்களுக்குப்‌ போகவே முடியாது. அதே மாதிரி, உழைப்பு இல்லாமல்‌, 
சிரமமே படாமல்‌ சுக ஜீவியாக இருந்தாலும்‌ புத்தி கண்டதை நினைத்துக்‌ 
கெட்டுதான்‌ போகும்‌. ஆகையினால்‌ ஆத்மிகமாக உயர வேண்டுமானால்‌ 
அஸெளகர்யமும்‌, சிரமமும்‌ கடும்‌ உழைப்பும்‌ வேணத்தான்‌ வேண்டும்‌. எந்த 
நிலைமையையும்‌ ஸெளக்கியமாக பாவிக்கிற மனப்பான்மை அப்போதுதானே 
வரும்‌? 


15.6 பெரிய கப்பிப்ராயம்‌ 


இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய தப்பபிப்ராயம்‌ என்னவென்றால்‌ 
சாஸ்திரோக்தமான வர்ணாஸ்ரம தர்மத்தில்‌ பிராமணனுக்குத்தான்‌ 
ஸெளகர்யம்‌ ஜாஸ்தி, வருமானம்‌ ஜாஸ்தி, சிரமம்‌ குறைவு என்ற எண்ணம்‌. 
இது சுத்தப்‌ பிசகு. 


நம்‌ சாஸ்திரம்‌ பண்ணிக்‌ கொடுத்துள்ள ஏற்பாட்டில்‌ பிராமணன்‌ சரீரத்தால்‌ 
உழைத்த உழைப்பு ஒரு குடியானவனின்‌ உழைப்புக்குக்‌ குறைச்சலானது 
அல்ல. பிராமணனின்‌ கர்மாநுஷ்டானங்களைப்‌ பற்றித்‌ தெரியாததால்‌ அவன்‌ 
மற்றவர்களை பிழிய பிழிய வேலை வாங்கிவிட்டு, தான்‌ ஹாயாக 
உட்கார்ந்து சாப்பிட்டான்‌ என்று இந்தக்‌ காலத்தில்‌ தவறாக நினைக்கிறார்கள்‌. 
பிராமணனானவன்‌ காலம்பர [காலை நாலு மணிக்கே முழித்துக்‌ கொண்டு, 
மழைநாளாலும்‌, பனிநாளானாலும்‌ பச்சைத்‌ தண்ணீரில்‌ ஸ்நானம்‌ செய்ய 
வேண்டும்‌. அதிலிருந்து அவனுக்கு ஓயாத கர்மாநுஷ்டானம்தான்‌. ஸந்தி, 
பிரம்மயக்ஞம்‌, ஒளபாசனம்‌, தேவ பூஜை, வைச்வ தேவம்‌, இது தவிர 
இருபத்தியொரு யஜ்ஞங்களில்‌ ஏதாவது ஒன்று என்றிப்படி சக்கையாக 
உழைத்தாக வேண்டும்‌. ஹோம ஜ்வாலையிலும்‌, புகையிலும்‌ நாலுநாள்‌ 
உட்கார்ந்து பார்த்தால்‌ தெரியும்‌, எத்தனை சிரமம்‌ என்பது. இவனுக்கு 
எத்தனை வ்ரதாநுஷ்டானங்கள்‌? உபவாஸம்‌ என்று எத்தனை நாள்‌ 
வயிற்றைக்‌ காயக்‌ காயப்‌ போட்டாக வேண்டும்‌? எத்தனை ஸ்நானம்‌? 


இந்த சிரமங்கள்‌ மற்ற ஜாதியினருக்கு இல்லை. ஒரு குடியானவன்‌ 
விடிந்தெழுந்ததும்‌ வயறு நிறைய ஜில்லென்று பழையது சாப்பிடுகிற மாதிரிச்‌ 
செய்ய பிராமணனுக்கு ரைட்‌ கிடையாது. தன்‌ :ரைட்'டுக்காகவும்‌ 


ஸெளகர்யத்துக்காகவும்‌ பிராம்மணன்‌ தர்ம சாஸ்திரங்களை எழுதி 


வைத்துக்கொள்ளவே இல்லை. அப்படி இருந்தால்‌ இத்தனை கடுமையான 

விதிகளை, ஈரஏ௦ா௦ப5 01501046 -களைத்‌ தனக்கே போட்டுக்‌ கொண்டிருப்பானா? 

அவன்‌ போஜனம்‌ பண்ணுகிற போது பகல்‌ 1 மணி 2 மணி ஆகிவிடும்‌. 
747 


(சிராத்தம்‌, யாக தினங்களில்‌ 3 மணி 4 மணி ஆகும்‌) குடியானவன்‌ 
இரண்டாந்தரங்கூடச்‌ சாப்பிட்டு விட்டு வயலோரத்தில்‌ ஏதாவது ஒரு 
மரத்தடியில்‌ கொஞ்சம்‌ ஓய்வு எடுத்துக்‌ கொள்கிற சமயத்தில்‌ தான்‌ 
பிராம்மணனுக்கு முதல்‌ சாப்பாடே! அதுவும்‌ எப்படிப்பட்ட சாப்பாடு? அந்தக்‌ 
குடியானவன்‌ சாப்பிடுகிற மாதிரி மிகவும்‌ எளிமையானதுதான்‌. குடியானவன்‌ 
தேக புஷ்டி தருகிற பழையது சாப்பிடலாம்‌. இவன்‌ புது அன்னம்தான்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்பது தவிர அதிக வித்தியாசம்‌ இருக்கக்‌ கூடாது. குடியானவன்‌ 
குடிசைக்கும்‌ பிராம்மணன்‌ குடிசைக்கும்‌ வித்தியாசம்‌ கிடையாது. இரண்டு 
பேருக்கும்‌ ஒரே மாதிரி நூல்துணிதான்‌. குடியானவனாது நாளைக்கு என்று 
நாலு காசு மீத்து வைத்துக்‌ கொள்ளலாம்‌. பிராம்மணன்‌ அப்படி வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது. பிற்பாடு கொடுக்கலாம்‌ என்று இப்போது கடன்‌ வாங்கி 
கொஞ்சம்‌ தாட்பூட்‌ செலவு பண்ணக்கூட பிராம்மணனுக்கு 'ரைட்‌' கிடையாது. 


மஹாபாரதத்தில்‌, யக்ஷ ப்ரச்னத்தில்‌, பிராம்மணன்‌ எத்தனை எளிமையாக 
இருந்தான்‌. அவன்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்று சொல்லியிருக்கிறது. 


பஞ்சமே (அஹனி ஹனி மஸ்டே வா சாகம்‌ பசதி ஸ்வேக்ருஹே| 
அந்ருணீச (அப்ரவாஸீ ச ஸ வாரிசர மோத தே| | 


ஒரு நாளில்‌ பகல்‌ பொழுதை எட்டுப்‌ பங்காக்கினால்‌, அதில்‌ ஐந்தாவது 


அல்லது ஆறாவது பங்கில்தான்‌ பிராம்மணன்‌ கர்மாநுஷ்டானம்‌ எல்லாம்‌ 
முடித்துச்‌ சாப்பிடுவான்‌. அதன்முன்‌, நாஸ்தா, கீஸ்தா எதுவும்‌ கூடாது. 
இதுதான்‌ “பஞ்சமே அஹனி ஷஷ்டே வா”. அந்த வேலையில்கூட என்ன 
சாப்பாடு? சக்கரைப்‌ பொங்கலும்‌ பாதாம்கீருமா? அல்லது தேஹ புஷ்டி தரும்‌ 
மாம்ஸாதிகளா. இல்லை. “சாகம்‌ பசதி” என்றால்‌ ஏதோ ஒரு கீரையைப்‌ 
பிடுங்கி வேக வைத்துத்‌ தின்ன வேண்டும்‌ என்று அர்த்தம்‌. ஏதோ ஒரு 
முள்ளிக்‌ கீரையோ, பசலைக்‌ கீரையோ, பொன்னாங்கண்ணியோ 
ஆற்றங்கரையில்‌ யாருக்கும்‌ சொந்தமில்லாமல்‌ முளைத்திருப்பதை மட்டும்‌ 
சமைத்துச்‌ சாப்பிட வேண்டும்‌. பிராம்மணன்‌ நதி தீரத்தில்‌ வசிக்க வேண்டும்‌ 
என்று வைத்ததற்கு காரணமே அப்போது தான்‌ அவன்‌ அடிக்கடி ஸ்நானம்‌ 
செய்ய முடியும்‌ என்பது ஒன்று. இன்னொரு காரணம்‌ அங்கே தான்‌ பணம்‌ 
காசே வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாத இவன்‌, விலை கொடுக்காமலோ, 


748 


யாசிக்காமலோ நாலு கீரையைப்‌ பிடுங்கி வேக வைத்து ஜீவனை ரக்ஷித்துப்‌ 
கொள்ளலாம்‌ என்பது. “யார்‌ இந்தப்‌ பார்ப்பான்‌, பிடுங்கித்‌ தின்ன வந்தான்‌?” 
என்று யாரும்‌ அதட்ட முடியாதபடி வாழ வேண்டும்‌ என்று அர்த்தம்‌. கடன்‌ 
வாங்கக்‌ கூடாது, கடன்‌ வாங்கலாமென்றால்‌ போக்யங்கள்‌, லக்ஷரிகளில்‌ 
மனஸ்போகும்‌. அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. இதுதான்‌ “அந்ருணிீ 
என்றது. தரித்திரமும்‌, அபரிக்ரஹமும்‌ (அத்யாவசியத்‌ தேவைக்கு அதிகமாக 
ஒரு புல்லைக்கூட வைத்துக்‌ கொள்ளாமலிருப்பதும்‌ தான்‌ பிராம்மண 
லக்ஷணமானதால்‌, கடனும்‌ வாங்கக்கூடாது என்று இருக்கிறது. 


இப்போது சர்க்காரிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்‌ உள்பட 
எல்லோருக்கும்‌ கடன்தான்‌. சாஸ்திரம்‌ சொன்னபடி, கடன்‌ இல்லாமலும்‌, 
பிறகு ஏவுதலுக்கு ஸலாம்‌ போடாமலும்‌ தன்‌ தர்மத்தைச்‌ செய்து கொண்டு 
இப்போது யாராவது இருக்கிறார்களா என்றால்‌ அது நரிக்குறவர்கள்தான்‌ 
என்று தோன்றுகிறது. 


கடைசியில்‌ சொன்ன “அப்ரவாசம்‌* என்பதற்குத்‌ தன்‌ ஊரைவிட்டுப்‌ 
போகக்கூடாது என்று அர்த்தம்‌. மானமோ, அவமானமோ, கஷ்டமோ, 
நஷ்டமோ நமக்கேற்பட்ட தர்மத்தைச்‌ செய்துகொண்டு ஊரோடு கிடக்க 
வேண்டும்‌. இப்போது இங்கிலாந்தில்‌ ஸெட்டில்‌ ஆகிறோம்‌, அமெரிக்காவில்‌ 
ஸெட்டில்‌ ஆகிறோம்‌ என்று வெறும்‌ பணத்துக்காக ஆசாரங்களை விட்டுப்‌ 
பறந்து கொண்டு, இதைப்‌ பெருமையாக சொல்லிக்‌ கொண்டிருக்கின்றோமே! 
இதை சாஸ்திரத்தில்‌ ரொம்பவும்‌ நிஷித்தமாக [இழுக்காக] ச்‌ 
சொல்லியிருக்கிறது. 


இந்த மாதிரி எல்லா ஜாதியாரும்‌ நன்றாக உழைப்பது, எல்லா ஜாதியாரும்‌ 
பரம எளிமையாக வாழ்வது என்று ஏற்பட்டு விட்டால்‌ ஜாதி-த்வேஷமும்‌, 


ஜாதிகள்‌ போய்விட வேண்டும்‌ என்ற பேச்சும்‌ வரவே வராது. இப்போது ஒரு 
ஜாதிக்கு ஜாஸ்தி பணம்‌-ஸெளகரியமும்‌, இன்னொன்றுக்கு தரித்திரம்‌- 
உழைப்பும்‌ வரும்படியாக ஜாதிமுறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற 
நினைப்பு ஏற்பட்டிருப்பதால்தான்‌ இந்தச்‌ சீர்திருத்தம்‌ எனப்படுகின்ற 
அபிப்ராயங்கள்‌ வந்திருக்கின்றன. 


எளிமையும்‌ உழைப்பும்தான்‌ திருப்தி தருவது. சித்த சுத்தி தருவது. ஆயிரம்‌ 
பதினாராயிரம்‌ வருஷங்களாக நம்‌ தேசத்தில்‌ இப்படித்தான்‌ நடந்து 
வந்திருக்கின்றது. வர்ணாச்ரமத்தைச்‌ சொன்ன சாஸ்திரங்கள்‌ இவற்றையும்‌ 
வலியுறுத்தியிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும்‌. 


குணம்‌ அல்லது மனோபாவம்‌ என்பதை வைத்து இக்காலத்திலும்‌ தொழிலைத்‌ 
தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னேன்‌. இப்போது பணம்‌, வசதி இவற்றை 
மட்டும்‌ பார்த்து வேலை தேடுவதில்தான்‌ அத்தனை கஷ்டமும்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும்‌ எல்லா வேலைக்கும்‌ வந்து விழுந்து 
போட்டியும்‌, பொறாமையும்‌ வேலையில்லாத்‌ திண்டாட்டமுமாக 
ஆகியிருப்பதற்கு இதுதான்‌ காரணம்‌. 


ஆதியில்‌ பிறப்பினால்‌ தொழிலை நிர்ணமித்துக்‌ கொடுத்தபோது, அதிலேயே 
தன்னால்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ ஒரு கறரஙபப, அதை சுலபத்தில்‌ கற்றுக்‌ 
கொண்டு செய்கிற திறமை எல்லாம்‌ ஏற்பட்ட மாதிரி இப்போது இல்லை. 
பிதுரார்ஜிதச்‌ சொத்துபோல அப்போது பெருமிதத்தோடு, பிடிமானத்தோடு 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தொழிலை எடுத்துக்‌ கொண்டதனால்‌ அதில்‌ நல்ல 
செய்நேர்த்தி இருந்தது. இப்போது ராசீரீ்c [திறமையின்மை] யைத்தான்‌ 
எல்லாத்‌ துறைகளிலும்‌ பார்க்கிறோம்‌. 


15.7 ஸம வாய்ப்பு விஷயம்‌ 


குணம்‌, மனப்பான்மை வைத்துத்‌ தொழில்‌ என்பது வெறும்‌ புரளி என்கிற 
மாதிரியே தான்‌ ஒqபality of opportunity [எல்லோருக்கும்‌ ஸமமான வாய்ப்பு] 
இருக்க வேண்டும்‌ என்பதும்‌. இது நடைமுறை சாத்தியமே இல்லை. 
திருஷ்டாந்தமாக மெடிகல்‌ ஸ்ட்‌, எஞ்சினியரிங்‌ ஸீட்‌ இவ்வளவு தான்‌ என்று 
நிர்ணயம்‌ பண்ணிவிடுகிறார்கள்‌. இதெல்லாவற்றையும்விட மிகக்‌ 
குறைவாகத்தான்‌ அடாமிக்‌ ஸயின்ஸ்‌ [அணு விஞ்ஞானம்‌] மற்றும்‌ அநேக 
புதுப்புது specialised  subject-களில்‌ அட்மிஷனை நிர்ணயிக்கிறார்கள்‌. 
இவற்றுக்கு ஒரே மாதிரி தகுதியுள்ள புத்திஸாலிகள்‌ போட்டியிடும்‌ போதே 
அவர்களின்‌ அநேகரை ஸெலக்ட்‌ பண்ணாமல்‌, மற்றவர்களைத்தான்‌ 
750 


பண்ணுகிறார்கள்‌. அப்படிப்‌ பண்ணுவதுதான்‌ நடைமுறை ஸாத்யம்‌. பெரிய 
அதிகாரப்‌ பதவிக்குப்‌ பரீகக்ஷ வைக்கிற போதும்‌ இப்படியேதான்‌ ஒரே 
க்வாலி..பிகேஷன்‌ உள்ளவர்களிலேயே பலரை நிறுத்தும்படியாகிறது. 
வைத்யம்‌ பண்ணவும்‌, புது விஞ்ஞான விஷயங்களில்‌ ஆராய்ச்சி பண்ணத்‌ 
தெரிந்து கொள்ளவும்‌ ஆசைப்‌ படுகின்ற எல்லோருக்கும்‌ அதாவது அதற்கான 
நல்ல தகுதி பெற்ற எல்லோருக்கும்‌ சான்ஸ்‌ கொடுக்கத்தான்‌ வேண்டும்‌ 
என்று வாதம்‌ பண்ணினால்‌ அது சரியாயிருக்குமா? இந்த தேசத்துக்கு 
இத்தனை டாக்டர்‌ இருந்தால்‌ போதும்‌, ஸ்பெஷலிஸ்ட்‌ இருந்தால்‌ போதும்‌, 
ஸயன்டிஸ்ட்களும்‌ அதிகாரிகளும்‌ இவ்வளவு போதும்‌ என்பதால்‌ ஒரு 
அளவோடு நிறுத்திக்‌ கொண்டு, தகுதியுள்ள மற்ற எல்லாரையும்‌ 
தள்ளும்படியாகிறது என்பதை எல்லாருமே ஒப்புக்‌ கொண்டு 
பேசாமலிருக்கிறோம்‌. இதே போலத்தான்‌ தேவ சக்திகளை லோகத்துக்கு 
அநுகூலம்‌ பண்ணித்தர ஜனங்களில்‌ இத்தனை சதவிகிதம்‌ மட்டும்‌ 
கர்மாநுஷ்டானம்‌ பண்ணினால்‌ போதும்‌; பாரம்பரியமாக வந்திருக்கிற 
இவர்கள்‌ போதும்‌, இதற்கு மேல்‌ அவசியமில்லை, அப்படி செய்தால்‌ 
மற்றவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ கெட்டுப்‌ போகும்‌ என்று வர்ண 
விபாகம்‌ பண்ணி வைத்திருக்கிறது. ஃப்ரெஞ்ச்‌ ரெவல்யூஷன்‌ யிரான்சுப்‌ புரட்சி] 
கொண்டு வந்துவிட்ட அநேக அபேதவாதங்களை சாஸ்திர விஷயத்தில்‌ 
பொருத்த வேண்டுமென்று, யோசிக்காமல்‌ கோஷம்‌ போடுகிறோம்‌ - அவை 
நம்‌ லெளகிக லெவலிலேயே ஸாத்யமில்லை என்பதைப்‌ பார்த்தும்‌ புரிந்து 
கொள்ளாமலே! 


15.8 ஐக்கிய சக்தி 


“சரி, இப்படி தனித்தனியாக ஜாதிகள்‌ பிரிந்திருந்தால்‌ மொத்த ஸமூஹத்தில்‌ 

கட்டுக்கோப்பு எப்படியிருக்கும்‌?” என்றால்‌ அது (ஸமூஹக்‌ கட்டுக்கோப்பு) 

இருக்கத்தான்‌ செய்தது. த்வேஷத்தில்‌ பிரிந்திருக்கிற இன்றைவிட 

அன்றைக்குத்தான்‌ ஸமூஹ ஐக்கியம்‌ இருந்தது. எப்படியிருந்தது என்றால்‌ 

அத்தனை பேருக்கும்‌ இருந்தபொதுவான மத உணர்ச்சியாலும்‌ சாஸ்திர 

நம்பிக்கையாலுந்தான்‌.ஊருக்கே பொதுவாக, ஊருக்கே மத்தியமாக இருந்த 
751 


ஆலயத்தால்தான்‌. அத்தனை ஜனங்களும்‌ ஈச்வர ஸந்நிதானத்தில்‌ அரன்குடி 
மக்களாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள்‌; வழிபாடுகளில்‌, உத்ஸவாதிகளில்‌ 
அத்தனை ஜாதியாரும்‌ கலந்து கொண்டார்கள்‌; அவரவரும்‌ ஒவ்வொரு 
விதத்தில்‌ கைங்கர்யம்‌ செய்தார்கள்‌. 

ஆசெளசம்‌ (தீட்டு ஏற்பட்டுவிட்ட ஒரு ச்ரெளதிகள்‌ மேலே பட்டால்கூட 
ஸ்நானம்‌ செய்தவர்களே ரதோத்ஸவத்தில்‌ பஞ்சமர்களோடு தோளோடு 
தோள்‌ இடித்துக்‌ கொண்டு வடம்‌ பிடித்து இழுத்தார்கள்‌; திரும்பி வீட்டுக்கு 
வந்ததும்‌ ஸ்நானம்‌ செய்யாமலே சாப்பிட்டார்கள்‌. ஏனென்றால்‌ சாஸ்திரத்தில்‌ 
அப்படியிருக்கிறது. மனஸில்‌ த்வேஷமில்லாமல்‌ ஜக்யமாயிருந்து தொழிலில்‌ 
மட்டும்‌ பிரிந்திருந்த காலம்‌ அது. அப்போது ஜாதி முறையால்‌ 
ஐக்கியமில்லாதிருந்ததாகக்‌ கதை கட்டினாலும்‌, வேத சாஸ்திர நம்பிக்கையும்‌ 
கோவிலும்‌ அன்றைக்கு ஸமூஹத்தை நன்றாக ஜக்கியப்படுத்தியது. இப்போது 
ஐக்கியம்‌, ஐக்கியம்‌ என்று சொல்லிக்கொண்டே த்வேஷப்‌ பிரசாரத்தால்‌ 
ஜனங்களைப்‌ பரஸ்பர சத்ருக்கள்‌ மாதிரிப்‌ பிரித்திருக்கிறது! 


இதனால்தான்‌ அநேகமாக இப்போது வேதமும்‌ வேண்டாம்‌; கோயிலும்‌ 
வேண்டாம்‌ என்பது “ஜாதி வேண்டாம்‌ என்பதோடு சேர்ந்திருக்கிறது. 

வேதம்‌ வேண்டாம்‌, கோயில்‌ வேண்டாம்‌ என்பதுதான்‌ ரொம்பவும்‌ 
உச்சநிலையில்‌ வேதமே சொல்வது. ஞானம்‌ வந்த நிலையில்‌ வேதம்‌ 


வேதமில்லை; தீண்டாதவனில்லை என்று உபநிஷத்தே சொல்கிறது. அப்படி 


நிஜமாகவே இல்லையாக்கிக்‌ கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட ஞானம்‌ 
வருகிற வரையில்‌ வேதம்‌ வேண்டும்‌, கோயில்‌ வேண்டும்‌, ஜாதி வேண்டும்‌ 
என்கிறது. ஒரே அபேதமாகி விடுவதற்கே முதலில்‌ இத்தனை பேதமும்‌ 
வேண்டும்‌ என்கிறது. 


இந்த லோக வாழ்க்கையை விட்டு விடுதலைக்கு ஓயாமல்‌ 
பிரயாஸைப்படுகிறவனுக்கு முடிந்த முடிவில்‌ எல்லாம்‌ ஒன்றாகி விடுவதை 
வேதத்தில்‌ சொல்லியிருக்கிறது ; கிருஷ்ண பரமாத்மாவும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. முடிந்த முடிவில்‌ காரியமே இல்லை. “தஸ்ய கார்யம்‌ 
வித்யதே” [கீதை 111.17] 


காரியம்‌, தொழில்‌ என்று ஏற்பட்டுவிட்ட இந்த நடைமுறை லோக வாழ்க்கை 
விஷயத்தில்‌ அந்த அபேத தத்‌ வத்தைச்‌ சொல்லி, இதனால்‌ எந்த பேதமும்‌ 
காரியலோகத்தில்‌ கூடாது என்பது தப்பான வாதம்‌. காரிய லோகத்திலும்‌ 
இந்த ஸமபாவனையானது நம்‌ மனஸில்‌ அன்பு என்கிற ரூபத்தில்‌ ஸகல 
ஜாதியிடமும்‌, ஸகல பிராணிகளிடமும்கொஞ்சங்கூட ஏற்றத்‌ 
தாழ்வில்லாமல்‌ ஸமமாக நிறைந்து நிரம்பி இருக்க வேண்டும்‌ என்றுதான்‌ 
சாஸ்திரங்கள்‌ சொல்கின்றன. அதாவது அன்பிலேதான்‌ அபேதம்‌. காரியத்தில்‌ 
அபேதம்‌ இல்லை. எல்லாம்‌ ஒன்று என்கிற பாவனை, உள்ளுணர்ச்சி 
எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌; அதனால்‌ ஏற்படுகிற நிறைந்த ப்ரேமை இருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ காரியத்தில்‌ வித்யாஸம்‌ பார்க்கத்தான்‌ வேண்டும்‌' 
என்பதே சாஸ்திரங்களில்‌ சொல்லியிருப்பது. 


பாவாத்வைதம்‌ ஸதா குர்யாத்‌; க்ரியாத்வைதம்‌ ந கர்ஹிசித்‌ என்று 
சொல்லியிருக்கிறது. அதாவது “எல்லாம்‌ ஒன்று என்ற அத்வைதம்‌ 
பாவனையில்‌ எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌; காரியத்தில்‌ ஒருபோதும்‌ அல்ல: 
என்று அர்த்தம்‌. 


லோக வாழ்க்கையில்‌ இப்படி பேதப்படுத்தினால்தான்‌ ஒழுங்கும்‌, சீரான 


போக்கும்‌ இருக்கும்‌. அப்போதுதான்‌ குழப்பமில்லாமல்‌, மனக்கலக்கமில்லாமல்‌ 
ஆத்ம சிந்தனையை வளர்த்துக்‌ கொள்ள முடியும்‌. லோக வாழ்க்கை பொய்‌ 
என்பதைத்‌ தெரிந்து கொள்வதற்காகவே, இப்படி அதை ரொம்பவும்‌ நிஜம்‌ 
மாதிரி ஒழுங்குப்படுத்தித்‌ தர வேண்டும்‌ என்பதுதான்‌ ஸநாதன தர்மத்தின்‌ 
ஏற்பாடு. 


அதிலே நாலு வர்ணம்‌ என்று வைத்தது இன்னம்‌ கவடுவிட்டுப்‌ பிரிந்து 
கலந்து பல ஜாதிகளாயின. ஸப்த ஸ்வரங்களே பலவகையாகச்‌ சேர்ந்து 
எழுபத்திரண்டு மேளகர்த்தா ராகங்களும்‌, மற்ற கணக்கில்லாத ஜன்ய 
ராகங்களும்‌ உண்டானது போல்‌, நாலு வர்ணத்துக்கு ஆதாரமான தத்‌ வமே 
மேலும்‌ பல ஜாதிகளாகப்‌ பிரித்துக்‌ கொடுத்தது. இவ்வளவு பிரிவுகளையும்‌ 
அவற்றுக்குரிய தர்மங்களையும்‌ பற்றி ஸம்பிரதாயங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 


15.9 பிற மதங்களில்‌ 


மற்ற மதங்களும்‌ இப்படிப்பட்ட வித்யாஸங்களைப்‌ பின்பற்றி வந்தால்‌ நமக்கு 
இது குறையாகத்‌ தோன்றாது. அவர்கள்‌ நம்மை பரிஹஸித்து இந்த 
பேதத்தைக்‌ குத்திக்‌ காட்டுவதாலேயே நம்மவர்களுக்கும்‌ இது தப்பாகத்‌ 
தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால்‌ நன்றாக ஆலோசித்துப்‌ பார்த்தால்‌ 
மற்ற எல்லா மதத்தையும்விட நம்முடைய மதமொன்றே 
ஆதிகாலத்திலிருந்து சிரஞ்சீவியாக இருந்து வருவதற்கும்‌, நம்முடைய 
நாகரிகமே உலகத்தின்‌ மற்ற நாகரிகங்களை விட மகோன்னதமாக இருந்து 
வருவதற்கும்‌ காரணம்‌ மற்ற மதங்களில்‌ இல்லாத இந்த வர்ணதர்மம்‌ தான்‌ 
என்று தெரியும்‌”. 

மற்ற மதங்களில்‌ ஜாதி தர்மம்‌ என்று மூல நூல்களில்‌ இல்லாவிட்டாலும்‌, 
பிற்பாடு அவைகளிலும்‌ ஒன்று சேர முடியாத பல பிரிவுகள்‌ ஏற்பட்டுத்தான்‌ 
இருக்கின்றன. இவர்கள்‌ ஒருத்தருக்கொருத்தர்‌ விவாஹ ஸம்பந்தம்‌ செய்து 
கொள்ளாமல்‌ தனித்தனி ஜாதி மாதிரிதான்‌ இருக்கிறார்கள்‌. இப்படி 
முஸ்லீம்களில்‌ ஷியா, ஸுன்னி, அஹமதியா என்று பிரிந்திருக்கிறார்கள்‌. 
அது தவிர இங்கே பட்டாணி, லப்பை என்று இருப்பவர்கள்‌ கூட பரஸ்பர 
விவாஹ ஸம்பந்தம்‌ செய்வதில்லை. கிறிஸ்துவர்களில்‌ காதலிக்‌, 
பிராடெஸ்டென்ட்‌, கிரீக்‌ சர்ச்‌ என்ற பிரிவினர்களும்‌ இப்படியே. ஆனாலும்‌ 
Division of Labour [தொழில்‌ பாகுபாடு] என்ற உன்னத தத்வத்தின்‌ மீது ஒரு 
லெவலில்‌ மட்டும்‌ பிரிந்திருந்து இன்னொரு லெவலில்‌ ஐக்கியமாயிருக்கிற 
நம்‌ ஜாதி முறையை, இம்மாதிரியில்லாமலே பிரிந்திருக்கிற அவர்கள்‌ 
நிந்தித்துப்‌ பேசுகிறார்கள்‌. அதற்கு பதில்‌ சொல்லக்கூட நமக்குத்‌ 
தெரியவில்லை. 


15.10 ந்து மதக்கின்‌ சிரஞ்சீவிக்வம்‌ 


மற்ற மதங்களில்‌ எல்லோருக்கும்‌ பொதுவாக வைத்த தர்மங்களை, 
அறநெறிகளை நம்‌ மதத்திலும்‌ எல்லோருக்கும்‌ விதித்ததோடு அவரவர்‌ 
தொழிலைப்‌ பொறுத்து அதற்குத்‌ தனியான விசேஷ தர்மங்களை வைத்து 
ஒன்றோடொன்று கலந்துவிடாமல்‌ ஸமூஹத்தைப்‌ பிரித்து வைத்ததுதான்‌ நம்‌ 
நாகரிகத்தின்‌ சிரஞ்சீவித்‌ தன்மைக்கு உயிர்நிலை. 


நம்முடைய மதம்‌ எவ்வளவோ யுகங்களாக நீடித்து வாழ்ந்து வந்திருக்கிறது. 
ஏதோ ஆதாரம்‌ இருந்துதான்‌ இந்த மதம்‌ இவ்வளவு நாள்‌ பிழைத்திருக்கிறது. 
எந்த மதமும்‌ இவ்வளவு தீர்க்காயுஸோடு இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 
நம்முடைய மதத்தை நான்‌ நம்முடைய கோயிலைப்‌ போல 
நினைத்திருக்கிறேன்‌. நம்முடைய கோயில்கள்‌ மற்றவர்களுடைய சர்ச்‌ 
அல்லது மசூதியைப்‌ போல சுத்தமாக இல்லை. மற்ற மதஸ்தர்களுடைய 
கோயில்களோ வெள்ளையடித்து சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. 
நம்முடைய கோபுரங்களில்‌ முளைத்திருக்கும்‌ மரங்களுக்குக்‌ 
கணக்கேயில்லை. அவ்வளவையும்‌ தாங்கிக்‌ கொண்டு நமது கோயில்கள்‌ 


நிற்கின்றன. ஆனால்‌ மற்ற மதத்தார்களின்‌ கோயில்களில்‌ இரண்டு மூன்று 
வருஷத்திற்கு ஒரு முறை ரிப்பேர்‌ செய்யா விட்டால்‌ தாங்காது. நம்‌ 
கோயில்கள்‌ அப்படியில்லை. அவை கருங்கல்லால்‌ கட்டப்பட்டிருக்கின்றன. 
பல ஆயிரம்‌ வருஷத்திற்கு முன்பாக நம்முடைய பெரியோர்களா பலமாக 
அஸ்திவாரம்‌ போட்டிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ தான்‌ அவ்வப்போது ரிப்பேர்‌ 


இல்லாமலே நம்‌ கோயில்கள்‌ நீடித்து நிற்கின்றன. நாம்‌ கோயில்களில்‌ பல 
ஆபாஸங்களைச்‌ செய்கிறோம்‌; அபசாரங்கள்‌ செய்கிறோம்‌; இவ்வளவுக்கும்‌ 
ஈடு கொடுத்துக்‌ கொண்டு நம்முடைய கோயில்‌ நிற்கிறது. லோகத்திற்குள்‌ 
மிகப்‌ புராதனமான கோயில்கள்‌ இந்தியாவில்தான்‌ இருக்கின்றன என்று 
எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌. சீமையில்‌ இருந்து நம்முடைய கோயில்களைப்‌ 
படம்‌ பிடிப்பதற்காகவென்றே பல பேர்‌ வருகிறார்கள்‌. நம்முடைய 
அலக்ஷயத்தால்‌ அழிவதற்குரிய காரணங்கள்‌ பல இருந்தும்‌ அவை இப்படி 
நெடுங்காலமாக அழியாமல்‌ நிற்கின்றன. அவற்றை இடித்து 
755 


விடலாமென்றாலோ அதுவும்‌ சிரமமாக இருக்கிறது. கட்டுவதற்கு எவ்வளவு 
சிரமப்பட்டிருக்க வேண்டுமோ அதைவிட இடிப்பதற்கும்‌ படவேண்டும்‌. 


நம்முடைய மதமும்‌ இப்படித்தான்‌ இருக்கிறது. நமக்குத்‌ தெரியாமல்‌ ஏதோ 
ஒன்று (மற்ற மதங்களில்‌ இல்லாத ஏதோ ஒன்று) இதைத்‌ தாங்கிக்‌ கொண்டு 
நிற்கிறது. அதனால்தான்‌ எவ்வளவோ வித்யாஸங்கள இருந்தாலும்‌ இந்த 
மதம்‌ அழியாமல்‌ நிற்கிறது. 


அந்த ஏதோ ஒன்று வர்ணாச்ரம தர்மந்தான்‌. மற்ற மதங்களில்‌ எல்லாருக்கும்‌ 
ஒரே தர்மம்‌ இருக்கிறது. அதனால்‌ தான்‌ அவைகள்‌ அதிகப்‌ பெருமை 
அடைந்திருக்கின்றன என்று நாம்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌ அவை ஒரு 
ஸமயம்‌ ஒரே அடியாக ஏறி நிற்கும்‌. ஒரு ஸமயம்‌ இருந்த இடம்‌ தெரியாமற்‌ 
போனாலும்‌ போய்விடும்‌. ஒரு காலத்தில்‌ புத்த மதம்‌ இருந்த தேசத்தில்‌ 
பிற்பாடு கிறிஸ்துவ மதமும்‌, கிறிஸ்துவ மதம்‌ இருந்த தேசத்தில்‌ 
இஸ்லாமும்‌, இஸ்லாம்‌ இருந்த தேசத்தில்‌ கிறிஸ்துவமுமாக இப்படிப்‌ பல 
மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருப்பது சரித்திர பூர்வமான உண்மை. எகிப்து, கிரீஸ்‌, 
சைனா முதலிய தேசங்களில்‌ ரொம்பவும்‌ பூர்வத்தில்‌ இருந்து உயர்ந்த 
நாகரிகங்களை உண்டு பண்ணின மதங்கள்‌ இப்போது இல்லவேயில்லை. 
இத்தனை மாறுதல்களையும்‌ பார்த்துக்‌ கொண்டு, வெளியிலிருந்தும்‌ 
உள்ளேயிருந்துமே எண்ணி முடியாத தாக்குதல்களை தாங்கிக்‌ கொண்டு நம்‌ 
ஹிந்து மதம்‌ மட்டும்‌ “சாக மாட்டேன்‌” என்று இருந்து வருகிறது. 


ஒரு பனைமரம்‌ இருந்தது. அதன்மேல்‌ ஓர்‌ ஓணான்‌ கொடி கிடுகிடுடென்று 
படர்ந்தது. சில மாதத்திற்குள்‌ பனை மரத்திற்கு மேல்‌ வளர்ந்து விட்டது. 
அப்பொழுது அந்த ஓணாண்கொடி, “இந்தச்‌ சில மாதமாக இந்த பனைமரம்‌ 
ஓர்‌ அங்குலம்‌ கூட உயரவில்லையே! இது உபயோகம்‌ இல்லாதது” என்று 
சொல்லி சிரித்தது. பனைமரம்‌ சொல்லிற்று: “நான்‌ பிறந்து பதினாயிரம்‌ 
ஒணான்கொடியைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. நீ பதினாயிரத்து ஓராவது கொடி. 
ஒவ்வொரு கொடியும்‌ இப்படித்தான்‌ கேட்டது. எனக்கு ஒன்றும்‌ சொல்லத்‌ 
தெரியவில்லை” என்று! இந்த மாதிரிதான்‌ நம்‌ மதமும்‌ பிற மதங்களும்‌ 
இருக்கின்றன. 


நம்‌ மதத்தில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தனித்தனி வேறு விதமான தர்மங்கள்‌ 


இருந்தாலும்‌ இந்த தர்மாநுஷ்டாங்களில்‌ ஸமமான பலன்தான்‌ உண்டாகிறது. 


15.11 சலுகை இல்லை 


தர்ம சாஸ்திரங்களை பிராம்மணர்களின்‌ ஸ்வய நலத்துக்காகவே எழுதி 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌ என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பது அந்த 
ஜாதிக்கே மிகக்‌ கடுமையான நியமமும்‌, ரொம்ப எளிமையான வாழ்க்கையும்‌ 
விதிக்கப்பட்டிருப்பதிலிருந்து தெளிவாவது மட்டுமில்லை; தர்ம 
சாஸ்திரங்களின்‌ நிஷ்பக்ஷபாதத்துக்கு இன்னொன்றும்‌ இதைவிடப்‌ பெரிய 
சான்றாக இருக்கிறது. ஸகல கலைகளையும்‌, வித்யைகளையும்‌ பிராம்மணன்‌ 
கற்றாலும்‌ பிறருக்குத்தான்‌ அவற்றை போதிக்கலாமே தவிர, 
வைதிகாநுஷ்டானங்களைப்‌ போல கஷ்டமாயில்லாததும்‌, அதிகப்‌ பண லாபம்‌ 
தருவதுமான அந்தக்‌ கலைகளில்‌ ஏதொன்றையும்‌ தானே தொழிலாக நடத்தக்‌ 
கூடாது என்று கட்டிப்‌ போட்டிருப்பதைத்தான்‌ சொல்கிறேன்‌. 


இப்போது எல்லாரும்‌ எல்லாவற்றிலும்‌ ஸமம்‌, முக்யமாக நீதிக்கு முன்‌ 
அனைவரும்‌ ஸமம்‌ என்றெல்லாம்‌ நிறைய கோஷம்‌ போட்டாலும்‌, 
சட்டசபை, பார்லிமென்ட்‌, கோர்ட்‌ என்று எதை எடுத்தாலும்‌ அததைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ தங்களை மற்ற பொது ஜனங்களோடு ஸமமாக வைக்கக்‌ 
கூடாது என்று நறா்eeக (சலுகையான உரிமைகள்‌) எழுதி வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. தங்களை யாராவது ஏதாவது [கண்டனமாகச்‌] 
சொன்னால்‌ லான்‌ Chகரஏe [அவமதிப்புக்‌ குற்றம்‌] என்று கொண்டு 
வந்துவிடுகிறார்கள்‌. இப்படி நான்‌ சொல்வதைக்‌ கூட லா என்று 
கொண்டு வரக்கூடும்‌. இதே மாதிரி தங்களுக்கு அலவன்ஸ்‌ வேண்டும்‌, ரயில்‌ 
பாஸ்‌ வேண்டும்‌ என்றெல்லாம்‌ மற்றவர்களுக்கில்லாத சலுகைகளைத்தான்‌ 
ஜனநாயக அபேதவாதிகளும்‌ ஏற்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. இதற்கெல்லாம்‌ 
மாறாகத்‌ தங்களையே வறுத்தெடுத்துக்‌ கொண்டு கட்டுப்பாடுகளை வைத்துக்‌ 
கொண்டவர்கள்தான்‌ தர்ம சாஸ்திரங்களை ரக்ஷித்த ஜாதிக்காரர்கள்‌. 
வேறொருத்தனால்‌ இவர்களுக்கு அநாசாரம்‌ வந்தால்கூட அவனுக்குத்‌ 


757 


தண்டனை இல்லை; தாங்கள்தான்‌ ஸ்நானம்‌ பண்ணி பட்டினி கிடக்க 
வேண்டும்‌ என்ற அளவுக்குத்‌ தங்களையே கஷ்டப்படுத்திக்‌ கொண்டதைத்தான்‌ 
சாஸ்திரங்களில்‌ பார்க்கிறோம்‌. 


பிராம்மணனுக்குப்‌ பதினெட்டு வித்தைகளும்‌ தெரிய வேண்டும்‌. லோகத்திற்கு 
வேண்டியவைகளைல்லாம்‌ தெரிய வேண்டும்‌. ஸங்கீத வித்தையான காந்தர்வ 
வேதம்‌ தெரிய வேண்டும்‌. கிருஷி சாஸ்திரம்‌ உழவு] தெரிய வேண்டும்‌. அது 
ஜ்யோதிஷத்தில்‌ ஸம்ஹிதை என்னும்‌ பிரிவில்‌ வந்து விடும்‌. வீடு கட்டத்‌ 
தெரிய வேண்டும்‌. இப்படி எல்லாத்‌ தொழில்களையும்‌ தெரிந்து 
கொண்டு அந்த அந்த வித்தைகளுக்கும்‌ ஏற்ற ஜாதியினருக்கு அந்த அந்த 
வித்தையைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டும்‌. இவனே அவற்றில்‌ ஒரு 
விருத்தியிலும்‌ [தொழிலிலும்‌] நுழையக்‌ கூடாது. வேத அத்தியயனம்தான்‌ 
பண்ண வேண்டும்‌. வேறே தொழில்‌ நடத்தி அதிக லாபம்‌ ஸம்பாதிக்க 
வரக்கூடாது. 


தநுர்வேதம்‌ விச்வாமித்ரருக்குத்‌ தெரியும்‌. விச்வாமித்ரர்‌ யாகம்‌ பண்ணினார்‌. 
அதை ஸுபாஹூு, மாரீசன்‌ என்னும்‌ ராக்ஷஸர்கள்‌ வந்து கெடுக்க 


ஆரம்பித்தார்கள்‌. அப்பொழுது அவர்‌, “எனக்குத்தான்‌ தநுர்வேதம்‌ தெரியுமே! 
நானே இவர்கள்‌ போரில்‌ அஸ்திரங்களைப்‌ போடுகிறேன்‌” என்று எண்ணிப்‌ 


போடவில்லை. ராம லக்ஷமணர்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்தே அந்த 
ராக்ஷஸர்களை தொலைக்கச்‌ சொன்னார்‌. வழியிலே இவரேதான்‌ 
அவர்களுக்கு அஸ்திர-சஸ்திர வித்தை உபதேசித்தார்‌! 


ஆகையால்‌ பிராம்மணன்‌ வேத அத்யயனத்தை மாத்திரம்‌ ஜாக்கிரதையாக 
ரக்ஷித்து வர வேண்டும்‌. ஆனால்‌ மற்ற எல்லாவற்றையும்‌ அவன்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. “கத்தி சுற்றத்‌ தெரியுமா?' என்றால்‌ "தெரியும்‌ என்று 
சொல்ல வேண்டும்‌. 'சிகித்ஸை முறை தெரியுமா?' என்றால்‌ தெரியும்‌ என்று 
சொல்ல வேண்டும்‌. “சித்திரம்‌ எழுதுவாயா?' என்றால்‌ “எழுதுவேன்‌' என்று 
சொல்ல வேண்டும்‌. வர்ணாச்ரம தர்மத்துக்குத்‌ தக்கபடி அந்த அந்தத்‌ 
தொழிலாளியைச்‌ சிஷ்யனாக்கிக்‌ கொண்டு அந்த அந்த வித்யையைச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்து அவன்‌ தரும்‌ குரு தக்ஷிணையைக்‌ கொண்டு ஜீவிக்க 


758 


வேண்டும்‌. குரு தக்ஷிணை கொஞ்சமாக இருந்தாலும்‌ திருப்தி அடைய 
வேண்டும்‌. 

அப்படி எங்கேயானும்‌ ஓரிரண்டு இடங்களில்‌ ஒரு ஜாதிக்‌ காரனுக்கு தனிச்‌ 
சலுகை கொடுத்திருக்கிறது என்று தோன்றும்படியிருந்தாலும்‌ அதற்கு 
நியாயமான காரணம்‌ இருக்கும்‌. டிக்கட்‌ கொடுக்கும்‌ இடத்தில்‌ டிக்கெட்‌ 
கொடுப்பவனை மட்டும்‌ தனி ரூமில்‌ வைத்து, மற்றவர்கள்‌ வெளியிலிருந்து 
வாங்கிக்‌ கொள்வது ஸமத்வமாகாது என்று எல்லாரும்‌ உள்ளே 
புகுந்துவிட்டால்‌ டிக்கெட்‌ கொடுப்பவன்‌ என்ன செய்வான்‌? 


மற்றவர்களுக்குந்தான்‌ ஒழுங்காக டிக்கெட்‌ கிடைக்குமா? ஒவ்வொருவருக்கும்‌ 


தங்கள்‌ தங்கள்‌ கடமைகளைச்‌ செய்யச்‌ சில செளகரியங்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. ஒரு பொது குடும்பத்தில்‌ ஒருவருக்கு வியாதி உண்டானால்‌ 
அவருக்குச்‌ சில ஸெளகரியங்கள்‌ செய்து கொடுக்கிறோம்‌. மற்றவருக்கும்‌ 
அப்படி வேண்டுமென்பது நியாயமா? எல்லாருக்கும்‌ பொதுவான தர்மங்களும்‌ 
நம்‌ மதத்தில்‌ நிறைய இருக்கின்றன. கடமையைச்‌ செய்வதற்குச்‌ சில 
ஸெளகரியங்கள்‌ வேண்டுமல்லவா? வாஸ்தவத்தில்‌ அவை 
ஸெளகரியங்களல்ல; சலுகையுமல்ல. அவர்களுக்குள்ள அந்த விசேஷ 
தர்மம்‌ ஸமூஹத்துக்குப்‌ பயன்படூவதற்கே வேண்டியவைதாம்‌ இந்த சில 
வசதிகள்‌. இதை எல்லாரும்‌ அங்கீகாரம்‌ செய்ய வேண்டும்‌. ஏனென்றால்‌ 
அவர்கள்‌ செய்வது தங்களுக்காக மட்டுமல்ல; எல்லோருக்கும்‌ ஸெளக்யம்‌ 
உண்டாவதற்காகவே அவர்கள்‌ தங்கள்‌ விசேஷ தர்மங்களை 
அநுஷ்டிக்கிறார்கள்‌. 

ஹ்ருதயத்தில்‌ அன்பும்‌ ஒற்றுமையும்‌ இருக்க வேண்டும்‌. எல்லாம்‌ ஒரே ஜாதி 
என்று சேருவதால்‌ மட்டும்‌ ஒற்றுமை வந்துவிடாது. ஒன்றாகக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கொண்டும்‌, ஒரே ஜாதியாகக்‌ கட்டிப்‌ புரண்டு கொண்டும்‌ இருக்கிற 
மேல்‌ நாடுகளில்‌ இருக்கிற பரஸ்பரப்‌ போட்டியும்‌ த்வேஷமும்‌ கொஞ்சமா 
நஞ்சமா? நம்முடைய சாஸ்திர தர்மப்படி ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
காரியங்களைச்‌ செய்து கொண்டு மற்றவர்களுடைய காரியங்களும்‌ 
நடக்கும்படி செய்து மனஸில்‌ ஒற்றுமையாகவே இருந்து வந்தார்கள்‌. 
மாமனாரிடம்‌ மருமகள்‌ பேசுவதில்லை; மரியாதைக்காக அப்படி இருக்கிறாள்‌; 


759 


அது த்வேஷம்‌ ஆகுமா? நமக்கு ரொம்பவும்‌ நெருங்கிய நம்‌ ஜாதிக்காரரான 
ஒருவருக்கே ஏதாவது தீட்டு வந்துவிட்டால்‌ நாம்‌ அவர்‌ தொட்டுச்‌ 
சாப்பிடுவதில்லை. அவரைத்‌ தொடுவதில்லை; அதனால்‌ த்வேஷம்‌ உண்டா? 
இந்த மாதிரி உள்ளவைகளை த்வேஷமென்று சொன்னால்‌ அது நம்‌ 
பார்வையில்‌ உள்ள தோஷம்தான்‌. நமக்குள்ள மனக்‌ கலக்கத்தினால்‌ 


நம்முடைய தர்மங்கள்‌ தப்பாகத்‌ தோன்றுகின்றன. 


15.12 அனைத்‌ தும்‌ அனைவர்‌ பொருட்டுமே! 


பிராம்மணன்‌ கொடுக்கும்‌ வைச்வதேவத்தில்‌ பஞ்சமனுக்கும்‌ வீட்டு வாசலில்‌ 
பலி போட வேண்டும்‌ என்று சாஸ்திரம்‌ சொல்கிறது. வேதத்தில்‌ சொன்ன 
ஸகல கர்மமும்‌ “லோகா: ஸமஸ்தா: ஸுகினோ பவந்து: (உலகிலுள்ள 
உயிர்க்குலம்‌ முழுவதும்‌ இன்பம்‌ அடைய வேண்டும்‌) என்ற லட்சியத்துக்காக 
ஏற்பட்டதுதான்‌. வேத சப்தமும்‌ யஜ்ஞமும்‌ எல்லார்‌ நலனுக்காகவும்தான்‌. 


ஒரு க்ஷத்ரியன்‌ அரசாள்வது, போர்‌ செய்வது, ற௦/௦6 [காவல்‌ பணி) செய்வது 
எல்லாம்‌ ஸமஸ்த ஜனங்களின்‌ நன்மையின்‌ பொருட்டேயாகும்‌. 


வைச்யன்‌ வியாபாரம்‌ பண்ணி லாபத்தை எல்லாம்‌ தனக்கே மூட்டை கட்டிக்‌ 
கொள்கிறான்‌ என்று நாம்‌ நினைத்தால்‌ தப்பு. அவனும்‌ பெரிய சமூக சேவை 
செய்கிறான்‌. 


வைச்யர்கள்‌ செய்யவேண்டிய தருமத்தை பகவான்‌ கீதையில்‌ ஒரு 
ச்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌: "கிருஷி கெளரக்ஷ வாணிஜ்யம்‌ 
வைச்யம்‌ கர்ம ஸ்வபாவஜம்‌' என்று [கீதை XV111.44]. வைசியர்களுக்கு 
இங்கே முக்கியமாக மூன்று காரியங்கள்‌ சொல்லியிருக்கிறது. “கிருஷி: 
என்றால்‌ பூமியை வைத்துக்‌ கொண்டு உழுது சாகுபடி செய்து ஜனங்களுக்கு 
உபயோகப்படுத்த வேண்டியது. அடுத்தது பசுவை ஸம்ரக்ஷிக்க வேண்டியது. 
மூன்றாவது, வியாபாரத்தினால்‌ ஜனங்களுக்கு உபகாரம்‌ செய்யவேண்டியது. 
அதாவது விவசாயத்தை விருத்தி செய்து அதனால்‌ மற்ற ஜீவராசிகளுக்கு 
உபகாரம்‌ செய்யவேண்டியது ஒரு வைசிய தர்மம்‌. பசுவை நன்றாக 


760 


ஸம்ரகூஷணை செய்து அதன்‌ கன்றுக்குக்‌ கண்டு பாக்கியுள்ள பாலை 
யஜ்ஞங்களுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌ உபயோகப்‌ படுத்த வேண்டும்‌. அவ்வளவு 
புஷ்டியாகப்‌ பசுவை ஸம்ரக்ஷிப்ப து இன்னொரு முக்கிய தர்மம்‌. 
வியாபாரமானது வைச்யர்களுக்கு மூன்றாவது முக்கியமான தர்மம்‌. அதாவது 


வெகு தூரமான தேசங்களில்‌ விளையும்‌ கோதுமை, பெருங்காயம்‌, குங்குமப்பூ 


போன்ற ஸாமான்களை ஓர்‌ இடத்தில்‌ சேகரித்து ஜனங்களுக்கு விற்று 
உபகாரம்‌ செய்வதே ஒரு தர்மம்‌. ஒரு மனிதனுக்கு லட்சக்கணக்கான பணம்‌ 
இருந்தும்‌ பயிர்‌ முதலியவை இல்லாத பாலைவனத்தில்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தால்‌, இந்த பணத்தைக்‌ கொண்டு மாத்திரம்‌ அவன்‌ ஜீவிக்க 
முடியுமா? அதே மாதிரி நெல்‌ ஏராளமாக விளையும்‌ தேசத்தில்‌ நெல்லை 
மாத்திரம்‌ வைத்துக்‌ கொண்டு மற்றவை இல்லாமல்‌ ஜீவிக்க முடியுமா? 
ஆகையால்‌ வியாபாரம்‌ என்பது பல இடங்களில்‌ கிடைக்கும்‌ ஸாமான்களை 
ஓர்‌ இடத்தில்‌ சேகரித்து ஜனங்களுக்குக்‌ கிடைக்கப்‌ பண்ணும்‌ பெரிய 
உபகாரம்‌ என்று தெரிகிறது. இது வைசியருக்கு முக்கிய தர்மமாக 
ஏற்பட்டிருக்கிறது. வைசியர்கள்‌ தமக்கு வியாபாரம்‌ வேண்டாமென்றிருப்பது 
பாபம்‌. அதே மாதிரி ஒரு பிராம்மணன்‌ கர்மாநுஷ்டானத்தை விட்டுவிட்டுக்‌ 
கண்ட தொழிலைப்‌ பண்ணிக்‌ கொண்டு பணம்‌ ஸம்பாதித்தால்‌ அதுவும்‌ 
பாபம்‌. வியாபாரத்தை அவரவர்கள்‌ லாபத்தை உத்தேசித்துச்‌ செய்கிறார்கள்‌ 
என்று நினைக்கக்‌ கூடாது. ஏனென்றால்‌ ஒரு ஸமயம்‌ ஒரு வாரம்‌ ஹர்த்தால்‌ 
ஏற்பட்டுக்‌ கடைகள்‌ மூடப்பட்டிருந்ததால்‌ அப்பொழுது ஒரு ஸாமானும்‌ 
கிடைக்காமல்‌ ஜனங்கள்‌ படும்‌ சிரமம்‌ சொல்லி முடியாது. ஆகையால்‌ 
வியாபாரம்‌ பொது பிரயோஜனத்தை உத்தேசித்ததே தவிர சொந்த 
பிரயோஜனத்தை மட்டும்‌ உத்தேசித்ததல்ல. வைசியர்கள்‌ வியாபாரத்தைத்‌ 
தங்கள்‌ லாபத்துக்காகச்‌ செய்கிறோமென்று எண்ணாமல்‌ ஸமூஹ நலனுக்காக 
பகவானால்‌ ஏற்படுத்தப்பட்ட காரியத்தைச்‌ செய்கிறோமென்று நினைத்து 
செய்ய வேண்டும்‌. 


15.13 நாலாம்‌ வர்ணத்தவரின்‌ அநுகூல நிலை 


நாலாவது வர்ணத்தவரின்‌ தர்மம்‌ மற்ற எல்லா விதமான சரீர உழைப்பையும்‌ 
பண்ணுவது. மற்றவர்களுக்கு உள்ள 51905 (அந்தஸ்து , செளகரியம்‌ 
இவர்களுக்கு இல்லை என்று தோன்றும்‌. ஆனால்‌ இவர்களுக்கு ஆசாரக்‌ 
கட்டுப்பாடுகளை ரொம்பக்‌ குறைத்து ஸ்வதந்திரமாக விட்டிருப்பதையும்‌ 
கவனிக்க வேண்டும்‌. இவர்கள்‌ மற்ற எல்லாரைக்‌ காட்டிலும்‌ திருப்தியாக, 
பகவானுக்குக்‌ கிட்டத்தில்‌ இருந்து வந்தார்கள்‌. “கலியுகம்‌ மட்டம்‌ இல்லை; 
நாலாவது வர்ணத்தவர்கள்‌ மட்டம்‌ இல்லை. கலிதான்‌ ரொம்பவும்‌ உசத்தி; 
நாலாவது வர்ணத்தவர்கள்தான்‌ ரொம்ப உசந்தவர்கள்‌ - “கலி: ஸாது சூத்ர: 
ஸாது” என்று ஸாட்சாத்‌ வியாஸாசாரியர்களே சொல்லியிருக்கிறார்‌. ஏன்‌? 
மற்ற மூன்று யுகங்களிலும்‌ தியானம்‌, தபஸ்‌, பூஜை என்று ரொம்பவும்‌ 
கஷ்டப்பட்டாலே அடைய முடிகிற பகவானை நாம ஸங்கீர்த்தனத்தாலேயே 
கலியில்‌ எளிதில்‌ அடைந்து விடலாம்‌. அதனால்‌ “கலி:எமாது” என்கிறார்‌. 
பிராம்மணன்‌, க்ஷத்ரியன்‌, வைச்யன்‌ என்ற மற்ற மூன்று 
வர்ணத்தவர்களுக்கும்‌ கர்வம்‌ உண்டாக இடம்‌ இருக்கிறது. தங்களைப்‌ பற்றி 
அவர்களுக்கு இப்படி ஒரு அஹங்காரம்‌ உண்டாகிவிட்டதானால்‌ அப்புறம்‌ 
ஆத்மா கிடைக்கிற வழியேயில்லை. :நமக்கு புத்தி வன்மை இருக்கிறது” 
என்று பிராம்மணனும்‌, 'நமக்கு அதிகார சக்தி இருக்கிறது என்று 
க்ஷத்ரியனும்‌, 'நமக்கு பண பலம்‌ இருக்கிறது என்று வைசியனும்‌ 
அஹங்காரப்‌ பட்டுக்‌ கொண்டு தப்பாக போவதற்கு இடமிருக்கிறது. நாலாவது 
வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை. அடக்க குணத்துக்கு இடமாக 
இருக்கிறவன்‌ அவன்‌. “அடக்கம்‌ அமரருள்‌ உய்க்கும்‌” என்று வள்ளுவர்‌ கூடச்‌ 
சொல்கிறார்‌ அல்லவா? அதனால்‌ அவன்‌ ஸ்வாமிக்குக்‌ கிட்டேயே 
இருக்கிறான்‌. அஹங்காரம்‌ வந்துவிடக்‌ கூடாது, அதை அழித்து ஜீவனை 
பகவத்‌ பிரஸாதத்துக்கு உரியவனாகப்‌ பண்ண வேண்டுமென்பதற்காகத்தான்‌ 
மற்ற மூன்று வர்ணத்தாருக்கு வேதத்திலும்‌ வேத காரியங்களிலும்‌ மூன்று 
806 -களில்‌ அதிகாரம்‌ கொடுத்திருக்கிறது. அந்த வைதிக கர்மாநுஷ்டா 
னங்களைப்‌ பண்ணுவதானால்‌ அதற்கு நிரம்ப ஆசாரங்கள்‌, ஸ்நான-பான- 


762 


ஆஹார நியமாதிகள்‌ உண்டு. இந்த நியமம்‌ என்ற பத்தியம்‌ இருந்தால்தான்‌ 
வேத மந்திரம்‌ என்ற மருந்து வேலை செய்யும்‌. ஆசாரம்‌ தப்பினால்‌ அபசாரம்‌. 
அது பெரிய பாபம்‌. அதற்காகக்‌ கஷ்டம்‌ அநுபவித்தாக வேண்டும்‌. அதனால்‌ 
எப்போதும்‌ அவர்கள்‌ கண்குத்திப்‌ பாம்பாக ஆசாரங்களை அநுஷ்டித்தாக 
வேண்டும்‌. நாலாவது வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை. அவனுக்கு 
நியமங்கள்‌ ரொம்பவும்‌ குறைச்சல்தான்‌. அவன்‌ செய்கிற உழைப்பே 
அவனுக்கு சித்த சுத்தி, அதுவே அவனுக்கு வேத கர்மாநுஷ்டானம்‌, ஸ்வாமி 
எல்லாமும்‌! இப்படி அவனுக்கு எளிதில்‌ ஸித்தி ஏற்படுகிறது. இதனால்தான்‌ 
சூத்ர:ஸாது”' என்று வியாஸரே இரண்டு கைகளையும்‌ உயரத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு சபதம்‌ பண்ணினார்‌. 


அவனுக்கு வயிறு ரொம்ப ஆகாரம்‌ கிடைக்காவிட்டால்‌, அவனுக்கு மானத்தை 
ரக்ஷிக்கத்‌ துணி கிடைக்காவிட்டால்‌, அவனுக்கு மழை வெயிலிலிருந்து 
காப்பாக ஒரு குடிசை இல்லாவிட்டால்‌ அது சமூஹத்துக்கு பாபம்‌; 
ராஜாங்கத்துக்கு பாபம்‌. இந்த வசதிகளைப்‌ பண்ணித்தர வேண்டும்‌. இதே 
வசதிகளை - இவற்றுக்குத்‌ துளிக்கூட அதிகமில்லாமல்தான்‌ - 
பிராம்மணர்களும்‌ பெற்றிருந்தார்கள்‌என்று முன்னே சொன்னதை திருப்பிச்‌ 
சொல்கிறேன்‌. அதாவது பொருளாதார லெவலில்‌ பக்ஷபாதம்‌ செய்ததாகச்‌ 
சொல்லவே கூடாது என்பதற்காகச்‌ சொல்கிறேன்‌. 


15.14 மரியாகைக்‌ குறைவல்ல: அஹம்பாவ நீக்கமே! 


“அது சரி, ஆனால்‌ 'ஸ்வய மரியாதை என்ன ஆவது?' என்று சோஷலிசம்‌ 
சொல்கிற சீர்திருத்தக்காரர்கள்‌ கேட்டால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கொள்கைக்கு 
தாங்களே ஆக்ஷேபம்‌ தெரிவிப்பதாகத்தான்‌ ஆகிறது. இவர்கள்‌ என்ன 
சொல்கிறார்கள்‌? 019/௫ ௦4 ட௨௦பா (உழைப்பின்‌ கெளரவம்‌) என்று நிறையப்‌ 
பேசுகிறார்கள்‌. ஒரு வேலை கூடத்‌ தாழ்த்தியில்லை என்கிறார்கள்‌. காந்தி 


கக்கூஸைக்‌ கூடத்‌ தாமே கழுவுவது என்று வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
ராஜகோபாலாச்சாரி பிரதம [முதன்‌] மந்திரியாக இருந்தபோதுகூடத்‌ தாமே 
துணி தோய்த்துக்‌ கொண்டார்‌. இந்த டிக்னிடி ஆஃப்‌ லேபரை 


763 


காட்டுவதற்காகத்தான்‌ வருஷத்தில்‌ ஒரு நாள்‌ மேயர்‌ மாதிரியானவர்களே 
துடைப்பக்‌ கட்டையை வைத்துக்‌ கொண்டு தெருவைப்‌ பெருக்குகிறார்கள்‌. 
இதைப்‌ பேப்பரில்‌ போட்டோ பிடித்துப்‌ போடுகிறார்கள்‌. ஆகையால்‌ 
சரீரத்தால்‌ உழைத்துச்‌ செய்கிற தொழில்‌ ஸ்வயமரியாதைக்குக்‌ குறைச்சல்‌ 
என்று இவர்களே இன்னொரு பக்கத்தில்‌ சொன்னால்‌ அது ஒன்றுக்கொன்று 
முரண்தான்‌. 

என்னைக்‌ கேட்டால்‌ ‘status’, "ஸ்வயமரியாதை: என்றெல்லாம்‌ 
சொல்வதைவிட, அஹங்காரம்‌ என்ற வார்த்தையைச்‌ சொல்லிவிட்டால்‌ 
எல்லாம்‌ சரியாகிவிடும்‌. பிராம்மணனுக்கும்‌ க்ஷத்ரியனுக்கும்‌ வைசியனுக்கும்‌ 
ஏற்படக்கூடிய அஹங்காரம்‌ மற்றவனுக்கு ஏற்படவில்லை என்கிற 896 -ல்‌ 
[கோணத்தில்‌] இதைப்‌ பார்த்தால்‌, வியாஸர்‌ சொன்னமாதிரி நாமும்‌ “சூத்ர: 
ஸாது” என்றுதான்‌ முடிவு கட்டுவோம்‌. இப்போது அபேதவாதத்‌ தலைவர்கள்‌ 
சொல்கிற மாதிரிதான்‌ சாஸ்திரங்களிலும்‌ எல்லா விதமான காரியங்களும்‌ 
உசந்தவை என்று ஸமமாகச்‌ சொல்லியிருக்கிறது. இவர்கள்‌ லெளகிக 
(material) மட்டத்தில்‌ மட்டும்‌ இருந்துகொண்டு சொல்வதையே சாஸ்திரத்தில்‌ 
ஆத்மாபிவிருத்திக்கு உரியதாக (பவ -ஆக) ச்‌ சொல்லி அதிலே 
பக்தியையும்‌ கலந்து கொடுத்திருக்கிறது. அதாவது, 'லோக க்ேமத்துக்காகப்‌ 
பல தினுஸான காரியங்கள்‌ நடக்க வேண்டியிருப்பதால்‌ அவற்றுக்குள்‌ 
உயர்த்தி-தாழ்த்தி என்பதே இல்லை. அவரவரும்‌ தங்களுக்கு லபித்த 
தொழிலை ஈச்வரார்ப்பணமாகச்‌ செய்தால்‌ சித்த சுத்தி பெறலாம்‌' என்கிறது. 
ஈச்வரார்ப்பணம்‌ என்கிற போது பக்தி வந்துவிடுகிறது. சித்த சுத்தி என்பது 
ஆத்ம ஞானத்தில்‌ கொண்டு சேர்க்கிறது. 


ஆகவே 'டிக்னிடி ஆஃப்‌ லேபர்‌ என்று பார்த்தாலும்‌ சரி, சித்த சுத்திக்காக 
ஈச்வரார்ப்பணம்‌ பண்ணப்படவேண்டியதே கர்மா என்று பார்த்தாலும்‌ சரி - 


இரண்டு விதத்திலும்‌ 'ஸ்வயமரியாதை' என்கிற வார்த்தை அடிபட்டுப்‌ போய்‌ 

விடுகிறது. அஹம்பாவமில்லாமல்‌ செய்தால்‌ (நமக்கு இந்த ஆசாரம்‌ 

இருக்கிறதே, அல்லது இல்லையே”, 'இந்த அநுஷ்டானம்‌ இருக்கிறதே, அல்லது 

இல்லையே என்ற குறைகள்‌, கோபதாபங்கள்‌ உண்டாகாது. இந்தத்‌ 

தொழிலுக்கு இந்த ஆசாரம்‌, இந்த ஆஹாரம்தான்‌ சரி என்று ஒப்புக்‌ கொள்ளத்‌ 
764 


தோன்றும்‌. பிராம்மணன்‌ க்ஷத்ரியனையும்‌ வைசியனையும்‌ போல 
ஸெளக்கியங்களை அநுபவித்தால்‌ மந்திர சக்தியே இராது. ஒரு தொழிலாளி 
பிராம்மணனைப்‌ போல உபவாஸம்‌ இருந்தால்‌ அவனால்‌ உடலுழைப்புப்‌ 
பண்ணவே முடியாது. 


ஒரு சின்ன விஷயம்‌ விஷயம்‌ ஒருத்தர்‌ சொன்னார்‌. “சாஸ்திரத்தில்‌ 
பிராம்மணன்‌ வெள்ளை வஸ்திரமும்‌, க்ஷத்ரியன்‌ சிவப்பு வஸ்திரமும்‌, 
வைச்யன்‌ மஞ்சள்‌ வஸ்திரமும்‌, நாலாம்‌ வர்ணத்தவன்‌ நீல வஸ்திரமும்‌ 
உடுத்த வேண்டும்‌ என்றிருக்கிறது. முதலில்‌ இதெல்லாங்கூட மட்டம்‌ 
தட்டுகிற அபிப்ராயமே எனக்குத்‌ தெரிந்தது. அப்புறம்தான்‌ எனக்கு அதிலுள்ள 
நியாயம்‌ புரிந்தது என்றார்‌. நான்கூட அப்போது இதைப்‌ பற்றி நினைத்துப்‌ 
பார்த்ததில்லை. ஆகையால்‌, “இதிலே என்ன நியாயமிருக்கிறது? என்று 
கேட்டேன்‌. “வெள்ளை வஸ்திரமாயிருந்தால்‌ கொஞ்சம்‌ ஏதாவது கறை 
பட்டாலும்‌ தெரிந்துவிடும்‌. பிராம்மணன்‌ யஞ்ஞாதிகள்‌ பண்ணுகிறபோது எந்த 
திரவியத்தையும்‌ சிந்தாமல்‌, வீணாக்காமல்‌ ஜாக்கிரதையாக 
செலவழிக்காவிட்டால்‌ அவனுடைய வஸ்திரமே காட்டிக்‌ கொடுத்து விடும்‌. 
பிறரை உபத்ரவித்துப்‌ பணம்‌ வாங்கக்‌ கூடாத அவனுக்கு இந்த 
ஜாக்கிரதையும்‌ சிக்கனமும்‌ வேண்டும்‌ என்றே வெள்ளை வஸ்திரம்‌. 
க்ஷத்ரியன்‌ யுத்தம்‌ செய்கிறவன்‌; ரத்தம்‌ சிந்துகிறவன்‌. சிந்தப்‌ பண்ணுகிறவன்‌. 
இது தவிர்க்க முடியாதது. ஆனால்‌ துணியைப்‌ பாழாக்கிப்‌ பயமுறுத்துகிற 
மாதிரி இது தெரியக்‌ கூடாது என்றே சிவப்பு வஸ்திரமாக வைத்திருக்கிறது. 
வைசியர்கள்‌ மண்டியில்‌ பல ஸாமான்களை கையாண்டாலும்‌ மஞ்சள்தான்‌ 
சட்டென்று துணியில்‌ ஒட்டிக்‌ கொண்டு குபீரென்று தெரிவது. அவர்களுக்கான 


பசு ரக்ஷணையைப்‌ பார்த்தாலும்‌ மாட்டுக்கு நிறைய மஞ்சள்‌ பூச 


வேண்டியிருக்கிறது. இந்த மஞ்சள்‌ ஒட்டிக்‌ கொண்டு தெரியாமலிருக்கத்தான்‌ 
மஞ்சள்‌ கலரிலேயே வஸ்திரம்‌. நிலத்தில்‌ புழுதியில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு நீல வஸ்திரமானால்தான்‌ அழுக்கு தெரியாது. இந்தக்‌ 
காலத்தில்‌ கூட ஃபாக்டரிகளில்‌ தொழிலாளர்களுக்கு நீல யூனிஃபாரம்‌ தான்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. எனவே அந்த ஜாதிக்கு நீலம்‌ வைத்ததும்‌ 
நியாயம்தான்‌” என்றார்‌. யோசித்துப்‌ பார்த்தால்‌ இப்படி ஒவ்வொரு 


765 


வித்யாஸத்திலும்‌ நியாயம்‌ தெரியும்‌. அவரவருக்கு ஸெளக்கியமானதை 


உத்தேசித்து சாஸ்திரம்‌; ”சாஸ்த்ராய ச; ஸுகாய ௪ என்பதன்‌ அர்த்தம்‌ 
புரியும்‌. இப்படி பலவற்றில்‌ அர்த்தம்‌ புரிவதாலேயே புரியாதவற்றிலும்‌ 
உள்ளூர அர்த்தம்‌ இருக்கவேண்டுமென்று தெரியும்‌. 


"ஒருத்தன்‌ செய்தால்‌ தர்மமாக, புண்ணியமாக இருப்பதே இன்னொருத்தன்‌ 
பண்ணினால்‌ பாபமாக ஆகிறது என்று சொல்வதெப்படி?” என்று இப்போது 
புத்திசாலிகளும்‌ புரிந்து கொள்ளாமல்‌ கேட்கிறோம்‌. முன்னாளில்‌ பாமர 
ஜனங்களும்‌, இப்படிக்‌ காரியங்களை மாற்றிக்‌ கொண்டால்‌ ஸமூஹத்துக்காக 
மொத்தத்தில்‌ நடக்க வேண்டியவை எல்லாம்‌ ஏறுமாறாவதால்‌ இது 
அதர்மந்தான்‌, பாபந்தான்‌ என்று புரிந்து கொண்டு சாஸ்திரப்படியே செய்து 
வந்தார்கள்‌. ஈச்வர ஸந்நிதானம்‌, உத்ஸவம்‌, பொதுத்தொண்டு தவிர பாக்கி 
விஷயங்களில்‌ ரொம்பக்‌ கலந்து கொண்டால்‌ ஆஹாரம்‌ முதலான எல்லா 
விஷயங்களிலுமே மாறிப்‌ போகத்‌ தோன்றும்‌. ஒவ்வொரு ஆசாரமும்‌ அந்த 
ஜாதியின்‌ தொழிலுக்கு உதவுவதால்‌, இப்படி ஒரேடியாக கலப்பது முடிவில்‌ 
ஸமூஹ நன்மைக்கான தொழில்‌ முறையையே கெடுக்கும்‌ என்று 
அறிந்திருந்தார்கள்‌. அதிலே ஒரு நிறைவு, ஸெளக்கியம்‌ இல்லாமலா 
இத்தனை மெஜாரிட்டி ஜனங்கள்‌ ஆயிரம்‌ பதினாயிரம்‌ வருஷங்கள்‌ 
ஆகே்ஷேபமில்லாமல்‌ அநுஸரித்தார்கள்‌? பிற்பாடும்‌ தன்னால்‌ இங்கே இந்த 
வாதங்கள்‌ வந்திருக்காது. வெள்ளைக்காரன்‌ வந்தது, அதனால்‌ 
பிராம்மணர்களுக்கு ராஜமானியங்கள்‌ போனது, அதே சமயம்‌ அவர்களுக்கு 
வெள்ளைக்கார ஆட்சியில்‌ உத்யோகங்கள்‌ கிடைத்தது, மெஷின்களும்‌ நகர 
வாழ்க்கையும்‌ ஏற்பட்டுக்‌ கைத்தொழிலும்‌ கிராம வாழ்க்கையும்‌ நசிந்தது, 
இதனால்‌ மற்றவர்கள்‌ தொழிலுக்குக்‌ கஷ்டப்படும்போது இவர்கள்‌ மட்டும்‌ 
நகத்தில்‌ அழுக்குப்படாமல்‌ சம்பாதித்தது, இதனால்‌ ஏற்பட்ட போட்டி - இப்படி 
சாதுர்வர்ண நான்கு வர்ண ஏற்பாட்டின்‌ அஸ்திவாரத்தில்‌ ஆட்டம்‌ 
கொடுத்திருக்கிற சமயத்தில்‌ வெள்ளைக்காரன்‌ புதிய ஸமத்வக்‌ 
கொள்கைகளையும்‌, ரேஸ்‌ தியரி [இனக்‌ கொள்கை] யையும்‌ கொண்டு வந்து 
விட்டதால்‌ தான்‌ சாஸ்திர நம்பிக்கையுள்ள பொது ஜனங்களின்‌ மனசு 
மாறிவிட்டது. ஈச்வராநுக்ரஹத்தில்‌ அது பழையபடி மாறினால்‌, 


766 


பிராமணனிலிருந்து பஞ்சமன்‌ வரை ஒவ்வொருத்தனும்‌ செய்கிற காரியம்‌ 
அவனவனுக்குச்‌ சித்த  சுத்திக்கான ஸாதனம்‌; அதே சமயத்தில்‌ 
ஒவ்வொருவன்‌ செய்வதும்‌ லோக க்ேமத்தை உத்தேசித்துத்தான்‌ என்று 
புரிந்துவிடும்‌. இதையெல்லாம்‌ அலசி ஆலோசனை பண்ணிப்பார்த்தால்‌, 
நம்முடைய மதத்தில்‌ மட்டும்‌ இருக்கிற வர்ண தர்மத்தைப்‌ பற்றி, நமக்குக்‌ 
குறைவும்‌ அவமானமும்‌ ஏற்படுவதாகவும்‌ ஆரம்பத்தில்‌ சொன்னேனே, அது 
அப்படியே மாறி, இந்த ஏற்பாட்டில்‌ பெருமையும்‌ இதை வகுத்துக்‌ 
கொடுத்தவர்களிடம்‌ மரியாதையும்‌ உண்டாகும்‌. 


15.15 நான்‌ சொல்வதன்‌ நோக்கம்‌ 


கைத்தொழில்கள்‌ போய்‌ ஆலைத்‌ தொழில்களும்‌, ஸமூஹம்‌ சின்ன 
சின்னதாக வாழ்ந்த கிராம வாழ்க்கை போய்‌ நகர வாழ்க்கை உண்டாகி, 
தேவைகளும்‌ தொழில்களும்‌ கணக்கில்லாமல்‌ பெருகி, வாழ்முறையே சன்ன 
பின்னலாக ஆகிவிட்ட இப்பொழுது பழையபடி பாரம்பரியத்‌ தொழிலையே 
ஏற்படுத்துவதென்பது அஸாத்யமாகத்‌ தான்‌ தோன்றுகிறது. க்ஷத்ரியர்கள்தான்‌ 
மிலிடரியில்‌ இருக்கலாம்‌, வைசியர்தான்‌ வியாபாரம்‌ பண்ணலாம்‌, நாலாம்‌ 
வர்ணத்தார்‌ தொழிலாளிகளாக உழைப்பது தவிர வேறே செய்யக்கூடாது 
என்றால்‌ இப்போது நடக்கிற காரியமா? அப்படி நடத்தப்‌ பண்ணுகிறது முடியக்‌ 
கூடியதா? இந்தப்‌ பிரத்யக்ஷ நிலைமை எனக்குத்‌ தெரியாமலில்லை. பின்னே 
ஏன்‌ வர்ண தர்மத்தை இப்படி நீட்டி முழக்கி ஸ்தோத்ரம்‌ பண்ணுகிறேன்‌ 
என்றால்‌ இரண்டு காரணமுண்டு: 


ஒன்று - இப்போது நாம்‌ எப்படியிருந்தாலும்‌ சரி, பழைய வழிக்கு நாம்‌ 
போகவே முடியாவிட்டாலும்‌ சரி, “அந்த வழி ரொம்ப தப்பானது; அது சில 
vested interest -களால்‌ (சுயநல கும்பல்களால்‌) தங்கள்‌ ஸெளகரியத்துக்‌ 
காகவே பக்ஷபாதமாக உண்டாக்கப்பட்ட அநீதியான முறை” என்று இப்போது 
எல்லாரும்‌ சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே, இப்படிச்‌ சொல்வது சரியே 
இல்லை என்று உணர்த்துவது. அவனவனும்‌ சித்த சுத்தி பெறவும்‌, ஸமூஹம்‌ 
கட்டுக்கோப்புடன்‌ கேமத்தை அடையவும்‌, கலாசாரம்‌ வளரவும்‌ தர்மத்தைப்‌ 


767 


போல்‌ ஸுஹாயமான ஸாதனம்‌ எதுவுமில்லை என்று புரிந்து கொள்ள 
வைப்பது ஒரு காரணம்‌. 


இதைவிட முக்கியமான இன்னொரு காரணம்‌; இப்போது க்ஷத்ரிய, வைச்ய, 
சூத்ர ஜாதிகளின்‌ தொழில்‌ முறை மாறிக்‌ கலந்தாங்கட்டியாக 
ஆகியிருந்தாலுங்கூட, எப்படியோ ஒரு தினுசில்‌ ராஜ்ய பரிபாலனம்‌ - ராணுவ 
காரியம்‌, பண்ட உற்பத்தி - வியாபாரம்‌, தொழிலாளர்‌ செய்ய வேண்டிய 
ஊழியங்கள்‌ ஆகியவை நடந்து கொண்டுதான்‌ இருக்கின்றன. முன்‌ மாதிரிச்‌ 
சீராயில்லாமல்‌ போட்டியும்‌ பொறாமையும்‌ போராட்டமுமாக இருந்தாலும்‌ 
இந்த மூன்று வர்ணங்களின்‌ காரியங்கள்‌ வர்ணதர்மம்‌ சிதைந்த பின்னும்‌ ஒரு 
விதத்தில்‌ நடந்து கொண்டுதான்‌ இருக்கின்றன. தேசத்தின்‌ practical necessity- 
யாக ர௬டைமுறைத்‌ தேவைகளாக) அன்றாட வாழ்வுக்கும்‌ ராஜாங்கம்‌ 
நடத்துவதற்கும்‌ இந்தக்‌ காரியங்கள்‌ நடந்தே ஆகவேண்டியிருப்பதால்‌, 
கோணாமாணா என்றாவது நடந்து விடுகின்றன. ஆனால்‌ இவற்றுக்கெல்லாம்‌ 
பூர்த்தியை உண்டாக்குவதான பிராம்மண வர்ணத்தின்‌ காரியம்‌ மட்டும்‌ 
அடியோடு எடுபட்டுப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது. ஸகல காரியங்களுக்கும்‌ 
ஆதாரமாக இருக்கிர தர்மங்களை எடுத்துச்‌ சொல்லியும்‌ வாழ்ந்து காட்டியும்‌ 
பிரசாரப்படுத்துவது, வேதங்களைக்‌ கொண்டு தேவ சக்திகளை 
லோககேஷேமார்த்தமாக அநுக்கிரஹம்‌ பண்ணவைப்பது, தங்களுடைய எளிய 
தியாக வாழ்க்கையால்‌ பிறருக்கும்‌ உயரந்த லட்சியங்களை ஏற்படுத்துவது, 
ஸமூஹத்தின்‌ ஆத்மிக அபிவிருத்தியை உண்டாக்குவது, கலைகளை 
வளர்ப்பது - என்பதான பிராம்மண தர்மம்‌ போயே போய்விடுகிற ஸ்திதியில்‌ 
இருக்கிறோம்‌. இது ஸூக்ஷமமானதால்‌, practical Neccesity என்று எவருக்கும்‌ 
தெரியவில்லை. மற்ற மூன்று வர்ணங்களின்‌ தொழில்‌ நடக்காவிட்டால்‌ 
நமக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே முடியாது என்பதுபோல இது 
தோன்றவ்ல்லை. ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ வாழ்க்கைக்கு அர்த்தம்‌ தந்து அது 
நிறைவான வாழ்க்கையாவதற்கு வழி செய்வது இதுதான்‌. இதை விட்டு 
விட்டு மற்றவற்றில்‌ மட்டும்‌ கவனம்‌ வைக்கிறோம்‌. அவற்றில்‌ உயர்வை 


அடைந்தால்‌ prosperity, prosperity (எுபிக்ஷம்‌) என்று பூரித்துப்‌ போகிறோம்‌. 
ஆனால்‌ ஆத்மாபிவிருத்தியும்‌, கலாசார உயர்வுமில்லாமல்‌ லெளகிகமாக 


768 


மட்டும்‌ உயர்ந்து என்ன பிரயோஜனம்‌? இந்த உயர்வு உயர்வே இல்லை என்று 
அமெரிக்கர்களுக்கு இப்போது ஞானம்‌ வந்திருக்கிற மாதிரி நமக்கும்‌ ஒரு 
நாள்‌ வரத்தான்‌ செய்யும்‌. அதனால்‌, மற்ற ஜாதிக்‌ குழப்பங்கள்‌ 
எப்படியானாலும்‌, தேசத்தின்‌ ஆத்மாவைக்‌ காப்பாற்றிக்‌ கொடுக்க பிராம்மண 
ஜாதி ஒன்று மட்டுமாவது, ஒழுங்காக ஸகல ஜனங்களுக்கும்‌ வழிகாட்டிகளாக 
இருந்து கொண்டு, எளிமையாக, தியாகமாக வாழ்ந்து கொண்டு, வைதிக 
கர்மாக்களைச்‌ செய்து லோகத்தின்‌ லெளகிக-ஆத்மிக க்ஷேமங்களை உண்டு 
பண்ணிக்‌ கொண்டு இருக்கும்படியாக செய்யவேண்டும்‌. இந்த ஒரு ஜாதியை 
நேர்படுத்திவிட்டாலே மற்ற ஜாதிகளில்‌ ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும்‌ தீர 
ஆரம்பித்துவிடும்‌. எந்த தேசத்திலும்‌ இல்லாமல்‌ தர்ம ரக்ஷணத்துக்கென்றே, 
ஆத்மாபிவிருத்திக்கென்றே யுகாந்தரமாக ஒரு ஜாதி உட்கார்ந்திருந்த இந்த 
தேசத்தில்‌ அது எடுபட்டுப்‌ போய்‌ ஸகலருக்கும்‌ க்ணம்‌ உண்டாக 
விடக்கூடாது என்று, இந்த ஒரு ஜாதியை உயிர்பித்துக்‌ கொடுப்பதற்காகத்தான்‌ 
இவ்வளவும்‌ முக்யமாகச்‌ சொல்கிறேன்‌. தங்களுக்கு உசத்தி கொண்டாடிக்‌ 
கொண்டு, ஸெளகர்யங்களை ஏற்படுத்திக்‌ கொண்டு, ஹாய்யாக 
இருக்கிறதல்ல நான்‌ சொல்கிற பிராம்மண ஜாதி, ஸமூஹ சகேஷேமத்துக்காக 
அநுஷ்டானங்களை நாள்‌ பூரா பண்ணிக்‌ கொண்டு, எல்லாரிடமும்‌ நிறைந்த 
அன்போடு, பரம எளிமையாக இருக்க வேண்டியதே இந்த ஜாதி. இதை குல 
தர்மப்படி இருக்கப்‌ பண்ணிவிட்டால்‌ நம்‌ ஸமூஹமே தர்ம வழியில்‌ 
திரும்பிப்‌ பிழைத்துப்‌ போய்விடும்‌ என்கிற உத்தேசத்தில்‌ தான்‌ இத்தனையும்‌ 
சொல்வது. 


15.16 ஸ்ர்வரோக நிவாரணி 


ஜாதிமுறையினால்‌ பிரிந்திருந்ததால்‌ முன்னே தேசத்தில்‌ 

ஒருத்தருக்கொருத்தர்‌ விரோதமாக இருக்கவே இல்லை. இப்போது தான்‌ 

ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்‌ [மாநிலத்துக்கு மாநிலம) குத்துப்பழி வெட்டுப்‌ பழியாக 

எல்லைத்‌ தகராறு, ஆற்று ஜலப்‌ பங்கீட்டுத்‌ தகராறு எல்லாம்‌ 

ஏற்பட்டிருக்கின்றன. முன்னே காசி யாத்ரீகனுக்காக இங்கே செட்டிப்‌ 

பிள்ளைகள்‌ சத்திரம்‌ கட்டி வைத்துச்‌ சாப்பாடு போட்டார்கள்‌. இங்கிருந்து 
769 


காசிக்கும்‌ பத்ரிநாத்துக்கும்‌ போகிறவனுக்காக ஸேட்ஜி தரம்சாலா 
[தர்மசாலை] வைத்திருந்தான்‌. அதாவது ஈச்வர பக்தியால்‌ எல்லாரும்‌ ஒன்று 
சேர்ந்து இருந்தார்கள்‌. இப்போது அதுபோய்‌ பாலிடிக்ஸ்‌, புத்தி வாதம்‌ ஆகியன 
அதிகமாகி விட்டதால்தான்‌ எல்லாமே கோளாறாகி இருக்கிறது. 


அதனால்‌ கடைசியில்‌ எல்லாவற்றுக்கும்‌ மருந்தாக, ஸர்வரோக 
நிவாரணியாக, தேசத்தில்‌ பக்தி வளரவேண்டும்‌ என்றுதான்‌ பிரார்த்தனை 
பண்ணவேண்டும்‌. 

"ஜாதி ஒழியனும்‌, ஜாதி ஒழியனும்‌: என்று ஓயாமல்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பதால்‌, இன்னும்‌ ஜாஸ்தி துவேஷம்தான்‌ உண்டாகிக்‌ 
கொண்டிருக்கிறது. முப்பது, நாற்பது வருஷமாக இந்தப்‌ பிரசாரம்‌ பண்ணி 
வந்தாலும்‌” ஒரு எலக்ஷன்‌ என்று வருகிறபோது இப்போது பார்த்தாலும்‌ 
ஜாதிதான்‌ முன்னால்‌ நின்று, ஒரு கம்யூனிட்டிக்காரன்‌ இன்னொருவனை 
அடிப்பது, கத்தியால்‌ குத்துவது என்கிற அளவுக்குப்‌ போய்க்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. இது பிராம்மண- அப்பிராம்மண 
ஜாதித்வேஷம்‌ இல்லை. பிராம்மணனை நல்ல வேளையாக 
பாலிடிக்ஸிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியே தள்ளியிருக்கிறது. இவனாக 


விலகாவிட்டாலும்‌ மற்றவர்களாவது இப்படிக்‌ கழுத்தைப்‌ பிடித்துத்‌ 


தள்ளியிருக்கிறார்களே என்று கொஞ்சம்‌ ஆறுதலாயிருக்கிறது. அதனால்‌ 
இப்போது நடக்கிற சண்டை மற்ற ஜாதிகளுக்குள்ளேயே தான்‌! தெலுங்கு 
தேசத்தில்‌ கம்மாவுக்கும்‌ ரெட்டிக்கும்‌ சண்டை; கன்னட தேசத்தில்‌ 
லிங்காயத்துக்கும்‌ இன்னொரு ஜாதிக்கும்‌ சண்டை என்கிற மாதிரி 
சாஸ்திரங்களில்‌ கற்பனை கூடச்‌ செய்து பார்க்க முடியாத விபரீத ஜாதிச்‌ 
சண்டைகளையெல்லாம்‌ ஈக்வாலிடி முழக்கம்‌ ரொம்ப ஜாஸ்தியாகவுள்ள 
இப்போதுதான்‌ பார்க்கிறோம்‌. இங்கே (ுமிழ்நாட்டில்‌ ஒரு ஜில்லாவில்‌ 
படையாட்சி, இன்னொன்றில்‌ கெளண்டர்‌, இன்னொன்றில்‌ தேவர்‌, 
முக்கலத்தார்‌, இன்னொன்றில்‌ செங்குந்தர்‌ என்று இப்படி ஒவ்வொரு 
ஜாதிக்காரர்களையே பார்த்து அபேட்சகராக நிறுத்துகிறார்கள்‌. Candidate 
[வேட்பாளர்‌] களுக்கிடையே அரசியல்‌ கொள்கையையெல்லாம்‌ விட்டுவிட்டு, 
இந்த ஜாதி அடிப்படையிலேயே போட்டா போட்டி நடப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 


770 


ஆகையால்‌ ஒழியணும்‌' என்ற கோஷம்‌ உள்ள மட்டும்‌ ஒன்றும்‌ 
வாஸ்தவத்தில்‌ சரியாகாது. தமிழ்ப்‌ பண்பாட்டையும்‌, திருவள்ளுவர்‌ 
முதலானவர்கள்‌ அன்பையும்‌ அருளையுமே போற்றிச்‌ சொன்னதையும்‌ ஒரு 
பக்கம்‌ ஓயாமல்‌ சொல்லிக்‌ கொண்டே, இப்படி ஒழிக கோஷம்‌ போடுவதும்‌, 


தெருவெல்லாம்‌ எழுதி வைப்பதும்‌ நம்‌ தமிழ்‌ தேசத்துக்குக்‌ கொஞ்சம்‌ கூட 


ஏற்றதல்லவே என்று என்‌ மனஸுக்கு ரொம்பவும்‌ கிலேசமாக இருக்கிறது. 
'ஒழியணும்‌' என்பதை விட்டு “வளரணும்‌: என்று ஆரம்பித்தோமானால்‌ 
அத்தனை பேதமும்‌, த்வேஷமும்‌, சண்டையும்‌ போய்விடும்‌. 'ஜாதி ஒழியணும்‌: 
என்பதற்குப்‌ பதில்‌ இனிமேல்‌ பழையபடி பக்தி வளரணும்‌'; கோயில்‌ 
வளரணும்‌: என்று ஆரம்பித்து அதற்கானதை ஸகல ஜனங்களும்‌ சேர்ந்து 
பண்ணினால்‌ ஆதி காலத்திலிருந்து இந்த தேசத்தை ஒரு குடும்பமாகப்‌ 
பின்னி வைத்து வந்திருக்கிற ஈச்வர பக்தி இப்போதும்‌ நம்மை ஒன்றாக்கிக்‌ 
காப்பாற்றும்‌. பக்தி வந்து விட்டால்‌, ஜாதி த்வேஷம்‌ போயே போய்விடும்‌. 
இத்தனை காலமாக இப்படித்தான்‌ இருந்தது. ஜாதி இருந்தது. ஆனால்‌ 
அதனால்‌ த்வேஷம்‌ இல்லாமலே இருந்தது. “ஜாதியில்‌ தப்பில்லை; அதனால்‌ 
த்வேஷமிருப்பதுதான்‌ தப்பு என்பதைப்‌ புரிந்து கொள்ளாமல்‌, எலி இருக்கிறது 
என்பதற்காக வீட்டையே கொளுத்தினமாதிரி இப்போது ஜாதியையே 
எடுத்துவிட வேண்டும்‌ என்று ஆரம்பித்ததில்‌ பழைய நல்ல தொழில்‌ 
பிரிவினையும்‌, திருப்தியும்‌, சாந்தமும்‌, அடக்கமும்‌, ஸமூஹ ஸெளஜன்யமும்‌ 
பாழானது தவிர, த்வேஷம்‌ நன்றாகக்‌ கப்பும்‌ கிளையுமாக வளர்ந்து 
கொண்டுதான்‌ இருக்கிறது. 

இப்போதாவது விழித்துக்‌ கொண்டு :அழியணும்‌' என்கிற எண்ணத்தை 
விட்டுவிட்டு, 'பக்தி வளரணும்‌, “சகலரும்‌ ஒன்று சேர்ந்து பண்ணுகிற சமூகத்‌ 
தொண்டுகள்‌ வளரணும்‌' என்று முயற்சி செய்ய ஆரம்பித்தால்‌, ஜாதி 
த்வேஷம்‌ என்பதை [௦6 [அலக்ஷயம்‌ பண்ணினதாகிவிடும்‌. அதை 
ரொம்பவும்‌ லக்ஷயம்‌ பண்ணி, எதிர்ப்புச்‌ சண்டை போட்டால்தான்‌ அதுவும்‌ 
பதிலுக்குப்‌ பதில்‌ ஜாஸ்தி வீரியம்‌ அடைகிறது! இப்படிச்‌ செய்யாமல்‌ மற்ற 

771 


நல்ல விஷயங்களிலேயே கவனத்தைச்‌ செலுத்தி அதை ignore 
செய்தோமானால்‌, தானே இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்விடும்‌. மருந்து 
சாப்பிடுகிறபோது குரங்கை நினைத்துக்‌ கொள்ளாதே: என்றால்‌ தப்பாமல்‌ 
அந்தக்‌ குரங்கு நினைவுதான்‌ ஒவ்வொரு தரமும்‌ மருந்தை எடுக்கிற போது 
வரும்‌ என்கிற மாதிரி, “ஜாதி ஜாதி என்று த்வேஷம்‌ கூடாது” என்று 
சொல்கிற போதே ஜாதியினால்‌ உயர்வு தாழ்வு உணர்ச்சியையும்‌ 
ஞாபகப்படுத்திக்‌ கொண்டேதான்‌ போகிறோம்‌! 


அதனால்‌ ஸகல ஜாதியாரும்‌ சேர்ந்து கோயில்‌ திருப்பணி, அல்லது தூர்ந்த 
ஏரியில்‌ மண்‌ வாருவது என்கிற மாதிரியான பெரிய காரியங்களை எடுத்துக்‌ 
கொண்டு, ஓயாமல்‌ பொதுத்‌ தொண்டுகளில்‌ ஈடுபட்டிருந்தால்‌ தன்னால்‌ 
அன்பும்‌ ஸமூஹ ஸெளஜன்யமும்‌ ஏற்பட்டுவிடும்‌. இப்போது காரியம்‌ 
இல்லாமிருப்பதால்தான்‌ எதையாவது நினைத்துக்‌ கொண்டிருக்கத்‌ 
தோன்றுகிறது. இதிலிருந்துதான்‌ விதண்டாவாதம்‌, வம்பு, தும்பு, “ஒழிக 
சண்டை எல்லாம்‌ உண்டாகின்றன. ஒரு சண்டை பூசல்‌ என்று கிளப்பி 
விட்டால்தான்‌ ஸ்வாரஸ்யமாயிருக்கிறது. கிளர்ச்சி ஆர்ப்பாட்டம்‌, புரட்சி 
என்று கிளப்பிவிட்டால்தான்‌ தங்களைச்‌ சுற்றி ஜே போடப்‌ பத்துப்‌ பேர்‌ 
சேர்கிறார்கள்‌ என்பதால்‌ இம்மாதிரி செய்கிறார்கள்‌. இதற்கெல்லாம்‌ 


பொழுதேயில்லாதபடி காரியங்களில்‌ ஈடுபட்டிருந்தால்‌ எல்லாம்‌ சரியாகி 


சாந்தமாகிவிடும்‌. தொண்டைத்‌ தண்ணீர்‌ வற்ற “ஒழிக கூச்சல்‌ போட்டுக்‌ 
கொண்டு, கால்‌ வலிக்க ஊர்வலம்‌ வருவதற்குப்‌ பதில்‌ இந்த ஈa௮-றpower-ஜ 
[மனித சக்தியை ஏதாவது ஆக்கரீதியான திசையில்‌ திருப்பி விட்டால்‌ 
எத்தனையோ வளர்ச்சி ஏற்படும்‌. எல்லாவற்றையும்‌ விடப்‌ பெரிய வளர்ச்சி 
ஸமஸ்த ஜனங்களிடையும்‌ உண்டாகிற அன்புதான்‌. அநுஷ்டானங்கள்‌ 
பண்ணுவது, கோவிலுக்குப்‌ போவது, உபந்நியாஸத்துக்குப்‌ போவது. லீவு 
நாளானால்‌ ஸகல ஜாதியாரும்‌ சேர்ந்து நாள்‌ முழுக்க தெய்வப்பணி, 
ஸமூஹப்‌ பணி செய்வது என்று டைட்டாக டைம்‌ டேபிள்‌ போட்டுக்‌ 
கொண்டு பண்ண ஆரம்பித்துவிட்டால்‌ இந்த “ஒழிக, 'வீழ்க: வுக்கெல்லாம்‌ 
அவகாசமேயில்லாமல்‌ எல்லாரும்‌ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்‌. 


ஜாதியில்‌ உயர்வு-தாழ்வு நிச்சயமாக இல்லை. மகான்கள்‌ - அப்பர்‌, 
நம்மாழ்வார்‌, சேக்கிழார்‌, நந்தனார்‌, கண்ணப்பர்‌ மாதிரியானவர்கள்‌ - எந்த 
ஜாதியிலும்தான்‌ தோன்றியிருக்கிறார்கள்‌. ஆசார்யாளே கண்ணப்பரை 
[சிவானந்த லஹரி] யில்‌ ஸ்தோத்திரம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
எவனொருவனும்‌ தான்‌ இன்னொருவனைக்‌ காட்டிலும்‌ உசந்தவன்‌ என்று 
நினைக்கிறதே பாபம்‌ என்று சாஸ்திரங்களில்‌ சொல்லியிருக்கிறது. 
மஹான்களும்‌ இப்படித்தான்‌ நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள்‌. “நாயினும்‌ 
கடையேன்‌”, 'நாயடியேன்‌' என்றெல்லாந்தான்‌ அவர்கள்‌ தங்களைச்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. இந்த மனப்பான்மை சுதந்திர யுகத்தில்‌ போய்விட்டதுதான்‌ 
கோளாறு. பழைய அடக்க மனோபாவம்‌ நமக்கு வரவேண்டும்‌. வந்து 
விட்டால்‌ காரியத்தில்‌ ஜாதி இருக்குமே தவிர, மனஸில்‌ எள்ளளவும்‌ பேதம்‌ 
இராது. வாழ்க்கை முறையிலும்‌ பொருளாதார ரீதியிலும்‌ பேதம்‌ இல்லாமல்‌ 
எல்லாரும்‌ எளிமையாக இருந்து விட்டால்‌ கொஞ்சம்‌ கூடப்‌ பொறாமை, 
வயிற்றெரிச்சல்‌ இருப்பதற்கு இடமில்லாமல்‌ போகும்‌. 


அந்த மாதிரி நிலையை உடனே ஏற்படுத்துவதற்கான தைரியமும்‌, தியாக 
புத்தியும்‌ நமக்கு இருந்தாலும்‌ இல்லா விட்டாலும்‌, அப்படிப்பட்ட ஒரு 106௮- 
ஜயாவது [லக்ஷய நிலையையாவது| நாம்‌ புரிந்து கொண்டால்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக வழி திறக்க இடமுண்டாகும்‌. இதற்குப்‌ பராசக்தி அநுக்ரஹம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


16 மங்களாரத்தி 


16.1 முதலுக்கு முதல்‌ : முடிவுக்கு முடிவு. 


இந்த ராமேச்வரம்‌ ஸ்ரீ சங்கர மண்டபத்தில்‌* மத்யமான ஸ்தம்பத்தின்‌ 
உச்சியில்‌ நடுநாயகமாக ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. 
பின்னால்‌ இருக்கிற நூல்‌ நிலையம்‌ வெறும்‌ ஹாலாக இல்லாமல்‌ 
ஸரஸ்வதிதேவியைப்‌ பிரதிஷ்டை செய்ததால்‌ ஸரஸ்வதி மஹாலாக, மஹா 
(ஆ) லயமாக இருக்கிறது. 


ஆசார்யாளின்‌ முதுகுக்குப்‌ பின்னால்‌ ஸரஸ்வதி இருக்கலாமா என்றால்‌ 
இப்படி இருப்பதிலேயே ஒரு ரஸம்‌ இருக்கிறது. பிரம்மாவின்‌ அவதாரமான 
மண்டன மிச்ரரை ஆசார்யாள்‌ வாதத்தில்‌ ஜயித்தபின்‌, அவருடைய பத்னியும்‌ 
ஸரஸ்வதி அவதாரமுமான ஸரஸவாணியையும்‌ ஜயித்தார்‌. மண்டனமிச்ரர்‌ 
உடனே ஸந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொண்டு ஆசார்யாளின்‌ பிரதான 


சிஷ்யர்களில்‌ ஒருவரான ஸுரேச்வராசாரியரானார்‌. ஸரஸவாணியோ 
வாதத்தில்‌ தோற்றுப்போனவுடன்‌ ஸரஸ்வதி ரூபத்தை அடைந்து, பிரம்ம 
லோகத்துக்கே கிளம்பிவிட்டாள்‌. ஆனாலும்‌ ஆசார்யாள்‌ பூலோகத்தில்‌ ஒரு 


நல்ல இடத்தில்‌ அவளை இருக்கும்படியாகப்‌ பண்ணி அவளுடைய 
ஸாந்நித்யத்தால்‌ ஜனங்களுக்கு வித்யாப்‌ பிரகாசத்தை உண்டாக்க 
வேண்டுமென்று நினைத்தார்‌. அதனால்‌ ஆகாசத்தில்‌ கிளம்பியவளை 
வனதுர்க்கா மந்திரத்தில்‌ கட்டி மேலே போக முடியாதபடி பண்ணினார்‌. 


“அம்மா! நான்‌ தேச ஸஞ்சாரம்‌ புறப்படுகிறேன்‌. நீயும்‌ என்னோடு 
வரவேண்டும்‌. எது உத்தமமான இடம்‌ என்று தோன்றுகிறதோ அங்கே 
உன்னை சாரதா பீடத்தில்‌ ஸ்தாபனம்‌ பண்ண ஆசைப்படுகிறேன்‌. 
அங்கேயிருந்து கொண்டு நீ லோகத்துக்கெல்லாம்‌ அநுக்ரஹம்‌ செய்து 
கொண்டிருக்க வேண்டும்‌” என்று ஆசார்யாள்‌ ஸரஸ்வதியைப்‌ பிராத்தித்துக்‌ 
கொண்டார்‌. 


“அப்படியே செய்கிறேன்‌. ஆனால்‌ ஒன்று. நான்‌ உன்‌ பின்னாலேயேதான்‌ 
வருவேன்‌. நீ என்னை திரும்பிப்‌ பார்க்கக்கூடாது. பார்த்தால்‌ அந்த 
இடத்திலேயே ஸ்திரமாகக்‌ குடிகொண்டு விடுவேன்‌” என்று ஸரஸ்வதி 
இவருக்கு ஸம்மதமாகச்‌ சொல்லும்போதே ஒரு 'கண்டிஷனும்‌ போட்டு 
விட்டாள்‌. அதற்கு ஆசார்யாளும்‌ ஒப்புக்‌ கொள்ள வேண்டியதாயிற்று. 


ஆசார்யாள்‌ புறப்பட்டார்‌. பின்னால்‌ ஸரஸ்வதி தேவியும்‌ தொடர்ந்து 
சென்றாள்‌. அவளுடைய பாதச்‌ சிலம்பு “ஜல்‌, ஜல்‌” என்று சப்தமிடுமாதலால்‌ 
அவள்‌ பின்தொடர்கிறாள்‌ என்று ஆசார்யாளுக்குத்‌ தெரியும்‌. அவர்‌ திரும்பிப்‌ 
பார்க்க வேண்டிய அவசியமேயில்லாதிருந்தது. 


ஞானக்கண்‌ படைத்த ஆசார்யாளுக்கு எதுவும்‌ தன்னால்‌ தெரியாமல்‌ போகாது. 
ஆனால்‌ மநுஷ்யர்‌ மாதிரி அவதாரம்‌ செய்தால்‌ இப்படியெல்லாம்‌ கொஞ்சம்‌ 
செய்வதுண்டு. 


இப்படியே ஆசார்யாள்‌ ஸஞ்சாரம்‌ பண்ணிக்‌ கொண்டு வரும்போது 
துங்கபத்ரைக்‌ கரையில்‌ சிருங்ககிரி (சிருங்கேரி) என்ற இடத்தில்‌ 
பூர்ணகர்ப்பிணியாக இருந்த ஒரு தவளைக்கு மேலே வெயில்‌ படாமல்‌ ஒரு 
பாம்பு குடை பிடித்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்தார்‌. பாம்புக்குத்‌ தவளை 
நமக்கு சர்க்கரைப்‌ பொங்கல்‌ மாதிரி; பார்த்த மாத்திரத்தில்‌ பாய்ந்து பிடித்துத்‌ 
தின்றுவிடும்‌. இங்கேயோ ஒரு பாம்பே தவளைக்கு குடை பிடித்தது! பகையே 
இல்லாமல்‌ இத்தனை அன்பு நிறைந்திருக்கிற உத்தமமான இடத்திலேயே 
ஸரஸ்வதியைப்‌ பிரதிஷ்டை பண்ணிவிடலாமா என்று நினைத்தபடி 
ஆசார்யாள்‌ நடந்து கொண்டிருந்தார்‌. 


அப்போது சட்டென்று “ஜல்‌,ஜல்‌” சப்தமும்‌ நின்றுவிட்டது. 'ஸரஸ்வதி ஏன்‌ 
வரவில்லை? என்ன ஆனாள்‌?' என்று மநுஷ்ய ரீதியில்‌ நினைத்து ஆசார்யாள்‌ 
திரும்பிப்‌ பார்த்தார்‌. 

அந்த இடத்திலேயே ஸரஸ்வதி நிலைகுத்திட்ட மாதிரிப்‌ பிரதிஷ்டையாகி 
விட்டாள்‌. 

ஓசை கேட்காததற்குக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌, அது துங்கபத்ரையின்‌ 
மணல்‌ கரை. மணலிலே பாதம்‌ புதைந்த நிலையில்‌ அவள்‌ நடந்து போக 
வேண்டியிருந்ததால்‌ சிலம்போசை கேட்கவில்லை. 


“இதுவும்‌ நல்லதுதான்‌. நாம்‌ நினைத்ததும்‌ ஸரஸ்வதியின்‌ நிபந்தனையும்‌ 
ஒன்றாக ஆகிவிட்டன” என்று ஆசார்யாள்‌ ஸந்தோஷப்பட்டுக்‌ கொண்டு 
அங்கே சாரதா பீடத்தை அமைத்தார்‌. 


"உன்‌ முதுகுக்குப்‌ பின்னால்‌ உன்னைத்‌ தொடர்ந்து வருவேன்‌” என்று 


ஸரஸ்வதி சொன்னதற்கு பொருத்தமாகவேதான்‌ இங்கே ராமேச்வர சங்கர 
மண்டபத்தில்‌] ஆசார்யாளுக்குப்‌ பின்னால்‌ ஸரஸ்வதியின்‌ சிலை 
பிரதிஷ்டையாயிருக்கிறது. 


ஒரு புஸ்தகம்‌ எழுதினால்‌ அதில்‌ முதலில்‌ குரு வந்தனம்‌, அப்புறம்தான்‌ 
பிள்ளையார்‌ ஸ்துதிகூட, மூன்றாவதாகவே ஸரஸ்வதி ஸ்துதி என்று க்ரமம்‌ 
இருப்பதைப்‌ பார்த்தாலும்‌ ஸரஸ்வதிக்கு முன்னால்‌ ஆசார்யாள்‌ இருப்பது 
பொருத்தமே. 


“அது ஸரி, அப்படியானால்‌ எல்லாவற்றுக்கும்‌ கடைசியில்‌ மங்களம்‌ என்று 


முடிக்கிற ஸமயத்தில்‌ ஸ்தோத்திரம்‌ செய்யப்பட வேண்டிய ஆஞ்ஜநேய 
ஸ்வாமி இங்கே வாசலிலேயே ஆசார்யாளுக்கும்‌ முந்தி எடுத்த எடுப்பிலே 
இருக்கிறாரே! இது எப்படி பொருந்தும்‌?” என்று தோன்றலாம்‌.” 


அந்த ஆஞ்ஜநேய ஸ்வாமி தாமாகவே முதலில்‌ வந்து விட்டவர்‌. புதிதாக 
இங்குள்ள மற்ற மூர்த்திகளைச்‌ செய்தது போல அவரைச்‌ செய்யவில்லை. 
இந்த இடத்தில்‌ அவர்‌ ஆதியிலிருந்தே இருக்கிறவர்‌. அவர்‌ இருந்த 
இடத்திற்குத்தான்‌ இப்போது ஆசார்யாளும்‌ வந்து சேர்ந்திருக்கிறார்‌. 
ஆஞ்சநேயரிடம்‌ ஆசார்யாள்‌ வந்து சேர்ந்ததில்‌ ஒரு பொருத்தம்‌ தெரிகிறது. 
ஸ்ரீ ருத்ரத்தை கனம்‌ என்ற கிரமத்தில்‌ சொல்கிறபோது நம்‌ ஆசார்யாளின்‌ 
நாமமான “சங்கர” என்பது பதின்மூன்று முறை வருகிறது. பதின்மூன்று 
பா॥பck%ர  [துரதிருஷ்ட] நம்பர்‌ என்பது நம்‌ சாஸ்திரப்படி தப்பு. 
நல்லதையெல்லாம்‌ செய்கிறவர்‌ என்று பொருள்படுகிற “சங்கர நாமம்‌ பதின்‌ 
மூன்று முறை வருவதும்‌ இதற்கு ஒரு சான்று. 


ருத்ராம்சம்‌ தான்‌ ஆஞ்சநேயர்‌. அவர்‌ எப்போது பார்த்தாலும்‌ பதின்மூன்று 
அக்ஷரம்‌ கொண்ட “ஸரீ ராம்‌ ஜய ராம்‌ ஜய ஜய ராம்‌” என்ற மந்திரத்தையே 
ஜபித்துக்‌ கொண்டிருப்பவர்‌. பதின்மூன்று நல்லது என்பதால்‌ தேரா அக்ஷர்‌' 
என்று வடநாட்டில்‌ இதை விசேஷித்துச்‌ சொல்கிறார்கள்‌. இந்த 
திரியோதசாக்ஷரியையேதான்‌ ஹநுமார்‌ ஸமர்த்த ராமதாஸராக அவதரித்த 
போதும்‌ ஸதா ஸர்வ காலமும்‌ ஜபம்‌ பண்ணிக்‌ கொண்டு, அதன்‌ 
சக்தியாலேயே சிவாஜியைக்‌ கொண்டு ஹிந்து ஸாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கச்‌ 
செய்தார்‌. 


ருத்ர கன பாடத்தில்‌ பதின்மூன்று தரம்‌ சொல்லப்படும்‌ (பரமேச்வராதாரமான) 
சங்கரர்‌, ருத்ராம்சமாக வந்து பதின்மூன்று அக்ஷரத்தையே சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிற ஆஞ்ஜநேயரிடம்‌ வந்து சேர்ந்திருப்பது பொருத்தம்தானே? 
அந்த ஆஞ்சநேயரை இங்கே பின்னுக்குத்‌ தள்ளிவிடக்‌ கூடாது என்றுதான்‌ 
முன்னாடியே வைத்திருக்கிறது. 


அவர்‌ எப்படியிருக்கிறார்‌? ஒரு கையை மேலே தூக்கி விரித்து 
கொண்டிருக்கிறார்‌. இது அபயஹஸ்தமாக இருப்பதோடு மட்டுமில்லை. நில்‌' 
என்று கையை உயர்த்தி ஆக்ஞையிடுகிற மாதிரியும்‌ இருக்கிறது. எதிரே 
பெரிய ஸமுத்ரம்‌ இருக்கிறதல்லவா? அது இந்த ராமேச்வர சேஷத்ரத்தில்‌ 
அலையைக்‌ குறைத்துக்‌ கொண்டு குளம்‌ மாதிரி அடங்கியிருப்பதற்கு என்ன 
காரணம்‌? அந்த ஸமுத்ரத்துக்குத்தான்‌ 'மேலே வராதே, நில்‌! என்று கையை 
தூக்கி ஆஞ்சநேய ஸ்வாமி உத்தரவு போடுகிறார்‌. அதற்கு ஸமுத்ர ராஜாவும்‌ 
ஆயிரம்‌ பதினாயிரம்‌ வருஷமாக அடங்கி வந்திருக்கிறான்‌. 


அதனால்‌ அவர்‌ நேரே ஸமுத்ரத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு - அவருக்கும்‌ 
ஸமுத்ரத்துக்கும்‌ குறுக்கே வேறு எந்த மூர்த்தியும்‌ வராமல்‌, இப்படி 
வாசலிலேயே இருப்பது தான்‌ நமக்கு க்ஷேமம்‌. 


எல்லாவற்றுக்கும்‌ முடிவிலே வருகிறவர்‌ எல்லாவற்றுக்கும்‌ முன்‌ 
வரவேண்டிய ஆசார்யாளுக்கும்‌ முன்னே வரலாமா என்பதற்கு நியாயம்‌ 
சொல்கிறேன்‌. 


ஸரஸ்வதி, “உனக்குப்‌ பின்னால்‌ நான்‌ இருப்பேன்‌” என்று சொன்னதால்‌ அவள்‌ 


வாக்கை மதிப்பதுதான்‌ அவளுக்குப்‌ ப்ரீதி என்று இங்கே அவளை 


ஆசார்யாளுக்கு பின்னால்‌ வைத்திருக்கிறதோ இல்லையோ? 


இதே மாதிரி ஆசார்யாள்‌, "எனக்கு முன்னால்‌ நீ எப்போதும்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிரு, அப்பா” என்று ஆஞ்சநேய ஸ்வாமியை 
வேண்டிக்கொண்டிருக்கிறார்‌. 


"ஹநுமத்‌ பஞ்சரத்னம்‌” என்று ஆசார்யாள்‌ ஆஞ்சநேயர்‌ மேல்‌ ஜந்து 
ச்லோகங்கள்‌ கொண்ட ஒரு அத்புதமான ஸ்துதி செய்திருக்கிறார்‌. 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ ருத்ராம்சம்‌! ஸ்தோத்திரிப்பவர்‌ சிவ அவதாரம்‌. ஒரே 
வஸ்துதான்‌! இப்படியிருந்தும்‌ இரண்டு பேரும்‌ விநயத்துக்கு வடிவமாக 
இருந்தவர்கள்‌. மஹாசக்திமான்களாக இருந்தும்‌, மஹாபுத்திமான்௧ளாக 
இருந்தும்‌ எப்போதும்‌ அடக்கமாக இருந்த இருவர்‌ இவர்கள்‌. இவர்களில்‌ 
ஆஞ்சநேயரை ஆசார்யாள்‌ விநயத்தோடு வேண்டிக்கொண்டு ஸ்தோத்திரம்‌ 
செய்கிறார்‌. அதில்‌ ஒரு ச்லோகத்தில்‌ 


"புரதோ மம பாது ஹநுமதோ மூர்த்தி” என்று வருகிறது. 


மம-எனக்கு; புரதேோ - முன்னால்‌; ஹநுமதோ மூர்த்தி ஆஞ்சநேய 
ஸ்வாமியின்‌ உருவம்‌; பாது- பிரகாசிக்கட்டும்‌! 


தனக்கு முன்‌ ஆஞ்சநேயர்‌ ஜொலித்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று 
ஆசார்யாளே வேண்டிக்‌ கொண்டிருப்பதால்‌, அவருக்கு முன்‌ ஸ்தானத்தில்‌ 
இங்கே ஆஞ்சநேயர்‌ இருப்பதுதான்‌ பொருத்தம்‌. அதுதான்‌ அவருக்குப்‌ ப்ரீதி. 
ஆரம்பமும்‌ முடிவும்‌ ஒன்றுதான்‌; ஆதியும்‌ அந்தமும்‌ ஒன்றுதான்‌; நாம்‌ 
தேடிக்கொண்டே போகிற பரம்பொருள்‌ கடைசியில்‌ எல்லாத்‌ தேட்டகத்துக்கும்‌ 
முதல்‌ நினைப்பாக இருக்கிற நான்‌ என்பதாகத்தான்‌ முடிகிறது. இதுதான்‌ 
அத்வைதம்‌. ஆகையால்‌ கடைசியில்‌ வரவேண்டிய ஆஞ்சநேய ஸ்வாமி 
இங்கே முதலில்‌ வரும்‌ குருவுக்கும்‌ முன்னால்‌ வருவதே அத்வைதத்துக்கு 
விளக்கமாகத்தான்‌ இருக்கிறது. 'தாஸோஹம்‌' (அடிமையாக இருக்கிறேன்‌) 
என்று ஸ்ரீராமசந்திரமூர்த்தியிடம்‌ தாஸனாக இருந்தே, 'ஸோஹம்‌' என்கிற 
(பரமாத்மாவே நான்‌ என்று உணருகிற அத்வைத பாவத்தை அடைந்தவர்‌ 
ஆஞ்சநேயர்‌ என்று சொல்வதுண்டு. இதனால்‌ அவரே முதலுக்கு முதலாகவும்‌ 
முடிவுக்கு முடிவாகவும்‌ இருப்பவர்தான்‌. 

ஆஞ்சநேய ஸ்வாமியின்‌ தூக்கிய கைக்குக்‌ கட்டுப்பட்டு ஸமுத்ரம்‌ அடங்கி 
நிற்கிறது. நாம்‌ ஸம்ஸார ஸமுத்ரத்தில்‌ தவிக்கிறவர்கள்‌. நம்‌ மனஸ்‌ 


அலையடங்காமல்‌ ஓயாமல்‌ அடித்துக்‌ கொண்டேயிருக்கிறது. ஆஞ்சநேய 
ஸ்வாமிதான்‌ மனோஜயம்‌ பண்ணினவர்‌; இந்திரியங்களை ஜயித்தவர்‌. 
"ஜிதேற்த்ரியம்‌ புத்திமதாம்‌ வறரிஸ்டம்‌” என்று சொல்லியிருக்கிறது. 


தூக்கிய கையோடு அவர்‌ நிற்பதை தரிசனமும்‌, தியானமும்‌ 
பண்ணினோமானால்‌ அவர்‌ நமக்கு அபயம்‌ தருவதோடு இந்த ஸம்ஸார 
ஸமுத்ரத்தை, மனஸின்‌ அலை கொந்தளிப்பை அடக்கி ஸெளக்யமும்‌ 
சாந்தியும்‌ தருவார்‌. 


சுபம்‌ 


779 


